சோழர் 
வரலாறு 


(HISTORY OF CHOLAS) 


* டாக்டர் கே.கே.பிள்ளை 


* 


( P 


பாட 


நால 


6 ம் 


பமும் 


எம் 


இக க 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


த . பா . நி . ( க . வெ . ) வரிசை எண் -761 


சோழர் வரலாறு 


( மேற்பட்டப் படிப்பிற்குரியது ) 


ஆசிரியர் 
டாக்டர் கே .கே . பிள்ளை , M.A. , D.Litt., D.Phil. ( Oxon . ) ., 

முன்னாள் வரலாற்றுப் பேராசிரியர் , 
சென்னைப் பல்கலைக்கழகம் , 

சென்னை . 


பாட 


தமிழ்நாட்டுப் பாட நூல் நிறுவனம் 


- 


First Edition- Septembor, 1977 
Number of copies - 1000 


T. N. T. B. S. ( C.P.) No. 761 


C 


Government of Tamilnadu 


HISTORY OF CHOLAS 


Dr. K. K. PILLAY 


Price Rs . 24-30 


Published by the Tamilnadu Toxtbook Society 
under the Centrally Sponsored Scheme of Production 
of books and literature in regional languages at the 
University level , of the Government of India in the 
Ministry of Education and Social Welfare (Depart 
ment of Culture ), New Delhi. 

This book has been printed on concessional - 
paper made available by the Government of India . 


Printed by 
BALMURSUNS PRINTERS 
14, Sir Theagaraya Road, Pondy Bazaar, 
Madrs- 600 017 . 


பதிப்புரை 


சோழர் வரலாறு என்னும் இந் நூல் தமிழ் 
நாட்டுப் பாடநூல் நிறுவனத்தின் 761 ஆவது 
வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் 
சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து 
இதுவரை 796 நூல்கள் வெளிவந்துள்ளன . 
இந் நூல் மைய அரசு , கல்வி , சமூக நல 
அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக் 
கழக நூல்கள் வெளியிடும் திட்டத் தின் கீழ் 
வெளியிடப்படுகிறது . 


மேலாண்மை இயக்குநர் 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


| 


முன்னுரை 


எம்.ஏ. பட்டப்படிப்பிற்குத் தமிழில் வரலாற்று நூல்கள் 
எழுதுவதற்குத் தமிழ் நாட்டு அரசாங்கமும் சென்னைப் பல்கலைக் 
கழகமும் இணைந்து பல ஆசிரியர்களை வேண்டிக்கொண்டன . 
சோழர் வரலாற்றை நான் எழுதும்படித் திட்டமிடப்பட்டது . இது 
மிகக் குறுகிய காலத்தில் எழுதி முடிக்க வேண்டியதாயிருந்தது . 


அடிப்படை ஆதாரங்களாகக் கல்வெட்டுகள் , செப்புப் 
பட்டயங்கள் , தமிழ் இலக்கிய நூல்கள் ஆகியவை வேண்டிய 
இடங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன . இவை தவிர அண்மையில் , 
ஆங்கிலத்தில் தோன்றியுள்ள பேராசிரியர் கே . ஏ . நீலகண்ட 
சாஸ்திரியார் , உயர் திரு . கே . வி . சுப்பிரமணிய ஐயர் , உயர்திரு . 
எஸ் . ஆர் . பாலசுப்பிரமணிய ஐயர் ஆகியோரின் நூல்களும் , தமிழில் 
பேராசிரியர் சதாசிவப் 

பண்டாரத்தார் , உயர்திரு . 
ஜெ . எம் . சோமசுந்தரம் பிள்ளை முதலியோர் இயற்றியுள்ள நூல் 
களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன . நான் 1972 - ல் எழுதிய தமிழக 
வரலாறு - மக்களும் பண்பாடும் என்னும் நூலும் ஆங்காங்கே பயன் 
படுத்தப்பட்டுள்ளது . 


இந் நூலை எழுத வேண்டிக்கொண்ட தமிழக அரசாங்கத் 
திற்கும் சென்னைப் பல்கலைக் கழகத்திற்கும் எனது நன்றி 
உரித்தாகுக . 


11-7-1977 


கே . கே . பிள்ளை 


பொருளடக்கம் 


பக்கம் 


பாகம் 1 
சங்க காலச் சோழர்கள் 


... 


1 


9 


1. சோழரும் சோழ நாட்டு இயற்கை அமைப்பும் 
2. சோழர் வரலாற்று மூலங்கள் 
3. சங்க காலச் சோழர் 
4. சோழாது சங்ககால அரசியல் 
5. சோழ நாட்டில் சங்ககால வாழ்க்கை 


21 


52 


... 


67 


பாகம் 2 


விசயாலயச் சோழர்கள் 


97 


107 


... 


117 


... 


126 


.. 


1331 


6. பிற்காலச் சோழப் பேரரசின் வரலாற்று 

மூலங்கள் 
7. சங்ககாலச் சோழர்க்குப்பின் விசயாலயன் 

காலம் வரை 
8. விசயாலய சோழன் 
9. முதலாம் ஆதித்த சோழன் 
10. முதலாம் பராந்தக சோழன் 
11. கண்டராதித்த சோழன் 
12. அரிஞ்சய சோழன் 
13. இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தரசோழன் 
14. உத்தம சோழன் 
15. பேரரசன் இராசராசன் 
16. முதலாம் இராசேந்திர சோழன் 
17. முதலாம் இராசாதிராச சோழன் 
18. இரண்டாம் இராசேந்திர சோழன் 


149 


... 


... 


154 


158 


170 


176 


... 


211 


... 


251 


25 


பக்கம் 


*.. 


276 


19. வீரராசேந்திர சோழன் 
20. அதிராசேந்திர சோழன் 


*. 


294 


பாகம் 3 
சாளுக்கியச் சோழர்கள் 


... 


3031 


339 


: 


41 . 


... 


349 


358 


... 


366 


... 


** 


378 


... 


396 


408 


419 


21. முதற் குலோத்துங்க சோழன் 
22. விக்கிரம சோழன் 
23. இரண்டாம் குலோத்துங்க சோழன் 
24. பரகேசரி இரண்டாம் இராசராச சோழன் 
25. - இரண்டாம் இராசாதிராச சோழன் 
26. மூன்றாங் குலோத்துங்க சோழன் 
27. மூன்றாம் இராசராச சோழன் 
28. மூன்றாம் இராசேந்திர சோழன் 
29. பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 
30. உள்ளாட்சி முறை 
31. அரசாங்க வருவாய் 
32. நில உரிமையும் வேளாண்மையும் 
33. நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 
34. - சமூக வாழ்க்கை 
35. தொழில் துறை 
36. கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 
37. சமய அமைப்பு 
38. சோழர் காலக் கலை 
39. முடிவுரை 


... 


450 


.... 


467 


478 


495 


.... 


511 


541 


... 


567 


1 .. 


| 


... 


598 


636 


683 


: 


Note : " The Maps are reproduced with the kind permission of the 

7 :University of Madro .. 


பாகம் 1 


சங்க காலச் சோழர்கள் 


|| 


1. சோழரும் சோழநாட்டு இயற்கை 

அமைப்பும் 


மிகத் தொன்மை வாய்ந்த சோழருக்கு அப்பெயர் எக் 
காரணத்தால் வந்தது ? சிலர் கருதியபடி , ‘ சோளம் என்ற 
தமிழ்ச் சொல்லிலிருந்தோ , ‘ சோர ( பொருள் திருடன் ) என்ற 
வட மொழியிலிருந்தோ சோழன் என்ற சொல் வரவில்லை . 

அது 
போலவே , கறுப்பர் எனப் பொருள்படும் காலா அல்லது 
கோலா என்ற சொல்லிலிருந்து வந்ததென்பதும் பொருந்தாக் 
கூற்றேயாம் . ‘ கிள்ளி , வளவன் , செம்பியன் , சென்னி 
என்ற சொற்களும் இப்பொருளில் வழங்கப்பட்டு வருகின்றன . 
சென்னி என்பதன் பொருள் தலை ; ஆகவே தலைவர் என்ற 
கருத்தைக் கொண்டதாக இருக்கலாம் . கிள் என்பதனடியாக 
வந்த ‘ கிள்ளி என்பது நலங்கிள்ளி , நெடுங்கிள்ளி என்பன 
போன்ற சில பெயர்களுடன் நின்றுவிட்டது . “ செம்பியன் 
என்பது ‘ சிபி என்ற புராணக் கதைக்குரிய மன்னன்வழி வந்த 
தாகக் கொள்ளப்படுகிறது . வளவன் என்பது வளமான அல்லது 
செழிப்பான நாட்டை ஆளுவோர் என்ற பொருளில் வழங்கி 
யிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . சிபிக்கதை புத்த ஜாதகக் 
கதையிலும் உளதென்பது குறித்தற்குரியது . இதைப் பிற்காலத் 
தில் தமிழ்ப் புலவர் கையாண்டிருக்கலாம் . சோழர் குடி மிகப் 
பழமையான தென்பதை , 


‘ குடிப்பெய ராவன கூறுங் காலை 
சேரன் சோழன் பாண்டியன் என்றிப் 

போல்வன பிறவும் பொருத்தங் கொளலே 
என்று பன்னிரு பாட்டியற் செய்யுள் விளக்குகின்றது . மேலும் , 
‘ வழங்குவ துள்வீழ்ந்த எனத் தொடங்கும் 

எனத் தொடங்கும் திருக்குறளுக்கு 
உரை வகுத்த பரிமேலழகரும் , பழங்குடி என்பதற்குத் தொன்று 
தொட்டு வருதல் சேர சோழ பாண்டியரென்றாற் போலப் படைப்புக் 
காலந் தொடங்கி மேம்பட்டு வருதல் என விளக்கங் கூறியதும் 
சோழர் குடியின் தொன்மையை விளக்குவதாம் . ஆனால் , மேல் 
குறிப்பிட்டவர்கள் யாவரும் மிகைபடக் கூறியுள்ளனர் என்பதற்கு 
ஐயமில்லை . 


2 


சோழர் வரலாறு 


கி.மு. நான்காம் நூற்றாண்டைச் சார்ந்தவரெனக் கருதப்படும் 
காத்தியாயனர் சேர சோழ பாண்டியர்களைக் குறிப்பிடுகிறார் . ஹாதீ 
கும்பக் கல்வெட்டிலிருந்து கி.மு. நான்காவது நூற்றாண்டிலேயே 
தமிழரசுகள் திகழ்ந்தனவெனத் தெரிகின்றது . கி.மு. மூன்றாம் 
நூற்றாண்டில் செங்கோல் செலுத்திய அசோகப் பேரரசரின் 
ஆணையை உணர்த்தும் கல்வெட்டுகளில் சோழரைப் பற்றிக் 
குறிப்புகள் உள்ளன . கி.பி. முதல் நூற்றாண்டில் ( கி.பி. 40-80 ) 
மேல் நாட்டு வரலாற்றாசிரியன் ஒருவனால் எழுதப் பெற்ற 
“ பெரிப்ளூஸ் என்ற நூலிலும் கி.பி. இரண்டாம் நூற்றாண்டில் 
தாலமி ( கி.பி. 130 ) எழுதியுள்ள குறிப்பிலும் சோழர்களைப் 
பற்றிய செய்திகள் சில காணப்படுகின்றன . எனவே , சோழ 
மன்னர்கள் தொன்மைவாய்ந்த குடியினர் என்பதோடு , கிரேக் 
கரும் உரோமரும் உயர்ந்த நிலையிலிருந்த அந்த நாள்களிலேயே 
அவர்களோடு வாணிபத் தொடர்பு பெற்று மிக உயர்ந்த நிலையி 
லிருந்தனர் என்பதும் தெரிய வருகின்றது . இவர்தம் கொடியும் 
இலச்சினையும் புலியென்பதும் , சிறப்பாக அணிந்த மாலை 
ஆத்தி என்பதும் தமிழ் இலக்கியங்களால் அறியப்படுவனவாம் .. 
பிற்காலத்தில் இவர்கள் தங்களைச் சூரிய குலத்தினர் என்று 
சொல்லிக் கொண்டனர் என்பதை இலக்கியங்களால் அறிகிறோம் . 


வட 


சோழ நாட்டு இயற்கை அமைப்புகள் 

சோழநாடு தமிழகத்தின் வடகிழக்குப் பகுதியைச் சார்ந்தது . 
சங்க காலத் தமிழகத்தின் எல்லையைப் 

எல்லையைப் பண்டைய நூல்கள் 
பலவும் குறிப்பிடுகின்றன . பழந் தமிழ் இலக்கணமாகிய தொல் 
காப்பியத்திற்குப் பாயிரம் உரைத்த பனம்பாரனார் வடவேங்கடந் 
தென்குமரி ஆயிடைத் தமிழ்கூறு நல்லுலகம் என்றுரைத்து , 
சங்க காலத் தமிழகத்தின் எல்லை திருவேங்கடமலை 
என்பதனையும் , தெற்கெல்லை தென்குமரி என்பதனையும் வரையறை 
செய்துள்ளார் . குணகுட கடலா எல்லை என்றதனாலே தமிழ 
கத்தின் கிழக்கு , மேற்கு எல்லைகள் இன்றைய வங்காளவிரி 
குடாவும் அரபிக்கடலும் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டன . 
சங்க காலத் தமிழகம் குடபுலம் , குணபுலம் , தென்புலம் என்ற 
மூன்று பகுதிகளாகப் பிரிக்கப் பெற்று முறையே சேர , சோழ , 
பாண்டிய மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு வந்தது . 


ஏறத்தாழ இந்நாளைய திருச்சிராப்பள்ளி , தஞ்சாவூர் , தென் 
ஆர்க்காடு , சென்னை , செங்கற்பட்டு , சித்தூர் ஆகிய மாவட்டங் 
கள் சங்க காலச் சோழ நாட்டில் அடங்கியிருந்தனவெனக் 
கருதலாம் , 


சோழரும் சோழநாட்டு இயற்கை அமைப்பும் 


3 


சோழ நாட்டின் எல்லையைச் சோழ மண்டல சதகம் 
( செய்யுள் : 8 ) கீழ் வருமாறு குறிப்பிடுகிறது : 


கடல்கிழக்குத் தெற்குக் கரைபொரு வெள்ளாறு 
குடதிசையில் கோட்டைக் கரையாம் - வட திசையில் 
ஏணாட்டுப் பெண்ணை யிருபத்து நாற்காதம் 
சோணாட்டுக் கெல்லையெனச் சொல் . 


ஆனால் , இச் செய்யுள் பிற்காலத்தைச் சார்ந்ததென உணர 
வேண்டும் . இதைக் கம்பர் பாடியுள்ளதாகச் சிலர் கூறுவர் . 
உண்மையில் 17 ஆவது நூற்றாண்டைச் சார்ந்த ஆத்மநாத 
தேசிகர் ( 1650 - 1728 ) அவரது சோழமண்டல சதகத்தில் 
பாடியதே ஆகும் . ஆயினும் அவர் சங்க காலச் சோழநாட்டின் 
எல்லையையே குறிப்பிட்டுள்ளார் . 


கல்வெட்டுகளிலிருந்து சோழ நாட்டின் தெற்கு எல்லை 
வெள்ளாறு எனவே காணப்படுகின்றது . குறிப்பாக இரண்டாம் 
இராசாதிராசனின் திருவாலங்காட்டுச் செப்பேட்டில் இது திட்ட 
மாகக் கூறப்பட்டுள்ளது . வடவெல்லை பற்றித் தெளிவாக அறிவ 
தற்கில்லை . கடிலம் என்ற ஆறு வடவெல்லையா யிருந்திருக்கலா 
மெனக் கருதலாம் . ஏனெனில் , பிற்காலத்தில் நடுவில் நாடு 
என்று அழைக்கப்பட்ட பகுதி 12 ஆவது நூற்றாண்டின் இடைக் 
காலம் வரை கடிலம் என்ற ஆற்றிற்குத் தெற்கில் பரந்திருந்த 
தாகத் தெரியவில்லை . 


என்ற 


சோழநாட்டின் கிழக்கெல்லை வங்காள விரிகுடா என்பதற்கு 
ஐயமேயில்லை . மேற்கு 

எல்லை 

கோட்டைக்கரை 
அரணைச் சார்ந்த ஊராயிருந்தது . தென்னார்க்காடு மாவட்டம் 
திருக்கோவலூர்த் தாலுகாவைச் சார்ந்த சேந்தமங்கலத்தில் 
கிடைத்துள்ள கி.பி. 1518 ஜனவரி 26 ஆம் நாளில் கிருஷ்ண 
தேவராயரால் பொறிக்கப் பெற்ற கோயில் நிவந்தம் பற்றிய 
சாசனத்தில் , நிவந்தம் பெறும் கோயில்கள் தெற்கில் வெள் 
ளாறும் , கிழக்கில் 
கிழக்கில் கடலும் , 

வடக்கில் 

கெடில நதியும் , 
மேற்கில் கோட்டைக்கரையும் ஆகிய இந் நான் கொல்லைக்குட் 
பட்டுள்ளவையாம் 

குறிக்கப்பெற்றுள்ளது . 
னத்தின் மூன்றாவது 

வரியில் 

சோழ மண்டல நடுவில் 
மண்டபம் என்றிருப்பதால் 

கூறப்பெற்றவையே 
சோழமண்டலத்தின் எல்லையாம் என வரையறுத்துக் கூற 


என்று 


1 


சாச 


1 S.I.I. Vol III No. 352 


4 


சோழர் வரலாறு 


உள்ளது . 


வியலாமலுள்ளது . எவ்வாறாயினும் கிழக்கு , தெற்கு , மேற்கு எல்லை 
களைப் பொறுத்தவரை செய்யுளுக்கும் கல்வெட்டிற்கும் ஒற்றுமை 

கோட்டைக்கரை என்பது பற்றிக் கி.பி. 1882 - ல் 
இராபர்ட் சியூவல் என்பார் எழுதியுள்ளதாவது : முசிறிக்கு 
மேற்கில் பன்னிரண்டு மைல் 

தூரத்தில் 

உள்ள சீபரை 
புத்தூரில் கரைபோட்டானாறு என்னும் 

ஓராறு காவிரியில் 
கலக்கிறது . ஆற்றின் பெயரிலிருந்தே இது எல்லை குறித்த 
ஓராறு என்பது 

தெளிவாகிறது . காவிரியின் தென் கரையி 
லிருந்து தெற்கு நோக்கிச் 

செல்லும் பெரியதொரு 
கரை 
யொன்றும் அவ்விடத்தேயுள்ளது . அங்குள்ளவர்கள் இவை சேர , 
சோழ , பாண்டிய நாடுகளின் எல்லையாகும் எனக் கூறுவதும் கருதத் 
தக்கதாகும் . குழித்தலைக்கு மேற்கில் மூன்று மைல் தொலைவில் 
உள்ள இக்கரை திருக்காம்புலியூரில் இன்றும் காணப்படுகிறது . 
ரண்டாம் இராசாதிராசனின் கல்வெட்டொன்றால் ( கி.பி. 1175 ) 
வெள்ளாறு சோழநாட்டிற்கும் பாண்டியநாட்டிற்கும் எல்லையா 
யமைந்திருந்ததென்பது தெளிவாகும் . 


போர் காரணமாக 

எல்லைகள் நிலையாயிராமல் 
அடிக்கடி வேறுபட்டுக்கொண்டிருந்ததென்பதை நாம் நினைவிற் 
கொள்ளுதல் வேண்டும் . கோட்டைக்கரை என்பது இன்றைய 
திருச்சி மாவட்டத்திலுள்ள குழித்தலைத் தாலுகாவில் இருந்த 
தெனத் தெரிகிறது . சோணாடு என மருவி வழங்கும் இச் 
சோழநாடு சோழமண்டலம் எனவும் , காவிரியால் வளம்படுத் 
தப்படுதலின் காவிரி நாடு எனவும் . காவிரிக்குப் பொன்னி 
என்னும் பெயரும் உள்ளமையின் 

பொன்னிநாடு 

எனவும் , 
காவிரிப்பெருக்கால் நீர்வளம் நிறைந்திருப்பதால் நீர்நாடு , 
புனல் நாடு எனவும் இலக்கியங்களில் வழங்கப்பெறும் . வான் 
பொய்ப்பினும் தான்பொய்யாக் 

காவிரியால் வளம்படுத்தப் 
பெற்று நாடெங்கணும் செந்நெல் செறிந்து விளைதலின் , 


" வேழ முடைத்து மலை நாடு மேதக்க 
சோழ வளநாடு சோறுடைத்து - பூழியர்கோன் 
தென்னாடு முத்துடைத்து தெண்ணீர் வயல்தொண்டை 
நன்னாடு சான்றோ ருடைத்து , 


என்னும் பழம் பாடலும் தோன்றலாயிற்று . 


‘ வான்பொய்ப்பினும் தான் பொய்யா 
மலைத்தலைய கடற்காவிரி ) 


சோழரும் சோழநாட்டு இயற்கை அமைப்பும் 


5 . 


என்று பட்டினப்பாலை பாராட்டிக்கூறும் காவிரியே தஞ்சை 
மாவட்டத்தைத் தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியமெனப் 
பெயர் பெறச் செய்ததாகும் . 

இதுவே தமிழகத்திலுள்ள 
ஆறுகளிலெல்லாம் தலைசிறந்ததாகவும் , புண்ணிய 

தீர்த்த 
மாகவும் உள்ளது . எனவே இது தென்னாட்டுக் கங்கை என்று 
சிறப்பித்துக் கூறப்படுகிறது . இதனினும் ஒருபடி 

மேலாகவே 
கங்கையிற் புனிதமாய காவிரி எனப் பாராட்டிக் கூறுவர் . 





பிரிகின்றது . 


காவிரியானது கர்நாடக மா நிலத்தைச் சார்ந்த குடகில் 
உற்பத்தியாகித் தென்கிழக்காக ஓடி வங்கக் கடலில் கலக் 
கின்றது . திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே 

15 கிலோமீட்டர் 
தொலைவில் காவிரி 

ஆறானது இருகிளைகளாகப் 
தென் கிளைக்குக் காவிரி என்றும் வடகிளைக்குக் கொள்ளிடம் 
என்றும் பெயர் . இவ்விரு கிளைகளும் சிறிது தொலைவு ஓடி 
மீண்டும் ஒன்று கூடுகின்றன . இவற்றின் இடையிட்ட தீவில் 
திருவரங்கம் அல்லது ஸ்ரீரங்கம் 

என்று 

அழைக்கப்படும் 
பகுதியில் வைணவக்கோயிலும் , திருவானைக்கா என்று வழங் 
கப்படும் பகுதியில் சிவன் கோயிலும் அமைந்துள்ளன . காவிரி 
ஆறானது கடலில் கலக்குமிடத்தில் பண்டைக்காலத்தில் புகழ் 
பெற்ற நகரமான காவிரிப்பூம்பட்டினம் செழிப்புற்று விளங்கிற்று . 
இந்நகரத்துக்குப் புகார் என்றும் ‘ பூம்புகார் என்றும் பெயர்கள் 
உண்டு . காவிரியின் புகழாக அமைந்துள்ள பாடல்கள் சங்க 
இலக்கியத்தில் பல உள்ளன . 


வெள்ளாறு 


சேர்வராயன் மலைகள் , கல்ராயன் மலைகள் , 
பச்சைமலை ஆகியவற்றின் சரிவுகளில் துள்ளியோடும் அருவிகள் 
ஒன்றுகூடி ஆறாகிறது . இந்த ஆறு கிழக்குநோக்கி 

ஓடிச் 
சிதம்பரத்துக்குச் சற்றுத்தொலைவில் வடக்கே பறங்கிப்பேட் 
டையில் 

கடலில் கலக்கின்றது . வெள்ளாற்றைப் பல காலம் 
சோழநாட்டின் எல்லையாகக் கொண்டிருந்தனர் . 


தென்பெண்ணையாறு சோழ நாட்டின் சில பகுதிகள் வழி 
யாகவும் ஓடுகிறது . இது கர்நாடக மாநிலத்தில் சென்னராயன் 
பேட்டை என்னும் இடத்தில் தோன்றி , பிறகு தமிழ் நாட்டில் 
இறங்கிச் 

சேலம் , தென்னார்க்காடு மாவட்டங்களில் 
கட்லூருக்கு அண்மையில் கடலுடன் கலக்கின்றது . 


ஓடிக் 


சோழ நாட்டின் பல பகுதிகளில் காவிரி ஆற்றினாலும் அதன் 
கால்வாய்களினாலும் பாசன ஏரிகளாலும் பயிர் வளமடைந்த 
போதிலும் சில பகுதி மக்கள் தொன்றுதொட்டு மழையையே 


6 


சோழர் வரலாறு 


நம்பி வாழ்ந்து வந்துள்ளனர் . மக்கள் செய்து வந்த ஏனைய 
தொழில்கள் யாவும் உழவுக்குத் துணை புரிவனவாகவே அமைந் 
திருந்தன . உயர்ந்த மலைகளும் அடர்ந்த காடுகளும் நிறைந்த 
சோழ நாட்டில் வானம் பொய்க்காமல் கால மழை பொழிந்து 
வந்தது . குறித்த காலத்தில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஏரிகளையும் 
குளங்களையும் நிரப்பின . அதனால் உழவுத் தொழிலில் செழித்து 
உணவுப் பண்டங்கள் குறைவின்றிக் கிடைத்து வந்தன . 
ஆயினும் சில காலங்களில் பருவ மழை பெய்யாது மக்கள் பெரும் 
துயரத்துக்குள்ளானதும் உண்டு . 


சோழ நாட்டிற்கும் , தமிழகத்தின் மற்றைப் பகுதிகளுக்கும் 
மழையை வழங்குவன 

பருவக் காற்றுகள் . 

ஒன்று 
தென்மேற்குப் பருவக் காற்று ; மற்றொன்று வட கிழக்குப் 
பருவக் காற்று . 

ஜூன் 

மாதம் தொடங்கி அக்டோபர் 
மாதம் வரையில் தென்மேற்குப் பருவக் காற்று வீசுகின்றது . இது 
இந்துமாக் கடலையும் அரபிக் கடலையும் கடந்து வந்து மேற்கு 
மலைத் தொடரின் மேற்புறத்தைத் தாக்குகின்றது . அதன் 
விளைவாகச் சேர நாட்டுக்குக் குறைவின்றி நீர் வளம் சுரக்கின்றது . 
இதனால் தமிழ்நாட்டுக்குப் போதிய நீர்வளம் கிடைப்பதில்லை . 
எனினும் இக்காற்று பாலக்காட்டுக் கணவாயின் வழியே நுழைந்து 
வந்து சோழ நாட்டில் சில பகுதிகளுக்கும் மழையை வழங்கு 
கின்றது . குறிப்பாகப் பட்டுக்கோட்டை , தஞ்சாவூர் , திண்டுக்கல் 
முதலிய இடங்கள் இதனால் பயனடைகின்றன . 


வடகிழக்குப் பருவக் காற்றானது அக்டோபர் மாதத்தில் 
தொடங்கி டிசம்பர் மாதம் வரையில் வீசும் . சோழ நாட்டிலும் 
தமிழகத்திலும் பொதுவாக அக்டோபர் -நவம்பர் மாதம் முழு 
வதிலும் நல்ல மழை பெய்வதுண்டு. ஆயினும் , தென்மேற்குப் 
பருவக் காற்றைப் போல இக் காற்று அடைமழையைப் பெய்வ 
தில்லை . 


அன்றியும் வடகிழக்குப் பருவக்காற்று சிற்சில ஆண்டுகளில் 
ஒழுங்காக வீசுவதுமில்லை . வானம் பொய்க்கும்போது நாட்டில் 
வறட்சி ஏற்படும் . வறட்சிக் காலங்களில் மக்கள் கிணறு , குளம் , 
ஏரி , ஊற்றுக் கால்கள் ஆகிய நீர் நிலைகளை நாடுவர் . சில சமயம் 
வடகிழக்குப் பருவக் காற்றினால் அளவுக்கு மீறிய மழையும் பெய்வ 
துண்டு ; புயலும் வீசும் . சில வேளை புயலாலும் வெள்ளத்தாலும் , 
உயிருக்கும் உடைமைக்கும் சேதம் விளையும் ; உழவுத் தொழி 
லுக்கும் ஊறு நேரும் . இக்காரணத்தால் பெரு மழையை அடுத்தும் 
நாட்டில் பஞ்சம் நேரிடுவதுண்டு . 


சோழரும் சோழநாட்டு இயற்கை அமைப்பும் 


7 


சோழநாட்டிலுள்ள சமவெளிகளும் , காடும் , மலையும் , கடலும் 
மக்களுக்கு உணவுப் பண்டங்களையும் அவர்கட்கு வேண்டிய 
ஏனைய வாழ்க்கை வசதிகளையும் வழங்கின . ஆற்றோரங்களிலும் 
உள் நாட்டு நன்செய் நிலங்களிலும் நெல்லும் கரும்பும் பயிராயின . 
புன்செய்ப் பயிர்களான கேழ்வரகு , கம்பு , தினை , சாமை , வரகு , 
சோளம் , துவரை , மொச்சை ஆகியவை சமவெளிகளிலும் மலை 
யிலும் காட்டிலும் விளைந்தன . சோழ நாட்டில் நெற்பயிரே 
மிகச் சிறந்து வளர்ந்து வந்த போதிலும் ஏனைய புன்செய்ப் பயிர் 
களும் தழைத்து வந்துள்ளன . பயறு வகைகளும் பருத்தியும் 
எந்த வகையான நிலத்திலும் பயிராகக் கூடியன . 

உள்நாட்டில் பல பகுதிகளோடும் வெளி நாடுகள் சில 
வற்றோடும் சோழ நாடு பழங்காலந்தொட்டே வாணிகம் செய் 
துள்ளது . சென்ற மூவாயிரம் ஆண்டுகளில் கடற்கரையோர 
அமைப்பில் பல புவியியல் மாறுபாடுகள் ஏற்பட்டுள்ளன . சோழ 
நாட்டில் புகழ் பெற்ற பண்டைத் துறைமுகமாகிய பூம்புகார் 
கடலில் மூழ்கிவிட்டது . மாபெரும் நகரம் செழித்தோங்கி இருந்த 
அந்த இடத்தில் இப்போது மீனவர்கள் குப்பங்களே 

குப்பங்களே எஞ்சி 
யுள்ளன . 

தமிழகத்திலிருந்து பல துறைமுகங்கள் வழியாக இலங்கைத் 
தீவு , மாலத்தீவுகள் , தென்கிழக்கு ஆசியாவைச் சார்ந்த ஏனைய 
நாடுகளுடன் சோழநாடும் தமிழகத்தின் மற்றப் பகுதிகளும் 
நெருங்கிய வாணிகத் தொடர்பு கொண்டிருந்தன . 


தமிழகம் பன்னூறு ஆண்டுகள் பாண்டி நாடு , சோழநாடு , 
சேரநாடு , கொங்கு நாடு , தொண்டைநாடு , இன்னும் சிறிய 
அளவுள்ள கோனாடு , வேங்கடநாடு முதலிய அரசியற் பிரிவு 
களுக்குட்பட்டுக் கிடந்ததற்கு அதன் இயற்கையமைப்புதான் 
காரணம் என்பது தெளிவு . மலைகளுக்கும் காடுகளுக்கும் இடையே 
பல சமவெளிகள் அமைந்துள்ளன . பழந்தமிழர் ஒன்றுபட்டு 
வாழாமல் தனித்தனி அரசியற் சமூகங்களாகப் பிரிந்து வாழ்ந்து 
வந்ததற்கு நாட்டின் இயற்கை அமைப்பே காரணம் என்றால் 
மிகையாகாது . அவ்வப்போது ஒரு நெடுஞ்செழியனோ, சேரன் 
செங்குட்டுவனோ , சோழன் இராசராசனோ , இராசேந்திரனோ 
தோன்றி அண்டை அயல் நாடுகளை வென்று தனியரசு செலுத்தி 
வந்துள்ளனர் . ஆனால் , பொதுவாக மக்கள் தமக்குள்ளேயே 
பொருமலிலும் பூசலிலும் ஈடுபட்டு ஒற்றுமை குலைந்து அயலாருக்கு 
இடங்கொடுக்க வேண்டிய நிலைமை அடிக்கடி ஏற்பட்டுள்ளது . 
மலைகளும் குன்றுகளும் நாட்டில் பல இடங்களில் குறுக்கிட்டதால் 
சங்க காலத்திலும் அதற்கு முன்பும் மருதம் , முல்லை , குறிஞ்சி , 


8 . 


சோழர் வரலாறு 


நெய்தல் , பாலை என்ற நிலப்பாகுபாடுகள் ஏற்பட்டு அவற்றிற் 
கேற்ப மக்களின் ஒழுக்கமும் , பண்பாடுகளும் , வாழ்க்கை முறை 
களும் அமையலாயின . 


சேர , சோழ , பாண்டிய நாடுகளில் முதலில் தோன்றியது 
யாது என்பது பற்றிச் சிலர் ஆராய்ந்துள்ளனர் . பொதுவாகச் 
சேரர் முதலில் குறிப்பிடப்பட்டு வருவதாலும் , அதற்குப் பின்னர்ச் 
சோழரைக் கூறுவதாலும் இம்முறையிலேயே அவர்கள் தோன்றி 
யிருக்க வேண்டும் எனப் பலர் கருதுகின்றனர் . மேற்கு நாடுகளில் 
இருந்து தமிழர் வந்திருந்தால் சேரர்தாம் முதலிடம் பெற்றிருக்க 
வேண்டும் . மேலும் , புறநானூற்றில் சேரர் , பாண்டியர் , சோழர் 
என்ற முறையிலேயே பாடல்களை வரிசைப்படுத்தியுள்ளனர் . 
சோழர் , மிகப் பின் வந்ததாகச் சிலர் கூறுவர் . ஆனால் , இவை 
களெல்லாம் வரலாற்றை அடிப்படையாகக் கொண்ட வழக்கமல்ல 
என்பதை உணரவேண்டும் . 


- 


2. சோழர் வரலாற்று மூலங்கள் 


( அ ) சோழர் வரலாற்றின் பகுதிகள் 

சோழரது வரலாற்றை , இதுகாறும் கிடைத்துள்ள மூலங்களி 
லிருந்து நான்கு பகுதிகளாக வேறுபடுத்தி ஆராயலாம் . 
முதலாவது சங்ககாலம் , இரண்டாவது சங்ககால இறுதியிலிருந்து 
விசயாலயன் முன்னேறுவது வரையிலுள்ள காலம் ( இப்பகுதியில் 
சோழ அரசு வலிவு குன்றியிருந்தது . பல்லவ பாண்டியர் போட்டி 
தான் தலைவிரித்தாடியது ) . மூன்றாவது விசயாலய குலத்தார் 
( இக்காலத்தில் சோழப் பேரரசு தோன்றிப் பெரும் நிலையை 
அடைந்தது ) . இறுதியாக , சோழ சாளுக்கிய குலம் முதலாம் 
குலோத்துங்கன் முதல் கி.பி. 13 ஆம் நூற்றாண்டு வரை . இக் 
காலத்தில் நாளடைவில் சோழர் நிலை குன்றியது . 


காலவரையறை 


சோழரது வரலாற்றை ஆராய்வதற்கு முன் பண்டைய 
சோழரின் காலத்தை இயன்றவாறு திட்டப்படுத்திக் கொள்வது 
தேவை . வரலாற்றின் உயிர்நாடி , காலக்கணிப்பேயாகும் . 


பண்டைத் தமிழர் எக்காலத்தில் தோன்றினர் என்பதை இவ் 
விடத்து ஆராய வேண்டியதில்லை . தமிழர் இங்கேயே தோன்றி 
யவர் என்றும் , மிகப்பண்டைய காலத்தில் குமரிக்கண்டம் அல்லது 
லெமூரியா என்ற தென்குமரிக்கப்பால் பரந்து கிடந்த பகுதியி 
லிருந்து வந்தவர் என்றும் தமிழரின் முதற்சங்கம் வெகு காலத் 
திற்குமுன்னரே தென் மதுரையில் தோன்றியது என்றெல்லாம் 
கூறுகிற கொள்கைகள் பல உண்டு. ஆனால் , அவையெல்லாம் 
வரலாற்றிற்கு ஏற்ப ஒப்புக்கொள்ளும் முறையில் உருவாகவில்லை . 
ஆயினும் , தென்குமரிக்கப்பால் கபாடபுரம் என்ற ஊர் இருந்த 
தாகப் பாரதம் , அர்த்தசாஸ்திரம் ஆகியவை கூறுவதால் சில 
நாடுகள் குமரிக்குத் தெற்கே இருந்திருக்கலாம் . மூன்று சங்கங்கள் 
இருந்தனவென்பதும் அறவே புறக்கணிக்கக் கூடியதன்று . 
தற்போது மூன்றாவது சங்கத்தைப் பற்றி ஆராய்வோம் . 
ஏனென்றால் , அதற்கு முன் தோன்றிய நூல்கள் பலவும் ( தொல் 
காப்பியம் தவிர ) அழிந்துவிட்டன . 


| 


10 


சோழர் வரலாறு 


மூன்றாம் சங்கத்தின் காலம்தான் யாது ? இது பற்றிப் பல 
கருத்துக்கள் தோன்றியுள்ளன . மிகப்பழைய காலத்தில் தோன்றிய 
தென்பதால் நம்புவதற்கில்லை . ஆனால் , கி.பி. 6 ஆவது நூற்றாண் 
டிற்குப் பின் தோன்றியதாக டாக்டர் சட்டர்ஜி , இளங்குளம் 
குஞ்சன்பிள்ளை முதலியோர் கூறியிருப்பதும் ஒப்புக் கொள்ளக் 
கூடியவை அல்ல . டாக்டர் சட்டர்ஜி , தமிழ்நாட்டுப் பிராமிக் 
கல்வெட்டுகள் கி.மு. இரண்டாம் நூற்றாண்டைச் சார்ந்தவை 
யானதால் அது மிகப்பல நூற்றாண்டுகளுக்கு முன் சங்கத் தமிழாக 
உருவெடுத்திருக்க முடியாதென்று வாதாடுகிறார் . இது பிராமி 
லிபியிலிருந்து முதிர்ந்து வளர்ந்த இலக்கியத் தமிழின் காலத்தைக் 
திட்டப்படுத்த முடியாது . 


இளங்குளம் குஞ்சன்பிள்ளை கதம்பர் , கங்கர் கி.பி. 4 ஆம் 
நூற்றாண்டில் தான் தோன்றினர் என்றும் அவரைப் பற்றிக் 
கூறும் சங்க 

நூல்கள் 4 ஆம் நூற்றாண்டுக்குப் பின்னர்தான் 
உருவாயிருக்க வேண்டும் என்றும் வாதாடுகிறார் . கதம்பர்களையும் 
கங்கர்களையும் முதலில் கேள்விப்படுவதிலிருந்து தமிழ்ச்சங்க 
காலத்தைத் திடப்படுத்துவது முறையன்று ; ஒப்புக்கொள்ளக் 
கூடியதுமன்று . 


இதுகாறும் கிடைத்திருக்கும் வரலாற்று மூலங்களிலிருந்து 
சங்க காலம் ( மூன்றாவது சங்ககாலம் ) ஏறத்தாழக் கி.பி. முதல் 
மூன்று நூற்றாண்டுகள் என்று கொள்ளலாம் . பெரிப்ளூஸ் என்னும் 
நூல் , பிளினி , பின் தாலமி என்போரின் குறிப்புகள் , தமிழகத்தில் 
கிடைத்த கி.பி. முதல் , இரண்டாம் நூற்றாண்டுகளைச் சார்ந்த 
உரோமன் நாணயங்கள் , அரிக்கமேட்டில் கிடைத்த பொருள்கள் 
ஆகியவை இக்கால நிர்ணயத்தை வலியுறுத்துகின்றன . 


ஆனால் , மூன்றாம் சங்க நூல்கள் யாவை என்பது பற்றிச் சில 
ஐயப்பாடுகள் தோன்றியுள்ளன . எட்டுத்தொகை , பத்துப்பாட்டு 
இவை பற்றி ஒருவாறு கருத்தொற்றுமை இருப்பதாகக் கூறலாம் . 
இவற்றுள் கலித்தொகை , பரிபாடல் முதலியன பின் தோன்றி 
யவை என்ற கருத்தையும் சிலர் கொண்டுள்ளனர் . ஆனால் , அது 
பொருத்தமாகத் தோன்றவில்லை. பதினெண்கீழ்க்கணக்கு 
நூல்கள் , சங்கம் மருவிய நூல்கள் கி.பி. 5 முதல் கி.பி. 7 வரை 
யுள்ள காலத்தைச் சார்ந்தவையெனக் கருதலாம் . ஆனால் , 
திருக்குறள் தனிப்பட்ட காலத்திலுள்ளது . அது 

அது கி.பி. முதல் 
நூற்றாண்டைச் சார்ந்ததெனலாம் . ஏனென்றால் புறநானூற்றில் 
34 ஆம் செய்யுளில் ‘ அறம் பாடிற்றே ஆயிழை கணவ என்று 
வருவதால் சங்க காலத்தின் முற்பகுதியிலேயே அது தோன்றி 


சோழர் வரலாற்று மூலங்கள் 


11 


யிருக்க வேண்டும் . மேலும் பெருங்காப்பியங்களான மணிமேகலை , 
சிலப்பதிகாரம் எக்காலத்தில் தோன்றின என்பது இதுகாறும் 
தீர்வு காணாத ஒன்றாகும் . கி.பி. இரண்டாவது நூற்றாண்டு முதல் 
கி.பி. பதின்மூன்றாவது நூற்றாண்டு வரை காலத்தையும் 
குறிப்பிட்டுள்ளனர் . சுருக்கமாகக் கூறினால் இவை கி.பி. 5 ஆம் 
நூற்றாண்டைச் சார்ந்தவை எனக் கருதலாம் . 


பல 


கயவாகு , செங்குட்டுவன் காலம் கி.பி. இரண்டாம் நூற்றாண் 
டைச் சார்ந்ததாய் இருந்தாலும் இக் காப்பியங்கள் பின்னரே 
உருவாயிருக்க வேண்டும் . அவற்றில் காணும் மொழி , நடை , 
சமூக நிலை , மதம் எல்லாம் பழைய சங்க நூல்களுக்குப் 
பிற்பட்டவையெனக் காண்பிக்கின்றன . ஆனால் , கேரளத்தில் 
சிலர் குணவாயிற் கோட்டம் கி.பி. 8 ஆம் நூற்றாண்டிற்குப் பின் 
தோன்றியதென்ப . ஆகையால் சிலப்பதிகாரம் இயற்றியது அதற்குப் 
பின்னரே என்பது ஒத்துக் கொள்ளக் கூடியதன்று . மொழி 
நடையை ஆய்ந்து நோக்கின் இக் காப்பியங்கள் சங்க காலத் 
திற்குப் பின்னும் தேவார காலத்திற்கு முன்னும் உள்ளவை 
என்று முடிவு செய்யலாம் . புத்ததத்தர் கி.பி. 5 ஆம் நூற்றாண்டைச் 
சார்ந்தவர் . இவர் தமது அபிதம்மாவதாரம் என்ற நூலில் 
அன்றிருந்த காவிரிப்பூம்பட்டினத்தை விவரிக்கிறார் . ஆகையால் , 
காவிரிப்பூம்பட்டினம் அழிவுற்றதற்கு முன் தோன்றிய நூல் 
அது . மணிமேகலையில் காணும் கருத்துகளும் சங்க காலத்திற்குப் 
பின் ஏறத்தாழக் கி.பி. 5 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்தது இந்நூல் 
என்று தெளிவாக்குகிறது . இவை தவிர , மு . இராகவையங்கார் , 
வான நூற்படி சிலப்பதிகாரம் ஏறத்தாழக் கி , மு . 465 - ல் அமைக்கப் 
பட்டதாயிருக்கலாம் எனக் கூறுவதை ஒப்புக்கொள்ளலாம் . 


என்று 


நாம் இந்நூலில் கி.பி. முதல் 5 நூற்றாண்டுகள் சங்ககாலம் 

குறிப்பிடுகிறோம் . இது சங்க காலத்தையும் சங்கம் 
மருவிய காலத்தையும் உள்ளடக்கியது . ஆகவே , சோழர் காலச் 
சமூகம் , மதம் முதலியவற்றை எடுத்துக் கூறும்போது சங்ககாலம் 
வேறு சிலப்பதிகார காலம் வேறு என்று கிடைத்திருக்கும் சான்று 
களால் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


ஆனால் , 1900 ஆம் ஆண்டு வரை சோழர் வரலாறு உருவா 
கவே இல்லை . சோழ வமிச சரித்திரம் என்ற ஒரு தல புராணம் 
மட்டிலுமே சோழர்களைப் பற்றிய பல கதைகளை எடுத்து விளம்பி 
வந்தது . இந்நூற்றாண்டில் நன்கு ஆராய்ந்து வெளிப்படுத்தியுள்ள 
மூலங்களில் தலைசிறந்தவை சாசனங்கள் . 


12 


சோழர் வரலாறு 


( ஆ ) சாசனங்கள் 
இவை 

கல்வெட்டுகளும் , செப்புப்பட்டயங்களும் , மற்ற 
உலோகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்திகளும் ஆகும் . இவற்றை 
ஹல்ஷ் , ப்ளீற்று , வெங்கையா , கிருஷ்ணசாஸ்திரி முதலியோர் 
ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து வெளியிட்டுள்ளனர் . விசயாலயன் 
காலத்திலிருந்து சோழர் வரலாற்றை அறிய இவை பேருதவி 
அளிக்கின்றன . முதல் இராசராசன் காலம் முதல் சிலாசாசனங் 
களில் மெய்க்கீர்த்திகள் வரையும் வழக்கம் தோன்றியது . 
மேலும் , சிலாசாசனங்கள் மிக விரிவாகப் பற்பல செய்திகளையும் 
குறிப்பிட்டுள்ளன . ஆயினும் பல குறைகள் அவற்றுள் உண்டு . 
நம்பமுடியாத பழங்கதைகள் பலவற்றில் காணப்படுகின்றன , 
எடுத்துக்காட்டாக அன்பில் செப்பேடுகள் , திருவாலங்காடு , 
கரந்தைச் செப்பேடுகள் , கன்னியாகுமரிக் கல்வெட்டு முதலியவை 
சோழ மன்னர்களின் குல சரித்திரத்தில் பல கதைகளைச் சேர்த் 
துள்ளன . 


அவற்றுள் பல பொய்க் கீர்த்திகள் 

போலவே தோன்று 
கின்றன . அன்றியும் மற்றைய சாசனங்களும் முழுவதும் நம்பு 
வதற்கில்லாமல் இருக்கின்றன ;; ஒன்றுக்கொன்று முரணாகவும் 
காணப்படுகின்றன . எடுத்துக்காட்டாக ஓர் இராசேந்திர 
வர்மனது 29 ஆவது நூற்றாண்டுக் கல்வெட்டு , பிற்காலத்தைச் 
சார்ந்தது என்பதற்கு ஐயமில்லை . இது போன்றவை வரலாற்றை 
விளக்கும் தன்மையுடையனவாகக் காணப்படவில்லை . பெருவாரி 
யான கல்வெட்டுகள் கோவில்களுக்கு அளித்த நன்கொடைகளைக் 
குறிப்பிடுகின்றன . திருநந்தா விளக்குக்குச் சாவா மூவாப் 
பேராடு அளித்ததைக் கூறும் கல்வெட்டுகள் மிகப்பல . அவற்றி 
லிருந்து சில வரலாற்றுத் துணுக்குகளைப் பயன்படுத்தலாம் . 


சாசனங்களுள் சில , அரசோ ஊர்க் கூட்டங்களோ 
வாக்கிய திட்டங்களைக் குறிப்பிடுகின்றன . ஆகவே அரசியல் , 
சமூகம் , சமயக் கலைகள் ஆகியவை பற்றிய சில விவரங்களை 
அவற்றிலிருந்து அறிகிறோம் ; தேவரடியார்களின் கடமைகள் 
உரிமைகள் தெளிவாகின்றன ; பல மன்னர்களின் வீரச் செயல் 
களையும் வெற்றிகளையும் நன்கொடைகளையும் எடுத்து விளக்கு 

பறன . இவற்றை ஆராய்ந்து பார்த்து வரலாற்று உண்மைகளை 
அறிய வேண்டும் . வரலாற்றை அடிப்படையாகக் கொண்டு 
வரைந்துள்ள சாசனங்களுள் தலைசிறந்தது , மூன்றாம் இராச 
ராசனின் இன்னல்களை விளக்கும் திருவயிந்திரபுரம் சாசனமாகும் . 
சில போலிச் சாசனங்கள் என்பதற்கு ஐயமில்லை . எடுத்துக் 
காட்டாக ஓர் இராசகேசரி இராசேந்திரனின் கல்வெட்டை 


கின்றன 


சோழர் வரலாற்று மூலங்கள் 


13 


யாரோ உண்மைக்கு முரணாக அமைத்துள்ளனர் என்று தெரி 
கிறது . சில மன்னர்களின் கல்வெட்டுகள் , முன்னோரது வெற்றி 
களைத் தாம் பெற்றதாகக் கூறியுள்ளன . காந்தளூர்ச்சாலை கல 
மறுத்ததாகப் பல 

சோழ மன்னர்கள் கூறியுள்ளனர் . வீர 
பாண்டியன் தலைகொண்ட சோழன் என்பதும் சோழன் தலை 
கொண்ட வீரபாண்டியன் என்பதும் கல்வெட்டுகளில் காணப் 
படுகின்றன . இவை 

எவ்வளவு 

நம்பக் கூடியவையென்று 
திட்டமாய்க் கூற முடியாது . மற்றவைகளுள் சில மொழி , எழுத்து 
ஆகியவற்றைத் திட்டவட்டமாக அறிவதற்கில்லாமல் இருக் 
கின்றன . அவை தமிழிலேதான் பொதுவாக அமைக்கப்பட் 
டிருந்தன . ஆனால் சில சொற்களின் அமைப்பு , பொருள் 
முதலியவை திட்டமாக அறிவதற்கில்லை . சில வடமொழியிலும் 
வேறு சில ஒரு பகுதி தமிழிலும் மற்றொரு பகுதி வடமொழியிலும் 
உருவாக்கப்பட்டுள்ளன . சில கன்னட தெலுங்குச் சாசனங்களும் 
சோழ மண்டலத்தில் கிடைத்தன . தஞ்சாவூரில் ஒரு மராத்தியச் 
சாசனம் கி.பி. 1803 - ல் கிடைத்தது . 


பழைய சாசனங்களில் பல எழுத்துகள் வட்டெழுத்துகளில் 
அமைந்துள்ளவை . இவை பல சீர்கெட்டு நன்கு துலங்கவில்லை . 
ஆனால் , சில உண்மைகள் வெளியாகின்றன . எழுத்து வடி 
வத்தை ஒட்டி ஒருவாறு கல்வெட்டின் காலத்தைத் திட்டப் 
படுத்தலாம் . 


சோழநாட்டின் அண்மையிலிருந்த நாடுகளின் கல்வெட்டு 
களும் சோழநாட்டோடு தொடர்புகொண்ட நாடுகளின் 
சாசனங்களும் சோழர் வரலாற்றின் சில நிகழ்ச்சிகளை குறிப்பிடு 


கின்றன . 


இராட்டிரகூடக் கீழைச் சாளுக்கியர்கள் , மேலைச்சாளுக்கியர்கள் 
கீழ்க் கங்கர்கள் ஆகியோரின் சாசனங்கள் சோழர் வரலாற்றை 
உறுதிப்படுத்துவதற்கோ சீர்ப்படுத்தி அமைப்பதற்கோ பயன்படு 

பிற்காலச் சோழர்கள் அதாவது சோழப்பேரரசு 
சீர்குலைந்து வந்த 

வந்த இறுதிக் காலத்தைப்பற்றி ஹொய்சளச் 
சாசனங்கள் , காகதீயரின் கல்வெட்டுகள் முதலியன உதவி 
யளிக்கின்றன . 


கின்றன . 


( இ ) கோயில்களும் மாளிகைகளும் 

சாசனங்களுக்கு அடுத்தபடியாகச் சோழர் - ஆலயங்கள் , 
அவரது அரண்மனைகள் , சிற்பங்கள் , உருவச்சிலைகள் முதலியவை 
சோழரின் வரலாற்றையும் நாகரிகத்தையும் அறியப் பேருதவி 
அளிக்கின்றன . கண்கவரும் செப்புச் சிலைகள் தோன்றியவை 


14 


சோழர் வரலாறு 


சோழப்பேரரசு காலத்திலேயேதான் . இவை இன்றும் வெளி 
நாடுகளில் கூடப் பெருமதிப்புடன் போற்றப்படுகின்றன . 
அவற்றில் பொறிக்கப்பட்டுள்ள சில பெயர்கள் , எழுத்துகள் 
முதலியவை வரலாற்றிற்குப் பயனளிப்பனவாயுள்ளன . 


1 


( ஈ ) நாணயங்கள் 

சோழமன்னர்களின் நாணயங்களும் அவர்களது வரலாற்றை 
அறிய ஓரளவு உதவுகின்றன . ஆனால் வடஇந்திய 

நாண 
யங்களைப் போல் தென்னாட்டு நாணயங்கள் நன்கு துருவி 
ஆராயப்படவில்லை என்று அறிஞர் ராப்ஸன் கூறியிருப்பது 
உண்மை . ரோமர்களின் பழைய நாணயங்களும் மதுரைச்சுல்தான் 
களின் நாணயங்களும் நன்கு ஆராய்ச்சி செய்யப்பட்டுள்ளன . 
சோழப் பேரரசின் காலத்தில் சோழர்கள் பொன் , வெள்ளி , 
செப்பு நாணயங்கள் வெளியிட்டனரெனத் தெரிகிறது . ஆனால் , 
இவற்றுள் மிகப்பல இன்னும் 

இன்னும் கிடைத்தபாடில்லை . செப்புக் 
காசுகள்பல இன்றும் ஆங்காங்கு கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன . 
சோழக் காசுகள் இருவகைப்பட்டனவாயிருக்கின்றன . ஒருவகை 
நாணயத்தின் இருபக்கங்களில் புலி உருவமும் இருபக்கங்களிலும் 
சோழருக்குக் கீழ்ப்படிந்துள்ள அரசுகளின் சின்னங்கள் -- எடுத்துக் 
காட்டாகச் சேரரின் வில்லும் பாண்டியரின் மீனும் - பொறிக்கப் 
பட்டிருந்தன . மற்றொரு வகைச் சோழக் காசுகள் இலங்கை 
நாணயங்களை ஒத்தவை . இவற்றில் மானிட உருவம் - ஒரு 
பக்கத்தில் இருப்பது போல - காண்பிக்கப்பட்டுள்ளது . அவை 
சோழப் பேரரசின் பிற்காலத்தில் முதலாம் குலோத்துங்கன் காலம் 
வரையுள்ளவை . ஆகவே , முதலாம் இராசராசன் காலத்தில் 
தான் நாணயங்கள் தோன்றியிருக்கலாமென்று 
கின்றனர் . ஆனால் , இதனை உறுதியாகக் கூறமுடியாது . இராசராச 
னுக்கு முன்னுள்ள நாணயங்கள் யாவும் கிடைத்துள்ளன என்று 
கருதுவதற்கு இடமில்லை . உண்மையில் நாணயங்கள் வரலாற் 
றுக்குப் பேருதவியளிக்கின்ற வகையில் இன்னும் நன்கு அவை 
பற்றி ஆராய்ச்சிகள் நிகழ்த்துவது மிகத் தேவை . 
( உ ) இலக்கியம் 
எண்ணிக்கையில் 

சோழர் 

வரலாற்றுக்கு உறுதுணையா 
யிருக்கும் நூல்கள் மிகப்பல . ஆனால் , அவற்றில் எண்ணற்ற 
குறைகள் காணப்படுகின்றன . முதலாவதாக, சோழரைப் பற்றிய 
வரலாற்று முறையில் அமைக்கப்பட்ட நூலே கிடையாது . இது 
இந்திய நாட்டனைத்தையும் பற்றிப் பார்க்கும் போது காணப்பட்ட 


சிலர் கருது 


1 


Ceylon Type 


சோழர் வரலாற்று மூலங்கள் 


15 


ஒரு குறை . பரத கண்டத்திலேயே முதன் முதலாக வரலாற்றுக் 
கண்ணோடு உருவாக்கப்பட்ட நூல் கல்கணரின் இராஜதரங்கிணி 
யாகும் . கி.பி. 12 ஆவது நூற்றாண்டைச் 

சார்ந்தது . 
அதுபோலத் தமிழகத்தைப் பற்றி ஒரு நூலும் காணப்படவில்லை . 
கிடைத்திருக்கும் இலக்கிய நூல்களில் ஆங்காங்குக் காணப்பட்ட 
வரலாற்று உண்மைகளைத் துருவி ஆராய்ந்து அறிய வேண்டிய 
தாயுள்ளது . 


இவற்றுள் சங்க இலக்கியம் ஒரு தனிப்பட்ட வகையைச் 
சார்ந்தது . 

அவை காலத்திற்கும் ஆளுக்கும் தகுந்தாற் போல் 
பாடப்பட்டவையல்ல . அவை மிகைப்படக் கூறியிருக்கலாம் ; ஆனால் 
அவையும் அடிப்படையை ஒட்டியவைதாம் . கண்டதைக் 
கண்டபடி கூறும் இயல்பு சிறப்பாகச் சங்க நூல்களில் அமைந்து 
உள்ளது . அரசவைக்குத் தகுந்த பாடல்களே அவை என்று 
கூறும் பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் அவை உண்மைக்கு 
இடரானவையல்ல வென்றும் நம்பக் கூடியவைதாம் என்றும் 
ஒப்புக்கொள்கிறார் ; பிற்காலக் காப்பியங்களைப் போல வெறும் 
புகழ்பாடும் தன்மையுள்ளவையல்லவென்று உணரவேண்டும் . 
பாடியிருக்கும் புலவர்கள் பெயர் கிடைத்துள்ளன . அவற்றிலிருந்து 
ஒருவாறு மன்னர்களின் காலத்தைத் திட்டப்படுத்தலாம் . 


தான் 


ஆனால் , அதுவும் சில மன்னர்களையும் நிகழ்ச்சிகளையும்பற்றித் 

அறிய இயலும் . தொடர்ந்து மன்னர்களைப்பற்றிய 
பாடல்களாயிருந்தால் சிறந்த பயனுடையதாக இருக்கலாம் . 
ஆனால் , அவ்விதமில்லை என்பது வருந்தத்தக்கதே . 


கின்றன . 


சோழப்பேரரசின் காலத்து , மதச்சார்புடைய பாடல்களும் 
நூல்களும் தோன்றின .. கி.பி. 

ஏழு , எட்டாம் 

நூற்றாண்டு 
களில் பாடப்பெற்ற தேவார திருவாசகப் பாடல்கள் அக் 
காலத்துச் சைவ நெறியையும் வழிபாட்டையும் வெளிப்படுத்து 
இவற்றை ஏறத்தாழ 11 ஆவது 

நூற்றாண்டைச் 
சார்ந்த நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார் . அதுதான் 12 ஆவது 
நூற்றாண்டைச் 

சார்ந்த சேக்கிழார் உருவாக்கிய திருத் 
தொண்டர் புராணம் அல்லது பெரிய புராணத்திற்கு அடிப் 
படையாக உதவியது . இது சிறந்த சைவ நூல் என்பதற்கு 
ஐயமில்லை . சைவப்பெரியார்களைப் பற்றி ஆழ்ந்த பற்றுடன் 
கூறியுள்ளது . ஆனால் , சைவத்தின் உண்மை வரலாறெனக் 
கருதமுடியாது ; 

சேக்கிழார் காலத்து விளங்கிய சைவக் 
கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் சித்திரித்துக் காண்பிக் 
கிறதாகவே கொள்ள வேண்டும் . மேலும் , 

மேலும் , சில 

சில விவரங்களை 


16 


சோழர் வரலாறு 


சேக்கிழாரே 

உருவாக்கினாரெனக் கருதவேண்டும் . அவை 
யாவற்றையும் தம்பியாண்டார் நம்பி தொகுத்துள்ள குறிப்பு 
களில் காண்கிறோம் . 

வைணவக் கொள்கைகளுடன் சோழர் காலத்தில் பாடப் 
பட்டிருந்த ஆழ்வார் பக்திப் பாடல்கள் , நாலாயிர திவ்வியப் 
பிரபந்தமாகத் தொகுக்கப் பெற்றது . இதுவும் 

இதுவும் சுமார் 11 ஆம் 
நூற்றாண்டில் உருவாயிற்று . 

உருவாயிற்று . சைவத்திற்குப் பெரிய புராணம் 
எவ்விதம் சிறப்புடையதோ அதே போலத்தான் வைணவத் 
தொகுப்புகளாகிய திவ்யசூரி சரிதமும் , பரம்பரையும் 
ஆகும் . ஆழ்வார் பாடல்களும் வரலாறுகளும் இவற்றுள் 
திகழ்கின்றன . ஆயின் , அவை காலத்தை வரையறுத்திருப்பது 
சற்றும் பொருத்தமாயில்லை . அங்ஙனமிருப்பினும் சோழர்களைப் 
பற்றிய சில வரலாற்றுத் துணுக்குகள் இவற்றிலிருந்து 
கிடைக்கின்றன . 

லௌகீக இலக்கியங்களுள் சுந்தர சோழனைப் பற்றிய 
புகழுரையான ‘ வீர சோழியம் , சயங்கொண்டாரின் 
" கலிங்கத்துப் பரணி , ஒட்டக்கூத்தரின் மூவருலா , 
குலோத்துங்கன் பிள்ளைத்தமிழ் முதலியவற்றைக் குறிப்பிடலாம் .. 
வீரசோழியமும் அதையடுத்துத் தோன்றிய யாப்பருங்கலம் , 
யாப்பருங்கலக்காரிகை ஆகியன யாவும் தமிழ் இலக்கணத்தின் 
ஒரு - பகுதியை விளக்குகின்றன . இம் மூன்று இலக்கணங் 
களுக்கும் சிற்றுரைகள் தோன்றின . இவ்வுரைகளில் சோழர் 
கால நிகழ்ச்சிகள் , மன்னர்களின் செயல்கள் முதலியவை 
பற்றிச் சில துணுக்குகள் கிடைக்கின்றன . 

அவை சோழச் 
சாசனங்களில் காணப்படும் பொருள்கள் பலவற்றை மேலும் 
விரிவாக விளக்குவதாயுள்ளன . 

கலிங்கத்துப் பரணி முதலாம் குலோத்துங்கன் காலத்துக் 
கலிங்க நாட்டு வெற்றியைச் சிறப்பித்துப் பாடியுள்ளது . இப் 
போரில் சோழர் தலைவனாகத் துலங்கியவன் கருணாகரத் 
தொண்டைமான் 

இவனுடைய வீரத்தையும் 
புகழையும் திறம்பட எடுத்துரைப்பது கலிங்கத்துப் 

பரணி . 
பரணிக்கோர் சயங்கொண்டார் ) 

இணையற்ற புகழ் 
பெற்றவர் இதன் ஆசிரியர் . 

ஆசிரியர் . இந் நூலின் சிறப்பைப் போற்றி 
அவருக்குக் கவிச் சக்கரவர்த்தி யென்ற விருது மன்னரால் 
அளிக்கப்பட்டது . இவ்விருது தக்கயாகப் பரணியை இயற்றிய 
ஒட்டக்கூத்தருக்கும் மன்னரால் அளிக்கப்பட்டது . கலிங்கத்துப் 
பரணியைப் பின்பற்றி அமைக்கப் பெற்ற போதிலும் தக்க 
யாகப் பரணி பழங்கதையொன்றை அடிப்படையாகக் கொண்டு 


ஆவான் . 


என்று 


சோழர் வரலாற்று மூலங்கள் 

17 
அமைந்ததே ஆகும் . கலிங்கத்துப்பரணி , புகழுரை பலவற்றைக் 
கையாண்ட போதிலும் சோழரின் குல வரலாறு , குலோத்துங் 
கனின் கலிங்கப்போர் , சோழப்படை சென்ற வழி ழுதலியவை 
பற்றி விரிவுபடக் கூறியுள்ளது . அக்காலச் சோழர் படையைப் 
பற்றியும் நன்கு அறிகிறோம் . 

ஒட்டக்கூத்தனின் புகழ்பெற்ற நூல்கள் உலாக்கள் . 
முதலாம் குலோத்துங்கனுக்குப் பின் அரசாண்ட மூன்று சோழ 
மன்னர்களைப் 

( அதாவது விக்கிரம சோழன் , இரண்டாம் 
குளோத்துங்கன் , இரண்டாம் இராசராசன் ) பாட்டுடைத் தலைவர் 
களாகக் கொண்டு பாடப்பெற்றது மூவருலா என்பது . இவை 
போர்களைப் பற்றியதல்ல ; அன்றாட வாழ்க்கை , மன்னர் சிறப்பு 
முதலியவற்றை விரித்துரைப்பவையாகும் . மூவருலா மன்னன் 
தன் சுற்றத்தாருடன் நகரை வலம் வருவதுபோலப் பாவனை 
செய்து அமைக்கப்பட்டுள்ளது . சோழரின் பண்டைய வரலாறு , 
மன்னர்களின் அமைச்சர்கள் , தோழர்கள் ஆகியோரைப்பற்றிய 
விவரங்கள் இக்காப்பியங்களில் திகழ்கின்றன . 

அரசியலின் 
அமைப்புகளைப்பற்றியும் சில குறிப்புகள் இவற்றில் அடங்கியுள்ளன . 

மூவருலா தவிர ஒட்டக்கூத்தர் இரண்டாம் குலோத்துங் 
கனின் இளம்பருவத்தைப் பற்றிய குலோத்துங்கன் பிள்ளைத் 
தமிழ் ) 

காப்பியத்தையும் உருவாக்கினார் . இலக்கிய 
அமைப்பில் இது மிகச் சிறப்புற்றதாயிருந்த போதிலும் வரலாற் 
றுக்குக் குறிப்பிடத்தக்க பயனளிப்பதன்று . 


என்ற 


ஆயின் 


பிற்காலக் குறிப்பேடுகளும் எண்ணற்ற 

தலபுராணங் 
களும் , சோழர் காலத்தை 

அடிப்படையாகக் 

கொண்டு 
அமைந்துள்ளன . 

அவை நம்பத்தக்கவையல்ல . 
வடமொழியில் அமைக்கப்பட்ட சோழவம்ச சரித்திரமும் 
அதன் தமிழ் மொழிபெயர்ப்பும் மெக்கன்ஸிச் 

சுவடிகளில் 
மேலும் காணப்பட்ட ( கொங்கு தேச இராசாக்கள் 
சிறு நூலும் இவற்றுள் குறிப்பிடத்தக்கவை . இவை யாவும் 
பழங்கதைகளை விளம்புவனவேயன்றி வரலாற்றுக்குப் பயன் 
படக் கூடியவையல்ல . 


என்ற 


( ஊ ) வெளிநாட்டுக் குறிப்புகள் 

தென்னிந்தியாவைப் பற்றியும் குறிப்பாகச் சோழநாடு 
பற்றியும் சில 

கிரேக்க வணிகர்கள் குறிப்பிட்டுள்ளனர் . 
இவர் தமிழகம் வெளிநாடுகளோடு கொண்டிருந்த வாணிபத் 
தைப் பற்றிக் கூறியுள்ளனர் . ‘ பெரிப்ளூஸ் என்ற சிறு 

அலெக்ஸாண்டிரியாவைச் சார்ந்த வணிகர் ஒருவர் 
சோ , வ . - 2 . 


நூலை 


18 


சோழர் வரலாறு 


எழுதியுள்ளார் . இது சோழநாட்டைப் பற்றியும் சில குறிப்பு 
களைத் 

தருகின்றது . அவர் பயன்படுத்தியுள்ள பெயர்கள் 
தமிழை ஒட்டியிருந்தபோதிலும் சற்று விந்தையாகவே உள்ளது . 
எடுத்துக் காட்டாக , உறையூரை அர் கரு என்று அழைத் 
துள்ளார் . அவர் காலத்துச் சோழநாடு இருபகுதியடங்கியதாக 
அவர் குறிப்பிலிருந்து தெளிவாகிறது . 

இவை ஒன்று 
கடலோரமானது ; மற்றொன்று உள் நாட்டைச் 

சார்ந்தது . 
கடலோரப் பகுதிக்குக் ( காவிரிப்பூம்பட்டினம் தலை நகரா 
கவும் உள் நாட்டுப்பகுதிக்கு உரையூர் தலை நகராகவும் அவர் 
காலத்து இருந்ததாகத் தெளிவாகிறது . அவர் சோழர் 
பெயரைக் குறிப்பிடவில்லை ; செர பொத்ராவையும் பாண்டி 
யனையும் குறிப்பிடுகிறார் . சோழநாட்டைப் பற்றிச் செவிவழிச் 
செய்தியாகத்தான் அறிந்திருக்கக்கூடும் என ( ராபின்ஸன் - 
குறிப்பிட்டிருப்பதை ஒத்துக்கொள்வதற்கில்லை . ஏனென்றால் 
அவ்விதமிருந்தால் சோழநாட்டின் இருபகுதிகளையும் வேறு 
படுத்திக் கூறியுள்ளாரே . சில துறைமுகங்களைக் குறிப்பிடுகிறார் . 
ஆனால் அவற்றைத் திட்டவட்டமாகத் தெரிந்துகொள்வதற்கு 
இல்லை . 


என்று 


ஸொர்நாதி 


கி.பி. இரண்டாம் நூற்றாண்டைச் சார்ந்த புவியியல் 
அறிஞர் தாலமி தரும் கருத்துகள் குறிப்பிடத்தக்கவை . 
சோழநாடுபற்றியும் அதன் துறைமுகங்கள் , உள் நாடு ஆகியவை 
பற்றியும் தரும் விவரங்கள் சோழ நாட்டு முற்கால வரலாற் 
றுக்குப் பயன்படுகின்றன . அவர் கூறும் காபேரிஸ் , காவேரிப் 
பட்டினமேயாகும் . உறையூரை ஓர்துரா ரீஜியா ஸொர் நாதி 
குறிப்பிட்டுள்ளார் . 

என்பது சோழர் 
எனத் தோன்றுகின்றது . தாலமி குறிப்பிடும் 

ஆற்கடாஸ் - 
என்பது தற்போதைய ஆர்க்காடாக இருக்கலாமோ என்ற 
ஐயப்பாடு தோன்றுகின்றது . தாலமி காலத்தில் இரு சோழ 
நாடுகள் 

இருந்தனவா என்ற கேள்வியை பந்தர்க்கர் 
தோற்றுவித்துள்ளார் . " தாலமி 

நாடோடிகளைப் 
பற்றியும் " ஆர்காடாஸ் ) என்போரைப் பற்றியும் 

குறிப் 
பிட்டுள்ளார் என்பதனால் இக்கருத்தை அவர் வெளியிட் 
டுள்ளார் . ஆனால் , அவர் கருத்துக்கு அது போதிய 

சான் 
றெனத் தோன்றவில்லை . 


சோரை 


இலங்கை நூல்கள் : இலங்கையில் தோன்றிய மகாவம்சம் ,, 
சூளவம்சம் ஆகியவை சோழர் வரலாற்றை உருவாக்குவதற்கு 
மிகப் பயன் அளிக்கின்றன . மகாவம்சத்தின் முதலிலுள்ள சில 
பகுதிகள் சோழ நாட்டுடன் இலங்கைக்கு இருந்த தொடர்புகளை 


சோழர் வரலாற்று மூலங்கள் 


19 


விளக்குகின்றன . பண்டைய பௌத்த நூல் ஒன்று ( கொலப் 
பட்டனா வென்ற கடலோர நகரைக் 

குறிப்பிடுகின்றது . 
இது ககவேரிப்பட்டினமாயிருக்கலாம் . பௌத்த ஜாதகக்கதை 
ஒன்றில் காவேரிப்பட்டினம் குறிப்பிடப்பட்டுள்ளது . 

மகாவம்சத்தின்படி ஸ்ரீலங்கை ஆதிகாலத்திலேயே 
சோழரது செல்வாக்குக்கு உள்ளாயிற்று . கி.மு. இரண்டாம் 
நூற்றாண்டின் இடைக்காலத்தில் எளாரன் என்ற தமிழர் தலைவன் 
சோழ நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து , அப்போது அரசு 
புரிந்த அசெலா என்ற மன்னனைப் போரில் வென்று நாற்பத்து 
நான்கு ஆண்டு ஆட்சி செய்ததாகவும் வெகு திட்டமாக நீதி 
பரிபாலனம் செய்து வந்ததாகவும் மகாவம்சம் கூறுகின்றது . 
எளாரனின் நீதி பரிபாலனத்தின் சிறப்புப் பற்றிப் பல கதைகளும் 
கூறப்பட்டுள்ளன . தனது புதல்வனது தேர் எதிர்பாராது ஓர் இளம் 
பசுங்கன்றைக் கொன்று விட்டதற்கு ஈடாகத் தனது ஒரே 
புதல்வனை உயிரிழக்கும்படி கட்டளை இட்டான் . இந் நிகழ்ச்சி 
சோழ நாட்டுத் திருவாரூரில் நடைபெற்றதாக மகாவம்சம் கூறு 
கின்றது . திருவாரூரில் இந்நிகழ்ச்சியைக் கல்லில் செதுக்கிக் 
காண்பித்திருப்பது நினைவில் வைக்க வேண்டியது . எளாரனின் 
ஆட்சி இலங்கைத் தீவின் வடபகுதியில் மட்டிலும் தான் நிலை 
பெற்றது . தென்பகுதியில் ஆண்டு வந்த துத்தகாமணி போரில் 
தொடர்ந்து வெற்றி பெற்றான் . போரில் எளாரன் மாண்டான் .. 
துத்தகாமணி எளாரன் வீரமாய் இறந்த இடத்தில் ஒரு மண்டபம் 
அமைத்து மக்களைத் தொழச் செய்தான் . துத்தகாமணியும் 
அவன் பின் அரசாண்டவரும் பௌத்தர்களாயிருந்த போதிலும் 
இம் மண்டபத்துக்குப் பெருமை தந்தனர் . இவை எல்லாம் மகா 
வம்சத்தில் காணப்படுகிறதே தவிரத் தமிழ் நூல்கள் ஒன்றிலாவது 
குறிப்பிடப்படவில்லை . மனுநீதி கண்ட சோழனைப் பற்றிய கதை 
யொன்று சங்க நூல்களில் காணப்படுகிறது . ஆனால் , அது 
வரலாற்றை அடிப்படையாகக் கொண்டதெனக் கூறமுடியாது . 

நிற்க , விசயாலயன் குலத்தாருக்கும் இலங்கைக்குமிருந்த 
தொடர்புபற்றிப் பாலி நூல் சூளவம்சம் விவரமாகக் கூறியுள்ளது . 
முதலாம் பராந்தகன் , இரண்டாம் சுந்தரசோழன் , முதலாம் 
இராசராசன் , முதலாம் இராசேந்திர சோழன் , முதலாம் இராசாதி 
ராசன் , இரண்டாம் இராசேந்திரன் , வீரராசேந்திரன் , முதலாம் 
குலோத்துங்கன் ஆகிய சோழப் பேரரசர்கள் இலங்கையோடு 
கொண்டிருத்த தொடர்புகளைச் சூளவம்சம் 

விரிவாகக் கூறு 
கின்றது . பற்பல கட்டங்களிலும் சோழர் கல்வெட்டுகளில் 
காணப்படும் கருத்துகள் சூளவம்ச வரலாற்றை ஒத்தேயிருக் 
கின்றன . ஆனால் , .சில செய்திகளில் வேற்றுமைகள் தோன்றி 


20 


சோழர் வரலாறு 


யுள்ளன . குறிப்பாக முதலாம் இராசாதிராசன் 

காலத்து 
இலங்கைத் தொடர்புகள் பற்றிப் பற்பல வேற்றுமைகள் காணப் 
படுகின்றன . இரு மூலங்களையும் சீர்தூக்கிப் 

பார்த்து 
உண்மையை அறிய வேண்டும் . 


1 


சீன 


கால 


நாட்டுப் பயணிகளின் குறிப்புகள் , சீன வரலாறு 
ஆகியவை சில கருத்துகளை வெளியிடுகின்றன . அவை 
நிர்ணயத்திற்குப் பேருதவியளிக்கின்றன . அன்றியும் சீனக் குறிப் 
புகள் கதைகளில் தலையிடாது திட்டவட்டமாக நம்பக் கூடியன 
வாயுள்ளன . இவை தவிர , அராபியப் பயணிகள் இஸ்லாமிய 
வரலாற்றாசிரியர்கள் , மார்க்கோபோலோ போன்ற ஐரோப்பியப் 
பயணிகள் போன்றோர் சோழ நாட்டைப் பற்றியும் மிகப் பயன் 
படக்கூடிய குறிப்புகளை அளித்துள்ளனர் . தென்னிந்திய 
வாணிபத்தைப் பற்றி அறிவதற்கு இவை பேருதவியளிக்கின்றன . 


ஆகவே , சாசனங்கள் சோழ வரலாற்றை உருவாக்குவதற்கு 
அடிப்படையான மூலமாயிருந்த போதிலும் சோழ ஆலயங்கள் , 
சிற்பங்கள் , இலக்கியங்கள் , வெளிநாட்டுக் குறிப்புகள் ஆகியனவும் 
பயன்படுகின்றன . ஆனால் , அவற்றைச் சீர்தூக்கி ஆராய்ந்து 
பயன்படுத்த வேண்டியது மிகத்தேவை . நாட்டுப்பற்று , மொழிப் 
பற்று , இனப்பற்று முதலியவற்றைத் தவிர்த்து உண்மை 
வரலாற்றுக் கண்ணோடு பார்க்க வேண்டியது இன்றியமையாத 
தாகும் . 


i கே . கே. பிள்ளை South India and Sri Lanha pp.68-72 (2nd Edition ) 


என 


3. சங்க காலச் சோழர் 

( அ ) சங்க இலக்கியத்தில் சோழர் 
பண்டைய சோழரின் வரலாற்றைச் சங்க இலக்கியங்களி 
லிருந்துதான் உருவாக்க வேண்டியதாயுள்ளது . ஆனால் , சேரர் 
களைப் போலல்லாமல் சோழர் வரலாறு சங்க நூல்களில் தொடர் 
பாகக் கூறப்படவில்லை . பற்பல கவிஞர்கள் பல மன்னர்களையும் 
அவரது 

செயல்களையும்பற்றித் தனித்தனியாகக் குறிப்பிட் 
டுள்ளனர் . ஆகவே , இக் காலத்துச் சோழரது தொடர்பான 
வரலாறு உருவாக்க இயலாததாயுளது . ஒரு சில மன்னர்களைப் 
பற்றி ஒரே புலவர் பாடியுள்ளார் . அவர்கள் அடுத்தடுத்து 
ஆண்டனர் 

இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம் . இம் 
மன்னர்களைத் தவிர மற்றோர்கள் முன் அரசாண்ட மன்னர்களோடு 
எவ்விதத் தொடர்புகொண்டிருந்தனர் என்றும் அறிவதற்கில்லை . 
சோழரைப் பற்றி இச் சங்க கால இலக்கியங்கள் தம்முள் எவ்விதத் 
தொடர்பும் இன்றித் தனித்தனி செய்யுள்களாகவும் வெவ்வேறு 
புலவர்களால் இயற்றப்பட்டனவாகவும் உள்ளன . செய்யுள்கள் 
பலவும் கருத்தால் தம்முள் தொடர்பின்றியே உள்ளன . குறிப் 
பிட்ட ஒருவரைப் பற்றிக் கூறுகின்ற முறையிலுங்கூட அகப் 
பொருட் செய்யுளுக்கும் , புறப் பொருட் செய்யுளுக்கும் வேறுபாடு 
உண்டு . இந்த வேறுபாட்டின் அடிப்படைக் காரணமாகக் கூட 
அறிஞர் தம்முள் வேறுபடுதலும் இயல்பேயாம் . இவ்வளவு வேறு 
பாடுகளுக்கு இடந்தரக் கூடிய சங்க இலக்கியச் செய்யுள்களைக் 
கொண்டே அக்காலச் சோழர் வரலாறு அமைய வேண்டி 
யிருத்தலின் , அவ் வரலாறும் தெளிவற்ற முறையிலே தான் 
அமைவதாக உள்ளது . இந்நிலையில் எந்த அரசனுக்குப் பின் 
எந்த அரசன் பட்டமெய்தினான் , இவனுக்கும் முன்னவனுக்கும் 
உள்ள உறவுமுறை என்ன ? இவன் காலத்தே ஆண்ட சேர 
பாண்டிய மன்னர் யாவர் ? வேளிரும் குறுநில மன்னரும் யாவர் ? 
ஒவ்வொரு மன்னனும் ஆண்ட கால அளவு என்ன ? என்பன 
போன்றவற்றைத் தெளிவாகக் கூற இயலாமல் உள்ளது . சில 
செய்யுள்களில் கூறப்பட்டுள்ள பெயரும் வேறுபட்டிருப்பதைக் 
காண்கிறோம் . புறம் பத்தாவது செய்யுளில் 

“ நெய்தலங் கானல் நெடியோய் 
எனக் கூறப்படுகின்றது . ஆயின் அதன் அடிக்குறிப்பில் 


22 


சோழர் வரலாறு 


“ சோழன் நெய்தலங் கானல் இளஞ்சேட் சென்னி என்று 
குறிக்கப் பெற்றுள்ளது . இது போன்று பல சிக்கல்கள் உள்ளதால் 
சங்க காலச் சோழ மன்னரைப் பற்றித் தனித்தனியே தனிப் 
புலவர் பாடிய செய்யுட் கருத்தைக் கொண்டுதான் அமைக்கக் 
கூடுமேயன்றிப் பிற்காலச் சோழர் வரலாறு போன்று தெளி 
வாகவும் தொடர்பாகவும் வரையறுத்தும் கூறக் கூடாமலுள்ள 
தென்பதை மனத்தில் கொள்ள வேண்டியுளது . ஆயினும் , சங்கச் 
செய்யுள்களின் ஒரு பெருமை யாதெனில் கவிஞர்கள் தம் 
மனத்தில் தோன்றியதை அஞ்சாது கூறினர் . மன்னர்களைப் 
புகழ்வதற்காக அமைத்துள்ள செய்யுள்களல்ல அவை . ஆகவே , 
வரலாற்றுக்குப் பயனளிப்பனவாயுள்ளன. பாடப் பெற்ற மன்னர் 
களின் செயல்களையும் போர்களையும் பற்றிக் கூறுமுன் சங்க 
காலத்திலிருந்த சோழர் தலை நகர்களைப்பற்றி அறிந்துகொள்வது 
தேவை . 


சோழரது சங்ககாலத் தலைநகர்கள் 

சோழநாட்டு நகரங்களாகப் புகார் , உறையூர் , அழுந்தூர் , 
ஆவூர் , வெண்ணி , இடையாறு , கழார் , தலையாலங்கானம் , நெய் 
தலங்கானல் , குளமுற்றம் , குராப்பள்ளி , குடவாயில் , குடந்தை 
முதலிய ஊர்கள் பண்டைய இலக்கியங்களில் பேசப்பட்டாலும் 
அவற்றுள் தலை நகரங்களாகச் சிறப்பு பெற்றவை , உறையூரும் 
புகாருமேயாம் . கரிகால்வளவனுக்கு முன்னர் இருந்த சோழ 
மன்னரெல்லாம் 

உறையூரையே தலை நகராகக் கொண்டிருந் 
தாரெனத் தெரிகின்றது . இன்றைய திருச்சிராப்பள்ளியின் 
பகுதியாக உள்ள உறையூரே முற்காலச் சோழரது தலை நகரமெனத் 
தெரிகின்றது . உறையூரையடுத்து ஆற்றிடைக் குறையாகிய 
திருவரங்கம் ( சீரங்கம் ) இருந்ததாகக் கூறப்படுவது , இன்றும் 
உளதேயாம் . உறந்தைக் குணாது நெடும் பெருங்குன்றம் 
என அகநானூறு ( 4 ) கூறும் சிராப்பள்ளிமலை இன்றுள்ள உறை 
யூருக்குக் கிழக்கில் தான் அமைந்துள்ளது . எனவே இன்றுள்ள 
உறையூர்ப் பகுதியே அன்று மிளைக்காடு , அகழி , அகன்றுயர்ந்த 
மதில் ஆகியவற்றால் சூழப்பெற்ற சோழர் தலை நகரமாம் . 
இதற்குக் கோழி என்ற பெயரும் வழங்கியுள்ளது . சோழர் தலை 
நகருள் மிகப்பழைமை வாய்ந்த இவ்வுறையூரொன்றே தலை நகரா 
யிருந்ததென்பதை இடைக்கழி நாட்டு நல்லூர் 

நல்லூர் நத்தத்தனார் 
உறந்தையும் வறிதே என்று கூறுதலால் அவர் காலம் வரை 
உறையூரே சோழர் தலை நகரமாயிருந்ததென்பது தெளிவாகும் . 
தலாமி ஓர் தொவுர என்று குறிப்பிட்டு வந்தது இந்த உறை 
யூரைத் தானென்பதற்கு ஐயமில்லை . 


சங்க காலச் சோழர் 


23 


புகார் : இனி பிறங்கு நிலை மாடத்து உறந்தை போக்கி 
எனவரும் பட்டினப்பாலைப் பகுதியால் ( 285 ) கரிகாலனே கடல் 
வாணிப வளங்கருதிப்புகாரைத் தலைநகரமாக்கினானெனக் கொள்ள 
கிடக்கின்றது . புகார் நகர அமைப்பையும் புகார் 

நகரச் 
சிறப்பையும் , 

வாணிய 

வளத்தையும் அங்கு வாழ்ந்த 
மக்கள் வாழ்க்கையையும் பட்டினப்பாலை ) மிக விரிவாகக் 
கூறும் . இத் தலை நகரம் காவிரி கடலொடு கலக்குமிடத்தில் 
காவிரியின் வடபால் அமைந்திருந்தது . இது பட்டினப்பாக்கம் , 
மருவூர்ப்பாக்கம் என்னும் இருபிரிவுகளை உடையதாயிருந்தது . 
மருவூர்ப்பாக்கம் கடற்கரையை அடுத்திருந்தது . துறைமுகம் 
இங்கேதான் அமைந்திருந்ததென்பதற்கு ஐயமில்லை . சுங்கம் வசூ 
லிக்கப்பட்ட மூடைகளின் மேல் புலி முத்திரை பொறிக்கப்பட்டது . 
பட்டினப்பாக்கத்தில் அரசனுடைய அரண்மனை 

அமைந் 
திருந்தது . இத்தலை நகர் பிற நாட்டுப் பேரறிஞர் பலராலும் போற் 
றப்பட்டுள்ளது . பெரிப்ளூஸ் என்னும் நூலில் இந்நகர் கமார 
( Kamara ) என்று குறிப்பிடப்பட்டுள்ளது . தாலமி ( Chaberis ) 
என்று குறித்துள்ளார் . 


புகார்தான் காவிரிப்பூம்பட்டினம் என்ற பெயரால் அழைக்கப் 
பட்டுவந்தது . காவிரிப்பூம்பட்டினத்தைப் பௌத்த நூல்கள் 
‘ கவிரிப்பட்டினம் என்று கூறுகின்றன . சோழநாட்டின் ஒரே 
துறைமுகமான காவிரிப்பூம்பட்டினம் சங்க காலத்தில் பெரிய 
வாணிக நகரமாக விளங்கியதென்பது திண்ணம். பாலிமொழியில் 
எழுதப்பட்ட மிலிந்த அரசனின் கேள்விகள் என்னும் நூலில் 
இந் நகரம் கோலபட்டன எனக் குறிக்கப்பட்டுள்ளது . கி.பி. 
5 ஆம் நூற்றாண்டிலிருந்த புத்ததத்தர் என்பார் தாமியற்றிய அபி 
தம்மாவதாரம் என்னும் நூலில் புகார் நகரிலமைந்த மாட 
மாளிகை , நந்தவனம் , நடைபெற்ற வாணிகம் முதலியவற்றின் 
குறிப்பினைக் கூறுவதுடன் அங்கு வந்த பிறநாட்டு வணிகர்கள் , 
பிறநாட்டுக் கப்பல்கள் , அந்நகரில் அமைந்த நாளங்காடி , 
அல்லங்காடி முதலியவை பற்றியும் ஆண்டுதோறும் நடைபெற்ற 
இந்திரவிழா முதலியவை பற்றியும் கடல்கோள் பற்றியும் விவரித் 
துள்ளார் . 


இனி , சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் 
மாட மதுரையும் பீடார் உறந்தையும் 
கலிகெழு வஞ்சியும் ஒலிபுனல் புகாரும் 


என்றுரைப்பதால் , அவர் காலத்தில் சோழ நாட்டின் தலைநகரங் 
களாக உறையூரும் புகாரும் இருந்தனவென்பதை அறிகிறோம் . 


24 


சோழர் வரலாறு 


( ஆ ) சங்ககாலச் சோழ மன்னர்கள் 


சங்ககால இலக்கியத்தின் துணைகொண்டே அக்காலத் 
தமிழரசர்களின் வரலாற்றை ஆய்ந்து காண வேண்டியிருத்தலின் , 
அச் செய்யுள்களுக்கு அவரவர் கொள்ளும் பொருளுக்கேற்பக் 
கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகின்றன . பாடல்களில் காணும் 
துணுக்குகள் கொண்டு மன்னர்கள் காலத்தைத் திட்டப் படுத்த 
இயலாது . கருத்து வேறுபாடுகட்கு இடமான அரசர்களில் 
கரிகாற் சோழனே முதலிடம் பெறுகின்றான் . 


( 1 ) கரிகாற் சோழன் 

கரிகாற் சோழன் ஒருவனே என்பாரும் , இருவர் என்பாரும் 
மூவர் என்பாருமாக அறிஞர் முத்திறப்படுகின்றனர் . சங்க கால 
அரசனாகிய கரிகாலனின் வரலாற்றை வரையறை செய்தற்குச் 
சங்கச் செய்யுள்களேயன்றிப் பழமொழி நானூறு , சிலப்பதிகாரம் , 
கலிங்கத்துப் பரணி , மூவருலா போன்ற பிற்கால இலக்கியங்களும் 
பயன்படுகின்றன . 

இவ்வரசனின் வாழ்க்கையை ஆய்ந்து 
கண்டதன் பயனாக ஏற்பட்ட வேறுபாடுகளும் உளவென்பதையும் 
மறுத்தற்கில்லை . 


சங்ககாலப் புலவர்களாகிய கருங்குழலாதனார் , கழாத்தலையார் , 
நக்கீரர் , பரணர் , மாமூலனார் , வெண்ணிக் குயத்தியார் ஆகியோர் 
பாடியுள்ள அகப் புறப் பாடல்களில் கரிகாற்சோழன் பற்றிய 
வரலாற்றுக் குறிப்புகள் உள்ளன . முடத்தாமக் கண்ணியார் 
பாடிய பொருநராற்றுப் படையும் கடியலூர் 

உருத்திரங் 
கண்ணனார் பாடிய பட்டினப் பாலையும் கரிகாற் சோழன்மேற் 
பாடப்பட்டனவாம் . இளங்கோவும் இவனது வெற்றிகளைப் 
பாராட்டியிருக்கிறார் . கரிகாற்சோழன் இருவர் என்போர் அகப் 
புறப் பாடல்களாற் குறிக்கப் பெறுவோன் , அப்புலவர்கட்குக் 
காலத்தால் மிக முற்பட்ட முதலாமன் எனவும் , ஆற்றுப் படைகள் 
இரண்டினாலுங் குறிக்கப் பெறுவோன் இரண்டாமவன் எனவும் 
கொள்வர் . கரிகாற் சோழர் மூவர் எனக் கூறும் ஆசிரியர் , அகப் 
புறப் பாடல்களிற் குறிக்கப்பட்டோன் முதலாமவன் எனவும் , 
முடத்தாமக் கண்ணியார் இயற்றிய பொருநராற்றுப் படையில் 
குறிக்கப்பட்டோன் இரண்டாமவன் எனவும் , 

உருத்திரங் 
கண்ணனாரியற்றிய பட்டினப்பாலையால் குறிக்கப்பட்டோன் மூன்றா 
மவன் எனவும் கூறுவர் . ஆனால் , இவ் வெவ்வேறு புலவர்கள் 
பாடியிருக்கும் மன்னனின் சிறப்புக் குணங்களில் ஒற்றுமை 
காண்கிறோம் . ஆகவே , சங்ககாலக் கரிகாலன் ஒருவனே எனக் 
கருதுவதே பொருத்தம்.சிறப்பு வாய்ந்த அம்மன்னனின் பெயரைப் 


(பாலாறு காஞ்சி 


பென்ஜா 


74 


76 


78 


80 


82 


20 


181 


18 


116 


ஒருஷ்ண 


116 


பெண் 
: 


னார 


14 


14 


காவி 
, 


மிலாடு 


வெள்ளாது 


| 12 

திருக்கோயிலூர் 20. சோபட்டினம் ( மரக்காணம்) 12 

1 ! அருவாநாடு 

வெள்ள காங்கூர் 

ஆவூர் அபுகார் 
கோட்டைக்கரை 

வெண்ணி 
திருவஞ்சைக்களம் 

றையூர் நாகப்பட்டினம் 
| IO 

மதுரை 

சொலியூர் 
S 
தாம்பிரபரணி 
கொற்கை 

அனுராதபுரம் 
8 

8 
குமரி 


சேரநாடு 


வைகை 


IO 


கரிகாலன் காலத்தில் 
6 

சோழ நாடு 
74 76 

78 


80 


82 


சங்க காலச் சோழர் 


25 


பிற்காலச் சோழர் சிலரும் தம் இயற்பெயருடன் அமைத்துக் 
கொண்டனர் . 2 


2 


பொருநராற்றுப் 
படை ஈற்று வெண்பா தவிர மற்றப் 
பழந்தமிழ் இலக்கியங்களுள் இவன் பெயர் அன் விகுதி பெறாமல் 
கரிகால் என்றே வழங்கப் பெற்றுள்ளது . ( அகம் 125,246,379 ) . 
தன் நாட்டை வளம்படுத்திய சிறப்பால் கரிகால் 

வளவன் 
எனவும் வந்துள்ளது . ( புறம் . 16 ; பொருநராற்றுப் படை : 148 ) . 
கரிகால் என்பது தொடரப் பெறாமல் வளவன் எனத் தனித்தும் 
வழங்கப்பட்டுள்ளது . ( புறம் . 7 ) . நாட்டின் வளம் பெருக்கிச் 
செல்வமும் செழிக்கச் செய்ததால் திருமாவளவன் எனவும் 
கூறப் பெற்றுள்ளான் . ( பட்டினப்பாலை 299 ) . இவனைப் பற்றிய 
சங்கச் செய்யுள்களின் ஈற்றில் உள்ள அடிக்குறிப்பில் இவன் 
பெயர் கரிகாற் பெருவளத்தான் எனக் குறிக்கப் பெற்றிருப்பதும் 
கருதத்தக்கது . 


கரிகாலன் தனது ஐந்து வயதிலேயே அரசு கட்டிலேறினான் 
என ஒரு நம்பிக்கை உள்ளது ( பெருந்தொகை 779 ) . அது ஒப்புக் 
கொள்ளக் கூடியதாவென்று திட்டப்படுத்த முடியாது . ஆனால் , 
சில 

சங்கச் செய்யுள்களில் குறிப்பிடப்பட்டிருப்பதால் இளம் 
வயதில் அரசனாயிருக்க வேண்டுமெனக் கருதலாம் . தாய் வயிற் 
றிருந்தே தாயம் எய்தி ப் பிறந்த கரிகாற் பெருவளத்தானின் 
இளமைக் காலத்தே சிறையகத்திட்ட தாயத்தார் அச் சிறைக் 
கோட்டத்திற்குத் தீயும் வைத்தனர் . அதனின்றும் தப்பி வெளி 
வந்த போது அவன் கால் தீயில் கரிந்து போயிற்று . இச் செய் 
தியைப் பொருநராற்றுப் படை ஈற்று வெண்பாவும் பழமொழி 
105 ஆம் செய்யுளும் புலப்படுத்துகின்றன . உண்மை இவ்வாறி 
ருப்பவும் கரிகாலன் எனப் பிரித்துப் பகைவரின் யானைகளுக்கு 
எமனை ஒத்தவன் எனவும் , பகைவராகிய யானைகட்கு காலன் 
போன்றவன் எனவும் பலவாறு பொருள் கொள்வாரும் , கரிகாலன் 
என்பதைக் கலிகாலன் என மாற்றிப் பொருள் கூறி மயங்கு 
வாரும் உளர் . 


தாயத்தாரால் சிறையிலடைக்கப் பெற்ற கரிகாற் சோழன் , 
அதனின்றும் தப்பிச் செல்லுதற்கான வழிவகைகளை எண்ணித் 
துணிந்து , தக்கார் துணையாலும் , தன் திறமையாலும் திண்ணிய 


பிற்காலத்தில் சில சோழப் பேரரசாகள் கரிகாலன் என்ற பெயரைத் தமது 
இயற்பெயரோடு இணைத்துக் கொண்டனர் . இரண்டாம் ஆதித்தன் 
வீரராசேந்திரன் மூன்றாம் குலோத்துங்கன் , இரண்டாம் இராசாதிராசன் 
ஆகியோர் கரிகாலன் என்ற சிறப்புப் பெயர் அணிந்து கொண்டனர் , 


26 


சோழர் வரலாறு 


காவலை வென்று வெளியேறினான் . இச் செயல் பட்டினப்பாலையில் 
செம்மை பெறக் கூறப்பெற்றுள்ளது . ( பட்டினப்பாலை 220-27 ). 
இதைப் பொருநராற்றுப் படை ( 131-8 ) உறுதி செய்கிறது . 

வன் தன் அம்மான் முறையினராகிய இரும்பிடர்த் தலையார் , 
இவன் விடுதலைக்குப் பெரிதும் உதவி புரிந்தார் என்று பழமொழிச் 
செய்யுளின் ( 239 ) துணை கொண்டு கூறுவதும் உண்டு . 


இளமைப் பருவத்தே தன் தாயத்தார் விளைத்த குழப்பத் 
தையும் பகையையும் முடித்து அரசனான இவன் சேர பாண்டியரும் , 
வேளிர் பதினொருவரும் கூடி எதிர்த்த வெண்ணிவாயிற் போரில் 
தான் தனித்தே தன் படைகொண்டு பொருது வெற்றி பெற்றான் . 
இப் போர் வெற்றியைப் பரணரும் , முடத்தாமக் கண்ணியாரும் , 
மாமூலனாரும் , கழாத்தலையாரும் , வெண்ணிக் குயத்தியாரும் 
பாராட்டிப் பாடியுள்ளனர் . 


உ 


வெண்ணிப்போரில் தோற்றோருள் உயிர் பிழைத்த வேளிர் 
ஒன்பதின்மர் மீண்டும் ஒன்றுசேர்ந்து படையெடுந்து வந்து 
வாகைப்பறந்தலையில் கரிகாலனை எதிர்த்தனர் . ஆனால் அவனை 
எதிர்த்து நிற்க முடியாது . முரசு , குடை , முதலாய அரச 
சின்னங்களைக் களத்தே விடுத்து ஓடிப் பிழைந்தனர் அகம் ( 125 ) . 

உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலையிற் கூறுகிறபடி இவன் 
ஒளியர் , அருவாளர் , வடவர் , குடவர் , தென்னவன் முதலாயி 
னோரை வெற்றி கொண்டதாகத் தெரிகிறது . ஆயினும் இவைபிற 
பாடல்களால் உறுதி செய்யப்படவில்லை என்பது சிந்தித்தற் 
குரியது . இது போன்றே அரசில்கிழார் பாடிய பதிற்றுப்பத்து 
எட்டாம்பத்தின் மூன்றாம் செய்யுளில் பெருஞ்சேரல் இரும்பொறை 
புகாரைக் கைக்கொண்டான் 

கூறப்படுகிறது . இவை 
களெல்லாம் நம்புதற்குரியனவா 

சிலர் ஆராய்ந் 
துள்ளனர் . 


எனக் 


என்று 


மேலும் கரிகாலன் வடநாடு சென்று பெரும் வெற்றி பெற்றான் 
என்பதுபற்றி விரிவாக கூறப்பட்டுள்ளது . வடநாடு நோக்கிச் சென்ற 
அவன் இமயம் வரை சென்று , அப்பாற்செல்ல இயலாமல் தடுத்து 
நின்ற இமயத்தில் தன் புலிப்பொறி பொறித்து மீண்டதாக அறி 
கிறோம் . இதற்குச் சான்றாகச் சோழமலைத்தொடர் ( Chola Ranges ), 
சோழர் கணவாய் ( Chola pass ) என்னும் பெயர் இன்றும் அங்கு 
வழங்கி வருவதாகவும் சிலர் எடுத்துக்காட்டுவர் . கரிகாலன் 
திரும்பி வருங்காலை வச்சிர நாடு , மகதம் , அவந்தி ஆகிய நாடு 
களின் மன்னர்கள் கரிகாலனுக்கு வெகுமதி பல அளித்ததாகச் 
சிலப்பதிகாரம் கூறுகின்றது . இவையாவும் உண்மையா ? 


. 


சங்க காலச் சோழர் 


21 


வரலாற்றறிஞர் நீலகண்ட சாஸ்திரியார் இவற்றை நம்புவதற் 
கில்லை எனக் கருதுகிறார் . ( Colas , 2nd Edition pages 33-36 ) . 
கரிகாலனின் அரசு காவிரி நாட்டிற்கு அப்பால் நெடுந்தூரம் 
பரவியதாகத் தெரியவில்லை என்கிறார் . மேற்கூறியோருள் அரு 
வாளர் என்பார் பெண்ணையாற்றின் கிழக்குச் சமவெளிப் பகுதியை 
கொண்ட அருவா நாட்டைச் சார்ந்தவராகலாம் . ஒளியர் என்பார் 
நாகர்வழித் தோன்றி நாடோடி வாழ்க்கையை மேற்கொண் 
டிருந்து கரிகாலனால் நிலையாகக் குடியமர்த்தப்பட்டவராகலாம் 
என்றும் கருதுகிறார் . தொண்டை நாட்டை வென்று 

வென்று இளந் 
திரையனை அரசனாக அமர்த்தினான் என்பதைக்கூட அவர் நம்ப 
வில்லை . உண்மையில் கரிகாலன் வெண்ணியிலும் , வாகைப்பறத் 
தலையிலும் வெற்றி கண்ட பின் தொண்டை நாட்டை வென்றிருக்க 
லாம் ; அதற்குப்பின் வடநாடுகளுக்குப் படையெடுத்துச் சென்றி 
ருக்கலாமெனவே தோன்றுகிறது . ஆரியப்படை கடந்த நெடுஞ் 
செழியன் , செங்குட்டுவன் ஆகியோர் வடநாட்டில் வெற்றி 
பெற்றதாக அறிகிறோம் . இவையெல்லாம் வெறும் கதையெனக் 
கருதுவதற்கில்லை . 

ஆனால் , கரிகாலன் புகழ்பெற்றுப் பல யாகங்கள் செய்து 
( பட்டினப்பாலை 20 ) புலவர்களுக்கு நன்கொடைகள் அளித்து , 
காவிரிக்குக் கரை அமைத்து , அணை கட்டிப் புகழ் எய்திய போது 
பற்பல கட்டுக்கதைகள் அவனைப் பற்றித் தோன்றின என்பதை 
மறைப்பதற்கில்லை . தன் தாயின் கருப்பத்தில் இருக்கும் போதே 
இவன் அரசுரிமை எய்தினன் என்றும் அறங் கூறவையில் தன் 
இளமை கண்டு அவன் சொல்லிற்கு இணங்காத அவையினர் , 
முதுமைக் கோலத்தை அணிந்து வந்த பின் இவன் வார்த்தைக்கு 
இணங்கினர் என்பன போன்ற சில நம்புதற்கரிய கதைகள் 
இலக்கியங்களில் தோன்றியுள்ளன . இவற்றை நம்புதற்குப் 
போதிய 

சான்றுகளில்லை . ஆயினும் துருவி ஆராய்ந்தால் 
கரிகாலன் ஒருவனேயென்றும் அவன் மிகச் சிறந்த வெற்றிகள் 
பெற்றுப் புகழடைந்தான் என்பதும் துலங்கும் . 


( 2 ) குளமுற்றத்துஞ்சிய கிள்ளிவளவன் 

கரிகாலனுக்குப் பின் - ஆனால் எவ்வளவு காலம் என்று 
திட்டப்படுத்த முடியாது . 

உறையூரைத் தலைநகராகக் கொண்ட 
சோழ மன்னர்களுள் புகழ் பெற்றவன் குளமுற்றத்துத்துஞ்சிய 
கிள்ளிவளவன் என்பான் . கோவூர் கிழரால் பாடப்பெற்ற குராப் 
பள்ளியில் துஞ்சிய கிள்ளிவளவன் இவனே என்ற டாக்டர் 
போப் ஐயரின் கருத்து ஒப்புக் கொள்வதிற்கில்லை . குறாப்பள்ளியும் 
குளமுற்றமும் வெவ்வேறு . 


28 


சோழர் வரலாறு 


குளமுற்றத்துத் துஞ்சிய கிள்ளிவளவன் புலவர்கள் பதின் 
மரால் பதினெட்டுப் பாடல்களில் பாராட்டப்பெற்றவன் . அன்றியும் 
அவனே புலமை பெற்ற அரசனாகவும் விளங்கினான் . இக் கிள்ளி 
வனவனும் நலங்கிள்ளியும் நெடுங்கிள்ளியும் அடுத்தடுத்து அரசு 
புரிந்திருக்க வேண்டும் . ஏனென்றால் , இவர்களைப் பற்றிச் சம 
காலப் புலவர்களே பாடியுள்ளனர் . 


கிள்ளிவளவன் போரில் மிக்க ஆற்றலும் திறைமயுமுடை 
யவன் . புலவர்கள் இவை பற்றிப் பாடியுள்ளனர் . முதலைகள் 
பல சேர்ந்து திரிந்து வாழ்வதற்கேற்ற அகலமும் ஆழமும் வாய்ந்த 
அகழியையும் செம்பாலியன்றாலொத்த திண்ணிய மதிலையும் 

ஊரின்கண் வாழ்கின்றான் . பகையரசன் எனின் 
போரிட்டு அவனை அழித்தொழிக்கும் ஆற்றலுடையவன் என்பர் 
மாறோக்கத்து நப்பசலையார் ( புறம் . 37 ) . 


உடைய 


கடுமுரன் முதலைய நெடுநீ ரிலஞ்சிச் 
செம்புறழ் புரிசைச் செம்மல் மூதூர் 
வம்பணி யானை வேந்தகத் துண்மையின் 
நல்ல வென்னாது சிதைத்தல் 
வல்லையா னெடுந்தகை செருவத் தானே 


மேலும் இவன் போர்த் திறமையைக் கோவூர் கிழார் பாடி 
யுள்ளார் . காலன் ஒருயிரைக் கவர்வதாயின் காலமும் இடமும் 
அறிந்தேதான் கவரக்கூடும் . ஆயின் கிள்ளிவளவனோ இடம் , 

, 
காலம் எதையும் பாராமலே நினைத்த அளவிலேயே பகை 
மன்னரை அழித்தொழிக்கும் ஆற்றலுடையவன் . அதனால் பகை 
யரசர் இவன் படை எடுப்பை எண்ணியவுடனேயே , தாம் இறக்க 
வேண்டுமேயென்ற எண்ணத்தால் தம் குழந்தையை அணைத்து 
முத்தமிட்டு மகிழ்வர் . மனைவியர் அறியின் வருந்தித் 
ரென்றெண்ணி மறைதொழுகி வருந்துவர் . இவ்வாறு பகை மன்னர் 
நிலைகெடக் காற்றோடு கலந்து செல்லும் நெருப்பெனப் படை 
கொடு செல்லும் பேராண்மையாளன் கிள்ளி என்று கூறுகின்றார் 
அப்புலவர் . 


துடிப்ப 


காலனுங் காலம் பார்க்கும் பாராது 
வேலீண்டு தானை விழுமியோர் தொலைய 
வேண்டிடத் தடுஉம் வெல்போர் வேந்தே 
திசையிரு நான்கு முற்க முற்கவும் 
பெருமரத் திலையி னெடுங்கோடு வற்றல்பற்றவும் 
வெங்கதிர்க் கனலி துற்றவும் பிறவும் 


சங்க காலச் சோழர் 


29 


அஞ்சுவரத் தகுந புள்ளுக்குர லியம்பவும் 
எயிறு நிலத்து வீழவு மெண்ணெ யாடவும் 
களிறுமேல் கொள்ளவுங் காழகம் நீப்பவும் 
வெள்ளி நோன்படை கட்டிலொடு கவிழவும் 
கனவி னரியன காணா நனவிற் 
செருச் செய் முன்பநின் வருதிற னோக்கி 
மையல் கொண்ட வேமமி லிருக்கையர் 
புதல்வர் பூங்கண் முத்தி மனையோட் 
கெவ்வங் கரக்கும் பைதன் மாக்களோடு 
பெருங்கலக் குற்றன்றாற் றானே காற்றோ 
டெரி நிகழ்ந் தன்ன செலவிற் 
செருமிகு வளவநிற் சினை இயோர் நாடே ( புறம் . 41 ) 


புலி புறத்ததாகக் குட்டியைக் கொள்ள வியலாதென்பர் ; 
அஃதே போல் தன் நாட்டினைக் காத்து நிற்பன் கிள்ளிவளவன் 
என்று அதே புலவர் கூறுகின்றார் . 


புலிபுறங் காக்குங் குருளை போல 
மெலிவில் செங்கோ னீபுறங் காப்ப ( புறம் . 42 ) 


கிள்ளிவளவனது பெரும் வெற்றி சேர மன்னனைக் கருவூரில் 
தோற்கடித்ததாகும் . சேர நாட்டைத் தனதாக்கிக் கொள்ள 
நினைத்தான் கிள்ளிவளவன் . சோழர் பெரும்படை ஒன்று 
கருவூர்க் கோட்டையை முற்றுகை செய்தது . சேரனோ பல 
நாள்களுக்கு வேண்டும் உணவு முதலிய பொருள்களோடு 
கோட்டை மதிலை அடைத்து உள்ளிருந்தான் . அந் நிலை கண்ட 
சோழர் படைவீரர் , கோட்டையைச் சுற்றிலுமுள்ள 

காவற் 
காட்டின் மரங்களை வெட்டி வீழ்த்தி அழிக்கலாயினர் . அந்நிலை 
யிலும் சேரன் வெளிவந்தானில்லை ; சோழனும் முற்றுகையைக் 
கைவிட்டானில்லை . இதனை அறிந்த ஆலத்தூர் கிழார் வளவனை 
யடைந்து , அரசே ! ” வளைக்கப்பட்ட கோட்டையுள்ளிருப்போன் 
இயல்பினை எண்ணிப் பார்த்தாயல்லை போலும் ! பலநாள் முற்றி 
யிருப்பதுடன் , காவற்காட்டு மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுதலை 
அறிந்தும் வெளிவராத 

வெளிவராத அத்துணை அச்சங்கொண்டோனாவன் 
அச்சேர மன்னன் . அத்தகையானொடு பொருதலால் நின் பெருமை 
குன்றுதல் காண வருந்துகிறேன் என்றெடுத்துரைத்தார் . 


‘ நெடுமதில் வரைப்பிற் கடிமனை " யியம்ப 
ஆங்கினி திருந்த வேந்தனோ பீங்குநின் 
சிலைத்தார் முரசங் கறங்க 


30 


சோழர் வரலாறு 


மலைத்தனை யென்பது நாணுத்தக வுடைத்தே ( புறம் . 36 ) 
எனினும் சோழன் முற்றுகையைக் கைவிட்டதாகத் தெரிய 
வில்லை . கருவூர்க் கோட்டையையும் 

அதன் 

உள்ளிருந்த 
ஊரையும் அழித்துச் சேரனையும் வென்று விழுப்புகழ் கொண் 
டான் என்பதை மாறோக்கத்து நப்பசலையார் பாடல் புலப்படுத்தும் 
(புறம் . 39) . இப்பாடலுள் 

“ இமயம் சூட்டிய ஏம விற்பொறி 

மாண்வினை நெடுந்தேர் வானவன் தொலைய 
என வருதலின் கிள்ளியால் வென்றழிக்கப் பட்ட சேரமன்னன் 
இமயவிற் பொறித்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் எனக் 
கொள்ளப்படுகிறது . 

மேலும் ஆய்ந்து காணுதற்குரிய 
தொன்றாகும் . 


2 


கிள்ளிவளவனின் மற்றொருவெற்றி கோசர் மீது படையெடுத்து 
துளுநாட்டைக் கைப்பற்றியதாகும் . துளுநாட்டைச் சேர்ந்த 
கோசர் என்னும் வீரர்கூட்டம் , அடிக்கடி தமிழகத்துட் புகுந்து 
தொல்லை பல விளைத்து வந்தது . ஆதலின் அக் கோசரை அழித்து 
ஒழித்தல் வேண்டும் எனத் தமிழக அரசர் பலரும் எண்ணிய 
துண்டு . அவ்வாறெண்ணிய கிள்ளிவளவன் பெரும்படையுடன் 
சென்று , கோசர் தம் படைவலிமையைப் பாழ் செய்து அவர் கைப் 
பற்றியிருந்த நாடுகளையும் கைக்கொள்ளலானான் என்பதை 
நக்கீரரின் அகப்பாடல் ஒன்றால் ( அகம் 205 ) அறிகின்றோம் . 


இப்பாடலின் வழி வளவனின் வெற்றிச்சிறப்பைக் 

கூறிய 
நக்கீரரே இவன் பாண்டியர் படைத்தலைவன் பழையன் மாறன் 
என்பானொடும் செய்த போர் பற்றியும் மற்றொரு அகப்பாடலிற் 
( அகம் . 346 ) கூறியுள்ளார் . அப்போர் பழையன் மாறன் வாழ்ந் 
திருந்த கூடல் நகரையடுத்து நடந்ததர்கத் தெரிகின்றது . அப் 
போரின் முடிவு பற்றி இருவேறு கருத்துகள் அறிஞர்களிடையே 
நிலவுகின்றன . ஒரு சாரார் வளவனே 

வென்றான் 

எனவும் 
பிறிதொரு சாரார் மாறனே வெற்றி கொண்டான் எனவும் கூறு 
கின்றனர் . 


அச்செய்யுளில் வரும் கோதை மார்பன் உவகை என்பதை 
ஆதாரமையமாக வைத்துக் கோதை மார்பன் , 

ஒரு சேர அரச 
னாவான் . எனவே , தன்குலப் பகைவனாகிய 

சோழனின் 
வெற்றியை அவன் பாராட்டுவோனல்லன் . எனவே அவன் 
சோழனின் தோல்வி குறித்தே மகிழ்ச்சி அடைந்திருத்தல் கூடும் 
என்பர் . மேலும் , வளவன் பாண்டிநாட்டை 

வென்றானெனப் 


சங்க காலச் சோழர் 


31 


கிறது . 


புலவர் எவரும் ஓரிடத்திலும் கூறவில்லையாதலாலும் பழையன் 
மாறனுடன் பொருது தோற்றவன் வளவனே எனவும் கூறுவர் . 
அன்றியும் பழையன் மாறன் படைத் தலைவனேயல்லாமல் 
பேரரசன் அல்லன் . ஆகவே கிள்ளிவளவன் பழையனைச் சாய்த்து 
மன்னர் ஊர் கொள் எனல் பொருந்தாதாகலின் தோற்றவன் 
வள வனே எனவுங் கூறுவர் . அது போன்றே மாறன் தோற்றான் ) 
என்பாரும் , அவன் வளவனை வென்றதாக எப்புலவரும் எவ் 
விடத்தும் கூறாமையானும் , மன்னர் ஊர்கொள் என்று வருமிடத்து 
அவர்தம் கருத்துப்படி பழையன் சோழநாட்டுப்பகுதியையேனுங் 
கைக்கொண்டான் என்பதற்குச் சான்றின்மையையுங் கருத்துங் 
கால் வென்றவன் வளவனே என்பது பொருந்தும் . * 
( 3 ) நலங்கிள்ளி 

புகார் நகரம் அழிவுறுவதற்குச் சில ஆண்டுகட்கு முன்னர் 
அங்கிருந்து அரசு செலுத்திய நலங்கிள்ளி பல்லாற்றானும் சிறந்து 
விளங்கினான் . இவன் கரிகாற் சோழன் ஆண்டு , சில ஆண்டு 
களுக்குப் பின் ஆட்சி புரிந்திருக்க வேண்டுமெனத் தோன்று 

நலங்கிள்ளி புலவர் பாடும் புகழுடையோனாயிருந்தது 
போலவே புலவர் வியக்கப் பாடும் புலமை மிக்கோனாயுமிருந்தான் . 

இவன் சேரர் , பாண்டியர் குடை பின்னாகத் தன் குடையே 
மேலோங்கி விளங்க வேண்டும் எனும் விருப்புடையவன் ; வெற்றி 
புகழையே விரும்புவன் . அதனால் 

எப்போதும் நாற்படை 
செறிந்த பாசறைக்கண் தங்குதலையே விரும்புபவன் . அதுபோன்று 
அவன் படையிலுள்ள யானைகளும் பகைவர்தம் பேரரண்களை 
அழிப்பதையே விரும்புவதல்லது அமைதியாயிருப்பதில்லை . 
அவன் தன் படை மறவரும் பகைப்புலத்தின் சேய்மை கருதாது 
பூரித்தெழும் தோளினையும் பொங்கியெழும் தறுகண்மையையும் 
உடையோராவர் . ஆதலால் , அப்படை எப்போது தம் நாட்டுள் 
புகுந்து விடுமோ என்ற அச்சத்தால் வடபுலத்தரசர் உறக்கங் 
கொள்ளாது வருந்தி நிற்பர் எனக் கோவூர்கிழார் இவன் படைத் 
திறமுரைப்பர் ( புறம் . 31 ) . 

குயவன் தன் சிறுவர்கள் பிசைந்து வைத்த மண்ணைத் திகிரி 
யிலிட்டுத் தான் விரும்பிய வடிவமுடைய கலங்களைச் செய்து முடிப் 

புற நானூறு ஒரு பாட்டிலாவது கிள்ளிவளவனுக்கும் , பாண்டிய மன்ன 
னுக்கும் நடந்த போரைப் பற்றிக் குறிப்பிடவேயில்லை . 

குறிப்பிடவேயில்லை . ஆகவே 
நக்கீரர் கூறியிருப்பது உண்மையாயிருக்கலாம் எனவும் அப்போரிலே 
கிள்ளி வளவன் மாண் டிருக்க வேண்டுமென்றும் பேராசிரியர் 
கே . ஏ . நீலகண்ட சாஸ்திரியார் கருதுவது வெறும் வகமாகும் . அப் 
போரில் மாண்டான் என்றால் ஆடுதுறை மாசாத்தனார் ( புறம் 227 ) 
அவனுடைய மறைவைப்பற்றி உணர்ச்சியோடு பாடியுள்ள பாடவில் 
குறிப்பிட்டிருக்கமாட்டாரா ? 


12 


சோழர் வரலாறு 


பதையொப்பக் கிள்ளி தான் எண்ணியவாறெல்லாம் நாட்டை 
நடத்தி வைக்கும் வல்லமையுடையான் . தன்னிடம் பொருள் 
வேண்டி நிற்கும் பாணர்க்குப் பொருள் வழங்குவதற்குப் பதிலாகச் 
சேரர் வஞ்சியை வென்று தருவான் . அவ்வாறே விறலியர்க்குத் 
தரும் பூவிற்கு மாறாகப் பாண்டியர்குரிய மதுரையை வென் று 
கொடுப்பன் என்று நலங்கிள்ளியின் ஆற்றலை எடுத்துரைப்பார் . 
கோவூர்கிழார் (புறம் . 32) 


கடும்பின் அடுகலம் நிறையாக நெடுங்கொடிப் 
பூவா வஞ்சியும் தருகுவன் ஒன்றோ ; 
வண்ணம் நீவிய வணங்கிறைப் பணைத்தோள் 
ஒண்ணுதல் விறலியர் பூவிலை பெறுகென 
மாட மதுரையும் தருகுவன் ( புறம் . 32 ) . 


தமிழகத்தில் நலங்கிள்ளியின் காலத்தே வாழ்ந்திருந்த அரசர் 
பலரும் அவனுக்கு அடங்கியிருந்தனரெனவே கொள்ளக் கிடக் 
கின்றது . 

அவர்தம் வெற்றியைக் குறித்தெழும் சங்கொலி 
கிள்ளியின் சினத்தைத் தூண்டி விடக்கூடும் என்ற அச்சத்தால் 
அவ் வலம்புரிச் சங்குகளை , தொங்குகின்ற தூக்கணங்குருவியின் 
கூட்டையொப்ப அரண்மனையின் ஒரு புறத்தே வறிதே தொங்க 
விட்டு வைப்பர் . கிள்ளியின் தானைத் தொகுதி செல்லுங்கால் , 
பனந்தோப்பொன்றின் வழியே செல்ல நேர்ந்தால் முதற்கண் 
வருவோர் , நுங்கையும் , அடுத்து வருவோர் பழத்தையும் 
இறுதியில் வருவோர் கிழங்கையும் நுகர்ந்து செல்லுவர் எனவும் 
கூறி நலங்கிள்ளியின் தலைமையையும் படைப் பெருக்கத்தையும் 
புலப்படுத்துகிறார் புலவர் . ஆலத்தூர் கிழார் ( புறம் . 225 ) . இவற்றை 
யெல்லாம் நோக்கும் போது இவை யாவும் நம்பக் கூடியனவா 
என்ற ஐயப்பாடு தோன்றுகின்றது . ஆனால் ஒன்று திண்ணம் . 
சில விவரங்களும் உவமைகளும் மிகைப்படக் கூறியிருப்பது போல் 
தோன்றுவதாயினும் மன்னனின் போர் வன்மை , கொடை நலம் 
முதலியவை அடிப்படையில் 

உண்மையானவை என்பதற்கு 


ஐயமில்லை . 


நலங்கிள்ளி இவ்வாறு சிறப்புடன் பூம்புகாரில் இருந்து ஆட்சி 
செய்து வந்த காலத்தே , உறையூர் தன் அரசனை இழந்தது . 
நலங்கிள்ளி அதனையும் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வர 
எண்ணினான் . ஆயின் ஆவூர்க் கோட்டைக்குரியவனாகிய நெடுங் 
கிள்ளியும் உறையூரைக் கைப்பற்றிக் கொள்ள நினைத்தான் . 
இதனால் இவ்விருவருக்கும் பகை மூண்டது . அவ்வூரிலிருந்த 
நெடுங்கிள்ளி உறையூர் செல்லு முன் அவனை . அழித்து விட 


சங்க காலச் சோழர் 


33 


எண்ணிய நலங்கிள்ளி பெரும் படையுடன் சென்று ஆவூர்க் 
கோட்டையை முற்றுகையிட்டான் . நலங்கிள்ளியின் படையை 
வெற்றி கொள்ளும் ஆற்றல் தன் படைக்கில்லை என்பதுணர்ந்த 
நெடுங்கிள்ளி மதிலையடைத்துக் கோட்டை உள்ளேயே இருந்தான் . 
முற்றுகை பல நாள் நீடிக்கவே உள்ளிருப்போர்க்கு உணவு , 
கிட்டுதலும் அரிதாயிற்று . அந்நிலையிலும் நெடுங்கிள்ளி புறம் போந்து 
போரிடத் துணிந்தானில்லை . நலங்கிள்ளியும் முற்றுகையைக் 
கைவிட்டானில்லை . மக்களடையும் இன்னல் கண்டு மனம் 
நொந்த புலவர் கோவூர்கிழார் , நெடுங்கிள்ளியிடம் : சென்று நீ 
ஆற்றல் உடையையாயின் புறம் போந்து போரை மேற்கொள் . 
அன்றி அறம் உடையையாயின் அரணை நலங்கிள்ளிபால் விடுத்து 
வெளியேறு . இவை இரண்டும் செய்யாது மதிலடைத்து உள்ளி 
ருத்தல் மாண்புடைச் செயலன்று என்றிடித்துக் கூறி அவன் 
குறையை எடுத்துக் காட்டினார் . 

காட்டினார் . கோவூர்கிழார் மன்னனைப் 
புகழ்ந்து பாடுவதில் மட்டும் ஈடுபட்டவரல்லரென்பது இதிலிருந்து 
நன்கு துலங்குகின்றது . 


கோவூர்கிழார் கூறிய அறிவுரை கேட்ட நெடுங்கிள்ளி , 
கோட்டையை நலங்கிள்ளிபால் விடுப்போன் போன்று மதிலைத் 
திறந்து விட்டான் . ஆயின் , அப்போதே விரைந்து சென்று 
உறையூரைக் கைப்பற்றிக்கொண்டான் . இச்செயல் நலங்கிள்ளி 
யின் சினத்தை மேலும் தூண்டுவதாயிற்று . இவ்வாறிருக்கையில் , 
நலங்கிள்ளியைப் பாடிப் பரிசில் பெற்ற இளந்தத்தன் எனும் 
புலவன் நெடுங்கிள்ளிபாலும் சென்றான் . ஆயின் , நலங்கிள்ளி 
யின் ஒற்றன் இவன் எனப் பிறழ உணர்ந்த நெடுங்கிள்ளி 
அவனைக் கொல்ல எண்ணினான் . செய்தியறிந்த கோவூர் கிழார் 
உண்மையுணர்த்தி இளந்தத்தனை விடுவித்தார் . இச் செய்தி 
அறிந்த நலங்கிள்ளி , 

சிறிது 

காலந்தாழ்த்தல் கூடாதென் 
றெண்ணிச் சென்று உறையூர்க் கோட்டையை முற்றுகையிட் 
டான் . அவ்வூர்க் கோட்டை முற்றுகை நிலையே இங்கும் உளதா 
யிற்று . அந்நிலையில் கோவூர்கிழார் அவரையணுகி நீவிர் இரு 
வீரும் வென்றனிரென்பது இயற்கையன்று . நும்முள் யார் ஒருவர் 
தோற்றாலும் , தோற்பது நும் குடியேயாகும் . சோழன் தோற்றான் 
என்னும் பழிச் சொல்லை நும் குடிக்கு ஏற்படுத்துவது நன்றோ? 
என்று நயம்பட எடுத்ரைத்தார் (புறம் . 45 ) . எனினும் இறுதியில் 
நலங்கிள்ளி நெடுங்கிள்ளியை வென்று உறையூரைக் 
கொண்டதாகவே தெரிகின்றது . நலங்கிள்ளியின் சிறப்புணர்ந்து , 
பெறற்கரிய பிறவியாம் மானிடப்பிறவி பெற்றோர் அடைதற்குரிய 
பிறவிப் பெரும் பயனாகும் . அறம் , பொருள் இன்பங்களை 
முறையே ஆற்றிப் பயனுறு வாழ்வு பெறுமாறு அறிவுறுத்திக் 

சோ . வ . 3 . 


கைக் 


34 


சோழர் வரலாறு 


கூறிய உறையூரை முதுகண்ணன் சாத்தனாரின் பொருள் பொதிந்த 
பாடல் படித்தின் புறுதற்குரியதாம் . நலங்கிள்ளி வேள்விகள் 
செய்ததாக அறிகிறோம் ( புறம் . 400 ) . தமிழகத்தின் பெரும் 
பகுதியை அவன் ஆண்டு வந்ததாகவும் தெரிகின்றது . அம் 
மன்னன் இலவந்திகைப் பள்ளி என்னுமிடத்து உயிரிழந்ததாக 
அறிகிறோம் . ( புறம் . 61 அடிக்குறிப்பு ) 


4. நெடுங்கிள்ளி 

நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் வெகுநாள் பகை நீடித்து 
நடைபெற்றதாகத் தெரிகிறது . சோழநாடும் அதன் மக்களும் 
இன்னல் பல அடைந்தனர் . ஒருகுடைக்கீழ் இருந்த சோழநாடு 
தாயத்தார் சிலரின் தனித்தனி ஆட்சிக்குட்பட்டதாயிற்று. 
புகார் , ஆவூர் ஆகிய இடங்களில் இருந்து நலங்கிள்ளி போன்றோர் 
அரசாண்டனர் . அக்காலத்தே , உறையூரிலும் 

சோழ 
மன்னன் இருந்து அரசாண்டதாகத் தெரிகிறது . எனினும் 
அவனைப் பற்றிய குறிப்புகள் எவையும் தெரியவில்லை . தனக்குப் 
பின் ஆட்சிக்கு வருவதற்குரியார் யாரும் இல்லாமலே இவன் 
இறந்து போனான் . ஆதலால் இவ்வாட்சியைக் கைக் கொள்ளு 
வதில் நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் பெரும் போட்டியும் 
பகைமையும் உண்டாயிற்று . நெடுங்கிள்ளியை வென்று உறை 
யூரைக் கைக் கொள்வதற்காக நலங்கிள்ளி ஆவூர் கோட்டையை 
முற்றுகையிட்டானென்று முன்னமே கண்டோம் . திறமையற்ற 
நெடுங்கிள்ளி மதிற்கதவடைத்து கோட்டையுள்ளேயே இருந் 
தான் . அங்குள்ள மக்கள் பெரும் துன்பத்திற்களாயினர் . அது 
கண்ட புலவர் கோவூர்கிழார் நெடுங்கிள்ளிபாற் சென்று அவன் 
செயல் மறமோ அன்றி அறமோ அற்றதென்பதை எடுத்துக் 
கூறினார் . ( புறம் . 44 ) அது கேட்ட நெடுங்கிள்ளி கோட்டை 
வாயிலைத் திறந்து விடுத்து விரைந்து சென்று உறையூரைக் கைப் 
பற்றிக் கொண்டான் . 


முன் கூறியது போல உறையூரைக் கைக் கொள்ளுவதையே 
தன் நோக்கமாகக் கொண்டிருந்த நலங்கிள்ளி இது கேட்டுக் 
கடுங் கோபங் கொண்டான் . உறையூரை முற்றுகையிடுதற்கான 
முயற்சியில் ஈடுபட்டான் . அக்காலத்தே இளந்தத்தன் என்னும் 
புலவன் நலங்கிள்ளிபாற் சென்று அவனைப் பாடிப் பரிசில் 
பெற்றான் ; நலங்கிள்ளிக்கும் நெடுங்கிள்ளிக்கும் உள்ள 
பகை 
மையை உணராதவன் . ஆதலின் நெடுங்கிள்ளியிடமும் பரிசில் 
பெறக்கருதி , அவன் உறையூரையடைந்தான் . இளந்தத்தன் 
நலங்கிள்ளிபாற் சென்று வந்ததையறிந்த நெடுங்கிள்ளி அவனை 
நலங்கிள்ளியின் ஒற்றன் எனப் பிறழ உணர்ந்ததால் அவனைக் 


சங்க காலச் சோழர் 


35 


கொன்று விட முடிவு செய்தான் . இச்செய்தி புலவர் கோவூர் 
கிழாருக்குத் தெரிய வந்தது . உடனே அவர் உறையூருக்கு 
விரைந்து சென்று நெடுங்கிள்ளியைக் கண்டு , அரசே ! இவன் 
ஒற்றன் அல்லன் . என் போன்ற ஒரு புலவனே ஆவன் . பழிமரம் 
நாடிச் செல்லும் பறவை போல் வள்ளன்மையுடையோரை நாடிச் 
சென்று அவர் கொடுப்பன கொண்டு வாழும் புலவர் , பிறர்க்குத் 
துன்பம் தரும் செயலை எண்ணத்தாலும் அறியார் , கல்வியால் 
மாறுபட்டாரைத் தம் புலமையால் வென்று பெருமிதமுற்று 
வாழ்தலே அவர் தம் இயல்பாம் . அத்தகைய குணமுடைய 
புலவருள் ஒருவனாகிய இவன் உயிர் கொடுத்து அருள் புரிவாயாக , 

மன்னன் மனங்கொளக் கூறிப் புலவனை விடுவித்தார் . 
( புறம் . 47 ) 


என 


நடந்தவையறிந்த நலங்கிள்ளி , நெடுங்கிள்ளி மிக்க கவனமா 
யிருப்பதுணர்ந்து , உடன் சென்று அவனை எதிர்க்கத் துணிந்து , 
பெரும்படையொடு சென்று உறையூரை முற்றுகையிட்டான் . இச் 
செய்தியறிந்த கோவூர்கிழார் இப்போரையுந் தவிர்க்க முடிவு 
செய்தார் . நெடுங்கிள்ளி முன்னரே தம் சொற்கேட்டுக் கோட் 
டையை விடுத்தானாதலின் இம்முறையும் அவனிடம் செல்ல 
விரும்பாத புலவர் , நலங்கிள்ளியிடம் சென்று போர் மேற் கொண் 
டுள்ள இருவரும் வெற்றி பெறுதல் இயற்கையன்றென்பதையும் 
இருவரில் யாவர் தோற்பினும் சோழர் தோற்றதாகவே உலகம் 
பழித்துரைக்கும் என்பதையும் , பிறந்த குடிக்குப் பெருமை தேடித் 
தருதலே ஒவ்வொருவரது கடமையாம் என்பதையும் நயம்பட 
எடுத்துக் கூறினார் . புலவர் தம் சொல்லை மதித்த நலங்கிள்ளி 
அப்போதைக்கு முற்றுகையைக் கை விடுத்தான் . 


இந்நெடுங்கிள்ளி , ‘ காரியாற்றுத் துஞ்சின் நெடுங்கிள்ளி 
எனவும் கூறப்படுவதால் இவன் காரியாறு என்னுமிடத்தே நடந்த 
போரொன்றில் இறந்தானெனக் கருதலாம் . எனினும் இவற்குப் 
பகையாயினார் யாவர் எனத் தெளியப்படாததால் கொன்றோர் 
யாவரென்பது துணிதற்கில்லை . பேராசிரியார் கே . ஏ . நீலகண்ட 
சாஸ்திரியார் நெடுங்கிள்ளியைக் கொன்றவர் நலங்கிள்ளியெனக் 
கூறியுள்ளார் . அதற்குப் போதிய ஆதாரம் இல்லை . 


5. இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி 

இராசசூயம் என்பது , பேரரசர் பலரையும் போரில் வெற்றி 
கொண்ட பெருவேந்தன் ஒருவனால் நடத்தப்பெறும் பெரு வேள்வி 
யாகும் . சோழன் பெருநற்கிள்ளி இராசசூயம் வேட்ட வெற்றி 
வேந்தன் என்பதனால் இவனது படைப் பெருக்கமும் , போர்த் 


36 


சோழர் வரலாறு 


திறனும் வெற்றிச் சிறப்பும் நன்கு புலனாகின்றன . உலோச்சனார் 
எனும் சங்கத் தமிழ்ப் புலவர் இம் மன்னனின் படைச்சிறப்பை , 
புகர் நெற்றியும் பொற்பூண் கோடும் கொண்ட யானைப்படையும் , 
காற்றினுங் கடுகிச் செல்லும் குதிரைப்படையும் , ஒலிக்கும் 
மணியும் ஆடும் கொடியும் கொண்ட தேர்ப்படையும் , வன்கண் 
மையும் சினமும் வசையில் புகழும் பொருந்திய வெற்றி வீரர்களைக் 
கொண்ட காலாட் படையும் , வலிமிக்க பகைவரையும் நிலை 
குலைக்குந் தன்மையவாம் எனக் கூறுவார் . ( புறம் . 377 ) . இப்படை 
யினைத் துணை கொண்டு அவன் பெற்ற வெற்றிகள் மிகப் பலவாம் . 
அவ்வெற்றிகளின் விளைவுகளை எடுத்துக் கூறு முகத்தான் அவன் 
தன் பேராற்றலைப் பாரட்டிக் கூறுவார் புலவர் பாண்டரங் 
கண்ணனார் . ( புறம் . 16 ) 


‘ வினை மாட்சிய விரைபுரவியொடு 
மழை யுருவின தோல்பரப்பி 
முனைமுருங்கத் தலைச்சென்றவர் 
விளைவயல் கவர்பூட்டி 
மனைமரம் விறகாகக் 
கடிதுறை நீர்க் களிறுபடீஇ 
எல்லுப்பட விட்ட சுடுதீ விளக்கம் 
செல் சுடர் ஞாயிற்றுச் செக்கரிற் றோன்றப் 
புலங் கெட விறுக்கும் வரம்பிறானைத் 
துணைவேண்டாச் செருவென்றிப் 
புலவுவாட் புலர்சாந்தின் 
முருகற் சீற்றத் துருகெழு குருசில் 
மயங்குவள்ளை மலராம்பற் 
பனிப்பகன்றைக் கனிப்பாகல் 
கரும்பல்லது காடறியாப் 
பெருந்தண்பணை பாழாக 
ஏம நன்னா டொள்ளெரி யூட்டினை 
நாம நல்லமர் செய்ய 
ஓராங்கு மலைந்தன பெரும நின் களிறே 


4 . 


அதே காலத்து அரசு புரிந்த சேர மன்னனும் 

பாண்டிய 
மன்னனும் இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் அருமை 


4 


மகா மகோபாத்யாய டாக்டர் சுவாமி நாதய்யர் , இச்சேரமன்னன் யானைக் 
கட்சேய் மாந்தரஞ் சேரல் இரும்பொறை எனக் கருதுகிறார் . வேறு சிலர் 
அக்காலச் சேரமன்னர் மாரி வெண்கோவெனக் கருதுகின்றனர் . ஆனால் , 
இது பற்றித்திட்டமாய்க் கூறமுடியவில்லை . இருவரும் ஒருவருக்குப்பின் 
ஒருவராய் பெருநற்கிள்ளியின் காலத்தே வாழ்ந்திருக்கலாம் . 


சங்க காலச் சோழர் 


37 


நண்பராக விளங்கினர் . பாண்டிய மன்னன் கானப்பேரெயில் 
கடந்த உக்கிரப் பெருவழுதியும் சேர அரசன் மாரிவெண்கோவும் 
அவன் காலத்தவரே . அதே காலத்தே வாழ்ந்திருந்த மற்றொரு 
சேரமன்னனாகிய சேரமான் மாந்தரஞ் சேரல் இரும்பொறை , 
பெருநர் கிள்ளியினது சிறப்பையும் நற்குணத்தையும் , நன்கறிந் 
தவனாயிருந்தும் , தற்பெருமையால் அவனோடு பகை கொள்ள 
லாயினான் . அஃதுணர்ந்த பெருநற்கிள்ளி மிகச்சினம்கொண்டு 
தனது படையோடு சென்று அவனோடு போர் செய்து வெற்றி 
பெற்றான் . அவ்வேளை முள்ளூர் மன்னர் வழிவந்த தேர்வண் 
மலையன் இப்போரிலும் சோழ அரசருக்கு உதவி புரிந்தான் . 
இதைப்போற்றிப் பெருநற்கிள்ளி மிகவும் பாராட்டினான் 
( புறம் . 125 ) . 


இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி போர்த்திறமை , நன்றி 
யறிதல் ஆகிய நற்குணங்கள் பெற்றிருந்ததோடு பெரும் பண்பாள 
னாகவும் திகழ்ந்தான் . அறிஞர்களையும் புலவர்களையும் போற்றி 
னான்.- பேணினான் . அவன் , சிறந்த புலவர்கள் , 

பாணர் , 
பொருநர் முதலானோர்க்கு வரையாது வழங்கும் கொடைக்குணம் 
வாய்த்தவராயிருந்தான் . கொடை வள்ளலாகிய அவனது பண் 
பாட்டைப் புலவர் உலோச்சனார் திறம்பட விளக்கியுள்ளார் 
( புறம் . 377 ) . 


சிறப்பு வாய்ந்த நற்பண்புகள் உடையவனாகிய பெருநற்கிள்ளி 
யிடம் மக்களுக்குப் பேரன்பு இருந்தது . ஆனால் , மன்னன் 
போரிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை மக்கள் விரும்பவில்லை 
யென்று அறிந்து மன்னன் , சேரமான் மாரிவெண்கோவொடும் , 
பாண்டியன் கானப்பேரெயில் கடந்த உக்கிரப் பெருவழுதியொடும் 
பகையொழித்துப் பெரும் நண்பனானான் . இம் மூன்று மன்னர் 
களும் பழைய பகைமையை மறந்து ஒன்றுபட்டு வாழ்வதைப் 
பெரும் புலவர் ஔவையார் கண்டு மகிழ்ந்து , கொற்ற வெண் 
குடைக் கொடித்தேர் வேந்தீர் ! நீவிர் மூவரும் நும்முட் பகை 
யொழித்து 

உறவுடையராய் ஒன்று கலந்திருக்குங் காட்சி , 
அந்தணர் ஓம்பும் ஆகவனீயம் , காருகபத்தியம் , தக்கணாக்கினீயம் 
( தென்றிசையங்கி ) எனும் முத்தீயையும் நினைவுறுத்துவதாயுளது . 
இவற்றுள் ஒன்று குறையினும் அந்தணர் கடனாற்றல் இயலாது . 
அஃதே போல் நம்முள் ஒருவர் பகை காரணமாகப் பிரியினும் 
தமிழக வாழ்வு தழைக்காது ; தாழ்வுறும் எனவே , நீவிர் மூவரும் 
இன்று போல் என்றும் ஒன்று கலந்து வாழ்வீராக ! ஆளும் உலகம் 
தேவருல கொப்பதேயாயினும் இறக்குங் காலத்து உடன் வருத 
லில்லை . இருக்குங்காலத்தும் இறுதி வரை மாறாதிருத்தற்கும் 


38 


சோழர் வரலாறு 


உறுதியில்லை . நல்வினையே நற்றுணையா மாகலின் உளநாள் 
காறும் இரப்போர்க்கீந்து புகழ்பெற வாழ்தல் 

வேண்டும் . 
அன்போடு கலந்த இன்புடை வாழ்வினராவீராக ! எனச்சிறந்த 
அறவுரை கூறி வாழ்த்துகின்றார் . ( புறம் . 367 ) 


சிறப்பு வாய்ந்த இராசசூயம் வேட்ட பெருநற்கிள்ளியின் 
பெற்றோர் மற்ற உறவினர்பற்றித் திட்டவட்டமாகக் கூற இயல 
வில்லை . அவனது உடன் பிறந்தவர் யாவர் ? மக்கள் யாவர் ? 
என்பதும் அறிவதற்கில்லை . சிலர் சில ஊகங்களை வெளியிட்டுள் 
ளனர் . இம் மன்னன் காரியாற்றுத் துஞ்சிய நெடுங்கிள்ளியின் 
மகன் எனவும் சேரன் செங்குட்டுவனின் மைத்துனன் எனவும் 
சிலர் கூறும் கூற்றுப் பொருந்துவதாகத் தெரியவில்லை . 

போரவை பெருநற்கிள்ளி என்ற மற்றொரு மன்னனும் புற 
நானூற்றில் கூறப்படுகிறான் . 

இவன் 

போரில் மிக்க ஆர்வம் 
கொண்டவன் . அவனது காலத்தில் சில போரவை முரண் 
சளரி என்ற நிறுவனங்கள் அமைக்கப்பட்டிருந்தன . போரில் 
பயிற்சி அளித்தவரில் சிறந்தவருக்குப் பரிசளிக்க ஆண்டுதோறும் 
போர்விழா பூந்தொடை விழா நடைபெற்றன . அவனே 
போரவைக்குத் தலைவனாக விளங்கினதாகக் கருதலாம் . 
அவனுக்குப் போரவை பெருநற்கிள்ளி என்ற பெயர் விளங்கியது . 
( புறம் . 80 ) 


6. குராப்பள்ளித் துஞ்சிய பெருந்திருமாவளவன் 

திருமாவளவன் என்னும் பெயர் கரிகாற் பெருவளத்தானுக்கே 
உரியதாகலின் அவனின் இவன் வேறுபட்டவன் என்றறிதற்கே 
இவன் பெருந்திருமாவளவன் என்றழைக்கப்பட்டுள்ளான் எனச் 
சிலர் கூறியுள்ளனர் . ஆனால் அது பொருத்தமன்று . அது இவன் 
கரிகாலனை விடப் புகழ் பெற்றவன் என்ற பொருள் தரும் . அது 
எவ்வாற்றானும் ஒப்புக் கொள்ளக் கூடியதன்று . உண்மையில் 
குராப்பள்ளித் துஞ்சிய பெருந்திருமாவளவன் என்ற அடை 
மொழியே கரிகாலனிடமிருந்து இவனை வேறுபடுத்திக் காண்பிக் 
கின்றது என்று எளிதில் உணரலாம் . இவன் குராப்பள்ளி என்னு 
மிடத்தே இயற்கை எய்தியவன் என்பது தெளிவாகிறது . 


இச்சோழ மன்னன் உறையூரிலிருந்து ஆட்சி செய்தவன் 
ஆவான் . இவன் மக்களுக்குப் போர் முதலியவற்றாலோ மழை 

இவ்வாழ்த்து , பெருநற்கிள்ளியின் முடிசூட்டு விழாவில் ஔவையார் 
பாடியது என்று அறிஞர் கனகசபை ( பக்கம் 78 ) கூறியுள்ளது பொருத்த 
மற்றது . ஏனென்றால் , சோழனின் போர்கள் அவர் முடிசூட்டி மன்ன 
( னாகிய பின்னே நடைபெற்றன , 


5 


சங்க காலச் சோழர் 


39 


யின்மை போன்ற இயற்கை மாற்றங்களாலோ துன்பம் நேரா 
வண்ணம் பாதுகாத்து வந்தான் . எனினும் அத்தகைய இடை 
யூறுகள் நேர்ந்த விடத்து அவற்றைத் தன் ஆற்றலாலும் திறமை 
யாலும் அகற்றி வந்தான் . இதனை , கடல் சார்ந்த கழி நீரால் 
விளைந்த உப்பினை , பாறை நிலத்தவாகிய குறிஞ்சி முதலிய உள் 
நாடுகட்குக் கொண்டு சென்று விற்கும் உமணர் , உப்பை நிறைய 
ஏற்றிய வண்டி , இடைவழியில் பெரு மணலிலோ அன்றி நிறை 
சேற்றிலோ சிக்கிக் கொண்டாலும் அதைப் பொருட்படுத்தாமல் 
தம் வலியால் இழுத்துச் சென்று , வண்டியை உரிய இடத்திற்குக் 
கொண்டு சேர்க்கும் வலிமிக்க எருதுகளை ஒத்தவன் இப்பெருந் 
திருமாவளவன் , என அழகிய உவமை வாயிலாக விளக்குவார் 
உறையூரில் வாழ்ந்த மருத்துவன் தாமோதரனார் என்னும் சிறந்த 
புலவர் . 


குராப்பள்ளித் துஞ்சிய பெருந்திருமாவளவன் தன் காலத்தே 
வாழ்ந்த தமிழ் மன்னர்கள் , ஒரு காலத்தே தன் குலப் பகை 
வராயிருந்தோரையுங் கூடத் தன் நண்பர்களாகக் கொண்டு , 
அன்பொடு பழகி ஆட்சி செய்து வந்தான் . அக்காலத்தே , 
பாண்டி 

நாட்டையாண்ட வெள்ளியம் பலத்துத் துஞ்சிய 
பாண்டியன் பெரு வழுதியொடு நட்புப் பூண்டு ஒழுகினான் . அது 
கண்டு மகிழ்ந்த புலவர் காவிரிப் 

பூம்பட்டினத்துக் காரிக் 
கண்ணனார் , அவ் வொற்றுமை என்றும் நின்று நிலைத்தலே 
நாட்டிற்கு நலந்தருவதாம் எனக் கருதினார் . கருதிய அவர் , 
பெருந்திருமாவளவனும் பெரு வழுதியும் ஒருங்கிருந்த அவை 
யடைந்து , நீவிர் இருவரும் இவ்வாறு ஒத்த அன்பினராய் 
வாழ்வதினும் இனியது வேறில்லை . நீங்கள் இருவரும் ஒருவருக் 
கொருவர் உறுதுணையாகி வாழ்வீராக ! இந்நிலையினின்றும் நீவிர் 
பிறழா திருப்பின் இவ்வுலகமெல்லாம் நும் ஆட்சியின் கீழ்தாம் . 
எனினும் நுந்தம் நட்பால் தமக்குக் கேடு உண்டாம் என்றெண் 
ணும் நும் பகைவர் , உங்கள் நட்பைப் பிரிக்கப் பல வகையாலும் 
முயலுவர் . உற்ற நண்பரைப் போலவும் , நுமக்கு நலந்தேடுவார் 
போலவும் கூறும் , நுமக்கு அழிவு தேடும் உரைகளை ஏற்காது 
இன்றுபோல் என்றும் ஒன்றிய அன்புடன் வாழ்வீராக ! இவ் 
வொற்றுமையால் நீவிர் வெற்றி பல பெற்றுக் குன்றங்கள் தோறும் 
நுங்கள் கொடியே பறக்க வழி செய்வீராக ! என்று அறிவுரை 
கூறி வாழ்த்தினார் . 


ஆனால் , மேற்குறிப்பிட்ட சிறந்த குணம் படைத்த இவ்வரச 
னிடம் ஒரு பிழை இருந்ததாகக் கோனாட்டு எறிச்சிலூர் மாடலன் 
மதுரைக் குமரனார் என்னும் புலவர் பாடலால் அறிகின்றோம் . 


40 


சோழர் வரலாறு 


சென்று 


புலவர் பாடும் புகழுடையோன் இவன் என்று அறிந்த புலவர் , 
உறையூர் சென்று , அவனைக் கண்டு பாராட்டிப் பரிசில் வேண்டி 
நின்றார் . ஆனால் , அரசியல் அலுவல் மிகுதியாலோ அன்றி 
எக்காரணத்தாலோ அரசன் அவரை அழைத்துப் பரிசில் தரத் 
தாமதம் ஆயிற்று . உடனே சினங்கொண்ட புலவர் , அரசே ! 
நாற்பெரும் படையுடையரென்றோ, முரசு முழங்கச் 
பகையரசரைப் பணியச் செய்த வெற்றி உடையரென்றோ கருதி 
அவர் தம் ஆற்றல் ஒன்றனையே பாராட்டும் பண்பினோம் அல்லேம் . 
முஞ்ஞைக் கீரையும் , வரகரிசிச் சோறும் ஆகிய புல்லிய உண 
வினையே அளிக்க வல்ல சிற்றரசரே ஆயினும் எம் பெருமையறிந்து 
பேணும் பண்புடையாளரே எம் மாற் பாராட்டத்தக்கவராவர் . 
இடுக்கண் அடுக்கி வரினும் , புலவர்தம் திறமறிந்து பாராட்டுந் 
தன்மையிலாளர் தரும் செல்வம் விரும்போம் . நற்பண்புடையார் 
நல்குவராயினும் அவரையே பாராட்டுவோம் எனக் கூறிச் 
சென்று விட்டதாகத் தெரிய வருகிறது ( புறம் . 197 ) . இதிலிருந்து , 
புலவருடைய தன்மதிப்பும் இறுமாப்பும் நன்கு துலங்குகின்றது . 
பொதுப்பட இது சங்கப் புலவர்களுடைய சிறந்த பண்பென உணர 
வேண்டும் . 


7. கோப்பெருஞ்சோழன் 

உறையூறைத் தலை நகராகக் கொண்டு நாடாண்ட சோழ 
அரசர்களுள் கோப்பெருஞ்சோழன் ஒரு சிறந்த 

மன்னன் . 
புலவர் போற்றும் புலவனாய்த் திகழ்ந்தவன் . அவன் பாடிய 
குறுந்தொகைச் செய்யுள்கள் நான்கும் , புறநானூற்றுச் செய் 
யுள்கள் மூன்றும் ஆக ஏழு செய்யுள்கள் கிடைத்துள்ளன . அப் 
பாடல்களுள் எதுவும் அவனது அரசியல் வரலாறு பற்றிய குறிப்பு 
எதனையும் கூறவில்லை . இவ்வரசனைப் பற்றிக் கருவூர்ப் பெருஞ் 
சதுக்கத்துப் பூதநாதனார் , பிசிராந்தையார் புல்லாற்றூர் 
எயிற்றியனார் போன்ற புலவர்களாற் பாடப்பெற்ற பாக்களும் 
இவன்றன் பண்பு நலனையும் வள்ளன்மையையுமே பாராட்டிக் 
கூறுவனவாயுள்ளன . எனவே , அவனது அரசியல் முறை , 
அவன் நிகழ்த்திய போர் , அடைந்த வெற்றி முதலியன பற்றி 
எதுவும் அறிதற்கில்லை . எனினும் இவன் பாண்டி நாட்டுப் 
புலவரான பிசிராந்தையாரைப் ( ஆந்தையென்ற பட்டப் பெயரால் 
குறிப்பிடப்பட்டவர் ) பாராதவனாயிருந்தும் அவருடன் கொண்டி 
ருந்த நட்பின் திறம் எல்லோராலும் வியந்து பாராட்டப் 
பட்டுள்ளது . திருக்குறளுக்கு உறைவகுத்த பரிமேலழகரும் , 


‘புணர்ச்சி பழகுதல் வேண்டா - உணர்ச்சி தான் 
நட்பாங் கிழமை தரும் 


சங்க காலச் சோழர் 


41 


எனுங் குறட்பாவிற்கு உரை எழுதுங்கால் , புணர்ச்சி , பழகுதல் 
ஆகிய இவ்விரண்டும் இன்றிக் கோப்பெருஞ்சோழனுக்கும் , 
பிசிராந்தையார்க்கும் போல உணர்ச்சியொப்பின் அதுவே 
உடனுயிர் நீங்கு- முரிமைத்தாய நட்பினைப் பயக்குமென்பதாம் . 
என இவ்விருவர் நட்பையே எடுத்துக் காட்டியுள்ளமையும் 
இதனை வலியுறுத்துவதாம் . 


கோப்பெருஞ்சோழன் பாடிய குறுந்தொகைப் பாட் 
டொன்றில் , நட்பின் உயர்வு 

நயமுற எடுத்துக் காட்டப் 
பட்டுள்ளது ( குறுந்தொகை . 129 ) . இம்மன்னன் தனது நண்பர் 
களிடம் கொண்டிருந்த பேரன்பும் பெருமதிப்பும் வெளிப் 
படுவதாம் . 


போன்று 


கோப்பெருஞ்சோழன் புலவர் பலராலும் பாராட்டுப் பெற்ற 
புகழ் வாய்ந்தவன் ஆவான் . பிற அரசரும் புலவர் பாராட்டுப் 
பெற்றவரேயாயினும் அவை , கோப்பெருஞ்சோழன் பெற்ற 
பாராட்டுகள் 

சிறந்தவை ஆகா . ஏனெனில் அப் 
பாராட்டுகள் யாவும் அவ்வரசர் தம் கொடை அல்லது கொற்றம் 
பற்றியவையேயாம் . ஆயின் , கோப்பெருஞ் சோழனைப் பாராட்டிய 
புலவர்கள் அவன்றன் கொடை , கொற்றம் ஆகியவற்றைப் பாராட் 
டாமல் புணர்ச்சியும் பழகுதலும் இன்றியே உணர்ச்சி பொருத்திய 
நட்புடைமை , இளிவரவு நேர்ந்தக்கால் உயிர்வாழாமை போன்ற 
அவன் பால் காணலாகும் அரிய பண்புகளையே பாராட்டியுள்ளனர் . 
ஆகவே , இப்பாராட்டுகளே உண்மையானவையாம் . அவை 
பெற்ற கோப்பெருஞ்சோழனே உயர்வு பெற்றவனாம் . 


கோப்பெருஞ்சோழன் , உறையூரின் கண்ணே வீற்றிருந்து 
ஆட்சிபுரிந்த காலத்தே பாண்டிநாட்டில் பிசிர் என்னும் ஊரின் 
கண் ஆந்தையர் என்ற புலவர் வாழ்ந்திருந்தார் . பிசிராந்தை 
யார் என்பதற்கு ஆதனின் தந்தையார் என்று பொருள் கூறு 
வோரும் உளர் . அஃதை ஒப்புக் கொள்வதிற்கில்லை . சிறப்பான 
பிசிராந்தையாரைப் பற்றிக் கேள்வியுற்ற கோப்பெருஞ்சோழன் 
அவரைத்தம் அருமை நண்பராக எண்ணிப் பெருமிதங் 
கொண்டான் . 


கோப்பெருஞ்சோழனுடைய மக்கள் இருவரும் தம் தந்தை 
உயிருடன் இருக்கும்போதே தாம் நாடாள விரும்பினர் . ஆயினும் 
அச்செயல் முறையுடைத்தன்று என்று கூறி மன்னன் மறுக்கவே , 
அரசனை போரில் வென்று நாடாள எண்ணி முனைந்தனர் . மக்கள் 
பால் ஆட்சியை ஒப்படைகின் மக்கள் அல்லலுறுவார்களே என்ற 
நல்லெண்ணத்தால் அரசனும் அவர்களை எதிர்க்கத் துணிந்தான் 


42 


சோழர் வரலாறு 


மன்னன் செய்த முடிவு நாட்டு மக்களுக்கு நலந்தருவதாயினும் 
மன்னவன் தன் மக்களுடனேயே மாறுகொண்டு மலைந்தான் 
என்ற பழிச்சொல் நேருமே எனச் சான்றோர் பலரும் கவன்றனர் . 
அரசன்பால் நீங்காப் பேரன்பு கொண்ட புலவர் புல்லாற்றூர் 
எயிற்றியனார் மன்னனை இப்போரில் இறங்க வேண்டாமென 
மூதுரை கூறினார் . ( புறம் . 213 ) 


புலவர் சொற்கொண்டு மனந்தெருண்ட மன்னன் மக்கள் 
செயல் கருதி மனங்குன்றியவனானான் . சோழன்பால் அவன் 
மக்களே போர் மேற்கொண்டனர் என்ற பழிச்சொல் சேர 
பாண்டியர் செவிபுகு முன்னரே தன் வாழ்நாளை முடித்துக் 
கொள்ள எண்ணிச் சான்றோர் பலரொடும் வடக்கிருந்து தான் 
முன்னிய வினையை முற்றுவிக்க எண்ணினான் . 


தம்பால் அன்பு பூண்டொழுகும் புலவர் பெருமக்களை 
அழைத்து , அறிவுடைப் பெருமக்களே , ! யானை வேட்டைக்குச் 
சென்றோன் தப்பாது அது கொண்டு வருதலும் , பறவை 
வேட்டைக்குச் சென்றவன் அதுவுங்கிட்டாது வெறுங்கையுடன் 
வருதலையும் காண்கிறோம் . உயர்வினையே உள்ளும் நல்லோர் 
ஆகூழால் வீட்டுலகடைந்து பிறவாப் பெருநெறியடைதலும் 
உண்டாம் . அஃதில்லையேனும் உலகுள்ளளவும் நிலைத்த புகழைப் 
பெறுதல் உறுதி . எனவே , வடக்கிருந்து உயிர்விடலாம் . நல் 
வினையை இன்றே மேற்கொள்ளத் துணிந்து விட்டேன் என்று 
உரைத்தான் . 


மன்னனின் உள்ளம் உணர்ந்த புலவர் பெருமக்கள் மறுப்புரை 
ஏதுங்கூறாது , தாமும் அவனொடு வடக்கிருக்கத் துணிந்தனர் . 
உறையூரின் வடபாலுள்ள காவிரியின் ஆற்றிடைக்குறையின் 
கண் நிழல் செறிந்த ஓரிடத்தே வடக்கிருப்பார்க்கு இடம் அமைப் 
பராயினர் . அப்போது கோப்பெருஞ்சோழன் தென்றிசைக் 
கண்ணதாகிய பாண்டிய நாட்டுள்ள பிசிரில் வாழும் புலவர் 
ஆந்தையரே , என் உயிர் பேணும் நண்பினர் . அவர் நான் ஆட்சிச் 
செல்வம் பெற்றிருந்த காலத்தே வாராராயினும் அல்லலுற்ற 
காலம் வாராதிரார் . ஆதலின் அவர்க்கும் 

என்னருகே 
இடமொழித்து வைப்பீராக ! என்றனன் ( புறம் . 215 ) . அது 
கேட்டு அங்கிருந்தொர் , சேய்மைக்கண்ணுள்ள பிசிராந்தைக்குச் 
செய்தி தெரிவது எவ்வாறு ? தெரியினும் வருதெலென்பது ஐயத் 
திற்குரியதே என்று தம்முட் புகலுவராயினர் . அதனைக் குறிப் 
பாலுணர்ந்த அரசன் , அறிஞர்களே ! நீவிர் ஐயங்கொள்ளல் . 
வேண்டா அவர் நட்புத் திரிந்து என்னை : இகழும் பண்புடையா 


சங்க காலச் சோழர் 


43 


ரல்லர் ; உயிரின் நீங்காது பிணிப்புற்ற 

பிணிப்புற்ற நண்பர் தம்பெயர் 
கேட்டவிடத்து என்பெயராய கோப்பெருஞ்சோழன் எனக் கூறி 
மகிழும் பெரியார் இப்போது வாராதொழியார் . ஆதலின் அவர்க்கு 
இடம் ஒழித்து வைப்பீர்களாக என்று கூறினன் ( புறம் . 216 ) . 
அரசன் கூறியாங்கே சில நாள்களுக்கெல்லாம் ஆந்தையார் 
அவண் வந்து அரசனருகில் தமக்கென ஒழித்து வைக்கப்பட்ட 
இடத்தே இருந்து வடக்கிருப்பாராயினார் . வருவர் என்று கூறிய 
மன்னனின் மன உறுதிப்பாட்டையும் அச்சொல் பழுதுறாமல்வந்து 
சேர்ந்த ஆந்தையாரின் அருஞ்செயலையும் கண்ட அனைவரும் 
வியப்பெய்தினர் . நினைக்குங்காலை மருட்கையுடைத்தே எனத் 
தொடங்கும் புலவர் பொத்தியார் பாடல் ( புறம் . 217 ) இந் 
நிகழ்ச்சியைத் தெளிவுறுத்துகின்றது . 


8. கோச்செங்கணான் 

செங்கணானைப் பற்றிப் பாடப் பெற்ற செய்யுள் எதுவும் சங்க 
நூல்களாகிய பத்துப்பாட்டு , எட்டுத் தொகையுள் எதிலும் இல்லை . 
எனினும் சேரமான் கணைக்காலிரும் பொறை என்ற சேர மன்னன் 
பாடிய ‘ குழவி இறப்பினும் ( புறம் . 74 ) என்ற செய்யுளடியில் 
வரையப்பட்டுள்ள சேரமான் கணைக் காலிரும் பொறை , 
சோழன் செங்கணானோடு திருப்போர்புறத்துப் பொருது பற்றுக் 
கோட்பட்டுக் குடவாயிற் கோட்டத்துச் சிறையிற் கிடந்து 
தண்ணீர் தாவென்று பெறாது , பெயர்த்துப் பெற்றுக் கைக் கொண் 
டிருந்து உண்ணான் சொல்லித்துஞ்சிய பாட்டு என்ற விளக்கமே , 
அவன் வரலாற்றின் ஒரு பகுதியை அறியத்துணை புரிவதாயுள்ளது . 
பதினெண்கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்றாகிய பொய்கையாராற் 
பாடப் பெற்ற களவழி நாற்பது பற்றிக் கூறப்படும் வரலாறும் 
நூலும் இக்கருத்தை அரண் செய்வனவாயுள்ளன . 

எவ்வாறோ, இச்சேரமான் கணைக்காலிரும் பொறைக்கும் 
சோழன் செங்கணானுக்கும் 

முற்றியது . இருவரும் 
கழுமலம் என்னும் நகரை அடுத்திருந்த திருப்போர்ப்புறம் என்னு 
மிடத்தே போர் புரிந்தனர் . படைப்பெருக்கமும் பேராண்மையும் 
உடைய சேரமான் கணைக்காலிரும் பொறை யானைப்படையாற் 
சிறப்புற்ற சோழன் செங்கணானுக்கு ஆற்றாது தோற்றான் . தோற்ற 
சேரனைச் கொண்டு சென்று குடவாயிற் கோட்டத்தே சிறை 
வைத்தான் செங்கணான் . 

சிறையகப்பட்ட இரும்பொறை , ஒரு சமயம் நீர் வேட்கை 
மிக , சிறைக் காவலரைத் தண்ணீர் தர வேண்டினன் . அவர்களோ 
அவன் மன்னன் என்பதையும் எண்ணாது , பிற கைதிகளைப் போற் 
கருதிக் காலந்தாழ்த்தும் , மதிப்பின்றித் தந்தும் இழிவு செய்தனர் . 


பகைமை 


44 


சோழர் வரலாறு 


அத்தகைய இழிசெயலைப் பொறுக்கலாற்றாத சேரமான் , அந்நீரை 
உண்ணாதே வைத்துவிட்டு , குழவி இறப்பினும் எனத் தொடங் 
கும் செய்யுளைப்பாடி வைத்து துஞ்சினான் . துஞ்சினான் என்பதை 
உறங்கினான் எனக் கொள்வோரும் உளர் . அதற்கு ஆதராமாக 
" பொய்கையார் களவழி பாடிச் சிறைவீடு செய்தது என வருங் 
குறிப்பைக் காட்டுவர் . எனினும் , குழவி யிறப்பினும் என்ற 
செய்யுட் கருத்தை நோக்கத் துஞ்சினான் என்பதற்கு இறந் 
தான் எனக் கொள்ளுதலே பொருத்தமாகத் தெரிகிறது . இவ் 
வரலாறு இடைக்கால நூல்கள் சிலவற்றினும் இடம் பெற்றுள்ளது . 


களவழிக் கவிதை பொய்கை உரை செய்ய உதியன் 
கால்வழித் தளையை வெட்டி அரசிட்ட பரிசும் 

( கலிங்கத்துப் பரணி ) 
" இன்னருளின் ........ 
மேதக்க பொய்கை கவிகொண்டு வில்லவனைப் 
பாதத் தளையிட்ட பார்த்திபனும் 

( விக்கிரம சோழன் உலா ) 
பொறையனைப் பொய்கை கவிக்குக் 
கொடுத்துக் களவழிப் பாக் கொண்டோனும் 

( குலோத்துங்க சோழன் உலா ) 
பொய்கை களவழி நாற்பதுக்கு 
வில்லவன் கால் தளையை விட்டக் கோன் 

( இராசராச சோழன் உலா ) 


சோழன் செங்கணான் , பெரும்பூட் சென்னி என்பானொடும் , 
சேர நாட்டுள்ள கழுமலம் என்னும் ஊரை முற்றுகையிட்டான் . 
அவ்வரணுள் , நன்னன் , ஏற்றை , அத்தி , கங்கன் , கட்டி போன்ற 
வீரர் பலருங் கூடியிருந்தனர் . சோழனின் தானைத் தலைவன் 
பழையன் என்பான் , கழுமல அரணின் திண்மை கண்டும் 
அஞ்சாது போரிட்டான் . எனினும் அப்போரில் அவன் தன் 
உயிரையே இழந்துவிட்டான் . அஃதறிந்த சோழன் செங்கணான் 
சினம் மிக்குக் களம்புகுந்து கடும்போர் புரிந்து , கோட்டைத் 
தலைவனாகிய கணையன் என்பானையும் அவன் காத்து நின்ற 
கழுமல அரணையும் கைக் கொண்டான் . இச் செய்தி குடவாயிற் 
சாத்தனார் என்ற புலவரின் செய்யுளாலறியக் கிடக்கின்றது 
( அகம் . 44 ) . இச் செய்யுளிற் பேசப்படும் கணையனும் , பெரும் 
பூட்சென்னியுமே இரும்பொறையும் செங்கணானும் ஆவர் என்பர் 
புலவர் கோவிந்தனார் ( சங்ககால அரசர் வரிசை சோழர் 


சங்க காலச் சோழர் 


45 


பக்கம் . 86 ) அவரே பெரும் பூட்சென்னி யென்பானோடு சோழ 
வேந்தன் சேர நாடு புகுந்து என்று அதே பக்கத்தில் எழுதி 
யுள்ளதால் இக் கருத்து ஆய்ந்து காண வேண்டுவதாயுளது . 


இனி இச்சோழன் செங்கணானை , உலக மாண்ட தென் 
னாடன் , குடக் கொங்கன் சோழன் , தென் தமிழன் வடபுலக் 
கோன் , கழல் மன்னர் , மணிமுடி மேல் காகம் ஏறத் தெய்வ 
வாள் வலங் கொண்ட சோழன் , விறல் மன்னர் திறல் ஒழிய 
வெம்மாவுய்த்த செங்கணான் , படை மன்னர் உடல் துணியப் 
பரிமாவுய்த்த தேராளன் என்றெல்லாம் பாராட்டும் திருமங்கை 
யாழ்வாரே 5 அவன் எழுபது சிவன் கோயில்களை எடுப்பித்தான் 
எனவும் கூறுகின்றார் . அதனை 


இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோளீசற்கு 
எழில்மாடம் எழுபது செய்து உலகமாண்ட 
திருக்குலத்து வளச்சோழன் 


எனும் பாசுரப் பகுதியால் அறியலாம் . 

( பெரிய திருமொழி 6 : 6 : 8 , 505 ) 


அம்பர் , வைகல் , நன்னிலம் முதலிய இடங்களில் அமைந் 
துள்ள கோயில்கள் யாவும் இவ்வரசனால் கட்டப் பட்டவையே 
என்பர் . இவனைப் பற்றிச் சேக்கிழார் கூறும் குறிப்புக் கீழ்வரு 
மாறு : செங்கணான் முற்பிறவியில் சிலந்தியாய்ப் பிறந்தான் . 
அச்சிலந்தியே திருவானைக்கா நாவலடிப் பெருமானை வழிபட்டு 
வந்தது . இலை முதலியன இறைவன் மீது விழாவகை , தன் 
வாயின் நூலால் வலை பின்னி வழிபட்டு வந்தது . சிலந்தியைப் 
போன்றே அவ்விறைவனை 
அவ்விறைவனை வழிப்பட்டு வந்த 

வழிப்பட்டு வந்த யானை ஒன்று 
இறைவன் தலைமேற் காணும் வலையினை அழித்து நாடோறும் வழி 
பட்டு வந்தது . வலை அழிக்கப்படுவதைக்கண்டு வருந்திய சிலந்தி 
யானையின் துதிக்கையுட் புகுந்து துன்பம் விளைவித்தது . அது 
பொறாத யானை துதிக்கையைத் தரையில் அடித்து , வீழ்ந்து 
இறந்தது . துதிக்கையுள்ளிருந்ததால் அடியுண்ட சிலந்தியும் 
இறந்தது . அச்சிலந்தியே சுபதேவன் கமலவதியின் அருந்தவப் 
புதல்வனாய்ப் பிறந்து , செங்கணான் எனும் பெயர் தாங்கி அரியணை 
ஏறிய அவனே சிவனுறையும் பதிதோறுங் கோயில் எடுப்பித்து 


திருமங்கையாழ்வார் , செங்கணான் அழுந்தூர் வெண்ணி எனுமிடங்களில் 
வெற்றி பெற்றதாகவும் விளந்தை வேள் என்ற சிற்றரசனைத் தோற்கடித்த 
தாகவும் கூறியுள்ளார் . ஆனால் ‘ உலக மாண்ட தென்னாடன் என்றெல் 
லாய் கூறியிருப்பதை ஒப்புக் கொள்வதற்கேயில்லை. 


46 


சோழர் வரலாறு 


வழிபட்டான் . இக்கதையை நம்புதற்கில்லை . ஆயின் , செங்கணான் 
சிறந்த வீரன் என்பதும் , புலவர்பால் பேரன்பு கொண்டு வாரி 
வழங்கிய வள்ளல் என்பதும் , சிவபெருமானிடத்து நீங்காப் 
பேரன்பு கொண்டு வழிப்பட்டவன் என்பதும் தெளிவாகும் . 


பத்து , பதினொன்றாம் நூற்றாண்டுகளைச் சார்ந்த செப்புப் 
பட்டயங்களிலும் இவரைப் பற்றிய கதைகள் காணப்படுகின்றன . 
இம் மன்னனை முற்பிறவியில் சிலந்தியாயிருந்ததாக முதலில் 
அப்பர் குறிப்பிட்டார் . அதைத் தொடர்ந்து திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகளிலும் காணப்படுகின்றது . கலிங்கத்துப்பரணியும் 
விக்கிரம சோழனுலாவும் இச் செப்பேடுகளின் குறிப்பை 
ஒத்துள்ளன . அன்றியும் செப்பேட்டில் வரும் செய்தி நம்பி 
ஆண்டார்நம்பியின் அந்தாதியிலும் சேக்கிழார் பெரியபுராணத் 
திலும் காணப்படுகின்றன . 


செங்கணானின் காலத்தைத் திட்டப்படுத்துவதில் கருத்துகள் 
மாறுபட்டுக் காணப்படுகின்றன . செங்கணான் எழுபது சிவன் 
கோயில்களைக் கட்டியதாக ஒரு செய்தி திருமங்கையாழ்வாரால் 
கூறப்படுவதால் கோச்செங்கணான் காலம் 

நான்கு 
அல்லது ஐந்தாவது நூற்றாண்டைச் சார்ந்ததாயிருக்கலாமென்று 
பேராசிரியர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரியார் கூறியுள்ளார் . ° உண் 
மையில் புறநானூற்றுப் பாட்டில் இவனைப் பற்றிக் குறிப்பிட்டுள்ள 
படியால் அவன் சங்க காலத்தைச் சார்ந்தவரெனன்றும் கி.பி. 
மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவனெனவும் கருதலாம் . 


சங்ககாலப் பிற சோழ மன்னர்கள் 


சங்க காலச் சோழ மன்னர்களைப் பற்றித் தொடர்பாக சங்க 
நூல்களிலிருந்து அறிவதற்கில்லை என்று முன்னமே கண்டோம் . 
சில வேந்தர்களைப் பற்றியும் அவர்களுடைய வீரச் செயல்கள் , 
நற்குணங்கள் முதலியவை பற்றியும் விரிவாக அறிகிறோம் . அவர் 
களைப் பற்றி முன்னரே விளக்கியுள்ளோம் . இவர்களைத் தவிர , 
பற்பல அரசர்களைப் பற்றிச் சங்க நூல்களில் சில குறிப்புகள் 
கிடைக்கின்றன . அவற்றை அடிப்படையாகக் கொண்டு வேறு 
சில அரசர்களைப் பற்றி இங்கு ஆராய்வோம் . சிற்றரசர்கள் என்ற 
தனால் சோழப் பேரரசர்கள் கீழோ சேர பாண்டியப் பேரரசர்கள் 


6 


A tlistory of , South_India ( 1960 ) P.129 ஆனால் , சோழர்பற்றிய நூலில் 
செங்கணான் சங்க காலச் சோழர்களுள் இறுதிக் காலத்தைச் சார்ந்தவன் 
என்று சொல்லியிருப்பது ஒப்புக் கொள்ளக்கூடியது . 


சங்க காலச் சோழர் 


47 


கீழோ ஆட்சி புரிந்தனர் என்பது கருத்தன்று . சோழ நாட் 
டிலேயே பேரரசர்களைப் போல் வலிமை பெற்று ஆண்டவரல்லர் 
என்பதே கருத்து . மேலும் அவர்களைப் பற்றி விரிவான குறிப்பு 
களும் கிடைப்பதற்கில்லை . 


1. வளவன் கிள்ளி 


ஆவான் . 


இப்பெயருடைய சோழன் ஒருவன் இருந்தான் . இவன் 
மணக்கிள்ளியின் மகனும் , நற்சோணையின் உடன் பிறந்தோனும் 

எனவே , செங்குட்டுவனின் மைத்துனனும் ஆவான் . 
இவன் சோழநாட்டு அரசனாதலை விரும்பாத தாயத்தார் ஒன்ப 
தின்மர் அவனுக்கு எதிராகக்குழப்பம் விளைத்தாராக , அவன் 
அனைவரையும் நேரிவாயில் என்னுமிடத்தே எதிர்த்து வென்று , 
கிள்ளியை 

மீண்டான் செங்குட்டுவன் 
குறிப்பைச் சிலப்பதிகாரம் கூறும் . அது உண்மையாயின் கி.பி. 
இரண்டாம் நூற்றாண்டில் ஆட்சிபுரிந்த மன்னனாயிருக்க வேண்டும் . 


அரசனாகிக் 


என்ற 


2. கிள்ளி வளவன் 

கிள்ளி வளவன் , தொடுகழற்கிள்ளி , நெடுமுடிக்கிள்ளி , 
மாவண்கிள்ளி , வடிவேற்கிள்ளி , வென்வேற்கிள்ளி என்ற பெயர் 
களுடைய சோழன் ஒருவன் வரலாறு மணிமேகலையிற் கூறப் 
பட்டுள்ளது . 

( மணிமேகலை 25:14 ; 28 : 172 , 24:29 ; 19 ; 127 ; 
25 : 193 ; 29 ; 3 ) . அவன்மனைவி மாவலி மரபினரான பாண 
அரசர்குடியில் வந்த சீர்த்தி என்பாள் ஆவாள் . அவள் மகனே 
மணிமேகலையின் மீது கொண்ட விருப்பால் அவளைத் 
தொடருங்கால் வித்தியாதரனார் கொலையுண்ட உதயகுமரன் 
ஆவான் . கிள்ளி , காரியாற்றில் தன்னை வந்தெதிர்த்த சேர 
பாண்டியரைத் தன் தம்பி இளங்கிள்ளியை அனுப்பி வென்றான் . 


ஒருநாள் , பேரழகு வாய்ந்த பெண்ணொருத்தி இவனை கடற் 
கரையிற்கண்டு காதல் கொண்டு ஒரு திங்கள் வரை இவனுட 
னுறைந்து பின்னர் மறைந்து விட்டாள் . அவளைக்காணாது இவன் 
வருந்தி நிற்ப , ‘ மறைந்தவள் நாகநாட்டு மன்னன் மகளாகிய 
பீலிவளை . இனி அவள் வாராள் . அவள் பெற்ற மைந்தனே 
வருவான் . என்று சாரணன் வாயிலாகக் கேட்டு மகனை எதிர் 
நோக்கி நின்றான் . அப்போதொருநாள் வாணிபத்தின் பொருட்டு 
நாகநாடு சென்று மீண்ட கம்பளச்செட்டி என்பான் பீலிவளை தன் 
மகனை அவனுடன் அனுப்பியதாகவும் வரும் வழியிற் கலங்க 
விழத்தான் ஒருவனே பிழைத்து வந்ததாகவும் கூறக்கேட்டு 
மகனை இழந்த வருத்தத்தால் இந்திர விழாவினை மறந்தானாக , 
மணிமேகலா தெய்வத்தின் ஏவலால் புகாரைக் கடல் கொண்டது . 


48 


சோழர் வரலாறு 


சிலப்பதிகாரம் கூறும் வளவன் கிள்ளியும் , மணிமேகலை கூறும் 
மாவண்கிள்ளியும் , கோவூர்கிழார் போன்ற புலவர் பலராற் 
பாராட்டப்பெற்ற கிள்ளி வளவனும் ஒருவனே 

என்பாரும் , 
ஒருவனல்லன் வெவ்வேறானவரே என்பாருமாக ஆராய்ச்சியாளர் 
இருவேறு கருத்துடையராவர் . கிள்ளிவளவன் என்ற பெயருடை 
யோர்தம் வரலாறுகள் ஒன்றற்கொன்று வேறுபட்டிருத்தலின் 
இக்கருத்தை அறுதி யிட்டுக் கூறுதல் இயலாமலுள்ளது . 


3. செருப்பாழி எறிந்த இளஞ்சேட்சென்னி 

வேளிரது நகராகிய பாழியைக் கைப்பற்ற அரசர் பலரும் 
முயன்றனர் . சோழமன்னரும் பாழிமீது கண்ணாயிருந்தனர் . 
எனினும் சில காலமாக அது கைகூடாமல் 

குறையாகவே 
இருந்தது . இளஞ்சேட்சென்னியே வடுகரைவென்று பாழியைக் 
கைப்பற்றினான் . அதன் காரணமாகவே அவன் செருப்பாழி 
எறிந்த இளஞ்சேட்சென்னி என்ற சிறப்புப் பெயரால் அழைக்கப் 
பெற்றான் . ( அகம் . 375 ) 


ஒருகால் தன்னை 

வந்தடைந்த இரவலர்களுக்குச் சேட் 
சென்னி தான் போரில் கைக் கொண்ட அணிகலன்கள் 
பலவற்றையும் வழங்கினான் . அவ்வணிகளின் வகைகளையும் 
அவற்றை அணியும் இடங்களையும் அறியமாட்டாத இரவலர்கள் , 
செவியில் அணிய வேண்டுவனவற்றை விரலிலும் , விரலில் 
அணியவேண்டுவனவற்றைச் செவியிலும் அரையில் அணியத் 
தக்கவற்றைக் கழுத்திலும் , கழுத்தில் அணியத் தக்கவற்றை 
அரையிலும் அணிந்து காண்போர் நகைக்க நின்றனர் . அச் 
செயல் இராவணனால் எடுத்துச் செல்லப்பட்ட சீதையால் எறியப் 
பட்ட அணிவகைகளைக் கண்டெடுத்த குரங்கினம் அவற்றை 
அணியும் வகை அறியாது அணிந்து நின்ற காட்சியை ஒத்தி 
ருந்தது என்று கூறி அவனது கொடைச் சிறப்பை விளக்குவார் . 
ஊன்பொதி பசுங்குடையார் என்ற புலவர் . ( புறம் . 378 ) 


4 . 


நெய்தலங்கானல் இளஞ்சேட்சென்னி : 

ஊன் பொதி பசுங்குடையார் என்னும் புலவர் இம் மன்னனது 
வீரத்தையும் கொடையையும் பாராட்டி இரண்டு செய்யுள்கள் 
பாடியுள்ளார் ( புறம் . 10 , 203 ) . அவற்றுள் புறம் பத்தாவது 
செய்யுளின் அடிக்குறிப்பில் சோழன் நெய்தலங் கானல் இளஞ் 
சேட்சென்னி எனவும் , புறம் இருநூற்று மூன்றாவது செய்யுளின் 
அடிக்குறிப்பில் சேரமான் பாமுளூரெறிந்த சோழன் நெய்தலங் 
கானல் இளஞ்சேட்சென்னி எனவும்குறிப்பிடப்படுகிறான் , இவற்றை 


சங்க காலச் சோழர் 


49 


நோக்குங்கால் இவன் நெய்தலங் கானல் எனும் கடற்கரை 
ஊரொடு யாதோ ஒரு வகையில் தொடர்புடையனாயிருத்தல் 
வேண்டும் என்றும் , சேரமானுக்குச் சொந்தமான பாமளூர் 
என்னும் ஊரை வென்று கொண்டவன் என்றும் 

என்றும் கொள்ளக் 
கிடக்கின்றது . 


இம் மன்னனின் போர் வன்மையையும் கொடைத் திறனையும் 
எடுத்துக்காட்ட விரும்பிய புலவர் , கைப்பற்றுதற்கு அரிய காவ 
லமைந்த பகைவர் 

கோட்டையை 

வென்று 

கொள்வதற்கு 
முன்னரே தன்னிடம் வந்து இரக்கும் பாணர்க்கு அதனைக் 
கொடுக்கும் அத்துணைத் துணிவும் , தான் கூறியவாறே அதனை 
வென்று பாணனுக்குக் கொடுக்கும் ஆற்றலும் வாய்ந்தவன் 
என்று கூறுவார் . ( புறம் . 203 ) 


இவன் தன்னைப் பணிந்து வாழ்வாரிடம் அன்பு காட்டும் 
அருட்குணம் உடையவன் எனவும் , பழி கூறு தலையே தொழி 
லாகக் கொண்டோர் சொல்லைக் கொள்ளான் எனவும் , குற்றம் 
புரிந்தோர்க்கு அதற்குரிய தண்டம் வழங்கத் தவறான் எனவும் , 
குற்றம் இழைத்தோன் , தன் குற்றத்தை உணர்ந்து பிழை 
பொறுக்க வேண்டுவனாயின் , பிழைப் பொறுத்துத் தண்டத்தை 
நீக்குவதுடன் அருளும் செய்வான் எனவும் இவன் குண நலன் 
களைப் பாராட்டுவார் புலவர் ஊன் பொதி பசுங்குடையார் ( புறம் . 
10 ) . மேற்கூறிய பெருமைகளெல்லாம் இச்சிற்றரசனுக்கு உரிய 
வைதானா என்பது பற்றி ஐயப்பட இடமுண்டு. ஏனென்றால் 
நாமறிந்த வரையில் ஒரே ஒரு புலவர் தான் இவ்வரசனைப் பற்றிப் 
பாடியுள்ளார் . மேலும் பாமுளுரைக் கைக்கொண்ட வெற்றி 
யொன்றே கூறப்பட்டுள்ளது . ஆயினும் , அவனது சிறப்புகளை 
மிகைப்படுத்திக் கூறியுள்ளதாகக் கருதமுடியாது . 
5 . போர்வைக் கோப் பெருநற்கிள்ளி 

இவன் உடல் வன்மையும் மற்போர்த் திறமையும் வாய்ந் 
தவன் . இவன் பெயரிலுள்ள ‘ கிள்ளி என்னுஞ் சொல்லே இவன் 
சோழ மன்னர் வழி வந்தவன் என்பதை விளக்கி நிற்கும் . உறை 
யூரிலிருந்து அரசாண்ட சோழ மன்னருள் ஒருவனாகிய தித்தன் 
என்பானே இவன் தந்தையாவான் என்பது இவன் 

தன் 
மற்போர்த் திறனைப் பாராட்டிப் பாடிய சாத் தந்தையார் பாடலால் 
( புறம் . 80 ) தெரிய வருகின்றது . பேரழகும் 

. பேராண்மையும் 
ஒருங்கு வாய்க்கப் பெற்ற இப் பெருநற்கிள்ளிக்கும் , இவன் 
தந்தைக்கும் எக்காரணத்தாலோ வேற்றுமைத் தோன்றிப் 
பகையாக மாறியது . தந்தையோடு போரிட்டு அவனைப் புறங்காண 


சோ . வ . - 4 . 


50 


சோழர் வரலாறு 


விரும்பாத பெருநற்கிள்ளி தந்தையின் நாட்டை விட்டகன்று 
முக்காவல் நாட்டைச்சேர்ந்த ஆமூர் சென்று தனித்து வாழ்ந் 
திருந்தான் . 


ஆமூர் , மல்லர்க்கும் மற்போருக்கும் சிறந்திருந்தது . ஆமூர் 

, 
மல்லன் என்றழைக்கப் பெற்ற மல்லருள் வல்லானொருவன் அவ் 
வூரில் வாழ்ந்திருந்தான் . தான் சிறப்புடன் வாழும் ஊரில் 
தன்னினும் வல்லானொருவன் வேற்றூரிலிருந்து வந்து வாழ்வதை 
அவன் உள்ளம் பொறுக்கவில்லை . எனவே இருவர்க்கும் பகை 
மூண்டு மற்போர் தொடங்கியது . பெருநற்கிள்ளியே முடிவில் 
வாகை சூடினான் . இப்போர்த் திறனைப் பாராட்டிக் கூறிய சாத் 
தந்தையார் , தன் மகனின் இத்தகுபேராற்றலை நேரிற் காணும் 
பேற்றை இவன் தந்தையாகிய தித்தன் பெறவில்லையே என்று 
கூறியுள்ளார் ( புறம் . 80 ) பெருங்கோழி நாய்கன் மகள் நக்கண்ணை 
யார் என்னும் நல்லிசைப் புலமை மெல்லியலார் , அழகும் ஆண்மை 
யும் ஒருங்கமைந்த இப்பெருநற்கிள்ளிபால் ஆராக் காதல் கொண் 
டிருந்தார் 

என்பதையும் , அவ்வேட்கை கைகூடாமையின் 
அவன் றன் போர்திறம் முதலியவற்றைக் கண்டு பாராட்டிச் 
செய்யுளியற்றி மகிழ்ந்தார் என்பதையும் அவர்தம் பாடல்களால் 
அறிகின்றோம் ( புறம் . 83 , 84 , 85 ) . 


6. வேற்பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளி 

வேற்பஃறடக்கைப் பெருவிறற்கிள்ளி என்னும் பெயரிலிருந்தே 
இவன் வேற்படையால் விறல் பெற்ற சோழமன்னன் என்பது 
தெளிவாகும் . இவனது ஆட்சிக் காலத்தே இமயவரம்பன் நெடுஞ் 
சேரலாதன் என்றழைக்கப் பெறும் குடக்கோ நெடுஞ்சேரலாதன் 
சேர நாட்டை ஆண்டிருந்தான் . இருவர்க்கும் பகைமை 
உண்டாகி வளர்ந்தது . அதன் விளைவாகச் சோழநாட்டிலுள்ள 
திருப்போர்ப்புறம் என்னுமிடத்தே போர் தொடங்கியது . இருவர் 
தம் பெருஞ்சேனைகளும் பொருது களத்தே வீழ்ந்தன . பேரரசர் 
இருவர்க்கும் அந்நிலையே அமைந்தது . இந்நிலை கண்டு இரங்கிக் 
கூறிய பரணர் , கழாத்தலையார் பாடல்கள் ( புறம் . 62 , 63 , 368 ) 
இதைத் தெளிவுறுத்துகின்றன . இவ்வரசனைப் பற்றிய பிற 
செய்திகள் ஏதும் கிடைக்கவில்லை . 


இன்னும் சில சோழ அரசர்களைப் பற்றி ஆங்காங்குச் சில 
குறிப்புகள் வருகின்றன . எடுத்துக்காட்டாக இலவந்திகைப் 
பள்ளித் துஞ்சிய நலங்கிள்ளி சேட்சென்னி , உருவப் பஃறேர் 
இளஞ்சேட் சென்னி , தித்தன் , முடித்தலைக் கோப்பெருநற்கிள்ளி. 
சோழன் நல்லுருத்திரன் ஆகியோரைப் பற்றிச் சில குறிப்புகள் 


சங்க காலச் சோழர் 


51 


காணப்படுகின்றன . ஆனால் , அவர்கள் சோழர் வரலாற்றில் தனி 

விவரிக்கத் தக்க சிறப்பு வாய்ந்தவர்களெனக் கருத 
முடியாது . 


யாக 


முன் குறிப்பிட்டது போல அக்காலக் கவிஞர்கள் பெரும் 
புலமையுடையவர் மட்டுமல்லர் . மன உறுதியுடன் ஊக்கமாக 
அவர்தம் கருத்துகளை மன்னரிடமும் ஏனையோரிடமும் அச்சமின்றி 
எடுத்துக் கூறும் இயல்புடையவராய்த் திகழ்ந்தனர் . சில மன்னர் 
களும் சிறந்த புலவர்களாயிருந்தனரென அறிகிறோம் . 


4. சோழரது சங்ககால அரசியல் 


சங்க காலத்தில் சோழரது அரசியலைப்பற்றி நிறைவான 
விவரம் அறிவதற்கில்லை . புலவர் , மன்னர்கள் பலரைப் பாடி 
யுள்ளனர் . அவரது போர்கள் , நன்கொடைகள் , நற்குணங்கள் , 
பண்புகள் பற்றி மிகப் பல குறிப்புகள் சங்க இலக்கியத்தில் காணப் 
படுகின்றன . ஆனால் , அரசியலின் தன்மை , அமைப்பு , தரம் , 
உள்ளார்ந்த பண்பு , குற்றம் , குறைபாடு , முதலியவை பற்றித் 
திறனாய்வு சார்ந்த விளக்கம் கிடைக்கவில்லை . புலவர்கள் 
மன்னர்களைப் பற்றிப் பாடியுள்ளவை எவ்வளவு உண்மையைத் 
துலக்குகின்றன என்பது எளிதில் திட்டப்படுத்த முடியாது . 


ஒன்று மட்டும் ஐயத்துக்கு இடமற்றது . சங்க காலத்தில் 
மன்னன் ஆட்சியே நடப்பிலிருந்தது . அக்காலத்தில் மன்னனை 
கோ , மன்னன் , வேந்தன் , கொற்றவன் , இறைவன் 1 
என்றெல்லாம் அழைத்து வந்தனர் . 


அரசு மரபுரிமையாக வந்தது . இறந்த மன்னனின் மூத்த மகன் 
அரசுக்கு உரிமையுள்ளவனாயிருந்தான் . சில வேளைகளில் 
மூத்தவன் திறமையற்றவனாயிருந்தால் இளையோரில் ஒருவன் 
அரியணை ஏறினான் . சில வேளைகளில் உறவினர்களிடம் சண்டை 
சச்சரவுகள் நிகழ்ந்ததுண்டு . இந்நிகழ்ச்சிகள் சங்ககாலச் சோழர் 
களிடையே மட்டிலும் காணப்பட்டனவென்று கூற முடியாது . 
அக்காலச் சேர , பாண்டிய குலங்களிலும் , சிற்றரசர்களுக்கிடை 
யிலும் நடைபெற்றன . சில வேளைகளில் புலவர், முதியோர் 
மற்றும் ஏனைய அறிஞர்கள் ஈடுபட்டுப் போட்டியாளர் விவாதத் 
தைத் தீர்த்து வைத்தனர் . 


மன்னர்களது உறவினருக்குள்ளே தோன்றிய பூசல்களைப் 
பெரியோர் தீர்த்து வைத்ததாகச் சில சான்றுகள் கிடைத்துள்ளன . 
எடுத்துக் காட்டாக , முன்னர் நாம் குறிப்பிட்ட கோப்பெருஞ் 
சோழன் மக்களோடு போரிட நேரிட்டது . புலவர்கள் பலரும் 


* இறைவன் என்பது மன்னனையும் ஈசனையும் குறிப்பது . அதிலிருந்து 
மன்னனுக்கு எவ்வளவு மதிப்பு அளிக்கப்பட்டிருந்தது என்பது தெளி 
வாகிறது . 


சோழரது சங்ககால அரசியல் 


53 


அதில் ஈடுபட்டுச் சமரசம் செய்ய முயன்றனர் . ஆனால் , அது 
பயனளிக்கவில்லை . இறுதியில் மன்னனே வடக்கிருந்து உயிர் 
துறந்தான் . 


மூத்த மகன் அரசாண்டபோது அவனது இளையோர் நாட்டின் 
சில பகுதிகளை அரசப்பிரதிநிதியாக இருந்து ஆட்சி புரிந்தனர் . 
சோழ குலத்தைச் சார்ந்த ஒரு வகுப்பினர் உறையூரிலும் மற்ற 
வகுப்பினர் புகாரிலும் அரசாண்டனர் . முதலில் ஒரே குடும்பத் 
தைச் சார்ந்தவர்கள் பின்னர்த் தமக்குள்ளே பகை தோன்றிய 
தால் பிரிந்திருக்கலாம் . 


அரச பதவிக்கு உரிமையானவர் எவரும் இல்லாதிருந்தால் 
அமைச்சர்களும் நாட்டுத் தலைவர்களும் சேர்ந்து விந்தையான 
ஒருமுறையில் அரசுக்கு உரிமையானவரைத் தேர்ந்தெடுத்தன 
ரெனக் கூறப்பட்டுள்ளது . பெரியோர்கள் 

ஒரு யானையின் 
துதிக்கையில் ஒரு பூமாலையைக் கொடுத்துக் கட்டவிழ்த்து 
விட்டனர் . யானை யாருக்கு மாலையை அணிவித்ததோ அவர் 
மன்னனாகத் தேர்ந்தெடுக்கப்பட்டார் . இவ்விதமே கரிகாலன் 
தேர்ந்தெடுக்கப்பட்டானெனக் கூறப்பட்டுள்ளது . ஆனால் , இச் 
செய்தி எவ்வளவு நம்புதற்குரியதெனக் கூற இயலாது . 


மன்னன் பெரும்பாலும் மக்களது நன்மையைக் கருத்திற் 
கொண்டு ஆண்டுவந்தான் . இது பற்றிச் சங்கச் செய்யுள்கள் 
விளக்கும் கருத்து நம்புதற்குரியன அல்ல என்று எண்ணுவதற் 
கில்லை . ஏனென்றால் மன்னன் தவறு செய்யவோ , கொடுங் 
கோன்மைக்கு ஆளாகவோ நேர்ந்தால் புலவர் அஞ்சாது தடுத்துக் 
கூறினர் . இதற்குச் சான்றுகள் உள்ளன . 


மேலும் , திருக்குறளில் விளக்கப்பட்ட மன்னனது இன்றி 
யமையாக்குணங்கள் பொதுவாக நடைமுறையில் இருந்திருக்க 
வேண்டும் . அவர் பொன்மொழிகளில் சிலவற்றை எடுத்துக் 
காட்டாகக் கூறுவோம் . 


"இறைகடியன் என்றுரைக்கும் இன்னாச்சொல் வேந்தன் 
உறைகடுகி ஒல்லைக் கெடும் ( குறள் . 564 ) 
இதனால் மக்களால் , கொடுங்கோலன் என்று கருதப்பட்ட 
அரசன் விரைவில் அழிவான் என்பது 

அக்காலத்திலேயே 
இருந்த கொள்கை . 

கரிகாலன் தனது 5 - வது வயதில் மன்னனான தாகக் கூறப்பட்டுள்ளது . 
( பெருந்தொகை : 779 ) . இளம் வயதில் இவன் அரியணை ஏறியதாகப் 
பொருநராற்றுப் படையும் ( 187- 188 ) கூறுகின்றது . 


541 


சோழர் வரலாறு 


மன்னன் அமைச்சர்களது கருத்துரைகளுக்குச் செவிசாய்த்து 
ஆட்சி நடத்தல் வேண்டும் . அமைச்சரது அறிவுரைகளுக்கு 
மன்னன் இணங்கவில்லையானால் கூட , எது உசிதமென்று அவருக் 
குப்படுகிறதோ அதை அச்சமின்றி எடுத்துக்கூற வேண்டியது 
மந்திரியின் இன்றியமையாத கடமை . 


அறிகொன் ( று ) அறியான் எனினும் உறுதி 

உழையிருந்தான் கூறல் கடன் ( குறள் . 638 ) 
அதே கருத்தைப் பொய்யாமொழிப்புலவர் பின்னும் விளக்கு 
கிறார் . 


தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒருதலையாச் 
சொல்லலும் வல்ல ( து ) அமைச்சு ( குறள் . 634 ) 


மேலும் அமைச்சரின் கடமையை எடுத்து விளக்கும் போது 


பிரித்தலும் பேணிக் கொளலும் பிரிந்தார்ப் 
பொருத்தலும் வல்ல ( து ) அமைச்சு ( குறள் . 633 ) 


மன்னனுக்கு வேண்டியவரையும் வேண்டாதவரையும் வேறு 
படுத்தி எடுத்துக் கூறுவது மந்திரியின் பொறுப்பு . அதுமட்டு 
மன்றி வேண்டியவரை இணைத்து வைப்பதும் அமைச்சரின் இன்றி 
யமையாத கடமை என்கிறார் திருவள்ளுவர் . 


மன்னன் அறிவுடையவனாயிருந்த போதிலும் மக்களது கருத் 
தையும் நன்மையையும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் . 


" செயற்கை யறிந்தக் கடைத்தும் உலகத் 
தியற்கை யறிந்து செயல் ( குறள் . 637 ) 


திருவள்ளுவரின் இக்கருத்துகள் வீண்வார்த்தைகளாகப் 
போக முடியாது . எல்லா மன்னர்களும் அவற்றைப் பின்பற்றினார் 
எனத் திண்ணமாய்க் கூறவியலாது . ஆயினும் , மன்னன் பின் 
பற்றத்தக்க குறிக்கோளையும் கடமைகளையும் அமைச்சனுடைய 
பொறுப்புகளையும் திருக்குறள் எடுத்துக் காட்டுகின்றது . இவை 
பெரும்பாலும் நடப்பில் வந்திருக்கவேண்டும் . மன்னனின் கொடுங் 
கோன்மையை மும்முரமாக திருவள்ளுவர் கண்டிக்கிறார் என்பதில் 
சற்றேனும் ஐயமில்லை . 


ஆனால் , இவை வடமொழி நூல்களில் தோன்றியவை 
அவற்றைத் திருவள்ளுவர் பின்பற்றியிருக்கிறார் என்று பேராசிரியர் 


சோழரது சங்ககால அரசியல் 


55 


3 


வையாபுரிப்பிள்ளை போன்றவர்கள் கருதுகின்றனர் . அவரைப் 
பின்பற்றி பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியாரும் அக்கருத்தை 
வலியுறுத்துகின்றார் . ஆனால் வடமொழி நூல் ரரஜ்யம் ஏழு 
அங்கங்கள் அடங்கியது 

கூறுகிறது . திருக்குறளோ 
அரசு ஆறு அங்கங்கள் உடையது என்று கருதுகிறது . எனவே , 
திருக்குறள் கருத்துகள் வடமொழி நூலைத் தருவியதென்பது 
பொருந்தவில்லை . 


என்று 


படைகுடி கூழ்அமைச்சு நட்பரண் ஆறும் 
உடையான் அரசருள் ஏறு ( குறள் 381 ) 


கொடுங்கோலாட்சியின் விளைவு மக்கள் கிளர்ச்சி மட்டுமன்று ; 
நாட்டில் பஞ்சம் தோன்றுவதும் ஆகும் என்ற கருத்தைத் 
திரு நீலகண்ட சாஸ்திரியார் வற்புறுத்துகிறார் 4 இது வடமொழியி 
லிருந்து வள்ளுவர் பின்பற்றிய கருத்து என்று உறுதிப்படுத்த 
முடியுமா ? பேராசிரியர் கே . ஏ . நீலகண்ட சாஸ்திரி , இந்திய 
வடமொழி நூல்கள் கி.பி. பதினாறாவது நூற்றாண்டைச் சார்ந்த 
கத்தோலிக்க எழுத்தாளர்கள் கருதியது போல் சில வேளைகளில் 
கொடுங்கோன்மையைக் கையாளலாமெனக் கூறுகின்றனர் என்று 
சுட்டிக் காண்பித்துள்ளார் . திருவள்ளுவரோ ஒரு போதிலும் 
இடமில்லை என்று அழுத்தம் திருத்தமாக வற்புறுத்தியுள்ளார் . 


மழை காலாகாலத்துப் பெய்வதும் மக்கள் குறைவின்றி 
வாழ்வதும் மன்னனது செங்கோலின் பயனாகத்தான் என்று கூறு 
கின்றார் வள்ளுவர் , 


‘ வானோக்கி வாழும் உலகெல்லாம் , மன்னவன் 
கோனோக்கி வாழும்குடி குறள் . ( 542 )) 


ஏறத்தாழ அதே கருத்தைப் பின்னும் அவர் விளக்குகிறார் . 


" இயல்புளிக் கோலோச்சு மன்னவன் நாட்ட 
பெயலும் விளையுளும் தொக்கு ( குறள் . 545 ) 


8 ) 


S. Vaiyapuri Pillai History of Tamil Language and Literature Pp 
82-83 . Valluvar in his detailed treatment of the seven constituents 
of a state follows the order given by Kasandaka ( IV , I) and 
K. A. Nilakanta Sastri s Colas . p.66 . ( Second Edition) 
Sce also social History of the Tamils ( K. K. Pillai) V. 1. I. P- 188 . 


4 


The Colas P. 69 . 


56 


சோழர் வரலாறு 


மேற்கூறிய கருத்துகள் பல வடமொழி நூல்களிலும் காணப் 
பட்டவைதாம் . ஆனால் , அவற்றிலிருந்து திருவள்ளுவர் இக் 
கருத்துகளை முழுவதும் கைக்கொண்டுள்ளார் என்று திட்டவட்ட 
மாகக் கூற முடியாது . சில கருத்துகள் அவரது தனிக் கருத்து 
களாகவும் இருந்திருக்கலாம் . முன் சுட்டிக் காட்டிய கொடுங் 
கோன்மை அதற்குச் சான்றாகும் . 

அரசனுக்கு அடிப்படையாக ஐந்துகடமைகள் இருந்தன . 
அவை ( 1 ) கற்றல் , ( 2 ) யாகங்கள் செய்தல் , ( 3 ) நன் 
கொடை அளித்தல் . சோழமன்னன் , கரிகாலன் ,, 

புலவர் 
கடியலூர் உருத்திரங்கண்ணனாருக்கு அவர் இயற்றியப் பட்டின 
பாலைக்குப் பரிசாக 1 கோடி கழஞ்சுப்பொன் கொடுத்ததாக அறி 
கிறோம் . இங்குக் கூறப்பட்ட தொகை மிகைப்படவிருந்த போதிலும் 
பரிசு அளித்தது உண்மையாயிருக்கலாம் . ( 4 ) குடிகளை அதாவது 
ஆளப்படுபவர்களை காப்பாற்றுதல் . ( 5 ) கொடியவரையும் குற்றஞ் 
செய்தவரையும் தண்டித்தல் . 

அரசன் வீற்றிருந்த சபைக்கு அரசவை என்றும் ஓலக்கம் 
அல்லது மன்னவைக் குழாம் என்றும் பெயர் வழங்கின . அரசியும் 
மன்னனுடன் வீற்றிருந்தனள் . அமைச்சர்களும் , முக்கியமான 
அலுவலர்களும் அரசவையில் இருந்தனர் . அரசவையில் குறிப் 
பிட்டகாலங்களில் நடனம் , நாட்டியம் முதலிய கலை நிகழ்ச்சிகள் 
நிகழ்ந்தன . நடனம் புரிந்த பெண்களுக்கு வெகுமதி அளிப்பது 
வழக்கமாயிருந்தது . மாதவிக்குப் 
மாதவிக்குப் புகார் மன்னன் 

அவரது 
மாலையும் 1008 கழஞ்சுப் பொன்னும் கொடுத்தாகச் சிலப்பதி 
காரத்தில் கூறப்பட்டுள்ளது . பார்ப்பனர் , பாணர் முதலியோரும் 
அரசரிடமிருந்து பரிசு பெற்றனர் . 

சங்க காலத்தில் ( அதாவது ஏறத்தாழ ஒன்று முதல் ஐந்தாம் 
நூற்றாண்டு வரை ) மன்னரின் உதவிக்காக அமைச்சர் ஒற்றர் , 
மற்றும் எண்ணற்ற அலுவலர்கள் முதலியோர் இருந்தனர் . 
ஒற்றர் போன்றோர் மிகத் திறமையுடையோராய் இருந்தனர் . 
அவர்கள் உள் நாட்டிலும் பிற நாட்டிலுமிருந்து மன்னனுக்கு 
இன்றியமையாத விவரங்களையும் இரகசியங்களையும் சிலருக்கே 
தெரிந்த செய்திகளையும் பெற்று உதவினர் . ஒற்றர் மீது வேறு 
ஒற்றர்களும் சோதனை நடத்தி வந்தனர் . திருக்குறள் ஒற்றாடல் 
பற்றி நுட்பமாகக் கூறியுள்ளது . 

“ ஒற்றும் உரை சான்ற நூலும் இரண்டும் 
தெற்றென்க மன்னவன் கண் ( குறள் . 581 ) 
திருக்குறள் - அதிகாரம் 59 , 


5 


5 


சோழரது சங்ககால அரசியல் 


57 


இதைவிட ஒற்றாடலின் ஆற்றலைக் கூறமுடியாது . புற 
நானூற்றில் ( புறம் . 47 ) உறையூர் மன்னன் நெடுங்கிள்ளி 
இளந்தத்தன் என்ற புலவரை ஓர் ஒற்றன் என்று தவறாகக் கருதி , 
அவரைக் கொல்லத் துணிந்தான் என்றும் புலவர் கோவூர்கிழார் 
குறுக்கிட்டு மன்னனுக்கு உண்மையை எடுத்துரைத்தாரெனவும் 
கூறப்பட்டுளது . 

கோவலன் , 

முற்பிறப்பில் சங்கமன் 
என்றவனைத் தவறாக ஒற்றன் என்று பழிசுமத்தி அவன் உயிரிழப் 
பதற்குக் காரணமாயிருந்தான் என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடு 


கின்றது . 


தூதுவரும் ஒற்றரும் ஒரே இனத்தவரா என்ற கேள்வி 
எழுந்துளது . அவர் வெவ்வேறு வகையினர் என்பது திருக்குற 
ளிலிருந்து தெரிகிறது . ஏனென்றால் அவ்விரு கூட்டத்தாரையும் 
பற்றித் தனித்தனி அதிகாரத்தில் கூறியிருக்கிறார் . 


குழு , ஆயம் 

சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் ‘ ஐம்பெருங்குழு , 
எண்பேராயம் என்ற பெயருடைய அரசியல் குழுக்களைப் பற்றிக் 
காண்கிறோம் . இவை அமைச்சர் அவைகளா மன்னனது தனி 
உதவியாளர்களின் குழுக்களா என்பது பற்றிக் கருத்து வேறுபாடு 
கள் தோன்றியுள்ளன . ஒருசில எழுத்தாளர்கள் இவை அமைச் 
சரவை எனக் கூறியுள்ளனர் . அதுவெளிநாட்டு 

அரசிய 
லமைப்பைப் பற்றிய கருத்துகளை அடிப்படையாகக் கொண்டு 
எழுந்தவை . எடுத்துக்காட்டாக இங்கிலாந்து போன்ற ஊர்களில் 
கியாபினெட் ( Cabinet- மன்னனுக்கு உதவியாக இருந்த 
அரசியல் குழு ) வளர்ந்தது . திரு . கனகசபைபிள்ளை இக்கருத்தை 
ஊக்கமாகக் கைக்கொண்டுள்ளார் . பண்டைய தமிழகத்திலும் 
ஏறத்தாழ அது போலக் குழுக்கள் இருந்தனவெனத் தவறான 
கருத்தை வற்புறுத்துகிறார் அது தவறு . 


நச்சினார்க்கினியர் , அடியார்க்கு நல்லார் போன்ற உரை 
யாசிரியர்கள் கூறியிருப்பன ஒப்புக் கொள்ளக் கூடியவை . அவர் 
கருத்துப்படி ஐம்பெருங்குழு ஐந்து உறுப்பினர்கள் அடங்கியது . 
அதாவது ( 1 ) அமைச்சர் ( மந்திரி ), ( 2 ) புரோகிதர் , ( 3 ) 
சேனாபதியர் ( படைத்தலைவர் ) , ( 4 ) தூதர் , ( 5 ) ஒற்றர் , 
இவர்கள் அடங்கிய முழுவைப் பெருங்குழு என அழைத்திருப்பது 
பொருத்தமாகுமோ என்ற ஐயப்பாடு தோன்றலாம் . ஆனால் , 


சிலப்பதிகாரம் ( 23 , 158 , 157 ) 


திருக்குறள் ( அதிகாரங்கள் 59,89 ) 


58 


சோழர் வரலாறு 


அரசியல் அலுவல்களில் ஈடுபட்டிருந்ததால் அக்குழுவுக்கு இச் 
சிறப்புப் பெயர் அளித்திருக்கலாம் . 


மதுரைக் காஞ்சியில் ( 510 ) நாற்பெருங்குழு என்று ஒரு 
குழுவைக் குறிப்பிட்டுள்ளத்தைக் காண்கிறோம் . உரையாளர் 
அமைச்சரை ( 449 ) முன் கூறியிருப்பதால் மதுரைக் காஞ்சியும் 
ஐம்பெருங்குழுவைத்தான் சிறப்பாகக் குறிப்பிடுகிறதென்ற கருத்து 
பொருந்துவதாகத் தோன்றவில்லை . உண்மையில் மன்னனது 
உதவிக்காகப் பல குழுக்கள் பணியாற்றியிருக்கலாம் . ஒருவேளை 
சங்க காலத்தின் முற்பகுதியில் நாற்பெருங் குழுவே இருந்திருக்க 
லாம் . பின் ஐம்பெருங்குழு , எண்பேராயம் ஆகியவை தோன்றி 
யிருக்கலாம் . 


எண்பேராயம் என்றது எட்டு உறுப்பினர் அடங்கிய குழு . 
இதன் உறுப்பினரை நச்சினார்க்கினியர் பின் வருமாறு இனவாரி 
யாகப் பிரித்துக் கூறுகிறார் . ( 1 ) கரணத்தியலவர் , 

( 2 ) கரு 
மகாரர் , ( 3 ) கனகச்சுற்றம் , (4 ) கடைகாப்பாளர் , 

15 ) நகர 
மாந்தர் , ( 6 ) படைத்தலைவர் , ( 7 ) யானை வீரர் , ( 8 ) இவுளி 
மறவர் . நச்சினார்க்கினியர் குறிப்பிட்ட இப் பெயர்களையே அடி 
யார்க்கு நல்லாரும் கூறியுள்ளார் . ஆனால் , சிலப்பதிகாரத்திற்கு 
முதன் முதல் உரை வகுத்த ஆசிரியர் ஆயம் என்பது மன்னரின் 
உதவியாளர்கள் என வகுத்துள்ளார் . அவராவார் ; 

அவராவார் ; - ( 1 ) சாந்து 
( 2 ) பூ ( 3 ) கச்சு 

( 4 ) ஆடை ( 5 ) பாக்கு ( 6 ) இலை ( 7 ) 
கஞ்சுகம் ( 8 ) நெய் எனும் இவற்றைத் தயாரித்துக்கொடுப்போர் . 


ஆனால் , இவர் மன்னனுக்குக் குற்றேவல் புரிபவரே தவிர 
அவனுக்குப் புத்திமதி அளிக்கும் திறமை வாய்ந்தவராயிருந்தவர் 
என்றோ அவ்விதப் பொறுப்பு வாய்ந்த பணித்துறை அலுவலில் 
ஈடுபடக்கூடியவர் என்றோ கருதுவதற்கு இடமில்லை . 


உண்மையில் ஐம்பெருங்குழுவும் எண்பேராயமும் சிலப்பதி 
காரத்தில் தான் முழுவடிவமான உருவம் எடுத்திருக்க வேண்டும் . 
ஏனென்றால் நாற்பெருங்குழு என்று மதுரைக்காஞ்சியில் குறிப்பிட் 
டுள்ளதே தவிர மற்றைய சங்க நூல்களிளொன்றிலும் இக்குழுக் 
களும் ஆயங்களும் கூறப்படவில்லை. திருக்குறளிலும் கூட 
இவற்றைப்பற்றி ஒருகுறிப்புமில்லை . 

இது இங்ஙனமிருக்க , பேராசிரியர் வி . ஆர் . ராமச்சந்திர 
தீட்சிதர் பீங்கல நிகண்டு 18 ஆலோசகர்களைப் பற்றிக் குறிப்பிட் 
டுள்ளது என்பதைச் சுட்டிக் காண்பிக்கின்றார் . இவ்வாலோ 
சகர்களை வரையறுத்துக் கூறும்போது ஐந்து அங்கத்தினர் 


சோழரது சங்ககால அரசியல் 


59 


அடங்கிய 


ஐம்பெருங்குழு , எட்டு அங்கத்தினர் உட்பட்ட 
எண்பேராயம் , இவர்களைத் தவிர ஐந்து வகையினர் அதாவது 
மன்னனின் ஆப்த நண்பர்கள் அந்தணர் , சமையற்காரர் , 
மருத்துவர் , சோதிடர் , மன்னனின் உதவியாளர்களாக உட்படுத் 
தப்பட்டிருந்தனரெனக் கூறுகின்றார் . ஆனால் , இது 
மென் 

ன்று கருதுவதற்கில்லை . ஏனென்றால் , இறுதியில் கூறப் 
பட்டவரை அரசவையோடு உட்படுத்திக் கணக்கிடுவது ஒப்புக் 
கொள்ளக்கூடியதென்று எண்ணுதற்கில்லை . 


பொருத்த 


எதுவாயினும் 

ஐம்பெருங்குழு , எண்பேராயம் , ஆகிய 
கூட்டங்களின் மிகப் பலரும் 

அரசாங்கத்தின் அலுவலர்கள் 
என்பதுதெளிவு . நகரமாந்தர் எனப்பட்டோர் மக்களின் தலைவர் 
களாகவும் இருந்தனர் . ஆனால் மக்களின் எல்லாத் தலைவர்களும் 
இக்குழுவில் இருந்தனரெனத் திட்டமாய்க் கூறுவதற்கில்லை ; 
மக்களால் தேர்ந்தெடுக்கப் பட்டவருமில்லை . 8 ஆயினும் இக் 
குழுக்களிலிருந்த மற்ற அலுவலர்களைப் போலல்லாது இவர்களை 
மக்களின் பொதுப் பிரதிநிதிகள் எனக்கருதலாம் . இக்குழுக்களுக் 
குக் கூட்டுப் பொறுப்பு இருந்ததெனக் கூறுவதற்கும் இடமில்லை . 
அவரவர்க்கு அளிக்கப்பட்டிருந்த துறைகளின் பொறுப்புகளை 
அவர்கள் பார்த்து வந்தனர் என்றே கருதலாம் . 


பொதுவாக அரசு எவ்விதம் நடைபெற்று வந்தது . மக்கள் 
நலம் எவ்விதம் கருதப்பட்டு வந்தது என்பது மன்னனைப் 
பொறுத்தே இருந்தது . உண்மையும் மக்கள் பால் வாஞ்சையு 
முடைய அரசர்கள் இடைவிடாது செயலாற்றி வந்தனர் . 
ஒற்றர்கள் வாயிலாக மக்கள் நிலையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு 
பணியாற்றி வந்தனர் . சங்க நூல்களிலிருந்து பொதுவாக 
மன்னர்கள் மக்கள் நல்வாழ்வுக்காக அரும்பாடுபட்டனர் என்றே 
கூறலாம் . 


அரசின் வருமானம் 

சங்க கால அரசின் முக்கிய வருமானம் இரண்டு வகைப் 
பட்டவை . ஒன்று , நிலத்திலிருந்து கிடைத்த வரி ; மற்றொன்று , 
வாணிகத்திலிருந்து வந்த தீர்வைகள் . உழவு தலைசிறந்த தொழி 
லாயிருந்தது . இதைத் திருக்குறள் வற்புறுத்தியிருப்பது மட்டு 


8 


Kanakasabal : The Tamils Eighteen Hundred years Ago pp ( 109-110 ) 
என்ற நூலில் கூறியிருப்பது கற்பனை என்றே நினைக்க வேண்டும் . 
அவரைவிட ( R. C. ) Majumdar தமது Corporate life in Ancient 
India நூலில் இக்குழுக்களைக் கட்டுக்கடங்காத முறையில் மிகைப்படக் 
கூறியுள்ளார் . 


60 


சோழர் வரலாறு 


பொதுவான 


மன்று , தமிழகத்தில் எங்கெல்லாம் வசதியிருந்ததோ அங் 
கெல்லாம் வேளாண்மையைத்தான் மக்கள் கையாண்டனர் . 
குறிப்பாக , வளமான சோழ நாட்டில் அது மிகப் பரவலாக 
இருந்தது . 

நில வருமானத்தில் மன்னனுக்குக் கிடைத்த பங்கு எவ்வளவு 
என்று அறிவதற்கில்லை . ஆனால் பொதுவாகக் கூறின் நிலவரி 
வழக்கத்தை ஒட்டியதாயிருக்க வேண்டுமென்ற கருத்துப் பரவி 
இருந்தது . உரையாசிரியர்கள் வருமானத்தில் ஆறில் ஒரு பங்கு 
அரசுக்கு 

உரிமையானது என்று கூறியுள்ளனர் . நிலவரியை 
இறையென்றும் கறையென்றும் 

பெயர்களால் 
அழைத்த போதிலும் , இறை என்றது பண்ணை நிலக் குடியுரிமை 
யாளர் கொடுத்ததையும் , போரில் கொள்ளை அடிக்கப்பட்ட 
பொருளையும் குறித்தது . மன்னனுக்கு வரியாகக் கொடுத்த 
பொருள் , கடமை , பாடு என்ற பெயர்களால் அழைக்கப்பட்டது . 

வரியை நேர்மையான முறையில் திட்டப்படுத்த வேண்டு 
மென்றது சங்க காலத்திலேயே ஒப்புக் கொள்ளப்பட்ட கருத் 
தாகும் . நேர்மையற்ற வரி வசூலிப்பு , மக்களுக்குத் துயரம் 
விளைவிப்பதோடு 

அவரை நாட்டை விட்டே அகற்றும் 
என்று கருத்து நிலவியது . மன்னர்கள் பெரிய வெற்றி கிடைத்த 
போதோ கோயில் பணி செய்த போதோ நிலவரியை விட்டுக் 
கொடுக்கவோ குறைக்கவோ செய்தனர் . மழையில்லாது பஞ்சம் 
ஏற்படவோ , அறுவடை குறையவோ செய்தால் நிலவரி குறைக்கப் 
பட்டது . புறநானூற்றில் சோழன் குளமுற்றத்துத் துஞ்சிய 
கிள்ளிவளவனிடம் வேளாண்மை செய்து வந்த வெள்ளைக்குடி 
நாகனார் இவ்விதம் வரியைக் குறைக்கும்படி கேட்டுக் கொண்ட 
தாகவும் அவர் அதைப் பெற்றதாகவும் அறிகிறோம் . 9 


9 . 


இறையிலியாக நிலம் பார்ப்பனருக்கு அக்காலத்திலேயே 
அளிக்கப்பட்டது . சில வேளைகளில் கிராமங்களே இறையிலியாக 
அளிக்கப்பட்டன . 

வாணிகத் துறையில் கிடைத்த சுங்க வரி அரசியல் வரு 
மானத்தின் ஒரு பெரும் பங்காயிருந்தது . சோழ நாடு , கடாரம் , 
ஜாவா முதலிய வெளி நாடுகளோடும் வாணிகம் நடத்தி வந்தது . 
இறக்குமதி , ஏற்றுமதி வகைகளில் சுங்கம் நல்ல அளவு கிடைத்து 
வந்தது . புகாரில் சுங்கம் வசூலிக்க மிகப்பல அலுவலர்கள் 
பணியாற்றினர் என்று அறிகிறோம் . 


10 


9 


புறநானூறு 35 


10 


பட்டினப் பாலை 113 : 137 


சோழரது சங்ககால அரசியல் 


61 


இவை தவிர , மன்னனுக்குப் போரில் தோல்வி அடைந்த 
அரசர்களும் படைத் தலைவர்களும் கப்பம் கட்டினர் . சிற்றரசர் 
களும் நாட்டு மக்களில் செல்வர்களும் மன்னனைக் காண வரும் 
போது நன்கொடையாகக் காணிக்கைகள் அளித்தனர் . ஆனால் 
முறையான திறை தவிர மக்களிடமிருந்து வருமானம் பெற்றுக் 
கொள்வது தகுதியற்ற தென்ற கருத்து நிலவியது 11 புற 
நானூற்றுச் செய்யுள் சோழன் நலங்கிள்ளி , ஒழுங்குக்கு மீறி 
மக்களிடம் பொருள் பெறுவது தவறு என்று கூறியுள்ளார் . 12 


மன்னர்கள் குற்றவாளிகளிடமிருந்து தண்டவரி பெற்றதுண்டு . 
மன்னன் கோபத்திற்குக் காரணமாயிருந்த மக்கள் பொன் உருவச் 
சிலை தண்டமாக அளித்தனராம் . 


இவையெல்லாம் தவிர , வேறு சில வருமானங்களும் 
அரசுக்குக் கிடைத்தது . ( 1 ) குற்றவாளிகள் மீது சுமத்தப்பட்ட 
தண்டம் , ( 2 ) அரசே வாணிகம் செய்து வருமானம் பெறுவது , 
( 3 ) உரிமையாளர் இல்லாதவரின் உடைமையைக் கைக் 
கொள்வது , ( 4 ) போரில் தோற்ற எதிரியின் நிலத்தைக் கைப் 
பற்றுவது , ( 5 ) இறையிலியாக நிலம் கொடுக்கப்பட்ட பார்ப்ப 
னரிடமிருந்து ஒரு சிறு தொகை பெற்றுக் கொள்வது , ( 6 ) திருடர் 
களிடமிருந்து திருடிய சொத்தைப் பெற்றுக் கொள்வது ஆகியவை 
யாகும் . 


ஊராட்சி 

எக்காலத்திலும் பாரதநாட்டில் அடிப்படையாயிருந்தவை 
சிற்றூர்களே . பண்டைத் தமிழகத்திலும் அது அவ்விதமே 
இருந்தது விந்தையன்று . ஆகவே , சோழ நாட்டிலும் மற்றத் 
தமிழ்பகுதிகளிலும் சங்க காலத்தில் நடைபெற்று வந்த ஊராட்சி 
பற்றி அறிவது மிகத்தேவை . பிற்காலம் , குறிப்பாகச் சோழப் 
பேரரசு காலத்தில் ஓங்கி வளர்ந்த ஊராட்சிக்கு அடிகோலிய 
தாயிருந்தது , சங்ககால வழக்கமேயாகும் . ஆனால் , சோழப் 
பேரரசு காலத்தில் கிராம ஆட்சி வேறு , ஊராட்சி வேறு என்பதைப் 
பலர் நினைவில் வைப்பதில்லை . அக்காலக் கிராம ஆட்சி எனப் 
பட்டது பார்ப்பனர் தனித்து வாழ்ந்த பிரம்மதேயம் என்றவை 
களைப்பற்றியவை என்பதை மறக்கக் கூடாது . கிராமம் வேறு ; 
ஊர் வேறு . அவைகளைச் சோழப் பேரரசின் ஆட்சியை ஆராயும் 
போது பார்க்கலாம் . 


11 


திருக்குறள் - 552 . 


12 


புற நானூறு -75 . 


6 


சோழர் வரலாறு 


சங்ககாலத்தில் ஊர்களில் கூடின கூட்டத்திற்கு மன்றம் , 
பொதியில் , அம்பலம் , அவை என்ற பெயர்கள் விளங்கியிருந்த 
தாகப் பண்டைத்தமிழ் இலக்கியங்களிலிருந்து அறிகிறோம் . 
இவையாவும் ஊர்க்கூட்டத்தின் பெயர்களாகவே கருதலாம் . 
திருமுருகாற்றுப்படையில் மட்டிலும் மன்றமும் அம்பலமும் வேறு 
படுத்திக் கூறப்பட்டுள்ளன . அதன் உரையாசிரியர் பின்வருமாறு 
கூறியுள்ளார் . மன்றம் என்பது ஊர் நடுவிலுள்ள மரத்தடியில் 
மக்கள் கூடிய இடம் எனவும் , அம்பலம் பொதியில் என்னும் 
இரண்டும் ஒரு சிறு மாளிகையைக் குறிப்பதென்றும் , அதன் 
நடுவில் ஒருபீடம் இருந்ததாகவும் கருதுகின்றார் . இதை ஒட்டிப் 
பலர் பல ஊகங்களை வெளியிட்டுள்ளனர் . 


பொதியில் சாணத்தால் மெழுகப்பட்டிருந்ததெனப் பட்டினப் 
பாலையில் 

246-249 ஆம் அடிகளிலிருந்து அறிகிறோம் . சில 
ஊர்களில் பெரிய மரத்தடியில் மன்றம் அல்லது பொதியில் 
கூடியது . குறிப்பாக வேப்பமரத்தடியில் இவை அமைந்திருந்த 
தெனப் புறநானூற்று செய்யுள்களிலிருந்து 

செய்யுள்களிலிருந்து அறிகிறோம் . 18 
மன்றத்தின் பொறுப்புகளிலும் பொதியிலின் பொறுப்புகளிலும் 
பெரும் வேற்றுமைகள் இருந்தனவாகத் தெரியவில்லை . 


எடுத்துக்காட்டாக மன்றத்திலும் , பொதியிலிலும் மக்க 
ளிடையே நிகழ்ந்த வழக்குகளைத் தீர்ப்பதுவே பணியாக 
இருந்தது . அக் கூட்டங்களில் முதியோர் இவ்வழக்குகளைத் 
தீர்த்து வைத்தனர் . எடுத்துக்காட்டாக , உறையூர் மன்றத்தில் 
மலையமானின் புதல்வர்களது வழக்கு , ஆராயப்பட்டதாக 
அறிகிறோம் . 


ஆனால் , கிடைத்துள்ள ஒரே செய்தியிலிருந்து இம்முடிவுக்கு 
வருவது பொருத்தமன்று . அம்பலம் , பொதியில் ஆகியவற்றிலும் 
வழக்குகள் ஆராயப்பட்டு முடிவுக்கு வந்திருக்கலாம் . ஆனால் 
மன்றமும் பொதியிலும் மக்களிடையே தோன்றிய வழக்குகளைத் 
தீர்ப்பதில்தான் மிகுதியாக ஈடுபட்டனவென்பது தவறு 


15 


உண்மையில் பொதியில் என்பது ஊர் மக்கள் பொழுது 
போக்குவதற்காகவும் , களைப்பாறுவதற்காகவும் கூடின ஒரு கூட் 
டத்தின் பெயரே என்று கருதலாம் . ஊரை ஓட்டின பொதுக் 


13 


புறம் 76 , 79 , 371 


புறம் . 46 . 


இவ்விதம் டாக்டர் N. சுப்பிரமணியம் Sangam Polity என்ற 
நூலில் பக்கம் 112 - ல் கூறியிருப்பது ஒப்புக்கொள்ளத் தக்கதன்று . 


சோழரது சங்ககால அரசியல் 


63 


காரியங்கள் , சமூக நிகழ்ச்சிகள் பற்றிப் பேசிக்கொண்டிருந்திருக்க 
லாம் . பேராசிரியர் கே . ஏ . நீலகண்ட சாஸ்திரியார் நாட்டை 
ஆண்ட அரசர் மன்றத்தையும் , சபையையும் சில பொதுக் காரியங் 
களில் கலந்து கொண்டார்கள் என்பது வெறும் ஊகமே ஆகும் . 

மன்றத்திலும் பொதியிலிலும் அவ்வப்போது மக்களிடையே 
தோன்றிய வழக்குகளை அக்கூட்டங்களின் முதியோர்கள் தீர்த்து 
வைத்தனர் . இத்தலைவர்கள் ஊர் மக்களால் தேர்ந்தெடுக்கப் 
பட்டவரெனக் கூறமுடியாது . வயதிலும் அறிவிலும் முதியோரா 
யிருந்தவர் தாமாகவே தலைவராக அமர்ந்திருந்தனர் எனவே 
கருத வேண்டும் . முன் கூறியது போல் , வழக்குகளை ஒழுங்குபடுத் 
துவதைத் தவிர ஊர் பொதுக்காரியங்களையும் சமூக நலத்திட்டங் 
களையும் மன்றத்தார் பொறுப்பேற்று நடத்தி வந்தனரெனவும் 
கூறலாம் . அரசு , ஊர்களின் அன்றாடச் செயல்களிலும் பொறுப்பு 
களிலும் தலையிட்டதென்பதற்குச் சான்றுகள் இல்லை . 


ஊரின் சில பகுதிகள் சேரிகள் என்று வழங்கப்பட்டிருந்தன . 
சேரிகளில் சில வகுப்பினர் குடியிருந்து வந்தனர் . 
தாழ்ந்த வகுப்பினர் வாழ்ந்த இடங்களுக்குத் தான் அப்பெயர் 
வழங்கப்பட்டிருந்ததெனக் கூறமுடியாது . பறைச்சேரி என்பது 
போல் பார்ப்பனச்சேரி , இடைச்சேரி , என்றெல்லாம் பெயர்கள் 
இருந்தன . ஊர் அமைப்பில் சாதிப்பிரிவுகள் , அக்காலத் 
திலேயே இடம் பெற்றுவிட்டனவெனத் தோன்றுகிறது . 


நகராட்சி 

சங்க இலக்கியங்களில் தமிழக நகரங்கள் சிலவற்றைப் பற்றி 
அறிகிறோம் . சோழ நகரங்களில் பட்டினம் , பாக்கம் எனச் சில 
பகுதிகள் இருந்தன . பட்டினம் என்பது கடலோரமாயிருந்த 
நகரைக் குறித்தது . பாக்கம் பட்டினத்தின் ஒரு பகுதியெனலாம் . 
இவை தவிர உள் நாட்டு நகரங்களில் சோழ நாட்டில் சிறந்தது 
உறையூர் என்பதற்கு ஐயமில்லை . பட்டினத்தில் பெருமை 
பெற்றது புகார் . புகாரைப் பற்றி விரிவாகப் பட்டினப்பாலையிலும் 
சிலப்பதிகாரத்திலும் அறிகின்றோம் . ஆனால் , இந்நூல்கள் கூறி 
யிருப்பவை யெல்லாம் நம்புற்குரியவையல்ல . கவிஞர்களின் 
கற்பனைகளும் சொல் வன்மைகளும் கொடுக்கப் பெற்ற விவரங் 
களில் இடம் பெற்றுள்ளன . 


ஆயினும் , பொதுவாக நகரங்கள் வணிகத்தினாலும் தொழில் 
சிறப்பினாலும் வளமுற்றிருந்தன , குறிப்பாகச் சோழநாட்டில் 
கா வாரிப் பூம்பட்டினமும் உறையூரும் சிறப்புற்று வளர்ந்திருந்தன . 


64 


சோழர் வரலாறு 


தமிழக நகரங்களில் மக்களின் சுயாட்சி நிலவியதென்பதற்குச் 
சான்றுகள் இல்லை . ஆட்சி முறையும் வட இந்தியாவில் பாடலி 
புத்திரத்தில் அமைந்திருந்தது போல இங்கு நன்கு அமைக்கப் 
பட்டிருந்ததென்பதற்கு அறிகுறி இல்லை . ஆயினும் , நாட்டுத் 
தலை நகரங்கள் சீராக ஆளப்பட்டு வந்தன எனக் கூறலாம் . 


இராப் பொழுதில் நகரங்கள் அக்கறையாகப் பாதுகாக்கப் 
பட்டு வந்தன . ஊர்க்காவலர் என்று அழைக்கப்பட்ட காவலர்கள் 
நியமிக்கப்பட்டிருந்தனர் . பாதுகாப்புக்காகக் காவல் நாய்களும் 
பயன் படுத்தப்பட்டிருந்தன . மன்னரது அரண்மனைகள் ஆழ்ந்த 
அக்கறையுடன் பாதுகாக்கப்பட்டன . 


பொதுவாகச் சங்ககாலத்தில் சிற்றூர்களும் , பேரூர்களும் , 
நகரங்களும் அவற்றிற்குத் தகுந்தவாறு ஆளப்பட்டு வந்தன 
எனக்கூறலாம் . அவை மிகச் சிறந்த முறையில் நடைபெற்று 
வந்ததென்றோ பிற்காலங்களில் திகழ்ந்த முறைக்கு ஒப்பாக 
இருந்ததாகவோ கருத இடமில்லை . 


அரசின் செலவு வகைகள் 

போர்தான் பெருஞ்செலவுக்குக் காரணமாயிருந்தது . எல்லாப் 
போர்களும் மக்களுடைய நன்மைக்காக நிகழ்ந்தனவாகக் கூற 
முடியாது . மன்னனின் விருப்பத்திற்காகவும் வீண் பெருமைக் 
காகவும் சில போர்களில் மன்னர்கள் ஈடுபட்டனர் எதுவா 
யிருந்தபோதிலும் அரசியல் வருமானமே அச்செலவுகளுக்குப் 
பொறுப்பாகும் . 


மன்னர் மாளிகையில் இருந்த ஒரு பரிவாரத்தின் செலவையும் 
அரசியல் வருமானம் தான் தாங்கவேண்டும் . ஆனால் , சிறந்த 
மன்னர்கள் பலர் மக்களின் நன்மைக்காகப் பணம் செலவு 
செய்தனர் . நீர்ப்பாசன வசதிகள் செய்து கொடுப்பது , சிறப் 
பாகச் சோழ மன்னர்கள் செய்த பொதுப்பணியாகும் . காவிரி 
யாற்றின் கரையை உயர்த்திக் கட்டியது கரிகாலனின் அரும் 
பெரும் செயல் என்பர் . மேலும் அம் மன்னன் உறையூரையும் 
புகாரையும் சிறந்த வாணிகத்திற்கு முக்கிய இடமாக்கினான் . 


இவை தவிர , அரசன் , புலவர் , நடிகர் , பாடகர் முதலியோ 
ருக்கு மானியம் வழங்கினான் . விருந்துகள் பல அளித்தான் . 
கோயில்கள் பலவற்றை அரசர்பணி செய்வித்தனர் . விழாக்கள் 
கொண்டாடுவதில் எண்ணற்ற பணம் செலவிடப்பட்டது . சோழ 
மன்னர் புகாரில் இந்திரவிழாவிற்காகப் பெரும்தொகை செலவு 
செய்தனர் . 


சோழரது சங்ககால அரசியல் 


65 


படை 
சங்க காலத்தில் போர் அடிக்கடி நடைபெற்றது . 

புறப் 
பொருள் நூல்கள் பலவற்றில் போர்களைப் பற்றி விவரமாக 
அறிகிறோம் . போர்கள் தோன்றுவதற்குக் காரணங்கள் பல 
அரச குடும்பத்துப் பெண்களை விரும்பிக் கேட்டு அதற்கு மறுப்பு 
ஏற்பட்டால் போர் நிகழ்வதும் உண்டு . பக்கத்து அரசர்களது 
நிலங்களையோ உடைமைகளையோ அபகரித்த காரணத்தாலும் 
போர் தோன்றியது . மேலும் பல காரணங்கள் போருக்கு வழி 
கோலின . ஆயினும் அயல் நாடுகளைக் கவர்தற்காக நிகழ்ந்த 
போர்களே பெரும்பாலனவையாய் இருந்தன . 


பொதுப்படையாக மன்னரே படைத் தலைவர்களாகப் போரிட் 
டனர். போர்க்களத்தில் சோழ மன்னன் புலிக்கொடி பிடித்துப் 
போரிட்டான் . போரில் வெற்றி பெறுவது 

பெறுவது மிகச் சிறப்பென 
மன்னர்கள் கருதினர் . போரில் தோற்றுப் புறங்காட்டி ஓடிய 
மன்னர் பலர் இழிவுற்று உண்ணாவிரதமிருந்து உயிர் துறந்தனர் . 
தோல்வி அடைந்த மன்னரின் முடியை வெற்றி பெற்றவர் 
உருக்கித் தமக்கு அணியாக அணிந்து கொண்டனர் . 


குதிரைப்படை , யானைப்படை , தேர் , காலாட்படை , வாள் , 
கடாரி , வில் , அம்பு , போர்முரசு முதலியவைப் பற்றிச் சங்ககால 
இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன . காலாட்படை , குதிரைப் 
படையினர் ஆகியோர் மிதியடிகள் அணிந்திருந்தனர் . அரசி 
களும் படைத்தலைவர்களின் மனைவிகளும் படைகளுடன் சென்ற 
தாகத் தெரிகிறது . கழுமலம் போரில் மாண்ட படைஞரின் 
மனைவியர் கதறி அழுததைக் களவழி விளக்கமாக விவரிக் 
கிறது . 


சங்ககாலப் படைஞர் ஒரு தனிச் சமூக வகுப்பைச் சார்ந்தவ 
ரெனக் கூறமுடியாது . பல , 

கீழ் வகுப்பினர் , மலைவாசிகள் , 
படையில் சேர்ந்திருந்தனர் . மறவர் என்ற பெயர் சங்ககாலத்தில் 
ஒரு தனிச் சமூகத்தைக் குறிப்பிட்டதாகத் தெரியவில்லை . 


போரில் 

உயிரிழந்த வீரர் உருவங்கள் வீரக்கற்களாக 
அமைக்கப்பட்டிருந்தன . இவற்றை மக்கள் 

வழிப்பட்டும் 
வந்தனர் . 


மன்னர்கள் பொதுவாகக் கற்றறிந்தவராயிருந்தனர் . சிலர் 
புலவர்களாகவும் தழைத் தோங்கினர் . அவர்கள் கவிஞர்களையும் 


16 


களவழி : 


29 


சோ.வ. --5 . 


66 


சோழர் வரலாறு 


கலைஞர்களையும் போற்றிப் பேணினர் . அவர்களுக்கு வெகுமதி 
களையும் அளித்தனர் . அரசர்கள் கொடுத்த விருந்துகள் பல 
விரிவாகக் குறிப்பிடப்பட்டுள்ளன . புலால் , மதுபானம் ஆகியவை 
விருந்துகளில் சிறப்பிடம் பெற்றன . உணவிற்குப் பின் தாம்பூலம் , 
அதாவது வெற்றிலைபாக்கு அருந்துவது சங்க காலத்திலேயே 
வழக்கத்திலிருந்தது . 


புலவர்கள் தவிரப் பாணர்கள் , பாடகர்கள் முதலியோர் 
மன்னரது அரண்மனையின் வாசலில் எப்போதும் காத்து நிற்பர் . 
சிலர் அரண்மனையின் அண்மையிலேயே தங்கி வந்தனர் . வேறு 
சிலர் ஊர் ஊராகச் சென்று பெரியோர்களிடம் பரிசு பெற்று வாழ்ந் 
தனர் . அவர் இசை , நடனம் ஆகியவற்றில் திறமை வாய்ந்திருந் 
தனர் . இப்பாணர் , விறலியர் ஆகியோர் தமது இசைக் கருவி 
களையும் சுமந்து கொண்டு ஊர் ஊராய்ச் சென்றனர் . 


இசையும் நடனமும் நன்கு வளர்ச்சி பெற்றது , சிலப்பதிகார 
காலத்தில் என்று கூற வேண்டும் . அக் காப்பியத்தின் அரங் 
கேற்று காதை இக்கலைகள் பற்றியும் அவற்றில் பயன் படுத்திய 
கருவிகள் பற்றியும் நன்கு விளக்குகின்றது . மாதவியின் நாட் 
டியமும் இசையும் இருவகைப்பட்டதெனத் தெரிகிறது . அதாவது 
தேசி , மார்கீகம் என்ற இரண்டுமேயாகும் . 


இவை வடநாட்டிலிருந்த முறையையும் தமிழகத்தில் முதலில் 
இருந்த முறையையும் இணைந்து திகழ்ந்ததென விளங்குகின்றது . 
ஆனால் , தேசி , எது ? மார்க்கம் எது ? என்பதில் கருத்து 
வேற்றுமை உள்ளன . பலர் தேசி என்பது வெளிநாட்டிலிருந்து 
வந்தது என்றும் மார்க்கம் தமிழகத்தில் வளர்ந்திருந்த தென்றும் 
கருதுகின்றனர் . தேசி , வெளிநாட்டிலிருந்து அதிலும் காஷ்மீரத் 
திலிருந்து வந்ததென்ற கருத்தைப் பெரும்பாலாரும் ஏற்றுக் 
கொள்கின்றனர் . எதுவானாலும் கலப்பு ஏற்பட்டதென்பதை 
மிகப் பலரும் ஒப்புக் கொள்கின்றனர் . ஆனால், எப்போது கலப்பு 
நிகழ்ந்திருக்கலாம் ? சிலப்பதிகாரக் காலத்தில் தோன்றியிருக் 
கலாம் என்று கருதலாம் . 


மணிமேகலை வாயிலாக நாடக மகளிர் நன்கு பயிற்சி பெற்றி 
ருந்தனர் எனவும் அவர் பல உயர்தரக் கருவிகளைக் கையாண்டு 
வந்தனர் எனவும் அறிகின்றோம் . வீணை, யாழ் , குழல் போன்ற 
பற்பல கருவிகளும் மணிமேகலையில் குறிப்பிடப்பட்டுள்ளன . 


5. சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


தமிழகத்தின் பல பகுதிகளைப் போலவே சோழ நாட்டிலும் 
வேளாண்மையே முக்கியத் தொழிலாகும் . சோழ நாட்டின் 
வளப்பம் புகழ் பெற்றதாகும் . சங்க இலக்கியத்தில் இது குறிப்பி 
டப்பட்டுள்ளது . சோழ மன்னன் கிள்ளிவளவன் மேல் பாடிய 
செய்யுளில் - ஆவூர் மூலங்கிழார் பின்வருமாறு குறிப்பிடுகிறார் . 
ஒரு பெண் யானை படுக்கும் ஒரு சிறு நிலப்பகுதியில் ஏழு ஆண் 
யானைகளுக்குப் போதுமான உணவு விளைவிக்கலாம் . அவ்வளவு 
செழிப்பானது நிலம் என்பது பொருள் . தவிர மலைபடுகடாம் . 2 
காவேரி ஆற்றின் கழிமுக நடுவரங்கில் எள் செழிப்பாக வளர்ந்தது 
என்றும் ஒரு கைப்பிடியில் ஏழு எள்ளுக்கள் தாம் கொள்ளுமென்றும் 
கூறுகிறது . மேலும் மலைபடுகடாம் 8 உழாமலே நிலத்தில் 
செழிப்பாக கடுகு விளைந்ததாகக் கூறுகிறது . 


உழவுத்தொழிலின் சிறப்பைத் திருவள்ளுவர் நன்கு எடுத்து 
விளக்கியுள்ளார் . வேளாண்மைக்கு நிகரான தொழில் வேறொன்று 
மில்லையென்றார் . உழவு உலகத்தார்க்கு ஆணி எனப் பொருள் 
தரும் முறையில் கூறுகிறார் . "உழுதுண்டு வாழ்வாரே 
வாழ்வார் ; மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் என்ற 
பொன்வார்த்தைகள் உழவின் சிறப்பைக் காட்டுகின்றன . சற்று 
மிகைபடக் கூறப்பட்டதாயினும் அடிப்படையில் உண்மையடங்கி 
யுள்ளது . 


உழவுத்தொழில் தமிழகத்தில் குறிஞ்சி நிலத்தில் தோன்றி 
வளர்ச்சி பெற்றிருக்கலாம் . சங்ககாலத்தின் பிற்பட்ட நாள் 
களில் காணப்படுவதுபோல் பல்வேறு பயிர்கள் பயிரிடப்பட்டன . 
நெற்பயிர் முக்கியமான பயிர் என்பதற்கு ஐயமில்லை . ஆனால் , அது 
தவிர வரகு , தினை , உளுந்து , பயறு , அவரை , மொச்சை , கரும்பு 


1 


2 


புறம் . 40 

மலைபடுகடாம் ( 105-106 வரிகள் ) 
8 மலைபடுகடாம் ( 122 வரிகள் ) 

1032. இது இன்றைய சூழ்நிலையில் மிகப் பொருத்தமுடையதன்று. 
ஆனால் , சங்ககாலத்தில் ஒப்புக் கொள்ளக் கூடியதாகும் . 


4 . 


68 


சோழர் வரலாறு 


முதலியவையும் இடம் பெற்றிருந்தன . தென்னை , கமுகு, வாழை , 
புளி , மா முதலிய மரவகைகள் 

மக்களுக்கு 

ஏராளமாகக் 
கிடைத்தன . 


சங்க காலத்தில் மருத நிலத்தில் உழவுத் தொழில் சிறப்பாகக் 
கையாளப்பட்டிருந்த போதிலும் குறிஞ்சி , முல்லை , ஆகிய நிலங் 
களிலும் சில பயிர்கள் விளைவிக்கப்பட்டன . குறிஞ்சியில் 
வேட்டையாடுதலைத் தவிர கள் , தினை , தேன் , கிழங்கு , கனி , 
வகைகள் முதலியவற்றைத் தம் உழைப்பால் பெற்றனர் . முல்லை 
நாட்டின் சிலபகுதி மருதத்தைப் போல் செழிப்புற்றிருந்தது . 
வேளாண்மையிலும் மக்கள் ஈடுபட்டனர் . 


செந்நெல் குறிப்பாக வளம் மிகுந்த சோழ நாட்டில் பயிரிடப் 
பட்டது . சோழ மன்னன் கரிகாலன் நிலத்தைத் திருத்தி நெல் 
பயிரிட்டதாகவும் , மக்களை அங்குக் குடியேற்றியதாகவும் அறி 
கிறோம் . மழைதான் பயிருக்குப் பேருதவி அளித்த போதிலும் 
மிகப்பல இடங்களில் ஆறுகளிலிருந்து நீர்ப்பாசன வசதி செய்யப் 
பட்டிருந்தது . சோழநாட்டில் காவேரி ஆற்றிலிருந்து பிரிந்த 
எண்ணற்ற கால்வாய்கள் பயிருக்குப் பயனளித்தன . சில இடங் 
களில் ஏரிகளும் கிணறுகளும் பயன்படுத்தப்பட்டன . 


பயிர்த் தொழிலில் பெண்களும் ஒத்துழைத்ததாக அறிகிறோம் . 
குறிப்பாகக் களை பறித்தல் , நடவு ஆகியவற்றில் அவர்கள் ஈடு 
பட்டனர் . 

அறுவடையாகும் பருவத்திலிருந்தே பெண்கள் 
பறவைகளை விரட்டிப் பயிர்களைப் பேணினர். பயிருக்குக் கேடு 
விளைவிக்கும் பறவைகளையும் விலங்குகளையும் துரத்துவதன் 
பொருட்டு மக்கள் நாட்டுப்புறப் பாடல்களைப் பாடுவது வழக்கமாய் 
இருந்தது . 


தானியம் அளப்பதற்கு அக்காலத்தில் பயன்படித்திய 
கணிப்புக்கு அம்பணம் மரக்கால் , நாழி என்பவை பயன் 
படுத்தப்பட்டன. ஆனால் படி 

என்பது 

வழக்கத்தில் 
இருந்ததா என்று அறிவதற்கில்லை . 


நிலத்தின் அளவு மா என்று குறிக்கப்பட்டிருந்தது . ஒரு 
‘ மா நூறு குழிகள் கொண்டதாம் . இருபது மாக்கள் கொண்டது 
ஒரு வேலி யாகும் . 


5 


புறம் . 18 : 28-29 ; 
புறம் . 189 : 5 முல்லைப்பாட்டு : 9 
புறம் . 391 : 21 


7 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


69 


நிலம் வளம் பொருந்தியதாயிருந்த போதிலும் மழை பொய்த் 
தால் பயிருக்குக் கேடு வந்தது ; பஞ்சம் ஏற்பட்டது . பல சங்கச் 
செய்யுள்களில் புலவர்கள் இறை தவிர்க்கப் பாடியுள்ளனர் . இதி 
லிருந்து பயிர் பல தடவை அழிந்திருக்க வேண்டுமெனத் தெரி 


கிறது . 


வேளாண்மைக்கு அடுத்தப்படியாகச் சிறப்பு வாய்ந்தது ஆடு 
மாடுகள் வளர்ப்பேயாகும் . ஆடு மாடுகளைப் பேணியவரை ஆயர் , 
கோவலர் , அண்டர் , இடையர் , பொதுவர் என்று அழைத்தனர் . 
ஆனால் , சங்க காலத்தில் மாட்டிடையருக்கும் ஆட்டிடையருக்கும் 
வேற்றுமை இருந்ததா என்று அறிவதற்கில்லை . ஆனால் , 
கோவலர் மாட்டிடையராகவே இருந்திருக்க வேண்டும் . 


களாக 


முல்லை நிலத்தில் தான் ஆடு மாடுகளைப் பேணியவர் பெரும் 
பாலும் வாழ்ந்து வந்தனர் . சில பகுதிகளில் அவர்கள் ஊர்களின் 
தனி இடத்தில் வாழ்ந்து வந்தனர் . அதற்கு ஆய்குடி அல்லது 
ஆயர் பாடி என்ற பெயர் இருந்தது . ஆயர்கள் சிலர் புலவர் 

இருந்தனரென அறிகிறோம் . இடையன் சேந்தன் 
கொற்றனார் , இடையன் நெடுங்கீரனார் கிடைக் குன்றூர் கிழார் , 
இடைக் காடனார் என்பவர்கள் ஆயர் குலத்தைச் சார்ந்தவர்கள் . 
இவருள் யாவரெல்லாம் சோழ நாட்டைச் சார்ந்தவர்கள் என்றறி 
வதற்கில்லை . ஒரு சில ஆயர்கள் சிற்றரசர்களாகவும் , திகழ்ந் 
தனர் . ஆய் அண்டிரன் , வெளியன் வெண்மான் , ஆய் எயினன் 
என்போர் இவருள் சிலராவர் . இவருள் அண்டிரனைத் தவிர 
மற்றவர்கள் சோழ நாட்டைச் சார்ந்தவராயிருக்கலாம் . 


தொழில் துறை 

வேளாண்மை சிறப்புற்றிருந்த போதிலும் ஏனைய தொழில் 
களும் ஒருவாறு வளர்ந்திருந்தன. நூல் நூற்றல் , 

நூற்றல் , நெய்தல் 
ஆகியவை சோழ நாடு மட்டிலுமல்ல ; தமிழகம் முழுவதிலுமே 
பரவிய தொழிலாகும் . இத்தொழிலில் பணியாற்றியவரும் 
துணிகளை விற்றவரும் அறுவை வாணிகர் என்று அழைக்கப் 
பட்டனர் . பெண்கள் பலர் நூல் நூற்றலில் திறம்பட ஈடுபட்டிருந் 
தனர் . துணி நெய்தலுக்கு உறையூர் புகழ் பெற்றிருந்தது . சங்க 
இலக்கியத்தில் நேர்த்தியாக நெய்யப்பட்ட துணி ஆவி நிரம்பிய 
புகைக்கும் பாம்புரி பால் நுரைக்கும் மலையிலிருந்து பாயும் அருவி 
ஒப்பிடப்பட்டுள்ளன . சிலப்பதிகாரம் முப்பத்திரண்டு வகைத் 


8 


புறம் . 132 : 8 ; மணிமேகலை : 45. சிலப்பதிகாரம் 16 ; 46- ( ஆயர்பாடி ) 


70 


சோழர் வரலாறு 


D 


துணிகளைக் கூறுகிறது பட்டுகள் , கம்பளியில் செய்த ஆடைகள் 
முதலியவற்றைச் சங்ககாலத்திலேயே அறிகிறோம் . பெரிப்ளூஸ் 
என்ற நூல் உறையூரில் நெய்த துணிகளின் சிறப்பைப் பற்றிக் 
கூறியிள்ளது . துணிக்குச் சாயமிடுவதும் உயர்நிலையை எய்தி 
யிருந்தது சோழர் காலத்தில் தான் . அங்குச் சாயத் தொழிலாளிகள் 
பலர் மிகுந்திருந்தனர் . 


கயிறு முறுக்குந்தொழில் , தோல் , உறைவாள் , கத்தி 
ஆகியவைகளை செருகுவதற்குரிய பொதி கூடு செய்தல் , தந்தம் , 
சங்கு முதலியவற்றில் பலவித வளையல் காப்பு ஆகிய அணி 
கலன்கள் செய்தல் வழக்கத்திலிருந்தது . தோல் பட்டைகளால் 
பின்னப்பட்ட கட்டில்கள் இருந்தன . தச்சன் , தட்டான் முதலி 
யோரின் தொழில்களும் செழிப் புற்றிருந்தன . தச்சர் பலவகை 
மரச்சாமான்கள் செய்வதிலும் தோணிகள் , ரதங்கள் முதலியவை 
உருவாக்குவதிலும் ஈடுபட்டனர் . 


ஊர் தோறும் பட்டறை அல்லது கொல்லுலை இருந்தன . 
அவற்றில் போருக்குரிய படைக்கலங்கள் உருவாக்கப்பட்டன 
அல்லது பழுது பார்க்கப்பட்டன . கொல்லுலைக்குப் பணிக்களரி 
என்ற பெயர் வழக்கிலிருந்தது .. 


பொற்கொல்லர் தொழிலும் சிறப்புற்று விளங்கியது . தமிழ 
கத்தில் பொன்னால் செய்யப்பட்ட நகைகள் வெளி நாட்டில் கூடப் 
பொது மக்களிடையே மதிப்புப் பெற்றிருந்தன . பொற்கொல்லருள் 
சிலர் புலவர்களாகவும் இருந்தனர் , உறையூர் இளம் பொன் 
வாணிகனார் என்ற பொற்கொல்லர் புறநானூற்றில் ஒரு செய்யுளைப் 
பாடியுள்ளார் . 


பல்வேறு தொழில்களில் வல்ல உள் நாட்டுக் கைவினைஞர் 
தவிர , மகதத்திலிருந்து சில தனித்திறமை வாய்ந்தவர்களைத் 
தமிழகம் வரவழைத்திருந்தது என்று மணிமேகலை கூறுகிறது . 
இது கவிஞரின் கற்பனையோ , அன்றி உண்மையோ என்று திட்டப் 
படுத்த முடியவில்லை . ஒரு வேளை மணிமேகலைக் காலத்தில் சில 
நுட்பத்தொழில்களில் புகழ் பெற்ற தொழிலாளர்களைச் சோழ 
நாடும் வடநாட்டிலிருந்து வரவழைத்திருக்கலாம் . 


சிலப்பதிகாரம் 6 : 88 , துகில் புற நானூறு , நற்றிணை , குறிஞ்சிப்பாட்டு 
போன்ற நூல்களில் கூறப்பட்டுள்ளன . ஆனால் 32 வகைத் துணிகளைச் 
சிலப்பதிகாரம் குறிக்கின்றது . இதுவும் இக்காப்பியம் காலத்தால் பிந்திய 
தாயிருக்கலாம் எனக் காண்பிக்கின்றது . 


சோழ நாட்டில் சங்ககால வாழ்க்கை 


71 


10 


வாணிகம் 

உள் நாட்டு வாணிகம் பெரும்பாலும் பண்டமாற்று முறை 
யிலேயே நடைபெற்றது . நெல் தான் இதில் முதலிடம் பெற்றி 
ருந்தது . எடுத்துக்காட்டாக உப்பு , நெல்லைக் கொடுத்து வாங்கப் 
பட்டது . தேன் , கிழங்கு வகைகள் , கள் , மீன் , எண்ணெய் 
முதலியவைக்குப் பண்ட மாற்றாக விற்கப்பட்டன . கரும்பும் , 
அவலும் கொடுத்து கள் , மானிறைச்சி முதலியவற்றை வாங்கிக் 
கொண்டனர் . பொதுப்படக் கூறுமிடத்து நெல்தான் உள் நாட்டு 
வாணிகத்தில் முதலிடம் பெற்றிருந்ததென்பதற்கு ஐயமில்லை . 
ஆங்காங்கு நாணயமும் கையாளப் பெற்றது . வணிகர் அதிலும் 
குறிப்பாக நெய்தல் நிலந்திலிருந்து உப்பு விற்பவர்கள் வண்டி 
களில் உப்பை ஊர் ஊராக எடுத்துச் சென்றனர் . கால் நடை 
யாகத் தெருக்களில் பொருள்களை விற்று வந்தவரும் உண்டு . 
ஆயினும் கடைத் தெருக்களும் சந்தைகளும் அங்காடிகளும் 
இருந்தன . புகாரில் நாளங்காடியும் 11 அல்லங்காடியும் அல்லது 
அந்திக் கடையும் 12 இருந்தன .. 


வணிகர் சிலர் புலவர்களாக விளங்கினர் . எடுத்துக் 
காட்டாக கூலவாணிகள் சீத்தலைச் சாத்தனார் மதுரை ஓலைக்கடைக் 
கண்ணம் புகுந்தாராயத்தனார் ஓலைக்கடை வியாபாரம் நடத்தி 

ஆகவே வணிகரிலும் கற்றறிந்தவர் துலங்கினர் . வணிகர் 
பண்பாடு உடையவராக விளங்கினர் . ஒழுங்கு மீறியதால் வரும் 
இலாபத்தை எதிர்பார்க்கவில்லை . பொருளின் விலை , இலாபம் 
ஆகியவற்றை வணிகர் வெளிப்படையாகக் கூறினர் . 


யவர் . 18 


14 


தமிழகத்தின் வெளிநாட்டு வாணிகம் வெகு காலத்திற்கு முன் 
னாகவே நடைபெற்று வந்திருக்கிறது . வெளிநாட்டு வரலாற்று மூலங் 
களை ஒத்திருக்கின்றன . சங்ககால இலக்கியச் சான்றுகள் . தமிழகத் 
திலிருந்த சில பொருள்களுக்கு வெளிநாடுகளில் தேவையும் 
கிராக்கியும் இருந்தது . குறிப்பாக மிளகு , இஞ்சி , 

இஞ்சி , அரிசி , 
சந்தனம் , அகில் , ஏலக்காய் , மஞ்சள் , தந்தம் , முத்துகள் , பஞ்சு , 
துணி முதலிய பொருள்களுக்கு நல்ல கிராக்கி இருந்தது . வட 
இந்தியாவுடனும் கிரேக்க நாடு , ரோம் முதலிய நாடுகளுடனும் 
வாணிகம் சிறப்பாக நடை பெற்றது . ஆனால் மேற்கூறிய 


10 


11 


12 


பொருநராற்றுப்படை 214-217. 
பகல் வேளையில் நடைபெறுவது நாளங்காடியாகும் . 
மாலை வேளையில் நடைபெறுவது அல்லங்காடியாகும் . 
புறம் : 350 
பட்டினப்பாலை . 209- 211 


13 


72 


சோழர் வரலாறு 


வாணிபப்பொருள்களில் ஒரு சிலரே தாம் சோழநாட்டிலிருந்து 
சென்றிருக்க வேண்டும் . பெரும்பாலும் சேரநாடே பெரும் 
பான்மையான பொருள்களை அயல் நாடுகளுக்கு 

அனுப்பி 
வைத்தது என்பதை மறக்கலாகாது . ஆயினும் ஒரு சில பொருள் 
களைச் சோழநாடு அனுப்பி வைத்தது . மஸ்லின் துணி இரத்தி 
னங்கள் சோழநாட்டிலிருந்துதான் 

சென்றன 

என்பதைப் 
" பெரிப்ளூஸ் என்ற நூல் கூறுகிறது . வெளிநாட்டு வாணிகத்தில் 
உலோகம் சார்ந்த நாணயம் கையாளப்பட்டிருந்தது . கி.பி. 3 ஆம் 
நூற்றாண்டில் ரோம வாணிகம் குறைந்து காணப்பட்டது . 
யவனர்கள் அதாவது கிரேக்கர் , ரோமானியர் ஆகியோர் தமிழ 
கத்தின் சில பகுதிகளிள் குடியிருந்தனர் . புகாரில் யவனர் தங்கிய 
இடம் ஒன்று தனியாக இருந்தது . 


கிழக்கு நாடுகளோடும் தமிழகம் வாணிகத்தில் ஈடுபட்டது . 
இலங்கை , பர்மா , மலாக்கா , மலேயா , சுமத்ரா ஜாவா , பாலி முத 
லிய நாடுகளோடு வாணிகம் நடைபெற்றது . இதில் பெரும்பாலும் 
சோழர் ஈடுபட்டிருந்தனர் . சம்பா என்னும் பெயரே சோழ 
நாட்டிலிருந்து சென்றதென்பதை நாம் மனத்தில் ஊன்றவேண் 
டும் . காவிரிப்பூம்பட்டினத்தின் ஒரு பெயர் சம்பா என்பதாகும் . 
இதிலிருந்து சில சீன எழுத்தாளர்கள் சம்பா கி.பி. 137 - ல் 
அமைக்கப்பட்டதாகக் கூறியுள்ளனர் . 


சமூக வாழ்க்கை 


15 


தமிழரிடையே நடைமுறையிலிருந்த பல பழக்க வழக்கங் 
களைப் பற்றிச் சங்க நூல்களிலிருந்து அறிகிறோம் . 

அவை சோழ 
நாட்டிலும் பல பகுதிகளில் நடைமுறையிலிருந்தன . இவை சில , 
வடநாட்டிலிருந்து தமிழகத்துக்கும் புகுந்திருக்கலாம் . எடுத்துக் 
காட்டாக , வீட்டிற்குவந்த விருந்தினரை ஏழுபடி கூடவே சென்று 
வழி அனுப்புவது பற்றிப் பொருநராற்றுப்படை கூறுகிறது . 
ஒவ்வொருவரும் உணவு அருந்துவதற்கு முன் காகங்களுக்கு 
உணவளிப்பது பழக்கமாக இருந்தது . 10 ஆனால் , இது தமிழகத் 
திலே தோன்றிய வழக்கமெனவே கருதவேண்டும் . பசுவைக் 
கொல்வது , பிராமணரை உயிர் வாங்குவது , கொடுஞ்செயல்கள் 
செயதலைவிடச் செய்நன்றி மறத்தல் மிக்க கேடு பயக்கும் என்று 
கருதப்பட்டது . 17 . 


பொறு நராற்றுப்படை (165-167 ) 
16 பொருநராற்றுப்படை (182-184 ) 

புறம் . 34 , 


17 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


73 


18 


பரத்தையர் முறை தவறி நடந்தால் ஏழு செங்கற்களைத் தலை 
மீது சுமந்து ஊர் அரங்கைச் சுற்றிவர வேண்டியதாயிருந்ததாம் . 
இத்தண்டனை மட்டுமன்றி அப்பரத்தையர்கள் அவ் வகுப்பை 
விட்டு அகற்றப் பெற்றனர் எனச் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் 
கூறுகின்றன. இவ்வழக்கம் சங்க காலத்தில் இருந்ததா என்பது 
ஐயத்திற்குரியது . ஆனால் , பரத்தையர் சங்ககாலத்திலேயே ஒரு 
வகுப்பாக அமைக்கப்பட்டிருந்தனரென்பதற்கு ஐயமில்லை . 
தொல்காப்பியம் முதல் சிலப்பதிகாரம் உட்பட உள்ள நூல்களிலும் 
பரத்தையரைப் பற்றிக் குறிப்பிடப்பட்டுள்ளது . சோழ நாட்டிலும் 
தமிழகம் முழுவதிலும் குறிப்பாக நகரங்களிலும் பரத்தையர் வாழ்ந் 
திருந்ததாக அறிகிறோம் . கலித்தொகையில் 19 காமன் விழாக் 
காலங்களில் ஆடவரும் பரத்தைரோடு சேர்ந்து கூத்தாடினரெனத் 
தெரிகிறது . சிலர் பரத்தையரை மணம் புரிந்து இரண்டாவது 
மனைவியாக்கிக் கொண்டனர் . 


20 


பரத்தையரும் தேவதாசிகளும் ஒரே இனத்தவரா என்ற 
ஐயப்பாடு தோன்றியுளது . இருவரும் வெவ்வேறானவர்கள் . 
போரில் பிடிப்பட்ட கொண்டி மகளிர் என்ற சில 

பெண்கள் 
காவிரிப்பூம்பட்டினத்துக் கோயிலில் விளக்கேற்றிக் காத்துப் 
பேணும் பொறுப்பு அளிக்கப்பட்டனர் எனப் பட்டினப்பாலை 
கூறுகின்றது . 

21 

இது நாம் அறிந்துள்ளவற்றில் ஒரு தனிப் 
பட்ட நிகழ்ச்சியாகும் . 


22 


கன்னியாகுமரியில் நீராடுவது புண்ணியமெனக் கருதப்பட்டி 
ருந்தது . குறிப்பாக , ஒரு பெண் முறை தகாப்புணர்ச்சியில் ஈடு 
பட்டால் கன்னியாகுமரியில் நீராடி அளவது பாவத்தை அகற்றிக் 
கொள்ளலாமென்ற நம்பிக்கை அக்காலத்தில் இருந்து வந்தது . 

குறிகூறல் சோழர் காலத்தில் வழக்கத்திலிருந்தது 28 பாமர 
மக்களுக்கு அதில் பெரும் நம்பிக்கையுமிருந்தது . சகுனம் பார்ப்பது 
பற்றி மிகப்பலர் நம்பிக்கை கொண்டிருந்தனர் . 

இடக்கண் 
துடிப்பதால் தீங்குவருமென்ற மூடநம்பிக்கை சிலப்பதிகாரத்தில் 
கூறப்பட்டுள்ளது . 24 இது பிற்காலத்தில் தோன்றிய வழக்கமா , 


18 


19 


20 


21 


புறம் , 73 , ஐங்குறுநூறு . 84 : 5 , அகம் , 146 : 9 
கலித்தொகை : 

30: 13--14 . 
நற்றினை : 30 : அகம் 386 . 
பட்டினபாலை ! 246- 249 
புறம் . 239 . 
மணிமேகலை : 21 : 128--129 
சிலப்பதிகாரம் : 5 : 237-240 


22 


23 


74 


சோழர் வரலாறு 


25 


சங்ககாலத்திலேயே இருந்து வந்த வழக்கமா என்பது ஆராய்தற் 
குரியது . 

குழந்தை பெற்ற பின் தாய் இரவிலும் பத்தாம் நாளிலும் 
குளத்தில் நீராடினாள் . கண்ணேறு , அதனால் வரும் தீங்கு , 
பேய் , பிசாசு இவைகளால் பாதிக்கப்படுவது போன்ற கருத்து 
களில் நம்பிக்கை இருந்தது . இவற்றால் குழந்தைகளுக்கு கேடு 
வராதிருக்கும் பொருட்டு அவரது தலைமுடியில் நெய் , வெண்கடுகு , 
ஆகியவற்றைத் தடவி விடுவர் . 

யேறல் முன்கண்டது போல் சங்க காலத்தில் உடன்கட்டை 
நடைமுறையில் இருந்ததாக அறிகிறோம் . ஆனால் , இது பொது 
மக்களிடத்தில் மிகுதியாக வழக்கத்தில் இருந்ததெனக் கருத 
முடியாது . பூதப்பாண்டியன் பெருந்தேவியார் குறிப்பிட்டிருப்பதி 
லிருந்து உடன்கட்டை ஏறுவதற்கு எதிராக அறிவுரை கூறும் 
வழக்கம் இருந்ததெனத் தெரிகிறது . 28 ஆயினும் சிற்சில 
வேளைகளில் உடன் கட்டை ஏறுதல் நிகழ்ந்திருக்க வேண்டும் 
எனகருதலாம் . முழு மனத்துடன் அதைக் கடைப்பிடிப்பது 
போற்றத் தக்கதென மணிமேகலையின் பல குறிப்புரைகளிலிருந்து 
அறிகிறோம் . ஆனால் , திருக்குறளில் உடன்கட்டை ஏறுவது பற்றி 
கூறப்படவில்லை . ஆகவே , ஒரு சிலர் தாம் இதைக் கையாண் 
டிருக்கக்கூடுமெனத் தோன்றுகின்றது . மணிமேகலை காலத்தில் 
இது சற்று மிகுதியாகப் பழக்கத்தில் வந்திருக்கலாமெனக் 
கருதலாம் . 


27 


இறந்தோரின் இழவுச் சடங்குகளைப்பற்றிச் சிறு குறிப்புகள் 
கிடைக்கின்றன . பிணத்தை மண்ணில் புதைப்பதும் , எரித்து 
விடுவதும் வழக்கிலிருந்தன . ஏழைக் குடும்பத்தை சார்ந்த 
வரிடையே வேறுபட்ட 

முறைகள் 

கையாளப்பட்டு வந்தன 
வென்பது உணர்தர்குரியது . மணிமேகலையில் 

பல்வேறு 
முறைகள் மக்களிடையே நடப்பிலிருந்ததாகத் தெரிகிறது . 
உடன்கட்டை ஏறுதல் வழக்கிலிருந்ததென்று முன்னரே 
கண்டோம் . உடன்கட்டை ஏறியவரின் பிணத்தை அடக்கம் 
செய்த இடத்தில் அவரவர் இயல்புக்குத் தகுந்தார்போல் செங் 
கல்லால் 

மதில் ஒன்று கட்டுவதுமுண்டு என்று மணிமேகலை 
கூறுகிறது . இதுவும் மணிமேகலை சிலப்பதிகார காலத்தில் 
தான் வழக்கத்தில் வந்தது என்று கருதலாம் . 


28 


251 


281 


மணிமேசுலை . 7 : 75 , 76 

புறம் . 246 
27 புறம் . 239 

மணிமேகலை . 6 : 54 , 59 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


75 


சங்க காலத்தில் பிணம் சுடுவது தவிர , முது மக்கள் தாழியி 
லிட்டு வைப்பது , பறவை , நரி முதலியவை தின்று விடும்படி 
பிணத்தைத் திறந்த வெளியில் விட்டு வைப்பது , மண்ணுக் 
கடியில் புதைப்பது ஆகியவை வழக்கத்திலிருந்தன . 


அடக்கம் செய்வதற்கோ , எரிப்பதற்கோ பிணத்தை இறந்த 
வரின் உறவினர்கள் சுமந்து எடுத்துச் சென்றனர் . இறுதிச் 
சடங்குகள் தீரும் வரை உறவினர்கள் , நண்பர்கள் ஆகியோர் 
அருகிலுள்ள மரத்தடியில் அமர்ந்திருந்தனர் . அந்த 

அந்த இடம் 
மன்றம் என்று அழைக்கப்பட்டு வந்தது . இதற்கு மிகத் தகுந்த 
மரம் வள்ளி மரம் என்று பதிற்றுப்பத்துக் கூறியுள்ளது . 


மூட நம்பிக்கைகள் 

சோழ நாட்டிலும் , தமிழகம் முழுவதிலுமே பற்பல நம்பிக் 
கைகள் மக்களிடையே வழக்கத்திலிருந்து வந்தன . 

இதனால் 
குருட்டுப் பழக்க வழக்கத்தைப் பின்பற்றுவதும் வழக்கமாயிற்று . 
மதத்தை அடிப்படையாகக் கொண்டே சில நம்பிக்கைகள் 
தோன்றியிருந்தன . இவற்றை ஒட்டியே பேரின்ப வீடு என்றும் 
நரகம் என்றும் கற்பனையாற்றல்கள் தலை தூக்கியிருந்தன . பேரின்ப 
வீட்டுக்கு உயர் நிலை , உயர் உலகு என்ற பெயர்களும் வழங்கி 
வந்ததாகச் சங்க நூல்களிலும் , சங்கம் மருவிய நூல்களிலும் 
காணப்படுகின்றன . 


நல்வாழ்க்கை நடத்தியவர் பேரின்ப 

நடத்தியவர் பேரின்ப உலகை அடைவர் 
எனவும் , மற்றோர் நரகத்திற்குத் தள்ளப்படுவர் எனவும் நம்பிக்கை 
நிலவியது . பேரின்ப உலகத்தில் 

வளமும் , அமிழ்தமும் , 
மகிழ்ச்சியும் தழைத்தோங்கின எனவும் , நரகத்தில் தொல்லையும் 
துன்பமும் குடி கொண்டிருந்தன எனவும் மக்கள் கருதினர் . 


மறுப் பிறப்பில் நம்பிக்கை நிலவியது . இதை மறுமை 
என்றும் மறுமுறை என்றும் அழைத்தனர் . இவற்றை ஒட்டியே 
புண்ணியம் , பாபம் என்ற கருத்துகள் துலங்கின . 


பேய் , பிசாசுகள் ஆகியவற்றை மக்கள் நம்பினர் . பிசாசுகள் 
பிணங்களைத் தின்பதில் ஆர்வமுடையனவாக இருந்தனவெனவும் , 
அவை மயானத்தில் தலைவிரித்தாடி வந்தனவெனவும் பிணத்தின் 
குருதியைக் குடிப்பதில் மகிழ்ச்சி கொண்டிருந்தனவெனவும் 
நம்பினர் . 


பேய் பிசாசுகளின் தொல்லையில்லாதிருப்பதற்காக இறந்த 
சில நாட்கள் வரை இறந்தோர் வீட்டுப் பெண்கள் கடுகை 


76 


சோழர் வரலாறு 


அரைத்துப் பூசிக் கொண்டனர் . வீட்டிலுள்ள மற்றோரையும் 
அவ்விதம் செய்ய வைத்தனர் , சிலர் ஊதுவத்தி கொளுத்தி 
வைத்து , காஞ்சிப் பண்பாடி இரவைக் கழித்தனர் .29 பல கிராம 
தேவதைகளையும் சங்ககால மக்கள் வழிபட்டனர் . இவை 
மாடன் , கறுப்பன் , பிடாரி , மாரியம்மன் , அங்காளம்மன் , காளி 
யம்மன் முதலியவையாம் . 

பிசாசின் தொல்லையில்லா திருப்பதற்குக் குழந்தைகளை 
வெளியே எடுத்துச் செல்லும் போது வேப்பிலையைக் கையில் 
கொண்டு போயினர் . பெரியம்மை , சின்னம்மை ஆகியவற்றின் 
அச்சம் இருந்த போதும் வேப்பிலையைக் கொண்டு சென்றனர் . 
வீட்டு வாசல்களிலும் வேப்பிலையைக் கட்டித் தொங்க விட்டனர் . 

சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் தோன்றியிருந்த சில 
மூட நம்பிக்கைகள் பல இன்றும் வழக்கத்தில் நீடித்திருக்கின்றன . 
சில பறவைகள் , பிராணிகளின் செயல்களும் நன்மை தீமை 
களுக்கு அறிகுறியாகக் கருதப்பட்டு வருகின்றன . பல்லியின் 
குரல் ஒலி சில இடங்களிலிருந்து வருவாதாயிருந்தால் நன்மை 
பயக்குமெனவும் வேறு சில இடங்களிலிருந்து வந்தால் தீமை 
நிகழும் என்றும் கருதினர் . பல்லியைக் கணிவாய்ப்பல்லி என்று 
அழைத்தனர் . ஏனென்றால் அவை பின் வருபவற்றை அறிகுறி 
யாகக் காட்டின என்று நம்பினர் . 30 பன்றிகள் கூடப் பல்லிகளின் 
ஒலியால் பாதிக்கப்பட்டிருந்தனவென்று கருதப்பட்டது . 

குயிலின் குரல் நற்செய்தியைக் காண்பிக்குமாம் 31 காகம் 
கத்துவதிலிருந்து வரப்போகும் நிகழ்ச்சிகளைப் பற்றியும் சில 
நம்பிக்கைகள் இருந்தன . பெண்களின் இடக் கண் துடித்தாலும் 
நன்மை வருமென்று எண்ணினர் 32 இவற்றிற்கு எதிரிடையாக 
நிகழ்ந்தால் துன்பம் வருமென்று அச்சமடைந்தனர் . இது 
போன்ற எண்ணற்ற மூட நம்பிக்கைகள் சங்ககாலம் முதலே 
வழக்கிலிருந்து வருகின்றன . 

கனவில் காணும் நிகழ்ச்சிகளுக்கும் பல உட்கருத்துக் 
கொடுத்து வந்தனர் . கனவு தோன்றிய வேளைக்கும் கருத்துக் 
கற்பனை அளித்தனர் . தானாகவே பல் விழுவதாகவோ எண் 
ணெய் தேய்த்துக் குளிப்பதாகவோ நிர்வாணமாக இருப்ப 
தாகவோ கனவில் கண்டால் கேடு விளையுமென்று அஞ்சினர் . 


29 


80 


புறம் . 281 
அகம் . 387 . 
நற்றிணை : " 246 , 
கலித்தொகை 11 ; சிலப்பதிகாரம் 5 : 239 


81 


32 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


17 


தவிர , சில நிகழ்ச்சிகளே தீமைகளுக்கு அறிகுறியெனக் 
கருதினர் . மரக்கட்டைகள் , தடிகள் முதலியவை தீப்பிடித்து 
எரிந்து விழுதல் , இலை உதிர்ந்த மரங்கள் தீப்பிடித்தல் , சில 
குறிப்பிட்ட பறவைகள் கத்துதல் போன்ற பல நிகழ்ச்சிகள் அழி 
பாட்டுக்கு அறிகுறிகளாகக் கருதப்பட்டன . 


மதமும் மதக்கோட்பாடுகளும் 


சங்க காலத் தமிழருடைய மத நம்பிக்கை , பழங்காலத் 
தமிழர்கள் ஆரியர்கள் ஆகிய இரு கூட்டத்தினருடைய கருத்துகள் 
கலந்து விளங்கினதாகவே தென்படுகிறது . சோழர்கள் சிலருட் 
படத் தமிழக மன்னர்கள் யாகங்கள் செய்தனரென அறிந்தோம் . 
இவற்றை ஒட்டிப் பல கதைகளும் நம்பிக்கைகளும் தலை தூக்கின . 
இவை பாரதநாட்டு இந்துக்கள் எல்லோருமே கையாண்ட 
நம்பிக்கையெனக் கொள்ளலாம் . சங்கப் புலவர்கள் வடநாட்டுக் 
கோட்பாடுகளையும் மத நம்பிக்கைகளையும் நன்கறிந்திருந்தனர் 
என்பதற்கு ஐயமில்லை . சிலப்பதிகார மணிமேகலை ஆகியவற்றில் 
காணப்படும் மதக் கொள்கைகளிலும் நம்பிக்கைகளிலும் பெரும் 
பாலானவை சங்ககாலத்திற்குப் பின் தோன்றியவை . 33 


சிவன் திரிபுரமெரித்ததும் , சிபி 

புறாவைத் தடுத்தாட் 
கொண்டதும் இராமாயணம் , மகாபாரதம் முதலியவை பற்றிய 
குறிப்புகளும் சங்க இலக்கியத்தில் காணப்படுகின்றன . 
ஆனால் , சிலப்பதிகாரத்தில் மிகப்பல ஆரிய மதக்கதைகளும் 
கொள்கைகளும் கையாளப்பட்டுள்ள்ன . கிருஷ்ணனின் பால்ய 
லீலைகள் , விசுவாமித்திரன் நாயின் தசையை உட்கொண்டது , 
அகலிகையுடன் இந்திரனது தவறான நடத்தை , கௌதமரின் 
சாபம் , திருமாலின் அவதாரங்கள் இன்னும் எண்ணற்ற கருத்து 
கள் , கதைகள் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் காணப் 
படுகின்றன . அவை சங்க காலத்தின் சற்றுப் பிற்காலத்தில் 
தமிழகத்தில் நுழைந்தவையாயிருக்கலாம் . 


பிராமணரின் கருத்துகளும் மதப்பழக்கங்களும் சங்க காலத் 
திலேயே வேரூன்றி விட்டன . ஆனால் , யாகங்கள் , சங்ககால 
மன்னர் சிலர் நடத்தியதைத் தவிர மற்ற ஆரிய வழக்கங்கள் 
பெரும்பாலும் பிற்காலத்தில் தான் , தோன்றியவை 

எனலாம் . 
தினந்தோறும் தீயை வளர்த்துக் கடவுளின் சின்னமாக அதை 


33 


இதை உணர்ந்திருந்த பேராசிரியர் கே.ஏ.நீலகண்ட சாஸ்திரியார் 
( The Colas P.90 ,. பல இடங்களில் சங்ககால வாழ்க்கையும் காப்பிய 
கால வாழ்க்கையும் ஒன்றே எனக் கருதுகிறார் . 


18 

சோழர் வரலாறு 
வணங்கி பூசித்த செய்தியையும் மணிமேகலையிலும் , புறநானூற் 
றில் ஆவூர் மூலங்கிழார் பாடியுள்ள பாடலிலும் காணலாம் . 


85 


உபநயனம் பற்றி மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது . 
இருபிறப்பாளர் என்ற சொல் புறநானூற்றிலும் காணப்படுகிறது . 
3. வணிகர்குலதில் கூட வைதிக முறையில் மணம் நடந் 
தேறியது . களவையும் கற்பையும் எடுத்துரைக்கும் தொல் 
காப்பியர் முதலில் கூறியது தமிழர் முறை என்றும் பின்னர் 
கூறியது ஆரியரால் கொண்டுவரப் பட்டதென்றும் அறியலாம் . 
இது ஐயரால் ( ஆரியர் ) கொண்டுவரப்பட்டதென்று சாஸ்திரியார் 
கருதுவதைப்பலரும் ஒப்புக்கொள்வதில்லை . கி பி . 15 ஆம் நூற் 
றாண்டிற்குப் பின்னரே ஐயர் என்பது பார்ப்பனரைக் குறித்ததாகக் 
கருதலாம் . தொல்காப்பியத்தில் குறிக்கப்பட்ட ஐயர் பார்ப் 
பனரைக் குறிக்கவில்லை . இது தகப்பனார் , மணவாளன் , முனிவர் 
இவர்களுள் யாரையாவது குறிப்பிட்டிருக்கலாம் . 
வழிப்பட்ட தெய்வங்கள் 

இந்துக்கள் பல தெய்வங்களை வழிப்பட்டு வந்தனரென்பது 
யாவரும் அறிந்த உண்மை . சங்க காலத்திலேயே பலதெய்வ 
வழிபாடு இருந்தன என்பது பற்றி அறிகிறோம் . அவற்றுள் வட 
நாட்டார் வழிப்பட்டவையும் பல இருந்தன , சில தெய்வவழிபாடு 
தமிழகத்தில் தோன்றியவையாகும் . ஒரு சில தெய்வங்களின் 
இனச்சார்பு பற்றித் திட்டமாகக் கூறவியலாது . எடுத்துக்காட்டாக , 
சிவனுக்கு வழிப்பாட்டில் முதலிடமிருந்தது . ஆனால் , 

ஆனால் , சிவன் 
திராவிடரின் ஈசன் எனவும் , ஆரியரின் கடவுள் எனவும் , மாறு 
பட்ட கருத்துகள் தோன்றியுள்ளன . சிந்துவெளி நாகரிகம் 
திராவிடத் தொடர்புடையதாயிருந்தால் சிவன் திராவிடத் தெய் 
வமாக இருந்திருக்கலாம் . இருக்கு வேதத்தில் சிவன் என்ற 
பெயரேயில்லை . ஆனால் , உருத்திரன் தான் பின் சிவன் வடிவம் 
பெற்றான் எனக் கூறுகின்றனர் . அது பற்றித் திட்டமாய்க் கூற 
இயலாது . 


சங்க காலத் தமிழகத்தில் சிவன் , பலராமன் , கண்ணன் , 
முருகன் ஆகியோரை நான்கு சிறந்த மூர்த்திகளாக 
மக்கள் வழிபட்டனர் . சோழர்களிடையே இந்திரனுக்குத் 
தனிச் சிறப்பு இருந்தது . புகாரில் அவனுக்குப் பெரும் விழா 
நடைபெற்று வந்தது . சிலப்பதிகாரத்திலிருந்து வேட்டுவர் 

புறம் . 166 
மணிமேகலை . 23 
புறம் . 367 


e3 


13 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


19 


கொற்றவையை வழிபட்டு வந்ததாகவும் அறிகிறோம் . கண்ணன் 
ஆயர்களாலும் , முருகன் குறவர்களாலும் வணங்கப்பட்டு வந்தன . 
மணிமேகலையில் சரஸ்வதி கோயிலும் இருந்ததாகத் தெரிகிறது . 


ஆனால் , இவை தவிர எண்ணற்ற நாட்டுத் தெய்வங்களையும் 
வழிபட்டு வந்தனர் . முற்காலம் முதலே மூதாதையரை வணங்கி 
வந்தனர் . தமிழர்கள் நடுகல் , வீரக்கல் , ஆகியவற்றை நட்டு 
ஏறத்தாழக் கி.பி. 11 ஆவது நூற்றாண்டுவரை வழிபட்டு வந்தனர் . 
வீரர்களையும் பெரியோர்களையும் இவ்விதமே வணங்கினர் . குறிப் 
பாகப் போருக்குப் போகுமுன் இவ்வீரக்கலைத் தொழுதனர் . 
இங்ஙனம் உயிரில்லாப் பொருள்களுக்கு ஆன்மாவைக் கற்பித்து 
வணங்கி வந்தனர் . பேய் , பிசாசுகளை வழிபட்டு வந்ததும் இத் 
தன்மையுடையவையே எனக் கருதவேண்டும் . 


தவிர , பழங்காலத் தமிழர் இறப்பை ஒட்டிச் சுடலைமாடன , 
அங்காளம்மன் ஆகிய தெய்வங்களை ஆராதனை செய்து வந்தனர் . 
இத் தெய்வ வழிப்பாட்டைப் பழங்காலத் தமிழர் , தமிழருக்கும் 
முன் தெற்குக் கோடியிலிருந்த மக்களிடமிருந்து பெற்றிருக்கலாம் . 
ஆகவே ஆதி திராவிடர் , திராவிடர் , ஆரியர் ஆகியோர் சங்க 
காலத் தெய்வங்களை உருவாக்கினரெனச் சொல்வது மிகை 
யாகாது . 


பழந்திராவிடர் காலத்திலேயே மரத்தை தொழுது வந்தனர். 
பிற்காலத்தில் தொழுத தெய்வங்களோடு இவையும் இணைக்கப் 
பெற்றன . ஆலமரம் சிவனுக்கும் திருமாலுக்கும் சிறப்பானது . 
தவிர வேம்பு , கடம்பு , வில்வம் , கொன்றை ஆகிய மரங்களைப் பல 
தெய்வங்களோடு இணைத்துத் தொழுது வந்தனர் . 


சங்ககாலத் தமிழர் இலிங்கவுருவை வழிபட்டதாக அறி 
கிறோம் . சிவனை இலிங்கவடிவமாக மக்கள் வழிபட்டு வந்தனர் 
எனப் பலர் கருதுகின்றனர் . இருக்கு வேத ஆரியர்கள் இலிங் 
கத்தையும் , இலிங்க வழிபாடு செய்தவர்களையும் வெறுத்தனர் 
என்பது உண்மை . ஆனால் வேதத்தில் குறிப்பிட்டுள்ளது சிந்து 
வெளி நாகரீகத்தைச் சார்ந்த இலிங்க வழிபாட்டைக் குறிப் 
பிட்டதா என்று கூற முடியாது . மேலும் தமிழரும் சிந்து வெளி 
நாகரிக மக்களும் தொடர்புள்ளவர்களா என்பதும் திட்டமாகக் 
கூற முடியவில்லை . 


எதுவாகுலும் சங்ககாலத் தமிழர் இலிங்கத்தை-கந்து 
என்றழைக்கப்பட்ட ஒரு மரக்குற்றியை பூசை - செய்தனரென்பது 
தெரிய வருகிறது . கந்துவின் உள்ளே கடவுள் வதிந்து வந்தனர் 


80 


சோழர் வரலாறு 


37 


என்று நம்பப்பட்டது . நச்சினார்க்கினியர் கந்து என்பதை , 
தெய்வம் உறையும் தறி என்று குறிப்பிட்டுள்ளார் . ஊரின் 
பொதியிலில் கந்து நாட்டப்பட்டிருந்ததாகவும் , மக்கள் அதை 
வணங்கியதாகவும் பட்டினப்பாலை கூறுகின்றது . 

ஆனால் , சிவனையே உருவ வடிவத்திலும் அக்காலத் தமிழர் 
வழிபட்டு வந்தனர் . முக்கட் செல்வன் , ஆலமர் செல்வன் 
( சிறுபாணாற்றுப் படை ) , முது முதல்வன் ) 39 எல்லாம் சிவனையே 
குறிப்பிட்டன . 


88 


தொல்காப்பியம் ஒவ்வொரு வகை நிலத்திற்கும் ஒவ்வொரு 
தெய்வத்தைக் குறிப்பிட்டது . குறிஞ்சி நிலத்திற்கு முருகனும் , 
முல்லைக்கு மாயோன் , அல்லது திருமாலும் , 

திருமாலும் , மருதத்திற்கு 
வேந்தன் அல்லது இந்திரனும் , நெய்தலுக்கு வருணனும் 
தெய்வம் என்று குறிப்பிடுகிறது . பாலையுடன் இணைந்த தெய்வம் 
கொற்றவை என்று சங்க நூல்களிலிருந்து அறிகிறோம் . 


சிவன் , 


சங்ககாலத்தில் 

வாலியோன் , ( பலராமன் ) , 
மாயோன் , ( மால் அல்லது விஷ்ணு ) , சேயோன் , ( முருகன் ) ஆகிய 
தெய்வங்கள் சிறந்த தெய்வங்களாகக் கருதப்பட்டன . இந்திர 
னுக்கும் 

வருணனுக்கும் பதிலாகச் சிவனும் வாலியோனும் 
முதலிடம் பெற்றனர் . 


சிலப்பதிகார காலத்தில் ஒரு மாறுதலை நாம் காண்கிறோம் . 
இந்திரன் மறுபடியும் உயர் நிலையில் வந்தான் ; பலராமனது நிலை 
குன்றியதாகவும் தெரிகிறது . சிவன் என்ற சொல் சங்க நூல் 
களில் எங்கும் காணோம் . ஆனால் சிலப்பதிகாரத்தில் சிவனை பற்றிக் 
குறிப்பிடப்பட்டுள்ளது . ‘ சிவகதி நாயகன் என்று 

‘ சிலப்பதி 
காரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம் . 


ஆனால் , ஒருபகுதி சிவனும் மற்றொரு பகுதி பார்வதியு 
மாக , ‘ அர்த்தநாரீசுவரர் என்ற வடிவில் சங்க 

நூல்களில் 
கூறப்படுவதால் பார்வதி அல்லது சக்தி சங்க காலத்தில் 
வணங்கப்பட்டாள் என்று தெளிவாகத் தெரிகிறது . 
பார்வதி கானமர்செல்வி , கொற்றவை , மலைமகள் பழையோள் 
எனவும் சில சங்கநூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளாள் . சங்க 


4 . 


87 


38 


பட்டினப்பாலை 248-249 
அகம் . 181 
புறம் . 166 


10 புறம் . 1 : 7 , 9 


சோழ்நாட்டில் சங்ககால வாழ்க்கை 


81 


காலத்தில் தமிழரின் வழிபாட்டில் முற்காலத் தெய்வங்களும் , வட 
நாட்டுத்தெய்வங்களும் கலந்து வந்திருப்பதைக்காண்கிறோம் . 


பண்டைக்கால முருகன் , சுப்பிரமணியன் ஆயினான் . 
அன்றியும் வடநாட்டுக் கதைகளைச் சேர்த்து 

முருகனுக்கு 
ஸ்கந்தன் , ஸோமாஸ்கந்தன் , கார்த்திகேயன் என்ற பெயர்களும் 
ஏற்பட்டன . 


அழகர்மலை , முருகனுக்குச் சிறப்பான இடமாக இருந்தது 
என்று திருமுருகாற்றுப்படையில் காண்கிறோம் . ஆனால் , சிலப்பதி 
காரத்தில் அது திருமாலுக்குப் பெருமையுடையதாக மாறிவிடு 
கின்றது . திருமால் குன்றம் என்று அழகர் மலைக்கே பெயர் மாறி 
விட்ட போதிலும் அதன் அருகே இருந்த தடாகத்திற்குப் பழைய 
பெயராகிய புண்ணிய சரவணம் என்ற பெயரே வழக்கத்தி 
லிருந்தது . இது 
இது போலவே 

திருவேங்கடம் சங்க காலத்தில் 
முருகனுக்குச் சிறப்பாக இருந்தது . சிலப்பதிகாரத்தில் அது 
திருமாலின் உறைவிடமாக மாறிவிட்டது . 


திருமாலின் ( மாயோனின் ) அவதாரமாகக் கிருஷ்ணன் , 
கண்ணன் என்ற பெயரால் சங்க காலத்திலேயே விளங்கப் 
பெற்றான் . 


வாலியோன் : சங்க காலத்தில் குறிப்பிடப்பட்ட போதிலும் 
அவனுக்குக் கோயில் இருந்ததாகத் தெரியவில்லை . ஆனால் , சிலப் 
பதிகாரத்தில் வாலியோன் கோயில் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
இதுவும் பிற்கால மாற்றம் எனக் கருதலாம் . 


41 


என்று 


இந்திரன் : சிலப்பதிகாரத்திலிருந்து மறுபடியும் தமிழகக் 
கடவுள்களில் 

இவன் உயர் நிலையை 

அடைந்தான் 
முன்னமே கண்டோம் . புகாரில் நடைபெற்ற இந்திர விழாவில் 
சோழமன்னனே ஆர்வத்துடன் பங்கு கொண்டதாகத் தெரிகிறது . 
இந்திரவிழா ஐங்குறு நூற்றில் குறிக்கப்பட்டிருந்த போதிலும் 
மிகச் சிறப்பாகச் சிலப்பதிகாரத்திலே விவரிக்கப்பட்டுள்ளது . 
சித்திரைத் திங்களில் 28 நாள்கள் நடைபெற்றதாகத் தெரிகிறது . 

பிரம்மா : உலகைத் தோற்றுவித்தவரெனக் கருதப்பட்ட 
பிரம்மாவிற்கு எதிர்பார்ப்பது போல் சிறப்பு அளிக்கப்படவில்லை. 
கலித்தொகையிலும் சிலப்பதிகாரத்திலும் முதியவன் 


42 


43 


சிலப்பதிகாரம் 5 : 171 

கலித்தொகை 2 : 1 
43 சிலப்பதிகாரம் 5 : 174 


சோ , வ .-- 6 . 


82 


சோழர் வரலாறு 


என்றும் மாமுது முதல்வன் என்றும் முறையே பிரம்மா குறிப் 
பிடப்பட்டுள்ளார் . ஆனால் , பிரம்மாவுக்குச் சிறப்பு மிகக் குறை 
வாகவே இருந்துளது . 


பொதுவாகச் சங்ககாலத்திலேயே கோயில்கள் சில தோன்றி 
யிருந்த போதிலும் , சிலப்பதிகாரத்தில் எண்ணற்ற கோயில்கள் 
( கோட்டங்கள் ) குறிப்பிடப்பட்டுள்ளன . காவிரிப்பூம்பட்டினத் 
தில் கற்பகமரம் , ஐராவதம் ( தெய்விகயானை ) , வச்சிராயுதம் 
முதலியனவும் , பலதேவன் , சூரியன் , சந்திரன் , சிவன் , முருகன் , 
காமன் , யமன் , சாத்தன் , ஆகியோருக்கெல்லாம் கோயில்கள் 
இருந்தனவென இளங்கோவடிகள் கூறியுள்ளார் . கோயில்களில் 
வழிபாட்டு வேளைகளில் தெய்வத்திற்கு உணவும் கள்ளும் படைக் 
கப்பட்டன. சிறப்பு நாள்களில் மக்கள் ஆடு , கள் முதலியவற்றை 
விருப்பக் கொடையாக அளித்தனர். 


சமணமும் பௌத்தமும் 

ஏறத்தாழ கி . மு . இரண்டாம் நூற்றாண்டிலேயே சமணரும் 
பௌத்தரும் தமிழகத்திற்குள் நுழைந்து விட்டனர் என்பது 
பிராமிக் கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது . ஆனால் , இக்கல் 
வெட்டுகள் பாண்டி நாட்டிலும் சேரநாட்லும்தாம் மிகுதியாகக் 
காணப்படுகின்றன . சோழ நாட்டில் சமணரும் பௌத்தரும் 
பிற்காலத்தில் வந்தனர் போலும் . ஆயினும் அசோகன் 
காலத்தில் பாறைமேல் பொறித்த இரண்டாவது அரச ஆணையில் 
சோழநாட்டில் மக்களுக்கும் மாக்களுக்கும் மருத்துவமனை 
அமைத்தாக அறிகின்றோம் . அசோகனது 13 ஆவது பாறையின் 
மேல் பொறித்த விளம்பரத்திலிருந்து பௌத்த மதக் கொள்கை 
களைப் பரப்ப , சமயப்பரப்பு ஊழியர் அனுப்பப்பட்டனர் எனத் 
தெரிகின்றது . 

சமணர்கள் சிரவண பெல்கோளாவுக்கும் அதை ஒட்டித் 
தமிழகத்திற்கும் சந்திரகுப்த மௌரியன் காலத்திலேயே வந்தனர் 
எனக் கூறப்படுகிறது . தமிழகத்தில் 

சங்க 

காலக் கவிஞர் 
உலோச்சனார் என்பவரைச் சமணர் எனவே கருதலாம் . உலோச் 
என்பதே ஒரு சமண வழிபாட்டைக் குறிப்பிடுவதென அறிகிறோம் . 
சமணர்கள் பல தமிழ் நூல்களை இயற்றினர் . பௌத்தர்கள் ஒரு 
சில ஆய்வுக் கட்டுரைகளையும் நூல்களையும் தமிழில் இயற்றினர் . 


ஆசீவகர்கள் 


சிலப்பதிகாரத்தில் ஆசிவகர்கள் சிலர் தமிழகத்தில் வாழ்ம் 
திருந்தனரெனக் கூறப்பட்டிருக்கிறது . முற்காலத்தில் சமணத் 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


83 


தலைவர் வர்த்தமான மகாவீரரின் தோழராக இருந்த மார்கவி 
கோஸலா என்பவரே ஆசீவகத்தை வடநாட்டில் தோற்றுவித் 
தவர் . எக்காலத்து அவர்கள் தமிழகத்திற்கு வந்தனரெனக் கூற 
இயலாது . ஆனால் , மணிமேகலையிலும் சிலப்பதிகாரத்திலும் அது 
குறிப்பிடப்பட்டுள்ளது . ஆகவே , சங்க காலச் சோழ நாட்டில் 
இவை இடம் பெறவில்லை என்றுதான் கூற வேண்டும் . 


பௌத்தமும் தமிழகத்தின் சில பகுதிகளில் பரவியிருந்தது . 
ஆனால் , அது சமணத்தைவிடச் சற்றுக் குறைவாகவே இருந்தது . 
பௌத்தர்கள் தமிழ் நாட்டில் சாத்தர் என்றழைக்கப்பட்டனர் . 
சாத்தன் என்ற பெயர் சாஸ்தா என்பதிலிருந்து வந்திருக்க 
லாம் . சாஸ்தா , புத்தரின் மற்றொரு பெயராகும் . பௌத்த மதத் 
தலைவர்கள் பௌத்தத்தைச் சங்க காலத்திலிருந்தே பரப்பத் 
தொடங்கியிருந்த போதிலும் மணிமேகலை காலத்தில் தான் அது 
வலுவுற்றது . பௌத்தம் சேர நாட்டில் தான் மிகுதியாகச் செல்வாக் 
குற்றிருந்தது . ஆயினும் சோழ நாட்டிலும் , காவிரிப்பூம்பட் 
டினத்திலும் புத்தமங்கலம் , சங்கமங்கலம் , நாகப்பட்டினம் , 
உறையூர் முதலிய இடங்களில் பௌத்தக் குடும்பங்கள் இருந்தன . 


பௌத்தர்களும் சமணர்களும் புலாலுண்ணலைக் கண்டித் 
தனர் . பௌத்தர்கள் சுகபோக வாழ்க்கையை விரும்பவில்லை . 
ஆகவே , அவர்கள் துன்ப இயற்கைக் கோட்பாடுடையராய் இருந் 
தனர் . உறையூர் முதுகண்ணன் சாத்தனாரின் பாடலில் 44 
காணப்பட்ட இக்கருத்து மணிமேகலையில் சிறப்புற்று விளங்கு 
கிறது . 

அறவண அடிகள் சிலகாலம் புகாரிலும் வாழ்ந்தார் . 


45 


சங்ககால விழாக்கள் 

சங்க நூல்களிலிருந்து அக்காலத்தில் தமிழர் பல விழாக்களைக் 
கொண்டாடினரென அறிகிறோம் . சில விழாக்கள் கடவுள் 
வழிபாட்டைச் சார்ந்தவை , வேறு சில சமூக வாழ்க்கையில் 
மகிழ்ச்சியைத் தோற்றுவிக்க நிகழ்ந்தவை . கார்த்திகை மாதம் 
கார்த்திகைத் திருநாளில் விழா நடைபெற்றது . இது இந்து 
மதத்தை ஒட்டியதொன்றாகும் . ஒவ்வொரு ஆண்டிலும் சந்திரன் 
கார்த்திகை நட்சத்திரத்தோடு இணையும் போது இவ்விழாக் 
கொண்டாடப்பட்டது . இந்நாளில் வீடுகளிலும் கோயில்களிலும் 
வரிசையாக விளக்குகளை ஏற்றி மகிழ்ச்சி அடைந்தனர் . 


48 


44 


பறம் . 27 


மணிமேகலை , ( 6:97 ). 


அகம் 141 


24 


சோழர் வரலாறு 


அவ்வேளை வீடுகளின் முன் வாசலில் பூமாலைகள் தொங்க விடப் 
பட்டிருந்தன . கார்த்திகைத் தீபத்தைப் பெருவிழா 
அழைத்தனரென்பது குறிப்பிடத்தக்கது . 


என்று 


ஓணம் தமிழகம் முழுவதிலும் சங்ககால விழாவாகக் கொண்டா 
டப்பட்டது . ஆவணித் திங்களில் திருமால் பிறந்த நாளில் இது 
கொண்டாடப்பட்டது . மதுரைக் காஞ்சியால் , இது மதுரையில் 
சிறப்பாகக் கொண்டாடப்பட்டதென அறிகிறோம் . ஆனால் , சோழ 
நாடு உட்படத் தமிழ் நாடு முழுவதிலும் இது கொண்டாடப் 
பட்டதெனக் கூறுகிறது . சிலப்பதிகாரம் , மணிமேகலைக் காப்பியங் 
களில் இவ் விழாவை பற்றிக் குறிப்பிடக்காணோம் . ஆனால் , கி . பி . 
ஏழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆழ்வார்கள் ஓணத்தைப் பற்றிக் 
கூறுகின்றனர் . சேரநாட்டைத் தவிர மற்றைய தமிழகப் பகுதி 
களில் 10 ஆவது நூற்றாண்டிற்குப்பின் ஓணத்தைப்பற்றி ஒன்றும் 
தெரியவில்லை . ஆனால் , சிவவழிபாடு உயர்ந்து வரவே ஆதிரை 
விழா தமிழகமெங்கும் மார்கழித் திங்களில் நடைபெற்றது . 


கூறு 


தமிழரின் பெரும் விழா 

இன்று பொங்கலாகும் . உழவர் 
பெருமக்களின் மகிழ்ச்சியை அது குறிப்பிடுகிறது . சங்ககாலத்தில் 
தைப்பொங்கல் விழாக் கொண்டாடப்பட்டதா என்று உறுதியாகக் 
கூறமுடியாது . தை ஊண் என்பது பற்றி நற்றிணை 47 
கிறது . இது சில நாள்கள் நோன்பிருந்த பின் கொண்டாடப்படும் 
விழாவாயிருந்தது . ஆயினும் வேளாண்மையில் ஈடுபட்ட மக்கள் 
இதைக் கொண்டாடத் தொடங்கினர் . உழவுத் தொழிலில் ஈடு 
பட்டிருந்தோரும் அவரை ஒட்டி மற்றமக்களும் சங்க காலத்தி 
லேயே கொண்டாடத் தொடங்கியிருக்கலாம் . ஆனால் , அது சிறப் 
புற்றது கி பி . ஆறு ஏழாவது நூற்றாண்டு காலத்தில் தான் . 


காமன் விழா அல்லது வில்லவன் விழா இளவேனிற் காலத் 
தில் நடைபெற்றது . சோழநாட்டிலும் இது கொண்டாடப்பட்டது . 
ஆனால் , கொங்குநாட்டில் சிறப்பாக இவ் விழா நடைபெற்றது . 
நீராடல் , கூத்து , இசை முதலியவை காமன் விழாவோடு 
இணைக்கப் பெற்றுக் கொண்டாடப்பட்டன . 


சோழநாட்டிற்கே உரிய ஒரு சிறிய விழா ஆடிப் பெருக்கு 
என்பதாகும் . இது ‘ காவேரி ஆறு பெருக்கெடுத்து ஓடும் ஆடித் 
திங்கள் 18 ஆம் தேதி அன்று மக்கள் கூட்டமாக வந்து ஆற்றில் 
குளித்து வணங்கினர் . சிறப்பாக உறையூரில் பங்குனி விழா 4 


41 


47 நற்றிணை .22 
48 அகம் . 137 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


85 


கொண்டாடப்பட்டது , மதச் சார்புடையதாக இருந்திருக்கலாம் . 
மக்கள் திரள் திரளாகக் கூடி மகிழ்ந்தனர் . வெட்டவெளியில் 
சமையல் 

செய்து உண்டு களித்தனர் . இதற்குப் பங்குனி 
மயக்கம் என்ற பெயரும் வழங்கப்பட்டது . உறையூரில் நடை 
பெற்ற ‘ பங்குனி உத்திரம் என்பதற்கும் இதற்கும் தொடர்பு 
உண்டா என்று திட்டமாய் அறிவதற்கில்லை . இன்றும் தமிழகக் 
கோயில்கள் பங்குனித் திங்களில் உத்தரநாளில் பங்குனி 
விழாவைச் சிறப்பாகக் கொண்டாடப்படுகின்றன . 


ஆகவே பல விழாக்கள் தமிழகம் முழுவதிலும் சில , சோழ 
நாட்டில் மட்டிலுமே கொண்டாடப்பட்டன . அவற்றுள் பலமதச் 
சார்புடையன ; ஒரு சில சமூக வாழ்க்கைக்கு இன்பம் அளிப்பதற் 
காக அமைந்தவை . எவ்வாறாயினும் மக்களுக்கு ஆடல் பாடல் 
முதலிய அம்சங்கள் அவ்விழாக்களிலிருந்து கிடைத்துள்ளன . 


ஆனால் , சோழ நாட்டு விழாக்களில் சிலப்பதிகாரத்தில் கூறப் 
பட்டுள்ளது போல் இந்திர விழாவே தலை தூக்கி நின்றது . 


இந்திரவிழா : சங்க காலத்தில் சோழநாட்டிற்குத் தனிச் 
சிறப்புச் சேர்த்தது இந்திரவிழாவாகும் . சங்க நூல்களில் 18A 
இந்திரவிழா குறிப்பிடப்பட்டிருந்த போதிலும் , சிலப்பதி 
காரத்தில் தான் அது மிகச் சிறப்புற்றுத் துலங்குகின்றது . அக் 
காப்பியத்தின் (இந்திர விழவூரெடுத்த காதை புகார் நகரத்தில் 
நடைபெற்றதென்பதையும் அவ் விழாவைப் பற்றிய 
மற்றச் செய்திகளையும் உளம் கவரும் வண்ணம் வருணிக்கிறது . 
இருபத்தெட்டு நாள் அவ் விழா நடைபெற்றது . மணிமேகலையின் 
விழா வரை காதை சற்றுச் சுருக்கமாக இந்திர விழாவை விவரிக் 
கிறது . அகத்தியரின் வேண்டுகோளின்படி சோழமன்னன் 
இந்திரனை இருபத்தெட்டு நாளும் வந்திருக்கச் செய்து சிறப்பித்த 
தாகக் கூறப்பட்டுள்ளது . இத் தருணத்தில் புகார் நகரத்தைப் பற்றி 
அறிந்துகொள்வது தேவை . சிலப்பதிகாரம் புகாரைப் பற்றி 
நல்லதொரு சித்திரம் அளித்துள்ளது . நகரமும் அதன் துறை 
முகமும் , நாவாய்களும் , வாணிகமும் மிக விவரமாக வர்ணிக்கப் 
பட்டுள்ளன . புகார் நகரத்தின் அங்காடிகளைப் பட்டினப்பாலை 
விரித்துரைக்கிறது . 


கடைகளில் விற்ற பொருள்கள் , கடை வாயில்களில் பறந்த 
கொடிகள் , முருகனை மயில் வாகனத்தில் எழுந்தருளச் செய்து 
நடத்தப்பட்ட விழாக்கள் முதலியவை விரித்துரைக்கப்பட்டுள்ளன . 


48A புறம் . 241 , திருமுருகாற்றுப்படை 160 ; ஐங்குறுநூறு : 


86 


சோழர் வரலாறு 


இருபக்கங்களிலுமிருந்த மாளிகைகளில் நின்று விழாக்களை இளம் 
பெண்கள் கண்டு மகிழ்ந்தனர் . 


பற்பல கோயில்கள் புகாரில் இருந்தன . சிலப்பதிகாரம் கீழ்க் 
கண்ட கோயில்களைக் குறிப்பிட்டிருக்கிறது : ( 1 ) அருகன் 
கோயில் , ( 2 ) நிலவுக்கோட்டம் ( சந்திரன் கோயில் ) , ( 3 ) 
வெள் யானைக் கோயில் ( ஐராவதக் கோயில் ) ( 4 ) வெள்ளை நாகர் 
கோயில் ( பலதேவன் கோயில் ) , ( 5 ) சூரியன் கோயில் , ( 6 ) 
கைலாஸன் கோயில் , ( 7 ) முருகன் ( வேல் ) கோயில் , ( 8 ) 
வச்சிரக் கோயில் , ( 9 ) சாத்தன் கோயில் ( சாத வாகனன் 
கோயில் ) . 


புகார்த் துறைமுகம் கயவாய் என்றும் வழங்கப்பட்டது . 
புகார்த் துறைமுகம் பெரிய கப்பல்களையும் (நாவாய்களையும் ) பாது 
காப்பதற்குத் தகுந்த வசதியுடையதாயிருந்தது . உள்ளிருந்த 
பொருள்களை அகற்றாமலே நேரே துறைமுகத்துக்குள் புகும் 
படியான வசதியுடையதாக இருந்தது . துறைமுகத்தின் அருகில் 
கலங்கரை விளக்குகள் இருந்தன . அவை கலம்கரை இலங்கு 
சுடர் என்று அழைக்கப்பட்டன . 


புகார்க் கோட்டையின் வாயில்களில் புலியின் உருவங்கள் 
சித்திரிக்கப்பட்டிருந்தன . அந் நகர் சோழரது வசம் என்பதைத் 
துலக்குவதற்கே அவ்வுருவங்கள் இடம் பெற்றன . 


புகாரின் பல பகுதிகளைச் சிலப்பதிகாரம் 5 ஆம் காதையில் 
விரித்துரைக்கிறது . காவேரியின் வட கரையிலிருந்த புகார் 
நகரம் இருபகுதிகளாகக் காணப்பட்டது . ஒன்று - கடலோரத்தி 
லுள்ளது . மருவூர்ப்பாக்கம் என்றும் அதற்கு மேற்குப் பக்க 
மிருந்திருந்தது பட்டினப்பாக்கம் 

என்றும் பெயருடையதா 
யிருந்தது . இரண்டுக்கும் நடுவே ஒரு வெளிப்பகுதியிருந்தது . 
அதில் சில அங்காடிகளும் காணப்பட்டன . மருவூர்ப் பாக்கத்தில் 
பெரிய மாளிகைகள் இருந்தனவெனக் கருதப்படுகிறது . 


மருவூரில் ஒரு பகுதியில் தான் செல்வர்கள் பெரும்பாலும் 
குடியிருந்தனர் . எண்ணற்ற பொருள்கள் அங்கிருந்த அங்காடியில் 
விற்கப்பட்டன . பொன் , வைடூரியம் , வைரம் , பலவகைக் 
கூலங்கள் சுவையூட்டும் பொருள்கள் முதலியவை அங்குக் கை மாற் 
றப்பட்டன . தச்சர்கள் , துன்னகாரர் , ஓவியமெழுதுவோர் , 
கற்றச்சர் , பாணர் முதலியோர் மருவூரின் பல பகுதிகளிலும் 
அவரவர் தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் , 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


87 


பட்டினப்பாக்கத்தில் ராஜவீதிபோல் அகன்ற சாலைகள் 
திகழ்ந்தன . செல்வந்தர்கள் , அரசியல் அலுவலர்கள் , புரோகிதர் 
கள் , பார்ப்பனர்கள் , வைத்தியர்கள் , வர்த்தகர்கள் , முதலியோர் 
பட்டினப்பாக்கத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் குடியிருந்தனர் . 
படைத்தலைவர்கள் , கவிஞர்கள் , பாடகர்கள் , நடிகர்கள் போன்ற 
பல வகுப்பினர்களும் இங்கேயே வசித்து வந்தனர் , 


கப்பல்கள் , தோணிகள் , படகுகள் ஆகியவை சோழநாட்டில் 
பயன்படுத்தப் பட்டனவென அறிகிறோம் . பெரிப்ளூஸ் என்ற 
நூலில் சோழ நாட்டில் செய்த கப்பல்களைப்பற்றிக் குறிப்பிடப்பட் 
டிருக்கிறது . அந் நூலில் மூன்று வகையான நாவாய்கள் பயன் 
படுத்தப்பட்டு வந்தன என்று கூறப்பட்டுள்ளது . தமிழகக் 
கப்பல்கள் , நாவாய்கள் பற்றி விளக்கமான விவரம் மணிமேகலை 
யிலும் கிடைக்கின்றது . இவை ஏறத்தாழ கி . பி . 

முதல் 
நூற்றாண்டு முதல் பல நூற்றாண்டுகள் பழக்கத்திலிருந்தன . 
நாவாய்கள் தனித்தனி மரக்கட்டையில் 

செய்யப்பட்டிருந்த 
போதிலும் பல பெரிதாகவும் , உறுதியாகவும் இருத்தன வென்று 
கூறியுள்ளார் , சில காவேரியிலிருந்து கங்கை வரை சென்றன . 
இன்னும் சில மலேயா , சுமத்ராவிற்கும் சென்றன . 


சாதிமுறை 

சங்க காலத்திலேயே ஆரியர் மேற்கொண்டிருந்த சாதிமுறை 
தமிழகத்தில் தோன்றி விட்டது . தொல்காப்பியரே அடிப்படை 
யான நான்கு சாதிகளையும் குறிப்பிடுகிறார் . அவற்றின் பெயர் 
களை மட்டும் வேறுபடுத்திக் கையாண்டுள்ளார் . பிராமணரை 
அந்தணர் எனவும் , க்ஷத்திரியரை அரசர் எனவும் , வைசியரை 
மாறுதல் ஏதுமின்றி வைசியர் எனவும் , சூத்திரரை வேளாளர் 
எனவும் குறிப்பிட்டுள்ளார் . ஆனால் , இதற்கு முன்னதாகவே தமிழ 
ரிடையில் நில வேறுபாட்டை ஒட்டி ஒரு சமூகப்பிரிவும் ஏற்பட்டி 
ருந்ததது , ஒவ்வொரு வகை நிலத்திலும் ஒவ்வொரு தொழிலையும் 
முக்கியமாகக் கையாண்டு வந்தனர் . அவரவர் தொழிலையொட்டி 
ஒவ்வொரு வகுப்பினருக்கும் வெவ்வேறு பெயர் ஏற்பட்டிருந்தது . 
அதன்படி பாலை நிலத்தோர் மறவரெனவும் , குறிஞ்சி நிலத்தோர் 
குறவரெனவும் , முல்லை நிலத்தார் ஆயர் எனவும் , மருத நிலத் 
தோர் உழவர் எனவும் , நெய்தல் நிலத்தோர் பரதவரெனவும் 
அழைக்கப்பட்டு வந்தனர் . சங்க காலத்திலேயே ஆரியரது சாதி 
முறையும் தமிழரின் பண்டைய தொழில் வேறுபாடும் விந்தை 
யான முறையில் இணைக்கப்பட்டுவிட்டது . ஆனால் , இதனிலும் 
விந்தையாதெனில் பண்டைத் தமிழ் வகுப்பைச்சார்ந்தவர் 
அனைவரும் சூத்திரசாதியின் பிரிவினர்களாகவே கருதப்பட்டனர் . 


சோழர் வரலாறு 


அது மட்டுமன்றிச் சங்ககாலத்தில் சூத்திரர் என்று கருதப் 
பட்டவர் ஓர் இனம் விட்டு வேறு இனத்திற்கு மாறுவது வழக்கமாக 
இருந்தது . குறிப்பாக முல்லை நிலத்தோர் உழவுத்தொழில் 
செய்தனர் . மருத நிலத்தோர் கன்றுகாலிகளைப் பரிபாலித்தனர் . 


நாளடைவில் 

சங்க காலத்திலேயே புதுப்புது இன உட் 
பிரிவுகள் தலைதூக்கின . எடுத்துக்காட்டாக கைக் கோளர் , 
கம்மாளர் , துன்னகாரர் , எயிற்றியர் , கதம்பர், 

கம்மியர் , 
களமர் , குயவர், குறவர் , குறும்பர் , கூத்தர் , கொல்லர் , 
கோசர் , தச்சர் , தேர்ப்பாகர் , மழவர் , வடுகர் , வண்ணார் , வணிகர் , 
வேடர் முதலியோர் இன உட்பிரிவினராகத் தோன்றினர் . இவை 
தவிர , தமிழருக்கு முன் தென்னகத்து வாழ்ந்திருந்த வகுப்பினர் , 
துடியன் , பறையன் , பாணன் , கடம்பன் என வரையறுக்கப் 
பட்டிருந்தனர் . இவர்களும் நாளடைவில் தமிழகத்துப் பின் 
தங்கிய வகுப்பினரோடு கலந்து கொண்டனர் . கீழ்வகுப்பினர் , 
மேல்வகுப்பினர் என்ற வேறுபாடு சங்ககாலத்தில் தலைதூக்கி 
இருந்தது . எடுத்துக் காட்டாகப் புலையனை , இழிசினன் எனவும் 
“ இழிபிறப்பாளன் ) என்றும் குறிப்பிட்டுள்ளனர் . தாழ்ந்த 
வகுப்பைச் சார்ந்த பெண்கள் ‘ கடைசியர் என அழைக்கப் 
பட்டனர் . ஆகவே , தீண்டாமையின் அடிப்படைக்கருத்து 
சங்க காலத்திலேயே தலை தூக்கி விட்டது எனலாம் . தொழில் 
களும் பெருவாரியாக வழிவழித் தொடர்கின்ற நிலையில் அமைந்து 
விட்டதெனலாம் . ஆங்காங்குச் சில மாறுதல்களும் தோன்றாம 
லில்லை . நாட்பட இவ் வேற்றுமைகள் தலைமுறை தலைமுறையாகத் 
தொடர்ந்து வந்தன . 


50 


பிராமணர் அல்லது பார்ப்பனர் ( பார்ப்பர் என்ற சொல் 
அறிவோர் என்பதற்குச் சம மதிப்புள்ள சொல்லாகும் . ) சமூகத் 
தில் உயர்நிலையை எய்திவிட்டனர் . இவர் யாவரும் வெளிநாட் 
டிலிருந்து வந்தவர் எனக் கூறமுடியாது . பார்ப்பனரை வடமர் 
எனவும் , பிரஹத்சரணர் எனவும் , அஷ்டசகஸ்ரம் எனவும் 
பாகுபாடு செய்ததிலிருந்து இது விளங்குகிறது . தமிழகத்தே 
இருந்த சிலரும் பார்ப்பனராயிருக்க வேண்டும் . 


பார்ப்பனர் அலுவல்களைத் தொல்காப்பியர் ஆறுவகையாகப் 
பிரித்துக் கூறியுள்ளார் . அவையாவன ( 1 ) வேதத்தைக்கற்றல் , 
( 2 ) வேதத்தைக் கற்றுக் கொடுத்தல் , ( 3 ) வேள்விகள் நடத்து 
தல் , ( 4) பலி கொடுப்பதில் புரோகிதர்களாக விளங்குதல் , 

புறம் . 287 : 2 , 170 : 5 
புறம் . 161 : 1 சிலப்பதிகாரம் 10 : 130 


501 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


89 


( 5 ) பிறர்க்குக் கொடையளித்தல் , ( 6) நன்கொடை பெறுதல் . 
இவற்றுள் வேள்வி நடத்துதல் மிகச் சிறந்த பணியாகும் . 


சோழநாட்டிலும் மற்றைய தமிழ்நாடுகளிலும் மன்னர்கள் 
பிராமணரை வெகுமதிப்புடன் நடத்தினர் . புலவர்களாகவும் ,, 
அரச தூதுவர்களாகவும் , சிலவேளை அமைச்சராகவும் ஆலோசனை 
கூறும் ஆலோசகராகவும் மன்னர்களுக்கு உதவி புரிந்தனர் . 


தமிழகத்தில் க்ஷத்திரியர் எண்ணிக்கையில் குறைந்தவரே . 
ஒரு சிலர் மற்ற வகுப்புகளைச் சார்ந்தவராயிருந்து க்ஷத்திரியராக 
உயர்வடைந்தனர் . வைசியர் , வேளாளர் சிலரும் க்ஷத்திரியராக 
உயர்நிலையில் இருந்தனர் . வேளாளர் மன்னர் குலங்களோடு 
திருமண உறவு செய்து கொண்டனர் . வணிகர் வைசியரெனக் 
கருதப்பட்டனர் . அவர் பெரும்பாலும் செல்வச் சிறப்புடையவ 
ராகத் திகழ்ந்தனர் . படிப்படியாகத் தமிழகத்தில் சாதி வேறுபாடு 
வேரூன்றியது ; உறுதியாக நிலை பெறத் தொடங்கியது . 


குடியிருப்பு வசதி 

சங்க காலத்திலேயே பல வகுப்பினரும் வீடுகள் கட்டி 
யிருந்தனர் . குறிஞ்சி , நெய்தல் ஆகிய நிலங்களில் மிகச் சிறு 
குடில்களே இருந்தன . முல்லையிலும் , சிறப்பாக மருதத்திலும் 

வீடுகள் பெரியதாக இருந்தன . இவற்றுள் சில ஈரக் 
குழைவான மண்ணால் ஆகியவை . மிகப்பல செங்கற்களால் 
கட்டப்பட்டிருந்தன . வீடுகளின் தரைப்பகுதி சாணத்தால் 
மெழுகப்பட்டிருந்தது . 


பல 


51 சில வீடு 


செல்வர்களது வீடுகளுக்குப் புகுமுக மண்டபங்கள் இருந்தன . 
சிலவற்றிற்குத் திறந்த மாடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன . 
இவை பட்டினப்பாலையில் குறிப்பிடப்படுவதால் சோழ நாட்டில் 
மிகுதியாக இருந்திருக்கவேண்டுமென்று நம்பலாம் . 
களின் வாயில்களில் சிறு தூபிகள் அமைக்கப்பட்டிருந்தன . வீடு 
களின் உட்சுவர்களில் ஓவியம் தீட்டப்பட்டிருந்தது 52 பல செல்வர் 
களின் வீட்டைச்சுற்றித் தோட்டங்கள் இருந்தன . பெரும்மாளிகை 
கள் திறமை வாய்ந்த கட்டடக் கலைஞரால் செய்யப்பட்டிருந்தன . 


51 நெடுநெல்வாடை , மதுரைக்காஞ்சி , பெரும்பாணாற்றுப்படை ஆகியவை 

யும் செல்வர்களுடைய வீடுகளைப் பற்றி விவரிக்கின்றன . கட்டடங்கள் 
பல மாடிக்கட்டடங்களாகவே இருந்தன . அவற்றின் முகடு , உலோகம் 
கலந்த தகட்டுப் பாலித்தால் செய்தவை . 
மணிமேகலை . 3 : 128-130 . 


52 


99 


சோழர் வரலாறு 


சிலப்பதிகார காலத்தில் கட்டடக்கலை சிறப்புற்று வளர்ந் 
திருந்தது . சிலப்பதிகாரம் காவிரிப்பூம்பட்டினத்து வீடுகளின் 
அழகிய தூபிகளையும் திறந்த மாடங்களையும் 

விவரிக்கின்றது . 
தெருக்களில் பல இடங்களிலும் பொன்னால் செய்யப்பட்ட 
சாடிகள் , பொற்கொடிகள் , பெண்கள் வடிவத்தில் செய்யப்பட்ட 
பாவை விளக்குகள் பல காணப்பட்டன . 53 இவற்றுள் சில மிகை 
படக் கூறப்பட்டுள்ளது எனத் தோன்றுகின்றது . 


சில தெருக்களில் ஒரே தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்கள் குடி 
யிருந்தனர் . கூல வாணிகர் , எண்ணெய் வாணிகர் , தட்டார் , 
கம்மியர் , பொன்வணிகர் , துன்னகாரர் முதலியோர் தனித்தனித் 
தெருக்களில் வாழ்ந்திருந்தனர் . அரசவீதி , தேரோடும் வீதி , கடை 
தெரு , பார்ப்பனச்சேரி , சோதிடர் உறைவிடம் , பரத்தையர்சேரி , 
நடிகையர் வாழ்ந்த தெரு , என்ற பல்வேறு பகுதிகள் இருந்தன . 
ஆயினும் சிலதெருக்களில் பார்ப்பனரல்லாதார் பலர் ஒரே தெருவில் 
வாழ்ந்தனர் . 


காவிரிப்பூம்பட்டினத்தில் மக்கள் மிகுதியாகக் குடியிருந்த 
பகுதிகள் இரண்டு . அவை மருவூர்ப்பாக்கமும் பட்டினப்பாக்கமும் 
ஆகும் . மருவூர்ப்பாக்கத்தில் மீனவர் , கடலோடிகள் , உப்பு 
விற்பனையாளர் , சிற்பிகள் , தச்சர் , கூலவாணிகர் , பாணர் 
முதலியோர் குடியிருந்தனர் . பெரும்பாலும் மருவூர்ப்பாக்கம் 
பொதுமக்களும் கைவினைஞரும் வாழ்ந்த இடம் ஆகவே , அதைச் 
சிறுகுடி என்றழைத்தனர் . 


பட்டினப்பாக்கத்தில் செல்வர்களும் நிலக்கிழார்களும் , 
செல்வமுடைய வணிகர்களும் வாழ்ந்தனர் . பட்டினப்பாக்கம் 
" பெருங்குடி என்று பெயர் பெற்றிருந்தது . படைத்தலைவர்களும் 
இங்கேயே குடியிருந்தனர் . 


கிராமங்களில் பெரும்பாலும் சாதியையும் தொழிலையும் 
ஒட்டியே மக்கள் வாழ்ந்தனர் . பார்ப்பனர் , படையினர் ,வணிகர் 
உழவர் , கைவினைஞர் ஆகிய எல்லோரும் பல்வேறு பகுதிகளில் 
வாழ்ந்தனர் . சில வகுப்பினர் உயர்ந்தவர்கள் எனக் கருதித் 
தனித்தனிப் பகுதிகளில் வாழ்ந்தனர் . பௌத்தமும் சமணமும் 
பரவியதன் பலனாகச் சிலர் புலாலுண்ணலைக் கைவிட்டனர் . 
அவர்கள் தனிப்பகுதிகளில் வாழ விரும்பினர் . 


58 சிலப்பதிகாரம் . 5 : 147-156 . 
54 சிலப்பதிகாரம் 5 : 40-58 , 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


91 


உணவு முறை 


ஏறத்தாழ இன்று போலவேதான் உணவுமுறை அன்றும் 
இருந்தது . அரிசியே 

மு க்கியமான 

உணவுப்பண்டம் . 
பழங்காலத் தமிழர் புழுங்கலரிசியையே பயன் படுத்தினர் 55 
பழஞ்சோறு உண்பதும் வழக்கத்திலிருந்தது . சோளம் , தினை 
ஆகியவற்றையும் பயன் படுத்தினர் . ஆனால் அரிசி கிடைக் 
காதவர் தாம் இவற்றை உண்டனர் . பொதுவாக குறிஞ்சியிலும் 
முல்லையிலும் வாழ்மக்கள் தாம் சோளம் , தினை ஆகியவற்றை 
உணவுப் பொருளாகக் கொண்டனர் . அவற்றுள் பயறு வகைகள், 
உளுந்து , கடலை , துவரை முதலியவை கூறப்படுகின்றன . பல 
வகைக் கிழங்குகள் , சேனை , ஆம்பல் , படர் கொடிவகை கீரை 
முதலியவை உணவில் இடம் பெற்றன . பனை வெல்லத்தைப் 
புளியோடு சேர்த்துப் பொரித்துத் தீம்புளி என்ற அருஞ்சுவை 
யுண்டி தின்று மகிழ்ந்தனர் . 


, 


1 


வறுமைப்பட்டவர்கள் பெரும்பாலும் அரிசிக் கஞ்சியையும் 
கீரையையும் உணவாகக் கொண்டனர் . மிக ஏழையாயிருந்த 
வர்கள் கீரையை உப்பில்லாது வேக வைத்துத் தின்றனர் . பாணர் 
முட்செடிப் பழத்தோடு அரிசியைச் சமைத்து உண்டனர் . 
பாணர் மலிவான மீனும் இறைச்சியும் தின்றனர் . புளியோடு 
கலந்த சோற்றை ( புளிஞ் சோற்றை ) வேடர் தின்றனர் . 


பரதவர்கள் அரிசிச் சோற்றுடன் மீனைக் கலந்து உண்டனர் . 
ஆயர்கள் உணவில் பாலும் , தயிரும் , நெய்யும் முக்கிய இடம் 
பெற்றன . குறிஞ்சி நாட்டு வேடர் புலாலுணவைக் கொண்டனர் . 
அந்தந்த நாட்டிலுள்ள பொருள்களை மட்டும் புசித்தனர் என்று 
கூறி விட முடியாது . மற்றைய பகுதிகளிலிருந்து அரிசி , தினை, 
முதலியவற்றைப் பண்ட மாற்றாக வாங்கினர் . செல்வர்கள் அரிசிச் 
சோற்றோடு பல்வகைத் துணைப் பொருள்களையும் உண்டனர் . 
அரிசியின் நயத்தைச் சீர்தூக்கிப் பார்த்துச் செல்வர்கள் அதைப் 
பயன் படுத்தினர் . அவலைப் பால் , தேன் , நெய் வெல்லம் ஆகிய 
வற்றோடு கலந்து உண்டனர் . 


சோற்றை ஆம்பல் 

இலையிலோ , தேக்கு இலையிலோ 
படைத்து உண்டனர் . வாழைஇலையும் சில வேளைகளில் பயன் 
படுத்தப்பட்டன . ஆனால் , பிற்காலத்தை விடக் குறைவாகவே 
வாழை இலையைப் பயன்படுத்தினர் . சிலப்பதிகார காலத்தில் 
வாழை இலையை வெகுவாகப் பயன்படுத்தினர் . மன்னர்களும் 


55 


சிறுபாணாற்றுப் படை 193-194 


92 


சோழர் வரலாறு 


செல்வர்களும் பொற்கிண்ணங்களில் உண்டனர் . நெய் 
நிரம்பப் பயன்படுத்தப்பட்டது . செல்வந்தர்கள் வீடுகளில் தாம் 
புலால் உண்டவரும் அல்லரதவரும் நெய்யை மிகுதியாகப் பயன் 
படுத்தினர் . பச்சைக்காய்கறிகளில் பாகல் , அவரை , ஆகியன 
குறிப்பிடப்பட்டுள்ளன . கனிவகைகள் , மிகப்பல குறிப்பிடப்பட் 
டுள்ளன . மாங்காய் , பலாக்காய் , தேங்காய் , பிநல்லிக்காய் 
முதலியவற்றை விரும்பிப் பயன்படுத்தினர் . 


புலால் , மீன் ஆகியவற்றைப் பலரும் உண்டனர் . பார்ப்பனர் 
சங்க கானத்தில் புலாலை நீக்கினரா என்பது பற்றிக் கருத்து வேறு 
பாடுகள் உள . பெரும்பாணாற்றுப்படை , குறுந்தொகை ஆகிய 
நூல்களில் பார்ப்பனரது உணவில் புலாலுக்கு இடமிருந்ததாக 
அறிவதற்கில்லை . எனினும் பிராமணராகிய கபிலர் , புலால் , கள் 
ஆகியவற்றின் சிறப்பை உணர்ச்சியோடு புகழ்ந்துள்ளார் . 
ஒரு சிலர் கபிலர் பாரியின் நாட்டில் கையாளப்பட்ட ஊனை விவரித் 
தாரே தவிர தமது விருப்பத்தைக் குறிப்பிடவில்லை யெனக் கருது 
கின்றனர் . 

உண்மையில் கபிலர் இவற்றை உண்டதாகக் 
கருதுவதே ஒப்புக் கொள்ளக் கூடியதாகும் . 


சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் புலால் வெறுத்தே 
கூறப்பட்டுள்ளது . இவற்றின் ஆசிரியர்கள் முறையே சமணரும் 
பெளத்தரும் ஆனதால் இவ்விதம் கூறப்பட்டது போலும் . இந்துக் 
களுடைய உணவை விவரிக்கும் போது இவற்றுக்கு இடம் 
அளிக்கவில்லை . கோவலனுக்கு ஆயர் குலத்தைச் சார்ந்த ஐயை 
அளித்த உணவு முற்றிலும் காய்கறி கொண்டதேயாகும் . இதனைச் 
சங்க காலத்திலிருந்து காப்பியகாலத்தில் மாற்றம் ஏற்பட்டதாகக் 
கூறலாம் . தேறல் , கள் ஆகியவற்றை ஆண்களும் பெண்களும் 
உண்டு களித்தனர் . 65 


உடை 


பல தர 


சங்க இலக்கியங்களில் 

ஆடைகள் 

குறிக்கப்பட் 
டுள்ளன . அவை பெரும்பாலும் நிலங்களின் வேற்றுமையைப் 
பொறுத்திருந்தன . எடுத்துக்காட்டாக சில இடங்களில் மரவுரி , 
தழை ஆடைகள் , பஞ்சு ஆடை , பட்டாடை முதலியவை வழக் 
கத்திலிருந்தன . 


புறம் . 160 : 8-10 . 
57 புறம் . 113 , 119. 
58 மணிமேகலை . 20 : 52-54 சிலப்பதிகாரம் 30 : 189 . 
59 பெரும்பாணாற்றுப்படை , 386 387 


சோழநாட்டில் சங்ககால வாழ்க்கை 


93 


0 


தமிழகம் வெப்ப மண்டலத்துள்ளதால் பொதுவாக ஆடை 
குறைவாகவே இருந்தது . செல்வர்கள் கூட இரு ஆடைகள் - 
ஒன்று இடுப்பிலும் மற்றொன்று தோள் மீதும் - அணிந்தனர் . 
எளியோர் பலர் ஒரு துண்டை மட்டிலுமே இடுப்பில் அணிந்திருந் 
தனர் . சில கவிஞர்கள் கந்தல்களை அணிந்திருந்தனர் . செல்வ 
முடைய பெண்கள் கலிங்கம் என்ற நேரிய நூலாடையை உடுத்தி 
னர் . மன்னனும் அவனது அலுவலாளர்களும் சட்டையை அணிந் 
தனர் . அதற்குக் கஞ்சுகம் என்று பெயர் . இது அங்கு வாழ்ந்த 
யவனர்களைப் பின்பற்றிப் பழக்கத்திற்கு வந்ததாகத் தெரிகிறது . 


பார்ப்பனர் இல்லற வாழ்க்கை நடத்தும் போது வெள்ளை 
ஆடையை அன்றன்று துவைத்து உடுத்திக் கொண்டனர் . அன்று 
வெள்ளை வேட்டிக்குத் தனி மதிப்பிருந்தது . துறவற வாழ்க் 
கையில் உள்ளோர் காவி வேட்டியையோ புலி , பசு , மான் முதலிய 
விலங்குகளின் தோலையோ அணிந்தனர் . 


பெண்கள் இடுப்பைச் சுற்றி நீண்ட புடவையை உடுத்திக் 
கொண்டனர் . மார்பின் மீது துணி அணியவில்லை . சந்தனக் 
குழம்பையோ மலரையோ அணிந்தனர் . கண்ணுக்கு 
தீட்டினர் . 


மை 


தலை மயிரை வாரிப் பின்னிக் கொண்டையாக முடித்தனர் . 
சிறுமிகள் ஐம்பாலாகத் தலைமயிரை வகுத்துப் பின்னி அழகு 
படுத்தினர் . கைம் பெண்கள் தலைமயிரை மழித்துக் கொண் 
டனர் . 


61 


62 


அணி மணிகள் 

பெண்ணும் ஆணும் பலவகை நகைகளை அணிந்து மகிழ்ந் 
தனர் . தலைமீது பெண்கள் தொய்யகத்தை அணிந்தனர் . தலை 
யிலிருந்து பாதம் வரை பல்வேறு அணிமணிகள் வழக்கத்தி 
லிருந்தன 

பரத்தையர் நகை அணிவதில் மிக்க ஆர்வம் கொண் 
டிருந்தனர் . சங்க காலத்து அணிமணிகளுக்கும் சிலப்பதிகார 
நகைகளுக்கும் சில வேற்றுமைகள் இருந்தன . மாதவி அணிந் 
திருந்த அணிகளின் 

விவரத்திலிருந்து இதை உணரலாம் 
சிலப்பதிகாரம் கடலாடு காதை இது 
காதை இது பற்றிய 

உண்மையை 
மனத்தைக் கவரும்படி வருணிக்கிறது . 


00 


01 


புறம் . 139 : 5 
புறம் . 

251: -1 
A Social History of the Tamils : ( K , K . Pillay ) vol . I P , P > 307-313 


94 


சோழர் வரலாறு 


ஆடவரும் பல அணிமணிகள் அணிந்தனர் . மன்னர்கள் 
வைரம் பதித்த தங்க அணிகலன்களை அணிந்தனர் . குழந்தைகள் 
சங்கிலிகள் , கிண்கிணி , ஐம்படைத்தாலி முதலியவற்றால் அலங் 
கரிக்கப்பட்டனர் . 


திருமணமுறை 

சங்ககாலத்தில் பெரும்பாலும் திருமணம் , களவு அல்லது 
கந்தர்வ முறையை ஒட்டிய திருமணமேயாகும் . அதாவது ஒரு 
ஆணும் பெண்ணும் சந்தித்திருந்து இயல்பாகக் காதல் தோன்றிப் 
பின் மணம் புரிவது . இது முதலில் குறிஞ்சியில் தோன்றியது . 
பின் மற்றைய நிலங்களிலும் பரவியது . ஆனால் , சங்க காலத் 
திலேயே களவும் அதிலிருந்து வளர்ந்து வந்த கற்பு என்ற 
முறையும் வழக்கத்திலிருந்தன . கற்பு உறவினர்களால் 
திட்டப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியாகும் . இது பார்ப்பனர் 
களால் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது என்ற கருத்து ஒப்புக் 
கொள்ளக் கூடியதன்று என்று முன்னரே கண்டோம் . 


63 


மண 


84 . 


ஆனால் , உறவினர் நடத்திய கற்பாகிய திருமணமும் சிலப்பதி 
காரத் திருமணமும் 

திருமணமும் முறையில் வேறுபட்டது சங்க காலத் 
திருமணம் அகநானூறு 86- ஆவது செய்யுளில் விளக்கி உரைக்கப் 
பட்டுள்ளது . அங்கு புரோகிதர் இடம் பெறவில்லை . பிற்கால 
மணச்சடங்கு பற்றிய விபரங்களை கலித்தொகையிலும் சிலப்பதி 
காரத்திலும் காண்கிறோம் . அவற்றில் பார்ப்பன புரோகிதரும் பல 
புது சடங்குகளும் விவரிக்கப்பட்டுள்ளன . 


85 


63 பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப , 

எனத் தொல்காப்பியர் கூறியுள்ளதிலிருந்து அவர் காலத்திற்கு முன்னரே 
கற்புமுறை மணம் தோன்றியுள்ளதெனலாம் . 
A Social History of the Tamils ( K. K. Pillay) 1975 Edition P.P, 
181--182 
கலித்தொகை 69 : 4-5 , சிலப்பதிகாரம் : 52-53 


64 


65 


பாகம் -2 


விசயாலயச் சோழர்கள் 


. 


6. பிற்காலச் சோழப் பேரரசின் 

வரலாற்று மூலங்கள் 


பிற்காலச் சோழர் வரலாறு விசயாலயன் காலம் முதல் ஏறக் 
குறைய நான்கு நூற்றாண்டுகளுக்குத் தொடர்ந்து வரும் ஒன்றாகும் . 
இத்தகைய நீண்ட ஆட்சியையுடைய இவர்தம் வரலாற்றை 
எழுதுவதற்கான ஆதாரங்கள் போதுமான அளவுக்குக் கிடைத் 
துள்ளன எனக் கூறலாம் . அவ்வாறு கிடைத்துள்ள ஆதாரங் 
களில் முதன்மையாகக் கூறத்தக்கன இவர்தம் கல்வெட்டு 
களேயாம் . இவர்கள் காலத்திய கல்வெட்டுகள் 

வடக்கில் 
கோதாவரி ஆறு தொடங்கித் தெற்கில் ஈழமண்டலம் வரை 
பரவலாகக் கிடைத்துள்ளன . சோழப் பேரரசின் பெரும்பாலான 
வரலாற்றுப் பகுதிகளும் இவற்றால் அறியப்படுவனேயாம் . இது 
வன்றியும் செப்பேடுகள் , பழங்காலக் காசுகள் , தொல் பொருள் 
சின்னங்கள் , இலக்கியங்கள் , பிற நாட்டார் எழுதி வைத்துள்ள 
குறிப்புகள் போன்றவையும் கிடைத்துள்ளன . ஆதலின் பிற்காலச் 
சோழர் வரலாற்றை ஓரளவிற்குத் தெளிவாகவும் உறுதி பெறவும் 
எழுத முடிகின்றது . எனினும் , புதிய கண்டு பிடிப்புகளாலும் 
( கல்வெட்டுகள் போன்றவை ) பழைய சான்றுகளுக்கே தரப்படும் 
புதிய விளக்கங்களாலும் மாற்றம் ஏற்படவுங்கூடும் என்பதையும் 
நினைவிற் கொள்ளுதல் வேண்டும் . 


வரலாற்று மூலங்களுள் , மிகச் சிறந்தவையும் ஏறக் குறைய 
அப்படியே நம்பக் கூடியவையும் கல்வெட்டுகளே எனக் கண் 
டோம் . இத்தகைய வரலாற்றுச் சிறப்பு வாய்ந்த சோழர் காலக் 
கல்வெட்டுகள் இதுகாறும் ஆயிரக்கணக்கில் கிடைத்துள்ளன . 
இதுகாறும் கிடைத்துள்ள சோழ சாசனங்கள் ஏறத்தாழ ஒன்பதா 
யிரம் எனக் கணக்கிடப்பட்டுள்ளது . தஞ்சைப் பெருவுடையார் 
( பிரகதீசுவரர் ) கோயில் கல் வெட்டுகள் , அக்காலத்தில் சைவ 
சமயம் இருந்த நிலையையும் அது வளர்ந்தோங்கிய வரலாற்றையும் 
விளக்குவனவாயுள்ளன . உத்தரமேரூர்க் கல்வெட்டுகள் , 
பண்டைய பிரம்மதேய ஊராட்சி முறையைத் தெளிவு படுத்து 
கின்றன . ஊராட்சி முறையின் வளர்ச்சியையும் அதன் நடை 


சோ . வ . - 7 . 


98 


சோழர் வரலாறு 


முறையிலேற் பட்ட சில சிக்கில்களையும் , உக்கல் , திருச்சேய்ஞ்ஞ 

பர்க் கல்வெட்டுகள் புலப்படுத்துகின்றன . நாட்டில் அங்கங்கே 
கிடைக்கின்ற கல்வெட்டுகள் ஒவ்வொன்றும் , அவ்வக்கால 
வரலாற்றுக் குறிப்புகளாக அமைந்துள்ளன . 


லூ 


முதலாம் இராசராசன் காலம் முதல் , இக் கல்வெட்டு அமைப்பு 
முறையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது . அதாவது கல்வெட்டின் 
தொடக்கத்தில் 

அந்தந்த அரசனுடைய 

போர் , வெற்றி , 
அவனுடைய முன்னோர்களது சிறப்புகள் முதலியவற்றைக் கூறு 
கின்ற மெய்க்கீர்த்தி என்ற பகுதி சேர்க்கப்பட்டது . இந்த 
அமைப்பில் அந்தந்த அரசனும் செய்த போர் , அடைந்த வெற்றி 
முதலியவை ஆண்டு தோறும் முறையே சேர்க்கப் பெற்றதால் , 
எந்தக் கல்வெட்டிற்குப் பின் எந்தக் கல்வெட்டு ஏற்பட்டது 
என்பதையும் எந்தெந்தப் போருக்குப் பின் எந்தெந்தப் போர் 
நடந்தன என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ளக் கூடிய 
வகையில் வரலாற்றுக்குத் துணை புரிவதாயுள்ளன . அன்றியும் 
ஒவ்வோர் அரசனுடைய கல்வெட்டும் , அவரவர்க்குரிய , தனித் 
தனியான தொடக்கத்தையுடையதாயிருத்தலின் கல்வெட்டின் 
தொடக்கத்தைப் பார்த்தவுடனேயே இக் கல்வெட்டுக்கு உரிய 
அரசன் யார் என்பதையும் உறுதி பெற அறியலாம் . சாசனங் 
களில் மெய்க்கீர்த்தி எழுதும் மரபை இராசராசனின் வழி வந்த 
சோழப் பேரரசர்களேயன்றிச் சேர பாண்டியர் போன்ற பிற அரச 
பரம்பரையினரும் பின் பற்றினர் என்பதும் இங்குக் குறிப்பிடத் 
தக்கது . 


மிகப் பலவாக உள்ள , சோழப் பேரரசர்களின் கல்வெட்டு 
களும் , சிலவாக உள்ள செப்பேடுகளும் மிகமிக வரலாற்று முக்கியத் 
துவம் வாய்ந்தவையாக உள்ளன . சோழர் கல்வெட்டுகளுடன் 
ஒத்து வருகிற கீழைச் சாளுக்கியர்களுடைய செப்பேடுகள் 
தென்னிந்திய வரலாற்றை மேலும் தெளிவான முறையில் எழுது 
தற்குத் துணைசெய்கின்றன . சேர பாண்டிய 

மன்னரின் கல் 
வெட்டுகளிற் சில சோழர் வரலாற்றிற்குத் துணை செய்கின்றன . 
இது போலவே தமிககத்திற்கு வடக்கில் ஆட்சி செய்த சில அரச 
மரபினரின் கல்வெட்டுகளும் சோழ வரலாற்றில் சில செய்திகளை 
உறுதிப் படுத்துகின்றன . அல்லது வேறுபட்ட சிற்சில புதிய 
செய்திகளைத் தெரிவிக்கின்றன . அண்மையில் கிடைத்த முதல் 
இராசேந்திரனின் கரந்தைச் சாசனங்களாலும் வீரராசேந்திரனின் 
சாரால சாசனங்களாலும் பொதுவாகத் தென்னிந்திய வரலாற்றில் 
குறிப்பாகச் சோழர் வரலாற்றில் எவ்வித மாற்றமும் ஏற்பட்டு 
விடவில்லை . 


பிற்காலச் சோழப் பேரரசின் வரலாற்று மூலங்கள் 


99 


கல்வெட்டுகளுள் ஒரு சிலவே முற்றிலும் வரலாற்று முக்கியத் 
துவம் வாய்ந்தனவாயுள்ளன . அவற்றிற் கூறப்படும் செய்திகள் 
முற்றிலும் நம்பக் கூடியனவாகவும் விளக்கமாகவும் உள்ளன 
வென்று கூறமுடியாது . சாசனங்களை அரசர்களேயன்றி அதிகாரி 
களும் தொழில் நிறுவனங்களும் வாணிகக் கழகங்களும் , பொது 
மக்களும் கிராமசபையாரும் தனிப்பட்டோரும் ஏற்படுத்தியுள் 
ளனர் . தேவரடியார் போன்ற கோயிற் பணியாளர்களும் , தத்தம் 
பரம்பரைப் பாத்தியதைக் கேற்ப இத்தகைய நிவந்தங்களை 
ஏற்படுத்துவதும் உண்டு . படிமங்கள் அமைத்தல் பற்றியன 
வாகவும் , குற்றங்களுக்கான தண்டனைகளைக் குறைக்தலுக்கோ 
மாற்றாகவோ கோவில்களில் விளக்கெரிப்பதற்கு நிவந்தங்கள் 
விடுதல் போன்ற அறக் கட்டளைகள் பற்றியனவாகவும் இருக்கும் . 
விளக்கெரித்தல் போன்ற நிவந்தங்களை ஒருவர் தனித்தோ 
இருவர் முதலியோர் சேர்ந்தோ ஏற்படுத்துதல் பழக்கத்தில் 
இருந்து வந்தது . இவ்வாறு கொடுக்கும் நிவந்தம் பணமாகவோ 
அல்லது அதற்கான விலைமதிப்புள்ள கால் நடையாகவோ கொடுக் 
கப்பட்டது . இவ்வாறு நிவந்தங்களைக் கொண்டு அமைக்கப்படும் 
விளக்குகள் , பொதுவாக இரவு பகல் அணையாமல் எரிகிற நந்தா 
விளக்காக இருந்தன . சில பூஜா காலங்களில் ஏற்றப்படும் விளக் 
காகவும் இருந்திருக்கலாம் . இந்நிவந்தம் என்றென்றும் நிலைபேறாக 
இருக்க வேண்டும் என்பதைக் குறிப்பதற்கு அளிக்கப்பட்ட நன் 
கொடையைச் சாவா மூவாப் பேராடு எனக் கூறும் பழக்கம் 
இருந்தது . பசுக்களைக் கொடுக்கும் போதும் இவ்வாறே எழுதும் 
முறையே இருந்துவந்தது . அத்துடன் , கொடுக்கப்பட்ட கால் 
நடை , கொடுத்த மூன்றாண்டுகளுக்குள் பாதியாகக் குறைந்து விடு 
மானால் , அவற்றைப் பராமரிப்போர் ( இடையர் ) எதிர்காலத்தில் 
எவ்வளவு நெய் தருவதென்பதும் வரையரை செய்யப்பட்டிருந்தது . 


பொதுமக்களுக்குத் 

தெரிய 

வேண்டிய முக்கியமான 
செய்திகளை அவர்கள் என்றென்றும் காணும்படி நிரந்தரமாக 
இருக்கச் செய்வதே கல்வெட்டுகள் ஏற்படுத்துவதன் நோக்க 
மாகும் . எனவே தான் , பொதுமக்கள் அடிக்கடி காணுவதற் 
கேற்ற இடமாகிய கோவில்களிலே இக்கல்வெட்டுகள் அமைக்கப் 
பட்டன . சுருங்கச் சொல்வோமானால் கோவில்களொல்லாம் ஒரு 
சிறந்த ஆவணப் பாதுகாப்பிடமாக விளங்கியதெனலாம் . நில 
வரியே அன்றிப் பலவகை வரிகள் பற்றிய அரசாங்க உத்தரவுகள் 
ஊர்ச்சபையோரின் பலவகையான தீர்மானங்கள் , ஊர்ச்சபை 
அமைப்பு விவரங்கள் , சமூகத்தில் ஏற்பட்ட பற்பல சச்சரவுகளும் , 
தீர்க்கப்பட்ட விவரங்கள் , திருட்டு , கற்பழிப்பு , கொலை போன்ற 
குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்புகள் , பெருநிலக்கிழார் 


100 


சோழர் வரலாறு 


போன்ற 


( ஜமீன்தார் ) போன்றவர்களுக்கிடையே ஏற்பட்ட உடன்பாடுகள் 

விவரங்கள் கல்வெட்டுகளில் அமைக்கப்பட்டன . 
கிராமத்திலுள்ள நிலங்களை ஒற்றிவைத்தல் ( அடைமானம் )விற்பனை 
செய்தல் போன்ற சொத்துரிமை மாற்றங்களெல்லாம் கல்வெட்டு 
களில் அமைக்கப்பட்டு , என்றென்றும் நிலைபேறாக இருக்கச் 
செய்யப்பெற்றன . சில சமயங்களில் செப்பேடுகளைப் படியெடுத்துக் 
கல்வெட்டாக அமைத்து வைப்பதும் உண்டு . இது காறும் 
ஏட்டில் கிடைக்காத திருஞான சம்பந்தரின் தேவாரப் பதிகம் 
ஒன்று திருவிடை வாயிலில் உள்ள ஒரு கல்வெட்டில் உள்ளது . 
இது போன்று மிக அரிய செய்திகளும் கல்வெட்டுகளிலிருந்து 
தெரிய வருகின்றன . 


சாசனங்கள் 

எழுதப்பட்ட மொழியிலிருந்துங்கூடச் சில 
சரித்திரச் சான்றுகளைத் தெரிந்து கொள்ள முடிகின்றது . சோழர் 
கல்வெட்டுகள் யாவும் , ஏற்படுத்தப்பட்டுள்ள இடத்துக் கேற்பவும் 
காலத்திற்கேற்பவும் மொழி நடையிலும் எழுத்து வடிவிலும் வேறு 
பட்டுள்ளன . பெரும்பாலான சாசனங்கள் தமிழிலும் ஒரு சில 
வடமொழியிலும் பல இருமொழிகளிலும் எழுதப்பட்டுள்ளன . கர் 
நாடக , தெலுங்கு மொழிச் சாசனங்கள் உள்ள அந்தந்த நாடுகளில் 
சோழர் ஆட்சி ஓங்கியிருந்த காலத்தில் அங்கெழுதப்பட்ட சாசனங் 
களும் தமிழிலேயே அமைந்தன . ஆயின் , அங்கெல்லாம் சோழர் 
ஆட்சி குன்றிய காலத்தில் தமிழ்மொழியின் ஆக்கமும் குறைய 
லாயிற்று . இத்தகைய சாசனங்கள் ( தமிழ் ) தோன்றியுள்ள 
தமிழகமல்லாப் பிறதேசங்களில் அக்காலத்தில் சோழர் ஆட்சி 
செய் திருந்தனர் என்பதும் அங்கெல்லாம் தமிழர் குடியேறி 
யிருந்தனர் என்பதும் தெளிவாகிறது . தமிழிழை வட்டெழுத்தில் 
எழுதும் பழக்கம் இருந்த சேர பாண்டிய நாடுகளிலும் சோழர் 
ஆட்சி ஏற்பட்டபோது வளர்ச்சியடைந்த தமிழ் வரி வடிவமே 
பயன்படுத்தப்பட்டது . வளர்ச்சியடைந்த தமிழ் 

எழுத்தின் 
வடிவத்தைச் சற்றேறக் குறைய ஒத்துள்ள கிரந்த எழுத்தில் 
வடமொழியை எழுதும் பழக்கமும் ஏற்பட்டது . இதுவரை வெளி 
யிடப்பட்டுள்ள பல சாசனங்களையும் நாம் ஊன்றிக் கவனித்தால் 
தமிழ் வரி வடிவில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியைக் கூடுமான 
வரையில் வரையறை செய்து கூறலாம் . 


பொய்ப் பத்திரங்களை ஏற்படுத்தல் , கள்ளக் கையெழுத் 
திடுதல் போன்ற குற்றங்கள் பெரும்பாலும் கல்வெட்டுகளில் 
ஏற்பட வாய்ப்பில்லை . எனினும் ஒன்றிரண்டு அந்த வகையில் 
கிடைத்துள்ளன . இராசேந்திர சோழனின் 

இருபத்தொன்ப 
தாவது ஆட்சியாண்டில் ஏற்பட்டதாக உள்ள கல்வெட்டு இவ் 


பிற்காலச் சோழப் பேரரசின் வரலாற்று மூலங்கள் 


101 


வகையில் அமைந்துள்ளதெனக் காணலாம் . 

வரலாற்றுப் 
பகுதியான தொடக்க உரையில் பல ஆட்சிகளிலுள்ள நிகழ்ச்சிகள் 
கலந்துள்ளதாலும் எழுத்து வரன்முறைப்படி பார்க்கும்போது 
அதிலுள்ள வரிவடிவம் 14 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாகத் 
தெரிவதாலும் , அந்தக் கல்வெட்டு உள்ள கோயிற் சுவர்களில் 
மூன்றாம் இராசராசனுக்கு முன்னருள்ள எவர் கல்வெட்டும் 
காணப் படாததாலுமே இக்கல்வெட்டின் உண்மைத்தன்மைப் 
பற்றி ஐயம் எழுகின்றது ; போலியாயிருக்கலாம் என நம்பச் 


செய்கின்றது . 


தமிழகத்திலுள்ள கோயில்களும் , சோழப் பேரரசின் 
வரலாற்றையறிதற்குப் பெரிதும் துணை செய்கின்றன . சோழர் 
காலத்திற்குப் பிறகுதான் கற்கோயில்கள் மிகுதியாகத் தோன்ற 
லாயின . இந்தக் கோயில்களின் சுவர்களும் , தூண்களும் , 
தூண்களின் அடிப்பீடங்களுங் கூடக் கல்வெட்டுகளைக் கொண் 
டிருந்ததால் வரலாற்றுச் செய்திகள் பலவற்றை அறியக் கூடியதா 
யிருந்தன . இதில் பெரிய இழப்பு ஒன்றும் நேர்ந்துள்ளது . 
கோயில்களைப் புதுப்பிக்கும் போதும் அல்லது இடித்து விட்டுப் 
புதிதாகக் கட்டும் போதும் இந்நிலை ஏற்பட்டுள்ளது . கோயில்கள் 
புதுப்பிக்கப்பட்டாலும் இடித்துக் கட்டப்பட்டாலும் அங்குள்ள 
கல்வெட்டுகளையெல்லாம் தக்காரைக் கொண்டு புத்தகங்களில் 
படிசெய்து கொண்டு பின்னர் எழுதுவிப்பது பழக்கமாக இருந்தது . 
ஆனால் , இவ்வாறு செய்ததில் எத்தனை சாசனங்கள் சிதைவுற்றன 
அல்லது அழிந்து போயின என்பதை நாம் துணிந்து கூற 
இயலாது . இதைப் பல காலங்களில் அரசாங்கம் தடுக்காததோடு 
கூட , இவ்விஷயத்தில் சிறிதும் அக்கறையின்றியே இருந்து 
வந்துள்ளது . கோயில் இடித்துக் கட்டப்படும் போதும் புதுப் 
பிக்கப்படும் போதும் இன்னின்ன வகையில் சாசனங்களைப் பாது 
காத்துத் திரும்ப எழுதுவிக்க வேண்டும் என்ற பொது விதியைக் 
கூட அரசாங்கம் வகுக்கவில்லை . சிற்சில சமயங்களில் கோயில் 
களுக்குத் தொடர்பில்லாத இடங்களிலுள்ள பாறைகளிலும் 
கற்பாளங்களிலுங்கூட , சாசனங்கள் வெட்டப்பட்டுள்ளன . கல் 
வெட்டுகளிற் கூறப்பட்டுள்ள சில வான நூற் குறிப்புகள் , சோழர் 
குடிவழிப் பட்டியலை வரையறை செய்வதற்குத் துணை செய் 


கின்றன . 


கிடைத்துள்ள சோழர் கல்வெட்டுகள் ஒரு சிலவற்றில் தான் 
மிகவும் பொருத்தமான 

சாலிவாகன சகாப்தம் , கலியுகாதி 
வருஷம் போன்றவை குறிக்கப்பட்டுள்ளன . எனினும் பல சாச 
னங்களிலும் உள்ள அந்தந்த அரசனின் வரலாற்றுக் குறிப்பைப் 


102 


சோழர் வரலாறு 


புலப்படுத்தும் மெய்க்கீர்த்தியும் ஆட்சியாண்டு முதலியனவும் 
அரசர் குடிவழிப்பட்டியல் , ஆட்சி செய்த ஆண்டுகள் முதலிய 
வற்றை வரையறை செய்தற்குப் பெருந்துணையாக உள்ளன . 
எனினும் இச்சானங்கள் பலவற்றில் முறையான ஆண்டுகள் குறிக் 
கப்படவில்லை என்பது கருதற்குரியது . இத்தகைய சோழர் கல் 
வெட்டுகளை நன்கு ஆராய்ந்தால் அக்காலத்திய ஆட்சி முறையும் , 
மேற்கொள்ளப்பட்ட பழக்க வழக்கங்களும் தெளிவுறுகின்றன . 
மேலும் பற்பல வரிகள் அவற்றிற்கெனக் கொடுக்க வேண்டிய 
பொருள் வகைகளும் எண்ணிக்கையற்ற இடங்களின் பெயர் மாற் 
யங்களும் , சமூக நிலை , சமயம் , கலை , கைத்தொழில் போன்ற 
வற்றையும் அறிந்து கொள்ளற்கு ஏற்ற கருவியாயமைந் 
துள்ளன . 


சோழப் பேரரசின் அண்டை நாடுகளில் ஆண்டு வந்த 
அரசர்களின் கல்வெட்டுகளும் சோழர் வரலாற்றிற்குத் துணைபுரி 
கின்றன . சான்றாக இராட்டிர கூட மன்னனாகிய 3 ஆம் கிருஷ்ண 
னுடையவும் கீழைக்கங்கர்களுடையவும் கீழை , மேலைச் சாளுக் 
கியர்களுடையவும் சாசனங்களால் , சோழப் பேரரசர்களின் சாச 
னங்களால் அறியப்படுவனவற்றைத் தெளிவுபடுத்திக் கொள்ள 
முடிகிறது . அதே போன்றே சோழப் பேரரசின் தளர்ச்சிக் 
காலத்தில் குறு நில மன்னர் போன்றவர்களின் கல்வெட்டுகள் , 
சோழர் வரலாற்றை அறிந்து கொள்ளுதற்குத் துணைபுரிகின்றன . 
ஹொய்சளர்கள் சாசனங்களிலிருந்தும் நமத்குப் பயன்படக் கூடிய 
பல செய்திகள் தெரிகின்றன . 


சோழப் பேரரசின் வரலாற்றை அறிந்துகொள்ளுதற்குக் 
கல்வெட்டுகள் துணை செய்வது போன்றே அவர்களால் வழங்கப் 
பெற்ற செப்பேடுகளும் மிகவும் துணை 

மிகவும் துணை புரிகின்றன . சோழ 
மன்னர்கள் தாம் வழங்கிய இறையிலி நிலங்களையும் , ஏற்படுத்திய 
அறக்கட்டளைகளையும் செப்பேடுகளில் பொறித்து வழங்கியுள்ள 
னர் . அவை எழுதப் பெற்ற செப்புத் தகடுகளை ஒரு கம்பியால் 
இணைத்து அதன் மீது தங்கள் இலச்சினையைப் பொறித்து அவற்றை 
வழங்கியுள்ளனர் . இராசராசப் பேரரசனின் லீடன் பட்டயம் 
இருபத்தொரு செப்புத் 

செப்புத் தகடுகளையும் முதலாம் இராசேந்திர 
சோழனின் திருவாலங்காட்டுப் பட்டயம் முப்பத்தொரு செப்பத் 
தகடுகளையும் கொண்டனவாயுள்ளன . இராசராசனின் பெரிய 
லீடன் பட்டயம் எனப்படும் ஆனை மங்கலச் செப்பேடுகள் அக் 
காலத்திய சமுதாய வரலாற்றையும் சமூக நிலையையும் அறிந்து 
கொள்ளத் துணை செய்கின்றன . வடமொழியிலும் தமிழிலுமாக 


பிற்காலச் சோழப் பேரரசின் வரலாற்று மூலங்கள் 


103 


வரையப் பெற்றுள்ள முதலாம் இராசேந்திர சோழனின் திருவாலங் 
காட்டுச் செப்பேடுகளிலிருந்து சங்க காலம் முதல் ஆட்சி செய்த 
சோழ மன்னர்களின் பெயர்ப்பட்டியலை ஓரளவிற்குக் கால 
வரன்முறைப்படி அறிந்து கொள்ள முடிகின்றது . முதலாம் 
இராசேந்திரனின் கரந்தைச் செப்பேடுகள் , இராசராசப் 
பேரரசனின் ஆட்சியைப் படம்பிடித்துக் காட்டுகின்றன . எனவே , 
பிற்காலச்சோழர் வரலாற்றை அறிந்துகொள்ளுதற்குச் செப் 
பேடுகள் பெரிதும் துணை புரிகின்றன . 


கல்வெட்டுகள் , செப்பேடுகளையடுத்து , நினைவுச் சின்னங் 
களும் , ( கோயில்களும் நினைவு மண்டபங்களூம் ) 

சோழர் 
வரலாற்றை அறிதற்கான முக்கியமான கருவியாயுள்ளன . அக் 
காலத்தே கட்டப்பெற்ற கோயில்களும் , சிற்ப வேலைகளுடன் 
கூடிய கோயில் மண்டபங்களும் , கோபுரங்களும் மிகச் சிறந்த 
வரலாற்றுக் கருவூலங்களாக உள்ளன . இராசராசப் பேரரசனால் 
எடுக்கப்பெற்ற தஞ்சைப் பெருவுடையார் கோயில் அவன் தன் 
வரலாற்றை அறிதற்குத் துணையாயுள்ள தொல்பொருள் சின்னங் 
களுள் முதலிடம் பெறுவதாகும் . அவன் காலந்தேயிருந்த அரச 
குடும்பத்தினரும் , அரசியல் , அதிகாரிகளும் , படைத்தலைவர்களும் 
குறு நில மன்னர்களும் , கட்டியுள்ள கோயில்களும் ஓரளவிற்கு 
துணையாயுள்ளன . அதனுடன் அவை நமக்கு ஆர்வத்தை உண் 
டாக்குவனவாகவும் உள்ளன . கோயில்களில் அமைந்துள்ள 
விமானங்களும் , அவற்றிலுள்ள சிற்பவேலைப் பாடுகளும் சோழப் 
பேரரசர்களின் கலையுணர்வையும் கற்பனைத் திறனையும் உணர்த்து 
வனவாயுள்ளன . கோயில் சுவர்களிலும் தூண் அடிப் பீடங்களிலும் 
படிகளிலும் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகள் அக்காலத்திய 
வரலாற்று ஏடுகளாக அமைந்து விளங்குகின்றன . கோயில்களே 
கல்வி நிலையங்களாகவும் கலைக்கூடங்களாகவும் சமுதாய நிலையங் 
களாகவும் பணியாற்றி வந்தன என்பதை அங்குள்ள சாசனங் 
களே நமக்குத் தெளிவுறுத்துகின்றன . எனினும் அக்காலத்திய 
மன்னர்கள் குறு நில மன்னர்கள் போன்றோர் வாழ்ந்த அரண்மனை 
களின் அடையாளங்களோ கோட்டை மதில்களின் சிதைவுகளோ 
இதுகாறுங் கிடைக்காதது பெரிதும் வருந்துதற்குரியதேயாம் . 
ஒருகால் எதிர்காலத்தில் நடத்தப்பெறும் அரிய அகழ்வராய்ச்சி 
களின் பயனாக அவற்றுள் ஒரு சிலவேனும் கிடைக்குமாயின் 
அவை சிறந்த வரலாற்றுக் கருவூலங்களாகத் துணைபுரியலாம் . 
அவற்றின் விளைவாகப் பலபுதிய செய்திகள் கிடைத்து , சோழர் 
வரலாற்றிலே புதிய திருப்பங்களும் ஏற்படலாம் . பிற்காலச் 
சோழர் காலத்திலிருந்தே கோயில்கள் யாவும் சரிவரப் பாதுக் 
காக்கப்பட்டு வந்தனவெனினும் கட்டடக்கலை , 

சிற்பக்கலை 


104 


சோழர் வரலாறு 


போன்றவற்றிலான ஆய்வுகள் முறையாகவும் செம்மை பெறவும் 
நடைபெறவில்லை என்பது வருந்தத்தக்கது . மேலும் , நினைவுச் 
சின்னங்கள் தக்கவகையில் பாதுகாக்கப்படவில்லையென்பதையும் 
அவைபற்றி ஆய்வு நிகழ்த்தவில்லை என்பதையும் நாம் ஒப்புக் 
கொள்ளத்தான் வேண்டும் . பூமியின் மேலுள்ள நினைவுச் 
சின்னங்களே போற்றிப்பாதுகாக்கப்படாதபோது அவை பற்றி 
ஆய்வு நடத்தாதபோது , பூமிக்கடியிலுள்ள சின்னங்கள் ( புதை 
பொருள்கள் ) கண்டுபிடிக்கப்படாமையும் காப்பாற்றப்படாமையும் 
வியப்புக்குரியதொன்றன்றே ! 

கல்வெட்டுகள் , செப்பேடுகள் , கோயில்கள் ஆகியவை ஒரு 
நாட்டின் வரலாற்றை அறிதற்குத் துணை செய்வதைப் போலவே 
அந்நாட்டு மன்னர்கள் அவ்வப்போது வெளியிட்ட நாணயங் 
களும் துணைசெய்வனவாயுள்ளன . இந்திய நாட்டு வரலாற்றில் 
கட்டடக்கலை , சிற்பக் கலைக்கு அடுத்தப்படியாக முக்கியத்துவம் 
பெறும் நாணயக்கலை தென்னிந்திய வரலாற்றைப் பொறுத்தவரை 
தக்க பயன் தரக்கூடிய வகையில் இல்லையென்றோ கூறவேண்டும் . 
ரோமானிய நாணயங்களின் கண்டுபிடிப்பும் மதுரைச் சுல்தான் 
களின் நாணயங்களும் நன்கு ஆராயப்பட்டதன் விளைவாகச் 
சிறந்த பயன் கிட்டியுள்ளது . சோழப் பேரரசின் உச்ச நிலையில் 
பொன் , வெள்ளி , செம்பு நாணயங்கள் 

நாணயங்கள் வெளியிடப்பட்டன . 
பொன் , வெள்ளி நாணயங்கள் அருகிக் கிடைத்தாலும் பல திறப் 
பட்ட செம்பு நாணயங்கள் அடிக்கடி கண்டெடுக்கப்படுகின்றன . 
விசயாலய சோழனின் வழிவந்த மன்னருள் உத்தம சோழ 
னுடைய ஆட்சிக் காலந்தொடங்கி வெளியிடப்பட்டுள்ள பொன் , 
வெள்ளி , செம்பு நாணயங்கள் நமக்குக் கிடைக்கின்றன . 

இராசராசப் பேரரசன் வழங்கிய காசுகள் மிகச் சிறப்பு 
வாய்ந்தவை . அவை இருவகைப்பட்டவை . புலி , இணைக்கயல் , 
வில் ஆகிய மூன்று சின்னங்களும் அவற்றின் கீழ் ஸ்ரீராஜராஜ 
சோழ என்று நாகரி எழுத்தில் பொறிக்கப்பட்டிருப்பவை ஒரு 
வகையாகும் . ஒரு பக்கத்தில் ஈழ மனிதனின் நின்ற வடிவமும் 
மறு பக்கத்தில் ஈழ மனிதனின் அமர்ந்த வடிவமும் அதன்கீழ் 
ஸ்ரீராஜராஜன் என நாகரி எழுத்தில் பொறிக்கப் பெற்றுள்ளவை 
மற்றொருவகைக் காசாகும் . இதனை ஈழக்காசு என்பர் . இதன் 
பொருள் ஈழ நாட்டில் ( இலங்கையில் ) வழங்கப்பட்ட காசு என்ப 
தாகும் . நெடுங்காலமாகவே , ஈழத்திற்கும் தமிழகத்திற்கும் 
தொடர்பிருந்து வந்ததோடு , முதலாம் இராசராசன் காலத்தே , 
இலங்கைத் தீவின் வடபகுதி முழுவதும் அவன் ஆட்சியின் கீழ் 
இருந்ததென்பதையே இவை சுட்டிக் காட்டுகின்றன . கல்வெட்டு 
களில் இராசராசன் காசு , இராசராசன் மாடை எனும் இரு 


பிற்காலச் சோழப் பேரரசின் வரலாற்று மூலங்கள் 


105 


வகை நாணயங்கள் குறிக்கப்படுகின்றன . இவற்றிற்குப் பொதுப் 
பெயர் பொன் என்பதாகும் . மாடை என்பது ஒரு கழஞ்சு 
எடையுள்ளதும் ஒன்பதரை மாற்றுடையதுமாக இருந்த ஒரு 
பொன் நாணயமாகும் . ஈழக் காசுகள் அரைக் கழஞ்சு எடையும் , 
மாடையைப் போன்ற மாற்றும் உடைய நாணயமாகும் . இராச 
ராசன் காலத்தில் ஒரு கழஞ்சு எடை உள்ளதும் , அரைக்கழஞ்சு 
எடையுள்ளதுமான இருவகை வெள்ளி நாணயங்கள் வழக்கில் 
இருந்திருக்கின்றன . சோழ நாராயணன் என்ற பெயருடன் 
காணப்படும் வெள்ளி நாணயம் இராசராசனுடையதாயிருக்கலாம் 
எனச் சர் வால்டர் எலியட்டும் , டாக்டர் ஹுல்ஷம் ( Hultzeh ) 
கருதுகின்றனர். தஞ்சைப் பெரிய கோயிலில் உள்ள கல்வெட்டு 
களில் அக்கம் என்ற ஒருவகை நாணயம் குறிக்கப்படுகிறது 
எனினும் அது பற்றிய விவரம் ஏதும் அறியக் கூடவில்லை . 


ஒரு நாட்டின் . வரலாற்றை அறிதற்குரிய மூலங்களுள் , 
முதன்மை வாய்ந்ததாயுள்ளது இலக்கியமாகும் எனக்கருதலாம் . 
ஆனால் , நம் நாட்டைப் பொறுத்தவரை இது பெரும்பாலும் தேடிக் 
கண்டுபிடிக்க வேண்டியதாகவே உள்ளது . பழங்கால இந்தியா 
வைப்பற்றி அறிந்து கொள்ளுதற்கான இலக்கியங்கள் எவையும் 
கிடைக்கவில்லை . கிடைக்கக்கூடிய 

சில நூல்களும் 

எங்கு 
எப்போது , யாரால் இயற்றப்பட்டது என்பதை அறிந்து கொள் 
வதற்கில்லை , இந்தியப் பண்பாட்டை அறிந்து கொள்ளுதற்குத் 
துணை செய்யும் என்றெண்ணப்படும் இராமயண பாரத நூல்கள் 
எவ்வெப்போதோ யார் யாராலோ எந்தந்த அளவிற்கோ திருத் 
தங்கள் செய்யப்பட்டுள்ளன . எனவே , நாட்டு வரலாற்றை 
அறிதற்கு அவை ஒரு சிறிதும் துணைபுரியவில்லை . 

யாரால் 
எப்போது ஏற்பட்டது எனக் கூறக்கூடிய ஒரு சில நூல்களும் 
கருத்தை நேரடியாகச் சொல்லாமல் பழக்கமான வருணனைப் 
பகுதிகளைக் கொண்டதாகவே உள்ளன . 


சோழப் பேரரசரின் காலத்தில் தான் இலக்கிய , சமய மறு 
மலர்ச்சி ஏற்பட்டதெனலாம் . அக் காலத்தேதான் நம்பியாண்டார் 
நம்பிகள் சைவத்திரு முறைகளைத் தொகுத்தமைத்தார் . கி.பி. 
12 ஆம் நூற்றாண்டில் இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தவராகிய 
சேக்கிழார் பெரிய புராணம் எனப்படும் திருத் தொண்டர் 
புராணத்தை இயற்றினார் . நாலாயிரத்திவ்விய பிரபந்தமும் 
இவ்வகையில் மிக்க பயனுடையதாகும் . புத்தமித்திரர் இயற்றிய 
வீரச்சோழியமும் , ஒட்டக் கூத்தர் இயற்றிய குலோத்துங்கன் 
பிள்ளைத் தமிழ் , மூவருலா போன்றவையும் , இராசராசன் காலத்த 
வராகிய நம்பியாண்டார் நம்பிகள் இயற்றியதாகப் பதினோராம் 


106 


சோழர் வரலாறு 


திருமுறையில் சேர்க்கப் பெற்றுள்ள பத்துச் சிற்றிலக்கியங்களும் 
சோழர் வரலாற்றை அறிதற்கு ஒருவாறு துணை புரியக் கூடியன 
வாம் . 

முதலாம் குலோத்துங்கனின் கலிங்க வெற்றியைப் 
பாராட்டும் நூலாகிய கலிங்கத்துப் பரணியை இயற்றியவர் சயங் 
கொண்டார் . இந்த நூலில் ‘ இராசபாரம்பாரியம் என்ற ஒரு 
பகுதி உள்ளது . அதில் சங்ககாலக் சோழர் தொடங்கி பிற்காலச் 
சோழ மன்னர் வரையுள்ள அரசர்களின் சிறப்பையும் அவர்களின் 
வரிசை முறையையும் காணலாம் . 


இறுதியாக சோழர் வரலாற்றை அறிதற்கு உதவுவன பிற 
நாட்டார் குறிப்புகளாகும் . சோழமன்னர் தம் வரலாற்றை 
வரன்முறையாக அறிதற்கு இவை பயன் படாமற் போயினும் 
அக்காலத் தமிழ் மக்களின் சமுதாய நிலையையும் நீதி நிர்வாக 
முறையையும் அறிந்துகொள்ள முடிகின்றது . சீன வரலாற்றுக் 
குறிப்பேடுகள் இவ் வகையில் பெரிதும் பயன் படத்தக்கன 
வாயுள்ளன . சோழர் வரலாற்றை அறிதற்குக் கிடைத்துள்ள 
மூலங்கள் இவையேயாம் . 


7. சங்ககாலச் சோழர்க்குப்பின் 
விசயாலயன் காலம் வரை 


ஏதும் 


பாண்டிய மன்னரால் போற்றி வளர்க்கப்பட்ட மதுரைத் 
தமிழ்ச் சங்கம் கி.பி. மூன்றாம் நூற்றாண்டின் இறுதியில் முடி 
வெய்தியதென்பது சில அறிஞர் கருத்தாகும் . எனவே , சங்க 
நூல்களில் பேசப்படும் சோழ மன்னர்கள் கி.பி. மூன்றாம் நூற்றாண் 
டிற்கு முன் சோழ நாட்டில் ஆட்சி செய்தோராவர் . சங்க நூல் 
களால் அறியப்படும் அவர்தம் வரலாறுகளும் மிகவும் சுருக்க 
மாகவே உள்ளன . இச்சங்க காலச் சோழ மன்னர்க்குப்பின் 
கி.பி. 9 ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் ஆட்சி தொடங்கிய 
சோழன் விசயாலயன் காலம் வரையுள்ள ஏறக்குறைய ஆறு 
நூற்றாண்டு காலத்திற்குச் 

காலத்திற்குச் சோழ மன்னரைப் பற்றி 
அறியக்கூடவில்லை . எனவே , 

நூற்றாண்டுக் 
காலமும் சோழ மன்னர் வரலாற்றில் இருண்ட காலமாகவே 
கொள்ளப்படுகிறது . இந்த இருண்ட காலத்திலும் சிலவாக 
உள்ள இலக்கியங்களிலும் சாசனங்களிலும் அச்சோழ மன்னர் 
மரபினரைப்பற்றிய சிற்சில குறிப்புகள் கிடைக்கின்றன . மேலும் 
சோழரின் முக்கியமான , பலம் பொருந்திய எதிரிகளாயிருந்த 
பாண்டியர் தெற்கிலும் , பல்லவர் வடக்கிலும் உயர்நிலையெய்தி 
யிருந்தனர் என்பதும் , இச்சோழ மரபினர் அவர்தம் ஆதரவைப் 
பெற்று , அவ்விரு பரம்பரையினருக்கும் அடங்கிய குறு நில மன்ன 
ராகவும் பெருநிலக்கிழாராகவும் தானைத்தலைவராகவும் இருந்து 
வந்தனர் என்பதும் தெரிகின்றது . இவ்வாறு நடப்பது இந்திய 
அரச பரம்பரையினர்க்குப் புதிதன்று . இராட்டிரகூடர்களின் 
ஆட்சிக்காலத்தில் மேலைச்சாளுக்கியரும் , இராசராசன் வேங்கி 
நாட்டைவென்று கொண்டது 

முதல் முதற் குலோத்துங்கன் 
சோழப் பேரரசனாகும் வரை உள்ள காலத்தில் கீழைச் சாளுக்கிய 
ரும் , மாமன்னன் இராசராசனால் சோழப்பேரரசு விரிவடைந்த 
காலத்தே பாண்டியரும் , பல்லவரும் , கங்கரும் , பாணரும் இதே 
போன்ற 

நிலையையடைந்தமையும் தக்க சான்றாகும் . பழைய 
வரலாறுகள் மறைந்து விடுவதும் மிகச்சிறந்த நிலையிலிருந்த 
பேரரசர் மரபுகள் இடைக்காலத்தே வலிகுன்றி வாடி வருந்தி 
மறைந்து வாழ்தலும் 

பின்னர் அவர்க்குரிய நற்காலம் 


108 


சோழர் வரலாறு 


வந்தவுடனே முன்போலவே ஆட்சி யெய்திச் சிறப்பதும் வரலாறு 
கண்ட உண்மைகளேயாம் . பிற்காலச்சோழர் குடியை நிலை நிறுத்த 
அடிகோலிய சோழன் விசாயலயனும் அத்தகைய எளிய நிலையி 
லிருந்துதான் படிப்படியாக வளர்ந்துபேரரசனான் என்பதும் நினைவு 
கூர்தற்குரியதாம் . 


இனி , அக்காலப் பகுதியில் தமிழகத்தில் நிகழ்ந்தவற்றை 
ஆராய்ந்து இச்சோழ மரபினர் நிலையை இயன்றவரை தெரிந்து 
கொள்ள வேண்டுவது இன்றியமையாததாகும் . கி.பி. நான்கு 
ஐந்து , ஆறாம் நூற்றாண்டுகளில் நம் தமிழகம் களப்பிரர் என்பாரது 
பிடியில் சிக்குண்டு நல்லரசின்றி 

நல்லரசின்றி நலிவுற்றதுதென்பது பல 
ஆதாரங்களால் அறியக்கிடக்கின்றது . பாண்டியர்களுடைய 
வேள்விக்குடிச் செப்பேடுகளும் பல்லவர் செப்பேடுகளும் , வழி 
முறை அறியப்படாத களப்பிரர் என்பவர்களைப் பற்றியும் , 
அவர்கள் வருகையால்தான் தமிழக அரசியல் - தமிழ்மன்னர் 
ஆட்சி- நிலைகுலைந்ததென்பது பற்றியும் , கி.பி. 6 ஆம் நூற்றாண் 
டிறுதியில் அவர்தம் வீழ்ச்சிக்குப் பின்னரே பல்லவர் , பாண்டியர் , 
தலையெடுக்க முடிந்ததென்றும் கூறுகின்றன . இக்களப்பிரரது 
நாட்டைச் சூரையாடுதல் போன்ற கொடுஞ்செயல்களால் தாம் 
சோழர் முதலாயினார் வலுவிழந்து அரசிழந்தனர் எனத் தெரி 
ஆயின் , 

இக்களப்பிரர்கள் தங்களுக்குள்ளாகவே 
ஒருவருக்கொருவர் பகை கொண்டு போரிட்டு வீழ்ச்சியடைந் 
தனர் எனவும் தெரிகின்றது . பாண்டியரும் பல்லவரும் களப்பிரர் 
கொடுமையிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு முன் போலத் 
தனியரசு செலுத்தத் தொடங்கினாலும் சோழர் வலிவிழந்தவ 
ராகவே இருந்தனர் . அதனால் பல்லவ பாண்டியர்க்கடங்கியே 
வாழ்ந்தனரெனத் தெரிகின்றது . களப்பிரர்கள் உட்பகை 
காரணமாக வீழ்ச்சியடைந்த பின்னரே சோழ மன்னர்கள் 
தலையெடுக்கலாயினர் . ஒரு சிலர் களப்பிரர் என்போர் கங்கர் 
எனவும் அவர் மிகச் சிறு காலமே தமிழகத்தில் ஆட்சி புரிந்தன 
ரனவும் கருதுகின்றனர் . ஆனால் , இதை ஒப்புக் கொள்வதற்குப் 
போதிய சான்றுகளில்லை . 


கின்றது . 


களப்பிரர்கள் தமிழ் நாட்டில் ஆட்சி செய்தமைபற்றிப் 
புத்ததத்தருடைய நூல்களிலிருந்து தெளிவாக அறிய முடிகிறது . 
ஆயினும் , அவர் காலத்தை வரையறை செய்வது அவ்வளவு 
எளிதாயில்லை . இவர் புத்தகோசர் காலத்தவர் என்று துணி 
தற்கும் ஆதாரம் ஏதும் இல்லை . இருவர்தம் நூல்களில் ஒன்றி 
லேனும் இதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை . 

பௌத்த 
தர்மத்தைப் பயிலுதற்காக இலங்கை சென்ற இருவருள் புத்த 


சங்ககாலச் சோழர்க்குப்பின் விசயாலயன் காலம் வரை 


109 


தத்தரே முதலாமவர் எனத் தெரிகிறது . எவ்வாறாயினும் , இவர் 
தமிழக வரலாற்றின் ஒளி மிக்க காலமாகிய சங்க காலத்திற்குப் 
பின்னுள்ள இருண்ட 

காலத்தே வந்தவரென்பது உறுதி . 
புத்ததத்தர் தாமியற்றிய அபிதம்மாவதாரத்து 

இறுதியில் 
காவிரிப் பூம்பட்டினத்தின் சிறப்பை வெகுவாகப் புகழ்ந்துள்ள 
அவர் அப்பட்டினத்தின் ஒரு பகுதியைக் கடல் கொண்டு போய் 
விட்டதாகவும் கூறியுள்ளார் . 

கண்ணதாசன் என்பவரால் 
கட்டப்பெற்ற மிகப் பெரியதொரு பௌத்தப் பள்ளியில் தாம் 
சில காலம் தங்கியிருந்ததாகவும் , அக்காலத்தே அவர்தம் சீடருள் 
ஒருவராகிய சுமதியின் வேண்டுகோளுக்கிணங்கவே அந்நூலை 
இயற்றியதாகவும் கூறியுள்ளார் . 

கூறியுள்ளார் . அது போன்றே அவரியற்றிய 
‘ விநயவி நிச்சய என்ற நூலின் இறுதியில் காவிரிக் கரையி 
லிருந்த பூதமங்கலம் என்னும் ஊரில் வேணுதாசனால் நிறுவப் 
பெற்ற மிக அழகியதொரு பௌத்தப் பள்ளியில் தங்கியிருந்த 
போது , புத்தசீகா என்பவருக்காக அந்நூலை இயற்றியதாகக் கூறி 
யுள்ளார் . மேலும் , களப்பிரர் குலத்தவனான அச்சுதவிக் கந்தன் 
காலத்தே அதை எழுதியதாகவும் கூறுகிறார் . இவனே சேர , 
சோழ , பாண்டிய மன்னரைத் தளையிட்டதாக இலக்கியங்கள் 
கூறும் அச்சுதனாக இருத்தல் வேண்டும் . ( தமிழ் நாவலர் சரிதை 
154-157 ) எவ்வாறாயினும் களப்பிரர் எனப்படுவோர் கலி அரசர் 
வமிசத்தைச் சேர்ந்தவர் என்பதும் பிரமதேய நடைமுறைகளில் 
தலையிட்டுப் பாழ்படுத்தியவரென்பதும் வேள்விக் குடிச்செப்பேடு 
களால் தெரிய வருகிறது . வந்தேறிகளாகிய இவர்களுக்கும் பொது 
மக்களுக்கும் நல்லுறவு இல்லை என்பதும் அவ்வேடுகளாலேயே 
தெரிய வருகின்றது . அச்சுதகளப்பிரர் ஆட்சிமுடிந்த கொஞ்ச 
காலத்திற்குப் பிறகு பல்லவ பாண்டியர்கள் தங்கள் முன்னைய உயர் 
நிலையை அடைந்து ஆட்சி புரிந்தனர் . ஆயின் , சோழர்கள் 
தங்களை விடுவித்துக்கொள்ள முடியாமல் , குறு நில மன்னராகவும் , 
பெருநிலக் கிழாராகவும் , தானைத்தலைவராகவும் , பல்லவ பாண்டிய 
ருடைய ஆதரவைப்பெற்று அவர்கட்கு அடங்கியவராக ஆட்சி 
செய்து வந்தனர் . எனினும் , தங்களுடைய சுதந்திர ஆட்சியை 
நிறுவி உயர்வடையக் கூடிய நற்காலத்தை எதிர்நோக்கியிருந் 
தனர் . தெற்கிலும் வடக்கிலும் மேலோங்கியிருந்த பாண்டிய 
பல்லவர்கள் சோழர்களுக்குத் தொல்லை கொடுக்காததுடன் , அக் 
குலத்து வந்த இளவரசிகளை மணம்செய்து கொண்டதுமன் றி 
விரும்பிய இளவரசர்கட்குத் தானைத்தலைவர் போன்ற பல உயர் 
பதவிகளையும் கொடுத்தனர் . 

சோழர்கள் வலிகுன்றி வாழ்ந்த காலத்தில் உறையூரைத் தலை 
நகராகக்கொண்டு ஆட்சி செய்த சோழமன்னன் ஒருவனைப்பற்றிய 

மணிமேகலை : 25 : 194-204 


1 


110 


சோழர் வரலாறு 


செய்தி சேக்கிழாரியற்றிய திருத்தொண்டர் புராணமாகிய பெரிய 
புராணத்தில் 

குறிப்பிடப்படுகிறது . வலிமிக்க புகழ்ச்சோழன் 
என்னும் பெயருடைய அம்மன்னனுக்குக் கொங்கரும் குடகரும் 
திறைசெலுத்தி வந்தனர் . ஒருகால் போரிற்கொன்று கொணரப் 
பட்டபகைவர் தலைகளுள் சிறிய சடையையுடைய தலை ஒன்றைக் 
கண்டு தன்வீரர் சிவனடியார் ஒருவரைக் கொன்று விட்டதாக 
எண்ணி வருந்தித் தீக்குளித்து மாய்ந்தான் . இவனுடைய 
காலம் கி.பி. 400 க்கும் 600 க்கும் இடைப்பட்டதாகலாம் எனத் 
துணிவர் டாக்டர் . மா . இராசமாணிக்கனார் இதைத் திட்ட 
வட்டமாகக் கருதுவதற்கில்லை . 


2 


8 . 


நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் என்று சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளாற் பாரட்டப் 

பெற்ற 

பாண்டியன் 
அரிகேசரி மாறவர்மனின் ( கி.பி. 610-670 ) மனைவி மங்கை 
யர்க்கரசியர் , மணிமுடிச்சோழன் என்ற சோழ மன்னனின் 
மகளாவாள் . 


5 


6 


கி.பி. 8 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சுந்தர மூர்த்தி 
சுவாமிகள் சேரமான் பெருமாள் நாயனாருடன் மதுரை சென்ற 
போது அவர்களைப் பாண்டியனும் அவன் மருகன் சோழ இளவரச 
னும் வரவேற்றதாகச் சேக்கிழார் கூறுவார் . 7 பின்னர் , சுந்தர 
மூர்த்திகள் , திருப்ரங்குன்றப் பெருமானை வணங்கிப் 

பாடிய 
பதிகத்தில் சேர , சோழ , பாண்டியராகிய மூவேந்தர் முன்னே 
பாடியதாகக் கூறியுள்ளார் . இங்குக் குறிக்கப்படும் மூவேந்தர் , 
சேரமான் பெருமாள் நாயனாரும் , சோழ இளவரசனும் , கி.பி. 
7 ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் கி.பி. 8 ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்திலும் மதுரையிலிருந்து ஆட்சி செய்த பாண்டியன் 
கோச்சடையன் ரணதீரன் என்பதும் ஒப்புக்கொள்ளக் கூடியவை . 


சைவ சமய குரவருள் ஒருவராகிய திருநாவுக்கரசு அடிகள் , 
காவிரியின் தென்பாலுள்ள பழையாறை வடதளிப் பெருமானை 


2 


3 


4 . 


5 


. 


பெரியபுராணம் 41 : 38 
பெரியபுராணம் ஆராய்ச்சி பக்கம் 333 
திருத்தொண்டத் தொகை 8 
பாண்டியர் செப்பேடுகள் பத்து பக்கம் XII 
பெரிய புராணம் . 28 ; 658-670 திருஞான சம்பந்தர் திருவாலவாய் 
பதிகம் 1 
திருஞான சம்பந்தர் திருவாவார் பதிப்பகம் () கழற்றறிவார் புராணம் 
91-92 
சுந்தரர் , திருப்பரங்குன்றப்பதிகம் 11 


1 


8 


சங்ககாலச் சோழர்க்குப்பின் விசயாலயன் காலம்வரை 


111 


வணங்கச் 


9 


வணங்கச் சென்றார் . அங்குள்ள சமணர்கள் இறைவனை மறைத்து 
வைத்தமைக் கண்டு மனம் வருந்தினர் . இதனைக் கேள்வியுற்ற 
அரசன் அடிகளின் இன்னலைப் போக்கி , வடதளிப் பெருமானை 

செய்தனன் . பின்னர் இறைவனுக்குச் சிறந்த 
விமானம் ஒன்றும் எடுப்பித்து நாள் வழிபாட்டிற்கு வேண்டும் 
நிவந்தங்களும் ஏற்படுத்தினான் . அம்மன்னன் அடிகள் கால 
மாகிய கி.பி. 7 ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பழையாறையில் 
இருந்த சோழர் மரபினனாகிய ஒரு குறு நில மன்னன் எனத் 
தெரிகிறது . அங்குப் பண்டைக்காலச் சோழ வேந்தரது அரண் 
மனையிருந்த இடம் இன்றும் சோழன் மாளிகை என்ற பெயரால் 
ஒரு தனி ஊராகவே விளங்குகின்றது . இது கும்ப கோணத்திற்குத் 
தென் மேற்கில் உள்ளது . 

பிற்காலத்தே ஆட்சி 

ஆட்சி எய்திய 
விசயாலயன் மரபினர் இந்நகரைத் தமக்குரிய இரண்டாவது 
தலை நகராகக் கொண்டமையும் கருதற்குரியதாம் . கி.பி. பத்து 
பதினென்றாம் நூற்றாண்டுகளில் சோழ அரசர் குடும்பத்தினருள் 
சிலர் அங்குத் தங்கி வாழ்ந்திருந்தனர் என்பதும் கல்வெட்டு 
களால் அறியப்படுகின்றது .1 ° 


சைவ 


வைணவ 


களைத் 


சமய நூல்கள் இக்காலச் சோழ மன்னர்களைப்பற்றி 
அறிதற்குத் துணைசெய்வது போலவே வைணவ சமய நூல்களும் 
துணை புரிகின்றன . 

சமய நூல்களாகிய திவ்யசூரி 
சரிதையும் , குரு பரம்பரைப் பிரபாவமும் சில முக்கியச் செய்தி 

தெரிவிக்கின்றன . தொண்டரடிப்பொடி ஆழ்வாரைக் 
கவர்ந்த தேவதேவி என்ற கணிகை உறையூரிலுள்ள சோழன் 
அவைக் களத்திலிருந்து வந்த போதுதான் முதன் முதலாக 
ஆழ்வாரைக் கண்டார் . அரங்கநாதரைத் தவிர வேறு மனிதனை 
மணந்து கொள்ள மாட்டேன் என்றிருந்த புகழ் பெற்ற உறையூர் 
நாச்சியார் , உறையூரிலிருந்து அரசு செலுத்திய தர்மவர்மன் என்ற 
சூரியகுல - சோழகுல மன்னனின் மகளாவாள் . திருமங்கை 
ஆழ்வார் , முதன் முதலில் ஒரு சோழ மன்னனது தானைத் 
தலைவனாகவே தம் வாழ்க்கையைத் தொடங்கினார் என்பது கருதத் 
தக்கது . இவைகளை நோக்குங்கால் இச் செய்திகளெல்லாம் 
பரம்பரைக் கதைகளாக வழங்கி வந்து பிற்காலத்தே இலக்கி 
யத்தில் 

பெற்றன என்றே தெரிகிறது . எனினும் 
இவற்றுள் கூறப்பெறுவனவற்றுள் பெரும்பாலன , வரலாற்றுக் 
காலவரையறையுடன் ஒத்து வருவதால் உண்மையென்றே 
கொள்ளத் தக்கனவாம் . 


இடம் 


பெரியபுராணம் , திருநாவுக்கரசர் புராணம் செய்யுள் 294-299 
S. I. I. Vol . III No. 205 


112 


சோழர் வரலாறு 


ஆட்சியில் 


மேலும் திருவேங்கடத்தைச் சேர்ந்த திருச்சானூர் கோயிற் 
பெருமானுக்குப் பல்லவ வேந்தனாகிய நந்திவர்மனுடைய 

சோழநாட்டுச் சோழனார் உலகப்பெருமனார் திரு 
விளக்கு வைத்து அதற்கு முதற்பொருளாக முப்பது கழஞ்சுபொன் 
நிவந்தமாக ஏற்படுத்தியுள்ளார் . இஃ அவ்வூர்க்கல்வெட் 
டொன்றால் அறியப்படுகிறது . இவன் கி.பி. 8 ஆம் நூற்றாண் 
டிறுதியிலும் , 9 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் வாழ்ந்தி 
ருந்த சோழர்குலக் குறு நில மன்னனாவான் . 


ஃது 


11 


14 


பல்லவர் செப்பேடுகளிலிருந்தும் அக்காலத்திய சோழரைப் 
பற்றிய சிற்சில செய்திகளைத் தெரிந்துகொள்கிறோம் . வேலூர்ப் 
பாளையம் செப்பேடுகள் கி.பி. 4 ஆம் நூற்றாண்டின் இறுதி அல்லது 
5 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஆட்சிசெலுத்திய புத்தவர்மன் 
சோழர் படையாகிய பெருங்கடலுக்கு வடவைக் கனலாக விளங் 
கினான் என்று கூறுகிறது . 12 அதே வேலூர்ப்பாளையம் செப்பேடு 
களிலிருந்து கி.பி. 831- ல் குமாரங்குசன் என்ற பெயருடைய சோழ 
மன்னன் இருந்தான் என்பது தெரியவருகிறது . 

13 சிம்மவிஷ்ணு 
என்ற பல்லவமன்னன் ( சுமார் கி.பி. 575-600 ) காவிரியால் வளஞ் 
செய்ய பெறும் சோழ நாட்டைக் கைப்பற்றியதாகத் தெரிகிறது . 
மகேந்திரவர்மன் ( சுமார் கி.பி. 600-630 ) சோழநாட்டைத் தன் 
ஆட்சிக்குட் படுத்தியதில் மகிழ்வுற்றான் . திருச்சிராப்பள்ளி 
மலையில் காணப்படும் அவன்றன் கல்வெட்டுகள் , அவனைச் சோழ 
நாட்டின் முடி மன்னனாகப் 

போற்றுகின்றன . 

15 பரமேசுவர 
வர்மனின் கூவம் செப்பேடுகள் அவ்வரசன் கைப்பற்றிய நாடு 
களுள் ஒன்றாகச் சோழநாட்டைக் குறிப்பிடுகின்றன . 
சாளுக்கிய விக்கிரமாதித்தனுடைய கத்வெல் பட்டயம் ( கி.பி. 
674 ) அவன் தமிழகத்தில் பெற்ற பெருவெற்றிக்குப் பின்னர் 
காவிரியின் தென்கரையிலுள்ள சோழர் தலைநகரமாகிய உறை 
யூரில் தங்கியிருந்தானெனக் கூறுகிறது . 


17 


குமாராங்குசன் என்ற சோழ மன்னன் ஒருவன் இருந்தான் 
என்பது தெள்ளாறெறிந்த நந்திவர்மனின் வேலூர்ப் பாளையச் 


11 


12 


S. I. I. Vol . XII No. 43 
S. I. I. Vol . II P.L.508 
S. I. I. Vol , 7. 98 


18 


1 S 


S. I. I. Vol . 2 16-17 
S. I : 1. Vol1 . 33 . 

S. I. I. Vol . I. page 151.Vol . 11 14-15 
1.1 E. I. Vol . 10 page 103 


1 


சங்ககாலச் சோழர்க்குப்பின் விசயாலயன் காலம்வரை 


113 


செப்பேடுகளால் தெரியவருகின்றது . அச் செப்பேடுகளில் நந்தி 
வர்மனது ஆட்சியாண்டு குறிக்கப்பட்ட பிறகே பிற செய்திகள் 
கூறப்படுவதால் அச்சோழ மன்னன் நந்திவர்மனுக்கடங்கிய ஒரு 
சிற்றரசனாக வாழ்ந்திருத்தல் வேண்டும் எனத் தெரிகிறது . கி.பி. 
9 ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் கும்பகோணத்தருகே 
நடைபெற்ற ஒரு பெரும் போரில் பாண்டியன் சீமாரன் சீவல்லபன் 
பரசக்கர கோலாகலன் என்பான் தன்னுடன் போரிட்ட சோழன் , 
பல்லவன் , கங்க அரசன் 

கங்க அரசன் ஆகியோரை வென்றதாகச் சின்ன 
மனூர்ச் செப்பேடுகள் கூறுகின்றன . " " இவன் பொத்தப்பி குலத்துச் 
சோழனான சீகண்டன் மகள் அக்கள நிம்மடியை மணஞ்செய்து 
கொண்டான் . அவன் வயிற்றுப்பிறந்த பராந்தக வீரநாராயணனே 
தளவாய்ப்புரச் செப்பேட்டை வழங்கியவன் ஆவான் . அவன் கி.பி. 
9ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்ததாகத் தெரிகின்றது . 
இந்தக் காலத்தில் பாண்டிய மன்னர்கள் வழங்கிய செப்பேடுகளும் 
கல்வெட்டுகளும் சோழநாட்டையும் சோழமன்னரையும் குறிப்பிடு 
கின்றன . கோச்சடையன் ரணதீரன் ( கி.பி. 670 - 710 ) என்னும் 
பாண்டிய மன்னன் சோழநாட்டின் 

ஒரு பகுதியைக் கைக் 
கொண்டதோடு ‘ செம்பியன் , சோழன் என்னும் பட்டப் பெயர் 
களையும் சூட்டிக்கொண்டதாகவும் , வேள்விக்குடிச் செப்பேடுகளி 
லிருந்து தெரிய வருகிறது . மாறஞ் சடையன் என்னும் பாண்டிய 
மன்னன் சந்திர குலத்திற்கும் சூரிய குலத்திற்கும் திலகம் போன் 
றவன் என்று அவனது திருச்சிராப்பள்ளிக் கல்வெட்டுக் கூறுகிறது . 
இத்தகைய கல்வெட்டுகள் செப்பேடுகள் கூறுகின்ற சோழமன்னர் 
பற்றிய செய்திகளை ஆய்ந்து காணுங்கால் , கி.பி. மூன்றாம் , ஒன்ப 
தாம் நூற்றாண்டுகட்கிடையே சோழமன்னர் வலிகுன்றிக் குறு நில 
மன்னராகவும் பெருநிலக் கிழாராகவும் பல்லவ பாண்டியர் ஆதரவு 
பெற்று வாழ்ந்திருந்தனரேயன்றி முற்றிலுமாக அழிந்து போக 
வில்லையென்பது தெளிவாம் . பூம்புகாரைக் கடல் கொண்ட பிறகு 
உறையூரே சோழர் 

தலை நகரமாயிற்று. அதுவே பல்லவ 
சாளுக்கியர் செப்பேடுகளில் உரகபுரம் எனக் குறிக்கப்படுவ 
தாகும் . உறையூரும் பகைவரால் பற்றிக்கொள்ளப்பட்ட 
பின்னரே கும்பகோணத்திற்குத் தென்மேற்கில் இக்காலத்தே 
சோழன் மாளிகை என்றழைக்கப்படும் அன்றைய பழையாறையில் 
வாழ்ந்துவரலாயினர் . 

இனிக் கடப்பை , கர்நூல் மாவட்டங்களில் அதே காலத்தில் 
வாழ்ந்திருந்த தெலுங்கச் சோழர் என்பாரைப் பற்றியும் தெரிந்து 
கொள்வது தேவையேயாகும் . 


S.1.1 . Vol 1 No : 98 
S. 1.1 . Vol II No ; 206 


19 


சோ , வ .-- 8 . 


114 . 


சோழர் வரலாறு 


எனக 


தெலுங்கச்சோழர்கள் 

கி.பி. ஏழாம் நூற்றாண்டின் இடைப்இபகுதியில் தென்னிந்தி 
யாவில் சுற்றுப் பயணம் செய்த சீனப் பயணியான யுவான்சுவாங் 
தம் பயணக் குறிப்பில் சு - லியா என்ற ஒரு நாட்டைப்பற்றியும் 
அங்கு ஆட்சி செலுத்திய அரசு வமிசத்தைப் பற்றியும் எழுதி 
யுள்ளார் . அவர்தம் பயணக் குறிப்புகளை ஆராய்ந்த அறிஞர் 
கன்னிங்ஹாம் அந்நாடு இப்போதைய கர்நூல் மாவட்டப் 
பகுதியாய் இருக்கலாம் க் 

கருதுகிறார் . 20 

இவ்வரசர்கள் 
தாங்கள் கரிகாலனின் வழிவந்தவர்கள் என்று கூறிக் கொள் 
கின்றனர் . கடப்பை மாவட்டத்தில் கிடைத்துள்ள பல கல் 
வெட்டுகள் இவ்வரசர்களின் ஆட்சியைப்பற்றி உறுதிப்படுத்து 
கின்றன . 21 மேலும் சோழரது பெயரைக்கொண்டு , நான்கு 
தலைமுறை ஆட்சி செய்த மன்னர்களைப் பற்றிக் கூறும் இரு செப் 
பேடுகளும் கிடைத்துள்ளன . இவர்களால் ஆட்சி செய்யப்பெற்ற 
பகுதி ரேனாடு ஏழாயிரம் என்றழைக்கப்பட்டது . இப்பகுதி 
கடப்பை , கர்நூல் மாவட்டங்களில் பாயும் குண்டேறு ஆற்றின் 
இரு கரையோரமாகவும் இருந்த பகுதி எனத் தெரிகிறது . 22 
இச்சாசனங்கள் 

எழுதப்பட்டுள்ள எழுத்துகளின் வடிவங்களை 
ஆராயும் போது , அவை கி.பி. எட்டாம் நூற்றாண்டிற்கு முற் 
பட்டவையாகவே காணப்படுகின்றன . ஏழாம் நூற்றாண்டைச் 
சேர்ந்தவை என முடிவு செய்யப்படும் . மாலேபாடு செப்பேடு 
களின் காலத்தையே இவை சார்ந்தவை என்று கொள்ளக் 
கூடியதாயுள்ளது . 23 இம்மன்னர்கள் கூறிக் கொண்ட பட்டங் 
களைப் பார்க்கும் போது இவர்கள் பல்லவர்களுடனும் , சாளுக்கியர் 
களுடனும் நெருங்கிய அரசியல் தொடர்பு வைத்திருந்தவர்கள் 
என்பதும் புலனாகிறது . இவர்கள் சுதந்திர ஆட்சி செலுத்தியவர் 
களாகவே தெரிகிறது . எனினும் பக்கத்திலிருந்த வல்லரசுகளின் 
ஆதிக்கத்தை மறைமுகமாகவாவது ஏற்றுக் கொள்ள வேண்டிய 
சூழ்நிலையும் இருந்தது . இவர்களுடைய முத்திரை புலியாகவில்லை ; 
பிடரியையும் பின்புறம் உயர்த்திய வாலையும் உடைய சிங்கமே 
யாகும் என்பது மாலேபாடு செப்பேடுகளால் தெரியவருகிறது . 
இது விஷ்ணு குண்டின்களுடையவும் , பல்வர்களுடையவும் , 
இலச்சினை போன்றுள்ளது கருதற்குரியது . மேலும் , பௌத்த 
சமய அடிப்படையில் அமைந்திருக்கலாம் என்றும் எண்ணக் 
கூடியதாயுள்ளது . 


.0 


Watterns , Vol . II pp . 225 and 341 . 
21 Rangachari Cd . Nos . 309 , 318 , 350 ctc . 

E. I. P. 343 ; XXVII p . 258 P , 248 
E. 1. XXVII Maleadu Flates 


22 


2 . 


சங்ககாலச் சோழர்க்குப்பின் விசயாலயன் காலம்வரை 


115 


நந்திவர்மன் ( காசியப கோத்திரம் ) 


சிம்மவிஷ்ணு 


சந்தர நந்தா 


தனஞ்சயவர்மன் 


சோழ மகாராஜா 
மகேந்திர - விக்கிரம 
வர்மன் - முதித 
சிலாக்ஷர , நவராம , 

கேரள 
பாண்டியர்க்கிறை 


குணமுதித 


புண்ணிய குமரன் 
போர்முகராமன் 
மார்த்தவசித்த , 
மதனவிலாச 
முதலியன 


இதுவே மாலேபாடு செப்பேடுகளால் அறியப்படும் ரேனாண்டுச் 
சோழர்களின் மரபு வழியாகும் . கடப்பை மாவட்டத்தில் கிடைத் 
துள்ள கல்வெட்டொன்று மேற்கூறப்பட்ட தனஞ்செயனைப் பற்றி 
அறிந்து கொள்ளத் துணையாயுள்ளது . 


மகாராஜா என்னும் மன்னனுடைய சாசனங்கள் பல கிடைத் 
துள்ளன . ஆயினும் , அவற்றுள் ஒன்று கூட அவன் ஆட்சியைப் 
பற்றிய விவரங்களைத்தரவில்லை . இவன் பெற்றுள்ள பல பட்டங் 
களுள் ஒன் றிற்குக்கூடக் காரணம் அறியக்கூடவில்லை . 
புண்ணிய குமாரனின் பிருதிவி வல்லபன் என்ற பட்டத்தைக் 
கொண்டும் வசந்த - போறி - சோழ மகாதேவி என்ற அவன் 
பட்டத்தரசியின் பெயரைக் கொண்டும் அவன் சாளுக்கிய மன்ன 
ருடன் தொடர்பு கொண்டிருந்திருக்கவேண்டுமென்பது புலனா 
கின்றது . மேலும் பல்லவ சாளுக்கியப்போர்களில் இம் மன்னர்கள் 
முக்கியப் பங்கேற்றனர் என்பதும் தெளிவாகிறது . சோழ மகாரா 
ஜாதிராஜ விக்கிரமாதித்திய சத்தியாதித்திய மன்னனும் சோழ 
மகாதேவி என்றதாயும் , மேற்கண்ட மரபுவழிப் பட்டியலில் இடம் 
பெறவில்லையாயினும் இம்மன்னனே ரேனாண்டு 7000 என்ற பகுதி 
யுடன் சித்தி 1000 என்ற பகுதியையும் ஆட்சி செய்த சிறந்த 
அரசனாவான் . மூன்றாம் நந்திவர்ம பல்லவனின் ஆறாம் ஆட்சி 
யாண்டைச் சேர்ந்த வேலூர்ப் பாளையம் செப்பேடுகள் சோழ 


116 


சோழர் வரலாறு 


மகாராஜா குமாராங்குசன் என்பானைப் பற்றிக் கூறுகிறது . புதிய 
சான்றுகள் ஏதும் கிடைத்தாலன்றி இம்மன்னர்களைப் பற்றி உறுதி 
பெற ஒன்றும் கூறவியலாது . எவ்வாறாயினும் , இக் குறுநில 
மன்னர்கள் பழைய சோழ மன்னர் மரபைச் சேர்ந்தவர்கள் என்று 
மட்டும் தெரியவருகிறது . 


8. விசயாலய சோழன் 

( கி.பி. 846-881 ) 


இருண்ட காலப்பகுதியில் இருந்த சோழரைப் பற்றிப் பல பழங் 
கதைகள் தோன்றலாயின . வடநாட்டு அரசர்குலப் பிரிவுக்கேற்ப , 
சோழர் சூரிய குலத்தவர் என்ற கதையும் தோன்றலாயிற்று . 
அடுத்துத் தோன்றிய கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் சோழரை 
மனுவின் குலத்தில் வந்தவரெனவும் , சூரிய குலத்தவரெனவும் 
காசியப , கோத்திரத்தவரெனவும் கூறுகின்றன . 

2 சோழர் 
மரபின் தோற்றம்பற்றிக் கன்னியாகுமரிக் கல்வெட்டு ஒரு புராணக் 
கதையையே உருவாக்கியுள்ளது . சோழவர்மன் என்பானோரரசன் 
வேட்டைக்குச் சென்றபோது , இரசனிகரன் என்னும் அரக்கன் 
புள்ளிமான் வேடங்கொண்டு வந்ததாகவும் , அரசன் அதனை 
விரட்டிச்சென்று கொன்றதாகவும் , பின்னர்க் காவிரியில் நீராடிய 
அவன் அங்குப் பார்ப்பனர் யாரையும் காணாததால் தவத்தில் 
சிறந்த பார்ப்பனர் பலரை வடநாட்டிலிருந்து கொணர்ந்து குடி 
யேற்றிக் காட்டையழித்து வளங்கொழிக்கும் நாடாக்கினான் 
எனவும் , அவன்வழி வந்தோரே சோழர் ’ என்போர் எனவும் அக் 
கல்வெட்டுக் கூறுகிறது . அந்த மரபில் வந்த 

மன்னருள் 
ஒருவனே காந்தமன் எனவும் , அவனே காவிரியை மண் 
ணுலகிற் கொணர்ந்தோன் எனவும் கூறும் புராணக் கதைகளும் 
தோன்றலாயின. கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் நூல் 
களிலும் இடம் பெற்றதனாலேயே இவையாவும் உண்மையெனக் 
கொள்ளுதற்கில்லை ; பொதுவாக அக்கால மக்கள் மன நிலையை 
அறிதற்குப் பயன்படலாம் . 


. 


8 


4 


சோழநாடு பல்லவராலும் , பாண்டியராலும் பகிர்ந்து 
கொள்ளப் பட்டமையும் , சோழர் அவர்கட்கு அடங்கிய சிற்றரசரா 
யிருந்தமையும் முன்னர்க் கண்டோம் . பல்லவர்களும் சாளுக்கி 


1 


மணிமேகலை பதிகம் . 9-12 
2 அன்பில் செப்பேடு , திருவாலங்காட்டுச்செப்பேடு முதலியன . 
3 T. A. S. III. S. 1. 1. III . intro p . p . 4.5 

E. I. Vel . XVIII p.p , 26ff . 
4 மணிமேகலை பதிகம்வரி 9-12 , 


118 


சோழர் வரலாறு 


யர்களும் ஓயாது போரில் ஈடுபட்டிருந்தமையின் இருவரும் வலி 
குன்றியவராயினர் . இச்சமயத்தில் கி.பி. 8 ஆம் நூற்றாண்டின் 
இடைப்பகுதியில் இராட்டிரகூடர்கள், சாளுக்கியரை வென்று , 
அவர்தம் நாட்டையும் கைப்பற்றிக் கொண்டனர் . எனவே 
இராட்டிரகூடருக்கும் பல்லவருக்கும் இடையே போர்கள் நிகழ 
லாயின . இச் சமயத்தைப் பயன்படுத்திக் கொண்டு பாண்டியர்கள் 
பல்லவப் பேரரசின் தென்பகுதியைக் கைப்பற்றித் தங்கள் 
ஆட்சிக்குட்படுத்திக் கொண்டனர் . அக்காலத்தில் சோழ 
மண்டலத்தின் தென்பகுதியைக் கொடும்பாளூர் வேளிர்களும் , 
மேற்பகுதியை முத்தரையர்களும் கீழ்ப் பகுதியைப் பழையாறை 
யிலிருந்த சோழ மரபினரும் ஆண்டு வந்தனர் எனக் கருதப்படு 
கிறது . சோழ மரபினர் கொடும்பாளூர் வேளிர் மரபினருடன் 
திருமண உறவு கொண்டதன் காரணமாக மிக நெருங்கிய தொடர் 
புடையவர்களாகவும் இருந்தனர் . 


5 


இத்தகைய சோழர் குடியில் கி.பி. 9 ஆம் நூற்றாண்டின் 
இடையில் தோன்றிய விசயாலயன் என்னும் மன்னன் ஒருவன் 
ஆட்சி செய்யத் தொடங்கினான் . இவனே பிற்காலச் சோழப் 
பேரரசுக்கு அடிகோலியவன் ஆவான் . இவன் முதல் முதலில் 
தஞ்சைப் பகுதியை ஆண்டு வந்த முத்தரையர்களை வென்று 
தஞ்சையைத் தன் தலைநகராக்கிக் கொண்டான் . 

கொண்டான் . இதனைத் 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் புலப்படுத்துகின்றன . ஆயின் , 
இவனே தஞ்சை மாநகரைப் புதிதாக அமைத்தான் என்று கூறும் 
கன்னியாகுமரிக் கல்வெட்டின் செய்தி உண்மையாயிருக்க முடியா 
தென்பதை , கி.பி. 8 ஆம் நூற்றாண்டில் எழுந்த செந்தலைக் கல் 
வெட்டுகள் விசயாலயனுக்குப் பல ஆண்டுகள் முன்னரே தஞ்சை 
மா நகர் சிறப்புடன் இருந்ததென்பதைக் கூறுவதால் அறிந்து 
கொள்ள முடிகின்றது . மேலும் , கி.பி. 8 ஆம் நூற்றாண்டிலேயே 
முத்தரையர் தஞ்சைக் கோன் எனவும் , தஞ்சை நற்புகழாளன் 
எனவும் கல்வெட்டுகளில் குறிக்கப் பெற்றிருப்பதும் இதனை நன்கு 
வலியுறுத்தல் காணலாம் . ஒருகால் , இவன் முத்தரையரிட 
மிருந்து வென்றுகொண்ட தஞ்சை நகரைத் திருத்தியும் புதுப் 
பித்தும் சிறப்புற அமைத்திருக்கலாம் எனத் தெரிகின்றது . 


இம் முத்தரையர் என்பார் இன்றைய தஞ்சை , திருச்சி , நகரங் 
களுக்குக்கிடைப்பட்ட நாட்டின் பகுதியைப் பல்லவர்க்கடங்கிய 
குறுநில மன்னராக ஆண்டு வந்தவர் ஆவார் ; இந் நாளில் 
செந்தலை என வழங்கும் சந்திரலேகைச் சதுர்வேதி மங்கலத்தி 


5 S.II. Vol . III No. 205 


விசயாலய சோழன் 


119 


லிருந்து ஆட்சி செய்தனர் . தஞ்சையை அடுத்துள்ள வல்லமும் 
இவர்களுடைய தலை நகராயிருந்திருக்க வேண்டுமென்பதும் தெரி 
கின்றது . அவர்கள் பகாப்பிடுகு , பெரும்பிடுகு , மாற்பிடுகு , 
விடேல் விடுகு முதலிய பல்லவர்க்குரிய பட்டங்களைத் தரித்திருந் 
தமையின் , இவர்கள் பல்லவர்க்குத் திறை கொடுத்து , அவர்க்கீழ் 
அடங்கிய சிற்றரசராயிருந்தனரெனத் தெரிகின்றது . இதனைச் 
செந்தலைக் கல்வெட்டுகளும் உறுதி செய்கின்றன . இவர் 
களுடைய வள்ளன்மை போன்றவற்றைப் பழந்தமிழ் நூல்களுள் 
ஒன்றாகிய நாலடியார் தெளிவுறுத்துகின்றது. மேலும் இவர்கள் 
பல்லவர்களுக்குத் துணையாகிப் பாண்டியரைப் புறங்கண்டனரென் 
பதையும் அச் செந்தலைக் கல்வெட்டுகளே தெரிவிக்கின்றன . 


ஒன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத் திருந்த பழையாறை 
விசயாலய சோழன் அப்போதிருந்த முத்தரைய மன்னனைத் 
தாக்கி வென்று , தஞ்சையைக் கைக் கொண்டு ஆட்சி செய்யத் 
தொடங்கினான் . முத்தரையரிடம் திரை பெற்று வந்த பல்லவரும் 
இக்காலத்தே இவர்க்குத் துணை செய்யாதொழிந்தனர் போலும் . 
சில நூற்றாண்டுகளாகப் புகழ் குன்றித் தாழ்ந்த நிலையிலிருந்த 
சோழப் பேரரசை மீண்டும் நிலை நிறுத்தி உயர் நிலை அடையச் 
செய்தற்கான கால்கோள் விழாவாக முத்தரையரை வென்ற இவ் 
வெற்றி அமைந்ததென்பதே வரலாற்றாராய்ச்சியாளர் கொள்ளும் 
முடிவாகும் . 


இனி , இவ் விசயாலயன் மரபு யாதென்பதை அறிந்துகொள்ள 
வேண்டின் இவன்றன் வழியினரான பிற்காலச் சோழ மன்னர் 
ஆட்சிக் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அன்பில் , ஆனைமங்கலம் , 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகளும் , கன்னியாகுமரிக் கல்வெட்டும் 
அக்கருத்தைத் தெளிபடுத்துவதைக் காணலாம் . அவையாவும் , 
கடைச் சங்க காலத்திற் புகழுடன் விளங்கிய பெருநற்கிள்ளி , 
கரிகாலன் , செங்கணான் , நல்லடி போன்ற சோழ அரசர்களின் 
வழி வந்தவனே இவ் விசயாலயன் என உறுதிப் படுத்துகின்றன . 
இச்செப்பேடுகளும் கல்வெட்டும் கூறும் கருத்துகள் முற்றிலும் 
புனைந்துரை எனத் தள்ளி விடற்குரியனவல்லவாதலின் , பிற்காலச் 
சோழ மரபினர் சங்ககாலச் சோழர் வழி வந்தவரேயென்பது 


6 


Epi . Ind . Vol XIII pp . 142 & 143 . 
7 Epi . Ind . Vol XIII No : 10 . 


8 


நாலடியார் செய்யுள் 200 , 


120 


சோழர் வரலாறு 


ஒருதலை . இடைக்கால இலக்கியங்களாகிய கலிங்கத்துப் பரணி 
யும் , மூவருலாவும் இதனை வலியுறுத்தல் காணலாம் : 


அக்காலத்தில் சோழ மண்டலத்தை அரசு புரிந்த சோழ 
மன்னர்கள் , இராசகேசரி , பரகேசரி என்னும் பட்டப் பெயர்களை 
மாறி மாறிப் பெற்றிருந்தனர் . இவ்வாறான பெயரைப் பட்ட 
மேற்கும் அரசர் மட்டுமே வழங்கினர் என்பதும் நினைவிலிருத்தற் 
குரியதாம் . அதனால் யாருக்குப்பின் யார் பட்டம் எய்தினர் 
என்பதை எளிதாகவும் 

எளிதாகவும் உறுதியாகவும் தெரிந்துகொள்ளலாம் . 
இவ்வாறே பாண்டிய மன்னரும் மாறவர்மன் , சடையவர்மன் 
என்னும் சிறப்புப் பெயர்களை மாறி மாறிப் பெற்றிருந்தனர் 
என்பதும் இங்கு நினைவு கூர்தற்குரியதாம் . இதனை அவர்தம் 
கல்வெட்டுகளே தெரிவிப்பனவாம் . இவனது ஆட்சிக் காலம் 
பற்றி ஆராய்ச்சியாளருள் சிறு வேறுபாடு காணப்படுகிறது . 
இவன்றன் ஆட்சிக் காலம் கி.பி. 846 முதல் 881 வரை என்பாரும் , 
கி.பி. 850 க்கு முன்னும் கி.பி. 871 வரை என்பாரும் கி.பி. 850 
முதல் கி.பி. 871 வரை என்பாருமாக மூவகைக் கருத்தினர் உளர் . 
விசயாலயனின் ஆட்சித் தொடக்கத்தைத் தெளிவுறுத்தக் கூடிய 
கல்வெட்டோ செப்பேடோ இல்லாததால் இந்த ஆண்டுதான் 
என வரையறை செய்தற்கியலாமலுள்ளது . ஆயின் , ஆட்சி 
ஆண்டின் முடிவு பற்றி இருவேறு கருத்துகள் உள . இவன் கி.பி. 
871 - ல் தன் மகனான முதலாம் ஆதித்தனை இளவரசனாக்கித் தானும் 
உடனிருந்து அலுவல்களைக் கவனித்து வந்தான் . இவன் கி.பி. 
881 - ல் இயற்கையெய்தினான் என்பதை எல்லா வரலாற்று 
ஆசிரியர்களும் ஒப்புக் கொள்கின்றனர் . அதனால் அவன் 
இறக்குந் துணையும் உள்ள காலப் பகுதியை அவனது ஆட்சிக் 
காலம் எனவே கொள்வர் சிலர் . ஆயின் கி.பி. 871 - ல் இவன் 
தன் மகனுக்கு இளவரசுப் பட்டம் கட்டி வைத்து விட்டதால் 
இவன் ஆட்சி கி.பி. 871 - ல் முடிந்ததெனவே கொள்ளுவர் வேறு 
சிலர் . இக் கொள்கை வேறுபாடே , அவன்றன் ஆட்சியாண்டில் 
கொள்ளப்படும் மாறுபாட்டிற்குக் காரணமாம் . !இனி விசயால 
யனின் ஆட்சிக் காலத்தை வரையறை செய்தற்கு , இவன் 
மகன் வயிற்றுப் பேரனும் இவன் மகன் முதலாம் ஆதித்தனுக்குப் 
பிறகு பட்டம் எய்தினவனும் ஆகிய முதல் பராந்தக சோழன் 
ஆட்சியிலிருந்து கணக்கிடுவது கொஞ்சம் எளிதாகவும் பொருத்த 
மாகவும் தெரிகிறது . மேலை நாட்டு வரலாற்றாசிரியரான கீல் ஹார்ன் 

கலிங்கத்துப் பரணி பாடல்கள் 197-200 
விக்கிரம சோழனுலா வரிகள் 25-32 
குலோத்துங்க சேழானுலா வரிகள் 35-46 
இராசராச சோழனுலா வரிகள் 29-40 


9 


விசயாலய சோழன் 


121 


கி.பி. 907 ஆம் ஆண்டு ஜனவரி 15 ஆம் நாளுக்கும் , ஜுலை 25 ஆம் 
நாளுக்கும் இடையில் முதற் பராந்தக சோழன் முடிதரித்து அரச 
னானான் எனக் கூறியுள்ளார் . ° பராந்தகனின் பல கல்வெட்டு 
களிலும் காணப்படும் வான நூற் கொள்கையிலிருந்தே இந்த 
ஆண்டு கணக்கிடப்படுவதால் இதில் பிழையிருத்தற்கியலாது . 


திருக்கழுக்குன்றத்தில் கிடைத்துள்ள கல்வெட்டு ஒன்று 
கி.பி. 894 அல்லது 895 - ல் ஏற்பட்ட சூரிய கிரகணத்தைக் குறிப் 
பிடுகின்றது . அதே கல்வெட்டு , இராசகேசரி என்றே கல்வெட்டு 
களிற் குறிக்கப்பெறும் . முதலாம் ஆதித்தனின் 241 ஆம் ஆட்சி 
யாண்டில் அக்கல்வெட்டுத் தோன்றியது என்றும் குறிப்பதால் 
முதலாம் ஆதித்தன் கி.பி. 870 அல்லது 871 - ல் பட்டமெய்தினான் 
என்பதும் முதற் பராந்தகன் ஆட்சிக்கு வந்த கி.பி. 907 வரையும் 
ஆட்சி செய்திருந்தான் என்பதும் தெளிவாம் . 


11 


12 


விசயாலயன் ஏறத்தாழ முப்பத்தைந்தாண்டுகள் 

ஆட்சி 
செய் திருக்கலாமெனத் தெரிகின்றது . எனினும் இத்தகைய 
நீண்ட இவனுடைய ஆட்சிக் காலத்தில் நடந்தவற்றை அறிந்து 
கொள்ளுதற்கான கருவிகள் இல்லை . பிற்காலச் சோழப்பேரரசுக்கு 
வித் திட்டவன் இவனே . ஆதலின் இவன் பெரும்பாலும் தன் 
வாழ்நாள் முழுவதும் , தன்னாட்டை அடுத்திருந்த சிற்றரசர் 
பேரரசர்களோடு போர் புரிவதிலேயே கழித்திருக்க வேண்டும் 
எனத்தெரிகிறது . கடைச் சங்ககாலச் சோழ மன்னனாகிய 
சோழன் செங்கணானுக்கும் , கி.பி. 9 ஆம் நூற்றாண்டின் இறுதி 
யிலிருந்த முதல் ஆதித்த சோழனுக்கும் , இடையில் மார்பில் 
தொண்ணுற்றாறு புண்கொண்ட சோழமன்னன் ஒருவன் இருந்த 
தாக மூவருலாவும் சங்கரசோழன் உலாவும் கூறுகின்றன . 
நூல்களாற் குறிக்கப்பெறும் சோழன் , தம் நிலையில் தாழ்ந்து 
குறு நில மன்னராயிருந்த சோழரைப் பேரரசராக்கத் திட்டமிட்டுச் 
சோழப்பேரரசுக்கு அடிகோலிய விசயாலயனேயாவான் என்பதில் 
ஐயம் சிறிதுமில்லை . தன்னரசைப் பெருக்குதற்கெனத் தன் 
னாட்சிக்காலம் முழுவதும் போரிட்ட இவனே தொண்ணூற்றாறு 
புண்சுமந்த புரவலன் என்பதில் பிழை ஏதும் இல்லை . இவன் 


13 


10 


11 


Ep . Ind . Vol VIII , p . 

260 
Epi. Ind . Vol . XIX No 12 . 
Annual Report on South Indian Epigraphy for 1908-09 Page 86, Ias . 

No : 447 of 1917 
1. விக்கிரம சோழனுலா 27-32 
2. குலோத்துங்க சோழனுலா 38-44 
3. இராசராச சோழனுலா 35-40 


122 


சோழர் வரலாறு 


இவ்வாறு கடும்போர்புரிந்து வெற்றிபல கண்டதன் காரணமாகவே 
இவன் விசயாலயன் என்ற சிறப்புப் செயரைப் பெற்றிருக்கக் 
கூடும் எனத் துணிதற்கும் இடமுளது . இவன் மேற்கொண்ட 
போர்கள் எல்லாவற்றிலும் வெற்றியடைந்ததின் காரணமாக 
வெற்றித் தெய்வமாகிய துர்க்கைக்கு ( கொற்றவை ) இவன் 
தஞ்சைமா நகரத்தில் 

ஒரு கோயில் 

எடுப்பித்ததாகவும் அத் 
துர்க்கையின் பெயர் நிசும்ப சூதனி எனவும் திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகள் கூறுகின்றன . ஆயின் , தற்காலத் தஞ்சை 
நகரில் அக்கோயில் யாண்டுளதென்பதை ஆறியுமாறில்லை . 


கி.பி. 854 - ல் பாண்டியன் பரசக்கர கோலாகலனுக்கும் 
பல்லவன் நிருபதுங்கவர்மனுக்குமிடையே குடமூக்கில் பெரும் 
போர் ஒன்று நடைபெற்றதெனச்சின்னமனூர்ச் செப்பேடுகள் கூறு 
கின்றன . அப்போரில் பல்லவர் , சோழர் , கங்கர் , மகதர் . முதலா 
னோரைப் பாண்டிய மன்னன் வென்று புறங்காட்டியோடச் 
செய்ததாகவும் அச்செப்பேடுகள் புகழ்ந்து கூறுகின்றன . இச் 
செய்தி நிருபதுங்க வர்மப் பல்லவனது வரக்கூர்ச் செப்பேட்டிலும் 
கூறப்பட்டுள்ளது . இப் போரில் கலந்து கொண்ட சோழன் 
விசயாலயன் என்பது தோற்றம் . இப்போர் நிகழ்ச்சியை எண் 
ணுங்கால் பாண்டியர் கைப்பற்றியிருந்த சோழநாட்டின் தென் 
பகுதியை , மீட்டுக் கொள்வதற்காகப் பல்லவர் துணையுடன் 
விசயாலயன் செய்த முயற்சியே ஆதல் வேண்டும் . இம் முயற்சி 
யில் அவன் அப்போது வெற்றி பெறவில்லையாயினும் , பின்னர் 
கி.பி. 862 ஆம் ஆண்டில் அரிசிலாற்றங்கரையில் நடைபெற்ற 
போரில் 

நிருபதுங்கவர்மனும் இலங்கையரசனாகிய இரண்டாம் 
சேனனும் சேர்ந்து போர் புரிந்து பாண்டிய மன்னனாகிய பரசக்கர 
கோலாகலனைத் தோற்றோடச் செய்தனர் . 15 இதிலும் 
விசயாலயன் பல்லவன் பக்கம் சேர்ந்து போர் 

செய்திருக்க 
வேண்டும் . அரிசிற்கரைப் போரில் வெற்றிப் பெற்ற நிருபதுங்க 
வர்மனது கல்வெட்டுகள் கண்டியூர் , கோவிலடி , லால்குடி , 
முதலாயன ஊர்களில் இது முதற் கொண்டு காணப்படுவதால் 
பாண்டியரிடமிருந்த சோழ நாட்டுப் பகுதியைப் பல்லவன் கைப் 
பற்றிக் கொண்டானென்பது உறுதியாகின்றது . 


இப்போருக்குப் பின்னர் மாறவர்மன் பரசக்கர கோலாகலன் 
இறக்கவே அவன் மகன் இரண்டாம் வரகுண வர்மன் ஆட்சி 
எய்தினான் . அவனுக்குத் தன் தந்தை இழந்த சோழ நாட்டுப் 


14 


15 


S. I. I . Vol. III No 205 Verse . 
S. I. I. Vol . II Part V No. 98. Postscript Pp . 514-516 . E. I. XIII 
No. 2 . 


விசயாலய சோழன் 


123 


வட 


பகுதியைத்தான் கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணம் உண்டாக 
அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுத் தக்க காலத்தை எதிர் 
நோக்கி இருந்தான் . சோழ மண்டலத்தின் ஒரு பகுதியை ஆட்சி 
செய்து பெரும் போர் பல செய்து வெற்றி பெற்ற விசயாலயன் 
முதுமை எய்தி வலி குன்றியவனானான் . மேலும் சோழ மண்ட 
லத்தின் மற்றப் பகுதியை ஆண்டிருந்த நிருபதுங்கன் இறக்கவே 
அவன் மகன் அபராஜிதவர்மன் ஆட்சியை மேற்கொண்டான் . 
காலங் கருதியிருந்த வரகுண பாண்டியன் சோழ மண்டலப் 
பகுதியைக் கைப்பற்ற இதுவே தக்க தருணமென்றெண்ணிக் 
கி.பி. 880- ல் பெரும் படையுடன் சோணாட்டிற் புகுந்து காவிரியின் 

பாலதாகிய மண்ணி நாட்டின் நகரங்களுள் ஒன்றாகிய 
இடவையைத் தாக்கினான் . இங்கு நிகழ்ந்த போர் குறித்துத் 
தெளிவாக அறிதற்கில்லை . அக்காலத்தே இளவரசுப் பட்டத் 
துடன் 

ஆட்சி செய்த முதல் ஆதித்தன் தனித்து நின்று 
பாண்டியனின் பெரும் படையுடன் பொருவதென்பதும் இயன்ற 
தொன்றாகத் தெரியவில்லை. எனவே , பாண்டியர் படையெடுப்பி 
லிருந்து சோழ நாட்டைக் காப்பாற்ற வேண்டியது சோணாட்டின் 
மற்றப் பகுதியையாண்டிருந்த அபாரஜித வர்மனின் நீங்காக் 
கடமையாயிற்று . ஆகவே , பாண்டியனை எதிர்ப்பதற்குப் பல்லவன் 
தன் பெரும்படையுடன் புறப்பட்டான் . பல்லவனின் நண்பனாகிய 
கங்க நாட்டரசன் முதலாம் பிருதிவிபதியும் , தன் பெரும் படை 
யுடன் சோழ நாட்டிற்கு விரைந்தான் . சோழன் , பல்லவன் , 
கங்கன் ஆகிய மூவேந்தரும் சேர்ந்து கும்பகோணத்திற்கு வட 
மேற்கே மண்ணியாற்றின் வடகரையிலுள்ள திருப்புறம்பியத்தில் 
வரகுணனை எதிர்த்துப் போர் புரிந்தனர் . இருவர் படையிலும் 
பல்லாயிரவர் பொருது வீழ்ந்தனர் . கங்க மன்னனாகிய முதலாம் 
பிருதிவிபதி மிக்க வீரத்துடன் போர் புரிந்து , தன் நண்பனாகிய 
அபராஜித வர்மனுக்கு வெற்றி தேடித் தந்தான் . எனினும் 
அவன் இறுதியில் பட்டொழிந்தான் 16 கங்க மன்னனாகிய 
இரண்டாம் பிருதிவிபதியின் உதயேந்திரம் செப்பேடுகள் இதனைத் 
தெளிவு படுத்துகின்றன . ஆயினும் வரகுணன் சோழ நாட்டை 
விட்டு ஓடும் நிலையை அடைந்தான் . ஆதலின் ஆதித்தனும் 
அபராஜித வர்மனும் வெற்றி பெற்றனர் . இப்பெரும்போரில் 
அபராஜித வர்மன் வெற்றி பெற்றானாயினும் தன் படையில் பெரும் 
பகுதி அழிந்து விட்டது கண்டு , தனக்குரிய தொண்டை மண்டலத் 
தோடு , சோழ மண்டலத்தையும் பரிபாலிக்க இயலாதென் 
றெண்ணிச் சோழ மண்டலப் பகுதியை , 

போரில் தனக்கு 
உதவியாயிருந்த ஆதித்த சோழனுக்கே விட்டு விட்டானென்று 
எண்ண வேண்டியுளது . அபராஜிதவர்மன் காலத்துக் கல் 
16 S.I.I. Vol II P.387 


124 


சோழர் வரலாறு 


வெட்டுகள் , சோழ மண்டலத்தில் யாண்டுங் காணப்படாமையே 
இதனை நன்கு புலப்படுத்தும் . இத்திருப்புறம்பியப் பெரும் போரின் 
விளைவாக , பல்லவ , பாண்டிய அரசர்கள் வலி குன்றியவராயினர் . 
சோழர் பேரரசர்களாகிச் சோழ மண்டலம் முழுவதையும் ஆளும் 
பேறு பெற்றனர் . எனவே , இப்போர் தமிழக வரலாற்றிலேயே 
சிறந்த நிகழ்ச்சியாகும் . சோழப் பேரரசின் வரலாற்றில் மறத் 
தற்கு இயலாத ஒரு திருப்பு முனையாகவும் அமைந்து விட்டது . 
இதன் விளைவாகவே கி.பி. 880 - ல் பிற்காலச் சோழப் பேரரசு 
தோன்றியதென்பதும் நினைவு கூர்தற்குரியதாம் . இன்றும் அவ் 
வூரில் காணப்படும் முதற் பிருதிவிபதியின் நடு கற்கோயிலும் 
உதிரப்பட்டி என்ற பெயருடைய நிலப்பகுதியும் அன்று நடந்த 
பெரும் போரை நினைவுறுத்துவனவாக உள்ளன . 


[ 7 


புதுக்கோட்டை 

மாவட்டத்திலுள்ள நார்த்தா மலைக்குத் 
தென்மேற்கிலுள்ள குன்றொன்றில் ‘ விசயாலய சோழேச்சுரம் 
என்ற கற்கோயில் ஒன்றுள்ளது . அது விசயாலயனால் கட்டப் 
பட்டது என்பதில் ஐயமில்லை . சோழ நாட்டில் இவன் பெயரால் 
‘ விசயாலய சோழச் சதுர்வேதி மங்கலம் என்னும் ஊர் இருந்த 
தாகத் தஞ்சைப் பெரிய கோயிற் கல்வெட்டொன்றால் புலனாகிறது . 
மேலும் , இன்றுள்ள சோழியவளாகம் என்னும் ஊர் அக் 
காலத்தே ‘ விசயாலய நல்லூர் என்ற பெயருடன் நிலவியதாக 
ஒரு கல்வெட்டு உணர்த்துகின்றது . 19 காஞ்சிபுரம் சுசீந்திரம் 
போன்ற இடங்களில் கிடைத்துள்ள பரகேசரி என்ற தொடக்கத் 
தையுடைய சில கல்வெட்டுகள் இவ் விசயாலயனின் 
கல்வெட்டுகளே என அறிஞர் ஹல்ஷ் கருதுகிறார் : 2 0 இவற்றின் 
வாயிலாக இவன் றன் நாட்டின் பரப்பை ஒருவாறு நாம் அறிய 
முடிகின்றது . 


தன் வாழ்நாள் முழுவதும் போர் புரிந்து அப் போரிலெல்லாம் 
வெற்றி பெற்று வெற்றிப் புரவலன் என்று ஒட்டக்கூத்தராற் 
பாராட்டப் பெற்ற வெற்றி வேந்தனாகிய விசயாலயன் கி.பி. 881 - ல் 
இயற்கையெய்தினான் . முத்தரையரை வென்று தஞ்சையைக்கைக் 
கொண்ட சோழன் விசயாலயனின் வெற்றியே பாண்டியரையும் 
பல்லவரையும் நலிவித்து இந்திய வரலாற்றிலேயே சிறந்ததோர் 


18 


57 Inscriptions of the Pudukkottai state ( now Pudukkottai District 

No : 282 . 
S. I.1 . Vol II No 69 
122 of 1931-32 
( S. I.I. Vol . III p.17 Note 17 Epi Vol.V page 42 ) 


3 . 


விசாலய சோழன் 


125 


இடத்தைப் பெற்ற பிற்காலச் சோழப் பேரரசுக்கு அடிகோலிய 
தென்பதை அன்று அவ்வெற்றி வேந்தன் உணராவிட்டாலும் 
இன்று நாம் உணருகின்றோம் ; பாராட்டுகின்றோம் இவன்றன் 
பட்டத்தரசியைப் பற்றி நாம் ஒன்றும் அறிதற்கில்லையாயினும் , 
தன்னம்பிக்கை , பெருமுயற்சி , போர்த்திறன் , 

போர்த்திறன் , புகழ் முதலிய 
வற்றால் தந்தையையும் விஞ்சிய தனிமகன் ஆதித்தனைப் பற்றி 
முன்னரே அறிந்துள்ளோம் . அவன் 

கி . பி . 871- ல் இளவர 
சாக்கப் பெற்று அரசியலிற் பங்கேற்றதையும் நாம் அறிவோம் ; 
கல்வெட்டுகளும் இதனை உறுதி செய்கின்றன .21 


Ep . India Vol. XXVI p . 233 


9. முதலாம் ஆதித்த சோழன் 

( கி.பி .871 -907 ) 


பிற்காலச் சோழப் பேரரசுக்கு அடிகோலிய முதல்வனாகிய 
விசயாலயன் கி.பி. 871 ஆம் ஆண்டிலேயே தன் மகன் ஆதித்த 
னுக்கு இளவரசுப்பட்டங்கட்டி அரசு அலுவல்களிலும் , போரிலும் 
பங்கேற்கச் செய்தான் . எனவே , கி.பி. 881 - ல் விசயாலயன் 
இறந்த பின்னரே , இவன் முடிசூடி ஆட்சி மேற்கொண்டானாயினும் 
இவன் இளவரசுப் பட்டம் தரித்த கி.பி. 871 முதலே இவன் ஆட்சி 
செய்த காலமாகக் 

கொள்ளப் பெறுகிறது . இவன் தந்தை 
விசயாலயன் பரகேசரியாதலின் இவன் இராசகேசரி என்ற பட்டம் 
புனைந்து அரசாண்டான் . இவன் பெயர் குறிக்கப்படுமிடங் 
களிலெல்லாம் இராசகேசரி , இராசகேசரிவர்மன் என்றே குறிக்கப் 
படுவதைத் தவிர இயற்பெயரான ஆதித்தசோழன் என்பது 
யாண்டுங்குறிக்கப்பெறவில்லை என்பது கருதுவதற்குரியது . இவ் 
வரசனுக்குக் கோதண்டராமன் என்ற வேறொரு பெயரும் இருந்த 
தாகக் கன்னியாகுமரிக் கல்வெட்டுக் கூறுகிறது . 
முதலாகத் தொண்டை மண்டலத்தையும் , கொங்கு நாட்டையும் 
கங்கவாடியையும் வென்று கொண்டு தன் தந்தையால் தோற்று 
விக்கப்பட்ட சோழப்பேரரசை விரிவுபடுத்தினான் . 


7 


இவன் 


இவன் வென்றுகொண்ட நாடுகளுள் பல்லவர்குரிய 
தொண்டைமண்டலமே பெரிய நாடாகும் . எனவே , இவனுக்கும் 
இவன் காலத்தவனாகிய பல்லவ அபராஜிதவர்மனுக்கும் இருந்த 
தொடர்பையும் , நிகழ்ந்தபோர் , முடிவு ஆகியவற்றையும் 
தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் . இவன் பல்லவ மன்னனாகிய 
அபராஜிதவர் மனை வென்று தொண்டை மண்டலத்தைக் கைக் 
கொண்டான் 

திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் கூறு 

ஆதித்தனுக்கும் அபராஜிதவர்மனுக்கும் நடந்த 
போரில் யானைமீதிருந்து போர்புரிந்த அபராஜிதவர்மன் மீது 
ஆதித்தன் பாய்ந்து அவனைக்கொன்றான் என்று கன்னியாகுமரிக் 


என்று 


கின்றன . 


Travancore Archaeological series Vol . III No. 33 Verse . 55 
2 S.II. Vol . III No. 205. Verse 49 . 


முதலாம் ஆதித்த சோழன் 


127 


3 


கல்வெட்டுக் கூறுகிறது . எனினும் இப்போர் எங்கு எப்போது 
நடந்ததென்பதை அறியக்கூடவில்லை . ஆதித்தன் தொண்டை 
மண்டலத்தைக் கைப்பற்றிய பின்னர் அபராஜிதவர்மனைப் 
பற்றிய செய்தி ஏதுமே கிடைத்திலவாதலின் , அவன் கொல்லப் 
பட்டமை உண்மையாயிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . 
மேலும் , ஆதித்தனது 23 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் அவனுடைய 
கல்வெட்டுகள் தொண்டை மண்டலத்தில் காணப்படுவதும் 
அவன் தொண்டை மண்டலத்தை வென்று கொண்டமையை 
உறுதிப்படுத்துகின்றன . 


இக் கல்வெட்டுகளுள் செங்கற்பட்டு மாவட்டத்துள்ள திருக் 
கழுக்குன்றத்துக் கல்வெட்டும் திருமால்புரக் கல்வெட்டும் மேற் 
கூறியவற்றை உறுதிப்படுகின்றன . அவற்றுள் , திருக்கழுக் 
குன்றத்துச் சிவபெருமானுக்குப் பல்லவ மன்னனாகிய கந்த 
சிஷ்யனால் இறையிலி தேவதானமாக நிலம் கொடுக்கப் பெற்று 
அவன் பின் வந்த பல்லவ மன்னனாகிய வாதாபி கொண்ட 
நரசிங்கவர்மனால் புதுப்பிக்கப் பெற்றிருந்ததை , ஆதித்தன் , தான் 
தொண்டை மண்டலத்தைக் கைக்கொண்டே பின்னர் தன் 
27 ஆம் ஆட்சியாண்டில் உறுதி செய்ததைக்க கூறுவதே திருக் 
கழுக்குன்றத்துக் கல்வெட்டாகும் * இம்மன்னன் இவ்வாறு செய் 
ததற்குரிய காரணம்- தொண்டை மண்டல ஆட்சியில் ஏற்பட்ட 
மாறுதலே ; - பல்லவரிடமிருந்து அது சோழராட்சிக் குட்பட்டதே 
யாம் . ஆதித்தன் தன் ஆட்சியின் இருபத்தோராம் ஆண்டில் 
திருமால்புரத்திலுள்ள திருமாற்பேற்றிறைவனுக்குத் 
தானமாக நிலம் அளித்தான் என்றும் அதனை இவன் மகன் முதற் 
பராந்தக சோழன் தன் 4 ஆம் ஆட்சியாண்டில் இறையிலியாக , 
அரசாங்க வரிப் புத்தகத்தில் எழுதுவித்தான் என்றும் திருமால் 
புரக் கல்வெட்டுக் கூறுகிறது . ஆதலின் ஆதித்தனது 21 ஆம் 
ஆட்சியாண்டிற்கு முன்னரே தொண்டை மண்டலம் அவனால் 
வென்று 

கொள்ளப்பட்டதென்பது தெளிவாகிறது . மேலும் , 
அபராஜித வர்மன் கல்வெட்டுகளும் , அவன்றன் 18 ஆம் ஆட்சி 
யாண்டிற்குப்பின் தொண்டை மண்டலத்தில் யாண்டுங் காணப் 
படாமையும் இதனையே வலியுறுத்துவதாயுள்ளன . இவற்றை 
எண்ணுங்கால் கி.பி. 891 அல்லது 892 , ல் ஆதித்தன் அபராஜித 
வர்மனை வென்று தொண்டை நாட்டைக் கைப்பற்றியிருத்தல் 


தவ 


8 


8 


Travancore Archaelogical Series Vol . III No : 34 verse 55 
S.I. 1. Vol lll No. 1 and 93 ; Vol . V No. 1368 

Vol . VI. No 360 . 
Ey , lud . V () III No : 38A 
S.II. Vol . Ill No : 142 


128 


சோழர் வரலாறு 


7 


வேண்டுமெனத் தெரிகிறது . இக்காலத்தே தில்லைத்தானம் என 
வழங்கும் திருநெய்த் 

திருநெய்த் தானத்திலுள்ள ஆதித்தன் கல்வெட் 
டொன்று இவனைத் தொண்டை மண்டலம் பரவின சோழன் , 
இராசகேசரி வர்மன் என்று கூறுவதும் இவன் தொண்டை 
மண்டலத்தை 

வென்று 

தன்னாட்சிக்கு உட்படுத்தினான் 
என்பதையே உறுதிப்படுத்துகின்றது . 

ஆதித்த சோழன் அக்காலத்திலிருந்த சேர மன்னனாகிய 
தாணுரவியுடன் நெருங்கிய நட்புடையவனாயிருந்தான் . இவ் 
விருவரும் சேர்ந்து , விக்கியண்ணன் என்ற தானைத் தலைவன் 
செய்த அருந்தொண்டினைப் பாராட்டி , அவனுக்கு அரியனை , 
சாமரை , சிவிகை , பம்பை , எக்காளம் இறையிலி நிலம் முதலியன 
கொடுத்ததோடு செம்பியன் தமிழவேள் என்ற பட்டத்தையும் 
வழங்கினரென்பதை அத் திருநெய்த்தானக் கல்வெட்டுக் கூறு 
கின்றது . இத்துணைச் சிறப்புச் 

செய்து பாராட்டுமாறு அவ் 
விக்கியண்ணன் செய்த அருந்தொண்டுதான் யாதென்பதை அக் 
கல்வெட்டுக் கூறிற்றில்லை . எனினும் செம்பியன் தமிழவேள் 
என்னும் பட்டத்தை எண்ணுங்கால் ஆதித்தன் தொண்டை 
மண்டலம் அல்லது கொங்கு மண்டலத்தைக் கைப்பற்றச் செய்த 
போரில் விக்கியண்ணன் தன் படையுடன் வந்து சிறந்த முறை 
யில் துணை செய்திருக்க வேண்டும் எனத் துணிதற்கிடமுள்ளது . 


81 


‘ கொங்கு தேச ராசாக்கள் என்ற வரலாற்று நூல் இவ்வா 
தித்தன் கொங்கு நாட்டை வென்றமையைக் குறிக்கின்றது . 
அந்நூல் கூறுவதாவது : சோழ வமிசத்திலே விசயாடராயன் 
மகன் ஆதித்த வர்மராயன் சோழதேசம் தஞ்சாவூரிலே பட்டங் 
கட்டிக் கொண்டு கொங்கு தேசத்துக்கு வந்து ராசா வேடர்களைச் 
செயம் பண்ணித் தலைக்காடு என்ற பட்டணங்கட்டிக் கொண்டு 
இந்த இராச்சியங்களிலே அக்கிரகாரம் சர்வ மானியமாய்த் தருமம் 
பண்ணி அந்த அரசை ஆண்டனன் * என்பதாம் . ஆனால் 
இவன்றன் கல்வெட்டு ஒன்றேனும் கொங்கு நாட்டிற்காண்டற் 
கில்லை . எனினும் இவன் றன் மகனாகிய முதற்பாராந்த சோழனது 
கல்வெட்டுகள் , அவன்றன் ஆட்சியாண்டின் தொடக்கத்திலேயே 
அந்நாட்டில் உள்ளன . பராந்தக சோழன் படையொடு சென்று , 
கொங்கு நாட்டைக் கொண்டான் என்பதற்கான சான்றேதும் 
இது காறுங் கிடைக்கவில்லையாதலாலும் அவ்வாறாயின் , பராந்தக 
னுக்கு முன்னதாகவே கொங்கு நாடு , சோழமன்னர்களால் 


7 S1.1 . Vol . III No : 89 
9 செந்தமிழ் . தொகுதி 16 பக்கம் 394 


முதலாம் ஆதித்த சோழன் 


129 


கொள்ளப்பட்டதென்பது உண்மையாதலாலும் பராந்தக சோழ 
னுக்கு முற்பட்டவனாக அவன் தந்தையாகிய ஆதித்த சோழனே 
அரசனாயிருந்துள்ளமையாலும் ஆதித்தனுக்கு முன்னுள்ள சோழர் 
யாருமே கொங்கு நாட்டைக் கைக் கொள்ளவில்லை ஆதலாலும் , 
கொங்குநாட்டைக் கொண்ட பெருமைக்குரியவன் ஆதித்த 
சோழனே என்பதற்கு ஐயம் சிறிதுமில்லையாம் . அன்றியும் 
தேவாரப் பதிகங்களைத் திருமுறைகளாக வகுத்த திருநாரையூர் 
நம்பியாண்டார் நம்பிகள் தாம் பாடிய திருத்தொண்டர் திருவந் 
தாதியில் , 

‘சிங்கத் துருவனைச் செற்றவன் சிற்றம் பலமுகடு 
கொங்கிற் கனகம் அணிந்த ஆதித்தன் 


9 


என்று கூறியுள்ளமை , ஆதித்த சோழன் , கொங்கு நாட்டை 
வென்று 

அங்கிருந்து கொண்டு வந்த பொன்னால் , தில்லைச் 
சிற்றம்பலமுடையார் திருக்கோயில் முகட்டை வேய்ந்தனன் 
என்ற செய்தியை உறுதிப்படுத்துகின்றது . எனவே , கொங்கு 
தேச ராசாக்கள் கூறும் ஆதித்த சோழன் பற்றிய செய்தி , நம்பி 
யாண்டார் நம்பியின் திருவாக்கால் வலியுறுதல் தெளிவாம் . 


. 


கங்கர்குல மன்னனாகிய முதற் பிருதிவிபதியின் பெயரனும் 
மாறமரையன் என்றழைக்கப் பெற்ற மாரசிம்மனின் மகனுமாகிய 
இரண்டாம் பிருதிவிபதி என்பான் ஆதித்தன் ஆட்சியின் 24 ஆம் 
ஆண்டில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த தக்கோலத்திலுள்ள 
இறைவன் கோயிலுக்கு ஒரு வெள்ளிக் கெண்டி அளித்தான் . 
என்று 

அவ்வூர்க் கல்வெட்டொன்று கூறுகிறது 1 ° ஆகவே , 
ஆதித்த சோழனின் தலைமையை நட்பு முறையில் கங்கை குலத் 
தலைவன் ஏற்றுக் கொண்டிருந்தானென்பது தெளிவாகிறது . 
எனவே ஒன்பதாம் நூற்றாண்டினிறுதியில் சேர , சோழ , கங்க 
மன்னராகிய மூவேந்தரும் 

உற்ற 

நண்பராயிருந்தனரெனத் 
தெரிகின்றது . 


இவ்வாறு போர் பல மேற்கொண்டு பகைவென்று அவர்தம் 
நாடுகொண்டு சோழர் பேரரசுக்கு வழிவகுத்த ஆதித்தன் பிற் 
காலத்தே சமயத்தொண்டில் ஈடுபட்டிருந்தான் எனத் தெரி 
கின்றது . இவன் காலத்திற்கு முன்னிருந்த கோயில்கள் பலவும் 
செங்கற்கோயில்களாகவே இருந்தமையின் இவன் அவற்றைக் 
கற்றளிகளாயமைக்கும் 

பணியில் ஈடுபட்டுக் காவிரியின் இரு 


9 


திருத்தொண்டர் திருவந்தாதி செய்யுள் 65 
Ep . Ind . Vol . XIX No : 12 


1 ) 


சோ.வ. -9 . 


130 


சோழர் வரலாறு 


கின்றன . 


மருங்கும் இருந்த இறைவன் திருக்கோயில்களைக் கற்றளிகளாக 
எடுப்பித்தானென அன்பில் செப்பேடுகள் புகழ்ந்துரைக் 
11 கி.பி .885 ல் திருப்புறம்பியத்தில் 

திருப்புறம்பியத்தில் நடந்த பெரும் 
போரின் விளைவாகவே ஆதித்தன் சோழமண்டலம் முழுவதும் 
ஆட்சிபுரியும் பேறு கிடைத்ததாகலின் அங்கு எழுந்தருளியுள்ள 
இறைவன்பால் எல்லையற்ற அன்புடையவனாகி அப்பெருமானது 
திருக்கோயிலைச் சிறந்த சிற்ப வேலைபாடுகள் நிறைந்த கற்றளியாக 
எடுப்பித்து அதற்கு ஆதித்தேச்சுரம் எனும் பெயரையும் 
அமைத்தான் . அக்கோயில் அப்பெயராலேயே வழங்கி வந்த 
தென்பது அங்குள்ள கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றது . 12 
திருச்சிராப்பள்ளிக்கு அருகிலுள்ள திருஎறும்பியூர்க்கோயில் , 
இவனால் கற்றளியாக எடுக்கப்பட்டதென்பது அவ்வூர்க் கல் 
வெட்டுகளால் தெரிகின்றது . தில்லைச்சிற்றம்பல முடையார் 
கோயில் முகடு இவனால் பொன்வேயப்பட்டதை முன்னரே 
அறிந்தோம் . இவற்றால் இவன் றன் ஆழ்ந்த சமயப்பற்றும் சிவத் 
தொண்டும் நன்கறியப்படும் . 


தஞ்சை மாவட்டத்திலுள்ள ஐயன் பேட்டைக் கணித்தாகிய 
இராசகிரி 

என்னும் ஊர் அந்நாளில் இராசகேசரி சதுர்வேதி 
மங்கலம் வழங்கப்பட்டதென்பது கோயில் தேவராயன் 
பேட்டைக் கல்வெட்டுகளால் தெரிய வருகிறது . 


என 


முதலாம் ஆதித்தனுக்கு இருவர் மனைவியராய் இருந்தனர் . 
அவர்கள் இளங்கோப்பிச்சி , திரிபுவனமாதேவி வயிரியக்கன் 
என்போராவர் . திருமழபாடியிலுள்ள கல்வெட்டு ஒன்றினால் 
இளஞ்கோப்பிச்சி என்பாள் வல்லவரையன் மகள் என்பதும் , 
ஆதித்தனுடைய பட்டத்தரசியான முதல் மனைவி என்பதும் அத் 
தலத்தில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானுக்கு நந்தா விளக்க 
மைத்துத் திருவிளக்குப் புறமாகப் பத்துக் கழஞ்சுப் பொன் 
கொடுத்தாளென்பதும் தெரிய வருகின்றன . மற்றொரு மனைவி 
யாகிய 

திரிபுவனமாதேவி என்பாள் திருப்பூந்துருத்தி , திருச் 
சோற்றுத்துறை என்னும் ஊர்களிலுள்ள சிவாலயங்களில் நந்தா 
விளக்குகள் அமைத்து நிவந்தமாகப் பொன்னும் கொடுத்துள் 
ளனள் .19 இவள் பல்லவர் குடியில் வந்தவள் என்பதைத் திருப் 
பழனத்துள்ள கல்வெட்டால் அறியலாம் .14 


12 


11 E. P .. ind . Vol . XV No. 5 

S. 1. I. Vol . VI No. 30 

Nos. 100-180 of 1931 . 
11 No : 161 of 1928 . 


13 


முதலாம் ஆதித்த சோழன் 


131 


15 


முதலாம் ஆதித்த சோழனின் மகன் , முதற் பராந்தக சோழன் 
என்னும் பேரரசன் என்பதை முன்னரே அறிந்தோம் . இம்மக 
னன்றிக் கன்னரதேவன் என்னும் பெயருடைய மகன் ஒருவன் 
இருந்தான் எனக் கல்வெட்டாலறியப்படுகிறது . 

ஆதித்த 
சோழனது இரு மனைவியருள் பட்டமெய்திய பராந்தகன் யார் 
வயிற்றுப் பிறந்தோன் என்பது அறியக்கூடவில்லை. ஆயின் 
கன்னரதேவன் கி.பி. 878 முதல் கி.பி. 913 வரையில் குந்தள 
நாட்டை ஆண்ட இராட்டிரகூட மன்னனாகிய இரண்டாம் 
கிருஷ்ணதேவன் மகளும் , ஆதித்தனின் பட்டத்தரசியுமான இளங் 
கோப்பிச்சியின் மகனென்பது தெளிவாம் . ( கிருஷ்ணதேவன் 
என்பது கன்னட மொழியில் கன்னரதேவன் என வழங்கும் ) . 
எனவே , கன்னரதேவன் என்பது தாய்வழிப் பாட்டன் பெயர் 
என்பதும் தெள்ளிதாம் . கொடும்பாளூரிலிருந்த குறு நில மன்னன் 
ஒருவனுடைய மகளாகிய பூதிமாதேவ அடிகள் என்பாள் கன்னர 
தேவனின் மனைவியாவாள் என்பதை அந்துவநல்லூர்க் கல்வெட் 
டொன்று கூறுகிறது . பட்டத்தரசியின் மகனாகி , குறு நில 
மன்னன் மகளை மணந்து கொண்டிருந்த கன்னரதேவன் ஆட்சி 
எய்தாமைக்குரிய காரணங்கள் புலப்படவில்லை . அவனைப்பற்றிய 
பிறசெய்திகள் எதுவுமே காணக் கிடைக்காமையின் ஒருகால் 
அவன் தன் தந்தையை முந்திக் கொண்டு துறக்கம் புக்கனனோ 
என்று எண்ண வேண்டியுளது . பராந்தகன் தம்பியாயிருப்பினும் , 
ஏதேனும் சில செய்திகளாவது அவனைப் பற்றிக் கிடைத்திருக்க 
லாம் . இக்கருத்து ஆய்ந்து காணுதற்குரியதாம் . எவ்வாறாயினும் 
பேராற்றல் படைத்த பராந்தகன் அரசுரிமை எய்தினான் என்பது 
வரலாற்று உண்மையாகும் . 


18 


சித்தூர் மாவட்டத்தில் திருக்காளத்திக்கு அண்மையில் 
தொண்டை மாநாடு என்று ஓர் ஊர் உள்ளது . அதுவே அக்காலத் 
தில் தொண்டைமான் பேராற்றூர் என வழங்கப்பட்டது . கி.பி. 
907 ல் அவ்வூரில் தான் ஆதித்தசோழன் இயற்கை எய்தினான் 
எனத்தெரிகின்றது . இவன் மகனாகிய முதற்பராந்தக சோழன் 
தன் தந்தையை நினைவு கூர்தற் பொருட்டுப் பள்ளிப்படையாக 
அங்கு ஒரு கோயில் எடுப்பித்தான் ( பள்ளிப்படை இறந்த அரசர் 
தம் நினைவாலயம் ) . அக்கோயில் ஆதித்தேசுவரம் , கோதண்ட 
ராமேசுவரம் என்னும் பெயர்களால் வழங்கப் பட்டதென்பது 
அங்குள்ள கல்வெட்டு ஒன்றால் தெரியவருகிறது . 17 தன் 

S. 1. 1. Vol . IV No. 595 . 
சோழப் பெருமானடிகள் மகனார் ஆதித்தன் கன்னர தேவன் 

S. I. I. Vol . III No. 142 
17 S. I. I. Vol. VIII No. 529 


15 


18 


132 


சோழர் வரலாறு 


தந்தையின் நினைவாலயமாகிய அக்கோயிலில் புரட்டாசித் 
திங்களில் ஏழுநாள்கள் விழா எடுப்பதற்கும் அந்நாள்களில் 
மாவிரதிகளுள்ளிட்ட அறுசமயத் துறவிகள் இருநூற்றுவர் , அந்த 
ணர் முந்நூற்றுவர் பலசமய அன்பரானவர் ஐந்நூற்றுவர் ஆகிய 
ஆயிரவர்க்கும் உணவளிப்பதற்கும் , முதற்பொருளாக நூற்றைந்து 
கழஞ்சுப்பொன் வழங்கினான் எனவும் தெரியவருகின்றது . 


[ 8 


S. 2. 1. Voi : VIII No 268-269 


10. முதலாம் பராந்தக சோழன் 


( கி.பி. 907-955 ) 


இயற்பெயராலன்றி இராசகேசரிவர்மன் என்றே குறிக்கப் 
பெற்ற முதலாம் ஆதித்த சோழன் கி.பி. 907 - ல் இயற்கையெய்திய 
பின்னர் , அவன் மகன் முதற் பராந்தக சோழன் சோழப் 
பேரரசின் மன்னனாக முடி சூட்டப் பெற்று ஆட்சி மேற்கொண் 
டான் . இவன் தந்தையாகிய ஆதித்தன் இராசகேசரியாதலின் 
இவன் பரகேசரி என்ற பட்டம் புனைந்து அரசாளத் தொடங் 
கினான் . இவன் தன் ஆட்சி தொடக்கத்தில் பாண்டிய நாட்டை 
வென்ற காரணத்தால் தன் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டிலேயே 
( மதுரை 

கொண்ட என்று புகழப்படுகிறான் . பாண்டிய 
நாட்டையும் பின்னர் ஈழத்தையும் வென்று கொண்டதன் 
காரணமாக இவனது முப்பத்தேழாம் ஆட்சியாண்டுக் கல்வெட்டு 
களில் மதுரையும் ஈழமும் கொண்ட கோப் பரகேசரிவர்மன் 
என்றழைக்கப் பெற்றான் . இவன் இராட்டிரகூட மன்னனை 
வென்றதனால் ‘ வீரசோழன் என்னும் பெயர் பெற்றதாகக் 
கன்னியாகுமரிக் கல்வெட்டுக் கூறுகிறது . 2 எனினும் இவனது 
சோழசிங்கபுரக் கல்வெட்டில் கி.பி. 916 ஆம் ஆண்டிலேயே 
இப்பெயர் காணப்படுவதால் மேற் கூறிய காரணம் ஜயத்திற்கிட 
மாயுள்ளது . 


இவன் , புலவர்களைப் பெரிதும் ஆதரித்ததால் பண்டித 
வத்சலன் என்று புகழப்பட்டான் எனத் தெரிகிறது : தஞ்சை 
மாவட்டத்திலுள்ள , இராசகிரிக்கு அண்மையில் பண்டிதவத்சலச் 
சேரி என்ற ஊர் ஒன்று இவன் பெயரால் வழங்கியதாகத் 
தெரிகிறது . * தஞ்சை மாவட்டத்திலுள்ள திருவையாற்றுக்கு 
அண்மையில் கொள்ளிடத்தில் பிரிந்து திருப்புறம்பியம் , திருவாப் 
பாடி , திருப்பனந்தாள் வழியே பாயும் மண்ணியாற்றுக்கு அக் 


1 


29 of 1907 ; 157 of 1928 & 11 of 1931 
2 Travancore Archeological Series Vol . III No. 34 verse . 58 
* Ias 264 of 1923 


134 


சோழர் வரலாறு 


காலத்தே குஞ்சரமல்லன் என்ற பெயரிருந்ததாகத் தெரிகிறது . 
இராமன் இராவணனோடு பொருது வென்றமைபோல் இவனும் 
ஈழத்தின்மேல் படை எடுத்து வென்றதனால் சங்கிராமராகவன் 
எனும் பெயர் பெற்றான் . * இவன் பாண்டி மண்டலத்தின் மீது 
படையெடுத்துச் சென்று வென்று அதனைச் சோழ மண்டலத் 
தோடு சேர்த்துக் கொண்டமையின் இரு முடிச்சோழன் என்று 
வழங்கப் பெற்றான் எனவும் தெரிகின்றது . இன்னபிற சிறப்புப் 
பெயர்களையும் பெற்ற கோப்பரகேசரிவர்மரான பராந்தகனது 
ஆட்சி தொடக்கத்தில் வெற்றிப் புகழ் படைத்துச் சிறப்புற்றதா 
யினும் பிற்காலத்தே நாட்டில் குழப்பம் ஏற்பட்டுப் போரில் பகை 
வரைப் புறங்காண முடியாத நிலையில் நாட்டின் பகுதியை இழந்த 
தோடன்றி அரசுக்குரிய அரும் பெறற் புதல்வனையும் போர்க் 
களத்தே பறிகொடுத்து வருந்திய நிலை இரங்கத் தக்கதாயிற்று . 


நாற்பத்தெட்டாண்டுகள் ஆட்சிபுரிந்த இப் பராந்தகன் 
வாழ்க்கையின் பெரும்பகுதி போரிலேயே கழிந்தது . எனினும் 
தன் வாழ்நாளின் இறுதிக் காலத்தே நாடெங்கிலும் அமைதியான 
ஆட்சி ஏற்படச் செய்தான் . தன் இரண்டாம் புதல்வனாகிய 
கண்டராதித்த சோழனுக்கு கி.பி. 950- ல் இளவரசுப் பட்டங்கட்டி 
அரசாங்க அலுவல்களைக் கவனித்து வருமாறு செய்தான் . நாட்டு 
ஆட்சியிலும் ஆக்கப் பணிகளிலும் மிகப்பெரும் ஆர்வங்காட்டி 
னான் . சோழர் காலத்தில் அமைக்கப் பெற்ற ஊராட்சி முறை 
அவன் காலத்தே நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது . குடவோலை 
வழி ஊராட்சி மன்றத்தினரைத் தேர்ந்தெடுக்கும் முறை , ஊராட்சி 
முறை , ஊராட்சி மன்ற அமைப்பு போன்றவற்றைப் பற்றிய 
செய்திகளும் அவன் காலத்தில் எத்துணைச் சிறந்த முறையில் 
செய்யப்பட்டு வந்தன என்பதும் செங்கற்பட்டு மாவட்டத்தைச் 
சேர்ந்த உத்தரமேரூர்க் கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றன . 
இவன் சிறந்த சிவபத்தியுடையவனாதலின் தில்லைச் சிற்றம்பலத் 
தைப் பொன் வேய்ந்து அதனை உண்மையிலேயே பொன்னம்பல 
மாக்கினான் . இவன் பொன் வேய்ந்த செய்தியை ஆனைமங்கலச் 
செப்பேடிகளிலும் திருவாலங்காட்டுச் செப்பேடுகளிலும் 
காணலாம் . இவனது ஆட்சிக் 

இவனது ஆட்சிக் காலத்தில் திருவிடைமருதூர் , 


4 


பிற்காலச் சோழர் சரித்திரம் முதற்பதிப்பு . பகுதி 1. பக்கம் 56 

அடிக் குறிப்பு -3 . 
5 S.I.I. Vol . ll No : 76 
6 Archaeo ogical Survey of India . 1904-1905 . 
7 Ep. Ind . Vol XXll No. 34. Verse 17 : 

விக்கிரம சோழனுவா - வரிகள் . 31-32 ; S. 1 1. Vol III No. 205 
Verse 53 : ஒன்பதாம் திருமுறை - கோயிற் பதிகம் செய்யுள் -8 , 


முதலாம் பராந்தக சோழன் 

135 
திருவாவடுதுறை , திருச்செந்துறை , உறுமூர் ஆகிய ஊர்களி 
லிருந்த சிவன் கோயில்கள் கற்றளிகளாக ஆக்கப்பட்டன . 
திருவாவடுதுறைக் கோயில் இவன் பொருளுதவி கொண்டு திருக் 
கற்றளிப்பிச்சன் என்ற படைத்தலைவனால் எடுக்கப்பட்டது . 8 
திருச்செந்துறைக் கோயில் , இவன் புதல்வன் அரிகுலகேசரியின் 
மனைவியாகிய பூதி ஆதித்த பிடாரியால் எடுக்கப்பட்டது . 
உறுமூர்க்கோயில் இம்மன்னவன் ஆணையின் படி இருங்கோளன் 
குணவன் அபராசி தன் என்ற தலைவனால் எடுக்கப்பெற்றது . 


10 


இவன் கி.பி. 907 ல் பட்டத்திற்கு வந்தபோது வடக்கேயுள்ள 
திருக்காளத் திவரையில் தொண்டைமண்டலம் இவன் ஆட்சிக்குட் 
பட்டிருந்தது . கொங்கு மண்டலமும் இவன் ஆட்சிக்குட்பட் 
டிருந்ததென்பதை முன்னரே அறிந்தோம் . எனவே , தன் 
தந்தையால் இத்தகைய உயர் நிலைக்குக் கொண்டுவரப்பட்ட 
சோழப் பேரரசை மேலும் உன்னத நிலைக்குக் கொண்டுவா 
வேண்டும் என்று அவன் எண்ணினான் . அதற்கேற்றவாறு 
அவன் மிக்க வலிமை பெற்ற சிறந்த வீரனாகவும் இருந்தான் . 
மேலும் இவனது நெடிய ஆட்சியும் துணையாயமைந்தது . இவன் 
ஆட்சியில் எத்துணையோ நிகழ்ச்சிகள் நடந்திருக்க வேண்டும் . 
எனினும் கல்வெட்டுகளின் துணைகொண்டு அறியப்படுவன 
சிலவேயாம் . 11 முன்கூறியதுபோல் இவனது மூன்றாம் ஆட்சி 
யாண்டுக் கல்வெட்டுகளில் இவன் மதுரை கொண்ட கோப்பர 
கேசரிவர்மன் என்று குறிக்கப்படுவதால் இவன் கி.பி. 910 ஆம் 
ஆண்டில் பாண்டியனை வென்று 

மதுரையைக் 

கைப்பற்றி 
யிருத்தல் வேண்டுமெனத் தெரிகின்றது . மூன்றாம் இராச சிம்ம 
பாண்டியன் அப்போது மதுரையிலிருந்து ஆட்சி புரிந்து 
வந்தான் . 12 பராந்தகனால் தோல்வியுற்ற மூன்றாம் இராச 
சிம்மன் இலங்கையரசனான ஐந்தாம் காசிபனைத் தனக்குத் துணை 
புரியும்படி கேட்டுக் கொண்டான் . அவனும் இராசசிம்மனின் 
வேண்டு கோளுக்கிணங்க சக்கசேனாபதியின் தலைமையில் 
பெரும்படை ஒன்றை அனுப்பினான் . அப்படையின் 
பெருக்கத்தைக் கண்ட இராசசிம்மன் அதனை துணைகொண்டு 
நாவலந்தீவு முழுவதையும் தன்னாட்சியின் கீழ்க்கொண்டு 


13 


8 


126 of 1925 

S. 1.1 . Vol . No. 111 96 . 
10 384 of 1913 
11 II . of 1931 

S. 1. 1. Vol . II No. 76. (Udayendran plates verse TI ) 
] .3 K. A. N. Sastri the colas P. 121 ( 1955) மகாவம்சக் குறிப்பு 


12 


136 


சோழர் வரலாறு 


வரவியலும் எனப்பெருமிதத்துடன் கூறினான் . பாண்டிய சிங்கள 
நாட்டுப் படைகளுக்கும் , சோழப்படைகளுக்கும் வெள்ளூர் ( Vellur ) 
என்னுமிடத்தில் கி.பி .915 ல் பெரும்போர் நிகழ்ந்தது.14 பராந்தகன் 
அப்போரில் அளவற்ற யானைகளையும் , குதிரைகளையும் வீரர்களையும் 
கொன்று குவித்து மதுரை நகரை மீண்டும் கைப்பற்றிக்கொண் 
டான் . பாண்டியன் படையும் சிங்களப் படையும் சிதறியோடின . 
எனவே , இராசசிம்ம பாண்டியன் இம்முறையும் தோல்வியே 
கண்டனன் . இச்செய்திகளுள் சிலவற்றைச் சின்னமனூர்ச் செப் 
பேடுகளிலும் இரண்டாம் பிருதிவிபதியின் உதயேந்திரம் செப் 
பேடுகளிலும் இலங்கை வரலாற்று 

நூலாகிய 

மகாவம்சத்தும் 
காணலாம் . 

இலங்கைத் தலைவன் சக்கசேனாபதி மறுமுறை 
தன்சேனையைத் திரட்டிக்கொண்டு பராந்தகனை எதிர்க்க வந்த 
போது அவன் ஒருவகை நோயினால் இறந்து போகவே அதைக் 
கேள்வியுற்ற இலங்கை வேந்தன் எஞ்சிய தன் சேனையைத் தன் 
நாட்டிற்குத் திருப்பி அழைத்துக் கொண்டான் என அதே மகாவம் 
சத்தில் கூறப்பட்டுள்ளது . ஆயின் இதற்கான ஆதாரம் கல் 
வெட்டுகள் இதுகாறும் கிடைக்கவில்லை . இப்போரில் கொடும் 
பாளூர்க் குறு நிலமன்னனும் , கீழைப் பழுவூரிலிருந்த சிற்றரசன் 
பழுவேட்டரையன் கண்டன் அமுதனும் பராந்தகனுக்குப் படைத் 
துணையாயினர் . 15 

சோழ மண்டலத்துப் பாம்புணிக் கூற்றத்து 
அரசூருடையான் தீரன் சென்னிப் பேரரையனும் 18 

பரதூருடை 
யான் நக்கன் சாத்தனும் பராந்தகனது படைத்தலைவராயிருந்து 
போரை நடத்தினர் . 


இஃதிவ்வாறாக இராசசிம்ம பாண்டியனது சின்னமனூர்ச் 
செப்பேடுகள் பராந்தகனையும் , கொடும்பாளூர்த் தலைவனையும் 
பாண்டியன் - புறங்கண்டான் என்று கூறுகின்றன .17 இதை 
நோக்குங்கால் பராந்தகனுக்கும் பாண்டியனுக்கும் அடிக்கடி 
போர் நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதும் அவற்றுள் ஒரு சில 
வற்றில் இராசசிம்மன் வெற்றி பெற்றிருக்கக் கூடும்மென்றும் 
அதையே சின்னமனூர்ச்செப்பேடுகள் குறிப்பிடுகின்றன என்றும் 
கருதலாம் . இறுதியில் நடந்த வெள்ளூர்ப் போர் கி.பி. 915 - ல் 
நடந்திருக்கலாம் எனத் தெரிகின்றது . இச் செய்தி கீழைப்பழு 
வூரிலும் , திருபாற்கடல் என்னும் ஊரிலும் உள்ள கல்வெட்டு 


14 


15 


The Colas p . 123 ( 1955 ) 
Ins . 231 of 1926 

SI..I . Vol . III No 99 
17 SI . I. Vol . III No : 206 


16 


இடைதுறைநாடு 



74 


76 


78 


80 


82 


84 


/18 


8 


118 


கிழக்கு சாளுக்கியர் 


கிருஷ்ண 


116 


இராஷ்டிரகூடர்கள் 


பொத்தப்பிநாடு 


வடபெ 


நுளம்பபாடி ( 1.வல்லூறு 


114 . 


பெரும்பனபாடி 


குடமலை 
நாடு 


ராவான காஞ்சி 


அனந்தப்பூர் 
மேலபாடு 

நெல்லூர் 
14 

நிடுகல் 

மஹாராஜபாடி காளஹஸ்திய 

பரிகி 
ஹிந்துப்பூர் 

* மேல்பாடி திருவொற்றியூர் 
கங்கை 
தடிகைபாடிபுங்கனூர் 

உத்திரமேரீர் 
12 

கிராமம் . 

வெள்ளாற நாவலூர் 
கோட்டைக்கரை 
ஒ உறையர் 

நாகப்பட்டினம் 
திருவத்சைக்களம் . கொடும்பாளூர் 
JIO 

மதுரை 

வெள்ளூர் 
தாம்பரம் 

மஹாதித்தா 


திருமுனைப்பாடி 


12 


செந்தலை 
பதஞ்சாவூர் 


10 


வேணாடு 
, 


8 


அனுராதபுரம் 


8 


முதலாம் பராந்தகன் 

காலத்தில் 
6 

சோழ நாடு 
74 

78 


ON 


ரோஹணா 


6 


மஹாகாமா 


76 


80 


82 


முதலாம் பராந்தக சோழன் 


137 


களால் அறியப்படும் .18 இப்போருக்குப் பின்னர்ப் பாண்டி நாடு 
முழுவதும் சோழர் வசமாயிற்று . எனினும் பாண்டிய நாட்டில் 
பராந்தகனது கல்வெட்டுகள் அவன் ஆட்சியாண்டின் 24ஆம் 
ஆண்டு முதல் தான் ( கி.பி. 931 ) காணப்படுகின்றன . 

19 எனவே , 
இவன் வென்று கொண்ட பாண்டிய நாட்டில் ஏற்பட்ட உள் 
நாட்டுக் கலவரங்களையும் குழப்பங்களையும் அடக்கி அந்நாடு 
முழுவதையும் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வருதற்கு 
அத்துணை ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டுமெனத் தெரிகின்றது . 


எல்லாவகையிலும் பராந்தகனிடம் தோல்வியுற்ற பாண்டியன் 
இராசசிம்மன் , சிங்கள மன்னனாகிய 4 ஆம் துப்புலனிடம் ( கி.பி. 
923-934 )உதவிபெற எண்ணி , அங்குச் சென்று தங்கினான் . சோழனை 
வென்று நாட்டை மீட்டுத் தருவதாகக் கூறிய அம்மன்னன் ஏதும் 
செய்யாமலே வாளாவிருப்பது கண்ட இராசசிம்மன் மேலும் 
அங்கிருப்பதிற் பயனில்லை என்றெண்ணித் தன் தாயாகிய 
வானவன் மாதேவியின் பிறந்தகமாகிய சேர நாட்டிற்குச் 
சென்றான் . அவ்வாறு செல்லுதற்கு முன் , முன்னோர்களிடமிருந்து 
தனக்குக் கிடைத்த 

கிடைத்த சுந்தரமுடியையும் பிற அரச சின்னங் 
களையும் அவ்வேந்தன் பால் அடைக்கலப் பொருளாக வைத்து 
விட்டுச் சென்றான் . அக்காலத்தில் சேரனுக்கும் சோழனுக்கும் 
இருந்த நெருங்கிய நட்பின் காரணமாகவே இவன் இவ்வாறு 
செய்தான் . அன்றியும் தனக்கு உதவி செய்யுமாறு முதலில் 
சேரனிடம் செல்லாமல் , இலங்கைக்குச் சென்று அங்கு ஒன்றும் 
இயலாது போன பிறகே இறுதியில் சேர நாடு சென்று தங்கினான் 
என்பது கருதற்குரியது . 

பாண்டிய நாடு முழுவதையும் தன்னாட்சியின் கீழ்க் கொண்டு 
வந்த பின்னர் , பராந்தகன் மதுரை மாநகர் சென்று முடி சூட்டு 
விழா நடத்த முயன்ற போது பாண்டியர்க்குரிய முடியும் பிற அரச 
சின்னங்களும் கிடைக்கப் பெறவில்லை . அவையனைத்தும் இராச 
சிம்மனால் எடுத்துச் செல்லப்பெற்று இலங்கை மன்னனிடம் 
அடைக்கலப் பொருளாக வைக்கப்பட்டுள்ளன என்பதறிந்து 
அவற்றை வாங்கி வருமாறு 

சில 

சிங்கள 
வேந்தனிடம் அனுப்பி வைத்தான் . அக்காலத்தே அங்கு ஆட்சி 
யிலிருந்த நான்காம் உதயன் என்பான் அவற்றைக் கொடுக்க 
மறுத்து விட்டான் . அது கேட்டுச் சினங்கொண்ட பராந்தகன் 
சிங்களத் தின் மீது படையெடுத்துச் சென்று வென்று தன் 


தூதுவர்களைச் 


18 


19 


[ ns 231 of 1926 
S1 . I. Vol . III No : 
Page 918 


101 Mysore Gazetteer Vol . II Part II 


138 


சோழ வரலாறு 


ஆற்றலால் அவற்றைக் கவர்ந்து வரச் செய்ய எண்ணிப் பெரும் 
படை ஒன்றைச் சிங்களத்தீவிற்கு அனுப்பி வைத்தான் . அங்கு 
நடந்த போரில் ஈழ நாட்டுப்படைத் தலைவன் போர்க்களத்தில் 
இறக்கவே சிங்களப்படை சிதறுண்டு , பராந்தகன் படைக்கு 
வெற்றியைக் கொடுத்தது . அதுகண்ட உதயன் இராசசிம்மன் 
விட்டுச் சென்ற பொருள்களை எல்லாம் எடுத்துக் கொண்டு அத் 
தீவின் தென்கிழக்குப் பகுதியாகிய ரோகண நாட்டிற்குச் சென்று 
ஒளிந்து கொண்டான் . பராந்தகன் படைகள் அவற்றைக் கைப் 
பற்றச் செய்த முயற்சிகள் யாவும் பயனற்றுப் போகவே வெறுங்கை 
யோடு தம் நாடு திரும்ப வேண்டியதாயிற்று . 

ஆதலின் 
பராந்தகன் இலங்கைப் போரில் வெற்றி பெற்றும் தன் விருப் 
பத்தை நிறைவேற்ற முடியாதவனானான் . இவனுடைய 37 ஆம் 
ஆட்சியாண்டுக் கல்வெட்டுகள் இவனை மதுரையும் ஈழமும் 
கொண்ட கோப்பரகேசரி வர்மன் என்று குறிப்பிடுவதால் இவன் 
நடத்திய இலங்கைப் போர் கி.பி. 944 - க்கு முன்னரே இருக்க 
வேண்டுமெனத் தெரிகிறது . 2 0 எனவே , அது அவன் ஆட்சி 
யாண்டாகிய 34 க்குச் சமமான கி.பி. 941 எனக் கூறலாம் . இவன் 
ஈழத்தை வென்ற செய்தி கலிங்கத்துப் பரணியிலும் , இராசராச 
சோழன் உலாவிலும் , குலோத்துங்க சோழன் உலாவிலும் கூறப் 
படுகிறது. 21 


நாள்களில் 


பாலாற்றுக்கு வடக்கே சித்தூர் மாவட்டம் வரையும் உள்ள 
நிலப்பகுதியாகிய வாணகப்பாடி நாட்டை பண்டை 
வாணர் எனப்படும் ஓர் அரச மரபினர் ஆண்டு வந்தனர் . வல்ல 
புரம் வாணபுரம் என்னும் 

நகரங்களைத் தலை நகரங்களாகக் 
கொண்டு சற்றேறக்குறைய இரண்டு நூற்றாண்டுக் காலம் அந் 
நாட்டை அம்மரபினர் ஆண்டு வந்தனர் . வல்லம் என்பது வட 
ஆர்க்காடு மாவட்டத்தில் குடியாத்தம் தாலுகாவிலுள்ள தோரூர் . 
இது தீக்காலிவல்லம் என்று பழைய கல்வெட்டுகளில் காணப் 
படுகிறது . இது பாடல்பெற்ற தொண்டை நாட்டுத்தலங்களுள் 
ஒன்று . இஃது இந்நாளில் திருவலம் என்று வழங்கப்படுகிறது . 22 
இவர்கள் மாபலியின் வழிவந்தவர்கள் என்று கூறிக் கொண்டனர் 
என்பதைக் கல்வெட்டுகள் உணர்த்துகின்றன . 

அவர் 


28 


20 


Ins . 553 of 1920 
21 ( a ) கலிங்கத்துப் பரணி இராசபாரம் பரியம் செய்யுள் 23 

( b ) இராசராச சோழன் உலா . வரி 38-40 
( c ) குலோத்துங்க சோழன் உலா . வரி 44-46 
பிற்காலச் சோழர் சரித்திரம் முதற்பதிப்பு பகுதி -பக்கம் 40 அடிக்குறிப்பு 
S. I. I. Vol . No. III 45 


22 


23 


முதலாம் பராந்தக சோழன் 


139 


களுடைய நாடு பெறும்பாணப்பாடி என்றும் வடுகவழிமேற்கு 
என்றும் அக்காலத்தில் வழங்கப்பட்டது . 

தொண்டை மண்டலம் பல்லவர் ஆட்சிக்குட்பட்டிருந்த 
காலத்தில் இவர்கள் பல்லவர்க்குத் திறை கொடுத்து அவர்க் 
கடங்கிய குறு நில மன்னராயிருந்து 

வந்தனர் . பல்லவர்க் 
கோனாகிய அபராஜிதவர்மனை ஆதித்தசோழன் வென்று 
தொண்டை மண்டலத்தைத் தன்னாட்சியின்கீழ்க் கொண்டு 
வந்ததும் வாணர் சுயேச்சையடைந்து , தனியரசு செலுத்தி 
வந்தனர் . 24 

ஆகவே , அவர்களை வென்று தன்னாட்சியின் 
கீழ்க்கொண்டு வரவேண்டியது பராந்தக சோழனின் இன்றி 
யமையாக் கடனாயிற்று ; எனவே , அவர்மேற்போர் தொடுத்தான் . 
அப்போரில் கங்கமன்னனாகிய இரண்டாம் பிருதிவிபதி பராந்தக 
னுக்குத் துணையானான் . எனவே , இருவாண அரசர்களையும் 
பராந்தகன் எளிதில் வெற்றி கொண்டான் . இதனைப் பராந் 
தகனது ஆட்சியின் 15 ஆம் ஆண்டில் வரையப்பெற்ற உதயேந் 
திரம் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன . இப்போரில் உதவி 
யமைக்காகப் பராந்தகன் இரண்டாம் பிருதிவிபதிக்குச் செம்பி 
யன் மாவலி வாணராயன் என்ற பட்டம் வழங்கிச் சிறப்புச் 
செய்தான் . மேலும் சோழ சிங்கபுரத்திலுள்ள பராந்தகசோழனது 
ஒன்பதாம் ஆட்சியாண்டுக் கல்வெட்டொன்று வல்லாள ( Vallala ) 
என்றழைக்கப்படும் இடத்தில் நடைபெற்ற போரில் இரண்டாம் 
பிருதிவிபதி இப்பாரந்தகனுக்கு உதவி புரிந்து அதற்காகப் பராந் 
தகனால் வழங்கப்பெற்ற வாணாதிராசன் என்ற பட்டத்தைப் 
பெற்றான் எனக் 

கூறுகின்றது . இங்குக் குறிக்கப்பெறும் 
‘ வல்லாள என்னும் ஊர் நாம் மேலே குறிப்பிட்ட வாணர்களின் 
தலை நகருள் ஒன்றாகிய வல்லமாகிய இருத்தல் வேண்டும் . 
போரிற்புறங்கொடுத்தோர் வாண அரசர்களாயிருத்தல் வேண்டும் . 
எனவே , 

கங்கர்குல வேந்தனின் உதவியுடன் பராந்தகன் 
வாணர்களை வென்றான் என்று பெறப்படுகின்றது . 


251 


இப்போரில் பராந்தகனிடம் தோல்வியுற்ற வாணர்குல 
வேந்தர் இரண்டாம் விசயாதித்தனும் அவன் மகன் இரண்டாம் 
விக்கிரமாதித்தனும் ஆவர் . ஆனால் , போரில் தோற்ற வாண 
அரசர் இரண்டாம் விக்கிரமாதித்தனும் அவன் மகன் மூன்றாம் 
விசயாதித்தனும் ஆவர் என்பர் பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி 


24 SI.I. Vol . III Nos : 46-47 
25 SI - 1 . Vol . II N . 76 

Ep . Ind Vol . iv pp . 221-225 


140 


சோழர் வரலாறு 


கின்றது . 


யார் . இதற்கு முரணாக இரண்டாம் விசயாதித்தனின் கல்வெட்டு 
கள் கி.பி. 909-910ஆம் ஆண்டிலும் கிடைப்பதால் வல்லத்துப் 
போரில் பராந்தகனிடம் தோற்றவன் இரண்டாம் விசயா தித்தனே 
என்பர் A. S. இராமநாத ஐயர் 27 பராந்தகன் இராசசிம்ம பாண்டி 
யனோடு 

கி.பி. 910- ல் நடத்திய முதற் பாண்டிய நாட்டுப் 
போருக்குப் பின்னர் தான் வல்லப்போர் நடந்திருக்க வேண்டும் . 
பராந்தக சோழனின் ஆறாம் ஆட்சியாண்டில் தஞ்சை மாவட்டம் 
புள்ளமங்கைக் கோயிலின் சிறுகாலை சந்தி நடத்துவதற்கு நிவந்த 
மாக மாவலிவாணராயன் நிலம் வாங்கிக் கொடுத்தானென்று 
அவ்வூர்க் கல்வெட்டொன்றில் கூறப்படுகின்றது . 25 கங்க 
மன்னன் இரண்டாம் பிருதிவிபதிக்குக் கி.பி. 913 லேயே 
‘ செம்பியன் மாவலிவாணராயன் - என்ற பட்டம் வழங்கப்பட்ட 
தாகத் தெரிவதால் வல்லத்துப் போர் , கி . பி . 910- க்கும் கி.பி. 
913 - க்கும் இடையில் நடந்திருக்க வேண்டுமென்பது உறுதிபெறு 
வல்லத்துப் போரில் இரண்டாம் 

விசயாதித்தன் 
இறக்கவே அவன் மகன் இரண்டாம் விக்கிரமாதித்தன் , இராட்டிர 
கூட மன்னனாகிய மூன்றாம் கிருஷ்ணதேவனிடம் அடைக்கலம் 
புகுந்து அவன் ஆதரவில் இருந்து கொண்டே தான் வெற்றி பெறு 
வதற்கான வாய்ப்பை எதிர்நோக்கியிருந்தான் . 

வல்லம் போரில் வைதும்ப மன்னன் ஒருவன் வாணருக்கு 
உதவியாக வந்து போர் புரிந்தான் . அவனும் போரில் தோற் 
றோடினான் . ஆனால் , அவ்வாறு தோற்று ஓடிய 

வைதும்ப 
மன்னன் யாரென்பது இதுகாறும் 

அறியக் கூடவில்லை . 
பராந்தகன் பால் தோல்வியுற்ற வைதும்ப மன்னனும் வாணர் 
வேந்தனைப் போலவே இராட்டிரகூட மன்னனாகிய மூன்றாம் 
கிருஷ்ணதேவனிடம் அடைக்கலம் புகுந்து அவன் பால் தங்கி 
யிருந்தான் . வைதும்ப மகாராசன் என்னும் பட்டமுடைய 
இரண்டு சிற்றரசர் கி.பி. 961 , 964 , 965 ஆம் ஆண்டுகளில் இருந் 
தனர் என்பது தென்னார்க்காடு மாவட்டத்திலுள்ள திருக்கோவ 
லூர் , கிராமம் என்ற ஊர்களில் காணப்படும் மூன்றாம் கிருஷ்ண 
தேவன் காலத்துக் கல்வெட்டுகளால் நன்கு அறியக் கிடக் 
கின்றது . 29 எனவே , பராந்தகன்பால் தோல்வி எய் திய வைதும்ப 
ராயன் அவ்விருவருள் ஒருவனாதல் வேண்டும் . 


பராந்தகனது ஆட்சியின் 24 ஆம் ஆண்டாகிய கி.பி. 941 - ல் 
அவன் படைத் தலைவனாகிய சிறுகுளத்தூர் மாறன் பரமேஸ் 

27 Ep nd Vol XXVI , p 141 
28 Ep . Ind Vol . XXVJ No 10 
29 Ep . Ind . Vol . VII pp . 142-144 


முதலாம் பராந்தக சோழன் 

141 
வரனான செம்பியன் சோழியவரையன் என்பவன் சீட்புலியை 
வென்று நெல்லூரையும் அழித்துத் திரும்புங்கால் தொண்டை 
நாட்டிலுள்ள திருவொற்றியூரில் தங்கி , அவ்வூர்க் கோயிலில் நாள் 
தோறும் நொந்தா விளக்கு எரிப்பதற்குச் சாவா மூவாப் 
பெராடுகள் 90 வைத்து வந்தான் என்று அங்குள்ள கல்வெட்டு 
ஒன்று கூறுகிறது .30 சீட்புலி என்பது நெல்லூர் மாவட்டத்தின் 
வட பகுதியில் இருந்த ஒரு நாடு 1 என்பதும் அந்நாளில் அது 
கீழைச்சளுக்கிய இராச்சியத்தின் தென்பகுதியில் இருந்த 
தெனவும் தெரிய வருகின்றது . எனவே , கீழைச்சளுக்கிய 
மன்னனாகிய இரண்டாம் வீமனை வென்று அடக்குதற் பொருட்டே 
அப்படையெழுச்சி நிகழ்ந்திருக்க வேண்டுமெனத் தெரிகின்றது . 
எனினும் சீட்புலி நாடும் நெல்லூரும் பராந்தகன் ஆட்சிக் 
குள்ளாயின என்று துணிவதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை . 
அஃதெவ்வாறாயினும் குமரி முதல் நெல்லூர் வரை பராந்தகன் 
ஆட்சி பரவியிருந்ததென்பது ஒருதலை . 

சோழநாட்டில் பராந்தகன் இவ்வாறு தன் ஆற்றலால் இராச் 
சியத்தைப் பெரிதாக்கி ஆண்டிருக்கையில் அதன் வடபுலத்தில் 
மிக்கவலிமையுடன் இருந்து அரசாண்டவர் இராட்டிரகூட மன்னவ 
ராவார் . இவ்விராட்டிரகூட மன்னனாகிய இரண்டாம் கிருஷ்ண 
தேவனின் மகளாகிய இளங்கோப்பிச்சியை ஆதித்த சோழனுக்கு 
மணம் செய்து கொடுத்தமையால் இவ்விரு அரசகுடும்பங்கட்கும் 
நெருங்கிய நட்பும் உறவும் ஏற்பட்டது என்பதை முன்னரே 
கண்டோம் . கி.பி. 913 ஆம் ஆண்டின் இறுதியில் இராட்டிரகூட 
மன்னனாகிய இரண்டாம் கிருஷ்ணன் இறக்கவே அவன் பேரனான் 
மூன்றாம் இந்திரன் அரசனானான் . அவ்விந்திரனுக்கு 4 ஆம் 
கோவிந்தன் என்ற ஒரு மகன் இருந்தான் . அவனுக்கு கி.பி. 
918 ல் இளவரசுப்பட்டம் கட்டி வைக்கப்பட்டது .33 இவ்விராட் 
டிரகூட மரபினரை நெருங்கிய நண்பராக்கிக் கொள்ள எண்ணிய 
பராந்தகன் தன் மகள் வீரமாதேவியை அவ்விளவரசனாகிய 4 ஆம் 
கோவிந்தனுக்குத் திருமணம் செய்வித்து , உறவாக்கி நட்பைப் 
பெருக்கிக் கொண்டான் .34 கோவிந்தன் தன் தந்தைக்குப் பிறகு 
முடிசூடி கி.பி. 934 வரை நாட்டை ஆட்சி செய்து வந்தான் . 
அந்நாள்களில் அவன் செய்த செயல்கள் பொது மக்களால் 
பெரிதும் வெறுக்கப்பட்டன . அன்றியும் அரசாங்க அலுவலர் 
களும் , குறு நில மன்னர்களும் அவன் செயல்களை வெறுத்ததுடன் 

S.I.I. Vol . III No. 108 
79 of 1921 
A. S. Altekar : The Rashtrakutas and their times pp . 99 & 100 
EP . Ind . Vol . XXVI pp . 163-230 
Ep . Ind . Vol . XXVI page 230-235 


30 


31 


32 


33. 


34 


142 


சோழர் வரலாறு 


பகை 


அவனிடத்தில் அன்பில்லாதவராகவும் ஆயினர் .35 எனவே , 
குந்தளராச்சியத்தில் 4ஆம் கோவிந்தனுக்கு ஆதரவு வரவரக் 
குறைந்து போயிற்று . அந்நாள்களிலே 

கீழைச்சளுக்கிய 
மன்னர்களாயிருந்த யுத்தமல்லனுக்கும் இரண்டாம் வீமனுக்கும் 
எக்காரணத்தாலோ கருத்து வேறுபாடு உண்டாகிப் 
வளர்த்து வந்தது . கி.பி .934 - ல் இராட்டிரகூட மன்னனாகிய 4 ஆம் 
கோவிந்தன் சளுக்கிய மன்னனாகிய யுத்தமல்லனுக்கு உதவி 
செய்ய எண்ணி இரண்டாம் வீமனை எதிர்த்துப் போர் புரிந்தான் . 
ஆயின் தோல்வியே கண்டனன் - 38 இதனால் நான்காம் கோவிந் 
தனுக்கு நாட்டில் எவ்வித ஆதரவும் இல்லை என்பதை அறிந்து 
கொண்ட அவனுடைய சிறிய தந்தையின் மகனாகிய மூன்றாம் 
கிருஷ்ணதேவன் உள் நாட்டில் கலகத்தையும் குழப்பத்தையும் 
உண்டாக்கி அதன் வழி இராட்டிரகூட சிங்காதனத்தைக் கைப் 
பற்றித் தன் தந்தைக்கு முடிசூட்டினான் .37 ஆகவே , 
மூன்றாம் கிருஷ்ணதேவனின் தந்தையும் மூன்றாம் இந்திரன் 
தம்பியும் ஆகிய மூன்றாம் அமோகவர்ஷன் கி.பி. 935 - ல் 
இராட்டிரகூட மன்னனாக மானியகேட மாநகரில் முடிசூடி அரச 
னானான் . தன் நாட்டையிழந்த 4 ஆம் கோவிந்தன் தன் மனைவி 
வீரமாதேவியோடும் தஞ்சையை அடைந்து தன் மாமன் பராந்தக 
சோழனிடம் தங்கியிருந்தான் . அவன் கி.பி. 939 வரை அங்குத் 
தங்கியிருக்கக்கூடும் என்பது சில கல்வெட்டுகளால் அறியக் 
கிடக்கின்றது . 


88 


இராட்டிரகூடப் பெருவேந்தனாகிய மூன்றாம் அமோகவர்ஷன் 
கி.பி. 939 ஆம் ஆண்டில் 

இறந்தான் . 39 

தன் இராச்சியத்தை 
இழந்து தஞ்சையில் தங்கியிருந்த நான்காம் கோவிந்தன் தன் 
இராச்சியத்தைக் கைப்பற்ற அதுவே தக்கசமயம் என்று எண்ணி 
னான் . தனது மாமனான பராந்தக சோழனிடம் படைத்துணை 
பெற்று இரட்ட மண்டலத்தின் மேற் படையெடுத்துச் சென்றான் , 
இஃதறிந்த மூன்றாங் கிருஷ்ணதேவனின் தமக்கை கணவனும் 
கங்கநாட்டு வேந்தனுமாகிய இரண்டாம் பூதுகன் என்பான் 
கிருஷ்ணதேவனுக்குத் துணையாகப் பெரும்படையுடன் வந்தான் . 
40 கி.பி. 940 ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் இராட்டிரகூட 


35 


38 


37 


Ep . Ind . Vol . XXVI page 232 
Ep . Ind . Vol XXVI page 164 
A. S. Altekar . The Rashtrakutas and their times p.p. 108-109 
245-246 of 1921 
Ep . Ind . Vol . XXVI page 164 
Ep. Ind . Vol . page 232 


38 


3a 


40 


முதலாம் பராந்தக சோழன் 


143 


நாட்டில் இவர்களிடையே பெரும்போர் நடந்தது . அப்போரில் 
பராந்தகன் மூன்றாம் கிருஷ்ணதேவனால் தோற்கடிக்கப்பட்டான் . 
கிருஷ்ணதேவன் இராட்டிரகூட நாட்டைக் கைப்பற்றினான் . 11 
கி.பி .940 முதல் மூன்றாங் கிருஷ்ணதேவன் செப்பேடுகள் அந் 
நாட்டில் காணப்படுவதால் அவன் வெற்றியெய்தி முடி சூடினான் 
என்பது உறுதியாகிறது . அவன் கி.பி. 968 வரை அந்நாட்டை 
ஆண்டான் என்பது அவனது கல்வெட்டுகளாலும் செப்பேடுகளா 
லும் அறியப்படுகின்றது . 42 இப்போருக்குப்பின்னர் நான்காம் 
கோவிந்தனைப்பற்றி ஏதும் அறிதற்கில்லை . பராந்தகன் தன் மரு 
கனுக்காகச்செய்த போர் முயற்சியினால் , மூன்றாம் கிருஷ்ண 
தேவன் இவனுக்குப் பெரும் பகைவனான் . அவனது வலிமிக்க 
ஆட்சியும் இரட்ட மண்டலத்தில் நிலைபெறுவதாயிற்று . மேலும் 
கங்க நாட்டரசனாகிய இரண்டாம் பூதுகனும் அவன்பால் நெருங்கிய 
உறவும் நட்பும் உடையவனானான் . பராந்தகன்பால் தம் நாடுகளை 
இழந்த வாணரும் , வைதும்பரும் 3 ஆம் கிருஷ்ணதேவனிடம் 

புகுந்து அவனால் ஆதரிக்கப்பெற்று இரட்ட 
மண்டலத்திலேயே தங்கியிருந்ததை முன்னரே கண்டோம் . இந் 
நிலையில் பராந்தகனிடம் பேரன்புகொண்டு பெருமதிப்புடன் 
நடந்துவந்த கங்க நாட்டின் 

தென்பகுதியை ஆண்டுவந்த 
இரண்டாம் பிருதிவிபதி கி.பி. 940 ல் இறந்தான் . இவன் மகனாகிய 
விக்கியண்ணண் என்பான் தந்தைக்கு முன்னரே இறந்து 
விட்டான் . ஆதலால் , சோழநாட்டிற்கு வடமேற்கேயிருந்த 
கங்கநாடு முழுவதும் கங்ககுலத்தவருள் மற்றொரு கிளையினனும் , 
மூன்றாம் கிருஷ்ணதேவனுக்குத் தமக்கை கணவனும் , பராந்தக 
சோழனுக்குப் பெரும் பகைவனும் ஆகிய இரண்டாம் பூதுகன் 
ஆட்சிக்கு உள்ளாயிற்று . எனவே , சோழ அரசுக்கு வடபாலிருந்த 
அரசர்கள் யாவரும் ஒருங்குசேர்ந்து பராந்தகனுக்குப் பகைவ 
ராயினர் . 


அடைக்கலம் 


இத்தகையதொரு நிலை உருவாகக் கூடும் என்பதை முன்ன 
தாகவே உணர்ந்திருந்த பராந்தகசோழன் கி.பி. 936 - லேயே 
தன் தலைமகனும் பெருவீரனும் ஆகிய இராசாதித்தன் 
என்பானைப் பெரும்படையுடன் அனுப்பித் திருமுனைப்பாடி நாட்டி 
லுள்ள திருநாவலூரில் தங்கிச் சோழ நாட்டின் வட எல்லையைக் 
கண் காணித்து வரும்படி ஏற்பாடு செய்திருந்தான் . அரச 
குமாரனாகிய இராசாதித்தனும் வலிமிக்க யானைப்படை , குதிரைப் 
படைகளைத் தன்பாற் கொண்டு தந்தையின் விருப்பப்படியே 


Ep . Ind . Vol . V No. 20 
A.S. Altekar Rashtrakutas und their tinles pp . 117 aud 122 
S.II. Vol VII . Nos . 154 , 958-977 


144 


சோழர் வரலாறு 


சோழ நாட்டின் வட எல்லையிலுள்ள அரசர்களின் போக்கை 
நன்கு கவனித்து வந்தான் எனவும் தெரிகிறது . 

44 அவன் தங்கி 
யிருந்த திருநாவலூரென்பது 

இப்போது தென்னார்க்காடு 
மாவட்டத்தில் திருக்கோவலூர் வட்டத்தேயுள்ள திருநாம 
நல்லூர் என வழங்கும் பேரூராகும் . அவ்வூர் இராசாதித்தபுரம் 
எனவும் அங்குள்ள கோயில் இராசாதித்தேசுவரம் எனவும் 
வழங்கப்பட்டதாகவும் இராசாதித்தனுடைய படைவீரர் 
களும் பணிமக்களும் அக்கோயிலுக்குப் பல நிவந்தங்களை ஏற் 
படுத்தியுள்ளனர் எனவும் 

அவ்வூரிலுள்ள கல்வெட்டுகள் 
உணர்த்துகின்றன 45 அவ்வூருக்கு அண்மையில் பெண்ணை 
யாற்றங்கரையிலுள்ள தும் இந்நாளில் கிராமம் என்று வழங்கப் 
பட்டு வருவதும் ஆகிய முடியூரில் சேர நாட்டு நந்திக்கரைப் 
புத்தூரைச் சேர்ந்த இராசாதித்தனின் படைத் தலைவனாகிய 
வெள்ளன் குமரன் என்பான் கி.பி. 936 - ல் தன் படையுடன் தங்கி 
யிருந்தான் என்று அவ்வூரிலுள்ள கல்வெட்டு ஒன்றினால் அறியப் 
படுகின்றது 46 அன்றியும் பராந்தக சோழனின் புதல்வருள் 
ஒருவனும் இராசாதித்தனின் தம்பியும் ஆகிய அரிகுலகேசரி 
என்பானும் பெரும் படையுடன் அந்நாட்டில் தங்கியிருந்தான் 
என்பது திருக்கோவலூரிலுள்ள கல்வெட்டுகளால் தெரியவரு 

47 இவற்றையெல்லாம் எண்ணிப் பார்க்குங்கால் சோழ 
நாட்டின் வடபுலத்துள்ள அரசர்கள் ஒரு காலத்தில் ஒன்றுபட்டுச் 
சோழ நாட்டின் மீது படையெடுத்து வரக்கூடும் என்பதை 
நன்குணர்ந்த பராந்தகன் அதைத் தடுப்பதற்கான முன்னேற் 
பாடாகவே இவற்றைச் செய்திருந்தான் என்பது நன்கறியப்படும் . 
எனினும் , காலப் போக்கில் நிகழும் மாறுதல்களையும் விளைவு 
களையும் முன்னறிந்து செயல்படும் திறன் வாய்த்தோரில்லையே ! 


கின்றது . 


இராட்டிரகூட மன்னனான மூன்றாம் அமோகவர்ஷன் 
இறந்த பின்னர் கி.பி. 940 - ல் அவன் மகனான மூன்றாம் கிருஷ்ண 
தேவன் தன் முடி சூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்துகொண்டிருந் 
தாக 

ரன் . அச் சமயத்தில் இரட்ட மண்டலத்தைக் கைப்பற்றித் 
தன் மருகன் நான்காம் கோவிந்தனுக்குக் கொடுக்கும் பொருட்டுப் 
பராந்தகன் பெரும்படை ஒன்றை அனுப்பியிருந்தான் . இதனை 
மனத்தில் கொண்டிருந்த மூன்றாங் கிருஷ்ணன் தொடர்ந்து தன் 
படை பலத்தைப் பெருக்கிக் கொண்டே வந்தான் . பெரும்படை 
யுடன் சென்று , சோழ இராச்சியத்தைத் தாக்கித் தன் ஆற்றலைப் 
44 Ep . Ind . Vol . VII pages 134-135 Ins 363 of 1902 

S. 1. 1. Vol VII Nos . 989 , 954, 955 , 956 , 959, 966 , 973 , 978-981 
Ins 739 of 1905 
280 of 1902 Ep . Ind . Vol . VII No 20 : E - F 


45 


48 


17 


முதலாம் பராந்தக சோழன் 


145 


ஆறு மைல் 


5 ) 


படை 


பராந்தகனுக்கு உணர்த்துவதுடன் , அவனுக்குப் பெருந்தொல்லை 
விளைவிக்க வேண்டுமென்பதும் அவன் எண்ணம் . அதற்கேற்பத் 
தன் படை வலிமை பெருகியவுடன் கி.பி. 949 - ல் அவன் சோழ 
நாட்டின்மேல் படையெடுத்தான் .49 கங்க மன்னனாகிய பூதுகனும் 
அவனுக்குத் துணைபுரியப் பெரும்படையுடன் 

வந்தான் .49 
எனவே , இரு படைகளும் சேர்ந்து சோழநாட்டின் வடபகுதி 
யாகிய தொண்டை மண்டலத்தைத் தாக்கின . திருநாவலூரில் 
பெரும்படையுடன் தங்கியிருந்த பராந்தக சோழன் மகனாகிய 
இராசாதித்தன் அப் படையெடுப்பைத் தடுத்துப் போர்புரியத் 
தொடங்கினான் . வட ஆர்க்காடு மாவட்டத்திலுள்ள அரக் 
கோணத்திற்குத் தென்கிழக்கில் 

தூரத்திலுள்ள 
‘ தக்கோலம் என்னுமிடத்தில் இரு பக்கத்துப் படைகளும் கடும் 
போர் புரிந்தன." ஆயிரக்கணக்கான 

போர்வீரர்கள் இரு 
பக்கத்திலும் கொலையுண்டனர் . போரில் யார் வெற்றி பெறுவார் 
என்று சொல்ல முடியாத நிலையில் யானை மேலிருந்து போர் புரிந்த 
இராசாதித்த சோழன் இரண்டாம் பூதுகன் விடுத்த அம்பொன் 
றுக்கு இரையானான் .51 அது கண்டு மனந்தளர்ந்த சோணாட்டுப் 

வடவர் படைகளால் முறியடித்து விரட்டப்பட்டன . 
மூன்றாங் கிருஷ்ணதேவன் வெற்றி பெற்றான் . இப் போர் நிகழ்ச்சி 
ஆனைமங்கலச் செப்பேடுகளிலும் திருவாலங்காட்டுச் செப்பேடு 
களிலும் கூறப்பட்டுள்ளது . 2 பங்களூர்ப் பொருட்காட்சி சாலையி 
லுள்ள ஆதகூர்க் கல்வெட்டொன்று இராசாதித்தன் யானைமேல் 
வீற்றிருந்த அம்பாரியையே தன் போர்க்களமாகக் கொண்டு 
போர் புரிய பூதுகன் அவனைக் குத்திக் கொன்றான் எனவும் அது 
கண்டு மகிழ்ந்த கிருஷ்ணதேவன் அவனுக்கு வனவாசிப் பன்னீரா 
யிரமும் பிறவுங் கொடுத்துப் பாராட்டினான் எனவும் கூறுகின்றது . 
இராசாதித்தன் மூன்றாம் கிருஷ்ணனை 

பின்னர் 
விண்ணுலகடைந்தான் எனத் திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் 
கூறுவதைக் கூர்ந்து ஆலோசித்தால் வெற்றிபெற்ற இராசா 
தித்தனைப் பூதுகன் தன் அம்பாற் 

கொன்றிருக்க வேண்டு 
மென்பதும் , எனவேதான் அதனாற் பெருமகிழ்வெய்திய கிருஷ்ண 
தேவன் அவனைப் பாராட்டி நன்கொடைகள் வழங்கியிருக்க 
வேண்டுமென்பதும் புலனாகிறது . கும்பகோணம் , திருவிடை 
மருதூர் , திருவெள்ளறை முதலான ஊர்களிலுள்ள கல்வெட்டுகள் , 

A. S. Altekar : The Rashtrakutas and their times , p.p. 116-117 
Ibid p . 118 

Ibid p . 117 
51 Ep . Ind . Vol.XXII No. 34 

S. I.I. Vol.III No. 205 Verse 54 
Ep . India Vol . VI pp . 50 - 57 


53 


வென்று 


4 8 ) 


49 


50 


52 


63 


சோ.வ. - 10 . 


146 


சோழர் வரலாறு 


இராசாதித்தனை ஆனைமேற்றுஞ்சினார் என்று குறிப்பதால் அவன் 
யானை மேலிருந்து பொருது களத்தே வீழ்ந்தான் என்பது உறுதி 

. 


தக்கோலப்போர் நடந்த கி.பி. 949 - க்குப் பின்னர் பராந்தக 
சோழனின் கல்வெட்டுகள் தொண்டை நாட்டிலும் திருமுனைப்பாடி 
நாட்டிலும் காணப்படாததால் அவற்றைப் பராந்தகன் அப் 
போரில் இழந்தான் என்பது உறுதியாகிறது . எனினும் , மூன்றாம் 
கிருஷ்ணதேவன் அந் நாடுகளைத் தன் ஆட்சிக்குக் கொண்டு 
வரச் சில ஆண்டுகளாயிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . ஏனெ 
னில் கிருஷ்ணதேவனின் 15 ஆம் ஆட்சியாண்டாகிய கி.பி. 955 
முதல் இவன் கல்வெட்டுகள் அந் நாடுகளிற் காணப்படுகின்றன . 
எனவே , கி.பி. 949 முதல் 955வரையுள்ள ஆறாண்டுகள் முயன்றே 
அவற்றைத் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வந்துள்ளான் என்பது 
தெளிவாகிறது . 


திருமுனைப்பாடி நாட்டில் முனையதரையன் குலமாணிக்கன் 
இராமதேவன் என்பான் சோழர்க்கடங்கிய குறு நிலமன்னனா 
யிருந்து ஆட்சி செய்து வந்தான் . இவன் கி.பி. 953 , 954 ஆம் 
ஆண்டுகளில் தன் பேரரசன் பெயரைக் குறிப்பிடாமல் திருநாம 
நல்லூர்க் கோயிலில் இரண்டு கல்வெட்டுகளைப் பொறித் 
துள்ளான் .55 , இதனை நோக்குங்கால் அக் காலத்தே இவன் 
பழைய சோழப் பேரரசனுக்குத் திறை கொடாமலும் , புதிய 
பேரரசனாகிய இராட்டிரகூட மன்னனுக்குக் கீழ்ப்படியாமலும் 
சுயேச்சையாகத் தன்னாட்டை 

ஆட்சி செய்து 

வந்தான் 
ளிவாகிறது . 

எனவே , தக்கோலப்போரில் 
வெற்றி பெற்ற 

மூன்றாம் கிருஷ்ணதேவன் தொண்டை 
நாட்டையும் , திருமுனைப்பாடி நாட்டையும் உடனே தன்னாட்சிக் 
கீழ்க் கொண்டுவர இயலவில்லையென்பது மேலும் உறுதி பெறு 
கின்றது . அதனொடும் அவ் விருநாடுகளும் எந்தப் பேரரசின் 
ஆட்சிக்கும் உட்பட்டிருக்கவில்லை யென்பதும் தெளிவாகிறது .. 
கி.பி. 955 முதல் 968 வரையான மூன்றாம் கிருஷ்ணதேவனின் 
கல்வெட்டுகள் அவ் விரு நாடுகளிலுங் காணப்படுவதால் அவை 
அக்காலப் பகுதியில் அவன் ஆட்சியின் கீழ் இருந்தன என்பது 
அறியப்படுகிறது . 56 


என்பது 


54 


55 


S. I. I. Vol . III , Nos . 132 , 201. Vol . VNo.720 
S. I. I. Vol . III No. : Vol . VII No. 37 , Vol . VIII No. 301 
S. 1. I. Vol . VI Nos . 324 , 374 : Vol . VII Nos . III 799 , 802, 803 , 
894 , 899 and 944 ; Ep . Ind . Vol . III No. 38C and D 


56 


முதலாம் பராந்தக சோழன் 


147 


மூன்றாங் கிருஷ்ணதேவனின் கல்வெட்டுகள் சோழ நாட்டில் 
யாண்டுங் காணப்படாமையின் சோழ நாடு அவனது ஆட்சியின் 
கீழ்க் 

கொண்டு வரப்படவில்லை என்பது தெளிவாகிறது . 
அன்றியும் அக்காலப் பகுதியில் முதற் பராந்தக சோழன் , முதற் 
கண்டராதித்த சோழன் , இரண்டாம் பராந்தக சோழன் ஆகிய 
சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளே அச் சோழ நாடெங்கிலும் 
காணப்படுவதால் அந் நாடு சோழர் ஆட்சியின்கீழ் இருந்த 
தென்பதும் உறுதியாகின்றது . * 


57 


இஃதிவ்வாறாகவும் சில கல்வெட்டுகள் கச்சியுந் தஞ்சையுங் 
கொண்ட கன்னரதேவன் என மூன்றாங் கிருஷ்ணதேவனைக் 
குறிக்கின்றன. மேலும் , மூன்றாங் கிருஷ்ணதேவனது கார்காட் 
செப்பேடுகள் அவன் சோழரை வென்று அந்நாட்டைத் தன்னுடன் 
வந்த தலைவர்கட்கு அளித்ததோடு இலங்கை வேந்தன் முதலான 
அரசர்கள்பால் திறைப் பொருள் பெற்று இராமேச்சுரத்தில் 
வெற்றித்தூண் நாட்டினான் எனவுங் கூறுகின்றன . 59 ஆயின் , 
புதுச்சேரிக்கு அண்மையில் உள்ள வரகூருக்கும் , தென்னார்க்காடு 
மாவட்டம் பண்ணுருட்டிக்கருகிலுள்ள திருவதிகை வீரட்டானத் 
திற்கும் தெற்கே கிருஷ்ணதேவனது கல்வெட்டுகள் எவ்விடத்தும் 
காணப்படாமையின் அவன் தஞ்சையைக் கைப்பற்றியது 
முதலாகக் கூறுப்படுவன யாவும் வெறும் புனைந்துரையே என்பது 
தெளிவாகும் . அவன் தக்கோலப் போரில் சோழரை வென்று 
திருமுனைப்பாடி நாடு , தொண்டைநாடு ஆகிய இரண்டையும் 
தன்னாட்சிக்கீழ்க் கொண்டு வந்தமையையும் அவற்றுள் சில 
பகுதிகளைத் தன்னுடன் வந்த தலைவர்கட்குக் கொடுத்திருக்கக் 
கூடுமாதலின் , அதையுமே அவை மிகைப்படுத்திக் கூறுகின்றன 
வேயன்றிப் பிறிதில்லை . எவ்வாறாயினும் இப்போரால் சோழப் 
பேரரசு சுருங்கியதுடன் தன் நிலையில் சிறிது தாழ்ந்ததென்பதிலும் 
ஐயமில்லை . 


பராந்தக சோழனது ஆட்சியின் 46 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு 
கள் தஞ்சையை அடுத்துள்ள கண்டியூர் , திருச்சோற்றுத்துறை 
ஆகிய ஊர்களிற் காணப்படுகின்றன . 80 அதன்பின்னர் அவன் 
கல்வெட்டுகள் யாண்டும் காணப்படாமையின் கி.பி. 955 - ல் இறந் 
திருக்க வேண்டுமென்பது துணியப்படுகிறது . தக்கோலப் போரில் 


57 


465 of 1918 ; S. I. I. Vol . III Nos . 111 , 112 , 119, 120, 121,122 
S. I. I. Vol . IV Nos: 324 , 362 , 374 ; Ep . Ind . Vol . III . pp . 284 , 
285 . 
Ep . Ind . Vol . VI p. 280 . 
S. I. I. Vol.V No. 570 ; Ins . 135 of 1931 


60 


148 ) 


சோழர் வரலாறு 


கின்றது . 


51 


58 . 


தன் மகனும் பெருவீரனுமாகிய இராசாதித்தனை இழந்தமை 
இவனுக்கு ஆற்றொணாத் துன்பத்தையும் கவலையையும் அளித் 
திருத்தல் உறுதி . எனினும் , தன் நாட்டில் அமைதியான ஆட்சி 
நிலவ வேண்டும் என்பதற்காகத் தன் இரண்டாம் மகனாகிய 
கண்டராதித்த சோழனுக்குக் கி.பி. 950 - ல் இளவரசுப் பட்டங்கட்டி 
யமையையும் பிற ஆட்சி முறைகளையும் முன்னரே அறிந்தோம் . 
பராந்தகனுக்கு மனைவியர் பலர் இருந்தனர் எனத் தெரி 
அவர்களுள் இராசாதித்தன் 

இராசாதித்தன் தாயாகிய கோக்கிழா 
னடியே பட்டத்தரசியாக விளங்கியவள் ; அவள் சேர மன்னன் 
மகளாவாள் என உதயேந்திரம் செப்பேடுகளால் தெரிய 
வருகிறது . 1 

மழநாட்டிலுள்ள பழுவூரில் வாழ்ந்திருந்த கேரள 
மன்னனாகிய பழுவேட்டரையன் மகளும் பராந்தகன் மனைவி 
யென்பது அன்பில் செப்பேடுகளால் அறியப்படுகின்றது . 
இவள் வயிற்றுப் பிறந்தவனே அரிஞ்சயன் என்னும் அரச குமாரன் 
அருண்மொழி நங்கை , " " வில்லவன் மாதேவி , ** திரிபுவன 
மாதேவி , வளவன் மாதேவி , சோழசிகாமணி , சோழ 
மாதேவி , தென்னவன் மாதேவி என்போர் பராந்தகனின் 
மற்ற மனைவியராவர் . 

முதற் பராந்தக சோழனுக்கு இராசாதித்தன் , கண்டராதித் 
தன் , அரிகுலகேசரி என்னும் அரிஞ்சயன் , 79 உத்தமசீலி 
என்னும் நால்வர் புதல்வரும் வீரமாதேவி , அனுபமா என்ற 
இருபுதல்வியரும் இருந்தனர் . வீரமாதேவி என்பாள் இராட்டிர 
கூட மன்னனாகிய 4 ஆம் கோவிந்தன் வல்லவரையனை மணந்தவள் 
என்பதை முன்னரே அறிந்தோம் . அவள் கி.பி. 935 - ல் தக்கோ 
லத்துத் திருவூறல் பெருமானுக்கு நொந்தா விளக்கு வைத்து 
அதற்கு நிவந்தமாக 60 கழஞ்சுப்பொன் அளித்தாளென்றும் தெரி 
கிறது . மற்ற மகளாகிய அனுபமா , கொடும்பாளூர்ச் சிற்றரச 
னாகிய பூதிவிக்கிரமகேசரியை மணந்து வாழ்ந்தாள் . எனவே , 
கொடும்பாளூர்ச் சிற்றரசர்கள் சோழர்க்கு உறவினராகவும் உற்ற 
நண்பர்களாகவும் இருந்து வந்தனர் என்பது அறிதற்குரியது . 
61 S. I. I. Vol II No. 76 

Ep . Ind . Vol . XV No : 5 
S. I. I. Vol . VII No. 520 
S.1.1. Vol. III No. 110 
130 of 1931 ; S. I. I. Vol.V No. 541 
S. I. I. Vol . V No. 547 
S. I. I. Vol . V No. 525 
S. I. 1. Vol.V No. 524 
S. I.I. Vol . V No 601 
S. I. 1. Vol . II No. 205 
S. I. I. Vol . V No. 575 


82 


83 


64 


85 


87 


8 


70 


71 


11. கண்டராதித்த சோழன் 

(கி.பி. 950-957 ) 


முதற் பராந்தக சோழனுக்குப் பின்னர் அவனது இரண்டாம் 
புதல்வனும் , முன்னதாகவே இளவரசுப் பட்டம் கட்டப் பெற்ற 
வனுமாகிய கண்டராதித்த சோழன் கி.பி. 953 - ல் முடிசூட்டப் 
பெற்றுச் சோழப் பேரரசனானான் . 1 இவன் இராசகேசரி என்னும் 
பட்டம் புனைந்து ஆட்சி நடத்தினான் . இவன் ஆட்சிக் காலத்தில் 
சோழநாடு மாத்திரமே இவனது ஆட்சியில் இருந்தது . எவ்வா 
றெனில் திருமுனைப்பாடி நாடும் , தொண்டைநாடும் இவன் 
தந்தையாகிய முதற்பராந்தகனது ஆட்சியின் இறுதிக்காலத்திலே 
தக்கோலப் போரில் வெற்றி கொண்ட மூன்றாங் கிருஷ்ண 
தேவனால் கவர்ந்து கொள்ளப்பட்டன . இவன் தந்தையால் 

கொள்ளப்பட்ட பாண்டிய நாடும் இவனுக்குத் திறை 
கொடுக்கும் சிற்றரசாயில்லை . இவனது கல்வெட்டுகள் பாண்டிய 
நாட்டில் யாண்டும் காணப்படாமையால் அந்நாளில் மன்னனா 
யிருந்த வீரபாண்டியன் இவன் காலத்தில் சுயேச்சை எய்தித் 
தனியரசு செலுத்தியிருக்க வேண்டுமென்பது தெளிவாகின்றது . 
அப்பாண்டிய நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்ற 
எண்ணம் இவனுக்கிருந்ததாகத் தெரிகிறது . எனினும் இவன் 
ஆட்சிக்காலத்தில் அது கைகூடவில்லை . 


வென்று 


இவ்வரசன் காவிரியாற்றிற்கு வடக்கே கண்டராதித்த சதுர் 
வேதிமங்கலம் என்ற நகர் ஒன்றை ஏற்படுத்தியதாக ஆனை 
மங்கலச் செப்பேடுகள் கூறுகின்றன ; இப்போது திருச்சிராப்பள்ளி 
மாவட்டத்தில் கொள்ளிடப் பேராற்றின் வடகரையில் உள்ள 
திருமழபாடிக்கு மேற்கில் ஒரு மைல் தூரத்தில் உள்ள கண்டராச் 
சியம் என வழங்கும் ஒரு சிற்றூரேயாம் . கண்டராதித்தப் பேரேரி 

பெரிய ஏரி ஒன்றிருந்ததென்பது தென்னார்க்காடு 
மாவட்டம் உலகபுரத்திலுள்ளதொரு கல்வெட்டாலறியப்படு 


என்ற 


கிறது . 


2 


1 Ep . Ind . Vol . XXII No : 34 ; S. I. I. Vol. III No. 205 

140 of 1919 


2 


150 


சோழர் வரலாறு 


இவ்வேந்தன் சிறந்த சிவபக்தியும் , மிகுந்த செந்தமிழ்ப் 
புலமையும் ஒருங்கமையப் பெற்றவனாயிருந்திருக்கிறான் . 
தில்லையம் பெருமானிடத்தில் அளவற்ற ஈடுபாடுடையவன் . அப் 
பெருமான் மீது இவன் பாடிய திருப்பதிகம் ஒன்று சைவத்திரு 
முறைகளில் ஒன்றாகிய ஒன்பதாந் திருமுறையில் ( திருவிசைப்பா 
திருப்பல்லாண்டு ) சேர்க்கப் பெற்றிருப்பது அறியத் தக்கதாம் . 
அப் பதிகத்தின் இறுதியிலுள்ள திருக்கடைக் காப்புச் செய்யுளில் , 
இவ்வரசன் தன்னைக் கோழி வேந்தன் எனவும் தஞ்சையர் 
கோன் எனவும் கூறியிருப்பது நினைவிற் கொள்ளுதற்குரியதாம் . 


8 


இம்மன்னன் சைவசமயத்தில் இத்துணைப் பற்றுடையவனா 
யிருப்பினும் , பிற சமயக் காழ்ப்புடையோனல்லன் . அவற்றின் 
வளர்ச்சிக்கானவற்றையும் மனமுவந்து செய்துள்ளான் . இவன் , 
தான் அமைத்த கண்டராதித்த சதுர்வேதி மங்கலத்தில் கண்ட 
ராதித்த விண்ணகரம் என்னும் திருமால் கோயில் ஒன்றினை 
எடுப்பித்திருந்தான் . மேலும் , தென்னார்க்காடு மாவட்டத்தி 
லுள்ள பள்ளிச்சந்தல் என்ற ஊரில் , இவன் பெயரால் கண்ட 
ராதித்தப் பெரும் பள்ளி என்னும் அமண் பள்ளியொன்றை இவன் 
பெயராலேயே எடுப்பித்துள்ளான் . எனவே , 
சமயத்தவரையும் நன்கு 

நன்கு மதித்து அவர்பால் பேரன்புடன் 
ஒழுகியவன் என்பது தெளிவாகிறது . 


4 


இவன் 


புறச் 


இவ்வரசனுக்கு இருமனைவியர் இருந்தனர் எனக் கல்வெட்டு 
களால் அறியப்படுகின்றது . அவ்விருவருள் முதல் மனைவியாகிய 
வீரநாரணி என்பாள் கண்டராதித்த சோழன் முடிசூடி அர 
செய்துதற்கு முன்னரே இறந்தாள் எனத் 

தெரிகின்றது . 

. 
செம்பியன்மாதேவி என்பாளே இம்மன்னனின் இளையதேவியா 
வாள் . மழவரையர் மகளார் ஸ்ரீகண்டராதித்தப் பெருமாள் 
தேவியார் செம்பியன் மாதேவியார் ) 7 எனவருங் கல்வெட்டுப் 
பகுதியில் , இவள் ஒரு மழநாட்டுச் சிற்றரசன் மகள் எனத் 
தெரியவருகின்றது . இவ்வரசியாரும் , தம் கணவரைப் போன்றே 


3 


சீரான் மல்குதில்லைச் செம்பொ னம்பலத் தாடி தன்னைக் 
காரார் சோலைக் கோழிவேந்தன் தஞ்சையர் கோன்கலந்த 
ஆராவின் சொற்கண்ட ராதித்தன் அருந்தமிழ் மாலைவல்லார் 
பேரா வுலகிற் பெருமையோடும் பேரின்பம் எய்துவரே . 

- ( கண்டராதித்தர் திருவிசைப்பா , கோயிற்பதிகம்-- செய்யுள் 10 ) 
78 of 1920 
448 of 1938 
108 of 1906 
S.1.1 . Vol . III No. 141 


ச 


0 


கண்டராதித்த சோழன் 


151 


சிவபக்திச் செல்வராயிருந்தார் . அவர் தம் கணவன் இறந்த 
பின்னர்க் கி.பி. 1001 ஆம் ஆண்டு வரை வாழ்ந்திருந்தார் என்பது 
விருத்தாசலம் , திருவக்கரை ஆகிய ஊர்களிலுள்ள கல்வெட்டு 
களால் அறியப்படுகின்றது . * அம் மாதேவி தம் நீண்ட வாழ் 
நாள்களில் செய்துள்ள அறங்கள் மிகப் பலவாம் . 


என்ற 


9 


10 . 


கண்டராதித்த சோழனுக்கு மும்முடிச்சோழன் 
மற்றொரு பெயரும் வழங்கியுள்ளது . சிதம்பரம் தாலுக்காவி 
லுள்ள உடையார்குடியில் காணப்படும் கல்வெட்டொன்று 
இவனை மேற்கெழுந்தருளிய தேவர் எனக் குறிக்கின்றது . 
இத் தொடருக்குரிய பொருள் அறியுமாறில்லை . இம் மன்னன் 
மேற்றிசையிற் பகைவரொடு போர் நிகழ்த்தி அங்கு இறந்த 
செய்தியே இவ்வாறு மங்கல வழக்கால் கூறப்பட்டிருத்தல் 
வேண்டும் என்பது சில அறிஞர்களின் கொள்கையாகும் .11 
‘ குராப்பள்ளித்துஞ்சிய பெருந்திருமாவளவன் 12 எனவும் , குள 
முற்றத்துத்துஞ்சிய கிள்ளிவளவன் 13 எனவும் , புறநானூற்றிலும் 
‘தொண்டைமானாற்றூர்த் துஞ்சின உடையார் , ஆற்றூர்த் 
துஞ்சின தேவர் ) 1 , ஆனைமேற்றுஞ்சினஉடையார் ,16 “ பொன் 
மாளிகைத் துஞ்சினதேவர்217 எனக் கல்வெட்டுகளிலும் வரும் 
தொடர்கள் , எந்தெந்த அரசர்கள் எவ்வெவ்விடத்திற்றுஞ்சினர் 
என்பதைத் தெளிவாகப் புலப்படுத்துவதாயுள்ளன . 

ஆயின் 
மேற்கெழுந்தருளிய என்ற தொடர் மேற்காட்டிய தொடர்களைப் 
போல் இறந்த செய்தியைத் தெளிவுபெற உணர்த்தவில்லை . 
எனவே , இத்தொடருக்கு வேறு பொருள் இருந்திருக்க வேண்டும் . 
ஒருகால் இவன் சோழநாட்டிற்கு மேற்கிலுள்ள நாடுகட்குத் தல 
யாத்திரை சென்று திரும்பி வாராமையையோ , அன்றிச் சிவ 
ஞானியாக விளங்கிய இப்பேரரசன் அரசு துறந்து நகருக்கு மேற் 
றிசையில் சென்று தங்கியிருந்ததையோ இத் தொடர் குறிப்ப 
தாகலாம் . கருத்துகளும் ஓர் ஊகமாகுமேயன்றி உறுதி 
யானதல்ல . 


8 


9 


10 


11 


12 


200 of 1904 and 48 of 1918 
283 of 1908 
540 of 1920 
Ep . Ind . Vol. XXVI p . 84 
புற நானூறு 58 , 60 
புற நானூறு 34 , 46 

S.1.1 . Vol . III No. 142 
15 

S. I. 1. Vol . III Nos . 15, 16 , 17 

S.I. I. Vol . VNo . 720 
17 S. 1. I. Vol.V Nos , 723 , 980 


13 


16 


152 


சோழர் வரலாறு 


பங்களூர் மாவட்டத்திலுள்ள கல்வெட்டொன்று இம்மன்னனைச் 
‘சிவஞான கண்டராதித்தர் என்று கூறுகிறது .18 எனவே , 
இவ்வரசனுக்கும் மைசூர் இராச்சியத்தின் தென் பகுதியிலிருந்த 
கங்கநாட்டிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்கவேண்டுமென் 
பது தெளிவாகிறது . அக் கல்வெட்டுச் சிதைந்திருப்பதால் இவ் 
வரசனைப் பற்றிய செய்திகளை அறிதற்கில்லை . எனினும் , இவன் 
படைத்தலைவன் ஒருவன் அந்நாட்டு மழவூர்க் கோயிலில் 
கண்டராதித்த விடங்கரையும் உமாமகேசுவரி அன்னையாரையும் 
எழுந்தருளுவித்து வழிபாட்டிற்கு நிவந்தமும் அளித்துள்ளனன் 
என்பது அக் கல்வெட்டால் தெளிவாகிறது . சோழ நாட்டிற்கு 
நெடுந்தொலைவிலுள்ள கங்க நாட்டில் கண்டராதித்த விடங்கரை 
எழுத்தருளுவிக்கப் பண்ணுதற்கான காரணத்தை இற்றை நாளில் 
நாமறிய முடியாவிட்டாலும் ஏதேனும் 

காரணம் இருத்தல் 
வேண்டும் . 


* 


19 


மைசூர் இராச்சியத்திலுள்ள நந்தி என்னுங் 

நந்தி என்னுங் கிராமத்தில் 
உள்ள சிவன் கோயிலில் ஓர் அரசன் படிமம் உள்ளது . அது 
சோழ மன்னரது படிமம் என்று அங்கு வழங்கப்படுகிறது . அவ் 
வடிவம் யோகத்தில் அமர்ந்திருக்கும் நிலையில் உள்ளது . 
இவ்வடிவம் கோனேரிராசபுரத்திலுள்ள கண்டராதித்தசோழன் 
படிமத்தைப் பெரும்பாலும் ஒத்துள்ளது . எனவே , கண்டராதித்த 
சோழனை நினைவுகூர்தற் பொருட்டே அச்சிலை வைக்கப்பட்டிருக்க 
வேண்டும் எனத் தோன்றுகிறது . இச் செய்தி நாம் மேலே 
எடுத்துக் காட்டிய வரலாற்றிற்குச் சான்றாயுள்ளமை புலப்படும் . 
பக்திச் செல்வமும் , புலமைச் செல்வமும் ஒருங்கமையப் பெற்ற 
இம்மன்னன் இறைவனைச் சென்று வணங்கிய தலங்கள் தோறும் 
இறைவன் மீது பற்பல பதிகங்களைப் பாடியிருத்தல் கூடுமாயினும் 
கோயிற்பதிகம் ஒன்றே நமக்குக் கிடைத்துள்ளது . 


கண்டராதித்தனுக்கு - நெடுங்காலம் மகப்பேறு இல்லாதிருந்து 
இறுதியில் செம்பியன் மாதேவியால் ஒரு தவமைந்தன் பிறந்தான் . 
அவன் மதுராந்தகன் எனவும் உத்தமசோழன் எனவும் இரு 
பெயர்களால் அழைக்கப் பெற்றான் .20 அருமை மகன் மிகவும் 
சிறு குழந்தையாயிருந்ததால் தன் தம்பி 

அரிஞ்சயனுக்கு 
இளவரசுப் பட்டம் கட்டி அரசியல் துறையில் பயிற்றுவிக்க 
வேண்டியது , இவனது நீங்காக் கடமையாயிற்று . எனவே கி.பி. 
954 ஆம் ஆண்டில் அரிஞ்சயனுக்கு இளவரசுப் பட்டங்கட்டினான் . 


18 Ep . Car. Vol . IX Chennapatinam , No : 92 . 

Portrait Sculpture of South India , p . 29 
Ep . Ind . Vol . XXII No. 34 Verse 22 ; S. I. I. Vol . II No. 205 


19 


20 


கண்டராதித்த சோழன் 


153 


மதுராந்தகனாகிய உத்தமசோழன் மிக்க இளைஞனாயிருந்த போதே 
கி.பி. 957 - ல் கண்டராதித்தன் இயற்கை எய்தினான் . 21 


கண்டராதித்த சோழனைப் போன்றே சிவபக்திச் செல்வம் 
வாய்க்கப் பெற்ற செம்பியன் மாதேவி , சிறு குழந்தையான 
அருமை மகனைப் பேணி 

வளர்ப்பதிலும் சிவபெருமானுக்குப் 
பலவகைத் தொண்டுகள் புரிவதிலும் தம் நெடிய வாழ் நாளைக் 
கழித்தமை , பல ஊர்களிலுமுள்ள கல்வெட்டுகளால் அறியப்படு 
கின்றது . இக்காலத்தில் கோனேரி ராசபுரம் என்று வழங்கப் 
படும் திருநல்லம் என்னும் திருப்பதியில் எழுந்தருளியுள்ள சிவ 
பெருமானுக்குத் தம் கணவன் பெயராலேயே கண்டராதித்தம் 
என்ற கற்றளி அமைத்து அதில் கண்டராதித்தன் இறைவனை 
வழிபடுவது போல் படிமத்தை வைத்திருப்பதும் நினைவிற் 
கொள்ளத் தக்கதாம் . மேலும் இக்கோயிலில் நாள் வழிபாடும் , 
பிற விழாக்களும் நடைபெறுதற்கெனச் செம்பியன் மாதேவி நிலம் 
வழங்கியுள்ளமையும் கல்வெட்டால் அறியப்படுகின்றது . 


22 


- 


21 Ep . Ind . Vol . XXVI p . 84 

S. I, 1. Vol . III No .. 146 


. 


22 


12. அரிஞ்சய சோழன் 


( கி.பி. 956-957 ) 


இவனைப் 


இராசகேசரி கண்டராதித்தசோழன் இறந்த 

பின்னர் , 
அவன் தம்பியும் முன்னதாகவே இளவரசுப் பட்டம் கட்டப்பெற்ற 
வனும் ஆகிய அரிஞ்சய சோழன் , பரகேசரி என்னும் பட்டத்துடன் 
முடிபுனைந்து அரசனானான் . இவன் அரிகுலகேசரி எனவும் 
அரிந்தமன் எனவும் அந்நாளில் அழைக்கப்பட்டான் என்பது சில 
கல்வெட்டுகளால் தெரியவருகிறது . இவன் முதற் பராந்தக 
சோழனின் மூன்றாவது மகனாவான் . மழநாட்டுப் பழுவூரில் 
வாழ்ந்திருந்த கேரள மன்னனாகிய பழுவேட்டரையன் மகளே 
இவன் தாயாவாள் .2 ஆனைமங்கலச் செப்பேடுகள் , 
பேராற்றல் படைத்த பெருவீரன் எனப் புகழ்ந்துரைக்கின்றன . * 
இவன் தமையன் இராசாதித்தன் பெரும்படையுடன் திருமுனைப் 
பாடி நாட்டிலுள்ள திருநாவலூரில் இருந்துகொண்டு சோழ 
இராச்சியத்தின் வடபகுதியைக் கண்காணித்து வந்தபோது , 
இவனும் ஒரு பெரும்படையுடன் மலையமானாட்டின் தலை நகராகிய 
திருக்கோவலூரில் தங்கியிருந்தானென்பதை முன்னர்க் கண் 
டோம் . எனவே , சோழர்க்கும் இராட்டிரகூடர்க்கும் அக் 
காலத்தே நடந்த போரில் இவனும் கலந்து கொண்டிருக்க 
வேண்டுமென்பது உறுதி . இவன் கல்வெட்டுகள் யாண்டும் காணப் 
படாமையின் இவன் 

முடிசூடிய சில மாதங்களுக்குள்ளாகவே 
இறந்திருக்க வேண்டுமெனத் தெரிகின்றது . பிற்காலச்சோழர் 
மரபில் மிகக்குறுகிய காலத்திற்கு ஆட்சி செய்தவன் இவனே 
யாவான் . ஒருசில ஆராய்ச்சியாளர் இவன் மூன்றாண்டுகள் ஆட்சி 
செய்தான் என்பர் . . அவன் இளவரசுப்பட்டம் பெற்றதிலிருந்தே 
அவர்கள் கணக்கிடுதல் சரியன்று . இவனது 

ஆட்சிக்காலம் 
ஓராண்டுக்குக் குறைவானதேயாகும் . இவன் இராட்டிரகூட 
ருடன் போர் செய்தபோது போரின் இடையிலேயே ஆற்றூரில் 


1 


2 


S. I. I. Vol.VI Nos . 31 and 32 

Ep . Ind . Vol . XV No : 5 Verses 22 , 23 
3 Ep. Ind . Vol.XXII No. 34 Verse 23 
4 Historical Sketches of Ancient Dekkan p . 2A2 (K. V. Subramania Iyer ) 


அரிஞ்சய சோழன் 


1551 


இயற்கை எய்தினான் . ஆதலின் சில கல்வெட்டுகள் 
" ஆற்றூர்த் துஞ்சினதேவர் என்று குறிப்பிடுகின்றன . 


இவனை 


3 


என 


இவனுக்கு வீமன் குந்தவை , ஆதித்தன் கோதைப் பிராட்டி , 
கல்யாணி , பூதி ஆதித்த பிடாரி மனைவியர் நால்வர் 
இருந்தனர் . அவர்களுள் வீமன் குந்தவை என்பாள் கீழைச் 
சளுக்கிய மன்னனாகிய இரண்டாம் வீமனின் புதல்வியாவாள் 
எனவும் , திருப்பழனப் பக்கத்திலிருந்த அரையன் ஆதித்த 
வீமனின் மகளாவாள் எனவும் இருவேறு கருத்துகள் அறிஞ 
ரிடையே நிலவி வருகின்றன . குந்தவை என்ற பெயர் பெரும் 
பாலும் ஆந்திர நாட்டிலேயே பயிலுவதாலும் அக்காலத்தே 
சோழர்கள் தம் பகைவர்களை வெற்றி கொள்ளுதற்காகவே பிற 
நாட்டு அரசர்களைத் திருமணம் போன்ற இராசதந்திரச் செயல் 
களால் உறவினராகவும் உற்ற நண்பராகவும் கொள்ளும் வழக்க 
முள்ளமையாலும் சோழர் குடியில் இவ்வரசியே குந்தவை எனப் 
பெயர் தரித்த முதல் அரசியாதலாலும் , அரிஞ்சயன் மனைவியாகிய 
இம்மாதேவி கீழைச்சளுக்கிய மன்னனாகிய இரண்டாம் வீமன் 
மகள் எனக் கொள்ளுதலே எவ்வாற்றானும் பொருந்துவதாம் . 
ஆதித்தன் கோதைப் பிராட்டி என்பாள் ஒரு சேர மன்னன் 
மகளாதல் வேண்டும் எனக் கருதப்படுகிறது . மற்றொரு மனைவி 
யாகிய கல்யாணி என்பாள் வைதும்பராயன் மகளாவாள் என்பது 
அன்பில் செப்பேடுகளால் தெரிய வருகிறது . கொடும்பாளூர்க் 
குறு நில மன்னன் பூதி விக்கிரம கேசரியாகிய தென்னவன் 
இளங்கோவேள் மகளே பூதி ஆதித்த பிடாரியாவாள். இவ்வரசி 
திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கில் ஏழு மைல் தூரத்தில் உள்ள திருச் 
செந்துறைக் கோயிலைக் கற்றளியாக 

கோயிலைக் கற்றளியாக எடுப்பித்து நாள் வழி 
பாட்டிற்கு நிவந்தமும் அளித்துள்ளாளெனக் கல்வெட்டொன்று 
கூறுகிறது . அரிஞ்சயனுக்குப்பின் ஆட்சியேற்று மிக்க புகழுடன் 
விளங்கிய இரண்டாம் பராந்தகன் கல்யாணி என்ற அரசியின் 
பாற் பிறந்தவனென அன்பில் செப்பேடுகள் கூறும் . 10 


அரிஞ்சயன் சோழ நாட்டுப் பேரரசனாக முடி சூடிய பிறகு , 
தன் தந்தை பராந்தக சோழனது ஆட்சியின் இறுதிக் காலத்தில் 
இராட்டிரகூட மன்னன் மூன்றாங் கிருஷ்ணனிடம் இழந்துவிட்ட 


8 


7 


S. I. I. Vol . III Nos . 15-17 
K. A. N. Sastri , The Cholas ( 1955) , p . 152 . 
Ep . Ind . Vol. XV No. 85 Verse 24 
S. I. I. Vol . III No. 96 
S. I. I. Vol.VII No. 626 
Ep . Ind . Vol. XV No. 5. Verse 25 


8 . 


9 


156 


சோழர் வரலாறு 


திருமுனைப்பாடி நாட்டையும் தொண்டை நாட்டையும் திரும்பிக் 
கைப்பற்ற வேண்டும் என்னும் எண்ணங்கொண்டான் ; அதற்கான 
முயற்சிகளையும் செய்யத் தொடங்கினான் . பராந்தகனால் தோற் 
கடிக்கப் பெற்று மூன்றாம் கிருஷ்ணனிடம் அடைக்கலம் புகுந் 
திருந்த வைதும்பராய மன்னன் கிருஷ்ணனின் பிரதிநிதியாகத் 
தொண்டை மண்டலப் பகுதியை ஆண்டிருந்தான் . அவ்வேந்த 
னுக்குப் பிரதிநிதியாக மலையமானாடு , வாணகப்பாடி , சிங்கபுர 
நாடு என்பவற்றை விக்கிரமாதித்த 

வைதும்ப மகாராசன் 
என்பவன் ஆண்டு வந்தானென்பது தென்னார்க்காடு மாவட்டம் 
கீழுரிலுள்ள கல்வெட்டினால் தெளிவாக அறியப்படுகிறது .11 
அவ் விக்கிரமாதித்தனுக்குப் பின்னர் வைதும்ப மகாராசன் 
திருவையனும் பின்னர் அவன் மகன் ஸ்ரீகண்டனும் இராட்டிரகூட 
மன்னனின் பிரதிநிதியாக இருந்து ஆட்சிபுரிந்து வந்தனர் . 12 
வைதும்ப மன்னனோடு போர் புரிந்து அந்நாடுகளைக் கைப்பற்ற 
வேண்டியிருந்ததைக் கருத்திற் கொண்டு அரிஞ்சயன் தன் 
மகளாகிய அரிஞ்சிகைப்பிராட்டியை வாணர்குல மன்னனொரு 
வனுக்கு மணஞ் செய்து கொடுத்தான் . இதன் விளைவாகச் 
சோழர்க்கும் பாணர்க்கும் உறவும் நட்பும் ஏற்பட்டதுடன் 
பாணர்க்கும் இராட்டிரகூடர்க்கும் இருந்த தொடர்பு முற்றிலுமாக 
நீங்கிவிட்டது.18 இதற்குப்பின்னர் பெரும்படையைத் திரட்டிக் 
கொண்டு அந்நாடுகளைக் கைப்பற்றப் புறப்பட்டான் . அங்கு நடை 
பெற்ற போர் நிகழ்ச்சிகளை அறிவிக்கும் சான்றேதும் இதுகாறும் 
கிடைக்கவில்லை . ஆயின் , அச்சண்டை நடந்து கொண்டிருந்த 
காலத்தே இவன் வடவார்க்காடு மாவட்டத்திலுள்ள ஆற்றூரில் 
இறந்தானெனத் தெரிகின்றது . இவனை ஆற்றூர்த் துஞ்சின 
தேவர் எனக் கல்வெட்டுகள் குறிப்பதால் இச் செய்தி உறுதி 
யாகிறது .14 இவன் 

போர்க்களத்தே உயிரிழந்தானா அன்றி 
இயற்கை மரணம் எய்தினானா என்பதை அறிந்துகொள்ளுதற்கான 
சான்றுகளும் இதுகாறும் கிடைத்தில ; எதிர்காலத்தில் கிடைக்க 
லாம் . 


வடவார்க்காடு மாவட்டத்தில் திருவல்லத்திற்கு வடக்கே 
ஆறுமைல் தூரத்தே மேற்பாடி என்னும் ஊரில் சோழப் பேரரசை 
உலகிற்கு அறிவித்த திறல்மிக்க இராசராசன் கோயில் 

ஒன்று 
எடுப்பித்தான் . அதற்கு அரிஞ்சியேச்சுரம் எனப் பெயர் கொடுத்து 


11 


Ins . 16 of 1905 
12 Ep. Ind . Vol VII pp. 142--144 , Ins . 743 of 1905 
18 Ins . 215 of 1911 

S. J. I. Vol. III Nos . 15-17 


14 


அரிஞ்சய சோழன் 


157 


வேண்டும் நிவந்தங்களும் வழங்கியுள்ளான் .15 இராசராசன் தன் 
தந்தை வழிப் பாட்டனாகிய , அரிஞ்சய சோழனை நினைவுகூர்தற் 
பொருட்டே இதனை அமைத்தான் . இதனை , ஆற்றூர்த் துஞ்சின 
தேவர்க்குப் பள்ளிப்படையாக உடையார் ஸ்ரீஇராச இராச தேவர் 
எங்கள் நகரத்தில் எடுப்பித்தருளின 

எடுப்பித்தருளின திரு . அரிஞ்சிகை ஈச் 
சுரத்து மகாதேவர் 16 என்னுங் கல்வெட்டுப் பகுதியால் நண்குணர 
லாம் . அஃது இந்நாளில் சோழேச்சுரம் என வழங்கப்படுகிறது . 


15 


S. I. I.Vol . III No. 15 
S.I.I. Vol . No. 16 


13. இரண்டாம் பராந்தகனாகிய 

சுந்தர சோழன் 


சூடிச் 


பரகேசரி அரிஞ்சய சோழனுக்குப் பின் கி.பி. 957 - ல் 
இராசகேசரி இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் முடி 

சோழப் பேரரசின் அரசனானான் . இவன் அரிஞ்சய 
சோழனுக்கு வைதும்பராயன் மகளான கல்யாணி என்னும் 
தேவியின்பாற் பிறந்தவனாவான் . பெற்றோரால் இவனுக்கு 
இடப்பட்ட பெயர் பராந்தகன் என்பதேயாம் . ஆயின் பேரழகு 
உடையவனாயிருந்ததால் சுந்தர சோழன் என்னும் பெயரைப் 
பின்னர்ப் பெற்றனன் என்று அன்பில் செப்பேடுகளால் தெரிய 
வருகின்றது . 


1 


சுந்தரசோழன் காலத்தில் இராசசிம்ம பாண்டியன் மகனாகிய 
வீரபாண்டியன் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் . அவனது 
ஆட்சியின் ஆறாம் ஆண்டு முதல் பாண்டிய நாட்டில் காணப்படும் 
கல்வெட்டுகளில் அவன் சோழன் 

தலைகொண்ட 

கோ 
வீரபாண்டியன் எனக் குறிக்கப்படுகிறான் . எனவே , 

கி.பி. 
953 - ல் அவன் சோழரோடு நடத்திய போரில் சோழன் ஒருவனைக் 
கொன்றிருத்தல் வேண்டும் . சோழன் பெயரைக் குறிப்பிடாமல் 
பொதுவாகச் சோழன் என்றே கூறப்படுவதால் பாண்டியனால் 
கொல்லப்பட்டவன் சோழ மன்னன் அல்லன் என்பதும் சோழர் 
குடியில் தோன்றிய ஓர் அரச குமாரனாயிருத்தல் வேண்டும் 
என்பதும் தெளிவாகிறது . எனினும் அவ்வாறு 

கொல்லப் 
பட்டவன் யாவன் என்பதை எவ்வாற்றானும் அறிதற்கில்லை . 
முன்னர் நிகழ்ந்த போரில் சோழ அரச குமாரன் ஒருவனை 
வீரபாண்டியன் கொன் றமையாலும் சுந்தர சோழனுக்கு நீண்ட 
நாள்களாகவே பாண்டிய நாட்டைக் கைப்பற்ற வேண்டும் 
என்ற எண்ணம் இருந்ததாலும் அவன் பாண்டிய நாட்டின் மேல் 
படையெடுத்துச் சென்றான் . பாண்டிய நாட்டிலுள்ள சேவூர் 
என்னுமிடத்தே இருவருக்கும் பெரும்போர் நடைபெற்றது . 
சோழன் வெற்றி பெற்றான் . தோற்றோடிய பாண்டியன் சுரம்புக்கு 


1 Ep . Ind . Vol . XV No. 5 Verse 26 . 


இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் 


159 


ஒளிந்து கொண்டான் . 2 அதன் காரணமாகவே , சுந்தரசோழன் 
பாண்டியனைச் சுரம் இறக்கின பெருமாள் என அழைக்கப்பட் 
டான் . மேலும் , 
மேலும் , சோழனது 

ஆட்சியின் 

5 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டுகள் இவனை மதுரை கொண்ட கோ இராசகேசரி 
வர்மன் என்று குறிப்பிடுவதால் இவன் சேவூர்ப் போரில் 
பாண்டியனை வென்றது கி.பி. 962 - ல் இருக்க வேண்டும் எனத் 
தெரிகிறது . சேவூர்ப் போர் நிகழ்ச்சிகள் ஆனைமங்கலச் செப்பேடு 
களில் சொல்லப்பட்டுள்ளன . இப்போரில் பாண்டியனுக்குத் 
துணைபுரியப் பெரும்படை ஒன்றை இலங்கை வேந்தனான 
நான்காம் மகிந்தன் அனுப்பியிருந்தான் . இந் நிகழ்ச்சியைச் 
சுந்தரசோழன் மறந்தானில்லை . எனவே , கி.பி. 965 - ல் தன் 
படைத்தலைவனும் கொடும்பாளூர்க் 

குறுநில 

மன்னனுமான 
பராந்தகன் சிறிய வேளான் என்பவனைப் பெரும் படையுடன் ஈழ 
நாட்டிற்கு அனுப்பி வைத்தான் . ஆயின் அந்நாட்டில் நிகழ்ந்த 
போரில் 

பராந்தகனின் படைத்தலைவன் உயிர் துறந்தான் . 
எனவே , ஈழத்துப்போரில் சோழன் வெற்றி பெறவில்லை . ஈழத் 
துப்பட்ட கொடும்பாளூர் வேளான் சிறிய வேளான் என்ற கல் 
வெட்டுப் பகுதி இதனை உறுதி செய்கிறது . 


3 


பராந்தக சோழன் படையுடன் போர் செய்வதற்குத் தன் 
படைத்தலைவன் சேனா என்பவனுடன் பெரும்படை ஒன்றை 
நான்காம் மகிந்தன் அனுப்பி வைத்தான் எனவும் , அப்போரில் 
ஈழநாட்டுப் படை வெற்றி பெறவே சோழ மன்னன் ஈழநாட்டு 
வேந்தனுடன் சமாதானம் 

செய்து கொண்டு நட்பாயினான் 
எனவும் இலங்கைச் சரிதமாகிய மகாவம்சம் கூறுகிறது . ஈழ 
நாட்டில் வெசகிரி என்ற ஊரிலுள்ள கல்வெட்டொன்று சிங்களப் 

பராந்தகன் படையை வென்றமையை உறுதிப்படுத்து 


படை 


கிறது . 4 


சேவூர்ப் 

போரில் புறங்கொடுத்துச் சுரம் புகுந்த 
வீரபாண்டியன் , மீண்டும் மதுரை சேர்ந்து ஆட்சி மேற்கொள் 
வானாயினான் . கி.பி. 965 , 966 ஆம் ஆண்டுகளில் அவன் அவ் 
வாறு ஆட்சி செய்தான் என்பதை அவன் ஆட்சியின் 18 , 19 ஆம் 

கல்வெட்டுகள் தெளிவாக்குகின்றன . 
சுந்தரசோழன் மீண்டும் பாண்டி நாட்டின்மேல் படையெடுக்க 


5 ஆகவே , 


ஆண்டுக் 


2 


3 


Travancore Archaeological Series Vol.III No. 34 Verse 63 

S.1 . I. Vol . V No. 980 
4 Epigraphia Zeylamics Vol ; I p . 30 

Travancore Archaeological Series Vol . III No. 23 . 


5 . 


160 


சோழர் வரலாறு 


அவன் 


8 


வேண்டியது 

அவசியமாயிற்று . அப் படையெழுச்சியும் கி.பி. 
966 ஆம் ஆண்டிலேயே நிகழ்ந்தது . சுந்தரசோழனின் முதல் 
மகன் ஆதித்த கரிகாலன் தலைமையில் பெரும் படை ஒன்று 
பாண்டி நாட்டை நோக்கிச் சென்றது . கொடும்பாளூர் வேள் 
பூதி விக்கிரம கேசரியும் , தொண்டை நாட்டுச் சிற்றரசன் பார்த்தி 
வேந்திரவர்மனும் அவனுக்குத் துணையாயினர் . ஆதித்த கரிகாலன் 
ஆண்டில் இளையோனாயினும் பெரு வீரத்துடன் போர் புரிந்து 
வீரபாண்டியனைக் கொன்று வெற்றித் திருவை மணந்தான் . அது 
பற்றியே 

“ வீரபாண்டியன் தலைகொண்ட கோப் 
பரகேசரிவர்மன் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப்பெற்றுள்ளான் . 
இவ்விளவரசனுடன் சென்று படைத் தலைமை பூண்டு போர் 
புரிந்த பூதி விக்கிரம கேசரியும் , பார்த்திவேந்திரவர்மனும் தாம் 
வீரபாண்டியனின் தலைகொண்டவர்கள் என்று தங்கள் கல்வெட்டு 
களிற் குறித்துள்ளனர் . இவர்களும் அப்போரில் சோழன் 
வெற்றி பெறுவதற்குத் துணையாயினாராதலின் அவ்வாறு கூறிக் 
கொள்ளும் உரிமை பெற்றனர் போலும் . சுந்தர சோழனின் 
கல்வெட்டுகள் பாண்டி நாட்டில் ஓரிடத்தும் காணப்படாமையின் 
அந்நாடு சுந்தரசோழனின் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வரப்பட 
வில்லை எனத் தெரிகின்றது . எனவே , சுந்தரசோழன் அவ்வப் 
போது பாண்டியனுடன் போர் புரிந்து அவனை வெற்றி கொண்ட 
தோடு நின்றுவிட்டதன்றிப் பாண்டி நாட்டைக் கைப்பற்றி 
ஆட்சி புரியவில்லை என்பது தெளிவாகிறது . 


சுந்தரசோழனது ஆட்சியின் 5 ஆம் ஆண்டில் இருந்து 
( கி.பி. 962 ) தென்னார்க்காடு , வடவார்க்காடு , செங்கற்பட்டு 
மாவட்டங்களில் அவனது கல்வெட்டுகள் காணப்படுகின்றன . 
அதனால் அக்காலத்திலிருந்து தொண்டைநாடும் , திருமுனைப்பாடி 
நாடும் இவன் ஆட்சிக்குட்பட்டிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . 
மேலும் இச்சோழ மன்னனுடைய பிரதிநிதியாகத் தொண்டை 
நாட்டிலிருந்த பார்த்திவேந்திரன் கல்வெட்டுகளும் அப்பகுதி 
களில் உள்ளன . இவற்றை நோக்குங்கால் சுந்தரசோழனின் 
ஆட்சி தொண்டைநாட்டில் இருந்தது என்பது வலியுறுகிறது . 
ஆயினும் கி.பி. 967 வரை இராட்டிரகூட மன்னனாகிய மூன்றாம் 
கிருஷ்ணதேவனுடைய கல்வெட்டுகளும் அப்பகுதியில் சிற்சில 
இடங்களில் காணப்படுகின்றன . இவற்றையெல்லாம் நோக்குங் 
கால் சுந்தரசோழன் அவ்விருநாடுகளையும் முற்றிலுமாகக் கைப் 
பற்றுவதற்குச் சில ஆண்டுகள் 

ஆகியிருக்க வேண்டுமெனத் 


8 


7 


S. I. 1. Vol . III No. 14 ; Vol . VII Nos . 74,800 
S. I.I. Vol III Nos . 170 , 177 , 179 
S.I. I. Vol. III Nos . 152--198 


8 


இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் 


161 


தெரிகின்றது . இவற்றையெல்லாம் முறையாகக் காலவரையறைப் 
படுத்திக் கூறுதற்கான சான்றுகள் கிடைக்கவில்லையாயினும் 
கி.பி. 963 ஆம் ஆண்டுமுதலே அந்நாட்டுப் பகுதிகள் இவன் 
ஆட்சிக்குட்படத் தொடங்கின என்பதை உறுதியாகக்கூறலாம் . 9 


சுந்தரசோழன் 

தனக்கு 

அமைச்சனாயிருந்த மழநாட்டு 
அன்பில் என்னும் ஊரினனாகிய அநிருத்த பிரமா திராயனுக்குத் 
திருவழுந்தூர் நாட்டிலுள்ள கருணாகரமங்கலம் என்னும் ஊரினை 
இறையிலியாக வழங்கினான் . இது குறித்து வழங்கப்பெற்ற செப் 
பேடுகள் ( அன்பில் செப்பேடுகள் எனப்பெறும் . இதுகாறுங் 
கிடைத்துள்ள சோழர் செப்பேடுகளுள் இவையே மிகப்பழைமை 
வாய்ந்தவையாம் . 


இம்மன்னனுக்குப் பராந்தகன் தேவியம்மன் , வானவன் 
மாதேவி என்றிரு மனைவியர் இருந்தனர் . பராந்தகன் தேவி 
யம்மன் சேர மன்னன் ஒருவனின் புதல்வியாவாள். திருக்கோ 
வலூரிலிருந்த மலைய மானாட்டுச் சிற்றரசன் மகளாவாள் 
வானவன் மாதேவி சுந்தரசோழனுக்கு ஆதித்த கரிகாலன் , 
அருண்மொழித்தேவன் என்ற இரு புதல்வரும் குந்தவை என்னும் 
ஒரு புதல்வியும் இருந்தனர் . ஆதித்த கரிகாலன் இளைஞனாயிருந்த 
போதே வீரபாண்டியனைப் போரில் வென்று கொன்றான் என்பதை 
முன்னரே அறிந்தோம் . இளைய மகனாகிய அருண்மொழித் 
தேவனே , பிற்காலச் சோழப் பேரரசை உலகறியச் செய்தவ 
னாகிய இராசகேசரி இராசராசசோழ தேவனாவான் . ஒரே 
மகளான குந்தவைப் பிராட்டி கீழைச் சாளுக்கிய மன்னர் மரபின 

வல்லவரையன் வந்தியத்தேவனுக்கு மணமுடிக்கப் 
பெற்றாள் . 2 வல்லவரையன் குந்தவையை மணந்து கொண்ட 
பின் சோழ நாட்டிலேயே தங்கி விட்டான் . மூத்த புதல்வனாகிய 
ஆதித்த கரிகாலனது ஆற்றலையும் வீரச் செயலையும் உணர்ந் 
திருந்த சுந்தரசோழன் கி.பி. 965 - ல் அவனுக்கு இளவரசுப் பட்டங் 
கட்டி இளவரசனாக்கி ஆட்சியில் பங்கு கொள்ளுமாறு செய்தான் . 


( னை 


சுந்தரசோழன் தான் 

எண்ணியவாறே வீர பாண்டியனை 
வென்றான் . திருமுனைப்பாடி நாட்டையும் தொண்டை நாட்டை 
யும் வென்று தன்னாட்சிக்கு உட்படுத்தினான் . பின்னர் நாட்டு 


D 


10 


Ep . Ind . Vol.VI p . 331 

S. I. I. Vol.V No. 723 
S. I. I. Vol . VII No. 863 
S. I. I. Vol . II No. 6 


11 


12 


சோ.வ. - 11 . 


162 


சோழர் வரலாறு 


ஆட்சியில் கவனம் செலுத்தலானான் . இவனது ஆட்சிச்சிறப்பைக் 
கூறும் திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் , இவன் ஆட்சிக் 
காலத்தில் அல்லலுற்று ஓ என்றும் ஆ என்றும் அரற்றியவர் 
யாருமிலர் . அதற்கு மாறாகச் சிவபெருமானை வணங்குங்கால் 
மக்கள் எழுப்பிய அர என்ற ஒலியே எங்கும் கேட்கப் பெற்றது ) 
எனக் கூறப்பட்டுள்ளது .13 இவனது சிறந்த ஆட்சியும் , நிறைந்த 
தெய்வ பக்தியும் - சிறப்பாக சிவபக்தியும் - இதனால் தெரிய 
வருகிறது . 


வடவார்க்காடு மாவட்டத்திலுள்ள பிரமதேசம் என்ற ஊரில் 
‘ சுந்தரசோழப் பேரேரி என்னும் ஏரி ஒன்றிருந்ததாகக் கல் 
வெட்டாலறிகிறோம் . 14 புதுக்கோட்டை மாவட்டத்துள்ள 
திருமெய்யந் தாலுகாவில் சுந்தர சோழபுரம் என்னும் நகரம் ஒன்று 
இருந்தது . 15 

இவை யாவும் இவனது ஆட்சிக் காலத்தே 
ஏற்படுத்தப்பட்டிருத்தல் வேண்டும் . சுந்தரசோழபுரம் என்ற 
அன்றைய பெருநகரம் இன்று சுந்தரம் என்னும் ஊராக 
உள்ளது . தென்னார்க்காடு மாவட்டத்துள்ள உலகபுரம் என்னும் 
ஊரில் சுந்தரசோழப் பெரும் பள்ளி என்ற பௌத்தக்கோயில் 
ஒன்றிருந்ததாகக் கல்வெட்டொன்று கூறுகிறது . இதை 
நோக்குங்கால் இம்மன்னனது சமயப் பொறை தெள்ளிதின் 
விளங்குவதாம் . 


18 


இப்பேரரசன் தமிழ்ப் புலவர்பாற் பேரன்பு கொண்டு ஆதரித்து 
வந்துள்ளான் என்பதை வீரசோழிய உரை மேற்கோட் செய்யுள் 
களாலறிகிறோம் . இவன் சிவபெருமானிடத்தில் நிறைந்த பக்தி 
யுடையவன் என்பதையும் அதேபோல் புறச்சமயங்களாகிய 
பௌத்தம் , சமணம் போன்றவற்றை வெறுக்காததுடன் 
ஆதரித்துப் போற்றி வந்தான் என்பதையும் , வண்மையும் 
திண்மையும் உடையான் என்பதையும் அப்பாடல்கள் விளக்கி 
நிற்கின்றன . அச்செய்யுளைப் பாடிய தண்டமிழ்ப் புலவர் 
அதெனொடும் அமையாது இவ்வரசன் வண்மையும் வனப்பும் , 
திண்மையும் சிறந்து நீடுவாழுமாறு புத்தர் பெருமானை வேண்டி 
யிருப்பது பாராட்டிற்குரியதாம் . 


17 


18| S. I. I. Vol . III No. 205 Verse 58 
14 Ins . 264 of 1915 
15 Inscription of Pudukkottai State No. 189 
16 Ins , 141 of 1919 
17 வீரசோழியம் அலங்காரப்படலம் 10 ; யாப்புப்படலம் 11 . 


இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் 


1 


163 


வீரசோழிய உரையிற் காணப்படும் அப்பழம் பாடல்கள் 
பழையாறை நகர்ச் சுந்தரசோழர் எனவும் மேதகு நந்திபுரி 
மன்னர் சுந்தரசோழர் எனவும் இம்மன்னனைக் குறிப்பிடுவதால் 
இவன் நந்திபுரிஎனவும் அழைக்கப்பெற்ற பழையாறையிலிருந்து 
ஆட்சி செய்திருத்தல் வேண்டும் எனத் தெரிகின்றது . 
அன்றிருந்த பழையாறைப் பெருநகரம் இன்று கும்பகோணத் 
திற்குத் தென்மேற்கில் மூன்று கல் தொலைவில் அதே பெயரால் 
வழங்கப்படும் ஒரு சிற்றூராக உள்ளது . அச்சிற்றூரையும் அதனைச் 
சுற்றிலுமுள்ள முழையூர் , பட்டீச்சுரம் , திருச்சத்திமுற்றம் , சோழ 
மாளிகை , அரிச்சந்திரபுரம் , ஆரியப்படையூர் , பம்பைப்படையூர் , 
புதுப்படையூர் , மணப்படையூர் , கோணப்பெருமாள் கோயில் , திரு 
மேற்றளி , தாராசுரம் , நாதன்கோயில் என வழங்கப்படும் நந்திபுர 
விண்ணகரம் ஆகிய ஊர்களையும் தன்னகத்தே கொண்டு பெரு 
நகரமாக , சோழரின் தலை நகரமாக அமைந்திருந்ததென்பதை 
அவ்விடங்களில் காணப்பெறும் கல்வெட்டுகளால் அறியலாம் . 
தேவாரப்பதிகங்களுள் சிலவும் இச்செய்தியைப் புலப்படுத்து 
கின்றன . பன்னிரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே - 
சோழப்பேரரசு உயர் நிலையிலிருந்த காலத்தே- வாழ்ந்திருந்த 
சேக்கிழார் தம் திருத்தொண்டர் புராணத்துள் , 


தேரின் மேவிய செழுமணி வீதிகள் சிறந்து 
பாரில் நீடிய பெருமைசேர் பதிபழை யாறை 


என்று கூறியிருப்பது கருதற்குரியதாம் . 


இப்பெருநகர் வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு பெயர் 
களுடன் விளங்கி வந்திருக்கிறதென்பதும் குறிப்பிடத்தக்கதாம் . 
அது , கி.பி. 7 ஆம் நூற்றாண்டில் பழையாறை எனவும் , 8 ஆம் 
நூற்றாண்டில் நந்திபுரம் எனவும் , 9 , 10 ஆம் நூற்றாண்டுகளில் 
பழையாறை நந்திபுரம் எனவும் , 11 ஆம் நூற்றாண்டில் முடி 
கொண்ட சோழபுரம் எனவும் , 12 ஆம் நூற்றாண்டில் இராசராச 
புரம் எனவும் , வழங்கப் பெற்றதென்பது பழந்தமிழ் நூல்களாலும் 
கல்வெட்டுகளாலும் நன்கறியப்படும் . அக்காலத்தே சோழர்தம் 
அரண்மனை இருந்த இடமே இன்று சோழமாளிகை என்றழைக் 
கப்பெறும் ஒரு தனியூராக உள்ளதென்பதும் , அவ்வரண்மனையைச் 
சுற்றிலுமிருந்த நான் குபடைவீடுகளும் இப்போது நான்கு ஊர் 
களாக உள்ளன என்பதும் இப்பெருநகரம் அக்காலத்தே சோழ 
மன்னருள் சிலருக்கு இரண்டாம் தலைநகரமாயிருந்ததென்பதும் 
அறியற்பாலனவாம் . 18 


18 


Virasoliyam : p.p. 102- 3 Yapper VII Also see 365 of 1924 


164 


சோழர் வரலாறு 


அரசன் 


சுந்தரசோழன் , ஆட்சியின் தொடக்கத்தில் வெற்றிமேல் 
வெற்றி பெற்று மகிழ்ந்திருந்தனனாயினும் இறுதியில் அவல வாழ்வு 
அவனை வந்தடைந்தது . அவன் முதல் மகனும் பெருவீரனும் 
ஆகிய ஆதித்த கரிகாலன் கி.பி. 969 ல் சோழநாட்டிலேயே சில 
வஞ்சகர்களால் கொலை செய்யப்பட்டான் . இச்செய்தி அவனைத் 
திடுக்கிடச் செய்ததன்றிச் சில மாதங்களுக்குள்ளாகவே இறந்து 
போகவும் செய்துவிட்டது . தென்னார்க்காடு மாவட்டம் காட்டு 
மன்னார் கோயிலுக்கண்மையிலுள்ள உடையார் குடிக் கல்வெட் 
டொன்று இக்கொலை காரணமாகத் தண்டம் பெற்றோர் யாவரென் 
பதைத் தெளிவுறுத்துகிறது . உடையார் குடிக் கல்வெட்டு 
அக்கொலைக்குக் காரணமானவர் யாவர் என்பதையும் விதிக்கப் 
பட்ட தண்டம் என்னவென்பதையும் அத்தண்டம் வழங்கிய 
யாவன் என்பதையும் தெளிவுறுத்துகிறது . 

அக் 
கொலைக்குக் காரணமானோர் பிராமணர்கள் என்பதையும் அக் 
கல்வெட்டு சுட்டிக் காட்டுகிறது . இக்கொலைக்குக் காரணமானவர் 
பின் வரும் நால்வராவர் . சோமன் , ரவிதாசனான பஞ்சவன் 
பிரமாதிராசன் , பரமேசுவரனான இருமுடிச் சோழ பிரமாதிராசன் , 
மலையனூரானான ரேவதாசக் கிரமவித்தன் . இந்நால்வருள் இருவர் 
பஞ்சமன் பிரமா திராசன் , இருமுடிச்சோழ பிரமா திராசன் என்னும் 
சிறந்த அரசியல் பட்டம் பெற்றோராவர் . ஆதலின் அவர்கள் 
அரசாங்க உத்தியோகத்தில் உயர் நிலையில் இருந்தவரென்பதில் 
ஐயமில்லை . அவ்வாறிருந்தும் ஏன் இக்கொலைக்கு - அரசிளங் 
குமரனின் கொலைக்கு துணையாயினர் என்பது அறியக்கூடவில்லை . 
இனி இக்கொலைக்கு உண்மைக் காரணமாயிருந்தோர் யாராயிருக்க 
லாம் என்பது பற்றி வரலாற்றாசிரியர்களிடையே கருத்து வேறு 
பாடு நிலவுகிறது . கண்டராதித்த சோழன் மகனாகிய மதுராந்தக 
உத்தம சோழனே தனக்குரிமையான அரசைக் கவர்ந்து ஆதித்த 
னுக்கு அளித்ததனால் கோபமுற்றுத் தன் அரசைக் கைப்பற்று 
வதற்காகச் சூழ்ச்சியினால் அவனைக் கொல்வித்தான் என்பர் 
சிலர் . இதன் வன்மை மென்மைகளை ஆய்ந்து காண வேண்டுவது 
இன்றியமையாக் கடனாயுள்ளது . 


முதலாவதாக உத்தம சோழன் என்ற அவன் பெயரே , 
முடிவு தவறானது என்பதை விளக்கி நிற்கிறது . உத்தம சோழ 
னுக்கு இடப்பட்ட பிள்ளைத் திருநாமம் ‘மதுராந்தகன் என்பதே 
யாகும் . ஆயின் , அவன் அரசனான பின்னர் அவனுக்கு வழங்கிய 
பெயரே உத்தமசோழன் என்பதாகும் . இவனது கல்வெட்டுகள் 


19 Ep . Ind . Vol XXI No. 27 


இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் 


165 


தாகவே 


எல்லாவற்றிலும் இவன் பெயர் உத்தம சோழன் என்றே குறிக்கப் 
பெற்றுள்ள துடன் இயற்பெயராகிய மதுராந்தகன் என்பது வழக் 
காறற்றுப் போய் விட்டதாகவே தெரிகிறது . எனவே , உத்தம 
சோழன் என்ற சிறப்புப்பெயர் மக்களால் கொடுக்கப்பெற்ற 
எண்ண 

வேண்டியுளது . உண்மையிலேயே இவன் 
ஆதித்த கரிகாலன் கொலையில் தொடர்பு கொண்டிருந்தால் 
சிறந்த வீரனும் தம் நாட்டிற்குத் தன் ஆற்றலால் வெற்றி தேடித் 
தந்தவனுமாகிய இளவரசனையே கொன்ற கொலைகாரனை அவர்கள் 
மனம் ஒப்பி உத்தமன் என்று கூறியிருப்பார்களா என்பதை 
எண்ணிப் பார்த்தால் உண்மை விளங்காமற் போகாது . ஆதித்தன் 
மிக்க வல்லமை படைத்தவன் என்பதை அவன் வீரபாண்டியனை 
நேருக்கு நேராகப்போரிட்டு வென்று கொன்றதிலிருந்து தெள்ளி 
தின் உணரலாம் . அத்தகைய வல்லமை படைத்தவனைக் 
கொல்ல எண்ணிய மதுராந்தகனுக்கு அவனினும் சிறியவனான 
அருண்மொழியைக் கொல்வது சிறிதும் கஷ்டமில்லாத செயலே 
யாம் . ஆதலின் , ஆதித்தனைக்கொன்று அரசைக் கைக்கொள்ள 
எண்ணியிருப்பின் ஆதித்தனின் இளவலான அருண்மொழியையும் 
அல்லவா கொன்றிருக்கவேண்டும் . அப்போதுதானே சோழப் 
பேரரசுக்குத் தானே தனி உரிமை படைத்தவனாகலாம் . 
லிருந்து உத்தம சோழனுக்கும் ஆதித்தன் கொலைக்கும் 
எத்தகைய தொடர்பும் இல்லையென்பது தெளிவாகும் . 


ஆதித்தனைக் கொன்றவன் மதுராந்தகனாயிருப்பின் தன் 
அண்ணனைக் கொன்றவனிடமே அருண்மொழி அரசாளும் 
உரிமையை விட்டுக் கொடுத்திருப்பானா ? தானே ஆட்சியை 
ஏற்பது மாத்திரமன்றிப் பழிக்குப்பழியும் வாங்கி யிருக்கமாட்டானா? 
அவ்வாறெல்லாம் செய்யாமல் உத்தமசோழனை அரசனாக்கித் தான் 
அவனுக்கு எல்லாவகையாலும் ஒத்துழைப்புத் தந்துள்ளதை 
நோக்குங்கால் ஆதித்தன் கொலைக்கும் மதுராந்தகனுக்கும் எவ் 
விதத்தொடர்புமில்லை யென்பதை நன்கறியலாம் . 


உத்தம சோழனுக்கு அரசாட்சியில் விருப்பம் உள்ளவரை 
அதைக் கைப்பற்ற மனத்தால் கூடத்தான் நினைப்பதில்லை 
யென்று குடிகளிடம் அருண்மொழி கூறியதாகத் திருவாலங் 
காட்டுச் செப்பேடுகள் கூறுகின்றன . 20 தமையனைக் கொன்றவன் 
மதுராந்தகனாயிருந் திருப்பின் , தமையனைக் கொன்றவனிடத்தே 
அருண்மொழி அத்துணை அன்பும் மதிப்பும் வைத்து அவ்வாறு 
கூறியிருத்தல் கூடுமோ ? 

எனவே , உத்தம சோழனுக்கும் 


2 ( 


S.I.I. Vol . III No. 205 Verse 69 


166 


சோழர் வரலாறு 


கொலைக்கும் எவ்விதத் தொடர்பும் இல்லை என்பதனாலே தான் 
சிறிய தந்தை முறையினனான மதுராந்தகன் பால் அத்துணை 
அன்பும் ஆதரவும் கொண்டொழுகிறான் என்பதை நாம் நினைவிற் 
கொள்ள வேண்டும் . 


இளவரசனாயிருந்த ஆதித்தனை - பாண்டியனைப் 

போரிற் 
புறங்கண்டு கொன்று தன்னாட்டின் சிறப்புக்கு வழிவகுத்த திறல் 
மிக்க வீரனை - அவனுக்கு வரவிருக்கும் ஆட்சியுரிமையைத்தான் 
பறித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மதுராந்தகன் 
கொன்றிருந்தால் அரசியல் அதிகாரிகளும் 

அரசியல் அதிகாரிகளும் பொது மக்களும் 
அவனுக்கு ஆதரவும் ஒத்துழைப்பும் தந்து அவனை ஆட்சி செய்ய 
விடுவார்களா ? ஒருகாலும் அவ்வாறு செய்ய உடன்படார்கள் 
என்பது ஒருதலை . அந்நிலையில் நாட்டில் கலகமும் குழப்பமும் 
அல்லவோ எங்கும் நிறைந்திருக்கும் . ஆனால் நாம் காண்பது 
என்ன ? மாறாக அமைதியும் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்த 
சோழ நாட்டை அல்லவோ காண்கிறோம் . எனவே , ஆதித்தன் 
கொலைக்கும் மதுராந்தகனுக்கும் எவ்விதத்தொடர்பும் இல்லை 
என்ற பொது மக்களின் ஒரு மனதான தீர்ப்பையல்லவோ காண் 
கிறோம் . உத்தம சோழன் ஆட்சியில் நாட்டில் அமைதி நிலவியது 
என்பதைப் பல கல்வெட்டுகள் புலப்படுத்துகின்றன . 21 


உத்தமசோழனது பதினாறாண்டு ஆட்சிக் காலத்தில் ஆதித் 
தனைக் கொன்றவர்கட்குத் தண்டனை விதிக்காமல் இருந்ததேன் ? 
என்று கேட்கப்படுகிறது . ஒரு நாட்டின் திறமிக்க இளவரசனைக் 
கொன்றவர்கள் எத்தனை நாள் எத்தனை வகையில் சிந்தித்து . இக் 
கொலையைச் செய் திருத்தல் வேண்டும் ? அத்தகையோர் எளிதிலே 
அகப்பட்டுக் கொள்வரோ ? அவ்வாறு தேடிப்பிடித்தாலும் எல்லோ 
ரையும் ஒருசேர அறிந்து எல்லோரையும் சிறைப்படுத்த இயலுமோ? 
மேலும் கொலை செய்தவர்களை நேரிற் கண்டோர் இருந்தாலன்றி 
உடன் தண்டனை கொடுப்பதெவ்வாறு ? எனவே , உத்தமசோழன் 
காலத்தில் அது பற்றிய விபரம் அறிய முயலவில்லை என்றோ 
வேண்டுமென்றே அது கண்டுபிடிக்கப் படாமல் விடப்பட்ட 
தென்றோ கூறுதற்கான சான்றுகள் ஒன்றும் இல்லாதபோது 
உத்தமசோழன் வாளாவிருந்தான் எனக் கூறுதல் எங்ஙனம் 
பொருந்தும் ? மேலும் உத்தமசோழன் காலத்தே கொலையில் 
தொடர்புடைய ஒரு சிலர் அகப்பட்டு விசாரிக்கப்பட்டு தண்டம் 
வழங்கப்பட்டும் இருக்கலாம் . அதைக் கூறுகின்ற கல்வெட்டோ 


21 S.I.I. Vol . III Nos . 128 , 142 , 143 , 145 , & 151 


இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் 

167 
செப்பேடோ கிடைக்காத காரணத்தில் கொலைத்தண்டம் சம்பந் 
தமாக எதுவுமே நடைபெறவில்லை என்று சொல்லுவதெவ்வாறு 
பொருந்தும் ? இராசராசன் காலத்தே தண்டம் விதிக்கப்பட்ட 
நிகழ்ச்சி உத்தமசோழன் காலத்தே தொடங்கி நடந்து வந்ததன் 
இறுதி நிகழ்ச்சியாகவும் இருக்கலாம் அல்லவா ? எனவே , உத்தம 
சோழன் காலத்தில் இம்முயற்சி நடந்ததாக நமக்குத் தெரிய 
வராத ஒரு காரணத்தாலேயே அக்கொள்லையொடும் அவனைத் 
தொடர்புப்படுத்தல் எவ்வாற்றானும் பொருந்தாததேயாம் . 


இது நிற்க அண்மைக்காலத்தில் சிலர் இக்கொலைக்கு 
உடந்தையானவன் இராசராசனே என்று கூற முன் வந்துள்ளனர் . 
இராசராசன் கொலை செய்ததால்தான் ஆதித்தனுக்குப் பின் 
அரசைத் தான் ஏற்காமல் மக்களின் சீற்றத்தைத் தணிக்கும் 
பொருட்டு உத்தமசோழனை அரசனாக்கினான் . அருண்மொழியே 
அரசை ஏற்றிருப்பின் நாட்டில் கலகமும் குழப்பமும் ஏற்பட்டு 
அரசுக்கு அல்லலுண்டாகும் . எனவே தான் சிறிய தந்தைக்கு 
விட்டுக் கொடுப்பதுபோல் போக்குக் காட்டிப் பின் அரசைத்தான் 
ஏற்றுக் கொண்டான் . மேலும் அருண் மொழியின் தமக்கையான 
குந்தவைக்கும் இக்கொலையில் தொடர்புண்டு . அவள் தம்பி 
யிடத்தே அளவற்ற அன்பு கொண்டிருந்ததும் தன் மகள் 
இளங்கோப்பிச்சியை அருண்மொழிக்குத் திருமணம் செய் 
வித்ததும் இதனை வலியுறுத்தும் எனவும் கூறியுள்ளனர் . 
இதனையும் நாம் சிந்திக்க வேண்டும் . ஆனால் , இராசராசன் 
ஆதித்தனைக் கொன்றவர்களின் சொத்துகளைப் பறிமுதல் செய்யக் 
கட்டளையிட்டான் . இது ஒரு பாசாங்கா ? இல்லை . 


முதலில் அரசுபட்டம் பெறும் முறையில் மாற்றம் ஏற்பட்டது . 
கண்டராதித்தன் இறந்தபோது 

இறந்தபோது மதுராந்தகன் மிகவும் சிறு 
குழந்தையாயிருந்ததால் , தன் தம்பி அரிஞ்சயனை அரசுக்குரிய 
வனாக்கிச் சென்றான் . அஃதேபோல் பராந்தகன் 

ஆண்டில் 
மதுராந்தகனைக் காட்டிலும் மூத்தவனாகவும் , ஆற்றல் மிக்கோனாக 
வும் , இருந்தமை கருதி அரிஞ்சயன் தன் மகனாகிய பராந்தகனை 
இளவரசனாக்கினான் . அது போலவே ஆதித்தன் மரணத்தைத் 
தாங்க முடியாத பராந்தகன் தன் மகன் அருண்மொழி இளையோனா 
யிருந்தமையின் ஆண்டில் மிக்கோனும் தனக்குத் தம்பி முறை 
யினனுமான மதுராந்தகனை 

ஆட்சியேற்கும்படியும் அருண் 
மொழிக்கு வயது வந்ததும் அவ்வரசை அவனுக்கே கொடுக்கும் 
படியும் ஏற்பாடு செய்திருத்தலுங்கூடும் . 


அன்றியும் அருண்மொழியே அவ்வாறு செய்திருத்தலுங் 
கூடும் . ஏனெனில் மதுராந்தகன் ஆண்டில் மூத்தவனென்பதுடன் 


168 


சோழர் வரலாறு 


முறையாக அரசுக்குரியவன் அவன் தான் என்பதும் கருதியிருக்க 
லாம் . அதுமட்டுமன்றி முன்னொரு முறை அவன் அரசுரிமை 
யிழந்தமையை நீக்கும் பொருட்டும் தன் பெரிய பாட்டனின் 
மகனும் சிறிய தந்தையுமான மதுராந்தகன்பால் அருண்மொழிக் 
கிருந்த அன்பு , பரிவு காரணமாகவும் கொடுத்திருக்கலாம் . இவை 
எல்லாவற்றையும் கடந்து தன்னை அன்புடன் வளர்த்த பெரிய 
பாட்டியாகிய செம்பியன் மாதேவியிடம் அருண்மொழிக்கிருந்த 
அன்பும் , மதிப்பும் , அவன் மனமகிழுமாறு மதுராந்தகனை அரச 
னாக்கினானெனினும் பொருந்தும். உத்தமசோழனுக்குப்பின் 
இராசராசன் அரசை ஏற்றதும் உத்தம சோழன் மகன் மிகவும் 
இளையோனாயிருந்தமையினாலும் , இவனே அரசை ஏற்கவேண்டும் 
நிலையிருந்ததென்பதையும் நாம் மறத்துவிடுவதற்கில்லை . எனவே 
தான் அவனுக்குத் தக்க வயது வந்ததும் அவனைச் சிறந்த 
அரசியல் அலுவலில் அமர்த்தி அவனுடைய அன்பையும் ஒத்து 
ழைப்பையும் பெற்றான் என்பதையும் மறுத்தற்கில்லை . 


இனி குந்தவைபற்றிய கருத்தையும் காணலாம் . ஆதித்தன் 
இறக்கவே , அத்துயர் தாங்காமல் பராந்தகன் இறக்கவும் அவன் 
கோப்பெருந்தேவியான வானவன் மாதேவி உடன்கட்டையேறி 
உயிர்துறக்கவுமான நிலையில் குந்தவைக்குப் பற்றுக்கோடாயினார் . 
அருண்மொழியன்றிப் பிறரில்லையாதலாலும் அவன் தன்னிலும் 
இளைய குழந்தை என்பதாலும் இயல்பாகவே அவன்பால் மிக்க 
அன்பு கொண்டாளேயன்றிப் பிறிதில்லை . அடுத்து அவ்வாராய்ச்சி 
யாளர் கூறுகிறபடி குந்தவை என்ற மகள் இருந்ததாகவோ , 
அன்றி இராசராசன் மனைவியருள் இளங்கோப்பிச்சி என்ற மனைவி 
யிருந்ததாகவோ கொள்ளுதற்கான சான்றேதுமில்லை . எனவே , 
அவர் தம்வாதத்தை எடுத்துரைப்பதற்காக ஏற்படுத்திக் கொண்ட 
கட்டுக் கதையேயன்றிப் பிறிதில்லையாம் . எனவே , இராசராச 
னுக்கு ஆதித்தன் கொலையில் தொடர்பு உண்டென்பது உண்மைக் 
குப் புறம்பானதும் பொருந்தாக் கூற்றுமாகும் . 
வென்றால் உத்தம சோழன் சூழ்ச்சியால் ஆதித்தனைக் கொலை 
செய்திருக்கவேண்டும் என்பதே . 


முடிவு என்ன 


கி.பி. 969 - ல் ஆதித்த கரிகாலன் வஞ்சனையாற் கொலை 
யுண்டதைத் தாங்கிக்கொள்ளும் நெஞ்சுரம் அற்ற இரண்டாம் 
பராந்கனாகிய சுந்தரசோழன் காஞ்சி மாநகரிலிருந்த பொன் 
மாளிகையிலே இயற்கை எய்தினான் . 22 அதுபற்றியே அவன் 
பொன் மாளிகைத் துஞ்சின தேவர் எனக் கல்வெட்டுகளிற் 


22 


S. I. I. Vol . II No. 142 


இரண்டாம் பராந்தகனாகிய சுந்தர சோழன் 

169 
குறிக்கப்பெற்றுள்ளான் 28 கணவன்பால் காதலன்பு பூண் 
டொழுகிய வானவன்மாதேவி அவன்றன் பிரிவாற்றாமல் அவ 
னுடன் உடன் கட்டையேறி உயிர் துறந்தாள் . குழந்தையாகிய 
அருண்மொழியையும் விடுத்து அவள் உடன்கட்டையேறிய செய் 
தியைத் திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் கூறுகின்றன. மேலும் 
இச்செய்தியைக்கூறும் , 


( ....... சுரந்த 
முலைமுகப் பிரிந்து முழங்கெரி நடுவணுந் 
தலைமகற் பிரியாத் தையல் ) 


என்னும் திருக் கோவலூர்க் கல்வெட்டுப்பகுதி படிப்போர் 
உள்ளத்தை உருக்குந்தகையதாம் . 25 


தன் இளவலாகிய முதல் இராசஇராசப் பேரரசன் தஞ்சையில் 
எடுப்பித்த இராசேச்சுரம் என்னும் பெரிய கோயிலில் , குந்தவைப் 
பிராட்டி தன் தந்தையாகிய சுந்தரசோழன் படிமத்தையும் தாய் 
வானவன் மாதேவி படிமத்தையும் எழுந்தருளவித்து அதற்கு 
நிவந்தமாகப் பெரும்பொருள் வழங்கியுள்ளமையும் தன் 
தந்தையின் பெயரால் அத்தலை நகரில் சுந்தரசோழ விண்ணகர் 
ஆதுரசாலை என்ற மருத்துவ நிலையம் நிறுவி மருத்துவக்காணியாக 
நிலம் அளிந்துள்ளமையும் அறியற்பாலனவாம் . 27 


26 


22 


28, 


24 


Ins . 248 asd 249 of 1923 
S. I. I. Vol . II No. 8 Vol . V Nos . 723 & 980 
S. 1. I. Vol . II No. 205 verses 65 & 66 
S. I. 1. Vol . VII No. 863 
S. J. I. Vol . I No. 8 


28. 


14. உத்தம சோழன் 


கி.பி. 970- 985 ) 


முதல் கண்டராதித்த சோழன் இறக்குங்கால் அவன் மகன் 
மதுராந்தகன் சிறுகுழந்தையாயிருந்தமையின் கண்டராதித்தனின் 
இளவலாகிய அரிஞ்சய சோழனுக்கு முடி சூட்டப்பட்டதையும் 
அவனுக்குப் பின்னர் அவன் மகன் இரண்டாம் பராந்தகனாகிய 
சுந்தரசோழன் ஆட்சி எய்தினான் என்பதையும் முன்னர்க் 
கண்டோம் . சுந்தர சோழன் காலத்திலேயே அவன் தன் 
முதல் மகனாகிய ஆதித்த கரிகாலன் கொலை செய்யப்பட்டதால் 
அவன் தம்பியாகிய அருண்மொழியே பட்டத்திற்கு வரவேண்டும் ; 
ஆயின் அருண்மொழி மிகவும் சிறுவனாயிருந்தமையாலும் , அருண் 
மொழியின் பெரிய பாட்டனின் மகனும் சிறிய தந்தையுமாகிய 
மதுராந்தகன் முன்னர் இழந்த அரச பதவியை இப்போதாவது 
பெற வேண்டுமென்று எண்ணியதாலும் , அவனே ( மதுராந்தகனே ) 
அரசெய்தினான் . இவன் அரசு எய் தியது கி . பி . 969 ன் இறுதி 
யிலாவது அல்லது கி.பி. 970 ன் தொடக்கத்திலாவது இருக்க 
வேண்டுமெனத் தெரிகின்றது . மதுராந்தகனது உரிமையையும் 
விருப்பத்தையும் மதித்து அதற்கேற்பத் தன் அரசுரிமையை 
விட்டுக் கொடுத்த அருண்மொழியினது நியாய உணர்வையும் 
அறநெறி பிறழாக் கொள்கையையும் பாராட்டாமலிருத்தற்கியலாது . 
கி.பி. 969 அல்லது 970 ல் முடிசூட்டு விழா நடத்திருக்கலாமென் 
பதைத் திருவிடைமருதூர்க் கல்வெட்டொன்று தெரிவிக்கின்றது .! 
மதுராந்தக சோழனாகிய உத்தம சோழனைக் கோப்பரகேசரிவர்ம 
ரான ஸ்ரீ உத்தமசோழ தேவர் என்று கட்வெட்டுகள் குறிப்பதால் 
இவன் பரகேசரி என்னும் பட்டம் புனைந்து அரசாண்டவனெனத் 
தெரிகின்றது . இவன் காலத்தில் போர் ஏதும் நடைபெறாமையின் 
அமைதியையும் மக்கள் நல்வாழ்வையும் கருதியே இவன் ஆட்சி 
செய்தானென அறியலாம் . 


நாகப்பட்டினத்தையடுத்த செம்பியன் மாதேவியிலுள்ள 
திருக்கைலாய முடையார் கோயிற் கல்வெட்டுகளால் இம்மன்ன 


1 . 


S. I. I. Vol . III No. 138 , 


உத்தம சோழன் 


171 


3 


னுக்கு மனைவியர் பலர் இருந்தனரெனத் தெரிகின்றது . அங்குள்ள 
ஒரே கல்வெட்டில் அரசன் தேவியர் ஐவர் பெயர்கள் குறிக்கப் 
பட்டுள்ளன . அவர்கள் பெயர் வருமாறு :: - பட்டன் 

தான 
தொங்கி , மழபாடித் தென்னவன் மாதேவி , இருங்கோளர் மகள் 
வானவன் மாதேவி , விழுப்பரையர் மகளாகிய கிழானடிகள் , 
பழு வேட்டரையன் மகள் .2 பட்டத்தரசியாக விளங்கியவள் 
மூத்த நம்பிராட்டியாகிய திரிபுவன மாதேவியாவாள் . 
றியும் பஞ்சவன் மாதேவி , சொன்ன மாதேவி , ஆரூரன் அம்பலத் 
தடிகள் என்னும் வேறு மனைவியரும் இருந்தனர் .4 இவர்கள் தம் 
மாமியாரால் எடுக்கப்பெற்ற அக்கோயிலுக்கு நாள் வழிபாட்டிற்கும் 
திங்கள் விழாக்களுக்குமாகப் பல நிவந்தங்கள் அளித்துள்ளனர் . 
இதனால் அவர்கள் தம் மாமியாராகிய செம்பியன் மாதேவிபால் 
வைத்திருந்த அன்பும் மரியாதையும் தெரிய வருகின்றன . 


இவரன் 


இவனுக்கு மதுராந்தகன் கண்டராதித்த சோழனென்று ஒரு 
புதல்வன் இருந்தான் . 5 இவனே முதல் இராசராச சோழன் 
ஆட்சிக் காலத்தில் கோயில் அலுவல்களும் அறநிலையங்களும் 
நன்கு 

நடைபெறுமாறு கண்காணித்து வந்தான் . மேலும் 
ஐவரடங்கிய 

குழுவின் தலைவனாயிருந்து அறநிலையங்களின் 
கணக்குகளை ஆராய்ந்து வந்ததாகவும் கல்வெட்டுகளால் தெரிய 


8 


வருகிறது . 


கூறு 


இனி , குவளால முடையான் அம்பலவன் பழுவூர் நக்கனான 
விக்கிரம சோழ மாராயன் என்னும் அதிகாரி ஒருவன் உத்தம 
சோழனது பெருந்தரத்து அதிகாரிகளுள் ஒருவனாக இருந்தான் 
என்பதைத் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உடையார் பாளையம் 
தாலுக்காவிலுள்ள கோவிந்தபுரத்துக் கல்வெட்டுகள் 
கின்றன . அவ்வ திகாரி தன்னைக் குவளாலமுடையான் எனக் 
கூறிக் கொள்வதால் அவன் முன்னோர்கள் கங்க மண்டலத்துள்ள 
குவளாலபுரத்திலிருந்து வந்து பழுவூரில் தங்கியவர்களாயிருக்க 
லாம் . அவன் அரசனால் அளிக்கப்பெற்ற விக்கிரம சோழ மாராயன் 
என்ற பட்டம் பெற்றாவனாவான் , இவன் கோவிந்தபுத்தூரிலுள்ள 
திருவிசயமங்கை என்ற சிவன் கோயிலைக் கற்றளியாக எடுப்பித்து 
அதற்கு நிவந்தமாக நெடுவாயில் என்னும் ஊரையும் நூறு 


9 


4 . 


494 of 1925 298 of 1908 
488 of 1928 and 496 of 1925 
491 , 492 and 496 of 1925 
S.I.I. Vol . III No. 49 Ins 218 of 1921 
Ins 283 of 1906 
தமிழிப் பொழில் துணர் 7. பக்கங்கள் 297 , 299-300 


8 . 


7 


172 


சோழர் வரலாறு 


கழஞ்சுப் பொன்னையும் அளித்துள்ளமை அவனது சிவ பக்தியைப் 
புலப்படுத்துகிறது . இவ்விக்கிரம சோழமாராயனே இராசராசப் 
பேரரசன் காலத்திலும் இராசராசப் பல்லவராயன் என்னும் 
பட்டம் பெற்று உயர் அதிகாரியாக இருந்துள்ளான் என்பதும் 
தெரியவருகிறது . மேலும் உத்தமசோழன் தன் அதிகாரிகளுள் 
ஒருவனுக்கு 

விக்கிரம சோழமாராயன் என்று சிறப்புப்பெயர் 
கொடுத்திருப்பதால் - இவனுக்கே விக்கிரம சோழன் என்னும் 
பெயரை வழங்கியிருத்தலால் - உத்தம சோழனுக்கு விக்கிரம 
சோழன் என்னும் மற்றொரு பெயரும் இருந்திருத்தல் வேண்டும் 
எனத் தெரிகின்றது , அன்றியும் , இவனை மதுராந்தகன் என்றும் 
அழைத்து வந்தாரென்பதை , ஸ்ரீ மதுராந்தக தேவரான உத்தம 
சோழதேவரைத் திருவயிறு வாய்த்த 

வாய்த்த உடைய பிராட்டியார் 
என்னும் கல்வெட்டுப் பகுதியால் அறிகிறோம் . 3 


சித்த வடத்தடிகள் என்பான் மலாடு எனவும் சேதிநாடு 
எனவும் வழங்கப்பெற்ற மலைய மானாட்டின் தலை நகராகிய திருக் 
கோவலூரிலிருந்து அப்பகுதிகளை ஆட்சி செய்து வந்தான் . 
அவன் உத்தம சோழனுக் கடங்கித் திறை செலுத்தி வந்த 
குறுநில மன்னனாவான் . 3 மூன்றாம் கிருஷ்ணதேவனது 17 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டொன்றால் இவனே நரசிங்கவர்மன் என்னும் 
அபிடேகப் பெயருடையவன் என்பதும் தெரிய வருகிறது . 10 


இராட்டிரகூட மன்னனாகிய மூன்றாம் கிருஷ்ணதேவன் 
தக்கோலப் போரில் வெற்றி பெற்றுக் கைக் கொண்டு ஆண்டு 
வந்த திருமுனைப்பாடி நாடும் தொண்டை நாடும் சுந்தரசோழன் 
காலத்திலேயே சோழர் ஆட்சிக்குள் கொண்டு வரப்பட்டன .. 
அவை இவன் காலத்திலும் சோழர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த 
தென்பதைச் செங்கற்பட்டு மாவட்டத்திலுள்ள திருமுல்லை 
வாயில் காஞ்சிபுரம் .12 திருவொற்றியூர் .13 திருவடந்தை . 
மீஞ்சூர் . 15 என்னும் ஊர்களிலும் வடவார்க்காடு மாவட்டத்தி 


8 . 


10 


S.I. 1. Vol . II No. 147 
Ins.193 of 1931 

Ep Ind . Vol . VII pp . 135 & 136 
11 S1.I. Vol : No.141 
12 Ips.2 of 1906 
18 S. 1.1. Vol . III No. 143 

S. 1. 1. Vol . III No. 125 
ins . 134 of 1916 


14 


லும் . 18 


உத்தம சோழன் 

173 
லுள்ள பழங்கோயில் . 16 திருமால்புரம் . 17 என்னும் ஊர்களிலும் 
தென்னார்க்காடு மாவட்டத்திலுள்ள திருவதிகை வீரட்டானத்தி 

உத்தமசோழன் கல்வெட்டுகள் காணப்படுவதால் 
தொண்டை நாடும் திருமுனைப்பாடி நாடும் இவன் ஆட்சியின் கீழ் 
இருந்தன என்பது நன்கறியப்படும் . மேலும் , அக்காலத்தில் அந் 
நாடுகள் எத்தகைய இடையூறுமின்றி 

இடையூறுமின்றி அமைதியான இனிய 
வாழ்க்கையுடன் கூடியதாயிருந்ததென்பதும் 

கல்வெட்டுகளா 
லறியப் படுகின்றன . 


அரசியல் 


சோழ நாட்டிலும் இவ்வரசன் காலத்துக் கல்வெட்டுகள் 
மிகுதியாகக் காணப்படுகின்றன . அவை யாவும் இவன் தாய் 
செம்பியன் மாதேவியும் , இவன் தேவிமார்களும் , 
அதிகாரிகளும் புரிந்த அறச்செயல்களையெல்லாம் கூறுகின்றன . 
அக்கல்வெட்டுகளை எல்லாம் காணுங்கால் அக்காலத்திய ஆட்சி 
முறை , சமுதாய நிலை , அவர் தம் ஒழுகலாறுகள் , செல்வநிலை 
முதலானவற்றையெல்லாம் தெள்ளிதின் உணரலாம் . 


இம்மன்னனது ஆட்சியின் 16 ஆம் ஆண்டில் கொடுக்கப் 
பெற்ற செப்பேடுகள் 19 சென்னைப் பொருட்காட்சிச் சாலையில் 
உள்ளன . எனினும் வடமொழியிலமைந்த முற்பகுதி கிடைக்காத 
தால் குலமரபு கூறும் வரலாற்றுப்பகுதி இல்லையாயிற்று . எஞ்சி 
யுள்ள தமிழ்ப்பகுதி மாத்திரமே கிடைத்துள்ளது . அது கொண்டு 
இவன்றன் ஆட்சி முறையையும் இவன் காலத்துச் செய்திகள் 
சிலவற்றையுமே தெரிந்துகொள்ள முடிகின்றது . ஆயின் தமிழ் 
வரிவடிவம் கி.பி. 10 ஆம் நூற்றாண்டில் எவ்வாறிருந்தது என்பதை 
அறிதற்குப் பெரிதும் துணை புரிவனவாயுள்ளன . 


" தென்னிந்திய நாணயங்கள் என்னும் நூலை 

ஆக்கிய 
ஆராய்ச்சியாளர் சர் வால்டர் எலியட் என்பார் உத்தம சோழன் 
ஆட்சியில் பொற்காசு ஒன்று வெளியிடப்பெற்று வழங்கி வந்த 
தெனக் கூறுவார் . இதுகாறுங் கிடைத்துள்ள சோழப் பேரரசர் 
நாணயங்களுள் இவையே காலத்தால் மிகவும் பழமை வாய்ந் 
தவை என்பது ஆராய்ச்சியாளர்தம் கருத்தாகும் . இந்த நாண 
யத்தின் இருபக்கங்களிலும் நடுவில் அமர்ந்த நிலையிற் புலி 
யுருவமும் , அது நோக்கும் திக்கில் ஒருமீன் வடிவமும் இரண் 


16 


Ins . 352 of 1925 


17 S. I.I. Vol . 111 No. 142 


18 


Ins 398 of 1921 
S.I. I. Vol . III No, 128 


19 


174 


சோழர் வரலாறு 


டிற்கும் இடையில் ஒரு செங்குத்துக்கோடும் விளிம்பின் ஓரத்தில் 
கிரந்த எழுத்தில் உத்தமசோழன் என்ற பெயரும் உள்ளன . 
இந்தப்பொன் நாணயம் நிறையில் 50 முதல் 60 குன்றிமணி 20 
வரைஇருக்கலாம் என்பர் அவ்வறிஞர் எலியட் என்பார் . எனவே , 
நாணய வெளியீட்டில் அவ்வரசன் ஒரு முன்னோடியாகத் திகழ் 
கிறான் என்பதில் ஐயமில்லை . 


நாட்டில் எங்கும் அமைதி நிலவவும் , பல்வகை வளங்களும் 
சிறந்து செல்வம் செழிக்கவும் , மக்கள் சிறந்த வாழ்க்கை நடத்த 
வும் , மிகச்சிறந்த முறையில் 16 ஆண்டுகள் சோழப் பேரரசை 
நடத்திய முடிமன்னன் உத்தமசோழன் கி.பி. 985 ஆம் ஆண்டில் 
இறைவன் திருவடி நிழலெய் தினான் . இதனையடுத்துச் சுந்தர 
சோழன் தன் இளையமகனாம் அருண்மொழி , இராசகேசரி இராச 
ராசன் என்னும் பெயருடன் அரியணையேறி ஆட்சி செலுத்தத் 
தொடங்கினான் . 


இறுதியாக இம்மன்னனைப் பெற்ற அருமை அன்னையாம் 
செம்பியன் மாதேவியைப் பற்றிய செய்திகள் சிலவற்றையேனும் 
தெரிந்து கொள்ளுதல் எவ்வாற்றானும் பொருத்தமுடையதேயாம் . 
சிவபக்திச் செல்வம் கைவரப் பெற்ற இவ்வம்மையார் மழநாட்டு 
இளவரசன் மகளாகி சோழப் பேரரசன் முதற் கண்டராதித்த 
சோழன் பட்டத்தரசியாக வீற்றிருக்கும் நற்பேறு பெற்றோளாவாள் 
சிவநெறியே தவநெறியாகக் கொண்டொழுகிய காரணத்தால் 
மாதேவடிகள் 

என்னும் 

சிறப்புப் பெயரால் அழைக்கப் 
பெற்றவள் . தன் இளமைப் பருவத்தே காதற்கணவனை இழக்க 
நேரிடுனும் , மழலை நிரம்பாத் தன் தனி மகனுக்காகவே உயிர் வாழ்ந் 
தவள் . பிற்காலத்தே அன்னையையும் தந்தையையும் ஒருங்கிழந்து 
அல்லலுற்ற குழவிப் பருவ அருண்மொழியையும் அன்னையினும் 
மிக்க அன்பு கொண்டு வளர்த்து அரசனான பின்னரும் அவனால் 
அன்புசெய்யப்பெற்ற பெருமைக்குரியவள் . மேலும் கணவனான 
கண்டராதித்தன் ஆட்சியிலும் , பின்னர் அவன் இளவல் அரிஞ்சய 
சோழன் ஆட்சிக் காலத்திலும் , தொடர்ந்து அவன் மகன் சுந்தர 
சோழன் ஆட்சிக்காலத்திலும் அடுத்துத் தன் மகன் உத்தம 
சோழனின் ஆட்சிக் காலத்திலும் , இறு தியாகத் தான் பெற்றதா 
யினும் பரிவுகொண்டு போற்றி வளர்த்த பேரனாம் , இராசராசப் 
பேரரசன் ஆட்சிக் காலத்தில் பெரும் பகுதியிலும் ( கி . பி 1001 
வரை ) வாழ்ந்திருந்து சிவத் தொண்டு செய்யும் பேறு பெற்றவளா 
வாள் . இவ்வரசியார் செங்கற் கோயில்களைக் கற்றளிகளாக 


Quoted by K., A. N. Sas } ri the colas p.p. 159-60 


உத்தம சோழன் 


fis 


எடுப்பித்தும் , கோயில்கள் பலவற்றுக்கும் பலவகை நிவந்தங்கள் 
அமைத்தும் , அணிகலன்களும் , பொன் வெள்ளியாலாகிய கலங் 
களும் கோயில்களுக்களித்தும் செய்த அறங்கள் எண்ணிறந்தன 
வாம் . 


இவ்வரசியார் செய்த திருப்பணிகளுள் 

முதலாவதாகப் 
போற்றத்தக்கது தன் அருமைக் கணவன் பெயரால் 

கண்டரா 
தித்தன் என்ற கற்றளி எடுப்பித்தமையாம் . தஞ்சை மாவட்டத் 
தில் இக்காலத்தே கோனேரிராசபுரம் என வழங்கும் திரு 
நல்லம் என்னும் ஊரின் கண்ணுள்ளதே அக்கோயில் . அங்குள்ள 
இறைவற்கு நாள் வழிப்பாட்டிற்கெனவும் , விழாக்களுக்கெனவும் 
நிவந்தமாக இறையிலி நிலங்கள் விடுத்துள்ளமை பாராட்டிற்குரிய 
தாம் . ஒப்புயர்வற்ற தன் கணவன்பால் கொண்ட பேரன் 
பினைப் புலப்படுத்துவது போல் அக்கோயில் கண்டராதித்த 
சோழன் சிவலிங்கத்தை வழிப்படுவதாகப் படிமம் ஒன்று அங்கு 
வைக்கப் பெற்றிருத்தலை இன்றும் காணலாம் . செம்பியன் மாதேவி 
யின் ஆணையை மேற்கொண்டு சிறந்த முறையில் இக்கற்றளியை 
எடுப்பித்தவன் ஆலத்தூருடையான் சாத்தன் குணபத்தன் 
அரசரண சேகரனான இராசகேசரி மூவேந்த வேளான் ஆவான் . 
இக்கற்றளி எடுக்கப்பெற்றது இவ்வரசியாரின் மணிவயிற்று தித்த 
திருமகனாம் பரகேசரி உத்தம சோழன் ஆட்சிக் காலத்தேயாம் . 


விருத்தாசலம் , திருக்கோடிக்கா தென் குரங்காடு துறை , 
செம்பியன் மாதேவி , திருவாரூர் அரநெறி , திருத்துருத்தி , 
ஆநாங்கூர் , திருமணஞ்சேரி , திருவக்கரை என்னும் ஊர்களி 
லிருந்த கோயில்களெல்லாம் இவ்வம்மை யாராற் கற்றளிகளாக 
எடுப்பிக்கப் பெற்றன . இராசராசனது ஆட்சியின் 16 ஆம் ஆண் 
டாகிய கி.பி. 1001 - ல் இவ்வம்மையார் திருவக்கரைக் கோயிலைக் 
கற்றளியாக எடுக்கச் செய்தார் . இக்கோயிற்றிருப்பணியே , இவர் 
தம் வாழ்நாளிற் செய்த இறுதித் திருப்பணியாய் அமைந்து 
விட்டது போலும் . முதல் இராசராசசோழன் மகனாகிய கங்கை 
கொண்ட சோழன் , செம்பியன் மாதேவியிலுள்ள திருக்கைலாய 
முடையார் கோயிலில் கி.பி. 1020 - ல் இவ்வம்மையாரின் படிமம் 
எழுந்தருளுவித்து வழி பாட்டிற்கு நிவந்தம் வைத்துள்ளமை 
கருதுதற்குரியது . 


15. பேரரசன் இராசராசன் 


( கி.பி. 985- 1014 ) 


விசயாலய சோழன் காலம் முதல் வளர்ந்து புகம்பெற்ற பிற் 
காலச்சோழப் பேரரசு , அவ்வாறு வளர்தற்குக் காரணமாயிருந்தது 
அம்மரபில் வந்த அரசர்களின் 

அரசர்களின் ஆற்றலேயாகும் . அவ்வாறு 
ஆற்றல் வாய்ந்த அரசர்களுள் முதல் இராசராசனே தலைசிறந்த 
வனாவான் . இவன் தன் ஆற்றலால் சோழப்பேரரசை மிகவும் விரி 
வாக்கினான் . இவனுக்குப் பின்னர் தான் சோழப்பேரரசு மிகச் 
சிறப்புற்றது . இவனது ஆற்றலால் தான் இவன்மகன் இராசேந் 
திரசோழன் கடல் கடந்தும் சோழப்பேரரசை நிலை நிறுத்த 
முடிந்தது . மிகப்பெரியதொரு பேரரசை இவன் ஏற்படுத்தியிருந் 
தாலும் நாட்டில் எங்கும் அமைதி நிலவியது ; பலவளமும் சிறந்தி 
ருந்தன . செல்வம் செழித்திருந்தது ; கல்வியும் கலையும் சிற்பமும் 
சமயமும் இலக்கியமும் மிகவும் உயர்ந்த நிலையை எய்தின . 
நிலையான தரைப்படையும் கடற்படையும் ஏற்படுத்தப்பட்டன . 
இராசேந்திர சோழன் கடராங் கொள்ளக் காரணமாயிருந்தது 
இவன் ஏற்படுத்திய கடற்படை அமைப்பே எனில் மிகையாகாது . 
எந்தச் சிறிய செயலாயினும் இவன் கண்காணிப்பின்றி நடக்க 
வியலாது . மேலும் எதிர்காலத்தை அளந்து நன்குசெயலாற்றும் 
திறல் படைத்தவனாகவும் விளங்கினான் . இவனால் எடுப்பிக்கப் 
பெற்ற தஞ்சைப் பெரியகோயிலே இவன் காலத்திய பல்வகைக் 
கலைகளின் வளர்ச்சியை எடுத்துக் காட்டுவதாயுள்ளதெனின் அது 
உயர்வு நவிற்சியாகாது . இச்சிறந்த மன்னனின் தனித் தன்மை 
யையும் , தனிச்சிறப்பையும் எடுத்து விளக்குவதற்கான விவரம் 
ஏதும் கிடைக்காதது வருந்தத்தக்கதே . 


எனலாம் . 


இரரசஇராசன் பட்டமெய் தியதிலிருந்து ஏறக்குறைய ஒரு 
நூற்றாண்டுகாலம் , பிற்காலச்சோழர் வரலாற்றின் பொற்காலம் 

மேலும் விசயாலயச்சோழர் மரபினருள் இவனே 
தலைசிறந்தவன் என்பதும் கருதற்குரியது . இவனுடைய ஆட்சிக் 
காலமே பிற்காலச் சோழர் வரலாற்றில் மிகமுக்கியத்துவம் வாய்ந்த 
தாகவும் , ஒரு சிறந்த திருப்பு மையமாகவும் , அமைந்துள்ள 


பேரரசன் இராசராசன் 


177 


தென்பதும் குறிப்பிடற்குரியதாம் . இவன் ஆட்சியின் தொடக்கத் 
தில் இராட்டிரகூடரின் தொல்லைக்குள்ளாகிப் பலவாறு அல்லலுற் 
றிருந்த சோழநாடு இவன்றன் ஆட்சியின் இறுதிக்காலத்தில் நன் 
முறையிலமைந்த உறுதியான ஆட்சியையும் பயிற்சிபெற்ற வலி 
மிக்க படைகளையும் கொண்ட பேரரசாகத் திகழ்ந்தது . 


இவன் 


பேராற்றல் வாய்ந்த இராசராசன் இரண்டாம் பராந்தக 
சோழன் என்னும் சுந்தரசோழனின் அருமைத் திருமகனாவான் . 
சுந்தரசோழனின் பட்டத்தரசியாகிய வானவன் மாதேவியே இப் 
பெருமகனை பெற்றெடுத்த பெருமைக்குரியவளாவாள் . 
பெற்றோர் இவனுக்கிட்ட பெயர் அருண்மொழிவர்மன் 

என்பதே 
யாகும் . காலப்போக்கில் இவன் பல நாடுகளையும் வென்று தன் 
னாட்சிக்குட்படுத்திய காரணத்தால் மன்னர் மன்னன் எனப் 
பொருள்படும் இராசராசன் என்னும் சிறப்புப் பெயர் ஏற்பட்டு 
அதுவே அவன்றன் இயற்பெயராக வழங்கிவந்துள்ளது . இவனால் 
எடுப்பிக்கப்பெற்ற இராச ராசேச்சுரம் எனும் தஞ்சைப்பெரிய 
கோயிலிலும் இவன் பட்டத்தரசியாகிய உலகமாதேவி திருவை 
யாற்றில் எடுப்பித்த உலோகமாதேவீச்சுரத்திலும் , திங்கள் 
தோறும் சதய நாள் விழாச்சிறப்புற நடத்தும்படி பல நிவந்தங்கள் 
விடப்பட்டிருப்பதால் இவன் சதய நன்னாளில் பிறந்தவன் என்பது 
நன்கு அறியக் கிடக்கின்றது . 2 இவனைச் சதயநாள் விழா , 
உதியர் மண்டலம் தன்னில் வைத்தவன் என்று கலிங்கத்துப் 
பரணி புகழ்ந்துரைப்பதாலும் இச்செய்தி வலியுறுகிறது . 


8 


இப்பேரரசன் மலையாள தேசத்திலுள்ள வள்ளுவநாட்டு 
முட்டம் என்னும் ஊருக்கு மும்முடிச் சோழநல்லூர் எனப் பெய 
ரிட்டு அதனைத் திருநந்திக்கரையிலுள்ள கோயிலுக்கு இறையிலி 
யாக அளித்துள்ளான் . அதுமட்டுமன்று , அக்கோயிலில் ஆண்டு 
தோறும் தான்பிறந்த ஐப்பசித் திங்கள் சதயநாளில் விழா எடுக்கு 
மாறும் ஏற்பாடு செய்துள்ளான் . 4 ஆகவே , இராசராசன் ஐப்பசித் 
திங்கள் சதயநன்னாளிற் பிறந்தவன் என்பது ஐயத்திற்கிடமின்றித் 
1 S. 1. 1. Vol . VII No. 8 63. திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் , இவன் 

கைகளில் சங்குசக்கரக் குறிகள் அமைந்திருந்தன என்று கூறியிருப்பது 
( verse 6 ) கட்டுக்கதையென்பதில் ஐயமில்லை . 
S. I. I. Vol . II No 26. இவன் பட்டத்தரசி திருவையாற்றில் கட்டுவித்த 
உலோக மாதேச்சுரத்திலும் திங்கள் தோறும் சதய நாளில் விழா நடப்ப 
தற்கு நிவந்தங்கள் விடப்பட்டிருந்தன . 
கலிங்கத்துப்பரணி 8:24 ( தாழிசை ) 
Travancore Archeological Series Vol.1 P. 292 முட்டத்திலுள்ள கோயி 
லுக்குத் திருநந்திக்கரைக் கோயிலென்றும் பெயர் இருந்தது . 


2 


8 


4 


சோ . வ . -12 . 


1f8 


சோழர் வரலாறு 


தெரிகின்றது . இவனது ஆட்சிக்காலத்தே திருவெண்காட்டில் 
எழுந்தருளியுள்ள இறைவற்கு ஆண்டுதோறும் ஐப்பசித்திங்களில் 
ஏழுநாள்கள் சதயவிழா நடைபெற்றதென்று அவ்வூர் கல்வெட் 
டொன்றால் 5 தெரிய வருகிறது . எனவே , இம்மன்னன் ஐப்பசித் 
திங்கள் சதயநாளில் பிறந்தவன் என்பது தெளிவாகிறது . சில 
ஆண்டுகளாகத் தஞ்சைப் பெரியகோயிலில் இவன் பிறந்த 
நாளான ஐப்பசி , சதயவிழா நடத்தப் பெறுவது குறிப்பிடத்தக்க 
தாம் . இவனது வடிவம் தீட்டப்பெற்ற ஓவியமோ சிற்பமோ 
முறையாக நமக்குக் கிடைக்கவில்லை . தஞ்சைப்பெரியகோயிலின் 
கருவறையிலிருந்து கிடைத்துள்ள மங்கிய நிலையிலுள்ள படத் 
திற்கும் கிடைத்துள்ள வெண்கலத்தாலாகிய இராசராசன் படிமத் 
திற்கும் எவ்விதத்திலும் பொருத்தம் இருப்பதாகத் தெரியவில்லை. 


இப்பேரரசனுக்கு ஒரு நூற்றாண்டிற்குப் பின்னர் அரசனாக 
வந்த விக்கிரமசோழன் , அவன் மகன் இரண்டாம் குலோத்துங்க 
சோழன் , அவன் மகன் இரண்டாம் இராசராச சோழன் ஆகியோ 
ரது அவைகளப் புலவராகவும் குருவாகவும் விளங்கி , அவர்தம் 
புகழ் விளக்கும் மூவருலாப் பாடிய கவிச் சக்கரவர்த்தி ஒட்டக் 
கூத்தர் போன்ற பெரும்புலவர் யாரும் இப்பேரரசன் காலத்தே 
யிருந்து , இவன்றன் சிறப்பனைத்தையும் நூல் வடிவில் ஆக்கித் 
தராதது ஒரு பெருங்குறையே ஆகும் . எவ்வாறாயினும் இவன் 
பெற்ற வெற்றிகளும் , நடத்திய ஆட்சியுமே இவனது தோற்றம் , 
முயற்சி , எண்ணியது முடிக்கும் ஆற்றல் முதலியவற்றை விளக்கி 
நிற்கின்றன . 

இராசராசனது பெற்றோர்கள் அவனுக்கு வழங்கிய பெயர் 
அருண்மொழிவர்மன் 

என்பதாகும் . எனினும் இவனது 
ஆட்சியின் மூன்றாம் ஆண்டு முதல் இராசராசன் என்னும் பெயரே 
வழங்கி வந்தது என்பது கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றது . 
மும்முடி சோழதேவன் என்றும் தம் மூன்றாம் ஆட்சியாண்டி 
லேயே அழைக்கப்பட்டார் . இதன் பொருள் விளங்கவில்லை . 
ஆற்றல் மிக்க அரசனென்று குறிப்பிடுவதாகக் கொள்ளலாம் . 
செங்கற்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இவனது நான்காம் 
ஆட்சியாண்டில் வரையப் பெற்ற கல்வெட்டில் காந்தளூர்ச்சாலை 
கலம் அறுத்தருளிய கோ இராசகேசரி வர்மன் என்று இவன் 
குறிக்கப்படுகின்றான் . ஆதலின் அவ்வாண்டிற்கு முன்னரே காந் 


6 


5 


6 


S. I. I , Vol III No 979 
S. I. 1. Vol . III No. 205. Verse 61 . 
56 of 1913 . 
395 of 1922 


7 


8 


பேரர்சன் இராசராசன் 


119 


தளூர்ப்போர் நிகழ்ந்திருத்தல் வேண்டும் . அதாவது அவனது 
ஆட்சியின் மூன்றாம் ஆண்டாகிய கி.பி. 988 ல் நடந்திருக்க 
வேண்டும் . இப்போரில் இவன் சேரனையும் அவனுக்குத் துணை 
யாக வந்த பாண்டியனையும் வென்றான் என்பது தெளிவாகிறது . 
இவ்வாறு கன்னிப் போராகிய காந்தளூர்ப் போரிலேயே முடிமன்ன 
ராகிய சேரனையும் பாண்டியனையும் இவன் புறங்கண்டானெனில் 
அதற்கு இவன்றன் பேராற்றலுடன் தன் சிறிய தந்தையாகிய 
உத்தம சோழனின் ஆட்சியில் பெற்ற சிறந்த அரசியற் பயிற்சி 
யுமே காரணம் என்பது தெளிவாகும் . அவ்வெற்றியின் பயனாக 
இவன் அவ்விரு வேந்தர் தம் முடிகளையுங் கைக்கொண்டு மும் 
முடிச் சோழன் என்னும் சிறப்புப் பெயரையும் பெற்றான் . அந் 
நாள் தொடங்கியே அரசர்க்கரசன் எனப்பொருள்படும் இராச 
ராசன் என்ற சிறப்புப் பெயரும் ஏற்பட்டு அதுவே அவன்றன் 
இயற்பெயராகி அவன்றன் 

அவன்றன் வாழ்நாள் முழுவதும் வழங்கிச் 
சரித்திரப் பெயராகவும் நிலைபெற்று விட்டது . 


இராசராசன் தில்லைச் சிற்றம்பலமுடையார் கோயிலுக்குச் 
செய்த திருப்பணிகளைப் பாராட்டி தில்லை வாழ் அந்தணர்கள் கி.பி. 
1004 ல் இவனுக்கு இராசராசன் என்னும் சிறப்புப் பெயரை வழங் 
கினர் எனச் சில வரலாற்றாசிரியர்கள் கூறியுள்ளனர் . அதன் 
பின்னரே இராசராசன் என்னும் பெயர் வழங்கலாயிற்று எனவும் 
அவர்கள் கூறுவர் . இது முற்றிலும் பொருந்தாக் கூற்றேயாகும் . 
இராசராசன் தில்லைத் திருக்கோயிலுக்குத் திருப்பணிகள் செய்த 
தாகக் கல்வெட்டுக்களிலோ செப்பேடுகளிலோ யாண்டுங் காணப் 
படவில்லை . மேலும் கி . பி . 988 முதலே இவனுக்கு இராசராசன் 
என்னும் பெயர் வழங்கியதென்பதனைத் திருச்செங்காட்டங்குடி , 
திருமால்புரம் என்னும் ஊர்களிலுள்ள கல்வெட்டுகள் 

கூறு 
திருவெண்காட்டிலுள்ள இவனது ஆட்சியின் 4 ஆம் 
ஆண்டுக் 

கல்வெட்டொன்றும் 11 திருவேதிகுடி , திருவிசலூர் 
என்னும் ஊர்களிலுள்ள இவனது ஆட்சியின் 5 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டுகளும் 1 2 திருச்சோற்றுத்துறையிலுள்ள இவனது 
ஆட்சியின 6 ஆம் ஆண்டு கல்வெட்டொன்றும் 18 இவனை இராச 
ராசன் என்றே குறிக்கின்றன . இவற்றையெல்லாம் ஆராயுங்கால் 
இவன் தனது வெற்றி காரணமாக கி.பி. 988 ஆம் ஆண்டிலேயே 
இராசராசன் என்னும் பெயரைப் பெற்றான் என்பது தெளிவாகும் . 


கின்றன . 


1 ) 


9 


10 


11 


S. I. I.Vol . II Introduction Pp . 13-14 
56 of 1913 ; 306 of 1906 
S.I.I. Vol . V No 982 
SI . I. Vol. V No. 625 , 19 of 1907 
S: I, I. Vol . V No : 610 


12 


13 


180 


சோழர் வரலாறு 


இராசராசன் தன் சிறிய தந்தையாகிய உத்தமசோழன் காலத் 
திலேயே இளவரசுப்பட்டம் பெற்று பதினாறாண்டுக் காலத்திற்கு 
நல்ல அரசியல் அனுபவம் பெற்ற பின்னர்க் கி.பி. 985 ல் தன் 
சிறிய தந்தையாகிய பரகேசரி உத்தமசோழன் இறந்ததற்குப்பின் 
அதே ஆண்டில் முடிசூட்டப்பெற்று அரசனானான் . பிற்காலச் 
சோழர் மரபுப்படி இவன் இராசகேசரி என்னும் பட்டம் புனைந்து 
ஆட்சி மேற்கொண்டான் . பிற்காலச்சோழர்குல முதல்வனெனத் 
தகும் விசயாலய சோழனால் அடிகோலப்பட்ட சோழப் பேரரசு 
இராசகேசரி இராசராசன் ஆட்சிக்காலத்தில் விரிவாக்கப் பட்டு 
உறுதிபெற்று உயர் நிலையை அடைந்தது . இராசராசன் இயற்கை 
யாய் அமைந்த ஒப்பற்ற ஆற்றலும் , வீரமும் , நுண்ணறிவும் , பெற் 
றிருந்ததோடு 30 ஆண்டுக்காலம் நீடித்து ஆட்சி செய்யக் கூடிய 
வாய்ப்பையும் பெற்றிருந்ததால் அவனது இராச்சியம் எல்லாத் 
திசைகளிலும் பரவிப் பெருகுவதாயிற்று . இராசராசன் அரசியல் 
தந்திரமிக்கவன் . எனவேதான் அன்பும் அறிவும் மிக்க தக்க 
அரசியல் அதிகாரிகளையும் வீரஞ்செறிந்த தானைத் தலைவர்களையும் 
தேர்ந்தெடுத்துக்கொண்டு இவன் ஆட்சி செய்து வந்தான் . 
இதுவே அவனது ஆக்கத்திற்கும் வெற்றிக்கும் வழிவகுத்துக் 
கொடுத்ததெனலாம் . 


முற்காலத்தே அரசர்கள் தாம்செய்யும் அறங்களைச் செப்பேடு 
களில் எழுதுவித்து உரியவர்க்குக் கொடுக்கும் மரபு இருந்து 
வந்தது . பாண்டியரும் பல்லவரும் இம்மரபைப் பின்பற்றி வந்த 
னர் . அவ்வாறு செப்பேடுகள் வழங்கும்போது அவற்றில் தம் 
முன்னோர் வரலாற்றை முதலில் எழுதுவித்து அதன்பின்னர்த் தாம் 
செய்த அறச்செயல்களையும் எழுதுவது மரபாயிருந்ததென்பதை 
அப்பல்லவ பாண்டிய அரசர்கள் வழங்கியுள்ள செப்பேடுகளாலறி 
யலாம் . இராசராசனின் தந்தை இரண்டாம் பராந்தகனாகிய 
சுந்தரசோழனும் அம்முறையைப் பின்பற்றியதை அவனது 
அன்பில் செப்பேடுகளால் அறியலாம் . 


இராசராசன் தன் நுண்ணறிவால் பிற்கால வரலாற்றாசிரியர் 
கட்குப் பெரிதும் துணை செய்யக் கூடிய வகையில் மேற்கூறிய 
முறையில் தக்கதொரு மாற்றத்தைச் செய்தான் . அஃதென்ன 
வெனில் தன் ஆட்சியில் நிகழ்ந்த வரலாற்றுண்மைகளை வரிசை 
பெற விளக்கும் மெய்க்கீர்த்தியை எளிய தமிழ் மொழியில் அகவற் 
பாவால் இயற்றித் தன் கல்வெட்டுகளின் தொடக்கத்தே எழுது 
விக்கும் வழக்கத்தை முதன் முதலில் ஏற்படுத்தினான் . இம் 
முறையை இவன் வழிவந்த மன்னரும் பிற அரசரும் போற்றி 
மேற்கொண்டனரென்பதும் அதுவே வரலாற்றாசிரியர்கட்கு 


பேரரசன் இராசராசன் 


181 


ஏற்படும் பல சிக்கல்களைத் தீர்ப்பதற்குப் பெரிதும் துணையாயிற் 
றென்பதும் குறிப்பிடத் தக்கதாம் . இம் மெய்க்கீர்த்தியின் இலக் 
கணங்களைப் பன்னிருபாட்டியலிலும் , வச்சணந்திமாலை என்னும் 
வெண்பாப் பாட்டியலிலும் தெளிவுறக் காணலாம் . 


திலிருந் 


இதுபோல்வதொரு பழக்கம் மிகப் பழங்காலத்தே இராசராசன் 
காலத்திற்குப் பன்னிரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னர் , கலிங் 
கத்தை ஆண்ட காரவேலனால் மேற்கொள்ளப்பட்டது . அவ 
னுடைய ஹதீகும்பா கல்வெட்டில் அவன் ஆட்சி மேற்கொண்ட 

ருந்து 13 ஆண்டுகள் வரை நடத்திய போர்களையும் அடைந்த 
வெற்றிகளையும் முறைப்படுத்திக் கூறுயுள்ளதைக் காணலாம் . 
அதுபோன்றே சமுத்திர குப்தனது அலகாபாத் கல் தூணிலுள்ள 
கல்வெட்டும் அவன்றன் திக்கு விஜயம் பற்றிய செய்திகளை 
விரிவாக எடுத்துரைப்பதைக் காணலாம் . எனினும் இம்முறை 
ஏனையோரால் பின்பற்றப்படவில்லை . தமிழகத்தில் எந்த அரசனும் 
மேற்கொள்ளாத இம்முறையை இராசராசன் தன் நுண்ணறிவால் 
கண்டறிந்து அமைத்தது மிகவும் போற்றுதற்குரியதாம் . 


ஓர் அரசனுடைய அரும்பெருஞ் சாதனைகளாகிய போர் , 
வெற்றிகளையும் பிறசிறப்பு மிக்க நிகழ்ச்சிகளையும் அகவற்பாவா 
லாகிய செய்யுள் வடிவில் அமைப்பதே மெய்க்கீர்த்தியாகும் .. 
ஆண்டுகள் செல்லச் செல்ல போர் , வெற்றி போன்ற நிகழ்ச்சிகள் 
வளர வளர இம் மெய்க்கீர்த்தியும் நீண்டு வளரும் . எனவே , 
சில அரசர்கட்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்க்கீர்த்திகள் இருப் 
பதையும் காணலாம் . ஒவ்வோர் அரசனுடைய மெய்க்கீர்த்தியும் 
வெவ்வேறு மங்கல மொழியால் தொடங்கப் பெறும் . இதனால் 
மெய்க்கீர்த்தியின் தொடக்கத்திலுள்ள மங்கல மொழியைக் 
கொண்டே அக் கல்வெட்டு எந்த அரசனின் ஆட்சிக் காலத்தில் 
பொறிக்கப்பட்டது என்பதைத் தெளிவாகக் கூறி விடலாம் , 
( திருமகள் போலப் பெரு நிலச் செல்வியும் என்னும் மங்கலமொழி 
யால் தொடங்கப்பெறுவதே இராசராசனின் மெய்க்கீர்த்தியாகும் . 
அம்மெய்க்கீர்த்தியில் கூறப்படும் இவன்றன் வீரச்செயல்கள் 
யாவும் ஆண்டுதோறும் அவை நிகழ்ந்த முறையில் வரிசை பட 
வைத்துச் சொல்லப்பட்டுள்ளன . அவன் றன் ஆட்சியாண்டுகள் 
ஏற ஏற வீரச் செயல்களும் மிக மிக மெய்க்கீர்த்தியும் வளர்ந்து 
கொண்டே போகும் என்பதும் கருதுதற்குரியதாம் . பின் வந்த 
மன்னர்களின் மெய்க்கீர்த்திகளும் இம்முறையில் அமைந்தவை 
யேயாம் . ஆயினும் எல்லா மெய்க்கீர்த்திகளும் முழுவதும் நம்பக் 
கூடியவையா என்ற ஐயப்பாடுள்ளது .. சில மெய்க்கீர்த்திகள் 
பொய்க் கீர்த்தி போலத் தோன்றலாம் . 


182 


சோழர் வரலாறு 


இராசராசன் மாபெரும் வெற்றி வீரனாக இருந்தது போலவே 
சிறந்த ஆட்சியாளனாகவும் விளங்கினான் . அதனால் அவனுக்குப் 
பல சிறப்புப் பெயர்கள் வழங்கலாயின . அப்பெயர்களைச் சூட்டித் 
கொள்வதில் அவன் பேரார்வம் உடையவனாயிருந்ததாகவும் 
தெரிய வருகிறது . புதியதாக அவன் சூட்டிக் கொண்ட 
பெயர்கள் நாட்டில் நன்கு வழங்க வேண்டும் என்பதற்காகப் 
புதிதாக அமைக்கப்படும் நிறுவனங்களுக்கும் நாட்டுப் பிரிவு 
களுக்கும் அப்பெயர்களையிட்டு வழங்கச் செய்தான் . சில சமயங் 
களில் அவ்வூர்களின் பழைய பெயர்களை மாற்றிப் புதிய பெயர் 
களையிட்டு வழங்கும்படியும் செய்துள்ளான் . இராசராசனது 
இயற்பெயர் அருண்மொழிவர்மன் என்பதும் அதையடுத்து முதன் 
முதலிலே அடைந்த சிறப்புப்பெயர் இராசராசன் என்பதும் 
அப்பெயர் அவன்றன் இயற்பெயராய் அமைந்து அவன்றன் 
வாழ்நாள் முழுவதும் வழங்கியதென்பதையும் முன்னர்க் 
கண்டோம் . இதுவரை கிடைத்துள்ள கல்வெட்டுகளில் காணப் 
படுகிறபடி அவன் 36சிறப்புப் பெயர்களைப் பெற்றிருந்ததாகத் 
தெரியவருகிறது . அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்பு 
நிகழ்ச்சி பற்றி வந்த காரணப் பெயராகவே அமைந்துள்ளதும் 
குறிப்பிடுதற்குரியதாம் . இவன் தன் சிறப்புப் பெயராகிய இராச 
ராசன் என்பது என்றும் நின்று நிலவ வேண்டும் என்ற கருத்தால் 
தலை நகரில் தான் எடுப்பித்த கோயிலுக்கு இராசராசேச்சுரம் என 
பெயரிட்டு நாள் வழிப்பாட்டிற்கும் விழாக்களுக்குமாகப் பல 
நிவந்தங்கள் வழங்கியுள்ளான் . 


பாண்டிய 


உத்தமசோழன் ஆட்சியில் இராசராசன் இளவரசுப் பட்டம் 
பெற்று அரசியலில் தன்சிறிய தந்தைக்குத் துணையாயிருந்த 
காலத்தே சோழமண்டலத்துடன் , தெற்கிலிருந்த 
நாட்டின் சிலபகுதிகளும் வடக்கிலிருந்த தொண்டை மண்டலத் 
தின் தென் பகுதியும் சோழருடைய ஆட்சிக்குட்பட்டிருந்தன . 
இளவரசனாயிருந்த அக்காலத்திலேயே சோழப்பேரரசை விரிவுப் 
படுத்துதற்கான திட்டங்களை எல்லாம் நன்கு வகுத்து அமைத்துக் 
கொண்ட இராசராசன் அதற்கான வாய்ப்பையும் காலத்தையும் 
எதிர்நோக்கியிருந்தான் . எனவே , அவன் அரசனானவுடன் அம் 
முயற்சியில் ஈடுபடலானான் . அவ்வாறு அவன் மேற்கொண்ட 
போர் முயற்சிகளையும் அடைந்த வெற்றிகளையும் திருமகள் போல் 
என்ற மங்கலமொழியுடன் தொடங்கும் அவன் றன் மெய்க்கீர்த்தி 
யின் வழி நின்று காணுவது மிகவும் பொருத்தமுடையதேயாம் . 
" திருமகள் போல எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி இவன்றன் 
ஆட்சியின் 8 அம் ஆண்டாகிய கி.பி. 993 முதல்தான் கல்வெட்டு 


பேரரசன் இராசராசன் 


183 


14 


களிற் காணப்படுகின்றது . ஆயின் இவன் ஆட்சியின் 4ஆம் 
ஆண்டிலிருந்தே காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளிய கோ இராச 
கேசரிவர்மன் என்று தொடங்கும் இவன் றன் மெய்கீர்க்தியைக் 
கல்வெட்டுகளிற் காண்கின்றோம் . 15 ஆகவே , இவன் கி.பி. 
988 ஆம் ஆண்டிலேயே காந்தளூர்ச்சாலை போரை 

போரை நிகழ்த்தி 
வெற்றியும் பெற்றிருத்தல் வேண்டும் . எனவே , இம்மன்னன் 
நிகழ்த்திய கன்னிப்போரிலேயே சேரன் படைகளைச் சிதறடித்து , 
காந்தளூரில் இருந்த அவன்றன் மரக்கலத் தொகுதியையும் 
அழித்துச் சேரனை வென்றான் என்பது தெளிவாகிறது . காந்த 
ளூர்ச்சாலை என்பது இக்காலத்தே திருவனந்தபுரத்தின் ஒரு 
பகுதியாக உள்ளது . இதனை ‘ வலிய சாலை எனவும் வழங்குவர் .1 . 
சேரலன் வேலைகெழு காந்தளூர்ச்சாலை என்ற கல்வெட்டுத் 
தொடரால் அஃதொரு கடற்கரைப்பட்டினம் என்பதும் தெரிய 
வருகிறது . 7 இராசராசன் அச் 

இராசராசன் அச் சேர வேந்தெனொடும் போர் நிகழ்த் 
தியதற்குரிய காரணம் ஏதும் இந்நாளில் அறிதற்கில்லை . எனினும் 
இதுவாகத் தான் இருக்கலாம் என எண்ணுதற்குரிய நிகழ்ச்சி 
ஒன்று தெரிய வருகிறது . 


பகை 


இராசராசன் அரியணையேறிய அக்காலத்தே பாஸ்கர ரவி 
வர்மன் என்பான் சேரநாட்டை ஆட்சி புரிந்தான் . அவன் கி.பி. 
978 முதல் கி . பி . 1036 வரையில் ஆட்சி செய்தான் என்பது 
கல்வெட்டுகளால் தெரிய வருகிறது .18 எனவே , இராசராசனது 
ஆட்சிக்காலம் முழுவதும் அதன்பின்னரும் கூட அவன் ஆட்சி 
செய்தான் என்பது தெளிவாகிறது . இவ்விருவர்க்கும் 
மூளுவதற்கான காரணம் பிறிதொன்றும் தெரியவில்லை 
யாயினும் சோழன் அனுப்பிய 

சேரன் 
குறைவுபடுத்தி உதகையில் சிறையிட்டதே எனத் துணியப் 
படுகின்றது . கவிச் 

கவிச் சக்கரவர்த்தி எனப் பட்டம்பெற்ற ஒட்டக் 
கூத்தர் இயற்றிய மூவருலாவில் இக்காரணமும் , இராச 
ராசனின் போர்ச்செயலும் தெளிவாக்கப்பட்டுள்ளன . தூத 


தூதன் 


ஒருவனைச் 


14 


261 of 1910 


15 


395 of 1922 


18 


18 


Travancore Archaeological Series Vol . II p.p. 4 and 5 
17 SI. I. Vol . III page 241 , Vol . VII No. 199 . 

Tranvancore Archaeological Series Vol. II page 32 
( 1 ) விக்கிரமசோழன் உலா . வரிகள் 32-34 
( 2 ) குலோத்துங்க சேழேன் உலா . வரிகள் 46-48 கல்வெட்டுகள் ஒன்றும் 

பகையின் காரணத்தைக் கூறவில்லையாயினும் , இலக்கியங்களில் 
காணப்படும் குறிப்புகள் நம்பக்கூடியவையென்றே கருதலாம் , 


19 


184 


சோழர் வரலாறு 


ராயினோரை அவமதிப்பதும் சிறையிடுவதும் அரசராயினோர்க்கு 
அடாச்செயல்களாவதுடன் அவை அரசநீதிக்குப் புறம்பான 
வையுமாகும் . இருப்பினும் அறநெறி பிறழாத தமிழ்மன்னர் வழி 
வந்த பாஸ்கர ரவிவர்மன் ஏன் இச்செயலை மேற்கொண்டா 
னென்பது 

அறிதற்கில்லை . இக்கொடுஞ்செயலுணர்ந்த இராச 
கேசரி கோபங்கொள்ளுதல் இயல்பேயன்றோ ? எனவே , இராச 
ராசன் பெரும்படை ஒன்றைத் திரட்டிக்கொண்டு தென்றிசை 
வழிச்சேரநாடு நோக்கிச்சென்றான் . செல்லும் வழியில் குறுக் 
கிட்டுக்கிடப்பது பாண்டி நாடாதலின் அதைக்கடந்து செல்ல 
வேண்டிய நிலை சோழர் பெரும்படைக்கு ஏற்பட்டது . 


அந்நிலையில் சேரனின் கெழுதகை நண்பனாகிய பாண்டியன் 
அமரபுஜங்கன் செய்தியறிந்து பெரும் படையுடன் வந்து இராச 
கேசரியை எதிர்த்தான் . அப்போது நிகழ்ந்த போரில் இவன் 
பாண்டியன் படையைச் சிதறடித்துப் பாண்டியனையும் புறங் 
கண்டு சேரநாடு சேர்ந்தான் . சேரநாட்டின் மேற் படையெடுத்துச் 
சென்ற இராசகேசரியை இடைமறித்துப் போர்புரிந்து புறங்கொடுத் 
தோடியவன் அமரபுஜங்கன் என்பதை இராசகேசரி தென்றிசை 
யிலிருந்தே தன் திக்கு விஜயத்தைத் தொடங்கினான் எனக்கூறும் 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகளும் உறுதிப்படுத்துகின்றன . 
மேலும் அப்பாண்டி நாடும் இவன் வசமாயிற்று என்றும் அச் 
செப்பேடுகள் கூறுகின்றன . இஃதிங்ஙனமாகவும் இராசராசனின் 
கல்வெட்டுகள் பலவும் செழியரைத் தேசு கொள் கோ இராச 
< கேசரி வர்மன் என்றே கூறுவதால் அமரபுயங்கனேயன்றிப் 
பாண்டி நாடாண்டிருந்த பிற பாண்டியர்களையும் இவன் வென்று 
அவர்தம் நாட்டையும் கைக்கொண்டான் என்பது அறியப்படு 
கின்றது . செழியர் எனப்பன்மையில் கூறப்படுவதால் இச் 
செய்தி உய்த்துணரற்பாலதாயுளது . மேலும் தஞ்சை இராச 
ராசேச்சுரத்திலுள்ள கல்வெட்டுகள் , மலைநாட்டுச் சேரமானையும் 
* பாண்டியர்களையும் எறிந்து என்று 

கூறுவதால் 20 

இவன் 
காலத்தே பாண்டியர் சிலர் தனித்தனியே ஆட்சி செய்திருந்தனர் 
என்பதும் அவர்கள் எல்லோரையும் இவன் வென்று அடக்கி 
நாட்டைக் கைக்கொண்டனன் என்பதும் தெளிவாதல் காண்க . 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் பாண்டியன் அமரபுஜங்கன் 
பெயர் மாத்திரம் குறிக்கப்படுவதால் ஒருகால் அந்நாள்களிலிருந்த 
பாண்டியர்கட்கு அவன் தலைவனாயிருந்திருக்கலாமென எண்ண 
வேண்டியுளது . மேலும் இராசராசசோழனுக்குப் பாண்டிய 
குலாசனி என்ற சிறப்புப்பெயர் வழங்கி வந்திருப்பதாலும் 
பாண்டி மண்டலம் அக்காலத்தே இராசராசமண்டலம் என 

S :11. Vol . II No.59 


20 


பேரரசன் இராசராசன் 


185 


வழங்கப் பெற்றுள்ளமையாலும் இவ்வேந்தனின் கல்வெட்டுகள் 
இவன்றன் ஆட்சியின் 8 ஆம் ஆண்டுமுதல் பாண்டி நாட்டில் பல 
இடங்களிலும் காணப்படுவதாலும் இப்போர் நிகழ்ச்சிக்குப் பிறகு 
பாண்டி நாடு முழுவதும் இராசகேசரியின் ஆட்சிக்கு உட்பட்டு 
விட்டதென்பது உறு தியாகிறது . 


இராசராசனின் முதற் படையெழுச்சியைப் பற்றிய சில தடை 
விடைகள் வரலாற்றறிஞர் சிலரால் கூறப்பட்டுள்ளன . முதலில் 
பாண்டிய நாட்டை வென்று பின்னர் கேரளத்தைத் தாக்கினானா , 
கேரளத்தை வென்று பிறகு பாண்டிய நாட்டைத் தாக்கினானா 
என்பதே எழும் வினாவாகும் . திருவாலங்காட்டுச் செப்பேடுகளின் 
படி தென் திசையிலேயே இராசராசன் தன் திக்கு விஜயத்தைத் 
தொடங்கியதாகக் கொண்டால் , முதலில் வென்று கொள்ளப் 
பட்டது பாண்டிய நாடென்பதே புலனாகும் . ஆயின் , இவ்வர 
சனது மெய்க்கீர்த்தியில் காந்தளூர்சாலையே முதலில் பேசப்படு 
கிறது . 

அன்றியும் திருநெல்வேலி , இராமநாதபுரம் மாவட்டங் 
களில் இவன் கல்வெட்டுகள் காணப்படுவதற்கு இரண்டு ஆண்டு 
கட்கு முன்னரே தென் திருவாங்கூரில் இவ்வரசனின் கல்வெட்டு 
கள் காணப்படுகின்றன . இவற்றை நோக்குங்கால் கேரளப் 
படையெடுப்பே முந்தியதெனத் தெரிகிறது .21 


தமிழகத்தின் நில அமைப்பை நோக்குங்கால் இம் மயக்கத் 
திற்கு இடமேயில்லை . அப்போதைய சோழ நாட்டிலிருந்து கேரள 
நாட்டிற்குச் செல்வதற்குத் தரைவழிச் செல்வதாயின் பாண்டி 
நாட்டை கடந்து தான் கேரள நாடு சேரவேண்டும் . இராசராசன் 
கடல்வழிக் கேரளம் சென்றான் என்பதற்கு இதுவரை எவ்வித 
ஆதாரமும் கிடைக்கவில்லை . 

எனவே , இராசராசன் முதலிற் 
போரில் வென்றது அமரபுஜங்க பாண்டியனையேயாம் என்பது 
தெளிவாகும் . 


காந்தளூர்ச்சாலை கலமறுத்தருளி என்ற தொடருக்கு அந் 
நாளில் காந்தளூரில் இருந்த அறச்சாலை ஒன்றில் நாள்தோறும் 
எத்தனை பேருக்கு உணவளிக்கலாம் என வரையறுக்கப்பட்ட 
தென்பதே பொருளாகும் எனக் கொள்வார் கவிமணி தேசிக 
விநாயகம் பிள்ளையவர்கள் .22 


21 


K. A. N. Sastri . The Colas pp . 170-171 . இது ஒப்புக் கொள்ளக் 
கூடியதன்று . காந்தளூர்ச்சாலை வெற்றிச் சிறப்புடையதாயிருந்தால் 
கல்வெட்டில் அது முதலில் கூறப்பட்டிருக்கலாம் . 
Kerala Society Papers Series 2. p . 100 ., 


186 


சோழர் வரலாறு 


இனி , கி.பி. 13 ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பட்டதாகிய பார்த்திவ 
கேசவபுரச் செப்பேட்டுக் கருத்துகள் கவிமணி அவர்களின் 
கருத்தைத் தழுவுயுள்ளது போல் உள்ளமையின் அது ஆராயற் 
பாலதாம் . ஆய்குல 

மன்னனான 

கருநந்தடக்கன் என்பான் 
உழக்குவிளை என்ற நிலப்பகுதியை முன் சிறை என்ற ஊர்ச் 
சபையோரிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலைக்குப் பெற்றான் . 
அதன் எல்லையை வரையறுத்த பின்னர் அதிற் கோயில் ஒன்று 
எடுப்பித்துத் திருமாலை எழுந்தருளப் பண்ணி அவ்வூருக்குப் 
பார்த்திவ கேசபுரம் எனப் பெயரிட்டான் . அங்குக் காந்தளூர்ச் 
சாலையை முன்மாதிரியாகக் கொண்ட சாலை ஒன்றை நிறுவி 
அதில் 95 சட்டர்களுக்கு உணவளிக்க ஏற்பாடு செய்தான் . சட்டர் 
என்போர் உலகப்பற்றின்றிக் கற்றலையும் கற்பித்தலையுமே முதன் 
மையாகக்கொண்டு வாழ்வோராவார் . 24 காந்தளூர்ச்சாலை ஒரு 
கலாசாலையாயிருத்தல் கூடுமென அறிஞர் சிலர் கருதுகின்றனர் .2 
இச்செப்பேடு தோன்றிய காலம் இராசராசனுக்கு 300 ஆண்டு 
களுக்குப் பிற்பட்டதாதலின் இச்செப்பேடு தோன்றிய காலத் 
திருந்த வழக்கத்தை இராசராசன் கால வழக்கொடு ஒப்பிடுதல் 
எவ்வகையிலும் பொருந்துவதன்று . 


23 


இனி , காந்தளூர்ச்சாலை என்பதிலுள்ள சாலை என்பதற்குப் 
படைக்கலச்சாலை எனப்பொருள் கொண்டு காந்தளூரிலிருந்த 
சேரனது படைக்கலச்சாலையை இராசராசன் அழித்தான் எனப் 
பொருள் கொள்வர் . இவ்வாறு பொருள் கொள்வதில் சிறப்பு 
ஏதும் அமையவில்லை . எவ்வாறெனில் பகைவரொடு பொருது 
படைகளை 

அழிக்குங்கால் படைக்கலச்சாலையை அழிப்பதும் 
இயல்பான செயலேயாம் . எனவே , கலம் என்பதற்குக் கப்பல் 
எனப்பொருள் கொண்டு காந்தளூர்ச்சாலையிலிருந்த சேரனது 
கடற்படையை இராசராசன் அழித்தான் எனப்பொருள் 
கொள்ளுதலே பொருத்தமான தொன்றாகும் . 28 


அமர புஜங்கன் படைகளை முறியடித்த பின்னர் இராசராசன் 
சேர நாடடைந்தான் . கடற்கரைப்பட்டினமாகிய காந்தளூர் 
சாலையில் சேர மன்னனுக்கும் இராசராசனுக்கும் பெரும்போர் 
நடைபெற்றது . அப்போரில் சேர மன்னனது கப்பற்படைகள் 
முற்றிலுமாக அழிக்கப்பட்டன . பின்னர் இராசராசன் தன் 


23 


பாண்டியர் செப்பேடுகள் பத்து . பக்கம் (அ ) 10 . 
பாண்டியர் செப்பேடுகள் பத்து , பக்கம் ( அ ) 5 
பாண்டியர் செப்பேடுகள் பத்து . பக்கம் ( அ ) 5 
உண்மையில் 

காந்தளூர் படைக்கலச்சாலையாகவும் , அவ்வூர்க் 
கோயில் ஒரு கலாசாலையாகவும் இருந்திருக்கலாம் , 


- 


பேரரசன் இராசராசன் 


187 


நகரமாகும் . 27 


தூதன் சிறையிலடைக்கப்பட்டிருந்த உதகைக்குத் தன் படை 
யுடன் சென்றான் . உதகை என்பது திருவாங்கூர் நாட்டிலுள்ள 
கல்குளம் தாலுகாவில் நாகர்கோயிலுக்கு வடமேற்கிலுள்ள தொரு 

அது அக்காலத்தே மாடமாளிகை கூட கோபுரங் 
களுடன் கூடி மாபெரும் மதில்களையும் கோபுர வாயில்களையும் 
கொண்ட பெரு நகரமாயிருந்தது . மிக்க சினத்துடன் படை 
கொண்டு சென்ற இராசராசன் அங்குத்தன்னை எதிர்த்த சேரன் 
படையைப் போரில் அழித்துக் கோட்டை மதில்கள் , மாளிகைகள் , 
கோபுரங்கள் முதலானவற்றையெல்லாம் தன் படைகளால் 
தகர்க்கும்படி செய்து எஞ்சியவற்றை எரியிட்டு நகரையே சூறை 
யாடினான் . அங்கே சிறையிடப் பெற்றிருந்த தன் தூதனையும் 
விடுவித்தனன் . சேரன் தன் தூதனைச் சிறையிட்டதற்காகப் 
பெருஞ்சினங் கொண்ட இராசகேசரி இத்தகைய பேரழிவு வேலை 
களைச் செய்வித்தான் . அங்குச் சிறையில் வைக்கப் பெற்றிருந்த 
தன் தூதுவனையும் சிறை மீட்டான் . பின்னர் , தென்கடற்கோடி 
யிலுள்ள விழிஞம் என்னுமிடத்திலும் பெரும் போர் நடை பெற்றது . 
அப்போரிலும் சேரர் படை தோற்றோடவே இராசராசன் வெற்றி 
பெற்று அந்நாட்டையுங் கைக்கொண்டான் . இதனுடன் சேர 
நாட்டில் போர் முடிவுற்றது . இராசராசன் வெற்றிவேந்தனாக 
அந்நாட்டில் தங்கியிருந்த போது இவனுடைய பிறந்த நாள் 
வந்தது முன் நாம் கண்டது போல் அதனை அந்நாட்டில் மிகச் 
சிறப்புறக் கொண்டாடினான் . மேலும் அவ்விழா அந்நாட்டில் 
ஆண்டு தோறும் சிறப்புற நடைபெற வேண்டுமென்று எண்ணி 
னான் . அதன் பொருட்டு மலையாள நாட்டு முட்டம் என்னும் 
ஊருக்கு மும்முடிச் சோழ நல்லூர் எனப் பெயரிட்டு அதனை அந் 
நாட்டுத் திருநந்திக்கரையிலுள்ள கோயிலுக்கு இறையிலி 
தேவதானமாக வழங்கி ஆண்டு தோறும் ஐப்பசிச் சதய நாளில் 
விழா நடத்துமாறு ஏற்பாடு செய்தான் . 2 1 இவ்விழா ஆண்டு 
தோறும் ஏழு நாள்கள் நடைபெற்றதென்று அவ்வூர்க் கல்வெட் 
டாலறியப்படுகின்றது . அதன் பின்னர் இவ்வெற்றி வேந்தன் தன் 


28 


Travancore Archacological Series Vol . II page5 : 
பேராசிரியர் கே.ஏ.என் . சாஸ்திரியார் உதகை குடகு ( coorg ) பக்கத்தி 
லிருந்ததென்பது ஒப்புக் கொள்ளக் கூடியதன்று . 
( 1 ) “ செழியரைத் தேசுகொள் ஸ்ரீகோ இராசகேசரிவர்மாக்கு யாண்டு 
18 ஆவது இராசராசத் தென்னாட்டு வள்ளுவ நாட்டு முட்டம் , முட்ட 
மென்னும் பேரைத் தவிர்த்து மும்முடிச்சோழ நல்லூரென்று பேராக்கி 
இந்நாட்டுத் திருநந்திக்கரை மாதேவர்க்கும் பெருமாள் ஐப்பிசைச் 
சதயத்தினாள் ...... விழாவெடுத்து ......" ( Travancore Archaeological 
Series Vol. I p . 292. 
( 2 ) கலிங்கத்துப் பரணி பாடல் 201 ; 


188 


சோழர் வரலாறு 


வந்தான் . 29 


நாட்டிற்குத் திரும்புங்கால் பொற்குவியலொடும் , களிற்று நிரை 
களொடும் 

இம்மலை நாட்டுப் போர்களுக்குத் 
தலைமை ஏற்று நடத்தியவன் இளவரசன் இராசேந்திரனே 
யாவான் . ‘ மும்முடிச் சோழன் பெற்ற களிறு , துருவம் , 
கொங்கணம் , மலையாள நாடுகளைக் கைக் கொண்டு சேரனை 
நாட்டை விட்டுத் துரத்தித் தெலுங்கரையும் இராட்டிரரையும் 
வென்றது எனவரும் கல்வெட்டுப் பகுதி இதனை உறுதிப்படுத்து 
கிறது . 

இவனுக்குப் பஞ்சவன் மாராயன் என்ற பட்டம் 
அளிக்கப்பட்டதுடன் பிற்காலத்தில் வேங்கி , கங்க மண்டலம் 
ஆகியவற்றின் மாதண்ட நாயகனாகவும் அமர்த்தப்பட்டமை 
கருதுதற்குரியது . 


801 


இராசராசன் சேர நாட்டின்மேற் படையெடுத்துச் 

சென்ற 
போது சென்றிருந்த படைத்தலைவர்களுள் ஒருவனான கம்பன் 
மணியன் ஆகிய விக்கிரமசிங்க மூவேந்த வேளான் என்பவன் 
அங்கிருந்து மரகதத்தேவர் படிமம் ஒன்றைக் கொணர்ந்தான் . 
அதனைத் தன்னரசனின் ஆணைப்படி திருப்பழனத்திலுள்ள சிவன் 
கோயிலில் எழுந்தருளப் பண்ணினான் என்று அவ்வூர்க் கல்வெட் 
டொன்று கூறுகிறது . 31 ஆயின் , அப்படிமம் இக்காலத்தே அக் 
கோயிலில் யாண்டுங் காணப்படவில்லை . 

இராசராசன் பாண்டிய நாட்டைக் கைப்பற்றிய பின்னர் 
கொல்லத்திற்குச் சென்று போர் புரிந்து அதனையுங் 
கொண்டான் . கொல்லம் என்பது முன்னைய திருவாங்கூர் நாட்டி 
லடங்கிய பகுதியாகும் . அது இம்மன்னன் முன்னர் 

வென்று 
கொண்ட சேரநாட்டில் எஞ்சியிருந்த பகுதியாகும் . அதனையும் 
அதனையடுத்துள்ள கொடுங்கோளுரையும் இவன் வென்று தன்ன 
டிப்படுத்திய காரணத்தால் ‘ கீர்த்திப் பராக்கிரமன் என்னும் 
சிறப்பு பெயரைப் பெற்றான் . 32 இஃது இவன் சேர நாட்டில் 
இரண்டாம்முறை நடத்திய போராகும் . 


கைக் 


இனி திருவாலங்காட்டுச் செப்பேடுகளுக்கும் கல்வெட்டுகளுக் 
கும் இடையே வேறுபாடுள்ளதாகக் காணப்படுகிறது . 

காணப்படுகிறது . அதனை 
தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுவது இன்றியமையாததாகும் . 
இராசராசன் மேற்கொண்ட திக்குவிசயத்தில் முதலில் நடை 


29 


30 


91 


Ins . 443 of 1918 
5 of 1895 Ep . Carnatica Vol . III Series . 140 
135 of 1928 

Annual Report Indian Epigraphy for the year 1911-1912 
paragrpah 22 . 


பேரரசன் இராசராசன் 


189 


1 


எனில் 


பெற்றதே பாண்டி நாட்டுப்போர் என்று திருவாலங்காட்டுச் செப் 
பேடுகள் கூறுகின்றன . ஆயின் , இவன் கல்வெட்டுகள் , காந்த 
ளூர்ச்சாலை கலமறுத்ததையே முதலிற் கூறுகின்றன . இதைக் 
காணுகின்றபோது இரண்டும் ( செப்பேடுகளும் கல்வெட்டுகளும் ) 
ஒத்த நிகழ்ச்சிகளைக் கூறுவதாகத் தெரியவில்லை . ஒன்றிற் 
கொன்று மாறுபடுவதுபோல் தோன்றுகின்றது . இதுபற்றி வர 
லாற்றாசிரியர்கள் தெளிவான விளக்கம் தந்ததாகத் தெரியவில்லை . 
செப்பேடுகளோ கல்வெட்டுகளோ பிழைபடக் கூறக் காரணமில்லை . 
அவ்வாறாயின் இவ்வேறுபாடு எவ்வாறு ஏற்பட்டது ? திருவாலங் 
காட்டுச்செப்பேடுகளின்படி முதலில் தடைபெற்றது அமரபுஜங்க 
னுடன் நடந்த பாண்டி நாட்டுப் போரேயாகும் . ஆயின் கல் 
வெட்டுகள் அதைக்கூறாது காந்தளூர்ச்சாலைக் கலமறுத்ததைக் 
கூறுவதேன் 

இராசகேசரியின் 

படையெழுச்சியின் 
நோக்கம் சேரனை வென்று தன் தூதனை மீட்பதேயாகும் . ஆயின் 
செல்லும் வழியில் இடைமறித்த தென்னவனைப் புறங்காண 
வேண்டிவந்தது . ஆகவே , இராசராசனின் முக்கியக் 

குறிக் 
கோளாகிய காந்தளூர்ச் சாலைக் கலமறுத்தருளியதன் முக்கியத் 
துவத்திற்காக கல்வெட்டுகள் 

அதனை முற்கூறினவேயன்றி 
வேறில்லை . இராசராசனுடைய ஆட்சியின் மூன்றாம் ஆண்டுக் 
கல்வெட்டில் இவன் மும்முடிச்சோழன் 33 என்று குறிக்கப் படுவ 
தாலும் 4 ஆம் ஆண்டின் தொடக்கக் கல்வெட்டில் காந்தளூர்ச்சாலை 
கலமறுத்தருளிய செய்தி கூறப்படுவதாலும் இப்போர்கள் இராச 
கேசரியின் ஆட்சியின் 3 ஆம் ஆண்டுக்குள் நடைபெற்றிருக்க 
வேண்டுமென்பது தெளிவாகிறது . இருப்பினும் இராசராசனின் கல் 
வெட்டுகள் அவன்றன் ஆட்சியின் 7 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் 
தான்சேர நாட்டில் காணப்படுகின்றன . ஆகவே , அந்நாட்டை 

தன்னடிப்படுத்துவதற்கு அந்த இடைப்பட்ட காலம் 
தேவையாயிருந்திருக்கலாம் எனத்தெரிகிறது . 


வென்று 


இராசராசன் இரண்டாம் முறையாகச் சேர நாட்டின் மீது 
படையெடுத்துக் கொல்லத்தையும் கொடுங்கோளூரையும் வென்று 
தன்னடிப்படுத்திய பின்னர்க் குடமலை நாட்டைத் தாக்கினான் . 
இக்காலத்துக் குடகு என வழங்கும் பகு தியே அக்கால குடமலை 
நாடாகும் . ஆனால் குடகை முன் ஒரு தடவையே இராசராசன் 
கைப்பற்றியிருந்தான் . அப்போது அதனைக் கொங்காள்வார் 
மரபில் வந்த ஒருவன் அரசனாக ஆண்டு வந்தான் . பனசோகே 
என்ற இடத்தில் நடந்த பெரும் போரில் அவன் தோல்வியுற்று 


S3 


Ins . 453 of 1908 
சிலப்பதிகாரம் - காதை XI . வரி 53 


34 


190 


சோழர் வரலாறு 


ஓடி ஒளிந்துகொண்டான் . அப்போரில் மனிஜா என்பவன் இராச 
ராசன் சார்பில் மிக்க வீரத்துடன் போர் புரிந்து வெற்றி வாய்ப்பை 
உண்டாக்கினான் . அவன்றன் வீரத்தைப் பாராட்டிய இராச 
கேசரி அவனுக்கு க்ஷத்திரிய சிகாமணி கொங்காள்வான் என்ற 
பட்டம் வழங்கியதோடு மாளவி என்ற ஊரையும் அளித்தான் . 
அம் மனிஜாவின் மரபினர் நூற்றாண்டுகள் வரையும் சோழர்க் 
கடங்கிய குறுநில மன்னராகக் கொங்காள்வார் என்ற பட்டத் 
துடன் குடகுநாட்டில் அரசாண்டு வந்தனர் . ஹொய்சளரின் 
எழுச்சிக்குப் பின் இப்பகுதியில் சோழராட்சி வலியற்றுப் போன 
துடன் இவ்வமிசத்தினரும் மறைந்து போயினர் . 


இராசராசனுடைய திருமகள் போல எனத் தொடங்கும் 
மெய்க்கீர்த்தியில் முரட்டொழிற் சிங்களர் ஈழ மண்டலமும் 
என்று கூறப்படுவதால் இவன் ஈழநாட்டை வென்றமை தெளிவா 
கிறது . இம்மெய்க்கீர்த்தியை உடைய கல்வெட்டுகள் இவன்றன் 
ஆட்சியின் 8 ஆம் ஆண்டிலேயே காணப்படுவதால் கி.பி. 983 க்கு 
முன்னரே இவன் ஈழத்தை வென்று தன்னாட்சியின் கீழ்க் 
கொண்டு வந்திருக்க வேண்டுமென்று தெரிகின்றது . கி.பி. 
981 ல் பட்டமெய்திய 5 ஆம் மகிந்தன் என்பவன் அக்காலத்தே 
ஈழ மண்டலத்தை ஆண்டு கொண்டிருந்தான் . 85 இம் மகிந்தன் 
என்பான் இராசராசனின் பகைவராகிய பாண்டியற்கும் சேரற்கும் 
அவ்வப்போது படைத்துணை உதவி வந்த காரணத்தால் இராச 
ராசன் ஈழத்தின்மேற் படை எடுக்க வேண்டி வந்தது . 

அப் 
படையெழுச்சியில் இராசராசன் மகனாகிய இராசேந்திர சோழனே 
படைத் தலைமை ஏற்றுச் சென்றனன் . அக்காலத்தே ஈழ 
நாட்டில் சேனைத் தலைவர்கள் குழப்பம் உண்டாக்கவே அதனை 
அடக்க வலியற்ற 5 ஆம் மகிந்தன் அந்நாட்டின் தென் கிழக்குப் 
பகுதியான ரோகண நாட்டிற்கு ஓடி விட்டான் . 38 எனவே , 
ஈழ நாட்டின் வடபகுதியை மிக எளிதில் சோழ நாட்டுப் படைகள் 
கைக்கொண்டன . அன்றியும் அப்பகுதி முழுவதற்கும் மும்முடிச் 
சோழ மண்டலம் எனப் பெயரிடப் பெற்று இராசராச சோழனின் 
ஆட்சிக்குள்ளாக்கப் 

இராசராசனது மெய்க் 
கீர்த்தியில் முரட்டொழில் சிங்களர் ) எனவும் , எண்டிசை 
புகழ்தர ஈழ மண்டலமும் எனவும் வருதலை ஆழ்ந்து சிந்திக்குங் 
கால் ஈழ நாட்டுப் போரில் சிங்கள வீரர்கள் பேராற்றலுடன் 
போரிட்டனர் என்பதும் , அப்போரில் வெற்றி பெற்றதனால் இராச 


பெற்றது . 37 


35 


36 


Ep . Zeylanica Vol . III No. 1 
K.A.N: Sastri The Colas p. 173 
S.I.I. Vol . II No. 92 


37 


பேரரசன் இராசராசன் 


191 


ராசனின் புகழ் எண் திசையும் பரவலாயிற்று என்பதும் தெளிவா 
கின்றன . இவ்வரசனின் ஈழ நாட்டுப் படையெடுப்பைப் பற்றித் 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் பின் கண்டவாறு புகழ்ந்து பேசு 
கின்றன . இராசராசன் தன் 

“ இராசராசன் தன் வலிமிக்க சேனையைக் கப்பல் 
வழியனுப்பி இலங்கையரசனை வென்றதன் மூலம் வானரப் 
படையின் துணை கொண்டு அணை கட்டிக் கடல் கடந்து கூரிய 
அம்புகளினால் இலங்கை அரசனை வதை செய்த இராமபிரானையும் 
விஞ்சிவிட்டான் . 18 


பண்டுதொட்டு ஈழமண்டலத்தின் தலை நகரமாயிருந்து வந்த 
அநுராதபுரம் , சோழப்பெரும்படையால் அழிக்கப் பெற்றதுடன் 
பொலன்னருவா என்னும் நகரம் சனனாதமங்கலம் 39 என்று பெய 
ரிடப்பட்டு சோழர் தலை நகரமாக ஏற்படுத்தப்பட்டது . இராச 
ராசன் ஈழமண்டலம் முழுவதையும் கைப்பற்றி ஆட்சி செலுத்த 
வேண்டும் என்று எண்ணியதாலேயே அதற்கேற்ப நாட்டின் மத்தி 
யிலமைந்துள்ள ‘ பொலன்னருவா ’ தலைநகரமாக்கப்பட்டதாகத் 
தெரிகிறது . பிற்காலத்தே ஆட்சிப்பொறுப்பேற்ற சிங்கள வேந்த 
னாகிய முதல் விசயபாகுவும் , இக்கருத்துப் பற்றியே தான் முடிசூடிக் 
கொண்ட அநுராதபுரத்தை விடுத்துப் பொலன்னருவாவையே 
தலை நகராகக்கொண்டு ஆட்சிசெய்து வந்தான் . 


இராசராசன் ஈழத்தைக் கைப்பற்றிய பின்னர் தன்னுடைய 
அரசியல் அதிகாரிகளைக்கொண்டு அதனை ஆட்சிபுரிந்து வந்தான் . 
அவ்வதிகாரிகளுள் ஒருவனாகிய நல்லூர்க்கிழவன் தாழிகுமரன் 
என்பான் ஈழமண்டலத்தின் மேல்பாலிருந்த மாதோட்ட நகரத் 
தில் தன்னுடைய வேந்தன் பெயரால் இராசராசேச்சுரம் என்னும் 
கோயிலொன்றைக் கட்டுவித்து அதற்கு அர்த்தயாம வழிபாட்டிற் 
கும் , வைகாசித் திருவிழாவிற்குமாக இறையிலி நிலத்தை அளித் 
துள்ளான் . கொழும்பு நகரின் அரும்பொருட் காட்சியகத்தே 
உள்ள சோழமண்டலத்து க்ஷத்திரிய சிகாமணி வளநாட்டு 
வேளாநாட்டுச் சிறுகூற்ற நல்லூர் கிழவன் தாழிகுமரன் , ஈழமான 
மும்முடிச் சோழமண்டலத்து மாதோட்டமான இராசராசபுரத்து 
எடுப்பித்த இராசராசேச்சுவரத்து மகாதேவர்க்குச் சந்திராதித் 
தவல் நிற்க 4 ° எனத் தொடங்கும் கல்வெட்டால் இவற்றையெல் 
லாம் அறிய முடிகின்றது . சோழர்க்குத் தலை நகரமாயிருந்த 
பொலன்னருவாவில் உள்ள சிவாலயம் ஒன்று கற்றளியாக எடுக்கப் 


33. 


33 


S.I.I. Vol. No. 80. 7 Tiruvalangadu Plates Verse 80. 
S. 1. 1. Vol . IV No. 1388 . 
S.I I. Vol , II No. 1412 


192 


சோழர் வரலாறு 


பெற்றுள்ளது . அதற்கு வானவன் மாதேவி ஈச்சுரம் 41 

என்பது 
பெயராகும் . அதனைத்தன் 

தாய் வானவன் 

மாதேவியின் 
நினைவாக இராசராசன் எடுப்பித் திருக்கலாம் . அதன் சிற்ப 
அமைதியை நோக்குங்கால் கி.பி. பத்து அல்லது பதினென்றாம் 
நூற்றாண்டுகளில் எடுக்கப்பெற்ற சோழர் கோயில்களைப் பெரிதும் 
ஒத்திருப்பதைக் காணலாம் . இராசராசனின் கல்வெட்டுகள் பல 
ஈழமண்டலத்தே கிடைத்துள்ளன . இவற்றையெல்லாம் நோக் 
குங்கால் ஈழமண்டலம் ஒருகால் சோழ நாட்டின் பகுதியாக விளங் 
கியதென்பது தெளிவாகின்றது . அந்நாட்டிலிருந்து கொண்டு 
வரப்பட்ட அளவற்ற பொன்னையும் பொருளையும் தஞ்சைப் பெரு 
வுடையார் கோயிலுக்குக் காணிக்கை ஆக்கினான் . மேலும் அக் 
கோயிலுக்குக் ஈழமண்டலத்துச் சிலஊர்களை நிவந்தமாக அளித் 
துள்ளமையும் அக்கோயிலுள்ள கல்வெட்டுகளால் அறியப் 
படுகின்றது . இவற்றையெல்லாம் நோக்குங்கால் இராசராசன் 
காலத்தே ஈழமண்டலத்து வடபகுதி மும்முடிச்சோழமண்டலம் 
என்ற பெயரொடும் சோழர் ஆட்சியின் கீழ் இருந்ததென்பது 
உறுதியாகின்றது . 


பல்லவ 


இராசராசன் சேர நாட்டையும் அதையொட்டிக் குடமலை 
நாட்டையும் கைக் கொண்ட பின் அதற்குப் பக்கத்தேயுள்ள 
கங்கபாடியும் நுளம்பபாடியும் இராசராசனின் படைகளால் 
தாக்கப்பட்டன . இராசராசனின் ஆட்சித் தொடக்கத்திலேயே 
கொங்குநாடு சோழர் ஆட்சியிலிருந்தது என்பதை முன்னரே 
அறிந்தோம் . எனவே , அதனையொட்டி அமைந்திருந்த நுளம்ப 
பாடியை இராசராசன் கைப்பற்றினான் . நுளம்பபாடி என்பது 
சேலம் , வட வார்க்காடு , பல்லாரி , கோலார் , தும்கூர் ஆகிய 
மாவட்டங்களைத் தன்னகத்தே கொண்ட நாடாகும் . 12 
அரச மரபில் வந்தவர்களான நுளம்பர்கள் கங்க அரசர்களுக் 
கடங்கிய குறு நில மன்னராக நுளம்பபாடியை ஆண்டு வந்தனர் . 
கங்கபாடி என்பது மைசூர் இராச்சியத்தின் தென் பகுதியையும் 
சேலம் மாவட்டத்தின் வடபகுதியையும் தன்னகத்தே கொண்ட 
நாடாகும் . தழைக்காடு 

என்னும் நகரைத் 

தலைநகராகக் 
கொண்டு குவளாலபுரப் பரமேசுவரர்களான மேலைக் கங்கர்கள் 
அந்நாட்டை ஆண்டிருந்தனர் . இவ்விரு நாடுகளும் இராச 
ராசனால் கைப்பற்றப்பட்ட பின் , மைசூர் மாவட்டத்தைத் தன்ன 
கத்தே கொண்ட தடிகைபாடியும் இராசகேசரிக்கு உரியதாயிற்று . 
இராசராசன் 

காலத்தே இராட்டிரகூடர்கள் வலிகுன்றியிருந்த 
தாலும் கங்கரையும் நுளம்பரையும் ஆதரித்து உதவி செய்வார் 


41 S.II. Vol . No. 1388 
42 Ep. Ind Vol.X Page 57 


பேரரசன் இராசராசன் 


193 


பிறர் யாரும் இன்மையாலும் இராசராசன் நுளம்பபாடி , கங்கபாடி 
தடிகைபாடி என்னும் இம்மூன்று நாடுகளையும் எளிதில் கைப் 
பற்றிக் கொண்டான் . கி.பி. 992 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு 
ஒன்று , இராட்டிர கூட மன்னர் மரபில் வந்த மேலைச்சளுக்கிய 
மன்னனான 

இரண்டாம் தைலபன் சோழ மன்னனொருவனை 
வென்றதாகக் கூறுகிறது . எனினும் மேற் கூறிய மூன்று நாடு 
களிலும் அவன்றன் ஆதிக்கம் பரவவில்லை 

ஆதிக்கம் பரவவில்லை என்பதைக் கல் 
வெட்டுகள் தெரிவிக்கின்றன . சக ஆண்டு 913 ஆம் ஆண்டில் 
( கி.பி. 991 ) சோழ நாராயணனால் பொறிக்கப்பட்ட கல்வெட் 
டொன்று கிடைத்துள்ளது . நாராயணன் என்பது இராசராசனின் 
பட்டப்பெயர்களுள் ஒன்றாதலின் இச்சோழ நாராயணனென்பான் 
இராசராச சோழனேயன்றிப் பிறரில்லை என்பது வரலாற்றாசிரியர் 
களின் முடிவாகும் . அவ்வாறாயின் இப்படையெடுப்பு , இராசராசன் 
ஆட்சியின் 6 ஆம் ஆண்டாகிய கி.பி. 991 க்கு முன்னர் நடந்திருக்க 
வேண்டும் . 


இராசராசன் மகனான இராசேந்திரனே இப்படையெடுப் 
பிற்கும் தலைமையேற்று நடத்தி வெற்றி பெற்றான் . மைசூர் 
மாநிலத்தில் கிடைத்துள்ள இராசராசனின் எட்டாம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்றில் 1 8 ‘ மும்முடிச் சோழன் பெற்றகளிறு துளுவத் 
தையும் கொங்கணத்தையும் கைப்பற்றி மலேயாவை ( மலையர்களை 
அடிப்படுத்தி , தெலுங்கன் , ரட்டிகன் ஆகியவர்களுடன் 
சேரனையும் புறங்கண்டது எனக் கூறுகின்றது . இதனால் இராச 
ராசன் மகனான இராசேந்திரனே மாதண்டநாயகனாக இருந்து 
இப்போர்களை நடத்தி வெற்றி பெற்றான் எனத் தெரிகின்றது . 
இவனே கங்க 

மண்டலத்திற்கும் , வேங்கி மண்டலத்திற்கும் 
மாதண்டநாயகனாக இருந்ததுடன் தன் தந்தையால் அளிக்கப் 
பெற்ற பஞ்சவன் மாராயன் என்ற பட்டத்தையும் பெற்றிருந் 


தான் . 4 


இரட்டபாடியை ஆண்டுவந்த மேலைச்சளுக்கிய அரசனான 
ரண்டாம் தைலபன் இறந்த பின்னர் , அவன் மகனான சத்தியா 
சிரயன் அரசனானான் . அவனுடைய ஆட்சிக்காலத்தே சாளுக் 
கியருக்கும் சோழர்க்கும் பெரும்போர் மூண்டது . போருக்குரிய 
காரணம் புலப்படவில்லையாயினும் ஒருகாலத்தில் மேலைச் 
சளுக்கியருடைய ஆட்சிக்குட்பட்டிருந்த நுளம்பபாடியை இராச 
ராசன் வென்று 

கொண்டமையே காரணமாயிருத்தல் கூடும் . 


48 


5 of 1895 ; Ep . Carnatica Vol . III Series 140 
44 Ep . Carnatic Vol . III Series 125 


சோ . வ .--- 13 . 


194 


சோழர் வரலாறு 


48 


கின்றன . 


தஞ்சைப்பெரிய கோயிலுள்ள கல்வெட்டொன்றில் சத்தியா 
சிரயனை எறிந்து எழுந்தருளிவந்து ஸ்ரீபாத புஷ்பமாக அட்டித் 
திருவடிக் தொழுதன என்று பொறிகப்பட்டுள்ளது . 5 இதிலி 
ருந்து இப்போரை இராசராசனே முன்னின்று நடத்தினானெனத் 
தெரிகின்றது . ஆனைமங்கலச் 

செப்பேடுகளும் இராசராசன் 
சத்தியாசிரயனை வென்றதைக் குறிப்பிடுகின்றன . இராச 
ராசனின் ஆட்சியின் 18 ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகளில் அவன் 
இரட்டபாடி ஏழரை இலக்கத்தைக் கைக்கொண்ட செய்தி கூறப் 
படுகிறது . மேலும் , திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் ( எண் 
ணெய் எனப் பொருள்படும் ) தைலபனின் மகனான சத்தியாசிரயன் 
தன் பிறப்பிற்சேற்பக் கடல் போன்ற இராசராசனது படையைக் 
கண்டு அஞ்சி நழுவி விட்டாலும் ( கஷ்டங்களுக்கு இருப்பிடம் 
எனப் பொருள்படும் ) கஷ்டாசிரயன் ஆனான் என்று இழித்துரைக் 

இவற்றையெல்லாம் நோக்குங்கால் சத்தியாசிரய 
னுக்கும் இராசராசனுக்கும் பெரும்போர் நிகழ்ந்திருக்க வேண்டு 
மென்பதும் அப்போரில் இராசராசனே வெற்றி பெற்றிருத்தல் 
வேண்டுமென்பதும் உறுதிப்படுகின்றன . இனி , இராசராசனே 
குதிரை மீதமர்ந்து தன்னந்தனியனாகவே சத்தியாசிரயனுடைய 
வெள்ளம் போன்ற படையைத் தடுத்து நிறுத்தினான் எனவும் 
அவனுடைய போர்க்களிறுகள் எதிரியின் அணி வகுப்பினுள் 
புகுந்து கலக்கின எனவும் சாளுக்கியப் படைத் தலைவன் கேசவன் 
கைப்பற்றப்பட்டானெனவும் அங்கிருந்தே மண்ணைக் கடக்கத் 
தைக் கைப்பற்ற எண்ணிய இராசராசனின் 

எண்ணத்தை 
இராசேந்திரன் நிறைவேற்றினான் 

விரித்துரைக்கும் 
கரந்தைச் செப்பேட்டுச் செய்திகளும் இப்போரையே உறுதிப் 
படுத்துதல் தெளிவாகும் . ஊற்றத்தூர்ச் சுருதிமான் நக்கன் 
சந்திரனான இராசமல்லன் முத்தரையன் என்பான் சத்தியாசிரயன் 
அமர்ந்திருந்த யானையைக் கொல்லச் செய்த முயற்சியில் தானே 
இறந்துவிட்டானென்று திருச்சி மாவட்டம் ஊற்றத்தூரிலுள்ள ஒரு 
கல்வெட்டுக் 45 கூறுவதும் அப்போர் நடந்தமையையே வலி 
யுறுத்துகிறது . 


எ ன 


மேலும் , தார்வார் மாவட்டம் ஹோட்டூரில் கிடைத்துள்ள 
கல்வெட்டு ‘ சோழர்குலத் திலகமாகிய இராசராச நித்த விநோதன் 
மகனான நூர்மடி சோழ இராசேந்திர வித்தியாதரன் ஒன்பது 


15) 


S. 1. 1. Vol . II page 7 
4 8 Ep . Ind . Vol . XXII No : 34 verse 31 

S. 1 , 1 , Vol . III No. 205 verse 81 
515 of 1912 


பேரரசன் இராசராசன் 


195 


இலட்சம் வீரர்களுடன் வந்துமிக்க வீரத்துடன் போர்புரிந்து 
நாட்டைச் சூறையாடினான் ; நகரங்களைத் தீக்கிரையாக்கிப் 
பார்ப்பனர் , பெண்டிர் , குழந்தைகளையும் கொன்று கன்னியரைப் 
பாழாக்கினான் எனக் கூறுவதுடன் திருள ( திரமிள ) மாரி, 
( தமிழர்களின் காலன் ) ஆகிய சத்தியாசிரயன் சோழருடைய 
வஸ்து வாகனங்களைக் கைப்பற்றி அவர்களையும் புறமுதுகிட்டு ஓடச் 
செய்தான் எனவும் கூறுகின்றது . இக்கருத்தை நன்கு சிந்திக் 
கின் இதிற் கூறப்பட்டுள்ள அழிவு வேலைகள் மிகைப்படுத்திக் 
கூறப்பட்டுள்ளன என்பதும் இராசராசன் வெற்றிப் பெற்று பெரும் 
பொருட்குவியலுடன் திரும்பினான் என்பதும் , அந்நாட்டைக் 
கைக் கொள்ளவில்லை என்பதும் தெளிவாகின்றன . இராச 
ராசனின் கல்வெட்டுகள் அந்நாட்டில் யாண்டுங் காணப் 
படாமையே அந்நாட்டைக் கைக்கொள்ளவில்லை என்பதைத் 
தெளிவுபடுத்துகின்றது . இப்போரில் வெற்றி பெற்றமை குறித்துத் 
தஞ்சைப் பெரிய கோயிலிலுள்ள தட்சிண மேருவிடங்களுக்குப் 
பொற்பூக்கள் வழங்கியுள்ளான் . இப்போருக்குப் 

பின்னர்த் 
துங்கபத்திரை நதிக்குத் தெற்கிலுள்ள பகுதிகள் யாவும் சோழப் 
பேரரசிற்கு உள்ளாயின என்று கூறலாம் . 


இராசராசன் மெய்க்கீர்த்தியில் , காந்தளூர்ச்சாலைக் கலமறுத் 
தருளிறாம் என்பதையடுத்து வேங்கை நாடும் எனக் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . முறையாக காணுங்கால் குடமலை நாடு , கங்கபாடி , 
நுளம்பபாடி , தடிகைபாடி போன்ற நாடுகளை வென்ற பின்னரே 
வேங்கிப்போர் நடந்தாகக் காண்கிறோம் . ஆயினும் , காந்தளூர்ச் 
சாலைக்குப் பின்னர் வேங்கைப் போர் குறிப்பிடப்படுவதால் அப் 
போர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்பது புலனாகிறது . 
தன்னிடம் தஞ்சம் புகுந்த சக்திவர்மனின் தம்பியான விமலா 
தித்தனுக்குத் தன் மகள் குந்தவையை மணஞ் செய்து கொடுத் 
தனால் ஏறக்குறைய ஒரு நூற்றாண்டுக்கு மேல் இரு அரச பரம்பரை 
யினருக்கும் நெருங்கிய உறவும் நட்பும் ஆதரவும் இருந்ததென் 
பதை வரலாறு கூறும் . தனக்காகச் சக்திவர்மன் பெருவீரத்துடன் 
போர் புரிந்தமையால் அவனுக்கு உதவி செய்யவே வேங்கையின் 
மேல் படையெடுத்தது தக்க காரணமாயினும் தன் மகள் குந்தவை 
திருமணமும் காரணமாயிற்று என்பதைச் சக்தி வர்மனுக்குப் 
பிறகு விமலாதித்தனே அரசேற்க வேண்டும் என்ற இராசராசனின் 
ஏற்பாடு தெளிவுறுத்தும் . இப்போர் காரணமாகவே சாளுக்கிய 
சோழ வம்சம் ஏற்பட்டதென்பதையும் நினைவிற் கொள்ளுவோ 
மாயின் , இப்போரின் வரலாற்று முக்கியத்துவம் நன்கு விளங்கும் . 
49 Ep . Ind . Vol . XVI Page 74 

S , I. I. Vol . II Page 7 , 


50 


196 


சோழர் வரலாறு 


கிருஷ்ணை , கோதாவரி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள 
நிலப்பகுதியே அன்று வேங்கைநாடாக இருந்தது . அதனைக் 
கீழைச்சாளுக்கிய மரபினர் நண்டு வந்தனர் . கி.பி. 10 ஆம் 
நூற்றாண்டின் இடைக்காலத்தே அவர்களுக்குள் பங்காளிப் பூசல் 
உண்டாயிற்று . எனவே 

அந்நாட்டில் கால் நூற்றாண்டுக்கு 
மேலாகவே உள் நாட்டுக் கலகத்தால் அமைதியின்மை குடி 
கொண்டிருந்தது . 

கி.பி. 945 ஆம் ஆண்டில் அம்மரபினருள் 
மூத்தோன் வழியினனாகிய இரண்டாம் அம்மராசன் என்போன் 
அரசனானான் . ஆயின் , இளையோன் வழியினனாகிய பாதபன் என் 
பான் ஆட்சி தனக்கே உரியதென உரிமை கொண்டாடினான் . 
அதன் காரணமாக இராட்டிரகூட மன்னனாகிய மூன்றாங் கிருஷ்ண 
தேவனுடைய உதவிகொண்டு வேங்கை நாட்டின் ஒருபகுதியைக் 
கைப்பற்றி ஆட்சி செய்யத் தொடங்கினான் . இந்நிகழ்ச்சி அம்ம 
ராசனின் இறுதிக்காலத்தில் நடைபெற்றிருக்க வேண்டுமெனத் 
தெரிகின்றது . அம்மராசன் கலிங்க நாட்டிற்கு ஓடிவிட்டான் எனக் 
கூறும் பாதபனின் அரும்பாக்கச் செப்பேடு இதனைத்தெளிவுப் 
படுத்துகின்றது . ஆயினும் அம்மராசன் ஓடிவிட்டானென்ற 
செய்தி சிறிதும் உண்மையன்று.1 கி.பி. 970 - ல் அம்மராசன் 
இறக்கவே அவன்றன் மாற்றாந்தாய் மகனான அம்மராசனின் தம்பி 
தாணார்ணவன் கலிங்கமன்னனின் துணைகொண்டு அரசனாகி கி.பி. 
973 ஆம் ஆண்டுவரை ஆட்சியிலிருந்தான் .5 * தாணார்ணவனே தன் 
தமையனை வஞ்சனையால் கொன்றுவிட்டு அரசெய்தினான் . எனக் 
கருதிய அம்மராசனின் மைத்துனனாகிய தெலுங்கச்சோடன்ஜடா 
சோடாவீமன் படையெடுத்துச் சென்று அவனைக்கொன்று ஆட்சி 
யைக் கைப்பற்றினான் . இந்நிலையில் தாணார்ணவனுடைய பிள்ளை 
களான சக்திவர்மனும் விமலாதித்தனும் கலிங்க மன்னனிடம் 
அடைக்கலம் புகுந்தனர் . அஃதறிந்து சீற்றங்கொண்ட வீமன் 
கலிங்கத்தின் மேல் படையெடுத்து அந்நாட்டு அரசனான காம 
வர்ணணையும் ( கி.பி. 978 ) அவன் தம்பி வி நயாதித்தனையும் ( கி . பி . 
981 ) கொன்று கலிங்கத்தையும் கைப்பற்றினான் , எனவே , சக்தி 
வர்மனும் விமலாதித்தனும் சோழப்பேரரசனிடம் தஞ்சம் புகுந்து 
அவன் உதவியால் தங்கள் நாட்டைக் கைப்பற்ற எண்ணிச் 
சமயம் பார்த்திருந்தனர் . 


தன் முன்னோனாகிய பராந்தக சோழன் காலத்தே வென்று 
கொள்ளப்பட்ட சீட்புலி , பாகி நாடுகள் மூன்றாங் கிருஷ்ண 
தேவனுடைய படையெடுப்பால் தனியாட்சி பெறலாயின . 


51 Ep . Ind . Vol . XIX No.24 

D.C. ganguli : The Eastern chalukyas page 89 


பேரரசன் இராசராசன் 


197 


எனவே , அவற்றைக் கைப்பற்ற எண்ணிய - இராசராசன் 
அதற்கான முயற்சியை மேற் கொண்டான் . அந்நாடுகள் இக் 
காலத்தே தெலுங்கச் சோழனாகிய வீமன் ஆட்சிக்குப்பட்டனவாய் 
நெல்லூர் மாவட்டத்தின் வடபகுதியிலிருந்தனவாகும் . 8 கி.பி. 
991 ல் 

அவற்றைக் கைப்பற்றும் பொருட்டுத் தஞ்சாவூர்க் 
கூற்றத்துக் காருகுடியுடையான் பரமன் மழபாடியானான மும் 
முடிச் சோழன் தலைமையில் ஒரு பெரும் படையை அனுப் 
பினான் .4 அப்படையெடுப்பில் சக்திவர்மனும் கலந்து கொண்டு 
பெருவீரத்துடன் போர் புரிந்து புகழெய்தினான் . அப்போரின் 
முடிவாக அவ்விருநாடுகளும் இராசராசசோழன் ஆட்சிக் 
குள்ளாயின . அப்போர் நிகழ்ச்சிகள் திருவாலங்காட்டுச் செப் 
பேடுகளாலும் .55 சக்திவர்மனின் பாபு பற்றுச் செப்பேடுகளாலும் 
காஞ்சிபுரத்திலுள்ள இராசராசனின் 6 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு 
ஒன்றினாலும் உறுதி செய்யப்படுகின்றது . நெல்லூர் மாவட்டம் 
ரெட்டிபாளையத்தில் காணப்படும் இராசராசனின் 8 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்றால் அப்பகுதி இவன் ஆட்சியின் கீழிருந்தமை 
தெளிவாகிறது . 


தெலுங்கச் சோழரை வென்று அவர்தம் நாட்டைக் கைப் 
பற்றிய பிறகு , அம் முயற்சியில் ஈடுபட்டுப் பெரிதும் ஒத்துழைத்த 
சக்திவர்மனின் நாட்டைப் பெற்றுத் தரும் பொருட்டுக் கி.பி. 
999 - ல் இராசராசன் வேங்கை நாட்டின்மேற் படையெடுத்துச் 
சென்றான் . இதையறிந்த ஜடாசோடவீமனும் பெரும் படையைத் 
திரட்டிக் கொண்டு போருக்கு வந்தான் . இருவர் படைகளும் 
ஒன்றையொன்று எதிர்த்துக் கடும்போர் புரிந்தன . இறுதியில் 
இராசராசனே வெற்றி பெற்றுச் சக்திவர்மனை வேங்கை நாட்டிற்கு 
அரசனாக முடி சூட்டினான் . எனினும் தோல்வியுற்ற வீமன் 
கலிங்க மன்னனின் துணையுடன் சக்திவர்மனைத் தாக்கித் தோற் 
றோடச் செய்து காஞ்சிபுரம் வரை விரட்டி வந்தான் . அப்போது 
இராசராசன் வீமனை எதிர்த்துப் போரிட்டுக் கொன்று சக்தி 
வர்மனுக்கு ஆட்சியைக் கொடுத்தான் . அதன் 

பின்னரே 
வேங்கை நாட்டில் உறுதியான ஆட்சியும் அமைதியான வாழ்க் 
கையும் அமையலாயின . சக்திவர்மனுக்குப் பிறகு விமலாதித் 
தனே அரசனாக வேண்டும் என்ற இராசராசனின் ஏற்பாட்டின்படி 
விமலாதித்தனுக்கு இளவரசுப்பட்டங் கட்டப்பெற்றது . 


53 


Ins. of the Madras Presidency Nellore 239 
79 of 1921 ) 
S. I. I. Vol . III No. 205 Verse 82 
19 of 1921 


GS 


1981 


சோழர் வரலாறு 


சக்திவர்மன் தன் நாட்டைச் சீரும் சிறப்புமுறப் பன்னிரண் 
டாண்டுகள் ஆட்சி புரிந்தான் . தனக்குப் பலவகையிலும் உதவி 
புரிந்த இராசராசனிடத்தே பெரிதும் அன்பு பாராட்டி மிக்க நன்றி 
யுடையவனாக இருந்ததுடன் நாராயணன் என்னும் இராசராசனின் 
சிறப்புப் பெயரைத் தன் பெயருடன் சேர்த்துச் சாளுக்கிய 
நாராயணன் என அமைத்துக் கொண்டான் . கி.பி. 1011 ஆம் 
ஆண்டில் அவன் இறக்கவே , அவன் தம்பியாகிய விமலாதித்தன் 
அரசனானான் . இராசராசன் வேங்கை நாட்டைப் போரில் கைக் 
கொண்டாலும் அதைத் தன்னாட்சியின் கீழ்க் கொணர்ந்தானில்லை . 
தன் ஆதரவிலும் மேற் பார்வையிலும் சிறப்புற விளங்கும் ஒரு 
தனி நாடாகவே இருக்கச் செய்தான் . இவ்விரு அரச மரபினருக்கு 
மிடையே இப்போது ஏற்பட்ட நட்பும் உறவும் நூறாண்டுகளுக்கு 
மேலும் நிலை பெற்றிருந்தமை கருதுதற்குரியதாம் . 


இராசராச சோழனது மெய்க்கீர்த்தியால் அவனால் வென்று 
கொள்ளப்பட்ட நாடுகளுள் கலிங்கமும் ஒன்றென்பது தெரியவரு 
கிறது . கோதாவரி , மகாநதி என்னும் இரு பேராறுகளுக்கடையே 
வங்கக்கடலையடுத்துள்ள நிலப்பகுதியே கலிங்கநாடெனப் பெயர் 
பெற்றிருந்தது . இப் போர் நிகழ்ந்ததற்குரிய காரணமோ , 
காலமோ இடமோ ஆகிய எதுவும் அறிதற்கில்லை . ஆண்டு 
குறிக்கப் பெறாமல் தமிழிலும் வடமொழியிலும் வரையப்பெற்ற இரு 
கல்வெட்டுகள் அந்நாட்டு மகேந்திரகிரியில் உள்ளன .57 
இராசேந்திர சோழன் விமலாதித்தன் எனும் குலூத வேந்தன் 
ஒருவனைப் போரில் வென்று அம்மலையில் வெற்றித்தூண் நிறு 
வினான் எனறு கூறுகின்றன . இப்போர் நிகழ்ச்சி இராசேந்திரன் 
மெய்க்கீர்த்தியில் குறிக்கப்படாததால் அவன் பட்டமெய்துதற்கு 
முன் இளவரசனாயிருந்த காலத்தே நிகழ்ந்திருக்க வேண்டுமென் 
பதும் , எனவே தான் இராசராசன் மெய்க்கீர்த்தியில் சேர்க்கப் 
பெற்றுள்ளதென்பதும் தெள்ளிதாம் , 


மகேந்திரகிரிக் கல்வெட்டில் குறிக்கப்படும் விமலாதித்தன் 
யாரென்பதும் இராசேந்திரன் அவன் நாட்டின் மீது படை 
யெடுத்துச் சென்றமைக்குரிய காரணம் யாதென்பதும் அறியக்கூட 
வில்லை . ஒருகால் அக்கலிங்க வேந்தன் கீழைச் சாளுக்கிய 
மன்னனாகிய விமலாதித்தனுக்கு அடிக்கடி இடையூறு விளைவித்த 
காரணத்தால் இராசேந்திரன் அவனை வென் றடக்கக் கலிங்கத் 
தின்மேற் படையெடுத்திருக்கலாமென தோன்றுகிறது. 9 


S.1.1 . Vol . V Nos . 1351 - 1352 
பண்டராத்தார் பிற்காலச் சோழர் சரித்திரம் ( 1974 ) p.p. 118-3 


பேரரசன் இராசராசன் 


199 


" முந்நீர்ப் பழந்தீவு பன்னிராயிரங் கொண்டதுவே இராச 
ராசனின் இறுதிப்போர் நிகழ்ச்சியாகும் . பழந்தீவு பன்னீராயிரம் 
என்பது சேரநாட்டிற்குத் தென்மேற்கே அரபிக்கடலிலுள்ள 
மாலத்தீவுகளைக் குறிக்கும் பழைய பெயராகும் . கன்னித் தென் 
கரைக் கடற்பழந் தீபம் என்ற அகத்தியச் சூத்திரத்தாலும் , 
குமரியாற்றின் தென்கரைப் பட்ட பழந்தீபமும் என்ற தெய்வச் 
சிலையாரது தொல்காப்பியச் சொல்லதிகார உரைப்பகுதியாலும் 
பண்டைக்காலத்தே குமரியாற்றுக்குத் தெற்கே கடற்பழந்தீவுகள் 
இருந்தமை தெளியப்படும் . எனவே சேரநாட்டிற்கு அணித்தாகிய 
அத்தீவிலிருப் போரால் சேரநாட்டு மக்களுக்கு அடிக்கடி இடை 
யூறுகள் நேர்ந்திருக்கலாம் எனத் தன் ஆட்சியிலுள்ள சேரமக்க 
ளுக்கு உண்டாகும் தொல்லையைப் போக்குவதற்காகச் சோழன் 
படையெடுத்துச் சென்று அவர்களை அடக்க வேண்டுவது மிகவும் 
இன்றியமையாததாயிற்று போலும் . இப்படையெழுச்சியைப் 
பற்றிய செய்திகள் ஏதும் அறிதற்கில்லை . ஆயினும் ஆழ்கடல் நடு 
விலிருக்கும் அத்தீவுகளைக் கைப்பற்றக் கலம் பலகொண்ட கடற் 
படையுடன் சென்றிருத்தல் வேண்டுமென்பது ஒருதலை . எனவே , 
மிகச்சிறந்த கடற்படையையும் இராசராசன் நிரந்தரமாக வைத்தி 
ருந்தானென்பது தெளிவாகும் . இதன் துணைகொண்டு தான் வங்க 
கடலைச் சோழர் ஏரியாகமாற்றி இராசேந்திரன் கடாரங்கொண்டு 
புகழ் கொண்டான் . 


இராசராசனின் போர் வெற்றிகளை அவனது மெய்க்கீர்த்தி 
கொண்டு காணுவது பொருத்தமிகும் . “ திருமகள் போல எனத் 
தொடங்கும் மெய்க்கீர்த்தியில் காந்தளூர்ச்சாலை வெற்றி முதலிற் 
பேசப்படுகிறது என்று முன்னதாகவே கண்டோம் . ஆனால் , 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் இராசராசன் சேரநாட்டின்மேற் 
படையெடுத்துச் சென்றபோது இடைமறித்த பாண்டியன் அமர 
புஜங்கனை வென்றதாகக் கூறுகிறது . செழியரைத் தேசுகொள் 
எனக் கல்வெட்டில் காணப்படுவதால் அக்காலத்தில் பாண்டி 
நாட்டையாண்ட வேறு பாண்டியர்களையும் வென்றமை பின்னர் 
நடந்த போர் நிகழ்ச்சியாதல் வேண்டும் . காந்தளூர்ச் சாலையை 
வென்றபின் உதகை சென்று போரில் வென்று தன் தூதனை 
மீட்டான் . பின்னர் தென் கோடியிலுள்ள ‘ விழிஞம் சென்று 
சேரர் படையை முற்றிலும் வென்றான் . பிறகு கொல்லத்தையும் 
கொடுங்கோளூரையும் வென்றான் . இதனோடு சேரநாட்டுப் போர் 
முடிந்தது . பனசோகே என்ற இடத்தில் நடந்த போரில் கொங் 
காள்வாரை வென்று குடமலை நாட்டைக் கைப்பற்றினான் . 
பின்னர்க் கங்கபாடி , நுளம்பபாடி , தடிகைபாடி ஆகிய இடங்களை 
வென்றான் . ஐந்தாம் மகிந்தனைப் புறங்கண்டு ஈழநாடு கைப்பற்றப் 


200 


சோழர் வரலாறு 


பட்டது . 

சத்தியாசிரயனுடன் செய்த போரில் வெற்றி பெற்று 
இரட்டபாடி , ஏழரை லக்கம் என்ற இடங்கள் அவன்பால் கொள் 
ளப்பட்டன . பின்னர்த் தெலுங்கச் சோழ மன்னன் வீமனை 
வென்று சீட்புலி நாடு , பாகி நாடு கைக்கொள்ளப்பட்டன . பிறகு 
வேங்கி நாடு கைப்பற்றப்பட்டுச் சக்திவர்மன் அரசனாக்கப்பட் 
டான் . அதன் பின்னர்க் குலூத வேந்தனை வென்று கலிங்க நாடு 
கொள்ளப்பட்டது . இறுதியில் பெற்ற வெற்றியால் முந்நீர்ப் பழந் 
தீவு பன்னீராயிரம் கைக்கொள்ளப்பட்டது . முன் கூறப்பட்டுள்ள 
இவையே இராசராசன் காலத்தில் பெற்ற வெற்றிகளாம் . 

இந்திய வரலாற்றிலேயே எந்தப் பேரரசும் எண்ணிக்கூடப் 
பார்க்காத செயலைச் சோழப் பேரரசர்கள் செய்து முடித்தனர் . 
மௌரியப் பேரரசின் காலம் முதல் விசய நகரப் பேரரசின் காலம் 
வரை இருந்த எந்த அரசரும் ஏற்படுத்தாத கடற்பேரரசைச் 
சோழப் பேரரசர்கள் தாம் நிறுவினர் . அத்தகைய கடற் பேரர 
சுக்குக் கால்கோள் விழா எடுத்தவன் இராசராசப் பேரரசனே 
ஆவான் . இவன் நிகழ்த்திய பல போர்களில் முதல் , இடை , 
கடை என்னும் முப்போர்களும் கடற்போர் என்பது குறிக்கத்தகும் . 
இராசராசனின் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் காந்தளூர்ச்சாலைக் 
கல மறுத்தருளியது , பதினாறாம் ஆண்டில் முரட்டொழிற்சிங்களர் 
ஈழமண்டலங் கொண்டது , இறுதியாக இருபத்தெட்டாம் ஆண்டில் 
முந்நீர்ப்பழந்தீவு பன்னீராயிரங் கொண்டமையும் ஆகும் . எனவே 
இராசேந்திரன் கடற்பேரரசை நிறுவுவதற்கு அடிப்படைக் காரண 
மாயிருந்தவன் இராசராசனே என்பது தேற்றம் . 


இராசராசனின் போர் நிகழ்ச்சிகளை நிரல்படக்கூறும் 
அவன்றன் ஆட்சியின் இருபத்தொன்பதாம் ஆண்டில் தஞ்சைப் 
பெருவுடையார் கோயிலின்கண் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் 
காணப்பெறும் மெய்க்கீர்த்தி வருமாறு : 


திருமகள் போலப் பெருநிலச் செல்வியும் 
தனக்கே யுரிமை பூண்டமை மனக்கொளக் 
காந்தளூர்ச் சாலைக் கலமறுத் தருளி 
வேங்கை நாடுங் கங்க பாடியும் 
குடமலை நாடுங் கொல்லமுங் கலிங்கமும் 
முரட்டொழிற் சிங்கள ரீழ மண்டலமும் 
இரட்ட பாடி யேழரை இலக்கமும் 
முந்நீர்ப் பழந்தீவு பன்னீரா யிரமும் 
திண்டிறல் வென்றித் தண்டாற் கொண்டதன் 
னெழில்வள ரூழியு ளெல்லா யாண்டும் 
தொழுதக விளங்கும் யாண்டே செழியரைத் 


பேரரசன் இராசராசன் 


2011 


தேசு கொள் கோராச கேசரி வர்மரான 
உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டு 


இராசராசசோழன் , பேராற்றலும் பெருவீரமும் படைத்த 
வனும் , கங்கப்போர் , கலிங்கப்போர் முதலான போர்களிற் படை 
நடத்திச் சென்று வெற்றி பெற்றுப் புகழெய் தியவனும் , பஞ்சவன் 
மாராயன் என்னும் பட்டம் பெற்றவனும் தன் புதல்வனும் ஆகிய 
இராசேந்திரனுக்குக் கி.பி. 1012 ஆம் ஆண்டில் இளவரசுப் பட்டம் 
கட்டி , அரசாங்க அலுவல்கள் பலவற்றிலும் பயிற்சி பெறுமாறு 
செய்தனன் . இராசராசனது ஆட்சியின் இருபத்தொன்பதாம் 
ஆண்டாகிய கி.பி. 1014 ல் குடந்தையின் வடகிழக்கே மூன்றரை 
மைல் தொலைவில் காவிரியின் வடபாலுள்ள திருவியலூர்க் 
கோயிலில் இவன் துலாபாரம் புக்கதையும் . * இவனது பட்டத் 
தரசியாகிய உலோகமாதேவி இரணிய கருப்பம் புக்கதையும் 
எண்ணுங்கால் அவையே இவன் றன் வாழ்நர்ளின் இறுதியிற் 
செய்யப் பெற்ற அறச் செயல்கள் என்றறியக் கிடக்கின்றது . 
அவ்வாண்டிற்குப் பின்னர் இராசராசனின் கல்வெட்டுகள் 
யாண்டுங் காணப்படாததாலும் அவ்வாண்டு முதலே இராசேந்திர 
சோழன் கல்வெட்டுகள் தமிழகம் எங்கும் காணப்படுவதாலும் 
இராசராசன் இவ்வுலக வாழ்வைத் துறந்ததும் இராசேந்திரன் 
முடி சூட்டப்பெற்று அரசெய்தியதும் கி.பி. 1014 ஆம் ஆண் 
டென்பது தெளிவாகும் . 


இராசராசன் பல துறைகளிலும் சிறப்புற்று விளங்கியவனா 
தலின் , பல சிறப்புப் பெயர்களையுடையவன் என்பதும் இராசராசன் 
என்ற பெயரே சிறப்புப் பெயரென்பதையும் முன்னர்க் கண் 
டோம் . இராசராசன் என்னும் சிறப்புப் பெயரே இயற்பெயர் 
போன்று வழங்கலாயினமையின் அவன்றன் இயற்பெயராகிய 
அருண்மொழிவர்மன் என்பது வழக்காறற்றுப் போயிற்று . 
இவன்றன் சிறப்புப் பெயர்களுள் க்ஷத்திரிய சிகாமணி முதலிய 
ஏழு சிறப்புப் பெயர்கள் சோழ மண்டலத்திலிருந்த வள நாடுகளின் 
பெயர்களாக வழங்கி வந்தமை அறியத்தக்கதாம் . அன்றியும் 
தொண்டை மண்டலம் சயங்கொண்ட சோழ மண்டலம் எனவும் , 
ஈழமண்டலம் மும்முடிச் சோழ மண்டலம் எனவும் , நுளம்பபாடி 
நிகரிலிச் சோழ மண்டலம் எனவும் இவன்றன் சிறப்புப் பெயர் 
களாலேயே வழங்கி வந்தன . பல ஊர்களும் , பேரூர்களிலுள்ள 
சேரிகளும் இவன் றன் சிறப்புப் பெயர்களால் வழங்கப்பட்டன 
என்பது கல்வெட்டுகளாலறியப்படுகின்றது . அவற்றுள் சில இக் 
காலத்தும் அப்பெயர்களாலேயே வழங்கி வருவதையும் காணலாம் . 

சோழ வம்சச் சரித்திரச்சுருக்கம் ( பக்கம் . 18 ) 


202 


சோழர் வரலாறு 


60 


இராசராசன் தன் பெயர் என்றும் நின்று நிலவவேண்டும் 
என்னும் கருத்துடையவனாய்த் தலை நகரிலே மாபெருங் கோயில் 
ஒன்றை எடுப்பித்து அதற்கு இராசராசேச்சுரம் எனப் பெயரிட்டு 
நாள் வழிப்பாட்டிற்கும் விழாக்களுக்குமாகப் பல நிவந்தங்கள் 
வழங்கிச் சிறப்பித்துள்ளான் . அக்கோயில் பிற்காலச் சோழர் 
காலத்துச் சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் , இராசராசனின் 
பெருமைக்கும் பக்திக்கும் சான்றாகவும் கண்டோர் வியக்குமாறு 
வானளாவ நின்று நிலைபெறுவதாயிற்று . இக்கோயிலின் பெயரும் 
எடுப்பிக்கப் பெற்ற இடம் முதலியனவும் , பாண்டிய குலாசனி 
வளநாட்டுத் தஞ்சாவூர்க் கூற்றத்துத் தஞ்சாவூர் நாம் எடுப்பித்த 
திருக்கற்றளி இராஜராஜேச்வரம் என்ற கல்வெட்டுப் பகுதி 
யாலறியப் படுகின்றன . 

இக் கோயில் 793 அடி நீளமும் 397 அடி அகலமும் உடையது . 
நடுவில் அமைந்துள்ள விமானம் 216 அடி உயரம் உடையது . 
அதன் உச்சியில் போடப்பட்டுள்ளது என்பது டன் எடையுள்ள 
ஒரே கருங்கல் என்பதும் விமானத்தின் மேல் வைக்கப் பெற்றுள்ள 
செப்புக்குடம் 3083 பலம் நிறையுடையது என்பதும் அக்குடத்தின் 
மேல் போடப்பட்டுள்ள பொற்றகடு 2926 } கழஞ்சுப் பொன் 
கொண்டதென்பதும் அவற்றை ஆராய்ந்த அறிஞர்கள் கூறுவன 
வாம் . கி.பி. 1010 ஆம் ஆண்டில் கோயில் திருப்பணி முடிந்து 
கடவுண் மங்கலமும் நடைப்பெற்றிருத்தல் வேண்டுமெனத் தெரி 
கின்றது . இவனது ஆட்சியின 26 ஆம் ஆண்டு 20 ஆம் நாளில் 
கோயில் விமானத்தில் கல்வெட்டுகள் பொறித்தற்குக் கட்டளை 
பிறப்பித்துள்ளான் . 1 அக்கோயிலிலுள்ள முதற் கோபுர வாயிலாகிய 
திருத்தோரணவாயில் கேரளாந்தகன் வாயில் 

எனவும் , 
இரண்டாம் வாயிலாகிய திருமாளிகை வாயில் இராசராசன் 
வாயில் எனவும் , கோயில் விமானம் தட்சிணமேரு எனவும் அந் 
நாளில் வழங்கப்பட்டு வந்துள்ளன . கோயிலின் வெளித் திருச்சுற்றி 
லுள்ள 12 அடி உயரமும் 191 அடி நீளமும் , 8 அடி அகலமும் உள்ள 
நந்தி ஒரே கல்லில் அமைக்கப்பட்டதாகும் .. கோயில் திருச் 
சுற்றில் சண்டேசுவரரும் , நந்தியம் பெருமானுமே இடம் பெற் 
றுள்ளமை கருதற்குரியது . இராசராசன் காலத்தவராகிய கருவூர்த் 
தேவர் , தஞ்சைப்பெருவுடையார் மீது ஒரு பதிகம் பாடியுள்ளார் . 
அஃது ஒன்பதாந்திருமுறையில் இடம் பெற்றுள்ளது . இக் கோயி 
லுக்கு இராசராசனேயன்றி அவன் றன் வரிசைச் சுற்றத்தினரும் 
வழித்தோன்றல்களும் அவன் காலத்துப் படைகளும் அதிகாரி 
களும் பொன்னும் மணியும் அணிகலன்களும் தந்து வழிப்பாட் 
டிற்கு நிவந்தங்களும் அளித்துள்ளனர் . 

S. I. I. Vol . II Page 2 
S.I. I Vol. II Page 2 


பேரரசன் இராசராசன் 


203 


இராசராசன் தஞ்சையில் புதிய கோயில் ஒன்றை எடுப்பித் 
தானா அன்றிப்பழைய கோயிலையே பெரிய கற்றளியாக எடுப்பித் 
தானா என்னும் 

வினாவிற்குப்பழைய கோயிலையே அவ்வாறு 
அமைத்தான் என்பது பெறப்படும் . திருநாவுக்கரசர் தம் திருவீழி 
மிழலைத் திருத்தாண்டகத்தில் வரும் தஞ்சைத்தளிக் குளத்தர் ) 
என்னும் தொடரே இதனை மெய்பிக்கப் போதியதாம் . மூவர் 
முதலிகள் பாடிய பதிகங்கள் கிடைக்கவில்லையே எனில் செல் 
லரித்துச்சிதைந்த போன பதிகங்களுள் அவையும் இடம் பெற்றிருக் 
கலாம் . எனவே , அப்பர் அடிகளால் குறிக்கப்பெற்ற தஞ்சைத் 
தளிக்குளத்தைத் தான் இம்மன்னன் மாபெரும் கற்றளியாக எடுப் 
பித்தான் என்பது திண்ணம் . அப்பர் தஞ்சைக்கு வந்ததாக 
அறிவதற்கில்லையென்றும் , அதனால் தஞ்சைக் கோயில் இராச 
ராசனே கட்டியது என்றும் பேராசிரியர் கே . ஏ . என் . சாஸ்திரி 
யார் சொல்வது ஒப்புக்கொள்வதற்கில்லை . 


சிவபாதசேகரன் என்னும் சிறப்புப் பெயரைப்பெற்றுள்ளமையே 
இராசராசனது சிவபக்தியைக் காட்டப்போதிய சான்றாம் . 
எனினும் புறச்சமயக் காழ்ப்பு ஒரு சிறிதும் இல்லாதவனென்பதும் 
உண்மையேயாம் . கடாரத்தரசனாகிய சூளாமணி வர்மனால் 
தொடங்கப்பெற்று அவன் மகன்மாற விஜயோத்துங்க வர்மனால் 
நாகப்பட்டினத்தில் கட்டிமுடிக்கப்பெற்ற பௌத்தவிகாரத்திற்கு 
இராசராசப்பெரும்பள்ளி எனத் தன் பெயரை வைப்பதற்கு அனுமதி 
கொடுத்ததுடன் ஆனைமங்கலம் என்னும் ஊரையும் அதற்குப் 
பள்ளிச்சந்தமாக வழங்கியுள்ளமையுமே இவன்றன் சமயப்பொறை 
கும் புறச்சமயங்களையும் இவன் போற்றி ஆதரித்து வந்தான் என் 
பதற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாகும் . தஞ்சையில் இவன் எடுப்பித்த 
இராசராசேச்சுரத்துச் சுவர்களில் புத்தப்படிமங்கள் இருப்பதற்குரிய 
தாம் பங்களூரைச் சேர்ந்த மணலூரில் சயங்கொண்ட சோழ 
விண்ணகரம் என்னும் திருமால் கோயிலும் தலைக்காட்டிற்கு அருகி 
லுள்ள தோர் ஊரில் இரவிகுல மாணிக்க விண்ணகரம் என்ற 
திருமால் கோயிலும் எடுப்பித்து அவற்றிற்கு இவனும் இவன் 
தமக்கை குந்தவைப் பிராட்டியும் நிவந்தங்கள் விட்டிருப்பதும் 
மேற்கூறிய கருத்தை வலியுறுத்தி நிற்றலைக்காணலாம் . 


தஞ்சை இராசராசேச்சுர முடையார்க்கு நிவந்தம் அளித்தவர் 
களுள் இராசராசன் மனைவியரும் உளர் . அவற்றை உணர்த்தும் 
கல்வெட்டுகளை ஆராயுங்கால் இவனுக்கு மனைவியர் பதினைந் 
துக்குக் குறையாமல் பலர் இருந்தனரெனத் தெரிகின்றது . அவர் 
களுள் உல கமாதேவி என்பாளே பட்டத்தரசியாவாள் . இராச 
ராசனின் இறுதி வரையும் இவளே பட்டத்தரசியாய் இருந்தா 


204 


சோழர் வரலாறு 


ளென்பதை கி.பி. 1014 - ல் திருவியலூர்க் கோயிலில் இராசராசன் 
துலாபாரம் புக்க போது இவள் இரணிய கருப்பம் புக்காள் என்ற 
செய்தி தெளிவாக்குகிறது . இப்பட்டத்தரசிக்குத் தந்தி சக்தி 
விடங்கி என்ற வேறொரு பெயரும் வழங்கி வந்திருக்கிறது . இம் 
முதற் பெருந்தேவி திருவையாற்று ஐயாறப்பரது கோயிலின் 
வடக்குத் திருச்சுற்றில் உலோகமாதேவீச்சுரம் என்னுங் கோயிலை 
எடுப்பித்து அதற்கு வேண்டும் நிவந்தங்களும் வழங்கியுள்ளாள் . 
அஃது இந்நாளில் உத்தரகைலாயம் என வழங்கப்படுகிறது . 


88 


63 


71 


இராசராசனின் மற்ற மனைவியர் சோழ மாதேவி .82 திரை 
லோக்கிய மாதேவி . 83 

பஞ்சவன் மாதேவி . அபிமான 
வல்லி, 5 இலாடமாதேவி 8 பிருதிவி மாதேவி , 7 மீனவன் 
மாதேவி , வீரநாராயணி , வில்லவன் மாதேவி , 
வானவன் மாதேவி , என்போராவர் . அவர்களுள் வானவன் 
மாதேவிக்குத் திரிபுவன மாதேவி என்னும் பெயரும் உண்டு. 
அவ்வரசியே இராசேந்திர சோழனைத் தன் மகனாகப் பெற்ற பேறு 
வாய்க்கப் பெற்றவள் .72 பஞ்சவன் 

மாதேவி 

என்பாள் 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உடையார் பாளையம் தாலுக்காவில் 
உள்ள பழுவூரில் வாழ்ந்திருந்த சேரர் குலக் குறு நில மன்னனாகிய 
பழு வேட்டரையன் மகளாவாள் . கடாரங் கொண்ட பெருமை 
சால் இராசேந்திரசோழன் ஒருவனே இராசராசனுக்கு வாய்த்த 
மகனாவான் . ஆயின் மாதேவடிகள் , குந்தவை என்னும் மகளிர் 
இருவர் இருந்தனர் . இளைய மகளாகிய குந்தவையே வேங்கை 
நாட்டு மன்னனாகிய விமலாதித்தனின் மனைவியாவாள் இவ்விரு 
வர்க்கும் தோன்றியவனே முதற் 

முதற் குலோத்துங்க சோழனின் 
தந்தையாகிய இராசராச நரேந்திரன் என்பது அறியற் 
பாலதாகும் . 


இராசராசனின் தமக்கைக்கும் , இளைய புதல்விக்கும் குந்தவை 
என்ற பெயரிருந்ததால் வேறுபாடறியும் பொருட்டு இவன் தமக்கை 


621 


81 


65 


68 


S.I. I. Vol . II No. 42 & 46 
S. I. I. Vol . I [ No. 48 
S.11 Vol . II No. 51 & 53 
S. I. I. Vol . II No. 44 . 
S. I. I. Vol . II p.p. 467 & 472 
S. I. I. Vol. II Nos : 80 & 82 
Ins : 301 of 1908 
SI . 1. Vol . V No 975 
S. I. I. Vol . V No. 981 
S. 1. 1. Vol . VNo 982 
SL1 , Vol . V Page 388 


59 


70 


பேரரசன் இராசராசன் 


205 


பெரிய குந்தவை என்று அழைக்கப்பட்டுள்ளாள் . இவன் தானும் 
தன் தமக்கையும் தஞ்சைப் பெருவுடையார் கோயிலுக்குக் கொடுத் 
துள்ளவற்றைக் கோயிலின் நடுவிமானத்தில் வரையும்படி குறிப் 
பிட்டிருப்பது ஒன்றே இவன் தன் தமக்கையிடத்துக் கொண்ட 
அன்பையும் பெரு மதிப்பையும் நன்குணர்த்துவனவாகும் . இவன் 
தன் பாட்டனாகிய அரிஞ்சயனை நினைவு கூர்தற்பொருட்டு வடவார்க் 
காடு மாவட்டத்து மேற்பாடியில் அரிஞ்சயேச்சுரம் என்ற கோயி 
லையும் தன் பெரிய பாட்டியாகிய செம்பியன் மாதேவியின் நினை 
வாக திருமுக்கூடலில் செம்பியன் மாதேவிப் பெரு மண்டபம் 
என்ற மண்டபத்தையும் கட்டுவித்ததிலிருந்தே இவன் தன் 
முன்னோர்களிடத்தே மிக்க அன்பும் மரியாதையும் வைத்திருந்தா 
னென்பது தெரியவரும் . இராசராசன் திருமுக்கூடலில் எடுப்பித்த 
மண்டபம் ஊர்ச்சபையார் கூடித் தம் கடமைகளை ஆற்றுதற்குப் 
பயன்பட்டதென்பது அறியத்தக்கது . 

ஓர் அரசனுடைய ஆட்சிக்குட்பட்டுள்ள நிலம் முழுவதையும் 
அளந்து கண்டால்தான் வரி விதிப்பதற்கு எளிதாயிருக்கும் , 
முறையாகவும் அமையும் . இதனை நன்கு உணர்ந்த இராசராசன் 
தன் ஆட்சியின் 16 ஆம் ஆண்டாகிய கி . பி . 1001 - ல் சோழ 
ராச்சியும் முழுவதையும் அளக்குமாறு ஆணை பிறப்பித்தான் .18 
அவ்வேலை குரவன் உலகளந்தான் இராசராசமாராயன் தலைமை 
யில் தொடங்கப்பெற்று இரண்டாண்டுகளில் முடிவுற்றது . இவ் 
வேலையைச் செய்து முடித்தமைக்காக அவனுக்கு உலகளந்தான் 
என்னும் பட்டமும் இராசராசமாராயன் என்ற சிறப்புப் பெயரும் 
வழங்கப்பட்டுள்ளமை அறிதற்குரியது . நிலம் அளந்த கோல் 
பதினாறு சாண் நீளமுடையது . உலகளந்த கோல் என்று 
வழங்கப்பட்டது . 


இராசராசனுக்கு முன்னர் நாடு மண்டலங்களாகவும் நாடு 
களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது . இது செம்மையான 

ஆட்சி 
முறைக்கு ஏற்றதாயில்லாததை உணர்ந்திருந்த இராசராசன் 
மண்டலம் என்னும் பிரிவுக்குட்பட்டதாகச் சில நாடுகளைத் 
தன்னகத்தே கொண்ட வள நாடு என்னும் பிரிவை ஏற்படுத்தினான் . 
இவை இக்காலத்துள்ள நாடு ( மாகாணம் ) , மாவட்டம் , வட்டம் 
என்னும் பிரிவுகளுக்கு ஒப்பாகக்கொள்ளலாம் . இதன்படி சோழ 
மண்டலம் ஒன்பது வள நாடுகளாகப் பிரிக்கப்பெற்றது . பிற மண்ட 
லங்களும் இவ்வாறே பிரிக்கப்பட்டன . ஆயின் தொண்டை 
மண்டலத்தில் முன்னர் இருந்த 24 கோட்டங்களும் 24 வளநாடு 
களாக மாற்றப்பெற்றன . இவையாவும் நடந்தேறியது கி.பி .1003 ஆம் 


731 


S.I.I. Vol . VIII No. 225 


206 


சோழர் வரலாறு 


ஆண்டிலாகும் . 

முதல் தான் ஆவனங்களிலும் கல் 
வெட்டுகளிலும் ஊர்களைக் குறிக்கும் போது அது அமைந்துள்ள 
நாட்டையும் வளநாட்டையும் குறிப்பிடும் வழக்கம் ஏற்பட்ட 
தென்பது அறியத்தக்கதாம் . இவையாவும் இப்பேரரசன் இயல் 
பாகவே அரசியல் நுட்பங்களை உணர்ந்தவன் என்பதைத் தெளிவு 
படுத்துகின்றன . 


திறை 


இராசராசனின் ஆட்சிக்காலத்தில் அவனுக்கு 
செலுத்தும் குறு நிலமன்னரும் சிலர் இருந்தனர் . அவர்களுள் 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் உடையார் பாளையம் வட்டத்திலுள்ள 
பழுவூரில் பழுவேட்டரையர் என்னும் பட்டத்துடன் வாழ்ந்தவனே 
முதல்வனாகக் கருதப்படக்கூடியவன் . இவன் சேர மரபினரின் 
ஒரு கிளையைச் சேர்ந்தோனாவன் . பழுவேட்டரையன் மகளை 
முதற் பராந்தக சோழன் மணந்து கொண்டமையாலும் இராச 
ராசன் 

மனைவியருள் பஞ்சவன் மாதேவி , பழுவேட்டரையன் 
மகளாதலாலும் இவ்விரு மரபினரும் உறவு முறையாற் பிணிக்கப் 
பட்டுள்ளனர் . என்பது தெளிவாகும் . இக்காலத் திருந்தோன் 
அடிகள் பழுவேட்டரையன் கண்டன் மறவன் என்னும் பெயரினன் 
ஆவன் . 


1. சுந்தர 


திருச்செங்கோட்டுச் செப்பேடுகளிலிருந்து கொங்கு நாட்டி 
லிருந்த கொல்லிமழவன் ஒற்றியூரான் பிருதி கண்டவர்மன் 
என்பான் ஒரு குறு நில மன்னன் எனத் தெரிகின்றது . 
சோழன் ஈழநாட்டில் புரிந்த போரில் இவன் தந்தை போர் புரிந்து 
அந்நாட்டில் உயிர் துறந்தான் . 75 வடவார்க்காடு மாவட்டத்துத் 
திருவல்லத்தில் திருவையேச்சுரம் என்னும் கோயில் எடுப்பித்து 
நிலமளித்துள்ள திருவையன் சங்கரதேவன் 78 என்பான் இராச 
ராசனின் குறுநிலமன்னனாவான் . 


கோனாட்டின் தலை நகராகிய கொடும்பாளூரிலிருந்த சுந்தர 
சோழன் என்பான் 

இவன் றன் குறு நில 

மன்னனாவான் . 
திருவெண்காட்டிலுள்ள ஒரு கல்வெட்டு இவன் தந்தை பராந்தகன் 
சிறிய வேளான் ஆகிய திருக்கற்றளிப் பிச்சன் இராசராசனின் 
தந்தை சுந்தர சோழன் காலத்தே ஈழப்போரில் உயிர் துறந்த 
செய்தியைக் கூறுகிறது . 


71 


75 


74 S.I.I. Vol . III No. 213 

S. I. I. Vol.III No. 212 
S.I.I. Vol. III No.51 
S. I. I. Vol . V No.980 


பேரரசன் இராசராசன் 


207 


திருவல்லத்துக் கல்வெட்டுக் கூறும் 78 கடப்பை மாவட்டத்து 
இங்கல்லூர் நாட்டையாண்ட வைதும்ப மரபினனாகிய நன்னமரை 
யனும் நெல்லூர் மாவட்டம் ரெட்டிபாளையக் கல்வெட்டாற் குறிக்க 
பெறும் .79 விஷ்ணுதேவனாகிய மும்முடி. வைதும்ப மகாராசனும் 
இராசராசனுக்கடங்கிய குறு நில மன்னராவர் . 


ஒருவன் 


வீரசோழன் இலாடப் பேரரையன் என்பான் இராசராசனது 
குறுநில மன்னர்களுள் 

என்பதை 

வடவார்க்காடு 
மாவட்டம் பஞ்சபாண்டவர் மலைக் கல்வெட்டொன்று எடுத்துக் 
காட்டுகிறது . இவன் தந்தை இலாடராசன் புகழ்விப்பவர் கண்டன் 
என்பதும் இவன் முன்னோர் தொண்டை மண்டலப் படுவூர்க் 
கோட்டத்துப் பெருந்திமிரி நாட்டை ஆண்டவர் என்பதும் அக் 
கல்வெட்டாலறியப்படும் பிற 

செய்திகளாம் . இராசராசனின் 
மனைவியருள் இலாடமாதேவி என்பாள் இக்குலத்து வந்தா 
ளென்பது உய்த்து உணரற்பாலது . தென்னார்க்காடு மாவட்டத் 
பகுதியாகிய வாணகப்பாடி நாட்டையாண்ட மறவன் நரசிம்மவர்ம 
னாகிய இராசராச வாணகோவரையன் என்பானும் இவன்றன் 
குறு நில மன்னனென்பதைத் தென்னார்க்காடு மாவட்ட ஜம்பை 
என்னும் ஊரிலுள்ள இருகல்வெட்டுகள் உணர்த்துகின்றன . 
இவ்வூர் சண்பை என்ற பெயராலும் வழங்கப்பட்டதென தெரி 


கிறது . 


இராசராசன் ஆட்சியில் அமைச்சராகவும் படைத்தலைவரா 
கவும் நாட்ட திகாரிகளாகவும் திருமந்திர ஓலை நாயகமாகவும் அற 
நிலையக் கண்காணிப்பாளராகவும் அமர்ந்து 

அமர்ந்து அரசாங்கத்தைச் 
செம்மை பெற நடத்தி வந்த அதிகாரிகளுள் ஒரு சிலரைப் பற்றி 
இங்கே காணுவோம் . 


சேனாதிபதி கிருஷ்ணன் - இராமனான மும்முடிசோழ பிரம 
மாராயன் : இவன் இராசரானது படைத்தலைவர்களுள் ஒருவன் . இவ் 
வேந்தன் ஆணையின்படி தஞ்சைப் பெரிய கோயிலின் திருச்சுற்று 
மாளிகையை எடுப்பித்தவன் இதனைத் தெரிவிக்கும் மூன்று 
கல்வெட்டுகள் கோயில் பிராகாரத்தின் மூன்றிடங்களில் வரையப் 
பெற்றுள்ளன . பிற்காலத்தே அரசனின் திருமந்திர ஓலை நாயக 
மாயிருந்தான் என்பதை ஆனைமங்கலச் செப்பேடுகள் தெரிவிக் 


78 


S. 1.1.Vol . III No. 52 


19 


Nel ore Inscriptions G. 88 
Ins , Nos . 84 & 860f 1906 


80 


208 


சோழர் வரலாறு 


81 


கின்றன . 

இவன் அரசனால் வழங்கப்பெற்ற மும்முடிச் சோழப் 
பிரமமாராயன் என்னும் பட்டம் பெற்றவனாவான் . 


பரமன் மழபாடியனான மும்முடி சோழன் : இவன் அரசனின் 
படைத்தலைவர்களுள் ஒருவன் . தஞ்சாவூர்க் கூற்றத்துக் காருகுடி 
என்னும் ஊரினன் . சீட்புலி நாடு , பாகிநாடு , என்பவற்றின் 
மேற் படையெடுத்துச் சென்று அவற்றைக் கைப்பற்றியவன் . 


சேனாபதி குரவன் உலகளந்தானான இராசராச 

மாராயன் ! 
இவன் இராசராசனின் படைத்தலைவர்களுள் ஒருவன் . அரசனின் 
ஆணைப்படி சோழராச்சியம் முழுவதையும் அளந்து எவ்வளவு 
நன்செய் புன்செய்களும் காடுகளும் உள்ளன என்பதைத் தெளி 
வாக அறிந்து விளை நிலங்களுக்கு மாத்திரம் 

வரிவிதிக்குமாறு 
ஏற்பாடு செய்தவன் . 82 நாடு முழுவதையும் அளந்ததால் 
உலகளந்தான் இராசராசமாராயன் என்ற பட்டம் பெற்றவன் . 


மதுராந்தகன் கண்டராதித்தன் : இவன் இராசராசனின் சிறிய 
தந்தையாகிய உத்தம சோழனின் மகன் . கோயில்களைக் கண் 
காணித்துத் தவறிழைத்தவர்களைத் தண்டித்து யாவும் செம்மை 
பெற நடக்கச் செய்த பெருமையுடையவன் . கோயிற் காரியங் 
களுக்குப் போதியவருவாயில்லாத கோயில்களுக்குத் தேவையான 
புதிய நிவந்தங்களுக்கு ஏற்பாடு செய்தவன் என்பது குறிப்பிடத் 
தக்கதாகும் . திருவிசைப் பாடிய முதற் கண்டராதித்தசோழனின் 
பெயரனே கோயில் கண்காணிப்பாகிய ஸ்ரீகாரியத்தில் 
பட்டுள்ள இவ்வரசகுமாரன் என்பதும் அறியத் தக்கதாம் . 

ஈராயிரவன் பல்லவரையன் ஆகிய மும்முடிச் சோழப் பேரரசன் ; 
இவன் பாம்புணிக் கூற்றத்து அரசூரிலிருந்த பல்லவர் குடித் தோன் 
றல் அரசனின் பெருந்தரத்து அதிகாரிகளுள் ஒருவன் . தஞ்சைப் 
பெரிய கோயிலில் சண்டேசுவரரை எழுந்தருளுவித்து நிவந் 
தங்கள் அளித்தவன் 53 வடவார்க்காடு மாவட்டத்துள்ள திரு 
வல்லம் , மேற்பாடி என்னும் ஊர்களிலுள்ள கோயில்களுக்கும் 
நிவந்தம் அளித்தவன் 84 அரசனின் திருமந்திர ஓலை நாயகமாகவும் 
இருந்தவன் . ஆனை மங்கலச்செப்பேடுகளில் கையெழுத்திட்ட 
அதிகாரிகளுள் இவனும் ஒருவன் . ஆதலின் இவன் இராசராச 
சோழன் , அவன் மகன் இராசேந்திர சோழன் ஆகிய இருவர் 
ஆட்சியிலும் இருந்தவனாதல் வேண்டும் . 


81 


82 


Ep . Ind . Vol . XXII No. 34 
S.1 1.Vol . VIII No. 223 

S.I. 1. Vol . II No 55 
54 S. I. I. Voi , II No 19& 54 


88 


பேரர்சன் இராசராசன் 


209 


பொய்கைநாடு கிழவன் ஆதித்தன் 

கிழவன் ஆதித்தன் சூரியனாகிய தென்னவன் 
மூவேந்த வேளான் : இவன் சோழ மண்டலத்தில் இராசேந்திர 
சிங்க வளநாட்டுப் பொய்கை நாட்டின் தலைவன் . தஞ்சைப் 
பெரிய கோயிலில் ஞானசம்பந்தர் , நாவுக்கரசர் , நம்பியாரூரர் , 
நங்கை பாவையார் , மெய்ப்பொருள் நாயனார் , சிறுத்தொண்ட 
நாயனார் ஆகியோர்க்குச் செப்புப் படிமங்கள் எழுந்தருளிவித்து 
அணிகலன்களும் அளித்தவன் .86 அக்கோயிலிலேயே இராசராச 
சோழன் உலகமாதேவி ஆகிய இருவர் படிமங்களையும் எழுந்தருளி 
வித்து அணிகலன்களும் அளித்தவன். 88 கி.பி. 

கி.பி. 995- ல் திருச் 
சோற்றுத் துறைக் கோயில் தேவாரம் ஓதுவார்க்கு நிவந்தமாகப் 
பொன் அளித்தவன் . இவன்றன் சிவபக்தியின் சிறப்பை 
அறிந்தே இராசராசன் இராசராசேச்சுரத்தில் ஸ்ரீ காரியஞ் 
செய்யும் பணியில் இவனை அமர்த்தினன் போலும் . 


பாளூர் கிழவன் அரவணையான் மாலரி கேசவன் : இவன் 
அக்காலத்திருந்த அரசியல் அதிகாரிகளுள் ஒருவன் ; பாண்டி 
நாட்டுத் திருக்காணப் போர்க் கூற்றத்துப் பாளூரின் தலைவன் . 
தஞ்சைப் பெரிய கோயில் ஸ்ரீகாரியக் கண்காணி 

கண்காணி நாயகமாக 
இருந்தவன் . 87 

இராசகேசரி நல்லூர் கிழவன் காறாயில் எடுத்த பாதம் : இவன் 
அரசன்பால் 

திருமந்திரஓலை எழுதும் ஓர் அதிகாரியாவான் . 
ஸ்ரீஇராஜராஜ தேவர்க்குத் திருமந்திர ஓலை எழுதும் அருமொழி 
தேவ வள நாட்டு இங்கண் நாட்டு இராஜகேசரி நல்லூர் கிழவன் 
காறாயில் எடுத்த பாதம் என்ற கல்வெட்டுப் பகுதியால் இவனைப் 
பற்றிய முழு விவரமும் தெரிய வருகின்றது . 68 


வேளான் உத்தம சோழனாகிய மதுராந்தக மூவேந்த வேளான் : 
இவன் அருமொழித்தேவ வள நாட்டு நென்மலி நாட்டுப் பருத்திக் 
குடியிலிருந்த ஒரு தலைவன் , திருமந்திர ஓலை நாயகமாக இருந் 
தவன் . ஆனை மங்கலச் செப்பேடுகளில் இவன் பெயர் காணப் 
படுகிறது . 


89 


விநோத 


விளத்தூர் கிழவன் அமுதன் தீர்த்தகரன் : இவன் நித்த 

வள நாட்டு ஆவூர்க் கூற்றத்து விளத்தூரினன் . 


85 


88 


87 


S. I. I. Vol . II Nos . 38 , 40 & 43 
S. I. I. Vol . II No. 38 . 
S. I. I. Vol . II No. 36 
S. I.1 . Vol . II No. 27 
Ep. Ind Vol. XXII No. 34 


89 


சோ , வ . -14 . 


210 


சோழர் வரலாறு 


அரசனிடத்தில் திருமந்திர ஓலை எழுதும் பணியில் இருந்தவன் . 
நாகப்பட்டினத்துப் புத்தப் பள்ளிக்கு ஆனை மங்கலத்தைப் பள்ளிச் 
சந்தமாக அளித்த உத்தரவை எழுதியவன் இவனேயாவன் . 


இராசராசப் பேரரசனது வரலாற்றைக் கூறும் ஆசிரியர் 
சுவர்ணன் நாராயணன் 

பட்டாதித்தன் என்பார் இயற்றிய 
ஸ்ரீ இராசராச விஜயம் என்னும் வடமொழி நூல் ஒன்று இருந்த 
தாகத் திருப்பூந்துருத்திக் கல்வெட்டொன்று கூறுகிறது . " 
அன்றியும் இராசராசேசுவர நாடகம் என்னும் நாடகநூல் 
ஒன்றும் இருந்ததென்பது தஞ்சைப் பெரிய கோயிற் கல்வெட் 
டொன்றால் தெரிய வருகிறது . 1 இந்நூலின் பெயரைக் கொண்டும் 
இது ஆண்டுதோறும் விழாக்காலத்தே தஞ்சைப் பெருவுடையார் 
கோயிலில் நடிக்கப்பட்டதென்பதைக் கொண்டும் அந்நாடக நூல் 
தமிழில் எழுதப்பட்டதாதல் வேண்டும் . அது இராசராசன் இராச 
ராசேச்சுரத்தை எடுபித்த வரலாற்றைக் கூறும் நூலாக இருக்கலாம் 
என எண்ண வேண்டியுள்ளது . இதனை ஆண்டுதோறும் விழாக் 
காலத்தே நடத்துவதற்கென இரண்டாம் இராசேந்திர சோழன் 
நூற்றிருபது கல நெல் நிவந்தமாக அளித்திருப்பது அறிதற்குரியது , 
அவ்விரு நூல்களும் கிடைக்குமாயின் இராசராசசோழன் வரலாற் 
றிலமைந்த பல அரிய செய்திகளை அறியக்கூடும் . 


இராசராச காலத்திருந்த அரசியல திகாரிகளும் ஊர்ச்சபை 
யோரும் தத்தம் கடமைகளின் வழுவாது செயலாற்றி வந்தமையால் 
குடிகள் எல்லோரும் அமைதியும் இனிமையும் நிறைந்த வாழ்க்கை 
நடத்தி வந்தனர் . இவ்வேந்தன்பால் சிறந்த பயிற்சி பெற்ற 
தரைப்படையும் கடற்படையும் இருந்ததுடன் அவற்றைத் திறம் 
பட நடத்தும் தகுதியும் ஆற்றலும் வாய்ந்த தானைத்தலைவர்களும் 
இருந்தமையின் இவன் ஆட்சிக் காலத்தே பிறவேந்தர் 
யெழுச்சி இல்லையாயிற்று . எனவே , இவன் இராச்சியத்தில் 
வளம் பெருகி வாணிபம் வளர்ந்து செல்வம் செழிப்பதாயிற்று , 
கல்வியும் கலையும் சிறந்து விளங்கின . இவை எல்லாவற்றையும் 
விட இராசராசனின் உறுதியும் திறமையும் வாய்ந்த ஆட்சியால் 
சோழப் பேரரசு விரிவடைந்து புகழ் பரப்பி நிலைபெறுவதாயிற்று . 


படை . 


Indian Epigraphy for 1930-1931 


Annual Report for South 
Para , 12 
S.I.I. Vol.II No. 67 . 


16. முதலாம் இராசேந்திர சோழன் 

( கி.பி. 1012-1044 ) 


சோழப் பேரரசை நிறுவி ஏறத்தாழ இரண்டு நூற்றாண்டு 
களுக்குத் தன் நிலையில் தாழாமல் இருப்பதற்கான செயல்களை நிலை 
பேறாகச் செய்து வைத்த இராசராசப் பேரரசன் கி . பி . 1014 - ல் 
இயற்கை எய்திய பின்னர் அவன்றன் மகன் இராசேந்திரன் 
பரகேசரி என்னும் பட்டம் புனைந்து முடிசூடி அரசெய்தினான் .. 
இவனுக்கு இடப்பட்ட பிள்ளைத் திருநாமம் ‘ மதுராந்தகன் 
என்பதேயாம் . இராசகேசரி இராசராசன் தன் சிறிய தந்தை 
யாகிய பரகேசரி உத்தமசோழன்பாற் கொண்ட பேரன்பு காரண 
மாக இளமையில் அவனுக்கிடப்பட்ட மதுராந்தகன் என்னும் 
பெயரையே தன் பெறற்கரும் புதல்வனாகிய இவனுக்கு இட்டு 
வழங்கி வந்தான் என்பதைத் திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் 
புலப்படுத்துகின்றன . 1 ஆயின் கி.பி. 1012 - ல் அவனை இளவரச 
னாகச் செய்த போது அவனுக்கு இராசேந்திரன் என்னும் 
அபிடேகப் பெயர் கொடுத்து முடி சூட்டினான் . இப்பெயரே 
அவனுக்கு நிலையாயமைந்ததுடன் கங்கை கொண்ட சோழன் , 
கடாரங்கொண்ட சோழன் போன்ற சிறப்புப் பெயர்களும் 
அமைந்து விளக்கமுற்றமையின் அவன்றன் இளமைப் பெயராகிய 
மதுராந்தகன் என்னும் பெயர் வழக்காற்றுவிட்டது . பரகேசரி 
வர்மன் என்னும் பெயர் வரலாற்றாசிரியர் , ஆராய்ச்சியாளருடைய 
எழுதுகோலில் இடம் பெற்றதுடன் ஏட்டளவில் நிலைபேறாயிற்று . 
இராசேந்திரசோழன் என்னும் பெயர் , இராசேந்திர சோழ 
தேவர்க்கு என்ற தொடராகக் கல்வெட்டுகளிலும் செப்பேடு 
களிலும் இடம் பெற்றதுடன் எல்லோராலும் வழங்கப்படும் 
பெயராகவும் நிலைபெற்றுள்ளது . தந்தை எடுப்பித்த தஞ்சைப் 
பெருவுடையார் கோயிலிற் சிறிது வடிவாற் குறைந்திருப்பினும் 
சிற்ப வேலைபாடுகளால் சிறப்புற்று , வானுற வளர்ந்து நிற்கும் 
கங்கைகொண்ட சோழேச்சுரமே இவன்றன் விருப்பதற்குரிய 
சிறப்புப்பெயராகிய கங்கை கொண்ட சோழன் என்னும் பெயரை 
நினைவுறுத்தி நிற்கின்றது . கடாரம் கொண்டான் என்று இந் 
நாளிலும் வழங்கி வரும் ஊர்ப் பெயரே இவன்றன் செயற்கருஞ் 


1 S.I. I. Vol.V No. 982 IDs . 460 of 1908 


212 


சோழர் வரலாறு 


செயலாகிய கடற்பேரரசை நிறுவியதாற் பெற்ற பெயராகிய 
கடாரங் கொண்ட சோழன் என்ற பெயரை விளக்கி நிற் 
கின்றது . கடாரங்கொண்டான் என்பது மருவி கிடாரங் கொண் 
டான் என்று வழங்குவதையும் காணலாம் . எவ்வாறாயினும் இப் 
பெருவீரனின் பெயர் என்றும் நின்று 

என்றும் நின்று நிலவுமென்பதில் ஐயம் 
சிறிதுமில்லை . 


‘ கங்கையும் கடாரமுங் கொண்ட கோப் பரகேசரிவர்மன் 
எனக் கல்வெட்டுகள் புகழ்ந்து பேசும் இப்பெருவீரன் பேரரசன் 
என்னும் பெயரைத் தனக்கே உரிமையாக்கிக் கொண்ட இராச 
ராசசோழனுக்கு அவன்றன் கோப் பெருந்தேவியருள் வானவன் 
மாதேவி எனவழங்கும் திரிபுவனமாதேவிபாற்பிறந்தவன் ஆவான் . " 
இவன் மார்கழித் திங்கள் மதி நிறை நன்னாளாம் ஆதிரைத் திரு 
நாளிலே பிறந்தவன் என்பதைக் கல்வெட்டுகளின் வழி நின்று 
அறிஞர் முடிவு செய்துள்ளனர் . விருத்தாசலம் என வழங்கும் 
திருமுதுகுன்றத்திற் கிடைத்துள்ள கல்வெட்டொன்று இவ்வரச 
னின் நலங்கருதி , திங்கள் தோறும் திருமுதுகுன் றிறைவனுக்கு 
ஆதிரை நாள்விழா எடுக்குமாறு அளிக்கப் பெற்ற செய்தியைக் 
கூறுகிறது . இதனால் அவன் திருவாதிரை நாளிற் பிறந்தவன் 
என்பது தெள்ளிது . " திருவொற்றியூருடைய மகாதேவர்க்கு 
உடையார் ஸ்ரீ இராசேந்திர சோழ தேவர் திருநாள் மார்கழித் 
திருவாதிரை ஞான்று நெய்யாடியருள வேண்டு ( ம ) மிசத்துக்குத் 
திருவொற்றியூர் திருமயானமும் மடமுடைய சதுரானன 
பண்டிதன் தேவர் பண்டாரத்து வைத்த காசு நூற்றைம்பது 
என்னும் திருவொற்றியூரிலுள்ள கல்வெட்டால் இவ்வேந்தர் 
பெருமான் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் பிறந்தவன் 
என்பது உறுதியாகிறது . மேலும் இவன்றன் பிறப்பு , வரலாறு 
ஆகியவைகளைக் கூறும் திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் இவனை , 
‘ நெற்றிக்கண் காணாத மற்றொரு காமவேள் எனப் புகழ்ந்து 
பேசுகின்றன . 


கி.பி. 1012 ஆம் ஆண்டு மார்ச்சு 27 ஆம் தேதிக்கும் ஜுலை 
7 க்கும் இடையில் இளவரசுப்பட்டம் பெற்றுத் தந்தையுடன் 
அரசாங்க அலுவல்களில் ஈடுபட்டுத் தந்தைக்குப் பேருதவி 
புரிந் த இவ்வேந்தன் கி.பி. 1014 - ல் பரகேசரி என்னும் பட்டம் 
புனைந்து ஆட்சிஎய்திய காலத்தில் சோழப் பேரரசு இன்றைய 
தமிழ் மா நிலத்தையும் , ஆந்திர மா நிலத்தின் தென்பகுதியையும் , 


2 


S 


S. 1.1. Vol.V No. 983. Ind , 460 of 1908 , 
S.1.1. Vol . III No. 205 Verse 85 
S. I.I. Vol . V No 1354 . 


முதலாம் இராசேந்திர சோழன் 


213 


கர்ர்நாடக மாநிலத்தின் ஒரு பகுதியையும் ஸ்ரீலங்காவையும் தன்ன 
கத்தே கொண்டதொரு சிறந்த இராச்சியமாக இருந்ததென 
லாம் . இராசேந்திரன் தன் 3 ஆம் ஆட்சியாண்டில் தன் தந்தை 
யுடன் கூட்டாக ஆட்சி செய்தான் என்பதை இவனது 29 ஆம் 
ஆட்சி ஆண்டைச் சேர்ந்த தஞ்சைக் கல்வெட்டுகள் குறிப்பிடு 
கின்றன . இவன் காலத்தில் அரசாங்க நிர்வாகம் மிகுந்த கவனத் 
துடன் அமைக்கப்பட்டதுடன் , பெரும் நிலப்பிரபுக்கள் , சிறு 
விவசாயிகள் ஆகியோரது உரிமைகளைப் பாதுகாக்கவும் , அதே 
சமயம் மன்னனது அமைதியையும் சமூக உரிமைகளையும் பாது 
காக்கும் வகையில் வலிமைமிக்க ஓர் அதிகார வர்க்கமும் உருவாக் 
கப்பட்டது . நன்கு பயிற்சி அளிக்கப்பட்ட வீரரைக் கொண்ட 
படை ஒன்று நாட்டின் விரிந்த எல்லையைக் காக்கும் திறன் பெற் 
றிருந்ததோடு புதியதாகக் கைப்பற்றப்பட்ட பகுதிகளில் எழும் 
எதிர்ப்புகளை அடக்கவும் வெளிநாடுகளைக் கைப்பற்றவும் உதவி 
புரிந்தது . ஈழம் மாலத்தீவுகள் போன்ற கடல் கடந்த நாடுகளைக் 
கைப்பற்றிய பின் , அவற்றைத்தம் அதிகாரத்திற்குள் நீடித்திருக்க 
ஒரு சிறந்த கடற்படையும் வைத்திருந்தான் . இதன் உதவியால் 
கிழக்கிந்தியத் தீவுகளுடனும் சீனத்துடனும் ஏற்பட்ட வாணிகத் 
தையும் பாதுகாக்க முடிந்தது . இவற்றைப் பயன்படுத்தி ஆட்சி 
செய்த 33 ஆண்டுகளில் , தன் நாட்டை இந்து அரசர்கள் ஆண்ட 
நாடுகளிலேயே தலைசிறந்த ஒன்றாகவும் மலாயத் தீபகற்பத்தையும் 
கீழைக் கடற் பகுதிகளையும் உள்ளிட்ட மிகப் பரந்த நாடாகவும் 
மாற்றி அமைத்தான் . இவனுடைய இராணுவச் சாதனைகள் , 
வெளிநாடுகளில் பெற்ற வெற்றிகள் ஆகியவைபற்றித் திருவாலங் 
காடு , கரத்தைச் ( தஞ்சை ) செப்பேடுகள் ஆதாரத்துடன் 
கூறுகின்றன . 


கட்டி 


கவனித்து 


இராசேந்திரன் முடி புனைந்த ஐந்தாம் ஆண்டில் ( கி.பி. 1018 ல் ) 
தன் மகன் இராசாதிராசனுக்கு இளவரசுப் 

பட்டம் 
அரசாங்க அலுவல்களைக் 

வருமாறு 

செய்தான் . 
இராசேந்திரனின் கூர்த்த அரசியலறிவையும் பின் வரக்கடவதை 
முன்னரே உணர்ந்து செயலாற்றும் திறனையும் இச்செயலிலிருந்து 
அறியமுடிகிறது . பொதுவாக 

இச்செயலால் இரு நன்மைகள் 
விளைவதைக் காணலாம் . முதல் நன்மையாவது , அரசனாயிருக்கும் 
இவனது அரசியற் பொறை இளவரசன் அரசியலிற் பங்கேற்பதால் 
குறைவதைக் காணலாம் . இரண்டாவது நன்மையாவது , இளவர 
சனாகிய இராசாதிராசன் இப்போதிருந்தே அரசியலில் பங்கேற்றுப் 
பயற்சி பெறுவதால் எதிர்காலத்தில் நல்லாட்சி செய்யும் திறனை 
யும் இப்போதே பெற்றுவிடுகிறான் என்பதாகும் . இராசேந்திரன் 
செய்த இச்செயலில் இதனினும் சிறந்த காரணம் இருந்ததையும் 


214 


சோழர் வரலாறு 


வென்று 


நாம் காணலாம் . இராசேந்திரனுக்குப் புதல்வர்கள் பலர் இருந்த 
மையின் இவனுக்குப் பின்னர் முடிபுனைந்து அரசாள்வதில் அவர் 
களுக்குள் வேறுபாடும் மாறுபாடும் தோன்றி உள் நாட்டுக்கலகம் 
தோன்றின் அமைதியும் வலுவுமுள்ள அரசுகுன்றி , 
கொண்ட நாடுகள் யாவும் தனியுரிமை பெற்றுத்தனிநாடாகச் 
சோழப்பேரரசு சிற்றரசாகிச் சீர்குலையவுங்கூடும் . எனவே , 
இவற்றையெல்லாம் முன்னரே உணர்ந்த இராசேந்திரன் தான் 
ஆட்சிப்பொறுப்பேற்றசில ஆண்டுகளுக்குள்ளாகவேதனக்குப்பின் 
ஆட்சிப் பொறுப்பேற்பதற்குப் பலவகையிலும் சிறந்த இராசாதி 
ராசனை இளவரசனாக்கினான் . இராசாதிராசனுக்கு கி.பி. 1018 ஆம் 
ஆண்டு மார்ச் திங்கள் 15 ஆம் நாள் முதல் டிசம்பர் 3 ஆம் நாளுக் 
குள்ளாக இளவரசுப் பட்டம் சூட்டப்பட்டது எனலாம் . இது 
இராசேந்திரனின் 7 ஆம் ஆண்டின் தொடக்கத் திங்களிலேயே 
நிகழ்ந்திருக்கக்கூடும் . இராசராசன் மற்றைய இளவரசர்களையும் 
அவரவர்தம் தகுதி திறமைக்கேற்ப அரசாங்க அலுவல்களில் 
அமர்த்தினான் . இதனால் அவர்தம் திறமையும் பொறுப்பும் 
வளர்ந்ததுடன் பிற தவறான செயல்களை மேற்கொள்ளாதவாறும் 
செய்து விட்டதையும் நாம் அறியலாம் . இன்னும் 
அலுவல் நிலைக்கேற்ப ஆடை அணிகளும் முடியும் வழங்கியிருந்தா 
னென்பதையும் நாம் நினைவுகூர்தல் வேண்டும் . அன்றியும் சேர , 
பாண்டிய நாடுகளில் ஏதோ குழப்பம் ஏற்பட்டதாகத் தெரிந்த 
நிலையில் தன் மகன் சுந்தரசோழன் என்பானைச் சுந்தரசோழ 
பாண்டியன் என்னும் பெயருடன் அந்நாடுகளின் ஆட்சிப் 
பொறுப்பை ஏற்று நடத்தச்செய்தான் . பாண்டி நாட்டு அரசனான 
மையால் அந்நாட்டு மரபிற்கேற்பச் சடையவர்மன் 

என்னும் 
பட்டம் தரித்து சடையவர்மன் சுந்தர சோழ பாண்டியன் என்னும் 
அரசியற் பெயருடன் அவன் சேர பாண்டிய நாடுகளைச் செம்மை 
பெற ஆண்டுவந்தான் . அது காரணமாக அவ்விரு பெருநாடுகளி 
லிருந்தும் உண்டாகவிருக்கும் பகையும் போரும் இல்லையாயிற்று . 
மேலும் , தான் வென்று கொண்ட நாடுகட்குத் தம் இளவரசர்களை 
ஆட்சிப்பொறுப்பில் அமர்த்தும் முறையையும் இவனே தான் 
முதன் முதலில் அமைத்தான் என்பதும் அறியத்தக்கதாம் . சோழர் 
சரித்திரத்தை ஆராய்ந்தெழுதிய நீலகண்ட சாஸ்திரியாரவர்கள் 
இராசதிராசன் மூத்தமகன் அல்லன் எனவும் அதனால் தான் 
அவ்வளவு விரைவில் அவன் இளவரசனாக்கப்பட்டான் எனவும் 
கூறுவர் . ஆயின் அதற்கான ஆதாரம் ஏதும் அவர் தந்தாரில்லை . 


அவரவர் 


Colas pago. 1965 


முதலாம் இராசேந்திர சோழன் 


215 


8 


இராசேந்திர சோழனின் மெய்க்கீர்த்தி , 
‘ திருமன்னி வளர இருநில மடந்தையும் , 
போர்ச்சயப் பாவையும் சீர்த்தனிச் செல்வியும் , 

தன்பெருந் தேவிய ராகி இன்புற 
என்ற தொடக்கத்தையுடையதாகும் . 

தொடக்கத்தை 
யுடைய மெய்க்கீர்த்தி இவன்றன் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டுக் 
கல்வெட்டுகளில் தாம் முதன் முதலாகக் காணப் பெறுகின்றன . 
இராசேந்திரனது மெய்க்கீர்த்திகள் அவனது 13 ஆம் ஆட்சி 
ஆண்டு வரை வளர்ந்து பின்னர் நிலைபேறாக நின்றுவிட்டதையும் 
காண்கிறோம் . எனவே , இவ்வேந்தனின் ஆட்சியின் முற்பகுதி 
முழுவதும் படையெழுச்சியும் , போரும் வெற்றியும் நிறைந்திருந்த 
தெனவும் பிற்பகுதி சிறந்த அமைதியான ஆட்சியை நடத்து 
வதிலும் நாட்டுவளத்தைப் பெருக்குவதிலும் நாட்டு மக்களின் 
நலனைப் பேணுவதிலுமாகவே கழிந்திருக்க வேண்டுமெனவும் 
எண்ண வேண்டியதாயுள்ளது . 

இனி , இவனது திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் பற்றியும் 
சில கருத்துகளை அறிந்துகொள்ள வேண்டுவது இன்றியமையாத 
தாயுள்ளது . இச் செப்பேடுகள் குறித்து இவன்றன் பிறப்பு வரலா 
றுணர்த்திய இடத்தே கண்டோம் . இவ்வேந்தனது ஆறாம் 
ஆட்சியாண்டில் வட திருவாலங்காட்டுக் கோயிலுக்கு விடப் 
பெற்ற நிவந்தம் குறித்து எழுதப்பட்டனவே இச்செப்பேடுகள் . 
இவை இவன்றன் முன்னோர் வரலாற்றினை நன்கு விளக்குவதால் 
நல்ல வரலாற்றுச் சான்றாக உள்ளன . ஆயின் , இவ்வேந்தனின் 
ஆட்சிக்கால நிகழ்ச்சிகளை இவன்றன் மெய்க்கீர்த்திகள் கூறுவது 
போல் இவை வரன்முறைப்படுத்திக் கூறவில்லை . மேலும் , 
இவன்றன் பிறநாட்டுப் படையெழுச்சிகள் எல்லாம் முடிவுற்ற 
பின்னரே , இச்செப்பேடுகள் வரையப் பெற்றுள்ளன , ஆதலின் 
இவன்றன் போர் , வென்றி முதலிய நிகழ்ச்சிகள் நிகழ்ந்த முறையி 
லமையால் பிறழ்ந்தும் உள்ளன . 

திருவாலங்காட்டுச் 

செப் 
பேட்டின் வடமொழி மெய்க்கீர்த்தியை எழுதிய 

புலவர் 
நாராயணன் உயர்ந்த இலக்கிய அறிவுக்குப் புகழ் பெற்ற 
வராவார் . இப்புலவரின் குறிப்புகளும் தமிழ் மெய்க்கீர்த்தியும் 
சேர்ந்து வரலாற்றுச் செய்திகளை நமக்கு முழுமையாக அளிக் 


கின்றன . 


இனி , இவ்வேந்தனது மெய்க்கீர்த்தியின் துணைகொண்டு 
அந்த முறையிலேயே இவன் காலத்து நிகழ்ச்சிகளைக் காண்பது 
முறையாயமையலாம் . 

இவனது மூன்றாம் ஆட்சியாண்டிற்கு 


* 451 of 1908 


216 


சோழர் வரலாறு 


முற்பட்ட கவ்வெட்டுகள் இதுகாறும் கிடைத்தில . மூன்றாம் 
ஆண்டுக் கல்வெட்டின் மெய்க்கீர்த்தியில் , 


“ நெடிதிய லூழியுள் இடைதுறை நாடும் , 
தொடர்வன வேலிப் படர்வன வாசியும் 
சுள்ளிச் சூழ்மதிற் கொள்ளிப் பாக்கையும் 
நண்ணற் கருமுரண் மண்ணைக் கடக்கமும் 


என்று இராசேந்திரன் தொடக்கக்கால வெற்றிகள் கூறப்பட் 
டுள்ளன . இதன்படி இவன் இடைதுறை நாடு , வனவாசி , 
கொள்ளிப்பாக்கை , மண்ணைக் கடக்கம் என்பவற்றை வென்றடிப் 
படுத்தியதாகத் தெரிகிறது . இடைதுறை நாடு கிருஷ்ணாவுக்கும் 
துங்கபத்திரைக்கும் இடையிலேயுள்ள நாடாம் ஊராம் . இங்குக் 
கூறப்பட்ட இடைதுறை நாடு வனவாசி , கொள்ளிப் 

பாக்கை , 
மண்ணைக் கடக்கம் என்பவை மேலச்சளுக்கியரது ஆட்சிக்குட் 
பட்டவையாம் . இராசேந்திரன் படையெடுத்துச் சென்று 
இவற்றை வென்ற செய்திகள் யாவும் இவனது ஆட்சியின் தொடக் 
கத்திலுள்ள கல்வெட்டுகளிலேயே காணப்படுவதால் அவ் 
வெற்றிகள் யாவும் இவன் ஆட்சியெய்துதற்கு முன்னரே 
நடந்தவையாதல் வேண்டும் . மேலைச்சளுக்கிய மன்னனாகிய 
சத்தியாசிரயன் கி.பி. 1008 ஆம் ஆண்டிலேயே இறந்து விட்டதால் 
அவனொடும் நிகழ்ந்த இப்போர்கள் கி.பி. 1003 ஆம் ஆண்டுக்கு 
முன்னரே நடந்தவை என்பது உறுதி . எனவே , இவ் வேந்தனின் 
தந்தையாகிய இராசராசன் காலத்தே அவன் மகனாகிய 
இராசேந்திரன் சோழ நாட்டின் வடபுலத்தே பெற்ற வெற்றிகளே 
இவை என்பதில் ஐயம் இருத்தற்கில்லை . மேலும் கி.பி. 1004 ல் 
நிகழ்ந்ததாக ஹொட்டூர்க் கல்வெட்டுக் கூறும் இவன்றன் வட 
நாட்டுப் படையெழுச்சியும் ஒருகால் இவற்றையே குறித்தாலும் 
குறிக்கலாம் . துணிந்து கூறுதற்கான சான்றுகள் இதுகாறும் 
கிடைத்தில . 


7 


இவற்றுள் இடைதுறை நாடென்பது கிருஷ்ணை துங்கபத்திரை 
என்னும் இரு பேராறுகளுக்கும் இடையே அமைந்திருந்த ஒரு 
நாடாகும் . இன்றைய மகாராஷ்டிர மாநிலத்துள்ள ரேய்ச்சூர் 
மாவட்டம் என்பது பொருத்தமாயிருக்கலாம் . இதனையே அந் 
நாட்டில் காணப்படும் கல்வெட்டுகள் எடத்தேர் இரண்டாயிரம் 
எனக் குறிக்கின்றன . 

வனவாசி என்பது கர்நாடக மாநிலத்தின் வடமேற்குப் பகுதி 
எனக்கொள்ளப்படும் . மெய்க்கீர்த்தியில் , தொடர்வன வேலிப் 
7 Ep . Ind Vol . Xil p.p, 255, 296 & 308 


முதலாம் இராசேந்திர சோழன் 


217 


படர்வன வாசியும் எனவருதலால் இதுநாற்புறமும் காடடர்ந்த 
அரண் சூழ்ந்ததொரு நிலப்பகுதியாகக் கொள்ளக் கிடக்கின்றது . 
அது கங்கபாடிக்கு வடக்கிலும் நுளம்பபாடிக்கு மேற்கிலும் இருந்த 
தாகத் தெரிகிறது . இதனை , வனவாசிப் பன்னீராயிரம் என்று 
கல்வெட்டுகள் குறிக்கின்றன . துங்கபத்திரையைக் கடந்து வெகு 
தூரத்திலிருந்த வனவாசியை எவ்வாறு இம்மன்னன் வென்றான் 
என்பது விந்தையே . 


அடுத்துக் கூறப்படுவது சுள்ளிச் சூழ்மதில் கொள்ளிப் 
பாக்கை என்பதாகும் . இது ஐதராபாத்திற்கு வடகிழக்கில் நாற் 
பத்தைந்து கல் தொலைவிலுள்ள குல்பாக் என்ற ஊராகும் . பிற் 
காலக் கல்வெட்டுகளில் கொள்ளிப் பாக்கை ஏழாயிம் என்று 
கூறப்படுவதால் அஃதோர் நாட்டின் தலை நகரமென்பதில் ஐய 
மில்லை . சுள்ளி 

சுள்ளி என்பதற்கு ஆச்சா , மாமுதலிய பெருமரங்கள் 
என்ற பொருள் உண்மையின் , சுள்ளிச்சூழ் மதிற்கொள்ளிப்பாக்கை 
என்பதற்குப் பெருமரம் அடர்ந்த காட்டரணால் 

காட்டரணால் சூழப்பெற்ற 
மதிலரண் வாய்ந்த நகரமென்பது பெறப்படுகின்றது . அன்றியும் 
மேலைச்சளுக்கிய மன்னனாகிய 6 ஆம் விக்கிரமாதித்தன் மகன் 
3 ஆம் சோமேசுவரன் என்பான் , தன் தந்தையின் அரசப் பிரதி 
நிதியாக அந்நகரிலிருந்து கொண்டு ஆட்சி செய்தான் எனவும் கூற 
தெரிய வருகின்றது . எனவே அந்நகர் , மேலைச்சளுக்கிய இராச்சி 
யத்தின் தென்பகுதியிலிருந்த ஒரு சிறந்த நகரமெனத் தெரிகிறது . 


இறுதியாகக் கூறப்படுவது , நண்ணற் கருமுரண் மண்ணைக் 
கடக்கம் என்பதாகும் . நண்ணற்கரும் என்ற தொடரிலிருந்து , 
பகைவர்கள் நெருங்குதற்கரிய வலிமிக்க நகரமெனப் பொருள் 
தருகின்றது . 

ஆயின் நிகழ்ச்சியில் மாறுபட்டுள்ளதென்பதனை 
அதன் வரலாறு தெரிவிக்கின்றது . இராட்டிரகூடர்களின் தலை 
நகரமாகிய மானிய கேடமே இங்கு மண்ணைக்கடக்கம் என்று குறிப் 
பிடப்பட்டுள்ளது . இக்காலத்தே அது மால்கெட் என்று வழங்க 
படுகிறது . அந்நகர் இராட்டிர கூடர்களுக்குப்பிறகு மேலைச்சளுக் 
கியர்களுக்குத் தலை நகரமாயிருந்தது . அதுவடக்கிலிருந்த மாளவ 
தேய மன்னர்களுடையவும் தெற்கிலிருந்த சோழமன்னர்களுடைய 
வும் தாக்குதல்களுக்கு அடிக்கடி ஆளாயிற்று . எனவே , மேலைச் 
சளுக்கியர்கள் தங்கள் தலை நகரை அங்கிருந்து வடகிழக்கில் 
48 மைல் தூரத்திலுள்ள கலியாண புரத்திற்கு மாற்றிக் கொண்டார் 
கள் . அதுபற்றிய அவர்கள் கலியாணிச் சளுக்கியர்கள் எனக் 
குறிக்கப் பெற்றனர் . திருவொற்றியூரிலிருந்த மண்ணைக் கொண்ட 
சோழமண்டபம் இப்படையெழுச்சிச் சின்னங்களில் ஒன்றாகும் . 


8 


K AN, Sastri The Colas p . 199 


218 


சோழர் வரலாறு 


அடுத்து அவன்றன் மெய்க்கீர்த்தி , 


‘ பொருகட லீழத் தரசர்தம் முடியும் 
ஆங்கவர் தேவியர் ஓங்கெழில் முடியும் 
முன்னவர் பக்கல் தென்னவர் வைத்த 
சுந்தர முடியும் இந்திரன் ஆரமும் 
தெண்டிரை ஈழ மண்டல முழுவதும் 


என ஈழ மண்டலத்து வெற்றி குறித்துப் பேசுகிறது . இப்போர் 
நிகழ்ச்சி இவனது 5 ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகள் சிலவற்றில் 
பேசப்படுகிறது . சிலவற்றில் கூறப்படவில்லை . எனவே , இப் 
போர் நிகழ்ச்சி இவனது ஆட்சியின் 5 ஆம் ஆண்டின் இடையில் 
நடந்திருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . இலங்கை வரலாறு 
கூறும் மகாவம்சமும் , அப்போர் நிகழ்ச்சி கி.பி. 1017 ல் நடந்த 
தாகக் கூறுகிறது . இராசராசன் காலத்தே நடந்த ‘சிங்களப் 
போரில் தோற்றோடிய ஐந்தாம் மகிந்தன் , அத்தீவின் தென் 
கிழக்குப் பகுதியாகிய ரோகண நாட்டிலிருந்து பெரும்படை 
யொன்றைத் திரட்டிக் கொண்டு சோழர்கள் ஆட்சியிலிருந்த 
வடபகுதியைத் தாக்கினான் . அதனால் கி.பி. 1017 ல் இராசேந் 
திரன் ஈழப் போரை மேற்கொள்ள வேண்டியதாயிற்று . 
போரிலும் சோழ வேந்தனே வெற்றி பெற்றான் . சிங்கள மன்னர் 
கட்கு வழி வழி உரிமையாயிருந்த சிறந்த முடியினையும் அவர்தம் 
தேவியரது அழகிய முடியினையும் கைப்பற்றிக் கொண்டு தன் நாடு 
திரும்பினான் . மேலும் , ஒரு நூற்றாண்டிற்கு முன்னர் இராசசிம்ம 
பாண்டியனால் இலங்கை மன்னனிடம் அடைக்கலப் பொருளாக 
வைக்கப் பெற்று அதைப் பெறுவதற்காகவே படையெடுத்துச் 
சென்ற முதற் பராந்தகனால் அடைய முடியா திருந்த பாண்டியர்க் 
குரிய மணிமுடியையும் இந்திரன் ஆரத்தையும் பராந்தக 
சோழனின் பேரனுக்குப் பேரனாகிய இராசேந்திரன் கைப்பற்றிய 
செயல் குறிப்பிடத்தக்கதாம் . 


இனி , இலங்கை வரலாறு கூறும் மகாவம்சம் ஐந்தாம் மகிந் 
தனது ஆட்சியின் 36 ஆம் ஆண்டில் ( கி.பி. 1017) , இராசேந்திரனின் 
படைகள் ஈழ நாட்டின் பலவிடங்களிலும் , கொள்ளையிட்டுப் 
பொன்னையும் மணியையும் பொற் மடிமங்களையும் அளவற்ற அணி 
கலன்களையும் கவர்ந்து கொண்டதாகவும் , ஓடி ஒளிந்து கொண்ட 
மகித்தனை உடன்படிக்கை செய்து கொள்வதற்கென வருவித்துச் 
சிறைப்படுத்திச் சோழ நாட்டிற்கு அனுப்பி விட்டதாகவும் அவன் 
பன்னீராண்டுகட்குப் பின்னர் சோழ நாட்டிலேயே இறந்து விட்ட 
தாகவும் கூறுகிறது . இவையாவும் இராசேந்திர சோழனின் 
கல்வெட்டுகளிற் கூறப்படவில்லை . எனினும் மகிந்தன் சோழ 


முதலாம் இராசேந்திர சோழன் 


219 


நாட்டிற்குக் கொண்டு வரப்பட்ட பின்னர் , சோழ வேந்தனுக்கு 
முற்றிலும் அடிபணிந்து விட்டதாகத் தஞ்சை மாவட்டம் 
கோனேரி ராசபுரக் கல்வெட்டாலறியப்படுகிறது . ஆகவே , இப் 
போரின் முடிவாக ஈழமண்டலம் முழுவதும் இராசேந்திரன் 
ஆட்சிக்குள்ளாயிற்று . பொலன்னருவாவைச் சுற்றி ஏாாளமான 
இந்துக் கோயில்கள்-சிவ , வைணவ ஆலயங்கள் காணப்படு 
கின்றன . இவையாவும் கற்றளிகள் என்பதோடு தமிழ் நாட்டில் 
சோழர் கட்டிய கட்டடக் 

கலைப் பாணியிலும் இருப்பதால் 
ஈழத்தைச் சோழர்கள் ஆண்ட காலத்திலேயே இவை கட்டப்பட் 
டிருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை . அந்நாட்டிற் காணப் 
படும் ‘ திருமன்னிவளர எனத் தொடங்கும் இவன் றன் கல்வெட்டு 
களும் கி.பி. 1017 ல் ஏற்பட்ட போரின் விளைவாக ஈழமண்டலம் 
முழுவதும் இராசேந்திரன் ஆட்சிக்குள்ளாயிற்று 

என்பதை 
உறுதிப்படுத்துகின்றன .10 


சோழப் படைகளுக்குப் பயந்த சிங்களர்கள் ஐந்தாம் மகிந்த 
னின் மகனாகிய காசிபனை ( Kassapa ) இரகசியமாக வளர்த்து 
வந்தார்கள் . கி.பி. 1029 ல் அதாவது மகிந்தன் இறந்ததாகக் 
கூறப்படும் அதே ஆண்டில் காசிபனை அரசனாக ஏற்றுக் கொண்டு 
சோழப் படைகளுடன் போர் தொடங்கினர் . அப்போர் ஆறு 
திங்கள் வரை நடந்தது . சோழப்படையினர் பலர் கொலையுண் 
டனர் . முடிவில் ரோகணநாடு அவர்கள் வசமாயிற்று . காசிபன் 
முதலாம் விக்கிரமபாகு ( Vikkaramabhagu I ) என்ற பெயருடன் 
முடிசூடிக் கி.பி. 1029 ஆம் ஆண்டு முதல் கி.பி. 1041 ஆம் ஆண்டு 
வரை ஆட்சி செய்து வந்தான் . இவையாவும் மகாவம்சத்தால் 
அறியப்படுகின்ற செய்தியாகும் . இந் நிகழ்ச்சிகள் யாவும் 
இராசேந்திர சோழன் பிற்காலத்தில் நிகழ்ந்தவை என்பது 
நினைவிற் கொள்ளுதற்குரியது . 


சோழனது 

ஆறு ஏழாம் ஆண்டுக் 


இனி , இராசேந்திர 
கல்வெட்டுகள் : 


எறிபடைக் கேரளன் முறைமையிற் சூடும் 
குலதன மாகிய பலர்புகழ் முடியும் 
செங்கதிர் மாலையும் சங்கதிர் வேலைத் 
தொல் பெருங் காவல் பல் பழநீ தீவும் 11 


9 Ins . 642 of 1909 
10 

S. I. I. Vol . IV.No. 1389, 1390 & 1414 
11 S.J.I. Vol , VNo.578 


220 


சோழர் வரலாறு 


எனவும் , 

" செருவிற் சினவி இருபத் தொருகால் 
அரசு களை கட்ட பரசு ராமன் 
மேவருஞ் சாந்திமத் தீவரண் கருதி 

இருத்திய செம்பொற் றிருத்தகு முடியும் 12 
எனவும் கூறுவதால் இவன் சேரநாட்டின் மேல் படை 
யெடுத்துச் சென்று , தொன்றுதொட்டு அந்நாட்டரசர்க்குச் 
சொந்தமாயிருந்த மணிமுடியையும் நவரத்தின மாலையையும் கி.பி. 
1018- ல் கைப்பற்றிக் கொண்டதுடன் பழந்தீவையும் கைப்பற்றிக் 
கொண்டான் என்பதும் , எவராலும் சென்று சேர்தற்கரிய அரண் 
களையுடைய சாந்திமத் தீவில் பரசுராமனால் வைக்கப்பட்டிருந்த 
தாகக் கருதப்பட்ட செம்பொன் முடியையும் கி.பி. 1019 - ல் கவர்ந்து 
கொண்டான் என்பதும் தெரியவருகின்றன . 

இராசேந்திரன் மெய்க்கீர்த்தியில் கூறப்படாத சில செய்திகள் 
திருவாலங்காட்டுச் செப்பேடுகளிற் பேசப்படுகின்றன . அவை 
வருமாறு : 

திக்குவிசயம் செய்யக் கருதிய இராசேந்திரன் தான் இல்லாத 
போது நாட்டில் ஆட்சி அமைதியாக நடைபெறுதற்கான ஏற்பாடு 
களைச் செயதுவிட்டுத் தென் திசைப் பாண்டி நாட்டின் மேற் படை 
யெடுத்துச் சென்றான் . எதிர்த்துப் போர் புரியும் ஆற்றலற்ற 
பாண்டியன் மலையமலையில் ஓடி ஒளிந்து கொண்டான் . எனவே , 
அந்நாட்டைக் கைப்பற்றித் தன் மகன் சோழ பாண்டியனை அந் 
நாட்டுக் கரசனாக்கிப் பாண்டியர் புகழுக்குரிய முத்துக்கள் எல்லா 
வற்றையும் கைப்பற்றிக்கொண்டு மேற்றிசை நோக்கிச் சென்றான் . 
இருபத்தொரு தலைமுறைக்கு அரசர்களைக் கருவறுத்த பரசுராமனால் 
மன்னர்கள் அடைந்த துன்பங்களைக்கேட்ட இவன் அப் பரசு 
ராமனை இப் பூவுலகிற் காணலாகாமையின் அவனால் அமைக்கப் 
பெற்ற நாட்டைக் கைப்பற்ற எண்ணி மலையமலையைக் கடந்து 
சென்று சேர மன்னரொடும் பொருது வென்று தன் நாடு 
திரும்பினான் . 

இதில் கூறப்பெற்றுள்ள யாவும் உண்மைக்குப் புறம்பானவை 
என்றே தோன்றுகின்றது . இவன் தந்தையாகிய இராசராசன் 
காலத்திலேயே சேரநாடும் , பாண்டி நாடும் சோழ ராட்சிக்குள்ளா 
யினதை அந்நாடுகளிற் காணப்படும் கல்வெட்டுகள் உறுதிப் 
படுத்துகின்றன . எனவே , இராசேந்திர சோழன் அந்நாடுகளை 

Ins . 249of 1923 
T.A.S.Vol III No.1 ; Vol . IV No.29 ; Vol . VI Nos: 102, 104 & 105 
3.1 . I.Vol.V Nos . 724 & 756 ; 333 of 1923 ; 84 of 1927 
20 1917 ; 132 of 1910 ; 272 of 1928 and 713 of 1916 


18 


முதலாம் இராசேந்திர சோழன் 


221 


வென்று கொண்டான் என்பது பொருத்தமாயில்லை . பாண்டியன் 
மலையமலையில் ஓடி ஒளிந்து கொண்டான் என்பதும் , முத்துகளை 
யெல்லாம் வாரிக்கொண்டு வந்தானென்பதும் ஏதோ மரபுவழிச் 
செய்தி போன்றுள்ளதே அன்றிப் பிறிதில்லை . ஆயினும் இவ் 
வேந்தனின் 10 - ஆம் ஆட்சியாண்டில் வரையப்பட்ட 
கல்வெட்டொன்று 

புதுச்சேரியை அடுத்த திருவாண்டார் 
கோயிலிற் கிடைத்துள்ளது . அதில் பாரது நிகழப் பாண்டி 
மண்டலத்து மதுரையில் மாளிகை எடுப்பித்துத் தன் மகன் சோழ 
பாண்டியன் என்று அபிஷேகம் செய்து தண்டாற் நூலைக் கல 
மறுத்த கோப் பரகேசரி , 14 எனக் கூறப்பெற்றுள்ளது . அதனை 
ஆராயுங்கால் இம் மன்னன் மதுரைமாநகரில் ஓர் அரண்மனை 
அமைத்து அதில் சோழபாண்டியன் என்னும் பட்டத்துடன் தன் 
மகனுக்கு முடிசூட்டி , அந்நாட்டை ஆட்சி செய்துவர ஏற்பாடு 
செய்திருக்கவேண்டும் எனத் தெரியவருகிறது . அவ்வாறு மதுரை 
யிலிருந்து ஆட்சி செய்தவன் இவன் மகனாகிய சுந்தரசோழன் 
என்பதையும் அவன் சடையவர்மன் சுந்தர சோழபாண்டியன் 
என்னும் பட்டத்துடன் ஆட்சி செய்தான் என்பதையும் முன்னரே 
கண்டோம் . இது பாண்டி நாட்டில் காணப்படும் கல்வெட்டுக 
ளாலும் உறுதி செய்யப்படுகிறது . இதனையே திருவாலங்காட்டுச் 
செய்பேடுகள் குறிப்பதாகக் கொள்வோமாயின் அது பொருத்த 
முடையதாகலாம் . இவனுக்குப் பின்னர் சேரநாட்டை ஆட்சி 
செய்யும் உரிமையையும் இராசேந்திரன் வழங்கினான் என்பதும் , 
சேரநாட்டில் காணப்படும் கல்வெட்டுகளால் தெளிவாகிறது , 16 
இச் சுந்தரசோழன் கி.பி. 1018 ஆம் ஆண்டில் முடிசூட்டப்பெற் 
றிருக்கலாம் என்பது திருநெல்வேலி மாவட்டத்து மன்னார் கோயி 
லில் கிடைத்துள்ள கல்வெட்டால் உய்த்துணரப்படுகிறது . 
இவன் கி.பி. 1042 வரை ஆட்சி செய்தான் எனத்தெரிகிறது . 


16 


இராசசிங்கன் என்னும் சேர அரசன் பாண்டி நாட்டு மன்னார் 
கோயிலில் இராசேந்திர சோழ விண்ணகரம் என்னும் கோயிலை 
எடுப்பித்திருப்பதால் அவன் இராசேந்திர சோழனுக்குத் திறை 
செலுத்தி வந்த ஒரு சிற்றரசனெனத் தெரிகிறது . தென் திருவாங் 
கூரைச் சேர்ந்த நாஞ்சில் நாட்டிலுள்ள சுசீந்திரம் அன்று சுந்தர 
சோழ 

சதுர்வேதி மங்கலம் என்றழைக்கப்பட்டதாக 
ஒரு 
கல்வெட்டு உணர்த்துகிறது . 17 நாகர்கோயிலைச் சார்ந்த கோட் 


363 of 1917 
T.A.S. Vol . IV Nos . 32 & 35 ; Vol . V No : 7A & B Vol . VINos.4 to 10 
112 of 1905 
T. A. S. IV p.p. 134-135 
T. A , S, IV p.p. 134 , 135 


17 


17 


222 


சோழர் வரலாறு 


18 


டாற்றில் உள்ள இராசேந்திர சோழேச்சுரத்தில் ஒரு கல்வெட்டு 
உள்ளது . அதில் அங்குள்ள மகாதேவர்க்கு சர்வலோகாஸ்ரய 
விஷ்ணுவர்த்தன மகாராசனான சளுக்கிய விசயாதித்தன் 
விக்கியண்ணன் என்பான் ஒரு நுந்தா விளக்கிற்கு நிவந்தம் 
அளித்தான் எனவும் , அது சுந்தரசோழ பாண்டியன் ஆட்சியில் 
கி.பி. 1029 ல் கொடுக்கப்பட்டதாகவும் குறிக்கப் பெற்றுள்ளது ; 
விஷ்ணுவர்த்தனன் என்ற பெயருண்மையால் அவன் கீழைச் 
சளுக்கிய மரபினனாகலாமெனத் தெரிகிறது . மேலும் சோழர்க்கும் , 
சளுக்கியர்க்கும் உறவும் நட்பும் தொடர்ந்து இருந்து வந்திருத்த 
லால் கோட்டாற்றில் அமைந்திருந்த சோழர் நிலைப்படைக்கு 
அவன் தலைவனாயிருந்திருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . இது 
காறுங் கண்டவற்றால் இராசேந்திரசோழனின் இப்படையெழுச்சி 
யால் புதிய நாடு ஏதும் சேர்க்கப் பெறவில்லை என்பதும் முன்னர் 
வென்று கொண்ட நாடுகளுக்குத் தன் மகனை அரசனாக நியமித்து 
அவற்றைத் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வந்தமையும் குறிப் 
பிடத்தக்கதாம் . 


மன்னார் கோவிலில் சேரமன்னன் இராச சிம்மனால் கட்டப் 
பட்ட இராசேந்திரசோழ விண்ணகரம் என்ற கோயிலுக்கு 
இராசேந்திரன் தனது 24 ஆம் ஆண்டில் நிலதானம் கொடுத்தான் 
என்று இராசேந்திரனின் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . இத் 
தானம் ஜடாவர்மன் சுந்தர சோழ பாண்டியனின் 15 ஆம் ஆண்டி 
லிருந்து அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டுள்ளது . சோழப் 
பிரதி நிதியின் 15 ஆம் ஆண்டும் , சோழ மன்னனின் 24 ஆம் 
ஆண்டும் ஒன்றே என்று கருதுவோமாயின் ஜடாவர்மன் சுந்தர 
சோழ பாண்டியன் இராசேந்திரனின் ஆறு அல்லது ஏழாம் 
ஆண்டில் பாண்டிய நாட்டின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டிருக்க 
வேண்டும் . திருவாலங்காட்டுப் பட்டயங்களும் இம் மன்னனின் 
தமிழ் மெய்க்கீர்த்தியும் இதையே கூறுகின்றன . இதுவன்றி 
மன்னார்கோயில் கல்வெட்டு வேறு சில விதங்களிலும் முக்கிய 
மானதாகும் . சோழப் பிரதிநிதிகளும் , சோழ மன்னருக்குரிய 
பெருமையுடன் தம் கட்டளைகளைத்தம் ஆட்சி ஆண்டுகளிலேயே 
வெளியிடும் உரிமையைப் பெற்றிருந்தனர் என்று இக் கல்வெட்டு 
கூறுகின்றது . சோழ நாட்டின் தலை நகருக்கும் சோழப் பிரதிநிதி 
களின் தலைநகரங்களுக்குமிடையே நெருங்கிய தொடர்பு நிலவியது . 
இந்தத் தானம் அளித்த போது இராசேந்திரன் காஞ்சிபுரத்தி 
லுள்ள தன் மாளிகையில் தங்கி இருந்தான் . முடிவாக , சேர 
மன்னன் பாண்டிய நாட்டில் சோழ மன்னன் பெயரால் ஒரு 


15 


T. A. S. Vol VI No. 4 


முதலாம் இராசேந்திர சோழன் 


223 


கோயிலை எடுப்பித்தான் என்பதிலிருந்தே சோழ பாண்டியப் 
பிரதிநிதி சேர நாட்டின் மீது அதிகாரம் செலுத்தினான் என்பது 
தெளிவாகிறது . ஜெயவர்மன் சுந்தர சோழ பாண்டியனின் 
கல்வெட்டுகளிலிருந்து இவன் சோழப் பிரதிநிதியாக சுமார் 23 
ஆண்டுகள் , அதாவது கி.பி. 1040வரை பணி புரிந்தான் என்று 
தெரிகிறது . இக் கல்வெட்டுகளில் ஒன்று இராசேந்திரனின் ‘ திரு 
மன்னி வளர என்று தொடங்கும் மெய்க்கீர்த்தியுடன் தொடங்கு 


கின்றது . 


அடுத்து அவனது மெய்க் கீர்த்தி , 


‘ பயங்கொடு பழிமிக முயங்கியில் முதுகிட் 
டொளித்த சயசிங்க னனப்பரும் புகழொடு 
பீடிய விரட்ட , பாடி யேழரை 
யிலக்கமு நவ நிதிக் குலப்பெரு மலைகளும் 


எனக்கூறிச் செல்கின்றது . அதாவது இராசேந்திரன் முயங்கி 
என்னுமிடத்தே மேலைச் சளுக்கிய மன்னனாகிய சயசிங்கனோடு 
பொருது புறங்கண்டு இரட்டபாடி ஏழரை யிலக்கத்தைத் 
தன்னடிப் படுத்திப் பெரும் பொருட்குவியலுடன் தன் நாடு 
திரும்பினன் என்பதேயாம் . இவற்றுள் இரட்டபாடி ஏழரையிலக் 
கத்தைக் கைக்கொண்டதென்பது மிகைஎனவும் பிறயாவும் நிகழ்ந் 
தனவேயாம் எனவும் வரலாற்றறிஞர் பலரும் கருதுகின்றனர் . 


இங்குக் குறிப்பிடப்படும் முயங்கி என்பது முசங்கி எனவும் 
சில கல்வெட்டுகளிற் குறிப்பிடப் பட்டுள்ளது . 19 கல்வெட்டிலாகா 
அறிஞர்கள் , அவ்வூர் பல்லாரி மாவட்டம் ஹார்பனஹள்ளி தாலு 
காவிலுள்ள உச்சங்கிதுருக்கமே யாமெனக் கொள்வர் . 20 நைசாம் 
இராச்சியத்திலுள்ள 

மங்கி என்ற 

ஊரே முயங்கியாயிருத்தல் 
வேண்டும் எனக் கருதுகின்றனர் . 21 எது எவ்வாறாயினும் அவ்வூர் 
மேலைச்சளுக்கியருக்குரிய ஒரு நகரமென்பது உறுதி . 


கி.பி. 1024 ல் மேலைச்சளுக்கிய மன்னனாகிய சயசிங்கன் இடை 
துறை நாட்டிலிருந்த மாடது ஜூரு என்ற ஊரை ஓர் அந்தணனுக்கு 
இறையிலியாகக் கொடுத்தான் என்பது மிராஜ் செப்பேடுகளால் 
அறியப்படுகின்றது . எனவே , அந்நாடு அக்காலத்தே சயசிங்கன் 
ஆட்சிக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும் என்று தெளிவாகின்றது . 


19 


30 


S.I. I.Vol . II No. 17 

S. I. I. Vol . II p . 95 
21 Sir Austosh Mukherjee Commemoration Vol . III p. 545 


224 


சோழர் வரலாறு 


ஆதலின் துங்கபத்திரை ஆற்றிற்கு வடக்கிலிருந்த இரட்டபாடி 
இராச்சியத்தின் பகுதிகளைச் சயசிங்கன் மீண்டும் கைப்பற்றிக் 
கொண்டான் எனக்கருத வேண்டியுள்ளது . எனினும் துங்க 
பத்திரையாற்றிற்குத் தெற்கிலுள்ள இரட்டபாடி இராச்சியத்தின் 
பகுதிகள் இராசேந்திர சோழன் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த 
தென்பதும் உறுதியாகின்றது . 


கி.பி. 1016 ல் மேலைச்சளுக்கிய மன்னனான ஐந்தாம் விக்கிர 
மாதித்தனின் தம்பியான சயசிங்கன் என்பான் முடிசூடி அரசனா 
னான் . அப்போது இவன் தன் தந்தையும் , தமையனும் சோழ 
ரிடம் இழந்த மேலைச்சளுக்கிய இராச்சியப்பகுதிகளை மீண்டும் 
கைப்பற்றுவதற்கு முயன்று ஓரளவு வெற்றியும் பெற்றான் . கி.பி. 
1019 ல் பளகாம்வே ( Balagamve ) என்ற ஊரில் கிடைத்துள்ள கல் 
வெட்டொன்று சயசிங்கன் சோழரை வென்ற செய்தியைத் குறிக் 
கின்றது . 22 மேலும் பல்லாரி மாவட்டத்திலும் மைசூர் இராச்சியத் 
தின் வடமேற்குப் பகுதிகளிலும் இவன் கல்வெட்டுகள் காணப் 
படுவதும் இவனது வெற்றியை உறுதி செய்கின்றன . எனவே , 
சோழர் ஆட்சிக்கு உட்பட்டனவாய் சோழ ராச்சியத்தின் எல்லைப் 
புறத்திலிருந்த சில பகுதிகளை 

மீண்டும் கைப்பற்றிக் 
கொண்டான் என்பது தெளிவாகிறது . அதனால் தான் இராசேந்திர 
சோழன் சயசிங்கனுடன் முயங்கியில் போர்புரிய நேர்ந்தது . 


அவன் 


இப்போரைப் பற்றிப் பத்துச் செய்யுள்களில் விவரிக்கும் திரு 
வாலங்காட்டுச் செப்பேடுகள் , இராசேந்திரசோழன் பெரும் படை 
புடன் தான் தங்கியிருந்த காஞ்சி மாநகரிலிருந்து புறப்பட்டுச் 
சென்று இரட்டபாடியை அடைந்து அந்நாட்டு அரசனாகிய சய 
சிங்கனைப் போரில் வென்று ஓடி ஒளிந்து கொள்ளுமாறு செய்த 
பின்னர் , மிகுதியான மணித்திரளையும் பொற்குவியல்களையும் 
கைப்பற்றிக் கொண்டு தன் நாடு திரும்பினான் எனக் கூறுகின்றன . 
ஆயின் , இராசேத்திர சோழனின் 8 ஆம் ஆண்டுக் கல்வெட் 
டொன்று அவன் முயங்கிப்போரில் சயசிங்கனை வென்று இரட்ட 
பாடி ஏழரை இலக்கத்தைக் கைக்கொண்டான் 

எனக் கூறு 
கின்றது . 23 அதே ஆண்டுக்கல்வெட்டுகள் சிலவற்றில் இச் 
செய்தி குறிக்கப்படாததால் அப்போர் அந்த ஆண்டின் ( கி.பி. 
1020 ) பிற்பகுதியில் நிகழ்ந்திருக்க வேண்டுமென்பது உறுதியா 


கிறது . 


22 


Plcet Dynasties of Kanarese Districts p . 436 
2 : 624 of 1920 . 


முதலாம் இரசேந்திர சோழன் 


225 


இதன் பின்னர் வடநாட்டுப் படையெழுச்சி நடந்ததாக 
அவன்றன் மெய்க்கீர்த்தி கூறுகின்றது . அந்த வடநாட்டுப் 
படையெழுச்சி கங்கை நீரைக் கொணர்ந்து புதிதாக எடுப்பித்த 
தலை நகராகிய கங்கை கொண்ட சோழபுரத்தைத் தூய்மையாக்கி 
மக்களைக் குடியேறச் செய்ய வேண்டுமென்பதுவே இராசேந்திர 
சோழனின் எண்ணம் எனவும் அப்படிச் சென்று வருங்கால் வழி 
யிலுள்ள மன்னருக்குத் தன் வலியைப் புலப்படுத்தி வெற்றி 
கொண்டு , தடுப்பார் யாருமின்றிக் கங்கை நீரைக் கொண்டு 
வருதலே சிறந்தது என்ற எண்ணத்தாலேயே இராசேந்திரன் இப் 
படையெழுச்சியை நடத்தினான் என்பதும் பொதுவாகக் கொள்ளப் 
படும் பொருத்தமான கருத்தாகும் , இப்படையெழுச்சியின் முக்கி 
யத்துவத்தை உணராத திரு . வெங்கையா அவர்கள் இது கங்கை 
நீரைக் கொணர்தற்காகச் செய்ததொரு தலயாத்திரையே அன்றி 
வேறன்று வென்பர் .24 இக்கருத்தும் ஒருவாறு ஒப்புக்கொள்ளக் 
கூடியதேயாகும் , இருப்பினும் அக் கொள்கையை மறுத்து 
உண்மையிலேயே இஃதொரு படையெழுச்சியும் போர் நிகழ்ச்சி 
யும் , வெற்றிச் சின்னமுமேயாமென்பர் வரலாற்று பேரறிஞர் 
திரு . நீலகண்ட சாஸ்திரியார் .25 மேலும் , 

மேலும் , சாஸ்திரியார் இப் 
படையெழுச்சிக்கான முதற் காரணமாகச் சோழ சாளுக்கியப் 
போர்ப்பகுதியைக் குறிப்பதுடன் அதற்கான மூலங்களும் நிகழ்ச்சி 
களும் இராசேந்திரனின் மெய்க் கீர்த்தியிலோ கல்வெட்டுகளிலோ 
குறிக்கப்படவில்லை எனவும் கூறுவர் . ஆகையால் அங்குப் படை 
யெடுத்தது வடநாட்டைக் கைக் கொள்ள எடுத்த முயற்சியாகும் 
என்ற கருத்தே ஒப்புக் கொள்ளக் கூடியது . 


சோழர்க்கும் , மேலைச் சளுக்கிய மன்னனாகிய சயசிங்க 
னுக்கும் நடந்த போர் பற்றி முன்னர்க் கண்டோம் . 
போருக்கு அமைந்த போர்க்களங்கள் இரண்டாயின . ஒன்று , 
மானிய கேடத்தையும் கல்யாணபுரத்தையும் தாக்குதலைக் குறிக் 
கொண்ட மேற்குப் போர்க்களம் ; இரண்டு வேங்கியைத் தாக்கு 
வதைக் கருத்தாகக் கொண்ட கிழக்குப் போர்க்களம் . இவற்றுள் 
மேற்குப் போர்க்களப்போர் 

ஒருவாறாக முடிவடைந்தமையை 
முன்னர்க் கண்டோம் . இனிக் கீழைப் போர்க்களமாகிய வேங்கி 
யின் நிகழ்ச்சிகளைக் காணுவோம் . 


வேங்கியை அரசாண்ட சந்திவர்மன் இறந்த பிறகு அவன் 
தம்பியும் இராசராசனின் மருமகனும் இராசேந்திரனின் தங்கை 
குந்தவையின் கணவனுமாகிய விமலாதித்தன் பட்டமெய்தினான் . 
24 A.S. I. Annual Report for 1911-1912 p.p. 173-174 

Colas p. 209 ( Second Edition 1955 ) 


25 ) 


சோ. வ .-- 15. 


226 


சோழர் வரலாறு 


2 & 


அவனுக்குப் பின்னர் கி.பி. 1019 - ல் அவன் மகனான இராசராச 
நரேந்திரன் பட்டமெய்தினான் . ஆனால் , மேலைச் சளுக்கிய 
மன்னனான சயசிங்கன் தன் மாற்றாந்தாய் மகனான ஏழாம் விஷ்ணு 
வர்த்த விசயாதித்தனை அரசனாக்க முயன்று பெரும் கலகம் 
விளைவித்தான் . இதனால் இராசராச நரேந்திரன் தன் முடி 
சூட்டு விழாவை நடத்த இயலாமல் போயிற்று . அதனால் அவன் 
தன் தாய் மாமனான இராசேந்திர சோழனின் உதவியை 
நாடினான் . 

அனந்தப்பூர் மாவட்டத்திலுள்ள கோட்டசீவரம் 
என்னுமிடத்தில் கிடைத்துள்ள தமிழ் , கன்னடக் கல்வெட்டுகள் 
இவைபற்றிக் குறிப்பிடுகின்றன . இக் கல்வெட்டுகளுள் ஒன்று 
இராசேந்திரசோழனின் பத்தாம் ஆட்சிக்குரியதாகும் . அரையன் 
இராசராசன் என்னும் விக்கிரம சோழிய வரையன் என்ற சோழர் 
தளபதி ஒருவன் சாளுக்கியரொடும் , வேங்கியிலும் அடைந்த போர் 
வெற்றிகளுக்காக நால்மடி பீமன் , சோழனசக்கரன் சாமந்தா 
பரணன் , வீர பூஷணன் , எதிர்த்தவர் காலன் , சயசிங்க குல 
காலன் போன்ற பல விருதுகளைப் பெற்ற தலைவனைப் பற்றி 
அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது . மேலும் இவன் கலிங்கரொடும் 
ஒட்டரொடும் , தெலுங்கரொடும் போர் புரிந்ததாகவும் அவை 
தெரிவிக்கின்றன . இத்தகைய சிறந்த சோழத் தளபதியின் 
வருகையைக் கேட்டதுமே வேங்கி மன்னன் ஓடி விட்டான் 
என்று தேதி குறிக்கப்படாத கல்வெட்டொன்று கூறுகிறது . - 7 
அவ்வாறு ஓடிய அரசன் ஏழாம் விஷ்ணுவர்த்தன விசயாதித்தனா 
கவே இருத்தல் கூடுமெனவும் ஏறத்தாழ மஸ்கியில் போர் நடந்த 
அதே காலம் எனவும் தெரிகிறது . அவ்வாறு ஓடிய கலிங்க 
அரசனும் , 

ஒட்ட அரசனும் , 

விசயாதித்தனும் இரண்டாம் 
சயசிங்கனோடு சேர்ந்து கொண்டதால் இத் தானைத் தலைவன் , 
அவர்கள் எல்லாரோடும் போர் செய்து வெற்றி பெற வேண்டி 
யிருந்தது . 

அவர்களைத் தண்டித்தற்கென எடுத்த 
யெழுச்சியே , கங்கை வரை சென்று , கங்கை நீரைக் கொணர்ந்து 
இராசேந்திரன் அமைத்த புதிய தலை நகரைப் புனிதமாக்க 
எண்ணிய வடநாட்டுப் படையெழுச்சியாயமைந்தது . வீர 
ராசேந்திரனது சாராளா செப்பேடுகளிலுள்ள செய்யுள் இவற்றை 
விளக்கமாகக் கூறுகிறது . இது காறுங் கூறியன யாவும் 
இராசேந்திர சோழனின் வடநாட்டுப் படையெழுச்சியின் முதற் 


படை 


29 


28 


27 


Ins . 23 of 1917 The others are 24 , 30 
& 31 of the same collection 
Ins . 751 of 1917 
K. A. N. Sastri : The Colas p.p. 205 & 206 ( Edition 1955 ) 
E. I.XXVp, 216 { V.71 ) 


முதலாம் இராசேந்திர சோழன் 


227 


பகுதியாம் என்று சாஸ்திரியார் கூறுவது பொருத்தமன்று . வேங்கிப் 
போர் நிகழாவிட்டாலும் இராசேந்திரனின் வட நாட்டுப் படை 
யெடுப்பு நிகழ்ந்திருக்கலாம் . 


இராசேந்திர சோழனது வடநாட்டுப் படையெழுச்சிக்குக் 
காரணம் கங்கை நீரைக் கொணர்ந்து தன் புதிய தலைநகரைத் 
தூய்மையாக்குதற்கேயாம் என்பது திருவாலங்காட்டுச் செப்பேடுக 
ளால் தெரியவருகிறது . இவன் றன் பதினோராம் 

ஆட்சி 
யாண்டுக் கல்வெட்டொன்று சோழப்படைகள் வடநாட்டில் புரிந்த 
வீரச் செயல்களையெல்லாம் விளக்குகின்றது . இவை யாவும் கி.பி. 
1023 ஆம் ஆண்டிற்கு முன்னர் நடைபெற்றிருத்தல் வேண்டும் 
என்பதும் இவையாவும் நடந்து முடிவதற்கு ஏறக்குறைய இரண்டு 
ஆண்டுகளாவது ஆகியிருக்கவேண்டும் என்பதும் அறிஞர் கருத் 


தாகும் .81 


இராசேந்திரசோழனது வடநாட்டுப் படையெழுச்சி வேங்கி 
நாட்டிற்கு வடக்கிலிருந்து தொடங்கியது எனலாம் . அப்படை 
யெழுச்சியின் முதலிற் கொள்ளப்பட்டது . சச்கரக் கோட்டமே 
யாம் . இது விசாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வடமேற்கே 
மத்திய மாநிலத்தில் உள்ள வத்சராச்சியத்தில் , இந்திராவதி 
ஆற்றின் தென்கரையில் உள்ளது . இங்கிருந்து எட்டுமைல் 
தூரத்தேயுள்ளது . அவ்விராச்சியத்தின் தலை நகரமாகிய இராச 
புரம் , இக்காலத்தில் அச்சக்கரக்கோட்டம் , சித்திரக்கோட்டா 
என வழங்கப்படுகின்றது. 82 கி.பி. 11 ஆம் நூற்றாண்டு , 
12 ஆம் நூற்றாண்டுகளில் அங்கிருந்து அரசாண்டோர் தம்மை 
நாகர் மரபினர் எனவும் , போகவதிபுரத் தலைவர் எனவும் கூறிக் 
கொண்டனர் . அதனால் அந்நாடும் மாசுணிதேசம் என்று வழங் 
கப்பட்டது , சக்கரக்கோட்ட மண்டலம் எனவும் அது வழங்கப் 
பட்டது . சோழப்படையால் கைப்பற்றப்பட்ட மதுரை மண்டலம் , 
நாமனைக்கோணம் , பஞ்சப்பள்ளி ஆகியனவும் அவ்வத்ச ராச்சியத் 
திலேயே இருந்திருத்தல் வேண்டும் எனத் தெரிகின்றது . 


88 


அதன்பின்னர் ஆதி நகரில் இருந்த இந்திராதன் என்பானை 
வென்று ஒட்டரதேயமும் கோசல நாடும் கைப்பற்றப்பட்டன . 
இராசேந்திரன் கல்வெட்டுகள் சிலவற்றில் பூர்வதேசமுங் 
கங்கையுங் கடாரமுங்கொண்ட கோப்பர கேசரி வர்மன் என்று 


80 


S. I. I. Vol . III No. 205 Verse 109 
81 476 of 1911 

Ep . Ind . Vol . IX_p.p . 178, 179 
Ep. Ind. Vol. IX p. 283 


32 


83 


228 


சோழர் வரலாறு 


கூறப்படுகிறான் . இதில் குறிக்கப்பெறும் பூர்வதேசம் என்பது 
மத்திய மாகாணத்திலுள்ள சட்டிஸ்கார் ( Chatisgar ) என்ற பகுதி 
யாகும் . அது பூர்வ ராஷ்டிரம் என்றும் முற்காலத்தில் வழங்கப் 
பட்டதாம் . அப்பூர்வதேசம் தென் கோசலத்தைச் சார்ந்ததே 
என்று கருதப்படுகிறது . அக்கோசலம் மகா கோசலம் என வழங் 
கப்படும் தென் கோசலமாகும் . தாரா நகரத்திலிருந்த போச 
ராசனுக்கு இந்திரரதன் என்னும் பகை மன்னன் இருந்ததாக 
உதயபுரம் கல்வெட்டால் தெரியவருகிறது . அவ்விந்திரரதனே 
ஆதி நகரில் தோற்று ஒட்டரத்தேசத்தையும் தென் கோசலத்தை 
யும் இழந்தவனாக இருக்கலாம் என்னும் டாக்டர் கீல்ஹார்ன் 
கருத்து ஏற்புடையதாகவே தெரிகிறது .35 


அதன்பின்னர் தன் மபாலனுடைய தண்டபுத்தியும் இரண 
சூரனது தக்கண லாடமும் , கோவிந்த சந்தனுக்குரிய வங்காள 
தேசமும் , மகிபாலனது உத்தரலாடமும் வென்று கொள்ளப் 
பட்டன . இவற்றின் பின்னர் சோழர்படை கங்கைக் கரையை 
அடைந்ததாக மெய்க் கீர்த்தி கூறுகிறது . அவற்றுள் தண்டபுத்தி 
என்பது வங்காளத்திலுள்ள மிதுனபுரி மாவட்டத்தின் தெற்கு , 
தென் மேற்குப்பகுதிகள் அடங்கிய நாடாகும். ஆகவே , அது 
சொர்ணரேகை ஆற்றின் இருமருங்கிலும் இருந்ததெனலாம் . அது 
ஓட்டரதேயத்திற்கும் வங்காளத்திற்கும் இடையில் அமைந்த 
நாடெனக் கருதலாம் . 7 வங்காளத்திலுள்ள பர்த்துவான் என்ற 
பகுதி முற்காலத்தில் வர்த்தமான புத்தி என வழங்கியதென்றும் , 
அதிலிருந்த ஓர் உள் நாட்டுப் பகுதிக்குத் தண்டபுத்தி என்னும் 
பெயர் வழங்கியதென்றும் தெரிகின்றன . 


38 


பீகார் , வங்காள மா நிலங்களில் கங்கையாற்றின் தென்கரை 
யில் தக்கணலாடம் , உத்தரலாடம் ஆகிய பகுதிகள் அமைந்தி 
ருந்தன . தண்டபுத்தி மண்டலத்திற்கு வடக்கே தக்கணலாடமும் , 
அம்மண்டலத்திற்கு வடக்கிலும் கிழக்கிலும் உத்தரலாடமும் , 
இருந்தன வெனத் தெரியவருகிறது . கீழ்வங்காளமே வங்கதேச 
மெனக் குறிக்கப்பட்டுள்ளது . பழங்காலத்தில் வங்காளதேசத் 
தின் ஒரு பகுதி லாடம் ( ரதம் ) என்றழைக்கப்பட்டதாகத் தெரி 
கிறது . இதன் வடஎல்லை கங்கைப்பேராறு ஆகும் . ஆற்றின் மறு 


35 


36 


வடமொழிப் புலவர்களை ஆதரித்த போஜராஜனே யாவான் (Bhoja Raji ) 
Ep . Ind. Vol. VII p. 120 
Ep . Ind . Vol . XXII p . p. 153 , 154 
palas of Bengalp. 71 
Ep . Ind . Vol . XXII No. 25 


229 


முதலாம் இராசேந்திர சோழன் 


பக்கத்திலுள்ள பகுதி மிதிலை எனவும் வரேந்திரா எனவும் வழங்கி 

. 


தன்மபாலனும் , இரணசூரனும் , கோவிந்த சந்தனும் உத்தர் 
லாடத்தை ஆண்ட பேரரசனாகிய மகிபாலனுக்கு உட்பட்ட 
குறு நில 

மன்னராயிருக்கலாமெனத் தெரிகிறது . இவர்களுள் 
மகிபாலனைத் தவிர ஏனையோரைப் பற்றிய செய்திகள் எவையும் 
கிடைத்தில . 


இப்போர் நிகழ்ச்சிகளை வரிசைப்படக் கூறுவதில் இராசேந் 
திரனின் 

மெய்க்கீர்த்திக்கும் திருவாலங்காட்டுச் செப்பேடு 
களுக்கும் வேறுபாடு காணக்கிடக்கின்றது . போர் நிகழ்ச்சிகள் 
முடிந்தவுடன் வரையப்படுவது மெய்க்கீர்த்தி ; சில ஆண்டுகளுக் 
குப்பின்னர் எழுதப்பட்ட திருவாலங்காட்டுச் செப்பேடுகள் . 
ஆதலின் மெய்க்கீர்த்தியிற் காணப்படும் முறையே ஏற்புடைத் 
தாகும் . திருவாலங்காட்டுச் செப்பேட்டின்படியே நிகழ்ச்சிகளைக் 
கொள்வதானால் மகிபாலனை வென்றது , கங்கை நீரை எடுத்துக் 
கொண்டு மீண்டு வரும்போது நிகழ்ந்ததாகக் கொள்ள வேண்டும் . 
இது எவ்வகையிலும் பொருந்துவதன்று . மேலும் சோழர் படைத் 
தலைவன் , கங்கைப் பேராற்றில் யானைகளை வரிசை பெற நிறுத்திப் 
பாலம் அமைத்து படைகள் அவ் வாற்றை எளிதாகக் கடந்து 
செல்லச் செய்தான் என்ற அரியதொரு செய்தியையும் அச்செப் 
பேடுகள் புலப்படுத்துகின்றன . 

இப்படையெழுச்சியின் பயனாக , வேங்கி முதல் வங்காளம் 
வரை இருந்த அரசர்கள் சோழப் பேரரசின் வலிமையை அறிந்து 
கொண்டதால் அவ்வரசுக்குப் பணிந்தனர் 

என்பதையும் 
உலகறியச் செய்ய முடிந்தது . கங்கை நீரைக் கொணர்ந்ததற்கு 
அடையாளமாக , இராசேந்திரனின் புதிய தலை நகரில் கங்கை நீர் 
கலக்கப் பெற்ற சோழ 

பெற்ற சோழ கங்கப்பேரேரி அமைக்கப்பெற்றது . 
மேலும் தமிழர் நாகரிகம் வங்காளத்திலும் சென்று சேர்ந்தது 
என்பது உறுதியாகின்றது . இதனை சோழப்படையெழுச்சியின் 
போது சென்ற கன்னடநாட்டுத் தலைவன் ஒருவன் வங்காளத்தில் 
தங்கி விட்டதாகவும் , அவன் வழி வந்த சாமந்த சேனன் 
என்பானின் வழி வந்தோனே வங்காளத்தில் ஆட்சிசெய்த சேன 
குலத்தவரின் முதல்வன் எனவும் , திரு R. D. பானர்ஜியின் 
கூற்றே தெளிவுபடுத்துகின்றது . 1 மேலும் மிதிலையை ஆண்ட 
கருநாடரும் அவ்வாறு சென்றவர்களே எனக் கருதப்படுகின்றது . 

R. D. Banerjee ; palas of Bengalp . p.71-3 
Thiruvalangadu Plates Verse 124 
R. D. Banerjee Palas of Bengalpp . 73 & 99 


10 


230 


சோழர் வரலாறு 


இராசேந்திர சோழன் பல சைவர்களைக் கங்கைக் கரையிலிருந்து 
அழைத்து வந்து தன் நாட்டில் குடி அமர்த்தினான் என்பது 
சித்தாந்தசாராவளிக்குத் திரிலோசன சிவாச்சாரியார் 

சிவாச்சாரியார் வகுத் 
துள்ள உரையிலிருந்து தெரிய வருகிறது . அதில் குறிப்பிடப் 
படுவோர் சைவாச்சாரியார் போலும் . 


இராசேந்திர சோழனின் வடநாட்டுப் படையெழுச்சியின் 
போது வென்று கொள்ளப்பட்ட அரசர்களுள் மகிபாலனைத் தவிர 
ஏனையோரைப் பற்றி ஏதும் அறியக்கூடவில்லை . இம் மகிபாலன் 
என்பான் வங்காள மாகாணத்தை கி.பி. 11 ஆம் ஆண்டில் ஆட்சி 
புரிந்த பாலர் மரபினன் எனவும் , வடக்கே காசி வரையிலும் 
அவனது ஆட்சி பரவியிருந்தது எனவும் தெரிகிறது . அக் 
காலத்தே வங்காளம் பல சிறு நாடுகளாகப் பிரிந்திருந்ததுடன் 
ஒவ்வொரு சிற்றரசனால் ஆளப்பட்டும் வந்தது . அச்சிற்றரசர்கள் 
எல்லோருக்கும் பேரரசனாக விளங்கியவனே மகிபாலன் என்பது 
தெளிவாகின்றது . எனவே , சோழர் படைத்தலைவன் சிறு சிறு 
மன்னராயினோரை வென்று இறுதியில் மகிபாலனையும் புறங்கண்டு 
கங்கை நீர்க் குடங்களுடன் தன் நாடு திரும்பினான் . 


வடநாட்டு அரசர் பலரையும் வெற்றி கொண்டு கங்கை நீரும் 
பொருளும் கைக்கொண்டு மீண்ட தன் தானைத் தலைவனை 
இராசேந்திரசோழன் கோதாவரிக் கரையில் கண்டு அவன் 
கொணர்ந்தவற்றை ஏற்றுக் கொண்டு மகிழ்ச்சியுற்று அவனொடும் 
தன் தலை நகர் திரும்பினான் .. கங்கை கொண்ட சோழபுரத் 
திற்குத் தென் கிழக்கிலுள்ள திரைலோக்கிய மாதேவிச் சதுர் 
வேதிமங்கலத்துள்ள கல்வெட்டொன்றில் , இராசேந்திர சோழ 
தேவர் கங்கை கொண்டு எழுந்தருளுகின்ற இடத்துத் திருவடி 
தொழுது என்று வரையப் பெற்றுள்ளதால் இப்பேரரசன் தன் 
தலைநகர் வருங்கால் , வழியிலுள்ள திருப்பதிகளில் தங்கி இறை 
வழிபாடு செய்து நிவந்தம் அளித்தனன் எனத் தெளிவாகின்றது . 
தென்னார்க்காடு மாவட்டம் எண்ணாயிரத்தில் கிடைத்துள்ள கல் 
வெட்டொன்று , உடையார் ஸ்ரீ இராஜேந்திர சோழ தேவர் 
உத்தராபதத்தில் பூபதியரை ஜயித்தருளி யுத்தோத்சவ 
விபவத்தில் கங்காப் பரிக்கிரகம் பண்ணியருளின கங்கை 
கொண்ட சோழனென்னுந் திருநாமத்தால் இத்திரு முற்றத்தில் 
வைத்தருளின உத்தமாக்ரம் கங்கை கொண்ட சோழனில் 
உண்ணும் .......வைஷ்ணவர் எனக் கூறுதலால் , இம்மன்னன் 


The Colas page 210 ( Second Edition 1955 ) 
T. A. S. Vol . III No.34 Verse 71 
S.I.L Vol III No. 205 Verses 118 , 118 & 122 


231 


முதலாம் இராசேந்திர சோழன் 


கங்கையைக் கொண்டு வந்தமையும் , அங்குச் செய்த வீரச் 
செயலும் அறச்செயலும் தெளிவுறுகின்றன . இதனாலே கங்கை 
கொண்ட சோழன் என்னும் சிறப்புப் பெயர் பெற்றமையும் தெரிய 
வருகிறது . 

திருக்குடந்தை நாகேச்சுரர் கோயிலின் இறைவன் திரு 
முன்னர் விநாயகர் படிமம் ஒன்று உள்ளது . அது அமைக்கப் 
பெற்ற கல்லும் , சிற்ப அமைதியும் அது வட நாட்டிலிருந்து 
கொண்டு வரப்பட்டதென்பதைப் புலப்படுத்துகின்றன . 


இனி இராசேந்திர சோழன் அலை கடல் நடுவிற் பலகலஞ் 
செலுத்திக் கடாரங் கொண்ட செய்தியை அவன் றன் ஆட்சியின் 
13 ஆம் ஆண்டில் வரையப் பெற்ற மெய்க்கீர்த்தியா லறியமுடி 
கின்றது . அவனுடைய மெய்கீர்த்தி பின் வருமாறு : 


அலைகடல் நடுவுட் பலகலஞ் செலுத்திச் 
சங்கிராம விசையோத் துங்க வர்ம 
னாகிய கடாரத் தரசனை வாகையும் 
பொருகடல் கும்பக் கரியோடு மகப்படுத் 
துரிமையிற் பிறக்கிய பருநிதிப் பிறக்கமும் 
ஆர்த்தவ னகநகர்ப் போர்த்தொழில் வாசலில் 
விச்சா திரத்தோ ரணமு மொய்த்தொளிர் 
புனைமணிப் புதவமுங் கனமணிக் கதவமும் 
நிறைசீர் விசயமுந் துறைநீர்ப் பண்ணையும் 
வன்மலை யூரெயிற் றொன்மலை யூரும் 
ஆழ்கட லகழ்சூழ் மாயிரு டிங்கமும் 
கலங்கா வல்வினை இலங்கா சோகமும் 
காப்புறு நிறைபுனல் மாப்பப் பாளமும் 
காவலம் புரிசை மேவிலிம் பங்கமும் 
விளைப்பந் தூருடை வளைப்பந் தூரும் 
கலைத்தக் கோர்புகழ் தலைத்தக் கோலமும் 
தீதமர் பல்வினை மாதமா லிங்கமும் 
கலாமுதிர் கடுந்திற லிலாமுரி தேசமும் 
தேனக்க வார்பொழில் மானக்க வாரமும் 
தொடுகடற் காவற் கடுமுரட் கடாரமும் 
மாப்பொரு தண்டாற் கொண்ட கோப்பரகேசரி வன்மரான 
உடையார் ஸ்ரீ ராசேந்திர சோழ தேவர்க்கு யாண்டு 


மேற்கூறிய மெய்க் கீர்த்தியில் விரிவாகப் பேசப்படும் இக் 
கடற்படையெழுச்சி , திருவாலங்காட்டுச் செப்பேடுகளில் மிகச் 


232 


சோழர் வரலாறு 


படை 


சுருக்கமாகவே பேசப்படுகின்றது . ஆதலின் , கடாரப் 
யெடுப்பைப்பற்றி அறிந்து கொள்வதற்கு மெய்க்கீர்த்தியே உதவி 
புரிகின்றது . அப்படை யெழுச்சி கி.பி. 1025 - க்கு முன் நடந்திருக்க 
வேண்டுமெனத் தெரிகின்றது . இராசேந்திரனின் படைகள் 
ஸ்ரீ விசயத்தின் சக்கரவர்த்தியான சுமித்திரனுடனும் மலேயாத் 
தீவிலுள்ள அவனது சிற்றரசர்களுடனும் போர் புரிந்தன . - 5 
படையெடுப்பிற்கான காரணம் அறியக்கூட வில்லை . கடல்கடந்து 
பகைவென்று மீளுதல் மிகமிக அரிய செயலாயிருந்த அக்காலத்தில் 
இப் படையெழுச்சி நிகழ்ந்திருப்பதால் இதற்கு ஒரு முக்கியமான 
காரணம் இருந்தாகவேண்டும் . 

கடல் கடந்து கடாரப் பேரரசன்மேல் படையெடுத்துச் சென்ற 
தற்கான காரணங்களும் அதன் விளைவுகளும் தெளிவுற அறிதற் 
கில்லை . இதுபற்றி அறியத்தக்க அக்காலத்திய மூலக் குறிப்புகளோ , 
பிற சான்றுகளோ கிடைத்தில . ஆதலின் , இது தொடர்பாக 
அமைந்த சூழ் நிலைகளையும் அதன் வழி எண்ணக்கூடிய காரணங் 
களையும் கொண்டே நாம் ஒரு முடிவுசெய்ய வேண்டுவதாயுள்ளது . 
அந்த நாளில் தென் இந்தியாவிற்கும் , மலேயாத்தீவுகளுக்கும் 
சீனத் தேசத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்துவந்தது 
உண்மை . ஸ்ரீ விசய நாட்டைச்சேர்ந்த சைலேந்திர மரபினனான 
மாற விசயோத்துங்கவர்மன் , நாகப்பட்டினத்தில் ஒரு பௌத்தப் 
பள்ளியைக் கட்டியதையும் அதற்கு இராசேந்திரப் பெரும்பள்ளி 
எனத் தன் பெயரை அமைக்க அனுமதி தந்ததுடன் 
மங்கலத்தையும் பள்ளிச்சந்தமாக வழங்கினான் . 

இராசராசன் 
என்பதையும் முன்னரே அறிந்தோம் . இச் செயல் ஏதோ தற் 
செயலாக அல்லது தாற்காலிகமாக நடந்ததென்று கூற முடியாது . 

தென்னிந்தியாவிற்கும் கீழைத்தீவுகளுக்கும் 
வளர்ந்து வந்த நெருங்கிய வாணிகத் தொடர்பினால் ஏற்பட்டதே 
யாம் . தூரக்கிழக்கு நாடான சீனாவிற்கும் மேலை நாடுகளான 
கிரீஸ் ரோம் முதலியவற்றிற்கும் இடையே நடைபெற்ற கடல் 
வாணிபத்தில் அரேபியா , தென்னிந்தியா , கீழைத்தீவுகள் 
ஆகியவை கப்பல்கள் தங்கிச்செல்லும் இடை நிலங்களாய் அமைந் 
திருந்தமையும் நினைவுகூர்தற்குரியதாம் . கி.பி. 10 ஆம் நூற்றாண் 
டில் சீனா தன் கடல் வாணிகத்தைப் பெருக்குவதற்கென ஒரு 
வாணிகக் குழு அமைத்து அரசாங்க ஆணையுடனும் பல சிறந்த பரி 
சில்களுடனும் பிறநாடுகக்கு அனுப்பி வைத்தமை வரலாறறிந்த 
ஒன்றாகும் . ஸ்ரீ விசயம் அரசர்களும் இது போல்வதொரு தூதுக் 
குழுவை அனுப்பியிருந்தனர் . சீனாவிலிருந்த சோங்கு மரபு வழிக் 
குறிப்பொன்று கி.பி. 1015 - ல் சோழப்பேரரசனாகிய இராசராசனிட 
மிருந்தும் பின்னர் கிபி . 1033 - ல் இராசேந்திர சோழனிடமிருந்தும் 
1 K. A. N. 


ஆனை 


இடையே 


pp . 217 . 


முதலாம் இராசேந்திர சோழன் 


233 . 


சீனாவிற்குத் தூதுக்குழுக்கள் வந்நதாகத் தெரிவிக்கின்றன . கி.பி. 
1077 - ல் குலோத்துங்க சோழனால் அனுப்பப்பெற்ற தூதுக்குழு 
வந்ததாகவும் அதே குறிப்பில் கூறப்பட்டுள்ளது . அதனால் 
வுக்கும் சோழநாட்டிற்கும் இடையே அமைந்த வாணிகத் 
தொடர்பு விரிவான வகையிலும் இடையீடின்றியும் இருந்து 
வந்தமை உறுதியாகிறது . 


மேலும் இராசராசனால் நாகப்பட்டினத்திலுள்ள பௌத்தப் 
பள்ளிக்கு ஆனைமங்கலத்தைப் பள்ளிச்சந்தமாகக் கொடுக்கப்பட்டி 
ருந்ததை , இராசேந்திரன் தான் ஆட்சிக்கு வந்ததும் ஆனை 
மங்கலச் செப்பேடுகளைப் புதுப்பித்தமை அவன்றன் ஆட்சியின் 
தொடக்கத்தே ஸ்ரீ விசய நாட்டுடன் நல்லுறவு நிலவியதை உறுதிப் 
படுத்துகிறது . ஆதலின் , இராசேந்திரன் படையெழுச்சிக்கான 
காரணம் என்னவாயிருந்திருக்கலாம் என்பது புலப்படவில்லை . 
எனவே , ஒன்று , சோழர் வாணிபத்திற்கு ஸ்ரீ விசய அரசு இடையூறு 
விளைவித்திருக்க வேண்டும் அல்லது இராசேந்திரன் தன் படை 
வலிமையால் , தன்னாட்டில் புகழ் தேடிக் கொண்டதுபோல் கடல் 
கடந்து தன் படைவலியைக் காட்டிப் பெரும் புகழ் பெற எண்ணி 
யிருத்தல் வேண்டும் . எவ்வாறாயினும் இப் படையெழுச்சியின் 
விளைவாக ஸ்ரீ விசய அரசன் , இராசேந்திரன் தலைமையை ஏற்றுக் 
கொண்டதாகத் தெரிவதைத்தவிர நிரந்தரமான வேறு பயன் ஏதும் 
விளைந்ததாகத் தெரிய வில்லை . இராசேந்திரனுக்குப் பின்னர் ஒரு 
காலத்தே அரசனான முதலாம் வீரராசேந்திர சோழன் , கடாரத்தை 
வென்று அது பற்றித் தன்னிடம் உதவியை நாடிய அரசனுக்குக் 
கொடுத்தான் என்பதைத் தவிர ( கி.பி. 1068 ) அந்நாடு சோழப் 
பேரரசின் பகுதியாக எக்காலத்தும் இருந்ததில்லை என்பது தெளி 
வாகிறது . எனினும் , சோழப் பேரரசு குறிப்பிட்ட காலங்களில் ஸ்ரீ 
விசய அரசிடமிருந்து திறைப் பொருள் பெற்று வந்ததென்பது 
உறு தியாகிறது . சுமத்ராவில் கிடைத்த கி.பி. 1088 - ல் வரையப் 
பெற்ற கல்வெட்டுப் பகுதியால் அத்தீவுகளில் தமிழ் வாணிகர் 
வாழ்ந்து வாணிபம் செய்து வந்தனர் என்பதும் உறுதியாகிறது .. 


இனி காம்போஜராசன் தன் பகைவர்களை வெற்றி கொள்வ 
தற்காகப் பல போர்களிலும் பகை அரசர்களை வெற்றிக்கொண்ட 
சோழப்படையை அனுப்பி உதவுமாறு இராசேந்திர சோழனைக் 
கேட்டுக் கொண்டதாக அவன்றன் கரந்தைச் செப்பேட்டின் 
48 ஆம் செய்யுள் கூறுகிறது . அந்தக் காலத்தில் சோழப் 
பேரரசுக்கு இருந்த வெளிநாட்டுத் தொடர்பை இது தெளிவுப் 
படுத்துகிறது . காப்போஜம் என்பது இந்தோ சீனாவிலுள்ள 
அங்கோர் நாடு என்பதும் வரலாற்றுப் புகழ் மிக்க முதலாம் சூரிய 


234 


சோழர் வரலாறு 


வர்மன் ( கி.பி. 1002-1050 ) என்னும் அரசன் அதனை ஆண்டான் 
என்பதும் தெரியவருகின்றன . முதற் குலோத்துங்கன் ஆட்சிக் 
காலத்தே இவ் விருநாடுகளுக்குமிடையே இருந்த நல்லுறவு 
அதற்கும் முன்னரே இருந்து வந்ததென்பதை இச்செப்பேடுகள் 
புலப்படுத்துகின்றன , 


கிறது .16 


இராசேந்திர சோழனின் மெய்க்கீர்த்தியின் இறுதிப் பகுதி 
இவன் றன் கடாரப்படையெடுப்பு நிகழ்ச்சியை நிரல்பட விரித்துக் 
கூறுகிறது . அப்படையெடுப்பில் ஸ்ரீ விசயம் , பண்ணை , மலையூர் 
மாயிருடிங்கம் , இலங்காசோகம் , பப்பாளம் , இலிம்பங்கம் , 
வளைப்பந்தூர் , தக்கோலம் , தமாலிங்கம் இலாமுரி தேசம் நக்க 
வாரம் , கடாரம் ஆகிய இடங்களைக் கைப் பற்றினான் என்பது 
இராசேந்திரனின் மெய்க்கீர்த்தியால் அறியப்படுகின்றது . 
இவற்றுள் கடாரம் என்பது , பரக்குமோதக் கடாரம் எனவும் 
‘ குளிறு தெண்டிரைக் குரைகடாரம் எனவும் கலிங்கத்துப் பரணி 
கூறுவதால் அது ஒரு கடற்கரைப் பட்டினம் என்பது தெளிவா 

இது செப்பேடுகளின் வடமொழிப்பகுதியில் கடாகம் 
எனக் குறிக்கப்படுகிறது .47 சங்க இலக்கியமாகிய பத்துப் 
பாட்டுள் ஒன்றாகிய பட்டினப்பாலைக்கு உரை வகுத்த உச்சி மேற் 
புலவர் கொள் நச்சினார்க்கினியார் அதில் வரும் காழகம் 

என்பது 
கடாரமே எனக் கூறுவது கருதுதற்குரியதாம் . 48 எனவே , சங்க 
காலச் சோழர் காலத்திலேயே தமிழகம் கடாரத்துடன் வணிகத் 
தொடர்பு கொண்டிருந்தது என்பது தெளிவாகிறது . அத்துணைச் 
சிறப்பு வாய்ந்த கடாரம் இக்காலத்தே கெடா என்ற பெயருடன் 
மலேயாத் தீவின் தென்பகுதியில் மேல் கரை நகரமாய் அமைந் 
துள்ளது . 9 இராசேந்திரசோழனின் படைகள் 

சூளாமணி 
வர்மனுக்குப் பேரனும் மாராவிசயோத்துங்க வர்மனுக்குப் புதல் 
வனும் கடாரத்தரசனுமாகிய சங்கிராம விசயோத்துங்க வர்மனைப் 
பொருது வென்று அவனுக்குரிய வித்தியாதரத் தோரணத்தையும் , 
பட்டத்து யானையையும் பெரும் பொருளையும் 

பொருளையும் கைப் பற்றிக் 
கொணர்ந்தன . 


சுமத்ரா என்று வழங்கும் சொர்ணத்தீவத்திலுள்ள பாலம் 
பாங்க் என்னும் இராச்சியமே அக்காலத்திய ஸ்ரீவிசயமாகும் . 0 

நெடுங்காலமாகத் தமிழகத்துடன் வாணிகத் தொடர் 


கலிங்கத்துப் பரணி - தாழிசை 135 , 139 
Ep: Ind Vol.XXII No. 34 

பட்டினப்பாலை வரி 191 
49 Ep . Ind Vol . XXII Page 282 

K. A. N. Sastri : The colas p , 215 


முதலாம் இராசேந்திர சோழன் 


235 


புடையதும் கி.பி. 8 முதல் 16 ஆம் நூற்றாண்டு வரை சிறந்து 
விளங்கியதுமாகும் . சீனத்தோடு அது நெருங்கிய தொடர்பு 
கொண்டிருந்ததால் அதன் முழு வரலாற்றினையும் சீன நூல்களில் 
காணலாம் . 


இக் காலத்தே சுமத்ராத்தீவின் கீழ்க் கரையிலுள்ள ஊராகிய 
பனி , பனை என்பதுவே அக்காலத்திய பண்ணை என்பதாகும் . 


மலையூர் என்பது சுமத்ராவின் கீழ்க்கரையில் இருந்ததெனவும் 
சுமத்ராவின் மேல் கரையிலிருந்ததெனவும் மலேயாத் தீவின் 
தென் பகுதியிலிருந்தது எனவும் கூறி ஆராய்ச்சியாளர் தம்முள் 
மாறுபடுதலின் இதைப்பற்றி நாம் உறுதியாகக் கூறுதற்கில்லை . 
எனினும் அந்நாட்டில் தான் மலாயூ என்னும் ஆறு ஓடியிருக்க 
வேண்டும் எனவும் 

எனவும் அது பாலம் பாங்க் இராச்சியத்திற்கு 
அண்மையில் இருந்திருத்தல் வேண்டும் எனவும் ஆராய்ச்சியாளர் 
கருதுகின்றனர் . அது ஜம்பி என்னும் நாடாகும் என்று ஆராய்ச்சி 
யாளர் முடிவு 

செய்துள்ளார்.1 ஆனால் , சுமத்ராவின் 
கிழக்குக் கரை ஓரத்திலா , மேற்குக் கரையோரத்திலா என்பதைத் 
திட்டப்படுத்திச் சொல்லவில்லை . 


ஆழ் கடலை அகழாகக் கொண்ட மாயிருடிங்கம் என்பது 
சௌ - சூ - குவா கூறிய ஸ்ரீவிசயச் சிற்றரசுகளுள் ஒன்றான ஜி - லோ 
டிங் என்பதும் கி - ய - லோ - ஹி என்பதும் தன் - மா - லிங்கம் என் 
பதைப்போன்றனவே எனக் கூறியுள்ளார் . ஆயின் , கோட்ஸ் 
( Coedes ) என்பார் கியா - லோ - ஹி என்பது ஜையா என்னும் பகுதியி 
லுள்ள இராஹி என்னும் அதே இடம் எனவும் அதனால் ஸ்ரீ விசயப் 
பேரரசின் வடபகுதிச் சிற்றரசுகளுள் ஒன்றான ஜி - லோ - டிங்க் 
( இ - ரு - டிங்கம் ) என்பது மலேயாத் தீபகற்பத்தின் நடுப்பகுதியான 
ஜையாவில் அமைந்திருக்க வேண்டுமெனவும் கூறுவர் . 


இலங்காசோகம் 

என்பது 

மலேயாவில் உள்ள கெடா 
என்னும் ஊருக்குத் தெற்கே இருந்ததெனத் தெரிகிறது . விங்க 
யா - சௌ - கியா என்பது சீனர்கள் அதற்கு இட்ட பெயராகும் . 


மெய்க்கீர்த்தியில் பப்பாளம் என்ற ஊரை வெங்கையா 
மாபப்பாலம் என்று குறிப்பிடுகிறார் . மகாவம்சம் பப்பாளமா 
எனக் கூறுகிறது . பப்பளம் என ஓர் ஊர் இருந்ததாக ஒட்டக் 
கூத்தர் இயற்றிய குலோத்துங்கன் பிள்ளைத் தமிழில் வரும் , 


K. A. N. Sastri : The Colas 215 
64 1bid 215 & 216 


236 


சோழர் வரலாறு 


‘ மாளுவம் , சோனகம் , பப்பளம் என்ற தொடரால் தெரிய வரு 
. 

பப்பாளம் என்னும் பெயரே பப்பளம் என ஒட்டக் 
கூத்தராற் குறிக்கப் பெற்றுள்ளது . கி.பி. 1165 - ல் சிங்கள மன்ன 
னாகிய முதற் பராக்கிரம பாகுவின் கட்டளைப்படி படையெடுத்துச் 
சென்ற ஆதிச்சன் என்னும் படைத் தலைவன் முதலில் பப்பாளத் 
தில்தான் இறங்கினான் என மகாவம்சம் கூறுகிறது . ஆதலின் , 
அப் பப்பாளம் கிரா என்னும் பூசந்திக்கு அருகிலேயே இருந் 
திருக்கவேண்டும் என்பது 

ஆராய்ச்சியாளர் கருத்தாகும் . 
மேவிலிம்பங்கம் , வளைப் பந்தூர் என்பன எங்கிருந்தன என்று 
அறிவதற்கில்லை . 


தலைத்தக்கோலம் அல்லது தக்கோலம் என்பது கிரேக்க 
ஆசிரியரான தாலமியால் தகோலா எனக் குறிக்கப் பெற்றுள்ளது . 
இது கிராபூசந்திக்குத் தெற்கில் மலேயாவின் மேல்பாலுள்ள 
தகோபா மாவட்டத் தலைநகரான தகோபா நகரமே அன்றைய 
தக்கோலம் என்பது அறிஞர் கொண்ட கருத்தாகும் . 54 வாசனைப் 
பொருளாகிய அகிலின் வகையாக அரும்ணவன் , தக்கோலி , 
கிடராவன் என்பன சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு 
நல்லாராற் கூறப்பெற்றுள்ளன . 55 எனவே தக்கோலி என்பது தக் 
கோலத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பெற்ற அகில்வகை 
என்பதும் எனவே அக்காலத்தையே ( கி . பி . தொடக்கத்தில் ) 
தமிழகமும் தக்கோலமும் வாணிகத் தொடர்புடையனவாக 
இருந்தன என்பதும் புலனாகின்றது . 

சீன நூல்கள் கூறும் தன் - மா - லிங் என்பதுவே மெய்க்கீர்த்தி 
கூறும் தமாலிங்கம் ஆகும் . மலேயாவின் கீழ்கரையில் குவாண்டன் 
நதிகடலொடு கலக்குமிடத்தேயுள்ள தெம்பெலிங் எனவும் வழங்கப் 
பெறும் தெமிலிங் நகரமே அத் தமாலிங்கம் ஆகும் . தமாலிங்கத் 
திலிருந்து இலங்கா சோகத்திற்குச் செல்லுதற்கான தரைவழி 
இருந்ததெனவும் கடல்வழிச் செல்லுதற்கு ஆறு நாள்கள் ஆகும் 
எனவும் அறிஞர் கூறுவர் .56 


சீனர்களால் லான் - வூ - லி எனவும் அராபியர்களால் லாமுரி 
எனவும் இத்தாலியப் பயணியான மார்க்கோபோலோவால் லம்பிரி 
எனவும் கூறப்பெற்ற இலாமுரிதேசம் சுமித்ராவின் வடபகுதியி 
லிருந்த ஒரு நாடாகும் . 
63 

குலோத்துங்க சோழன் பிள்ளைத் தமிழ் . செய்யுள் 77 
K. A. N. Sastri : the Colas p . 216 
சிலப்பதிகாரம் பக்கம் 378 (மூன்றாம் பதிப்பு ) 
K. A.N. sastri the colas p . 217 இதில் கூறப்பட்டிருக்கும் பிலாக்டனின் 
கருத்து கோடஸின் கருத்தைவிட ஒப்புக்கொள்ளத் தக்கது . 


54 


38 


முதலாம் இராசேந்திர சோழன் 


237 


இக்காலை வங்கக்கடலிலுள்ள நிக்கோபார் தீவுகளே , இராசேந் 
திரனின் மெய்க்கீர்த்தி கூறும் நக்கவாரம் ஆகும் . தென்னையில் 
ஒருவகையை நக்கவாரம்பிள்ளை என வழங்குவதை இன்றும் 
காணலாம் . 


எனவே , இக்கடாரப்படையெழுச்சியிற் கைக்கொள்ளப்பெற்ற 
இடங்கள் யாவும் மலேயாவிலும் சுமத்ராவிலும் , அவற்றைச் சூழ்ந் 
துள்ள இடங்களிலும் இருந்தன என்பது நன்கு புலனாகின்றன . 
இங்கு குறிக்கப்பெறும் இடங்களும் ஸ்ரீவிசயராச்சியத்திற்கு உட் 
பட்டனவாகச்சீன நூல்களிற் காணப்பெறும் இடங்களும் பெரும் 
பாலும் ஒத்திருப்பது கருதத்தக்கதாம் . இராசேந்திரசோழனின் 
மெய்க்கீர்த்தியை கூர்ந்து நோக்குங்கால் , அதில் பேசப்பெறும் 
இடங்கள் யாவும் ஓர் அரசன் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தன 
என்பதும் அவை யாவும் ஒரே படையெழுச்சியிலேயே வென்று 
கொள்ளப்பட்டன என்பதும் நன்கறியப்படும் . 


கோப்பரகேசரி வர்மரான இராசேந்திர சோழன் பெற்ற 
வெற்றிகள் பலவாயினும் , மக்கள் மனத்திலும் புலவர் உள்ளத்திலும் 
ஒருங்கே நிலைபெற்றவை . அவன் கங்கையுங் கடாரமுங் கொண்ட 
வெற்றியேயாம் . 


அவ்வெற்றிச் சிறப்பினை , 


‘ களிறு கங்கை நீ ருண்ண மண்ணையில் 
காய்சி னத்தொடே கலவு செம்பியன் 
குளிறு தெண்டிரைக் குரைக டாரமும் 

கொண்டு மண்டலங் குடையுள் வைத்ததும் 57 
எனச் சயங் கொண்டாரும் , 


தண்டேவிக் 
கங்கா நதியுங் கடாரமும் கைக்கொண்டு 
கங்கா புரிபுரந்த கற்பகம் 68 


எனவும் , 


கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு 
சிங்கா தனித்திருந்த செம்பியர் கோன் 59 


57 


58 


கலிங்கத்துப்பரணி . தாழிசை 189 
விக்கிரம சோழன் உலா . வரிகள் 34-36 
குலோத்துங்க சோழன் உலா வரிகள் 49 and 50 


138 


சோழர் வரலாறு 


எனவும் கவிச் சக்ரவர்த்தி ஒட்டக்கூத்தரும் அவ்விரு வெற்றிகள் 
பற்றியே இராசேந்திரனைப் புகழ்ந்து பாராட்டியுள்ளமை குறிப் 
பிடத்தக்கதாம் . 


கடார வெற்றியோடு இராசேந்திர சோழனின் மெய்க்கீர்த்தி 
நிறைவுறுவதால் அதன் பின்னர் அவன் ஆட்சியில் போர் ஏதும் 
நடைபெறாததுபோல் காணப்படும் . ஆயின் , அதன் பின்னரும் 
அவன் ஆட்சிக் காலத்தில் போர்கள் நிகழ்ந்துள்ளன என்பதும் 
அவற்றை இராசேந்திரன் நேரிற் செல்லாது தன் புதல்வர்களைக் 
கொண்டு நடத்தியமையாலேயே அவன் மெய்க்கீர்த்தியில் இடம் 
பெறவில்லை என்பதும் தெளிவாகும் . இவன் மகனாகிய இளவரசுப் 
பட்டம் கட்டப் பெற்ற முதல் இராசாதிராசனே அப்போர்களை 
முன்னின்று நிகழ்த்திய காரணத்தால் அவையாவும் முதல் 
இராசாதிராச 

சோழன் கல்வெட்டிலுள்ள மெய்க்கீர்த்தியில் 
சேர்க்கப்பெற்றுள்ளன . அவ்வாறு நிகழ்த்தப்பெற்ற போர்கள் , 
பாண்டியர் , கேரளர் , சிங்களர் , சளுக்கியரையும் எதிர்த்து 
நிகழ்த்திய போர்களாம் . இவையாவும் இராசாதிராசன் மெய்க் 
கீர்த்தியிலேயே இடம் பெற்றுள்ளமையின் அவன்றன் மெய்க் 
கீர்த்தியைக் கொண்டு அப்போர் நிகழ்ச்சிகளைக் காண்பதே 
பொருத்தமுடையதாகும் . 


சேர பாண்டிய நாடுகளை இராசேந்திரனின் மகனான சடைய 
வர்மன் சுந்தரசோழ பாண்டியன் , சோழ அரசப் பிரதிநிதியா 
யிருந்து ஆண்டு வந்தான் என்பதை முன்னரே அறிந்தோம் . 
அக்காலத்தே பாண்டிய வேந்தர்களாகிய மானாபரணன் , 
வீரகேரளன் , சுந்தர பாண்டியன் என்னும் மூவரும் தங்கள் 
நாட்டினைக் கைப்பற்றித் தாங்களே ஆட்சி செய்ய விரும்பிக் 
கலகம் 

விளைக்கத் தொடங்கினர் . அதனையறிந்த சோழ 
இளவரசனான இராசாதிராசன் , பெரும்படையுடன் சென்று 
போரில் மானாபரணனையும் வீரகேரளனையும் வென்று கொன்றான் . 
சுந்தர பாண்டியன் படைக்கலம் முதலியவற்றைப் போர்க்களத்தே 
இழந்து , புறங்கொடுத்து முல்லையூர் புகுந்து ஒளிந்து கொண் 

இந்நிகழ்ச்சியை உணர்த்தும் , சோழர் கல்வெட்டு 
களோ பாண்டியர் கல்வெட்டுகளோ இதுகாறும் கிடைத்தில . 
ஆதலின் , இப்போர் எப்போது எங்கு நடைபெற்ற தென்பதைத் 
தெளிவாக அறிய இயலவில்லை . இருப்பினும் இராசாதிராசன் 
மெய்க்கீர்த்தி இதனைக் கூறுவதால் இப்போர் நடந்ததென்பது 
உறு தியாவதுடன் , சோழரைப் பாண்டி நாட்டினின்றும் துரத்துவ 


டான் . 60 


60 S.I.I. Voi. IV No. 867 


பாலாறு 

காஞ்சிபுரம் 


80 


90 


100 


110 


120 


கங்கை 


முதலாம்இராசேந்திரனின் கடாரப்படையெடுப்பு 


ரமாவதி 


20 


மகாநதி 


துவாரவதி , 


IO 


கோதாவர 


கம்பா 


திருஷ் 


ஹம்சாவதி 

அமராவதி சையாம்அங்கோர் (சையாமாரத்தா) 

இந்திரபுரா லவ்புரி 

காம்போஜா சாகா 

மாபப்பாளம் 
காவிரி நாகப்பட்டினம் 

தலைதக்கோலம்ஜெயா) O(தகூபார் 

மாயிருடிங்கம் அனுராதபுரம் 

இலங்காசோகம் மாநக்கவாரம் (நிக்கோபார்தீவு) 

கடாரம் 

போர்னியோ (கெடா), 


IO 


தாம்பரலிங்கா 


புனம் 


(லெமுரி) இலாமுரிதேசம் 


பன்னை 


( 
கை 
) 


பானி) 


மலையூர் 


பங்கா 


லோம்போக் 


. 


(சிபோராதீவு) (வடபாகிதீவு) (தென்பாகிதீவு) 


பஸ்ரீவிஜயா (பாலம்பாங்கு) 


பாலி 


மதுரது 


ஜாவா 


80 


90 


I0O 


TIO 


முதலாம் இராசேந்திர சோழன் 


219. 


தற்குப் பாண்டியர் மூவரும் செய்த பெரு முயற்சி கைகூடவில்லை 
என்பதும் உறுதி பெறுகிறது . 


அக்காலத்தே சேர நாடும் சில பகுதிகளாகப் பிரிக்கப் 
பெற்றுத் தனித்தனி சேர வம்ச அரசர்களால் ஆளப் பெற்று 
வந்தது . அவர்களும் தம்முள் ஒருங்கு கூடி உரிமையுடன் 
தனியரசு செலுத்தும் விருப்பத்துடன் நாட்டிற் கலகம் விளைத் 
தனர் . எனவே , சோழர் ஆட்சியை நிலை நிறுத்து தற்கென அந் 
நாட்டின் மேல் படையெடுத்துச் செல்ல வேண்டுவதும் இன்றி 
யமையாததாயிற்று . எனவே , சேர நாட்டின்மேற் படையெடுத் 
துச்சென்ற இராசாதிராசன் முதன் முதலில் வேணாட்டு அரச 
னொடு போர் செய்து வென்று அவனைக் கொன்றான் . பின்னர் 
வேணாட்டரசனுக்கு உதவி செய்த கூபக நாட்டு வேந்தனைப் 
பொருது வென்று புறங்காட்டியோடச் செய்தான் . 1 பின்னர் 
மூஷிக மரபைச் சேர்ந்த எலிமலைக் கண்மையிலுள்ள இராமகுட 
நாட்டு மன்னனொருவனைப் போரிற் புறங்கண்டான் . இந்த மூஷிக 
வம்சத்தவர் அரச 

அரச குலத்தினரை யழித்த பரசுராமனால் முடி 
சூட்டப் பெற்ற 

பெருமையுடையோராவார் . 82 எலிமலைப் 
பக்கத்தே இராமகுட மூவர் திருவடிகளாகிய கண்டன் காரிவர்மன் 
ஆட்சியின் 59 ஆம் ஆண்டில் அதாவது கி.பி. 11 ஆம் நூற்றாண்டில் 
வரையப்பெற்ற கல்வெட்டொன்று கிடைத்துள்ளது . 

அதில் 
இராசேந்திரசோழ சமயசேனாபதி என்பவனைப் பற்றிய செய்தி 
கள் கூறப்பட்டிருப்பதால் , இராசாதிராசனால் வென்று கொள்ளப் 
பட்ட இராமகுட நாட்டு மன்னன் இக்காரிவர்மனே யாதல் 
வேண்டும் எனத் தெரிகின்றது . இதன் பின்னர் இராசாதிராசன் 
காந்தளூர்ச்சாலையையும் 

கைப்பற்றினான் . எனவே , 
சுயேச்சை பெற எண்ணிப்பூசல் விளைத்த சேரப்பாண்டிய மன்னர் 
களைப் போரில் வென்று தன் தம்பியின் ஆட்சியை நிலை நிறுத்தி 
னான் இராசாதிராசன் என்பது பலவகையிலும் தெளிவா 


வென்று 


கின்றது . 


ஐந்தாம் மகிந்தன் கி.பி. 1029 ல் இறந்த பின்னர் சிங்களர் 
களால் மறைத்து வளர்க்கப்பெற்ற அவன் புதல்வன் காசிபன் 
விக்கிரமபாகு என்னும் பெயருடன் ரோகண நாட்டில் முடிபுனைந்து 
அதனை கி.பி. 1014 ஆம் ஆண்டு வரையில் ஆண்டான் என்ற 
செய்தியை முன்னர்க் கண்டோம் . அவன் சோழர்களோடு 
பொறாது வென்று ஈழமண்டலம் முழுவதையும் தன் ஆட்சியின் 
கீழ்க்கொண்டு வரவேண்டுமென்னும் எண்ணத்துடன் பெரும்படை 


81 S. I. I. Voi . V No 633 

Travancore Archaeological series Vol. II p . p. 87-113 


82 


240 


சோழர் வரலாறு 


ஒன்றைத் திரட்டிக் கொண்டிருந்தான் , கி.பி. 1041 - ல் அவன் 
நோய்வாய்பட்டு இறந்து விட்டதாக மகாவம்சம் கூறுகிறது. 
ஆயின் , அவன் சோழர்களோடு புரிந்த போரில் உயிர் துறந்தான் 
எனவும் அவன் முடிமுதலாய அரச சின்னங்கள் யாவும் இராசாதி 
ராசனால் கைப்பற்றப்பட்டன எனவும் சோழர் கல்வெட்டுகள் 
உணர்த்துகின்றன. அந்நிகழ்ச்சிகள் எவ்வாறாயினும் கி.பி. 
1041 - ல் விக்கிரமபாகு இறந்தான் என்பதை இந் நிசழ்ச்சிகளும் 
உறுதி செய்கின்றன . அவன் இறந்த பின்னர் அவன் றன் முடி 
முதலிய சோழர் கைவசப்பட்டிருத்தலுங் கூடும் . விக்கிரமபாகுவின் 
மறைவுக்குப் பின்னர் ஆட்சிப் பொறுப்பேற்ற கித்தி என்பான் 
எட்டுநாள்கள் ரோகண நாட்டை ஆட்சி செய்திருந்தான் . அவ 
னுக்குப் பின் மகாலன சித்தி என்பான் ரோகண 

நாட்டில் 
அரசேற்று மூன்றாண்டுகள் வரை ஆட்சி செய்தான் . அப்போது 
அவன் சோழரொடு நிகழ்த்தியபோரில் புறங்கொடுத்து அந்த 
அவமானம் தாங்காது கி பி . 1044 ல் கழுத்தை அறுத்துக் கொண்டு 
இறந்தான் . அவன்றன் முடி முதலியனவும் அணிகலன்களும் 
சோழப்படைகளால் கைப்பற்றப்பட்டுத் தம் அரசனுக்கு அனுப்பி 
வைக்கப்பட்டன . ஈழ நாட்டொடும் நிகழ்ந்த பிறபோர்கள் 
இராசாதிராசன் ஆட்சிக்காலத்தில் நடைபெற்றதால் , அவன் 
ஆட்சிக்காலத்தே அவற்றை விளக்கமாகக் காணலாம் . 


சாளுக்கியர்க்கும் சோழர்க்கும் இடையே நடந்த போர் இரு 
முனைகளில் நடந்ததென்பதை முன்னர்க் குறித்தோம் . அவற்றுள் 
வேங்கியில் நடந்த நிகழ்ச்சிகள் , மெய்க்கீர்த்தியில் முழுவதுமாகத் 
தரப்படாதலால் அவற்றைத் தெரிந்து கொள்வது நலமாகும் . 
இராசராசனின் மருகனும் இராசேந்திரனின் மைத்துனனுமான 
விமால தித்தனுக்குப் பின்னர் கி.பி. 1019 ல் அவன் மகனான இராச 
ராச நரேந்திரன் அரசு பட்டமெய்தினான் . சோழர்களால் வெற்றி 
கொள்ளப்பெற்ற மேலைச்சளுக்கிய 

மன்னனான 

இரண்டாம் 
சயசிங்கன் இத்தருணத்தைப் பயன்படுந்திக் கொண்டு இராசராச 
நரேந்திரன் பட்டமெய்துவதற்கு இடையூறு விளைவிக்கத் தொடங் 
கினான் . மேலும் , தன் மாற்றாந்தாய் மகனான மூன்றாம் விஷ்ணு 
வர்த்தன் விசயாதித்தனை அரசனாக்க முயன்றான் . எனவே , தன் 
முடிசூட்டு விழாவை நடத்த இயலாத இராசராச நரேந்திரன் 
தன் தாய் மாமனான முதல் இராசேந்திர சோழனின் உதவியை 
நாடினான் . அனந்தப்பூர் மாவட்டத்திலுள்ள கொத்த சீவரத்துக் 


S.1 1. Vol . IV No. 539 
E. P. Zeylanica Vol . II No. 1. A. Chronological Table of Ceylon 
Kings .. 


முதலாம் இராசேந்திர சோழன் 


241 


85 


கிடைத்துள்ள தமிழ் , கன்னடக் கல்வெட்டுகள் அப்போது நிகழ்ந் 
தவற்றைப் புலப்படுத்துகின்றன . இவைகளுள் , முதல் 
இராசேந்திரனது ஆட்சியின் 10 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று , 
அரையன் இராசராசன் என்னும் விக்கிரம சோழ சோழிய 
வரைன் என்னும் சோழர் தளபதியைப் பற்றிக் குறிப்பிடுகிறது . 
அவன் சாளுக்கிய வேங்கிப் போர்களை நடத்தி பெற்ற வெற்றி 
காரணமாக நால்மடி பீமன் , சோழன் சக்கரன் , சாமந்தாபரணன் 
வீரபூஷணம் , எதிர்த்தவர் காலன் , சயசிங்க குலகாலன் போன்ற 
சிறப்புப் பெயர்களைப் பெற்றவன் எனவும் குறிப்பிடுகின்றது . 
தமிழ்க் கல்வெட்டிலுள்ள ஒரு செய்யுள் அவன் கலிங்கரோடும் , 
ஒட்டரோடும் , தெலுங்கரோடும் போர் புரிந்தான் எனவும் கூறு 
கிறது . சோழ மன்னனின் ஆணை பெற்று இத்தளபதி படையுடன் 
வருவதைக் கேட்ட வேங்கி மன்னன் ஓடி விட்டான் எனவும் 
அவை கூறுகின்றன . அவ்வாறு 

அவ்வாறு ஓடி ஒளிந்த அரசன் நாம் 
மேலே குறிப்பிட்ட ஏழாம் விஷ்ணுவர்த்தனாகிய விசயாதித்தனே 
ஆவான் என்பது தேற்றம் . இவ்வாறு இவன் ஓடி ஒளிந்தது 
மஸ்கியில் போர் நடந்த அதே காலமாக இருக்கலாம் எனத் தெரி 
கின்றது . விசயாதித்தனுக்குத் துணை நின்ற இரண்டாம் சுபசிங்க 
னொடு கலிங்க ஒட்டரதேசத்து அரசர்களும் சேர்ந்து கொண்ட 
தால் , சோழர் தளபதி அவர்கள் எல்லோரையும் போரில் வென்று 
கொள்ள நேர்ந்தது . 


கங்கை நீர் கொணர்ந்த தன் தானைத்தலைவனைக் கோதாவரிப் 
பேராற்றங்கரையிற் கண்டு மகிழ்ந்த இராசேந்திர சோழன் 
அவனொடும் தன் தலைநகர் திரும்புங்கால் நீண்ட நாள்களாகத் 
தடைப்பட்டிருந்த தன் தங்கை குந்தவையின் மகனான இராசராச 
நரேந்திரனின் முடிசூட்டு விழாவை 16-8-1022 - ல் நடத்தியதுடன் 
தன் மகள் அம்மங்கா தேவியையும் அவனுக்கு மணம் முடித்து 
வைத்தான் , நரேந்திரனின் அரசுரிமைத் தொல்லைகள் இதனொடும் 
நீங்கினவாகத் தெரியவில்லை . முன்னர்த் தோற்றோடிய விசயா 
தித்தன் , எவ்வாறேனும் அவ்வரசைக் கவர்ந்து கொள்ள வேண்டு 
மென்று தக்க சமயம் பார்த்துக் காத்திருந்தான் . அவ்வாறே 
மேலைசளுக்கிய மன்னனின் உதவி கொண்டு இராசராசநரேந் 
திரனைத் துரத்தி விட்டு 27-6-1031- ல் விஷ்ணுவர்த்தன் விசயாதித் 
தன் என்னும் பெயருடன் வேங்கியின் மன்னனானான . இச் 
சமயத்தில் தான் மேலைச்சளுக்கியத் தளபதியான சாவணரசன் 
என்பான் வேங்கியைக் கடும் தாக்குதலுக்கு உள்ளாக்கி , விசய 


(35 


23 of 1917 & 24, 30 & 31 of the saine Collection 
Pamulavaka plates . JAHRS . ii p.287 . L. 63 


66 


சோ.வ. - 16 . 


242 


சோழர் வரலாறு 


வாடாக் கோட்டையைக் கைக்கொண்டு நாட்டின் பெரும் 
பகுதியைத் தன்னாட்சிக்குள்ளாக்கினான் எனத் தெரிகின்றது . 7 
பின்னர் இராசராச நரேந்திரன் தன் மாமனான இராசேந்திர 
சோழனின் உதவியை நாடினான் என்பதை அவனது ஆண்டு 
குறிக்கப்படாத கலிகிண்டிச்செப்பேடுகளால் அறியமுடிகின்றது. 8 
இராசேரந்திரசோழன் , இராசராசப் பிரம்மாராயன் என்ற தளபதி 
யையும் , உத்தம சோழ மிலாடுடையான் , உத்தம சோழ சோழ 
கோன் என்னும் இரு அதிகாரிகளையுங் கொண்ட பெரும்படை 
ஒன்றை வேங்கிக்கு அனுப்பிவைத்தான் . வேங்கியை அடுத்திருந்த 
கலி திண்டியில் நடந்த கோரப் போரில் அம்மூவரும் வீழ்ந்துபட் 
டனர் . எனினும் சோழர்க்கே வெற்றி கிடைத்தது . நரேந்திரனும் 
கி.பி. 1035 - ல் அரியணையில் அமர்த்தப்பெற்றன் .69 போரில் வீர 
மரணமெய்திய மூவர்க்கும் இராசராச நரேந்திரன் நினைவாலயம் 
எடுப்பித்துத் தன் நன்றிக்கடனை முற்றுவித்தான் . இராச நரேந்திர 
னின் தொல்லைகள் இதனுடன் முடிந்தபாடில்லை . இரண்டாம் 
சயசிங்கனுக்குப் பின்னர் மேலைச் சளுக்கிய அரசனான முதற் 
சோமேசுரன் வேங்கியைத் தாக்கினான் . அப்போதும் இராசேந்திர 
சோழன் உதவி வேண்டப்பட்டது . எனினும் அவன் தன் முதுமைக் 
காரணமாகத் தன் மகன் இராசாதிராசனைப் பெரும் படையுடன் 
அனுப்பி வைத்தான் . " 


இராசேந்திர சோழனுடைய இறுதிக்காலத்தில் மேலைச் 
சளுக்கியர்களுடன் போர் செய்யவேன்டிய நெருக்கடி சோழர் 
கட்கு ஏற்பட்டது . இதுகாறும் மேலைச்சளுக்கிய மன்னனாயிருந்த 
இரண்டாம் சயசிங்கன் இறக்கவே அவன் மகன் முதல் சோமே 
சுவரன் அரசனானான் . சோழர் கல்வெட்டுகள் யாவும் அவனை 
ஆகவமல்லன் என்றே குறிப்பிடுகின்றன . சயசிங்கன் ஆட்சிக் 
காலத்திலேயே இடைதுறைநாடு சளுக்கியர் வசமாயிற்று . மேலும் , 
துங்கபத்திரைக்குத் தெற்கில் உள்ள பல்லாரி மாவட்டத்தில் 
சோழராட்சிக்குட் பட்டிருந்த பகுதிகளிற் சிலவற்றை அவர்கள் 
மீண்டும் கைப்பற்றி கொண்டனர் . இது போன்ற நிகழ்ச்சிகளால் 
சோழர்க்கும் சளுக்கியர்க்கும் பகைமை வளர்ந்து கொண்டே 
வந்தது . இருப்பினும் இராசேந்திரனின் வடநாட்டுப் 
யெழுச்சியும் கடாரப் படையெழுச்சியும் , சளுக்கியர் தம்விருப்பம் 
போல் செயல்படுத்துவதற்கு உதவியாயிற்று என்பதையும் மறந்து 


படை 


67 


68 


E. 1. XVI p.77 
Bharati XX_p . 439 , Ganguly D. C. Eastern Chalukyas p . p 
241-244 
482 K. of 1893 (SI. I. V. No. 82 ) 
K. A. N. Sastri The Colas p . p . 210 & 211 


69 


70 


முதலாம் இராசேந்திர சோழன் 


243 


விடுவதற்கில்லை . சளுக்கியச் சிற்றரசர்களில் ஒருவனான ஜகதேக 
மல்ல உதயாதித்திய நுளம்ப பல்லவப் பெருமானடி என்பான் 
கி.பி. 1033 - ல் நுளம்பபாடி 32000 ஐத்தான் ஆண்டு வந்ததாகத் கூறி 
கொள்கிறான் .71 இது நுளம்பர்களின் மரபுவழிப் பட்டமாயில் 
லாதிருக்குமானால் மிகைபடக் கூறுவதாகத்தான் அமையும் . 
நீண்டகால அமைதிக்குப்பின்னர் , திரைலோக்கிய ஆகவமல்ல 
முதல் சோமேசுவரன் , வேங்கியைத் தாக்கினான் . எனவே , 
தந்தையின் கட்டளையைத் தலைமேற்கொண்ட இராசாதிராசனின் 
படையெழுச்சியைச் சோமேசுவரன் சந்திக்க வேண்டிய நிலை 
ஏற்பட்டது . தானிய கடகத்தில் இருவர்க்குமிடையே நடந்த 
பெரும்போரில் தண்ட நாயகர்களான கொண்டப்பையனும் கங்கா 
தரனும் கொல்லப்பட்டதுடன் பெரும் பகு தியான யானைப்படையும் 
அழிக்கப் பட்டதெனச் சோழர் கல்வெட்டுகள் கூறுகின்றன .72 
மேலும் சோமேசுவரன் புதல்வர்களான வீரமிக்க விக்கியும் 
விசயாதித்தனும் , அஞ்சிபயந்தோடுபவர்கள் போன்று சங்கமையன் 
என்பானுடன் கூடி ஓடி ஒளிய நேர்ந்தது . இவ்விருவருமே பிற் 
காலத்து ஆறாம் விக்கிரமாதித்தன் எனவும் விசயாதித்தன் எனவும் 
அழைக்கபெற்றனர் என்பது கருதுதற்குரியது.இவ்வாறு சளுக்கியப் 
படைக்குப் பேரழிவும் பெருந்தோல்வியும் ஏற்பட்டதனால் அவர் 
களுக்குரிய குதிரைகளையும் யானைகளையும் மிகப்பெருமளவிற்குச் 
செல்வத்தையும் சோழர் கைக்கொண்டதுடன் கொள்ளிப்பாக்கைக் 
கும் எரியூட்டினர் . இவையாவும் உண்மையாயிருக்குமாயின் , இராச 
ராச நரேந்திரனது ஆட்சி உறுதி பெற்றதாகவே அமைந்திருக்க 
வேண்டும் . ஆயின் , மேலைச்சளுக்கியர் கொள்ளிப் பாக்கையில் 
சோழர்களை மிக உறுதியுடன் எதிர்த்தனர் . இந்தக் காலங்களில் 
வேங்கி சோமேசுவரனது ஆட்சிக்கீழிருந்ததாகப் பல ஆதாரங்கள் 
கிடைக்கின்றன , கி.பி. 1044 - ல் சோமேசுவரனின் சிற்றரசனான 
சோபனரசன் என்பான் தன்னை வேங்கி புரவரேஸ்வரன் எனக் 
கூறிக் கொள்கிறான் என்பதுடன் அவன் பின் வந்தோரும் அப் 
பட்டத்தைக் கொண்டிருந்தனர் எனவும் தெரியவருகிறது . 
ஐதராபாத்து அரும்பொருட் காட்சியகத்துள்ள வெளியிடப்படாத 
கி.பி. 1047 - ல் பொறிக்கப்பெற்ற கல்வெட்டொன்று சோமேசுவரன் 
வேங்கியரசளையும் கலிங்க அரசனையும் பொறாது அழித்து விட்ட 
தாகக் கூறுகிறது . ஆயின் அதே கி.பி. 1047 ஆம் ஆண்டில் பீமே 
சுவராலாயத்திற்கு நிவந்தம் வழங்கியதைக் கூறும் இராசராச 
நரேந்திரனது கல்வெட்டொன்று 3 திராக்ஷரராம் என்னுமிடத் 
தில் கிடைத்துள்ளதால் மேற்கூறிய கல்வெட்டுக்கூறும் செய்தி 


71 


73 


Ins 253of 1918 
Ins . 54of 1893 & 6 of 1890 
Ins . 183 of 1893. S. I. I. Vol . IV No 1008 


73 


244 


சோழர் வரலாறு 


ஐயத்திற்குரியதாகிறது . மேலும் , இராசராசநரேந்திரன் சோழப் 
பேரரசின் உதவியை நம்பியிருக்க இயலாமல் சோமேசுவரனுடன் 
உடன்படிக்கை செய்து கொண்டதையும் பின்னர்க் காணலாம் . 

இராசேந்திர சோழனுக்கு இளமையில் வைக்கப் பெற்ற 
பெயர் மதுராந்தகன் என்பதையும் , இராசேந்திரன் என்பது 
பின்னர் முடிசூட்டு விழாவில் இடப்பெற்ற அபிடேகப் பெயர் 
என்பதையும் முன்னரே கண்டோம் . மேலும் , உத்தமசோழன் , 
சோழேந்திர சிம்மன் , விக்கிரம சோழன் , முடிகொண்ட சோழன் , 
பண்டித சோழன் , கடாரங்கொண்டான் , கங்கை கொண்ட 
சோழன் ஆகிய சிறப்புப் பெயர்களையும் பெற்றிருந்தான் என்பது 
செப்பேடுகளாலும் கல்வெட்டுக்களாலும் அறியப்படுகின்றது . 
அவற்றுள் உத்தம சோழன் சோழேந்திர சிம்மன் , விக்கிரமசோழன் 
என்னும் பெயர்கள் வழங்கியதைத் திருவாலங்காட்டுச் செப்பேடு 
கள் உணர்த்துகின்றன.74 சோழ மன்னர்கள் முடிசூடும் தொன் 
னகரமாகவும் அரசகுடும்பத்தினர்தங்கியிருக்கும் பெருநகரமாகவும் 
விளங்கிய பழையாறை இவ்வேந்தன் காலத்தில் முடிகொண்ட 
சோழபுரம் என வழங்கப்பட்டிருந்ததாலும் அந்நகரின் தென் 
பாலுள்ள இவனால் வெட்டப் பெற்ற ஆறு முடிகொண்ட சோழப் 
பேராறு வழங்கப்படுதலாலும் இவனுக்கு முடி கொண்ட 
சோழன் எனும் பெயருண்மை தெளிவாகிறது . இவன் தமிழ் 
வடமொழிகளிற் புலமை பெற்றிருந்ததால் பண்டிதசோழன் என்ற 
ழைக்கப்பட்டான் . இவன் அமைத்த புதிய தலை நகருக்குத் 
தான் பெற்ற சிறப்புப் பெயர்களுள் பெரிதும் இவனால் விருப்பப் 
பெற்ற கங்கை கொண்ட சோழன் என்ற பெயரையே அமைத் 
தனன் என்பதை முன்னரே அறிந்தோம் . 


என 


என்று 


தஞ்சையைக் காட்டிலும் சிறந்த அரணுடைய பெருநகராகிய 
அத்தலை நகர் கங்காபுரி எனக் கலிங்கத்துப் பரணியிலும் விக்கிரம 
சோழனுலாவிலும் , கங்கை மாநகர் என வீர ராசேந்திர சோழன் 
மெய்க்கீர்த்தியிலும் , கங்காபுரம் 

தண்டியலங்கார 
மேற்கோள் செய்யுளிலும் புகழ்ந்து கூறப்பட்டுள்ளது . இத்துணைப் 
பெருமை பெற்ற அப்பெருநகர் 

இன்று 

திருச்சிராப்பள்ளி 
மாவட்டம் உடையார்பாளையம் தாலுக்காவில் ஒரு சிற்றூராக 
உள்ளது , அப்பெருநகரின் பல பகுதிகளும் தனித்தனிச் சிற்றூ 
ராக உள்ள தையுங் 

காணலாம் . 

அவை 

உட்கோட்டை , 
மாளிகை மேடு , ஆயிரக்கலம் , வாண தரையன் குப்பம் , கொல்லா 
புரம் , வீரசோழ நல்லூர் , சுண்ணாம்புக்குழி , குருகை பாலப்பன் 
கோயில் என்பனவாம் . அவ்வூரிற் கிடைத்துள்ள கல்வெட்டுகளிர் 


74. 


S .. I. I. Vol . III verses 90, 104 & 113 


முதலாம் இராசேந்திர சோழன் 


245 


பழைமை வாய்ந்தது வீரராசேந்திரன் கல்வெட்டேயாம் 75 
எனினும் இராசேந்திரன் கல்வெட்டுகளிலும் அந்நகர் குறிக்கப் 
பெற்றுள்ளது .78 


இவன் சிறப்புப் பெயராலமைந்த தலை நகரில் எடுக்கப் பெற்ற 
பெருங்கோயிலும் கங்கை கொண்ட சோழச்சுரம் என இவன் 
சிறப்புப் பெயராலேயே வழங்கப்பட்டு வந்தது அறியற்பாலதாம் . 
இது தஞ்சைக்கோயிலினும் சற்று சிறியதாயினும் சிற்பத்தில் மிக 
உயர்ந்ததாயுள்ளது . கர்ப்பக்கிரகம் , அதனைச் சூழ்ந்துள்ள பிர 
காரம் இடிந்த நிலையிலுள்ள கிழக்குக் கோபுரம் தவிரப் பிறயாவும் 
இடிந்து அழிந்துபோயின . இதன் விமானம் நூறடிச் சதுரமும் 
நூற்றெழுபதடி உயரமும் ஒன்பது நிலைகளும் உள்ளது . 17 உச்சியில் 
ஒரே கல்லால் ஆகிய சிகரத்தை உடையது . அவ்விமானத்தில் 
எழுந்தருளிய இறைவன் திருப்பெயர் கங்கை கொண்ட சோழச் 
சுரர் என்பதாம் . தஞ்சைப் பெருவுடையார்மீது பதிகம் பாடிய 
கருவூர்த்தேவர் இப்பெருமான் மீதும் ஒருபதிகம் பாடியுள்ளார் . 
அதுசைவத்திருமுறைகள் பன்னிரண்டனுள் ஒன்பதாந்திருமுறை 
யிலுள்ள திருவிசைப்பாப் பகுதியில் உள்ளது . அப்பெருமானது 
நாள் வழிபாட்டிற்கும் பிறவற்றிற்குமாக இராசேத்திரசோழனும் 
அவன் வழித்தோன்றல்களும் வழங்கிய தேவதான ஊர்கள் 
பலவாகும் . எனினும் , அவற்றுள் ஒன்றேனும் இக்காலத்தே அப் 
பெருமானுக்குரியதாயில்லை என்பது வருந்துதற்குரியதாம் . கொள் 
ளிடப்பேராற்றின் குறுக்கே ஆங்கிலேயரால் கட்டப் பெற்றுள்ள 
கீழ் அணை ( Lower Anicut ) இக்கோயிற் கற்களால் கட்டப்பெற்ற 
தென்பதும் அக்கற்களில் பல கல்வெட்டுகள் உள என்பதும் 
அறியற்பாலனவாம் . பிறர் கொண்டு சென்ற கற்களிலும் பற்பல 
கல்வெட்டுகள் இருந்து மறைந்து போயிருக்கலாம் என்பதும் 
கருதற்குரியது . 


இராசேந்திரன் தன் மக்களின் தண்ணீர்ப் பற்றாக்குறையைப் 
போக்கு தற்கென தன் புதிய தலை நகருக்கருகில் , தெற்கு வடக்கில் 
பதினாறுமைல் நீளமுள்ள சோழகங்கப் பேரேரியை வெட்டு 
வித்தான் எனவும் அது நீர்மயமான வெற்றித்தூண் எனப்புகழ்ப் 
பட்டதெனவும் திருவாலங்காட்டுச் செப்பேடுகளால் 

அறியப் 
படுகின்றது . 

இக்காலத்தே அது பொன்னேரி என வழங்கப் 
படுகிறது . அஃது ஒருகாலத்தில் உயர்ந்த வலிய கரைகளையுடை 


7 8 


75 


76 


S. I. I. Vol . II No. 20. 102 and 510 of 1926 ; 182 of 1915 . 
Ins . 61 of 1914 & 203 of 1925 
Indian Antiquary Vol. IX p . 117-120 
S. I , 1 , Vol. III . No 205 verse 124 


77 


78 


246 


சோழர் வரலாறு 


யதாய் திருச்சி , தென்னார்க்காடு மாவட்டங்களின் பகுதிகளைச் 
செழிக்க வைத்ததென்பதும் சிதம்பரத்திற்கு அண்மையிலுள்ள வீர 
நாராயணன் ஏரி ( வீராணம் ஏரி ) அதன் வடிகாலாயிருந்த 
தென்பதும் தெரியவருகின்றன . 

இராசேந்திர சோழன் சிறந்த சிவநெறிக் காவலன் என்பதை 
அவன் எடுப்பித்த கங்கை கொண்ட சோழேச்சுரத்தாலும் , 
இறைவன் திருக்கோயில்களுக்கு வழங்கியுள்ள அளவற்ற நிவந் 
தங்களாலும் அறியலாம் . இவன் தன்னை இளமையில் அன்புடன் 
வளர்த்த பாட்டியார் முறையினராகிய செம்பியன் மாதேவியின் 
படிமம் ஒன்றமைத்து அதனைச் செம்பியன் மாதேவியிலுள்ள 
கோயிலில் எழுந்தளுவித்து நிவந்தம் அளித்துள்ளான் . 79 
தனக்குச் சைவாச்சாரியாராக விளங்கிய சர்வசிவ பண்டிதருக்கு 
ஆச்சாரிய போகமாக ஆண்டுதோறும் இரண்டாயிரம் கலம் நெல் 
வழங்க ஏற்பாடு செய்துள்ளான் . மேலும் , சைவ நெறியின் 
அறுவகைப் பிரிவுகளுள் ஒன்றாகிய காளாமுகத்தைச் சார்ந்த 
லகுளீசபண்டிதரும் இவனால் ஆதரிக்கப்பட்டவரெனத் தெரி 
கிறது . நாகப்பட்டினத்திருந்த இராசராசப் பெரும் பள்ளிக்குத் 
தன் தந்தையால் பள்ளிச்சந்தமாக வழங்கப் பெற்ற ஆனைமங்கலம் , 
இவன் காலத்தே தான் சாசன மூலமாக வழங்கப்பட்டது . * 
இதிலிருந்து இவன் பிற சமயங்களையும் ஆதரித்தவன் என்பது 
தெளிவாகும் . 


80 


61 


இம்மன்னனுக்கு மனை வியர் ஐவர் இருந்தனரெனக் 
கல்வெட்டுகள் கூறுகின்றன . அவர்கள் முக்கோக்கிழானடிகள் 
அரிந்தவன் மாதேவி வானவன் மாதேவி ,65 வீரமாதேவி , 
பஞ்சவன் மாதேவி என்போராவர் . வானவன் மாதேவிக்குத் 
திரிபுவனமாதேவி எனும் பெயரும் வழங்கியதாகத் தெரிகிறது . 
இவர்களுள் இவன்றன் பட்டத்தரசியாக ளிளங்கியவர் யாவரென் 
பது புலப்படவில்லை . 

இவ்வேந்தற்கு மக்கள் பலர் இருந்தனர் . இவனுக்குப்பின்னர் 
அரசெய்தியவன் இவன் மகனான இராசாதிராசன் ஆவான் . 

Ins . 481 of 1925 M. E : R for 1926. p . 105 

S.I.I. Vol . II No. 20 
81 Ins . 271 of 1927 

EP . Ind . Vol . XXII No. 34 
Ins : 73 of 1921 
Ins . 632 of 1909 
SI . I. Vol , VNo . 639 
IDs . 260 of 1915 
Ins . 464 of 1918 


79 


80 


82 


88 


84 


85 


87 


முதலாம் இராசேந்திர சோழன் 


247 


அவனுக்குப் பின்னர் அவன் தம்பி வீர ராசேந்திரனும் முறை 
யாக அரசெய் தினன் . இம்மூவரும் வேள்வியில் தோன்றும் 
முத்தீயைப் போல் விளங்கினர் 

எனக் 

கன்னியாக்குமரிக் 
கல்வெட்டு கூறும் .38 இராசேந்திரனின் பிரதிநிதியாக மதுரை 
யிலிருந்து அரசாண்டவன் இவன் மகன் சடையவர்மன் சுந்தர 
சோழ பாண்டியன் என்பதை முன்னரே கண்டோம் . இன்னும் 
வேறு சில புதல்வரும் இருந்தரெனக் கல்வெட்டுகளால் அறியப் 
படுகிறது . 

அவ்வரச குமாரர்கள் மண்டலங்களின் தலைவரால் 
அமர்த்தப் பெற்று , ஆணை செலுத்தி வந்தனர் . 


இவ்வரசனுக்கு ( 1 ) அருள்மொழி நங்கை , ( 2 ) அம்மங்கா 
தேவி என மகளிர் இருவர் இருந்தனர் : அருண்மொழி 
நங்கைக்குப் பிரானார் என்னும் பெயரும் வழங்கியதாகத் தெரி 
கிறது . பொன்னார் மேனியனே எனச்சுந்தரர் .புகழ்ந்துபாடிய 
திருமழபாடிப் பெருமானுக்கு இவ்வம்மையார் நிவந்தம் அளித்துள் 
ளார் . 11 மற்ற மகளாகிய அம்மங்காதேவி வேங்கி மன்னனாகிய 
இராசராச நரேந்திரனுக்குத் திருமணஞ்செய்து கொடுக்கப் 
பட்டதை முன்னரே அறிந்தோம் . அவர்கட்குப்பிறந்த புதல்வன் 
சளுக்கிய சோழமரபைத் தோற்றுவித்த பெருவீரனாகிய முதற் 
குலோத்துங்க சோழனாவான் . 


இராசேந்திர சோழன் காலத்தே குறு நிலமன்னராகவும் தானை 
தலைவராகவும் அரசியல் அதிகாரிகளாகவும் இருந்து நாட்டில் 
நல்லாட்சி நடப்பதற்கு அரசனுக்கு உறுதுணையாயிருந்தோர் 
பலராவர் . அவருள் ஒருசிலரை பற்றி அறியும் செய்திகளை இங்கே 
காணுவோம் . 


விக்கிரமசோழ சோழிய வரையனாகிய அரையன் இராசராசன் : 
இவன் சோழமண்டலத்தே திரைமூர் நாட்டுச் சாத்தமங்கலத் 
திற் பிறந்தவன் . இராசேந்திரனின் சிறந்த தானைத்தலைவன் . 
சாளுக்கியரை வெற்றி கொண்டவன் 32 இவன் வருகை கேட்டு 
வேங்கி 19 மன்னன் விசயாதித்தன் ஓடி ஒளிந்ததை முன்னரே 
கண்டோம் . நால்மடிவீமன் , சோழன சக்கரன் , சாமந்தா 


88 


T, A.S. Vol . III No. 34 verse 73 
Annual Report on South Indian Epigraphy for 1905 Part II 


89 


para 25 


S.I. I. Vol , V No 644 & 647 
91 S.I. I. Vol . VNo . 635 Ins 71of 1920 

Ins 23of 1917 
Ias 751 of 1917 


92 


248 


சோழர் வரலாறு 


பரணண் , வீரபூஷணம் , எதிர்த்தவர் காலன் , வயிரிநாராயணன் , 
வீரவீமன் போன்ற பட்டங்களைப் பெற்றவனாவான் . 


கிருஷ்ணன் இராமனான மும்முடிச்சோழ பிரமராயன் : - இவன் 
இராசராசேச்சுரத்துத் திருச்சுற்று மாளிகை எடுப்பித்தவன் 
என்பதை முன்னரே கண்டோம் . இராசேந்திரன் 
இவன் படைத்தலைவனாக இருந்தவன் 4 இவன் இராசேந்திரன் 
ஆட்சிக்காலம் முழுவதும் இருந்தவனெனத் தெரிகிறது . 


ஆட்சியில் 


மாராயன் அருண் மொழியான உத்தம சோழப் பிரம 
மாராயன் : இவன் மேற்குறித்த கிருஷ்ணன் இராமன் என்ற 
படைத்தலைவனின் புதல்வன் . சிறந்த அரசியல் அதிகாரியாக 
விளங்கியவன் . அரசன் ஆணைப்படி குவளாலபுரத்தில் கி.பி. 
1033 - ல் ஒரு பிடாரி கோயில் எடுப்பித்தவன் . 95 


ஈராயிரவன் பல்லவரையனான உத்தமசோழப் பல்ல 
வரையன் : பாம்புணிக் கூற்றத்து அரசூரில் பிறந்தவன் . 
அரசனின் பெருந்தரத்து அதிகாரிகளுள் ஒருவன் . இராசராச 
சோழன் காலத்தும் இதே உயர் நிலையில் இருந்தவன் . 


பாண்டியன் சீவல்லபன் : இராசேந்திர சோழனுக்குத் திறை 
செலுத்திக் கொண்டிருந்த சிற்றரசருள் ஒருவன் . இவன் மனைவி 
திருவியலூர்க் கோயிலுக்குப் 

அணிகலன்கள் வழங்கி 


பல 


யுள்ளாள் . 96 


வல்லவரையன் வந்தியத் தேவன் : இவன் இராசராசன் 
தமக்கையாகிய குந்தவையை மணந்தவன் வடவார்க்காடு 
மாவட்டம் பிரமதேசம் என்னும் ஊரைச்சார்ந்த பகுதிகளை ஆண்ட 
வன் . 7 சேலம் மாவட்டத்தின் ஒருபகுதி அக்காலத்தே வல்ல 
வரையர் நாடு என வழங்கப் பெற்று வந்தது . இவன் சோழர்க்கு 
சிறந்த படைத்தலைவனாயிருந்தமை அறியத்தக்கது . 


உத்தமசோழ மிலாடுடையான் : தென்னார்க்காடு மாவட்டத் 
திருக்கோவலூரைக் தலை நகராகக் கொண்ட மலைய மானாட்டை 
ஆண்ட குறு நில மன்னனாவான் . பராந்தக 

வீமன் 
என்னும் பிள்ளைத்திருநாமம் பெற்றவவன் .98 


யாதவ 


94 


95 


28 


Ins 217 of 1911 
E. P. Car Vol . X K. L. No. 109 a . 
Ins 46 of 1907 
Ins . 191 and 243 of 1915 
Ins 20 of 1905 & 587 of 1908 


97 


98 


முதலாம் இராசேந்திர சோழன் 


249 


கங்கைகொண்ட சோழ மிலாடுடையான் : இவன் மேற் 
குறித்த குறு நில மன்னனுக்குப் பின்னர் மலையமான் நாட்டை 
யாண்டவன் . இவன் கி.பி. 1024 - ல் திருக்காளத்தி கோயிலில் 
கார்த்திகை விளக்கீட்டிற்கு நிவந்தமாகப் பொன் வழங்கியதை 
அவ்வூர்க் கல்வெட்டொன்று கூறுகிறது . 9 இவனும் இராசேந்திர 
சோழனுக்கு உட்பட்ட குறு நில மன்னனேயாவான் . 


குட 


க்ஷத்திரிய சிகாமணிக் கொங்காள்வான் : இவன் 
நாட்டை ஆண்ட சிற்றரசன் மனிஜா என்னும் இயற்பெயருடை 
யவன் . இராசராச சோழன் இவன்றன் போர் வீரத்தைப் 
பாராட்டி க்ஷத்திரிய சிகாமணிக் கொங்காள்வான் 

என்னும் 
பட்டம் வழங்கியமையை முன்னரே கண்டோம் . 

இவன் 
இராசேந்திர சோழன் காலத்தும் சோழர்க் கடங்கிய குறு நில 
மன்னனாயிருந்தான் . சில காலத்திற்குப் பின்னர்க் கொங்காள் 
வார் தம்மைச் சோழன் மரபினர் எனக் கூறிக் கொண்டனர் . 


மைசூரிலிருந்த சங்க நாட்டை ஆண்டு வந்த சங்காள்வார் 
மரபினரும் , இராசேந்திர சோழனுக்குத் திறை செலுத்தும் 
சிற்றரசாயிருந்து வந்தனர் . 


சோழர் தம் ஆற்றல் , வீரம் ஆகியவற்றைக் கடல் கடந்த 
நாடுகளும் அறிந்தது இராசேந்திர சோழன் காலத்தேதான் 
என்பது இதுகாறும் கூறியவற்றால் அறிகிறோம் . இவற்றை எல்லாம் 
செய்து முடித்தோர் ஆற்றல் மிக்க இராசேந்திரனின் புதல்வர் 
களும் அரசியல் அதிகாரிகளுமே யாவர் . ஆயிரம் ஆண்டுகட்கு 
முன்னரே இற்றை நாளிற்போல நவீன சாதனம் ஏதும் இல்லாத 
காலத்தே மலேயாத் தீவுகள்வரை சென்று வென்று கொள்வதற்கு 
எத்துணைப் பெரிய வலிய கடற்படை இருந்திருக்க வேண்டும் ? 
இராசேந்திர சோழனின் ஆட்சியின் இறுதிக் காலத்தே சோழ 
இராச்சியம் என்றுங் காணமுடியாத மிக உயர்ந்த நிலையில் 
விளங்கியதென்பது உறுதி . இத்துணைச் சிறப்புடன் 33 ஆண்டுகள் 
நாட்டை ஆண்ட கோப்பரகேசரி வர்மனான இராசேந்திர சோழன் 
கி.பி. 1044 - ல் இயற்கை எய்தினன் 100 இவன் பிரிவை பொறுக்க 
லாற்றாத வீரமாதேவி உடனுயிர் நீத்தாள் .101 இருவர் உயிரும் 
நீர் வேட்கை தணியுமாறு வீரமாதேவியின் உடன் பிறந்தானான 
சேனாபதி மதுராந்தகன் பரகேசரி மூவேந்த வேளான் 


99 


100 


Ins , 291 of 1904 

Ins .79 of 1909 
101 Ins , 260 of 1915 


250 


சோழர் வரலாறு 


தண்ணீர்ப் பந்தல் நிறுவியதாகப் பிரமதேசக் கல்வெட்டொன்றால் 
தெரியவருகிறது . அன்றியும் இராசேந்திர சோழன் அடக்கஞ் 
செய்யப்பெற்ற அதே இடத்திலேயே அவன் தேவியாகிய 
வீரமாதேவியும் உயிர் நீத்தாள் எனவும் அதேகல்வெட்டால் தெரிய 
வருகிறது . எனவே , இவன் இராச்சியத்தைச் சுற்றிப்பார்க்கச் 
செல்லுங்கால் பிரமதேசத்தில் இறந்திருக்கவேண்டும் என்பதும் 
அவன் தேவியும் உடன் கட்டை எரியிருத்தல் வேண்டுமென்பதும் 
அறியற்பாலனவாம் . 


17. முதலாம் இராசாதிராச சோழன் 

கி.பி. ( 1018-1054 ) 


இராசகேசரி இராசராசப் பேரரசனால் நிறுவப்பெற்ற சோழ 
பேரரசை அவ்வேந்தனின் ஒப்பற்ற மகன் பரகேசரி இராசேந்திர 
சோழதேவன் கடல் கடந்தும் புலிக்கொடி பறக்கச் செய்து சோழப் 
பேரரசை மேலும் விரிவும் வலிவும் உடையதாகச் செய்ததுடன் , 
அச்சோழப் பேரரசை உலகம் போற்றும் ஒரு பேரரசாகவும் செய்து 
வைத்தான் . அவனுக்குப் புதல்வர்கள் பலர் இருந்தனரெனத் 
தெரிகின்றது . அவர்களுள் இராசேந்திர சோழனுக்குப் பின்னர் 
பட்டமெய்தி ஆட்சி செய்தோர் மூவராவர் . அம் மூவராவோர் : 
( 1 ) இராசகேசரி இராசாதிராசன் , ( 2) பரகேசரி இரண்டாம் 
இராசேந்திர சோழன் , ( 3 ) இராசகேசரி வீரராசேந்திர சோழன் . 
இம்மூவரையுமே வேள்வித்தீயில் தோன்றும் முத்தீயையொத்துச் 
சிறந்து விளங்கியவர் எனக் கன்னியாகுமரிக் கல்வெட்டுப் புகழ்ந்து 
பேசுகிறது . இம்மூவருள்ளும் இராசாதிராச சோழனே மூத்தவன் 
என்பதும் அதே கல்வெட்டால் தெரிய வருகிறது . 


இராமநாதபுரம் மாவட்டத்துக் கிடைத்துள்ள இராசகேசரி 
வீர ராசேந்திர சோழனது கல்வெட்டு அவன் தந்தையாகிய 
இராசேந்திர சோழ தேவன் கங்கையும் , கடாரமும் , பூர்வ 
தேசமும் ( தென் கோசலம் ) வென்று கொண்டவன் எனக் குறிக் 
கின்றது . மேலும் இராசேந்திர சோழனது ஆட்சியின் இறுதிக் 
காலத்தில் சோழப் பேரரசு கிழக்கில் கடாரத்தையும் மேற்கில் 
மாலத்தீவுகளையும் , தெற்கில் ஈழ மண்டலத்தையும் தன்னகத்தே 
கொண்டு வடக்கில் கங்கை வரையும் பரவியிருந்த பெருநிலப் 
பரப்பை கொண்டதாக இருந்ததென்பதை முன்னரே அறிந்தோம் . 
இத்துணை விரிந்து பரந்த பேரரசில் ஏற்பட்ட அரசியல் தொல்லை 
களும் மிகப் பலவாகும் . தெற்கில் பாண்டியரும் மேற்கில் சேரரும் 
தன்னுரிமை பெறக் கிளர்ச்சி செய்தனர் . இவ்விரு அரச மரபின 
ரொடும் உறவுமுறை 

உறவுமுறை பெற்றிருந்த சிங்கள அரசர்களும் சேர 
பாண்டியரொடும் சேர்ந்து கலகம் விளைத்தனர் . இவ்வளவிற்கும் 


1 T.A. S. Vol . IILNo . 34 Verse 73 

Ins. 110 of 1908 


252 


சோழர் வரலாறு 


மேலாக , வழிவழி தொடர்ந்து நடந்து வரும் சாளுக்கியப் போர் , 
சோழப் பேரரசுக்கு நீங்காத் தலைவலியாயமைந்ததையும் மறுத் 
தற்கில்லை . இவ்வளவிற்கும் ஈடு கொடுத்து இதற்கு முன் என்றும் 
இல்லாத அளவிற்குச் சோழப் பேரரசை விரிவுபடுத்தி அதில் 
அமைதியான வாழ்க்கையுடன் கூடிய நல்லாட்சியை இராசேந்திர 
சோழனால் நடத்த முடிந்ததென்றால் 

அவனுக்கு 26 
ஆண்டுகள் ஆட்சித்துணையாயிருந்த இராசாதிராசனின் ஒத்து 
ழைப்பினாலும் வீரத்தீரச் செயல்களினாலும் அமைந்தது என்பதில் 
ஐயமில்லை . இந்துணைச் சிறந்த போர்த் திறங்கொண்ட புலிக் 
கொடியோன் கொப்பத்துப் போரிலே பொருதுகளத்து வீழ்ந்தனன் 
எனில் அது விதியின் சதியின்றி வேறில்லை . 


9 


பரகேசரி முதல் இராசேந்திர சோழனின் மூத்த மகனாகிய 
இராசாதிராசன் , அரசமாதேவியர் யார் வயிற்றுப் பிறந்தவன் 
என்பது தெளிதற்கில்லை . எனினும் செங்கற்பட்டு மாவட்டம் 
திருவடந்தைத் திருமால் கோயிலில் காணப்படும் கல்வெட்டால் 
இராசாதிராசன் பூரநாளில் பிறந்தவன் என்பது தெரியவருகிறது . 
மைசூர் ராச்சியத்திலுள்ள மிண்டிகல் என்னும் ஊரிலுள்ள கோயி 
லுக்கு நிலம் அளிக்கப் பெற்றதாகவும் ஒருகுளம் அமைக்கப்பெற்ற 
தாகவும் அவ்வூரிலுள்ள கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது . 
இக்கல்வெட்டு இராசாதிராசனின் 30 ஆம் ஆட்சியாண்டாகிய சகம் 
97 - ல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது . எனவே , சகம் 940 க்குச் சமமான 
கி.பி. 1018- ல் இளவரசுப்பட்டங் கட்டப்பட்டவன் என்பது தெளி 
வாகிறது . இவன் தந்தையாகிய இராசேத்திர சோழன் பரகேசரி 
பட்டம் பெற்றவனாதலின் இவன் இராசகேசரி என்னும் பட்டம் 
புனைந்து கொண்டான் . 


இவ்வேந்தனுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட மெய்க்கீர்த்திகள் 
உள்ளதைக் காண்கின்றோம் . அவ்வாறு வெவ்வேறு வகையான 
மெய்க்கீர்த்திகளைக் கொண்ட முதலாவது சோழ மன்னன் இவனே 
யென்பதும் கருதற்குரியது . இது காறுங் கிடைத்துள்ள கல்வெட்டு 
களிலிருந்து இவன் மூன்று வகையான மெய்க்கீர்த்திகளைக் கொண் 
டிருந்தான் என்பது தெளிவாகிறது . அவற்றுள் ஒன்று ( திங்க 
ளேர் பெற வளர் என்ற தொடக்கத்தைக் கொண்டுள்ளது . இம் 
மெய்க்கீர்த்தி இவன் றன் 26 - ஆம் ஆட்சியாண்டு வரையில் நிகழ்ந்த 
வற்றைக் கூறி அதெனொடும் அமைகின்றது . அடுத்துத் திங்க ளேர் 
தரு எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி இவன் ஆட்சிக் காலத்தில் 
நடைபெற்ற பல செய்திகளையும் விரித்துக் கூறும் நீண்டதொரு 


3 


258 of 1910 
4 E. P. Car. Vol . X C. T. 30 


முதலாம் இராசாதிராச சோழன் 


253 


மெய்க்கீர்த்தியாக உள்ளது . இம் மெய்க்கீர்த்தி இம்மன்னின் 
30 - ஆம் ஆட்சியாண்டு முதல் காணப்படுகின்றது . சில கல்வெட்டு 
களில் மாத்திரமே காணப்படுகின்ற இம் மெய்க்கீர்த்தி வேறு 
எங்கும் குறிக்கப்படாத பல அரிய செய்திகளைக் கூறுகின்றது . 
மூன்றாவதாகக் கிடைத்துள்ள திருக்கொடியொடு தியாகக் கொடி 
எனும் தொடக்கத்தைக் கொண்ட மெய்க்கீர்த்தி மேற் குறிப்பிடப் 
பட்ட மெய்க்கீர்த்தி கூறுவனவற்றுள் சிலவற்றையே கூறுவதா 
யுள்ளது . எனவே , இம் மெய்க்கீர்த்திகளின்வழி இவன் காலத்து 
நிகழ்ச்சிகளைக் காண்பது முறையாகும் . 


இவ் வேந்தனின் ஆட்சியின் 27 ஆம் ஆண்டுக் கல்வெட்டி 
லுள்ள மெய்கீர்த்தியாலறியப்படுவன : 


2 


இராசாதிராசன் பாண்டிய மன்னர்களான மானாபரணன் 
வீரகேரளன் இருவரையும் போரில் வென்று கொன்றமை ; சுந்தர 
பாண்டியனைப் படைக்கலம் 

பலவற்றையும் போர்க்களத்தே 
இழந்து புறங்கொடுத்தோடி முல்லையூர் புகுந்து ஒளிக்கச் 
செய்தமை , பின்னர்ச் சேர மன்னருள் ஒருவனாகிய வேணாட்டு 
மன்னனொடும் பொருது கொன்றமை ; இராமகுடநாட்டு மன்ன 
னொடும் பொருது வென்றமை ; காந்தளூர்சாலைக் கலம் அறுத்தமை , 
ஆகவமல்லனை வென்றவை , அவன்றன் தானைத் தலைவர்களாய 
கண்டப்பையனையும் கங்காதரனையும் கொன்றமை ஆகவமல்லனின் 
புதல்வர்களாகிய விக்கியண்ணனும் , விசயாதித்தனும் அவர்தம் 
சேனைத் தலைவனாகிய சங்கமையனொடும் புறங்கொடுத்து ஓடச் 
செய்தமை ; கொள்ளிப் பாக்கைக்கு எரியூட்டியமை ; பின்னர் 
அவர்தம் கரி , பரி , பொருட்குவை முதலியவற்றைக் கவர்ந்து 
தன்னாடு போந்தமை ஆகிய இவையேயாம் . 


அம்மெய்க்கீர்த்தி வருமாறு : 


" திங்களேர் தறாதன் தொங்கல்வெண் குடைக்கீழ் 
நிலமகள் நிலவ மலர்மகட் புணர்ந்து 
செங்கோ லோச்சிக் கருங்கலி கடிந்து 
மன்னுபல் லூழியுள் தென்னவர் மூவருள் 
மானா பரணன் பொன் முடி யானாப் 
பருமணிப் பசுந்தலை பொருகளத் தரிந்து 
வீரகே ரளனை ஆனைக்கிடு வித்து 
அசைவில் சுந்தர பாண்டியனைத் திசைகெடத் 
தொல்லையில் முல்லையூர்த் துரத்தி ஒல்கலில் 
வேணாட் பிரைச் சேனாட் டொதுக்கி 
மேவுபுக ழிராமகுட மூவர்கெட முனிந்து 


254 


சோழர் வரலாறு 


வேலைகெழு காந்தளூர்ச் சாலை கலமறுத் 
தாகவ மல்லனு மஞ்சற் கேவுதன் 
தாங்கரும் படையால் ஆங்கவன் சேனையுள் 
கண்டப் பய்யனுங் கங்கா தரனும் 
வண்டமர் களிற்றொடு மடியத் திண்டிறல் 
விருதர் விக்கியும் விஜயா தித்தனுங் 
கடுமுரட் சாங்க மய்யனும் முதலினர் 
சமர பீருவொத் துடைய விரிசுடர்ப் 
பொன்னோ டைக்கரி புரவியொடும் பிடித்துத் 
தன்னா டையில் ஜயங்கொண் டொன்னார் 
கொள்ளிப் பாக்கை யொள்ளெரி மடுத்து 
வில்லவர் மீனவர் வெஞ்சினச் சளுக்கியர் 
வல்லவர் முதலினர் வணங்க வீற்றிருந்த 
ஜயங் கொண்ட சோழன் உயர்ந்த பெரும் புகழ்க் 
கோவி ராஜகேசரி வர்மரான உடையார் 
ஸ்ரீ இராஜாதி ராஜ தேவர் ) 5 


இம்மெய்க்கீர்த்தியும் கூறப்பெற்றவை யாவும் 

பரகேசரி 
இராசேந்திரசோழன் ஆட்சிக் காலத்தே இளவரசனாயிருந்த இவ் 
விராசாதிராசனால் நிகழ்த்தப் பெற்றவை ஆதலின் அந்நிகழ்ச்சிகள் 
யாவும் இராசேந்திரன் ஆட்சிக்காலத்தேயே கூறப் பெற்றுள்ளன . 


இனி இவன்றன் 28 ஆம் ஆண்டுக் கல்வெட்டில் உள்ள 
மெய்க்கீர்த்தியில் 


ஒருதனித் தண்டால் பொருகட விலங்கையர் 
கோமகன் விக்கிரம பாகுவின் மகுடமும் 


என்றிருப்பதால் இராசாதிராசன் சிங்களவேந்தனாகிய விக்கிரம 
பாகுவை வென்ற செய்தி பேசப்படுகிறது . இராசேந்திரன் 
ஆட்சிக் காலத்தே ஏறக் குறையப் பத்தாண்டுகட்கு ஈழநாடு 
முழுவதிலும் சோழர் ஆட்சிக்குட்பட்டிருந்தது . பின்னர் ஐந்தாம் 
மகிந்தன் என்னும் சிங்களவேந்தனுடைய மகனாகிய காசிபன் 
( Kasipa ) முதல் விக்கிரமபாகு என்னும் பெயருடன் இலங்கையின் 
தென் கீழ்ப் பகுதியாகிய ரோகண நாட்டிலிருந்து கி.பி. 1029 - முதல் 
கி.பி. 1041- வரை ஆட்சி செய்தான் . சோழரை எதிர்க்கப் பெரும் 
படையொன்றைத் திரட்டிய போது , கி.பி. 1041 - ல் நோய் வாய்ப் 
பட்டு இறந்தானென மகாவம்சம் கூறும் . ஆயின் , அவன் சோழ 
ரோடு புரிந்த போரில் இறந்தான் எனவும் அவன்றன் முடி முதலிய 


5 


S. I. IVol . IV No. 537 


முதலாம் இராசாதிராச சோழன் 


255 


எல்லாம் இராசாதிராசனால் கைப்பற்றப்பட்டன என்றும் சோழர் 
கல்வெட்டுக் கூறுகிறது . மகாவம்சம் கூறும் செய்தியை விட 
சோழர் கல்வெட்டுக் கூறும் செய்தியை நாம் நம்பலாம் . எவ்வாறா 
யினும் அவ்விக்கிரமபாகு கி.பி. 1041 - ல் இறந்தான் என்பது 
உறுதியாகிறது . 

ஆதலின் அப்போர் இராசேந்திரசோழன் 
காலத்தே இராசாதிராசனால் நிகழ்த்தப் பெற்றதாகலின் அப்போர் 
நிகழ்ச்சியாவும் இராசேந்திரன் ஆட்சியில் விரித்துரைக்கப் பெற் 
றுள்ளன . 


இனி இவன்றன் ஆட்சியின் 29 ஆம் ஆண்டுக்கல்வெட்டிலுள்ள 
மெய்க்கீர்த்தி இவ்வரசன் இலங்கை வேந்தரொடும் சளுக்கிய 
ரோடும் செய்த போர்களைப்பற்றி விரித்துரைக்கின்றது . இலங்கை 
போரைப் பொறுத்தவரை இருவேறு குறிப்புகளைக்கொண்டு 
ஆராய வேண்டுவதாயுள்ளது . இலங்கை வரலாற்று நூலாகிய 
மகாவம்சமும் , சோழர் வரலாறுரைக்கும் சோழர் கல்வெட்டுகளும் 
வெவ்வேறு பெயர்களைக் கொண்ட அரசர்களைத் தொடர்பு படுத்திக் 
கூறுகின்றன என்பதையும் அவற்றை ஒப்பு நோக்கி ஒரு முடிவுக்கு 
வரவேண்டியதாயுள்ளது என்பதையும் நாம் நினைவில் கொள்வது 
தேவை . 


சோழசிங்களப் போரைப் பற்றிச் சோழர் கல்வெட்டுகளிற் 
காணப்படுவதாவது : 


முன்றனக் குடைந்து தென்றமிழ் மண்டலம் 
முழுவது மிழந்து எழுகட லீழம் 
புக்கவிலங் கேச னாகிய விக்கிரம 
பாண்டியன் பருமணி மகுடமும் 


என்பதே சோழர் கல்வெட்டுகளிலுள்ள இராசாதிராசன் மெய்க் 
கீர்த்தியின் இலங்கைப்போர் குறித்த பகுதியாகும் . இதன்படி 
பார்க்குங்கால் விக்கிரம பாண்டியன் என்னும் பாண்டி வேந்தன் , 
இலங்கைக்கு ஆட்சி எய்திருந்தனன் . இராசாதிராசன் அங்குச் 
சென்று அவனொடும் பொருது வென்றான் எனவும் தெரிகின்றது . 
இது தொடர்பாக மகாவம்சம் கூறும் கருத்து முற்றிலும் வேறாக 
உள்ளது . சோழர்பால் தோல்வியடைந்த அவமானம் தாங்காமல் 
தற்கொலை செய்து கொண்ட மகாலனகித்தி என்னும் இலங்கை 
அரசன் மகன் விக்கமபண்டு என்பான் சோழர்களால் தன் 
உயிருக்கு ஆபத்து நேரிடும் எனப் பயந்து 

துளுநாட்டிலிருந்து 
வந்தனன் . பின்னர் அவன் இலங்கை சேர்ந்து ஆட்சியெய்தி 
கி.பி. 1044 முதல் கி.பி. 1047 வரை ஆண்டான் . மகாவம்சம்கூறும் 
விக்கமபண்டு என்பானும் மெய்க்கீர்த்தி கூறும் விக்கிரம பாண்டி 


256 


சோழர் வரலாறு 


யனும் ஒருவனேயாதல் வேண்டும் என அறிஞர் கருதுகின்றனர் . 
மெய்க்கீர்த்தி கூறும் வரலாற்றையும் மகாவம்சம் பேசும் வரலாற்றை 
யும் பார்க்கும்போது ஒரு வேறுபாடு புலனாகின்றது . இதைத் 
தெளிவுபடுத்திக் கொள்வதற்கு அக்காலத்தே சேரபாண்டிய அரச 
மரபினர்க்கும் இலங்கை அரச மரபினருக்கும் திருமணஉறவுமுறை 
இருந்து வந்ததென்பதையும் அதுதான் அவர்கள் சோழருக்கெதி 
ராகப் போர்க்கொடி உயர்த்திய போது சிங்கள அரசர்கள் உதவி 
செய்ததற்கான காரணமாக இருந்ததென்பதையும் நாம் நினைவிற் 
கொள்ளவேண்டும் . மெய்க்கீர்த்திப்படி பார்க்குங்கால் பாண்டிய 
வேந்தனுக்கு இலங்கையரசன் மகள் வயிற்றுப் பிறந்தவனே 
விக்கிரம பாண்டியன் ஆதல் வேண்டும் . அப்போது தான் அவன் 
தன் பாண்டி நாட்டைப் போரில் இராசாதிராசனிடம் தோற்ற 
பின்னர் தாய்வழிப் பாட்டனாகிய இலங்கையரசனுக்குரிய ரோகண 
நாட்டை ஆண்டிருந்தானென்பது கொள்ளப்படும் . மகாவம்சம் 
கூறுவது போல் இராசாதிராசனுக்கு அஞ்சி ஓடித் துளு நாட்டில் 
தஞ்சம் புகுந்து தங்கியிருந்து பின்னர் இலங்கையை அடைந்து 
ரோகண நாட்டை கி.பி. 1044 முதல் கி.பி. 1047 வரை அரசாண்டான் 
என்பதைக் காணும்போது அவ்விக்கமபண்டு என்பான் இலங்கை 
யரசனாகிய மகாலனகித்திக்கும் பாண்டிய மன்னன் மகளுக்கும் 
மன்னன் மகளுக்கும் பிறந்தவனாதல் வேண்டும் எனத் தோன்று 
கிறது . இஃதெங்கனமாயினும் நாம் மேலே கூறியபடி சிங்கள , 
சேர , பாண்டிய மன்னர் மரபினர் திருமணத்தால் உறவு முறை 
யுடையாரென்பதும் ஆகவே இம்மூவரும் 

இம்மூவரும் தம் பகைவராகிய 
சோழரை வென்று தத்தம் நாடுகளைக் கைப்பற்றுச் சுயேச்சை 
யாக ஆட்சிபுரிய முயன்று வந்தனரென்பதும் உண்மை . மேற் 
கண்ட நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ள விக்கிரமபாண்டியன் ஈழ 
நாட்டிலும் இராசாதிராசனிடம் தோற்று மணிமகுடம் முதலிய 
வற்றையும் இழந்ததாக மெய்க்கீர்த்தி கூறுகிறது . 
மேலும் அதே மெய்க்கீர்த்தி , 


காண்தகு 


தன்ன தாகிய கன்ன குச்சியினும் 
ஆர்கலி ஈழஞ் சீரிதென் , றெண்ணி 
ஊளங்கொள் நாடுதன் னுறவோடும் புகுந்து 
விளங்குமுடி கவித்த வீரசலா மேகன் 
போர்க்களத் தஞ்சித்தன் கார்களி றிழிந்து 
கவ்வையுற் றோடக் காதலி யொடுந்தன் 
தவ்வயைப் பிடித்துத் தாயை மூக்கரிய 
ஆங்கவ மானம் நீங்குதற்காக 
மீட்டும் வந்து வாட்டொழி லுழந்து 


முதலாம் இராசாதிராச சோழன் 


257 


வெங்களத் துலந்தவச் சிங்களத் தரைசன் 
பொன்னணி முடியும் 


இராசாதிராசனாற் கொள்ளப்பட்டதாகக் கூறும் 

கூறும் கன்னியா 
குப்ஜத்தையாண்ட வீரசலாமேகன் என்னும் அரசன் சிறந்த 
தாகிய தன் நாட்டை விடுத்து ஆர்கின்ற கடல் நடுவணதாகிய 
ஈழ நாடடைந்து அதை ஆண்டு வந்தான் . அக்காலத்தே 
இராசாதிராசனால் தோல்வியுற்று ஓடி ஒளிந்தான் . அது கண்ட 
சோழப் படைஞர் , அவன்றன் காதல் மனைவியையும் , தமக்கை 
யையும் சிறைப்பிடித்து அவன் தாயை மூக்கரிந்தும் அவமானப் 
படுத்தினர் . அது கேட்ட வீரசலாமேகன் அதனைப் பொறுக்க 
லாற்றாது மீண்டும் போர் புரிந்து உயிர் துறந்தான் . எனவே , 
அவன்றன் ( வீரசலாமேகன் ) பொன் முடியும் இராசாதிராச 
சோழனாற் கைப்பற்றப்பட்டது . 


இனி 


மகாவம்சம் கூறும் செய்தியாவது : இராசாதிராச 
சோழன்பால் மணிமகுடம் முதலியன இழந்த 

விக்கிரம 
பாண்டியனை , ஜகதீபாலன் என்னும் அயோத்தி அரசகுமாரன் 
கி.பி. 1047 - ல் போர் புரிந்து கொன்றான் . அவன் ஆட்சி செய்த 
ரோகண நாட்டைக் கைக் கொண்டு கி.பி. 1051 ஆம் ஆண்டு 
வரை ஆட்சி செய்து வந்தான் . சோழர்கள் அவனையும் போரிற் 
கொன்று அவன்றன் மனைவி மக்களையும் சிறை செய்து பெரும் 
பொருளையும் கவர்ந்து எல்லாவற்றையும் சோழநாடு கொண்டு 
சேர்ப்பித்தனர் என்பதேயாம் . 


இவ்விரு நிகழ்ச்சிகளிலும் பேசப்படும் அரசன் ஒருவனாகவே 
இருக்கலாம் எனக் கொள்ளுதற்கு இடமும் காலமும் இடந்தர 
வில்லை . 

முன்னவன் ( வீரசலாமேகன் ) கன்னியகுப்ஜத்து 
அரசனாவான் . பின்னவன் ( ஜகதீபாலன் ) அயோத்தி மன்னனெக் 
கூறப்படுகிறது . இவ்விட வேறுபாடே இவ்விருவரும் ஒருவரெனக் 
கொள்ளுங் கொள்கைக்குத் தடையாயுள்ளது . எனவே , வேறு 
தக்க புதிய ஆதாரங் கிடைத்தாலன்றி . இதன் வன்மை மென் 
மைகளை ஆய்ந்து காணுதல் இயலாததேயாம் . மேலும் 


...... கன்னரன் வழி வந் 
துரைகொ ளீழத் தரைச னாகியசீர் 
வல்லவன் மதன ராஜன் எல்லொளித் 
தடமணி முடியுங் கொண்டு 


எனவும் அம்மெய்க்கீர்த்தி கூறுகிறது . இதன்படி காணுங்கால் , 
சோழ வேந்தனாகிய இராசாதிராசன் கி.பி. 1046 - ல் ஈழத்தை 


சோ . வ . - 17 . 


258 


சோழர் வரலாறு 


யாண்ட கன்னர மரபில் வந்த சீவல்லபன் மதனராஜனைப் போரில் 
வென்றான் என அம்மெய்க்கீர்த்தி கூறுகிறது . ஆயின் , மகா 
வம்சம் இங்கும் வேறு கதையையே கூறுகிறது . அதாவது 
முன்னர்க் குறிக்கப்பெற்ற விக்கம பண்டுவின் மகனாகிய பராக்கிரம 
பண்டு என்னும் ஈழ வேந்தன் கி.பி. 1053 - ல் சோழரொடும் 
பொருது வீழ்ந்தான் என்பதேயாம் . இங்குப் பேசப்பட்ட இருவரும் 
ஒருவராகவே இருக்கலாம் என்றெண்ணினால் இருவரும் சோழ 
ரொடும் பொருது களப்பட்ட ஆண்டுகள் முரண்படுகின்றன . 
எனவே , தக்க புதிய சான்று கிடைக்கும் வரை இது பற்றிய முடிவு 
ஏதும் கூறுதற்கியலாமல் உள்ளது . 


பொதுவாக , மேற்கண்டவற்றை எல்லாம் நாம் சீர்தூக்கிப் 
பார்த்தால் அக்காலப் பகுதியில் ஈழ மண்டலத்தின் பெரும்பகுதி 
சோழர் ஆட்சியின் கீழ் இருந்ததென்பதும் அந்நாட்டின் தென் 
கிழக்குப் பகுதியிலிருந்த சிறிய நாடாகிய ரோகண நாடு மட்டுமே 
ஈழத்தரசர் கையில் இருந்ததென்பதும் அவர்கள் ஈழமண்டலம் 
முழுவதையும் கைப்பற்றி ஆளுதற்காகச் சோழரொடு பலமுறை 
பொருது தோற்றத்துடன் சிலர் உயிரிழந்தனர் என்பதும் தெளிவா 
கிறது . ஈழ மண்டலத்தில் சோழராட்சி நிலவிய தென்பதை அந் 
நாட்டில் காணப்பெறும் சோழர் கல்வெட்டுகளும் கிடைத்த பொற் 
காசுகளும் உறுதிப்படுத்துகின்றன . 


இனி , இராசாதிராசன் மெய்க்கீர்த்தியில் , இவன் மேலைச் 
சளுக்கியரோடு புரிந்த போர் பற்றிக் கூறப்பட்டுள்ளது . இங்குக் 
கூறப்பெற்ற இரண்டாவது சளுக்கியப்போர் கி.பி. 1046 - ல் நடத் 
திருக்க வேண்டுமென்பது இவன் றன் 29 ஆம் ஆட்சியாண்டுக் 
கல்வெட்டால் தெரியவருகிறது . நீண்ட காலமாகத் தங்கள் 
குலப்பகைவராயுள்ள மேலைச் சளுக்கியரை முற்றிலுமாக வென்றி 
டிப்படுத்த வேண்டுமென்பதே சோழ மன்னர்களுக்கு இருந்த 
விருப்பமாகும் . அக்கருத்தையே முக்கியமாகக் கொண்ட 
இராசாதிராசன் , தன் தந்தை காலத்தே செய்த போரில் சளுக்கி 
யர்கள் முற்றிலுமாக வெல்லப்படாமையின் இவன் காலத்தே 
இப்போது அதற்கான முயற்சிகள் நடைபெறலாயின . அடிக்கடி 
பெரும்படை திரட்டிச் சென்று அவர்தம் குந்தள நாட்டைத் தாக்கி 
நாடு நகரங்களை அழித்து வந்தனர் . அவ்வாறு நடத்திய போர் 
நிகழ்ச்சிகளுள் கி.பி. 1046 - ல் நடந்த போரும் ஒன்றாகும் . அப் 
போரில் சளுக்கியத் தலைவர்களான கண்டர் தினகரன் , நாரணன் , 
கணபதி , மதுசூதனன் என்போர் போரில் எதிர்த்து நிற்க 


6 . 


South India and Sri Lanka pages 68-72 
7 S. I. I Vol. III No : 28 


முதலாம் இராசாதிராச சோழன் 


259 


மிக 


இயலாமல் வலிஇழந்து புறமுதுகிட்டோடி ஒளிந்தனர் . அவ்வாறு 
தானைத் தலைவர்களெல்லாம் ஓடி விட்டதால் , 

எளிதில் 
சோழர் படைகள் பல்லாரி மாவட்டம் ஹாஸ்பெட் தாலுகாவி 
லுள்ள கம்பிலி நகரத்தை அடைந்து அங்கிருந்த சளுக்கியர் 
மாளிகையைத் தகர்தன . இராசாதிராசனின் வெற்றித்தூண் 
ஒன்றும் அங்கு நிறுவப் பெற்றது . இப்போரில் இராசாதிராசன் 
அடைந்த வெற்றிறைக் கலிங்கத்துப்பரணி பாராட்டிக் கூறு 
கிறது . சிந்தவாடி என்னும் நாட்டை மகாமண்டலேசுவரன் 
கண்டராதித்தராசன் என்பான் ஆகவமல்லனுக்கடங்கிய குறு நில 
மன்னனாக ஆண்டு வந்தான் என்பது பல்லாரி மாவட்டத்தில் 
உள்ள இரு கல்வெட்டுகளால் தெரிய வருகிறது .10 இச்சிற்றரசனே 
முன்னர் , இராசாதிராசனிடத்தில் தோற்றோடிய 

கண்டர் 
தினகரன் ஆகலாமென்று வரலாற்றுப் பேராசிரியர் ஒருவர் கருது 


கிறார் .11 


இனி , அடுத்து இராசாதிராசன் மூன்றாம் முறையாகச் சாளுக் 
கியருடன் செய்த போரே மிகக் கொடுமை வாய்ந்ததாகவும் , 
தொடர்ந்து நடந்த போரில் (கி.பி. 1054 - ல் ) அவன்றன் உயிரையே 
கவர்ந்து சென்ற , அவன் காலத்திய இறுதிப் போராகவும் 
அமைந்ததென்பது இராசாதிராசனின் 30 - ஆம் ஆட்சியாண்டுக் 
கல்வெட்டுகளிலும் அதற்குப் பின்னருள்ள கல்வெட்டுகளிலும் 
காணப்படுகிறது . முப்பதாம் ஆண்டுக் கல்வெட்டுகள் சிலவற்றில் 
இப்போர் பற்றிய செய்தி பேசப்படவில்லை . 

எனவே , 

அவ் 
வாண்டில் அதாவது கி.பி. 1048 - ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் 
இப்போர் தொடங்கியிருக்கலாம் . மேலும் , இப்போர் குறித்துக் 
கூறும் கல்வெட்டுகள் ஒவ்வொன்றும் அப்போர் நிகழ்ச்சிபற்றிய 
புதுப்புது செய்திகளைக் கூறுவதால் அப்போர் சில ஆண்டுகளாவது 
தொடர்ந்து நடந்திருக்க வேண்டும் என்பது புலனாகிறது . 


அவ்வாண்டில் ( கி.பி. 1048 - ல் ) மேலைச் சளுக்கியரது குந்தள 
இராச்சியத்தின் மேற் படையெடுத்துச் சென்ற இராசாதிராச 
சோழன் , கிருஷ்னையாற்றங் கரையிலுள்ள பூண்டூரில் , சளுக்கிய 
ரொடு பெரும் போரை நிகழ்த்தினான் . அப்போரில் தெலுங்க 
விச்சையன் , அத்திராசன் , அக்கப்பையன் , கொண்டையராசன் , 
முஞ்சன் , தண்டநாயகன் , தனஞ்செயன் , வீரமாணிக்கன் என்ற 
நக்கியத் தலைவர்களைப் புறங் கண்டான் . விச்சையனின் தாய் 


சளுக 


8 


S. I. I. Vol . V No. 978 Vol . IV No. 199 
9 கலிங்கத்துப்பரணி . இராசபாரம்பரியம் செய்யுள் 26 
10 Ins . 41 of 1904 & Ins . 711 of 1919 
11 Colas Page 255 


260 


சோழர் வரலாறு 


தந்தையரையும் எண்ணற்ற மகளிரையும் சிறைப் பிடித்து வரச் 
செய்தான் . அந்நகரின் மதில்களை இடித்துப் பாழ்படுத்தினான் . 
மேலும் மண்ணதிப் பதியிலிருந்த சாளுக்கியர் மாளிகைக்கு எரி 
யூட்டினான் . சோழர் தம் இலச்சினையாகிய வேங்கை வடிவம் 
பொறிக்கப் பெற்ற வெற்றித் தூண் ஒன்றையும் நாட்டினான் . 2 
பின்னர் மேலைச் சளுக்கியர்க்குரிய கடல் போன்ற சிறு துறை , 
பெருந்துறை , தெய்வ வீம கசி என்னும் மூன்று நீர்த்துறை 
களிலும் தன் பட்டத்து யானையை நீராட்டினான் . சளுக்கியர்க் 
குரியவராக முத்திரை பொறிக்கப்பட்டிருந்த வராகக்குன்றில் 
தம்மரசுக்குரிய புவி முத்திரையைப் பொறித்து வெற்றித் தூண் 
ஒன்றையும் அங்கு நிறுவினான் .18 கல்பவட்டுகளிற் குறிக்கப் 
பெறும் சிறு துறை , பெருந்துறை , தெய்வ வீம கசி என்னும் 
மூன்றாம் முறையே துங்கபத்திரை , கிருஷ்ணை , பீமா என்னும் 
பேராறுகளிலுள்ள நீர்த்துறைகளாகலாம் எனக் கருதப்படுகின்றது . 


அக்காலத்தே இருவேடிக்கை நிகழ்ச்சிகள் நடந்தனவாகக் 
கல்வெட்டுகள் குறிக்கின்றன . ஆகவமல்லன் சோழர்தம் படை 
நிலை உணர்ந்து வருமாறு ஒற்றர் சிலரை அனுப்பியிருந்தான் . 
துரதிருஷ்டவசமாக அவருள் சிலர் சோழர் படைவீரர் கையகத்த 
ராயினர் . அஃதறிந்து இராசாதிராசன் அவர்களைக் கொல்லாமல் 
அவர்தம் மார்பில் ‘ ஆகவமல்லன் எங்கும் அஞ்சிப் புறங்காட்டி 
யோடினேன் 

எழுதுவித்துத் துரத்தி விடும்படி 
செய்தான் . 14 


என்று 


அஃதே போன்று திருக்கழுக்குன்றக் கல்வெட்டிலும் பிறி 
தொரு நிகழ்ச்சி பேசப்பட்டுள்ளது .15 ஆகவமல்லன் இராசாதி 
ராசன்பால் ஒரு செய்தியறிவித்து வருமாறு தன் அமைச்சன் ஒரு 
வனையும் மற்றும் இருவரையும் அனுப்பியிருந்தான் . அவ்விரு 
வருள் ஒருவனுக்கு ஐங்குடுமி அமைத்து ஆகவமல்லன் எனப் 
பெயரிட்டும் மற்றவனுக்குப் பெண்ணுடை தரிப்பித்து ஆகவமல்லி 
எனப் பெயரிட்டும் அனுப்பி வைத்தனன் . 


இச் செயல்களைப் பொறுக்கலாற்றாத ஆகவமல்லன் பெரும் 
படையொன்றைத் திரட்டிக்கொண்டு வந்து சோழ வேந்தெனொடு 
மீண்டும் போர் தொடங்கினான் . இதிலும் ஆகவமல்லன் வெற்றி 
தேடிக்கொள்ள இயலவில்லை . சளுக்கிய படைத் தலைவர்களாகிய 


12 


18 


14 


S. 1.1. Vol . V Nos . 520 & 641 
S. 1. I. Vol . IV No. 539 & Vol VII No. 1046 
S. 1. 1. Vol . VII No 1046 & Vol . IV No. 539 
S. I. I. Vol . V No 485 


15 


முதலாம் இராசாதிராச சோழன் 


261 


நுளம்பன் , காளிதாசன் , சாமுண்டன் , கொம்மையன் , வில்லவ 
ராசன் என்போர் போரிற்கு ஆற்றாது புறங்காட்டி ஓடினர் . கூர்ச்சர 
மன்னன் ஒருவன் கொல்லப்பட்டான் . 18 இப்போரிலும் இராசாதி 
ராசனே பெருவெற்றி பெற்றான் . இவ்வெற்றிக்குப் பின்னர் 
இராசாதிராசன் சளுக்கியர் தம் தலைநகராகிய கல்யாணபுரத்தைக் 
கைக்கொண்டு அங்கிருந்த அரண்மனையை இடித்து அந்நகரி 
லேயே தான் வெற்றிபெற்றதற்கு அடையாளமாக வீராபிஷேகஞ் 
செய்து கொண்டான் . விசயராசேந்திரன் என்னும் பட்டமும் 
புனைந்து கொண்டான் . இச் செய்திகள் யாவும் இராசாதிராசன் 
கல்வெட்டுகளில் மிகவும் தெளிவாக வரையப்பட்டுள்ளன . 17 
கும்பகோணத்தை அடுத்து மேற்றிசையிலுள்ள தாராசுரத்து 
இராசராசேச்சுரமுடையார் கோயிலில் அமைந்துள்ள துவார 
பாலகர் படிமம் ஒன்றின் பீடத்தில் ‘ ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ 
விசயராசேந்திர தேவர் கல்யாணபுரம் எறிந்து கொடுவந்த 
துவாரபாலகர் என்று எழுதப் பெற்றுள்ளமை , இராசாதிராசன் 
சளுக்கியத் தலை நகராகிய கல்யாணபுரத்தைக் கைக்கொண்ட 
தற்குச் சிறந்த சான்றாக உள்ளது . அப்படி மத்தின் சிற்ப 
அமைதி அக்காலச் சோழர்காலத் தமிழ் நாட்டுப் படிமங்களோடு 
ஒத்தில்லாமல் வேறுபட்டிருத்தலே அது கல்யாணபுரத்திலிருந்து 
கொண்டு வந்ததென்பதை விளக்கி நிற்கின்றது . இவ்வாறு 
இராசாதிராசன் குந்தள நாட்டின் மேல் மும்முறை படையெடுத் 
துச்சென்று நிகழ்த்திய வீரச்செயல்கள் யாவும் செயங்கொண்டா 
ராலும் 18 ஒட்டக்கூத்தராலும் 19 புகழ்ந்து பேசப்படுகின்றன . 


இத்தகைய சோழர் படையெடுப்பால் குந்தளராச்சியம் நிலை 
குலைந்தது . மக்கள் அமைதியான வாழ்க்கை பெறாமல் அல்லலுற் 
றனர் . அங்குள்ள நகரங்கள் பலவும் சீரும் செல்வமும் இழந்து 
அழிவுற்றன . அது கண்ட குந்தள நாட்டு வேந்தரும் குறு நில 
மன்னரும் தாங்கொணாக் கவலை கொண்டனர் . எனினும் தங்கள் 
இராச்சியத்தின் பகுதிகள் எவற்றையும் இழந்து விடாமல் தங்கள் 
ஆட்சிக்குள்ளேயே வைத்திருந்தனர் என்பதை அந்நாட்டுக் 
கல்வெட்டுகள் தெளிவுறுத்துகின்றன . 


மீண்டும் கி.பி. 1054 - ல் இராசாதிராசன் சளுக்கியரொடு 
போர் செய்யப் புறப்பட்டான் . அப்போது தன் தம்பியாகிய 
இராசேந்திரனையும் பெரும்படையுடன் அழைத்துச் சென்றான் . 


18 


17 


18 


S. I. I. Vol . VII No 1046 & Vol. IV No. 539 
S. I. I. Vol . IIINo. 465. Ep . Car . Vol. X K. L. 112 ( b ) 
கலிங்கத்துப்பரணி VIII செய்யுள் 26 
விக்கிரம சோழனுலா வரி 37-38 


12 


262 


சோழர் வரலாறு 


கிருஷ்ணா நதிக்கரையிலுள்ள செப்பருந்தீர்த்தத் தலமரம்கொப்பம் 
போர்க்களமாய் அமைந்தது . இருபக்கத்துச் சேனைகளும் கை 
கலந்து கடும்போர் புரிந்தன . பேரரசர்களாகிய இராசாதிராசனும் 
ஆகவமல்லனும் தத்தம் படைகளுக்குத் தலைமை தாங்கிப் போரை 
நடத்தினர் . இராசாதிராசனுடன் வந்த இளவலாகிய இராசேந் 
திரன் பெரும்படையுடன் பாடிவீட்டில் காத்திருந்தான் . போரின் 
இறுதி யாதாகுமோ என்றெண்ணி இருதிறத்தினரும் அஞ்சினர் . 
அப்போது சளுக்கிய படைகள் முற்றுமாகச் சோழப் பேரரசனைச் 
சூழ்ந்து கொண்டு அவன் ஏறியிருந்த யானையைத் தாக்கின , 
யானை யிறந்தது . மன்னனும் பகைவர் அம்பிற்கு இலக்காகி 
இறந்தான் . 20 

இதனால் தைரியம் கைவரப்பெற்ற சளுக்கியப் 
படைகள் சோனாட்டுப் படைகளை எப்புறத்தும் சூழ்ந்து தாக்கின . 
அதனைப் பொறுக்கலாற்றாத சோணாட்டுப்படைகள் நாற்புறமும் 
சிதறியோடத் தொடங்கின . 


என 


இந்நிலையில் இராசாதி ராசனின் தம்பியான இராசேந்திர 
சோழன் ( இரண்டாம் இராசேந்திர சோழன் ) தன் பட்டத்து 
யானை மீதேறிப் போர்க்களம் புகுந்தான் . அஞ்சேல் அஞ்சேல் 

அபயங்கூறித் தம் படைகளின் அச்சத்தைப் போக்கி 
அமைதியை உண்டாக்கிச் சளுக்கியப்படைகளை எதிர்த்துப் போர் 
புரியலானான் .21 சோணாட்டுப் படைகளும் வீறுகொண்டு போர் 
புரியலாயின . முன்னர்ச் செய்தது போலவே சளுக்கியப் படைகள் 
இராசேந்திரன் ஏறியிருந்த யானையை ஒருமுகமாகத் தாக்கின . 
யானையின் நெற்றியில் அம்புகள் தைத்தன . அவர்தம் அரசனாகிய 
ஆகவமல்லனுடைய 

அம்புகள் இராசேந்திரனின் 
கனய 

பெருந்தோளிலும் தொடையிலும் தைத்துப் புண் 
படுத்தின . 22 சோணாட்டுப் படையின் யானை மறவர் பலர் 
உயிரிழந்தனர் . இருப்பினும் , சயசிங்கன் , புலிகேசி , தச 
பன்மன் , அசோகமையன் , ஆரையன் , மொட்டையன் , நன்னி 
நுளம்பன் என்னும் சளுக்கியத் தானைத் தலைவர்கள் இராசேந் 
திரனால் கொலையுண்டனர் . சளுக்கிய மன்னாகிய ஆகவமல்லனும் 
வலிகெட்டுப் புறங்கொடுத்து ஓடி விட்டான் . அது போன்றே 
வன்னியதேவன் , துத்தன் , குண்டமையன் என்னும் எஞ்சிய 
படைத் தலைவர்களும் , சளுக்கிய அரச குமாரர்களும் அஞ்சி ஓடி 
ஒழிந்தனர் . இறுதியில் இராசேந்திரனே வாகை சூடிப் புகழெய் 


குன்ற 


20 


21 


S. I. I. Vol . V No 647. Vol . II No. 39. E. p . ear . Vol . VIII part II 
Sb . 325 Vol . VIII S. K. 118, Bombay gaz Vol . IV page 441 . 
S. I. I Vol. VII Nos . 885& & 86, Vol . V 
No , 647 , Ep . Car Vol . X Mulbagal 107 . 
S. 1. I. Vol . III No. 28 Vol . V No. 644 


முதலாம் இராசாதிராச சோழன் 


263 


தினான் . மேலும் சத்துரு பயங்கரன் , கரபத்திரன் , மூல பத்திரன் 
என்னும் சளுக்கியர் பட்டத்து யானைகளையும் வராகக் கொடியை 
யும் சத்தியவ்வை , சாங்கப்பை முதலான கோப்பெருந் தேவி 
யரையும் இராசேந்திரன் கைக்கொண்டான் . மற்றும் சளுக்கியர் 
விட்டு விட்டு ஓடிய எண்ணிறந்த யானை , குதிரை , ஒட்டகங்களும் , 
பிற பொருள்களும் இராசேந்திரன் வசமாயின . சளுக்கியர் நகர 
மாகிய கொல்லாபுரத்தில் 

ஒரு வெற்றிற்தூணும் நிறுவப் 
பெற்றது . 


பெரும்பாலும் தோல்வியுற்றது என்ற நிலையை மாற்றிச் 
சிறந்ததொரு வெற்றியைத் தேடித் கொண்ட இராசேந்திரன் 
முன்னோர் யாரும் கைக் கொள்ளாததொரு செயலைத் தான் 
மேற்கொள்ளக் கருதினான் . கருதிய அவன் அம்புபட்ட புண்ணீ 
ரைத் தண்ணீராற் கழுவுவான் போன்று அப்போர்க் களத்தே 
விசயாபிஷேகஞ் செய்துக் கொண்டதுடன் , சோழச் சக்கரவர்த்தி 
யாகவும் முடிசூடிக்கொண்டான் . பின்னர் போரிற் கிடைத்த பெரும் 
பொருட்குவியலுடன் தன் தலை நகராகிய கங்கை கொண்ட சோழ 
புரம் வந்தடைந்தான் . இவ்வாறு நடந்து முடிந்த கொப்பத்துப் 
போர் நிகழ்ச்சிகள் யாவும் , இராசாதிராசன் தம்பியாகிய இரண் 
டாம் இராசேந்திரன் கல்வெட்டுகளில் தெளிவாக வரையப் பெற் 
றுள்ளன . 


ஆனால் , இப்போர் நிகழ்ச்சிகள் யாவும் ஆகவமல்லன் 
கல்வெட்டுகளிற் காணப்படவில்லை . மாற்றார் கையில் - சோழரால் 
தானும் தன் படையினரும் தன் நாடும் அடைந்த பரிபவங்களை 
எல்லாம் தன் நாட்டுக் கல்வெட்டில் பொறித்தல் என்பது 
அவன்றன் பெருமைக்கும் புகழுக்கும் இழுக்காகும் ஆதலின் வரை 
யாது விடுத்திருத்தல் வேண்டும் . எனினும் ஆகவமல்லன் இறந்த 
பின்னர் கி.பி. 1071 - ல் பொறிக்கப் பெற்ற இரு மேலைச்சளுக்கியர் 
கல்வெட்டுகளில் கொப்பத்துப் போர்பற்றிய சில குறிப்புகள் 
உள்ளன . அவற்றில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாண்டிய சோழன் 
என்ற அரசன் தன் முன்னோர் முறைகட்கு முற்றிலும் மாறாகப் 
பெரும் படையுடன் , பெள்வோலா ( Belvola) நாட்டிற் புகுந்து 
சைனக் கோவில்கள் உள்ளிட்ட பலவற்றையும் எரியூட்டி அழித்த 
தன் காரணமாக அவனை ஆகவமல்லன் போரிற் கொன்றான் 
எனவும் குறிக்கப் பெற்றுள்ளன . இக்கல்வெட்டுகள் கொப்பத் 
துப்போருக்குச் சில ஆண்டுகளின் பின்னரே வரையப் பெற்றவை 
என்பது நினைவிற் கொள்ளத் தக்கதாகும் . எனினும் இங்குக் 
குறிக்கப் பெறும் பாண்டிய சோழனே இராசாதிராசனாயிருக்க 

Ep Ind . Vol . XV No. 23 Ep . Car . Vol . VII , Sorab 325 


23 


2 8 


264 


சோழர் வரலாறு 


வேண்டும் என்பதும் இதில் குறிக்கப் பெறும் போரே கொப்பத்துப் 
போராயிருக்க வேண்டுமென்பதும் உய்த்துணரப்படுகின்றது . 
எனவே , குந்தள நாட்டுப் போர்ச் செய்திகளும் சில , மேலைச்சளுக் 
கியர் கல்வெட்டுகளாலும் உறுதி செய்யப்படுவதறியலாம் . 


இராசகேசரி இராசாதிராசன் கொப்பத்துப் போரிலே யானை 
மீதிருந்தே உயிரிழந்தமையின் இவன் கல்யாணபுரமும் கொல்லா 
எறிந்து கொண்ட யானைமேற்றுஞ்சின உடையார் விசய ராஜேந் 
திர தேவர் என்று சோழர் கல்வெட்டுகளிற் குறிக்கப்பட்டுள்ளமை 
அறிதற்பாலாதாகும் . மேலும் இவன் போர்க்களத்தில் உயிர் நீத்த 
செய்தி இவன் தம்பியாகிய இரண்டாம் இராசேந்திர சோழன் 
கல்வெட்டுகளிலும் காணப்படுகின்றது . 24 இராசாதிராசன் 
இளமைப் பருவத்திலிருந்தே பெருவீரம் படைத்தவனாகிப் போர் 
பல புரித்து வெற்றி பெற்றவன் என்பதும் இறுதியிலும் அப்போர் 
முனையிலேயே இறந்தான் என்பதும் கருதுவதற்கு உரியனவாம் . 


இராசாதிராசன் மேலைச்சளுக்கியரொடும் புரிந்த போர்களில் 
வெற்றிகொண்டு , அவர்தம் தலை நகராகிய கல்யாணபுரத்தில் 
வீராபிடேகஞ் செய்து கொண்டு விஜய ராஜேந்திரன் என்னும் 
பட்டமும் புனைந்து கொண்டான் . மேலும் சயங்கொண்ட சோழன் 
ஆகவமல்ல குலாந்தகன் , கல்யாணபுரங் கொண்ட சோழன் , வீர 
ராசேந்திரவர்மன் என்னும் சிறப்புப் பெயர்களையும் கொண்டிருந் 
தான் என்பது கல்வெட்டுக்களால் அறியப்படுகின்றது . இவன் 
பல அரசர்களையும் வென்று அசுவமேதயாகம் புரிந்ததால் சயங் 
கொண்ட சோழன் என்னும் பெயர் பெற்றான் . மேலைச் சளுக்கியரது 
தலை நகரமாகிய கல்யாணபுரத்தைக் கைக்கொண்டு , 

அங்கு 
வீராபிஷேகஞ் செய்து கொண்டமையால் கல்யாணபுரங் கொண்ட 
சோழன் என்னும் பட்டம் பெற்றான் . ஆகவமல்லனின் குலத் 
திற்கே யமன் போன்றவன் என்ற பொருளில் அவனுக்கும் அவன் 
மக்களுக்கும் இவன் துன்பம் விளைத்தமை பற்றி ஆகவமல்ல 
குலாந்தகன் 27 என்றும் பட்டம் எய்தியதாகலாம் . இவன் தன் 
வாழ்நாள் முழுவதும் பெருவீரனாக வாழ்ந்தமையின் வீரராசேந் 
திரன் எனும் சிறப்புப் பெயர் வழங்கியிருந்தலுங் கூடும் . 


இவன்றன் தலை நகரம் இவன் தந்தையால் தோற்றுவிக்கப் 
பெற்ற கங்கை கொண்ட சோழபுரமே ஆகும் . 28 திரைலோக்கிய 


24 


25 


20 


S. I. 1. Vol V No. 647 
S.I. I. Vol . VNos 520 , 633 & 978 
S. I. I. Vol.V No. 465 : 258 of 1910 
Ins . 188 of 1919 
S. 1.1. Vol. V No. 978 


27 


2S 


முதலாம் இராசாதிராச சோழன் 


2651 


முடையாள் இவள் பட்டத்தரசியாவாள் . 29 கன்னியாகுமரிக் 
கல்வெட்டு இவ்வேந்தனுக்கு உலகுடைய பிராட்டி என்னும் ஒரு 
மனைவி இருந்தாளென்று குறிக்கிற 

றது . திரைலோக்கிய முடை 
யாளும் உலகுடைய பிராட்டியும் வெவ்வேறு மனைவியரா அன்றி 
ஒருவர் தாமா என்பது அறியக் கூடவில்லை . 


30 


இவ்வேந்தன் தன் உடன் பிறந்தார்க்குத் தான் வென்று 
கொண்ட நாடுகளில் இருந்து ஆட்சி செய்யும் உரிமை வழங்கி 
யிருந்தான் . மேலும் நாட்டை நன்கு பாதுகாத்து அரசியல் காரி 
யங்களைப் பார்ப்பதற்குத் தக்கார் பலரை ஏற்படுத்தியிருந்தான் . 
இவ்வரசனுக்குக் கப்பஞ் செலுத்திய குறு நில மன்னரும் சிலர் 
இருந்தனர் . 


தண்டநாயகன் அப்பிமையனாகிய இராசேந்திர சோழ 
பிரமராயன் : இவன் இராசாதிராசன் படைத் தலைவர்களுள் 
ஒருவன் . கடப்பை மாவட்டத்துள்ள வல்லூரைத் தலைநகராகக் 
கொண்டு மகாராசவாடி ஏழாயிரத்திற்கு அரசப் பிரதிநிதியாயிருந் 
தான் . 81 இராசேந்திர சோழப் பிரமமராயன் என்னும் பட்டம் 
பெற்றிருத்தலின் அப்பட்டம் முதல் இராசேந்திர சோழன் 
காலத்தே வழங்கப்பட்டதென்பதும் இவன் அந்தண குலத்தினன் 
என்பதும் கொள்ளக்கிடக்கின்றன . 


சேனாபதி இராசேந்திரசோழ மாவலிவாண ராயன் : இராசாதி 
ராசனின் படைத்தலைவர்களுள் ஒருவன் . முதலாம் இராசேந்திர 
சோழனால் பட்டம் வழங்கப் பெற்றவன் . திருவிழாக்களுக்கும் ஒரு 
கல்லூரி நடத்துவதற்குமாக ஆண்டுதோறும் 12,000 கலம் நெல் 
வருவாயுள்ள 72 வேலி நிலத்தை நிவந்தமாக வழங்கியவன் . 82 
கோவிலில் திருவாய்மொழி விண்ணப்பம் செய்தற்கு ஏற்பாடு செய் 
துள்ளமையால் வைணவ சமயபற்றுடையான் என்பது தெரிய 
வருகிறது . 


சேனாபதி சயங்கொண்ட சோழ வாண கோவரையன் : இரா 
சாதிராசன் படைத்தலைவர்களுள் ஒருவன் . இவ்வரசன் காலத்தே 
மைசூர் இராச்சியத்திலுள்ள தடிகைப்பாடி நாட்டின் அரசப் பிரதி 
நிதியாயிருந்தான் . 83 


29 


SO 


Ins . 446 of 1918 
T. A. S• Vol ; I p . p . 182& 163 
176 of 1919 
Ep . Car. Vol . NL . 25 


8 . 


33. 


256 


சோழர் வரலாறு 


அதிகாரிகள் வாராசிரயன் வாசுதேவ நாராயணனாகிய 
உலகளந்த சோழ பிரமமாராயர் : இவர் இராசாதிராசனுடைய 
குருதேவர் ஆவார் .34 இவர் தம் பட்டப் பெயரை எண்ணுங்கால் 
சோழ ராச்சியத்தின் ஒரு பகுதி , இராசாதிராசன் காலத்தே , 

தலைமையில் அளந்து கணக்கெடுக்கப்பட்டிருத்தல் 
வேண்டும் என்பது புலனாகிறது . 


இவர் 


தண்டநாயகன் சோழன் குமரன் பராந்தகனாகிய இராசாதி 
ராச நீல கங்கரையன் : இராசாதிராசன் படைத்தலைவர்களுள் 
ஒருவன் . இராசாதிராச நீல கங்கரையன் என்பது அரசனால் 
வழங்கப் பெற்ற பட்டமாகும் . திருவொற்றியூர் கோயிலில் 
இவனைப் பற்றிக் கூறும் கல்வெட்டொன்று உள்ளது.35 ஆதலின் 
தொண்டை மண்டலத்திலிருந்த ஒரு தலைவன் ஆதல் கூடும் . 


தண்டநாயகன் வெண்காடன் சங்கரனாகிய இராசாதிராசப் 
பல்லவராயன் : இவன் உத்தமசோழ நல்லூரினன் . அரசனின் 
படைத்தலைவர்களுள் ஒருவன் . பெருந்தாம் என்னும் உயர் நிலை 
அலுவலளானாக இருந்தான் . இராசாதிராசப் பல்லவராயன் 
என்னும் பட்டம் பெற்றவன் , இவன் திருச்சிராப்பள்ளிக்கு வட 
மேற்கிலுள்ள , திருப்பைஞ்ஜீலிக் கோயிலைச் சேர்ந்த செந்தாமரைக் 
கண்ணன் மடத்திற்கு அந்தணர்க்கும் சிவயோகியர்க்கும் 
உணவிடுமாறு நிலம் வழங்கியுள்ளான் என்பது அவ்வூர்க் 
கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது . 


96. 


S. 1. 1. Vol . VII No. 1046 
Ins . 102 of 1912 
S. I. 1. Vol . VI No. 537 


9 டே 


18. இரண்டாம் இராசேந்திர சோழன் 

கி.பி. 1051-1063 ) 


இராசகேசரி இராசாதிராசன் கி.பி. 1054 - ல் கொப்பத்துப் 
போரில் பொருது அழிந்தபின் அவன் தம்பி இராசேந்திர சோழன் 
தன் பட்டத்து யானை மீதேறிப் போர்க்களம் புகுந்து பகைப் பலத் 
தவராகிய சாளுக்கியரைப் புறங்கண்டு வெற்றித் திருவை மணந் 
தான் . மேலும் அப் போர்க்களத்தே வீராபிஷேகஞ் செய்து 
கொண்டதுடன் சோழப் பேரரசின் வெற்றி வேந்தனாக முடிசூடிக் 
கொண்டு அரசியல் திருவையும் ஒருங்கடைந்தான் . எனினும் 
மைசூர் இராச்சியத்தில் கிடைத்துள்ள ஒரு கல்வெட்டால் இவன் 
கி.பி. 1051 - ல் முடிசூட்டப்பட்டிருக்க வேண்டுமெனத் தெரி 
கின்றது . எனவே , இவன் கி.பி. 1051 - ல் இளவரசப் பட்டம் 
எய்திருத்தல் வேண்டும் என்பது புலனாகிறது . அவ்வாறு 
இளவரசுப் பட்டம் எய்தியிருந்ததால் 

இராசாதிராசன் 
மேலைச்சளுக்கியர் முதலானோரோடும் பல ஆண்டுகளாக 
தொடர்ந்து போர்புரிந்தபோது இவன் தன் தமையனுக்கு பல்லாற் 
றானும் துணைபுரிந்து வந்துள்ளான் . அதுகாரணமாகத் தன் தம்பி 
யிடம் பேரன்பும் பெருமதிப்பும் வைத்திருந்த இராசாதிராசன் தன் 
ஆட்சிக்காலத்தே தொண்டை மண்டலத்திலிருந்த ஒருவள நாட் 
டிற்குத் தம்பித்துணைச் சோழவள நாடு எனப்பெயர் வைத்திருந் 
தான் என்பது தென்னார்க்காடு மாவட்டம் மரணக்காணத்திற் 
கிடைத்துள்ள கி.பி. 1053 - ல் வரையப்பெற்ற கல்வெட்டொன்றால் 
தெரியவருகிறது . 


தான் 


3 


இவன்றன் முன்னவனாகிய இராசாதிராசனைப் போல் இவ 
னுடைய கல்வெட்டுகளிலும் மூன்று வகையான மெய்க்கீர்த்திகள் 
காணப்பெறுகின்றன . அவற்றுள் இரட்டபாடி ஏழரையிலக்க 
மும் என்னும் தொடக்கத்தை உடைய மெய்க்கீர்த்தி மிகச்சிறிய 
தாகும் . அதில் இவன்றன் வீரச்செயல்கள் யாவும் சுருக்கிக் கூறப் 
பெற்றுள்ளன . இவ்வரசன் இரட்டபாடி ஏழரையிலக்கங் கொண் 


1 S.1.1 . Vol . V No. 647 
2 Ep . Ind Vol . VI p.p. 213-219 . Ep . Car . Vol . IV Hg 18 

30 of 1919. 


S. 


268 


சோழர் வரலாறு 


கின்றது . 


டதும் , கொல்லாபுரத்தில் வெற்றித்தூண் நாட்டியதும் , கொப் 
பத்துப் போரில் ஆகவமல்லனைப் புறங்கண்டதும் , அப்போர்க் 
களத்தே வீராபிஷேகஞ்செய்து கொண்டு வீரசிங்காதனம் ஏறியது 
மான வீரச்செயல்கள் சுருக்கமாகக் கூறப்பெற்றுள்ளன . • இம் 
மெய்க்கீர்த்தி இம்மன்னனின் இரண்டாம் ஆட்சியாண்டு முதல் 
உள்ள கல்வெட்டுகளிற் காணப்பெறுகின்றன . திருமகள் மருவிய 
செங்கோல் வேந்தன் என்னும் தொடக்கத்தை உடையதே 
இவன்றன் இரண்டாம்வகை மெய்க்கீர்த்தியாகும் . இம்மெய்க் 
கீர்த்தி முதல் மெய்க்கீர்த்தியின் மறுவடிவமாகவே காணப்படு 

இம்மெய்க்கீர்த்தியிலுள்ள தொடர்கள் முன் பின்னாக 
மாறியும் சொற்கள் வேறுபட்டும் சிற்சில கல்வெட்டுகளிற் காணப் 
படுகின்றன . இனி , திருமாது புவியெனும் பெருமாதர் எனத் 
தொடங்கி மிக விரிந்து செல்லும் மெய்க்கீர்த்தியே இவன்றன் மெய் 
கீர்த்திகளுள் மூன்றாம் 

வகையைச் 

சார்ந்தவையாம் . இவை 
பெரிதும் நீண்டுள்ளதால் இராசேந்திரனின் ஆட்சிக்காலச் செய்தி 
கள் பலவும் அதில் அடக்கிக் கூறப்பெற்றுள்ளன . எனவே , இவ் 
வரசனின் வரலாற்றை ஆராய்தற்கு இம்மெய்க்கீர்த்தியே மிகவும் 
துணை புரிவதாம் . இஃது இவ்வேந்தன் ஆட்சியின் நான்காம் 
ஆண்டு முதல் கல்வெட்டுகளிற் காணப்படுகின்றது . 

இம்மெய்க் 
கீர்த்தியில் , நடத்திய முதல் மேலைச் சளுக்கியப்போர் இலங்கைப் 
போர் , இரண்டாம் மேலைச் சளுக்கியப் போர் ஆகியவை பேசப்படு 
கின்றன . கி.பி. 1054 - ல் இவன் தமையனுடன் சென்று கொப்பத் 
தில் நடத்திய போரே முதற்சளுக்கியப் போராகும் . அது இராசாதி 
ராசன் ஆட்சிக் காலத்தில் நடந்ததாதலின் அதன் விவரமும் 
முடிவும் அங்கே கண்டோம் . திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திரு 
மழபாடியிற் கிடைத்த இவன் றன் கல்வெட்டொன்றில் கொப்பத்து 
போர் நிகழ்ச்சிகள் யாவும் விளக்கமாக பொறிக்கப் பெற் 
றுள்ளன . இராசேந்திரன் கொப்பத்துப்போர்க் களத்தில் முடி 
சூடிக்கொண்டமையை சயங்கொண்டாரும் ஒட்டக்கூத்தரும் 
கூறியுள்ளார் . 


5 


8 


இனி , இராசேந்திரன் ஆட்சிக் காலத்தில் அடுத்து நிகழ்ந்த 
போர் ஈழநாட்டுப் போராகும் இராசேந்திரன் படையெழுச்சியின் 
போது ஈழத்தை ஆண்டிருந்த வீரசலாமேகன் கொல்லப்பட்டான் 
இவன் சிங்களத்தை ஆண்டிருந்த கலிங்க மன்னன் 


என்று 


5 


8 


S. I.I. Vol . VII No 798 Ep . Car Vol. X. K.L. 107 
S. 1.1. Vol . III No 29 
S. I. I.Vol.V No. 647 
கலிங்கத்துப்பரணி இராச பாரம்பரியம் செய்யுள் 27 
விக்கிரம சோழன் உலா வரி 39. 40 இராசராச சோழனுலா வரி47 , 48 


7 


8 


இரண்டாம் இராசேந்திர சோழன் 


269 


சொல்லப்படுகிறது . சிங்கள மன்னனாகிய 

மானாபரணனின் 
புதல்வர் இருவர் சிறைபிடிக்கப்பட்டனர் என்பதே இவன்றன் 
மெய்க்கீர்த்தியால் அறியப்படுவதாகும் . ஈழ நாட்டின் பெரும் 
பகுதி சோழராட்சியிலிருந்ததென்பதும் அதன் தென்கிழக்குப் 
பகு தியாகிய ரோகண நாட்டில் ஈழ மன்னர் வழிவந்தோர் சிலர் 
இருந்து கொண்டு தங்கள் சுய ஆட்சியை இலங்கை முழுவதும் 
நிலை நிறுத்தும் பொருட்டு அடிக்கடி கலகம் விளைத்து - வந்தனர் 
என்பதும் நாம் அறிந்ததேயாம் . அத்தகைய உள் நாட்டுக் 
குழப்பம் ஒன்றின்போது தான் இராசேந்திரன் தக்க தானைத் 
தலைவன்கீழ்ப் பெரும் படையொன்றை 

படையொன்றை அனுப்பி 

அனுப்பி அப்போரை 
நிகழ்த்தி இருத்தல் கூடும் . இப்போரில் கொல்லப்பட்ட அரசன் 
வீரசலாமேகன் எனவும் அவன் கலிங்க மன்னன் எனவும் 
இராசேந்திரன் மெய்க்கீர்த்தி கூறுகிறது .10 அஃதேபோல் , 
இராசேந்திரன் காலத்தில் நடந்த ஈழப் போரில் கொல்லப் 
பட்டவன் கன்னியா குப்ஜத்தைச் சேர்ந்த வீரசலாமேகன் என 
அவன் மெய்க்கீர்த்தி கூறுகிறது .11 இவ்விரு போர்களிலும் 
கொல்லப்பட்ட அரசன் பெயர் வீரசலாமேகன் என ஒன்றாயிருப் 
பினும் அவர் தம் நாடும் போர் செய்து பட்டகாலம் வெவ்வேறாக 
உள்ளது . இராசாதிராசனுடன் பொருது அவன் கலிங்கத்தி 
லிருந்து வந்து இலங்கையை ஆண்டவன் போர் செய்த காலமும் 
வேறாகும் . ஆதலின் வீரசலாமேகன் என்னும் ஒரே பெயருடைய 
இருவர், இலங்கையை சேர்ந்து ஆட்சியெய்தி சோழர் படையொடு 
பொருது அழிந்தவர் என்பது தெளிவாம் . போரில் சிறை பிடிக்கப் 
பெற்ற மானாபரணன் என்ற இலங்கை மன்னனின் புதல்வர் 
இருவர் நிலை யாதாயிற்றென்பது அறிதற்கில்லை . இரண்டாம் 
இராசேந்திரசோழனின் கல்வெட்டுகள் ஈழ நாட்டில் காணப்படு 
வதால் அங்குச் சோழர் ஆட்சி நிலவியதென்பது உறுதி .12 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருமழபாடியிலுள்ள 
இராசேந்திர சோழன் ஆட்சியின் 9 ஆம் ஆண்டுக் கல்வெட் 
டொன்றால் இவன் மேலைச் சளுக்கியரொடும் நிகழ்த்திய இரண் 
டாம் போர் கி.பி. 1059 - ல் நடத்தியிருக்க வேண்டுமென்பது 
தெளிவாகிறது .19 எட்டாம் ஆண்டுக் கல்வெட்டிலுள்ள மெய்க் 
கீர்த்தியில் மேலைச் சளுக்கியப் போர் குறிக்கப் பெறவில்லை என்பது 
நினைவு கூர்தற்குரியது . இம்முரை போரைத் தொடங்கியவன் 


9 


S. I. 1 , Vol , V No. 644 
10 

S. 1. 1. Vol . V Nos . 489 & 512 . 
11 S.I. I Vol . V No.978 . 
12 

S. I. I. Vol . V Nos . 1408 & 1416 
S. I. I. Vol . V No. 644 


18 


270 


சோழர் வரலாறு 


மேலைச் சளுக்கிய மன்னனாகிய 

ஆகவமல்லனே 

ஆவான் . 
சோழரோடு செய்த போர் பலவற்றிலும் தான் தோல்வி அடைந்த 
தால் உண்டான அவமானத்தைப் போக்கிக் கொள்ளுதற்கெனப் 
பெரும்படை ஒன்றைத் திரட்டிக் கொண்டு கிருஷ்ணையாற்றின்கரை 
சேர்ந்து , சோழர் படையொடுங் கடும்போர் புரிந்தான் . இப்போரே 
இராசேந்திரன் கல்வெட்டுகளில் முடக்காற்றுப் போர் எனக் 
குறிக்கப் பெற்றுள்ளது . எனினும் இப்போரிலும் சளுக்கியர் 
கண்டது தோல்வியேயாம் . சாளுக்கிய தண்டநாயகனாகிய வாலா 
தேவனும் பிற தானைத் தலைவர்களும் போர்க் களத்தே கொல்லப் 
பெற்றனர் . ஆகவமல்லனும் அவன் மகன் விக்கிரமாதித்தனும் 
இருகையன் முதலிய தலைவர்களும் போரில் எதிர் நிற்கலாற்றாது 
தோற்றோடினர் . எனவே , கொப்பத்துப் போரிற் பட்ட பரிபவத் 
தால் அடைந்த அவமானத்தைப் போக்க எண்ணித் தொடங்கிய 
போர் மீண்டும் உயிருக்கஞ்சி ஓடி ஒளிக்கச் செய்து அந்த 
அவமானத்தை மேலும் மிகுவிப்பதாயிற்று . 

முடக்காற்றுப் போரிலும் சாளுக்கியர் முறியடிக்கப்பட்டதை 
எண்ணுகின்ற போதே அவ்வளவு திறம்பட அப்போரை நடத்திய 
சோழரைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுவது அவசியமாகிறது . 
இராசேந்திர சோழன் காலத்தே நடந்த இச் சளுக்கியப் போரில் 
சோழமன்னர் மூவர் பங்கேற்று இப்போரை நடத்தியுள்ளாரெனத் 
தெரிகின்றது . இரண்டாம் இராசேந்திர சோழன் கல்வெட்டு 
களில் இப்போர் நிகழ்ச்சி குறிக்கப்பட்டிருப்பதால் இவன் ஆட்சிக் 
காலத்தே இப்போர் நிகழ்ந்ததென்பது தெளிவாகிறது . 


‘ அடற்களிற்றால் ஆகவமல்லனை 
முடக்காற்றில் முதுகிடுவித்து 
மற்றவன் சுபசிங்கனோடும் 
வருதண்டினைப் பொருதண்டினால் 
வெற்றிக்கொண்டு வெண்குடை நீழல் 
வீர சிங்காதனத்து வீற்றிருந்தருளின் 
கோவிராஜகேசரி வர்மரான 

உடையார் ஸ்ரீ இராஜ மகேந்திர தேவர் 15 
என்னும் மெய்க்கீர்த்திப் பகுதி திருப்பாதிரிப் புலியூரிலுள்ள 
கல்வொட்டொன்றில் கிடைத்துள்ளது . இதன்படிப் பார்க்குங்கால் 
முடக்காற்றுப் போரில் ஆகவமல்லனை எதிர்த்துப் போர் செய்த 
சோழ மன்னருள் இராசமகேந்திர சோழன் என்பானும் ஒருவன் 
என்பது புலப்படுகின்றது . 

S.1.1 Vol . V. No. 647 
S. I.1 Vol . VII No. 743 


14 


15 


இரண்டாம் இராசேந்திர சோழன் 


211 


இனிச் செங்கற்பட்டு மாவட்டத்திலுள்ள மதுராந்தகத்தைச் 
சார்ந்த பெரும் பேரூரிலுள்ள கல்வெட்டொன்று , 


" முரட்சளுக்கியை முடக்காற்றில் 
முதுகுகண்டு முனிவாறி 
இரட்டராஜ குலகாலன் 
இகல்வீர ராஜேந்திரன் 
புயங்கொண்டு பொது நீக்கி 
ஆள்கின்ற சயங்கொண்ட சோழமண்டலம் 16 


என்று கூறுவதால் நம் இராஜேந்திர சோழனின் தம்பியாகிய , 
இவனுக்குப்பின் பட்டமெய்திய , வீரராசேந்திர சோழனும் , முடக் 
காற்றுப் போர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சளுக்கியரைப் 
புறங்கொண்ட சோழ மன்னருள் ஒருவனாவான் என்பது புலப்படு 
கின்றது . எனவே சளுக்கியருக்கு எதிராக முடக்காற்றில் நடந்த 
போரை , இரண்டாம் இராசேந்திர சோழன் , இராசமகேந்திர 
சோழன் , வீர ராசேந்திர சோழன் ஆகிய மூவரும் தலைமை தாங்கி 
நடத்தி வாகை சூடினர் என்பது உறுதியாகிறது . 


இப்போரை நடத்தியதாகக் குறிப்பிடப்பட்ட மூவருள் 
முதலாமவனாகிய இரண்டாம் இராசேந்திரசோழன் அப்போர் 
நிகழ்ந்த காலத்தே இருந்த சோழப் பேரரசவனாவான் . மூன்றா 
மவனாகிய வீரராசேந்திர சோழன் , அடுத்துப் பட்டத்திற்கு வர 
விருந்த சோழ மன்னனாவான் . எனவே , இருவருக்கும் இடையிற் 
குறிக்கப்பட்டுள்ள இராசமகேந்திரன் யாவன் ? அவன் வரலாறு 
தான் என்னை ? என்பனவற்றை அறிந்து கொள்ள வேண்டுவது 
இன்றியமையாததாயுள்ளது . இராசமகேந்திரனுடைய மெய்க் 
கீர்த்தி அமைந்துள்ள கல்வெட்டுகள் நமக்குக் கிடைத்துள்ளன . 
அம் மெய்க்கீர்த்தியில் , 


‘ தரும நெறி நிற்ப மனுநெறி நடாத்திய 
கோவிராச கேசரி வர்ம ரான 
உடையார் ஸ்ரீராச மகேந்திர தேவர் 


என இவ்வரசனின் நெறி தவறாத ஆட்சிச் சிறப்புப் பேசப் 
படுகிறது . மேலும் , அவன் முடக்காற்றுப் 

முடக்காற்றுப் போரில் 

ஆகவ 
மல்லனைப் புறங் கண்டமையும் கூறப்படுகிறது . பிற செய்திகள் 
ஒன்றும் பேசப்படவில்லை . 


16 S. I. I. Vol . III No. 84 


ai 


சோழர் வரலாறு 


இதில் கூறப் பெற்ற தரும நெறி நிற்ப மனு நெறி நடாத்திய 
என்ற கருத்து 


பனுவலுக்கு முதலாய வேத நான்கிற் 
பண்டுரைத்த நெறி புதுக்கிப் பழையதங்கள் 
மனுவினுக்கு மும்முடி நான்மடியாஞ் சோழன் 
மதிக்குடைக்கீழ் அறந்தளிர்ப்ப வளர்த்த 


என்னும் கலிங்கத்துப் பரணிச் செய்யுளிலும் அதன் ஆசிரியர் 
சயங்கொண்டாராற் கூறப்பெற்றுள்ளது . எனவே , இங்குக் 
குறிக்கப் பெறும் மும்முடிச் சோழனே மனுநெறி நடாத்திய இராச 
மகேந்திரசோழன் என்பது புலனாகின்றது . 
மேலும் , 


அப்பழ நூல் 
பாடரவத் தென்னரங்க மேயாற்குப் பன் மணியால் 
ஆடரவப் பாயல் அமைத்தோனும் 


என விக்கிரமசோழனுலாவில் அவனுக்கு அண்மைக் காலத்த 
வராகிய ஒட்டக் கூத்தர் குறிப்பிடுவதும் இராசமகேந்திரனைத்தான் 
என்பது அக்கோயிலில் இராசமகேந்திரன் திருவீதி எனும் 
பெயரால் ஒரு பிராகாரம் அமைத்தான் எனக் கோயிலொழுகு 
எனும் நூல் கூறுவதால் உறுதி பெறுகிறது . 17 


சோழர் பாரம்பரியம் கூறும் கலிங்கத்துப் பரணி இரண்டாம் 
இராசேந்திரனுக்கும் வீரராசேந்திரனுக்கும் இடையில் தான் இராச 
மகேந்திரனை வைத்துப் புகழ்கிறது . அது போன்றே விக்கிரம 
சோழனுலாவும் இராசேந்திரனுக்கும் வீரராசேந்திரனுக்கும் 
இடையில் தான் திருவரங்கத் திருப்பணி புரிந்த இராசமகேந் 
திரனைப் புகழ்ந்து கூறுகிறது . இவ்வரிசை முறையை நோக்குங் 
கால் இராசமகேந்திரன் இராசேந்திரனுக்கு இளையோனும் வீர 
ராசேந்திரனுக்கு மூத்தவனும் ஆன உடன் பிறந்தோன் என 
பெறப்படுகிறது . திருமழபாடி , திருவல்லம் எனும் ஊர்களிலுள்ள 
கல்வெட்டுகளாலும் இக் கருத்து உறுதிப்படுவதைக் காணலாம் . 19 
மேலும் இரண்டாம் இராசேந்திரசோழன் , அவனுக்குச் சோழ 
பாண்டியன் எனும் பட்டம் வழங்கியிருந்தமையும் அக் கல்வெட்டு 
களே தெரிவிக்கின்றன . எனவே , மதுரையம்பதியிலிருந்து 
கொண்டு சேர பாண்டிய நாடுகளை ஆண்டிருந்த மும்முடிச் 


17 கோயிலொழுகு பக்கம் 3 
15 S.I , I. Vol . V Nos; 489 & 647 


இரண்டாம் இராசேந்திர சோழன் 


213 


எனல் 


சோழ்னே இளவரசுப் பட்டம் பெற்ற போது இராசமகேந்திரன் 
எனும் பெயர் பெற்றிருக்க வேண்டுமென்பது தெளிவாகிறது . 
ஆகவே , இராசமகேந்திரன் இரண்டாம் இராசேந்திரனின் மகன் 

பொருந்துமாறில்லை . அன்றியும் இராசேந்திரன் , தன் 
மக்கள் அறுவர்க்கும் முறையே உத்தம சோழன் , விசயாலய 
சோழன் , சோழ கேரளன் , சோழ ஜனகராசன் , சுந்தரசேகரன் , 
சோழ கன்னகுச்சிராசன் எனும் பட்டப்பெயர்களை வழங்கினான் 
எனவும் அவர்களுக்குரிய இயற்பெயர்கள் இன்னவை என்றும் 
திருமழபாடியிலுள்ள கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது .19 
அவ்வியற் பெயர்களுள் இராசமகேந்திரன் எனும் பெயர் காணப் 
படாததால் இராசமகேந்திரன் , இராசேந்திரனின் மகனவன் 
எனத் தெளிவாகின்றது . மேலும் இராசேந்திரன் தன் முதல் 
மகனுக்கு உத்தம சோழன் என்னும் பட்டம் வழங்கினானேயன்றி 
இராசமகேந்திரன் என்னும் பட்டம் வழங்கினானில்லை . எனவே , 
இராசமகேந்திரன் இரண்டாம் இராசேந்திரனின் மகன் அல்லன் ; 
தம்பியே யாவான் என்பது தெளிவாதல் காண்க . இவன் 
இளவரசனாயிருந்த போதே இறந்திருத்தல் வேண்டும் எனத் 
தெரிகின்றது . 


பரகேசரி இரண்டாம் இராசேந்திர சோழன் கங்கைகொண்ட 
சோழபுரத்தையே தன் தலை நகராகக் கொண்டிருந்தான் . 21 

இவ 
னுக்குச் சில மனைவியர் இருந்தனரெனத் தெரியவருகிறதாயினும் , 
கிழானடிகள் , 22 திரைலோக்கியமுடையாள் , 23 என்ற இருவரின் 
பெயர்களே தெரிய வருகின்றன . இம்மன்னனுக்கு இராசேந்திர 
சோழன் முகையவிழலங்கல் முடிகொண்ட 

சோழன் , சோழ 
கேரளன் , கடாரங்கொண்ட சோழன் , மடிகொண்ட பலபுகழ் முடி 
கொண்ட சோழன் , இரட்டபாடி கொண்ட சோழன் , என அறுவர் 
புதல்வராக இருந்தனர் . 24 அப் புதல்வர்கட்கு இவன் உத்தம 
சோழன் முதலிய பட்டங்கள் வழங்கியுள்ளமையை முன்னரே 
கண்டோம் . மேலும் மதுராந்தக சோழன் , நிருபேந்திர சோழன் 
என்போரைப் பேரர்களாகப் பெற்றிருந்தான் . இவன் றன் ஒரே 
மகளாகிய 

மதுராந்தகி வேங்கி நாட்டு மன்னன் இராசராச 


உ 


191 


20 


S.I.I. Vol . V No. 644 
தி.வை. சதாசிவப் புண்பிரத்தார் . பிற்காலச் சோழர் பகுதி 1 பக்கம் 

213 & 214 
21 S. 1. I. Vol . V No. 647 

T. A. S. Vol . I page 165 
S. I. 1. Vol . VNo . 512 
S. I. I. Vol . V No. 644 
S. I. I. Vol.V 489 


22 


28 


24 


சோ . வ . --18 . 


274 


சோழர் வரலாறு 


நரேந்திரனின் மகனாகிய இராசேந்திரனுக்கு மணமுடிக்கப் பெற்றி 
ருந்தான் . அவ்விராசேந்திரனே பிற்காலத்தே முதற் குலோத் 
துங்க சோழன் என்னும் பெயருடன் சோழபேரரசனானான் என்பது 
அறிதற்குரியது . 2 6 தஞ்சைப்பெரிய கோயிலில் ஆண்டு தோறும் 
இராசராசேச்சுர நாடகம் நடத்துதற்கு இம்மன்னன் 120 கல நெல் 
நிவந்தமாக அளித்துள்ள திலிருந்து இவன் மிக்க கலையார்வம் 
உடையவனென்பதும் தன் முன்னோர்களிடத்தில் அன்பும் 
மரியாதையும் உடையவனென்பதும் தெரியவருகின்றன . மைசூர் 
இராச்சியத்தில் இவன் றன் ஆட்சியின் பன்னிரண்டாம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்று கிடைத்துள்ளது .27 அதன்பிறகு வேறு கல் 
வெட்டுகள் கிடைக்காமையால் இவன் கி.பி. 1063 - ல் இறந்திருக்க 
வேண்டும் என்பது துணியப்படும் . 


இவ்விராசேந்திரன் ஆட்சியிலும் திறமைமிக்க அரசியலதிகாரி 
களும் உண்மையான பற்றுள்ளங் கொண்ட குறு நில மன்னர் 
பலரும் இருந்துள்ளனர் . கிடைக்கின்ற கல்வெட்டுகளிலிருந்து 
அவர்தம் பெயர்கள் கிடைக்கின்றனவேயன்றிப் பிற செய்திகள் 
அறிதற்கில்லை . எனினும் கல்வெட்டுகளிலிருந்து அறியவரும் ஒரு 
சிலரைப் பற்றி இங்கே காணலாம் . 


மிலாடுடையான் நரசிங்கவர்மன் : இவன் இராசேந்திரனுக்குத் 
திறை செலுத்தி வந்த மலையமானாட்டுக் குறு நில மன்னனாவான் . 
இவன் இருந்த திருக்கோவலூரில் உள்ள திருமால் கோயிலைக் 
கற்றளியாக எடுப்பித்தான் . நரசிங்கவர்மர் என்று அபிஷேகம் 
பண்ணி முடிகவித்து மிலாடு இரண்டாயிரம் பூமியும் ஆண்ட 
மிலாடுடையார் நரசிங்கவர்மன் ) என்று திருக்கோவலூர்க் 
கல்வெட்டொன்றில் இவன் குறிப்பிடப்பட்டுள்ளான் .28 


சேனாபதிகள் ஜயமுரி , நாடாழ்வான் : இவன் இராசேந்திரன் 
தானைத் தலைவர்களுள் ஒருவன் . ஈழநாட்டில் கிடைத்துள்ள 
கல்வெட்டொன்றில் இவனைப் பற்றிய குறிப்புகள் காணப்படு 
வதால் இவன் அந்நாட்டில் நடந்த போர்களில் ஒரு படைத்தலை 
வனாக இருந்திருத்தல் கூடும் . மேலும் சில ஆண்டுகளாவது 
அரசப்பிரதி நிதியாக இருந்திருக்க வேண்டுமென்பதும் தெளியப் 
படும் . கருவூர்க் கல்வெட்டில் அரையன் இராசராசனான வீர 


2 8 


27 


Ep . Ind Vol . V chellur plates verse 11 & 12 

Ep . car . Vol . IV Hg. 115 
28 Ep . Ind . Vol . VII No. 19. K. p.p. 145 & 146 

S. 1. 1. Vol . IV No. 1408 


இரண்டாம் இராசேந்திர சோழன் 


275 


ராசேந்திர ஜயமுரி நாடாழ்வான் என்று குறிக்கப்பட்டுள்ளவனும் 
இவனே ஆவன் .80 


சேனாபதி அரையன் கடக்கங் கொண்ட சோழன் இராசராச 
அணிமுரி நாடாழ்வான் : இராசேந்திரசோழன் படைத்தலைவர் 
களுள் இவனும் ஒருவன் . திருவையாறு இவன் சொந்த ஊரா 
கலாமெனத் தெரிகிறது , இவன் திருமழபாடிப் பெருமானாகிய 
பொன்னார் மேனியர் திருவுருவம் ஒன்று அக்கோயிலில் செம்பினால் 
எழுந்தருளுவித்து , நாள் வழிபாட்டிற்கு நிவந்தமாக நிலம் அளித் 
துள்ளான் .31 மேலும் பல அணிகலன்களும் அளித்துள்ளான் .. 


பஞ்சநதி வாணனாகிய மதுராந்தகத்தமிழ்ப் பேரரையன் : இவன் 
இராசேந்திர சோழனுடைய தண்டநாயகர் தலைவனாக இருந் 
தவன் . மைசூர் இராச்சியத்துக் கங்க நாட்டுக் கல்வெட்டொன்று 
இவனைப் பற்றிய செய்திகளைக் கூறுவதால் இவன் அக் கங்க 
நாட்டைச் சேர்ணாட்டுத் தலைவனாகவிருந்து ஆண்டிருக்க வேண்டு 
மென்பது துணியப்படும் ... 


வேளாளக் கூத்தன் ஆகிய செம்பியன் மூவேந்த வேளான் : 
இவன் இராசேந்திர சோழன் அரசியல் அதிகாரிகளுள் ஒருவன் . 
அரசனது ஆணைக்கு இணங்க , திருவாரூர்த் தியாகேசப் பெருமான் 
கோயில் கர்ப்பக் கிரகம் , அர்த்த மண்டபம் முதலியவற்றைப் 
பொன் வேய்ந்து புகழ் அடைந்தவனாவான் .33 


சேனாபதி சயங்கொண்ட சோழ பிரமாதிராசன் : 

இவன் 
இராசேந்திர சோழன் படைத்தலைவர்களுள் ஒருவன் . அந்தணர் 
குலத்தைச் சேர்ந்தவன் . இவன் தாயார் காமக்கவ்வை என்பாள் 
செங்கற்பட்டு மாவட்டம் மணிமங்கலத்துக் கோயிலுக்கு இறையிலி 
யாக நிலம் அளித்துள்ளமை அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் 
தெரியவருகிறது .34 


85 


உதயதிவாகரன் கூத்தாடியாராண வீரராசேந்திர மழவராயன் : 
இவன் , சயங்கொண்ட சோழ நல்லூர் என்னும் எருக்காட்டஞ் 
சேரியில் இருந்தவன் . 

இவன் 

அரசாங்க உத்தரவுகளில் 
கையெழுத்திட்டிருத்தலின் அரசனின் உடன் கூட்டத்து அதிகாரி 
களுள் ஒருவன் என்பது தெரிய வருகிறது . 

S.1.1 . Vol . III No. 21 
31 S.I. 1. Vol . V No. 644 
32 Ep . Car . Vol . X K. L. 107 

669 and 675 of 1919 
34 S.TI. Vol . III No. 29 
85 S.I. I. Vol . III No. 21 


30 


38 


19. வீரராசேந்திர சோழன் 

( கி.பி. 1063-1070 ) 


பரகேசரி இரண்டாம் இராசேந்திர சோழனுக்குப் பின்னர் , 
கி.பி. 1063 - ல் அவன் இளவலான வீரராசேந்திரன் என்பான் 
பரகேசரி என்னும் பட்டமேற்று முடிபுனைந்து சோழப் பேரரசனா 
னான் . இவ்வேந்தனைப் பற்றிய வரலாற்றினைக் காணுமுன் 
இவனுக்கு முன்னதாக இராசேந்திரன் ஆட்சிக் காலத்தே ( கி.பி. 
1060 ) இளவரசுப் பட்டம் பெற்றிருந்த இராசமகேந்திர என் 
பானைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டுவதாயுளது . இராச 
மகேந்திரனும் இராசகேசரிப்பட்டம் புனைந்து கொண்டவன் 
என்பது 


திருமகள் விளங்க விரு நில மடந்தையை 
ஒருகுடை நிழற்கீ ழினிதுறப் புணர்ந்து 
தரும நெறி நிற்ப மனுநெறி நடாத்திய 
கோவிராச கேசரி வர்மரான 
உடையார் ஸ்ரீராசமகேந்திர தேவர் 


என்னும் அவன்றன் மெய்க்கீர்த்தியால் அறியப்படுகின்றது . 
அவனை அடுத்து ஆட்சிப் பொறுப்பேற்றுக் கொண்ட வீரராசேந் 
திரனும் இராசகேசரி என்னும் பட்டத்தையே புனைந்து கொண் 
டான் என்பதை 


மேவரு மனுநெறி விளக்கிய கோவிராசகேசரி வர்மரான 
உடையார் ஸ்ரீ வீரராசேந்திர தேவர் 


எனவரும் அவன்றன் மெய்க்கீர்த்தி விளக்குகின்றது . எனவே , 
அடுத்தடுத்து வந்த இருவர் இராசகேசரி என்ற ஒரே பட்டத்தைப் 
புனைந்து கொண்டனர் என்பது சிறிது குழப்பத்தை உண்டு 
பண்ணக் கூடியதாயுளது . எனினும் நன்கு சிந்தித்தால் அது 
இயல்பாய் அமைந்ததே அன்றிப் பிறிதில்லை என்பது தெளிவாம் . 


இராசேந்திர சோழன் , இராசமகேந்திர சோழன் , வீரராசேந் 
திர சோழன் ஆகிய மூவர்க்கும் உள்ள உறவுமுறை இன்னதென் 


வீரராசேந்திர சோழன் 


277 


பதை முன்னரே 

விளக்கியுள்ளோம் . இம்மூவரும் முறையே 
தமையனும் தம்பியரும் ஆவர் என்பதைத் தக்க ஆதாரத்தோடு 
எடுத்துக் காட்டியுள்ளோம் . எனவே , பரகேசரி இராசேந்திர 
சோழனால் இளவரசுப் பட்டம் கட்டப் பெற்றவுடன் , இராச 
மகேந்திரன் தொடர்ந்து வரும் குலமரபுபடி இராசகேசரி என்னும் 
பட்டம் புனைந்து கொண்டான் . ஆயின் , இரண்டாம் இராசேந்திர 
சோழனுக்குப்பின் முடிபுனைந்து ஆட்சி மேற்கொள்ள வேண்டிய 
அவன் இராசேந்திர சோழனுக்கு முன்னரே அஃதாவது தான் 
இளவரசனாயிருந்த போதே முடிவெய் தினான் . பின் அந்தப் 
பதவியை அடைந்த வீரராசேந்திரன் அதே இராசகேசரி 
பட்டததையும் புனைந்து கொண்டான் . சோழ மன்னர் குலமரபுபடி 
இளவரசுப்பட்டம் எய்திய நாளிலிருந்தே அவ்வரசனின் ஆட்சி 
யாண்டு கணக்கிடப்படுதலின் அப்போதே இராசகேசரி , பரகேசரி 
பட்டம் புனைந்து கொள்வதும் மரபாகும் . அப்போது புனைந்து 
கொள்ளும் பட்டமே தொடர்ந்து அவன் முடிபுனைந்து ஆட்சி 
செய்யும் காலத்தும் மேற்கொள்ளப்படும் . எனினும் இங்கே இரா 
சேந்திரசோழனை அடுத்து அரசாளவிருந்த இராசமகேந்திரன் 
இளவரசனானதும் இராசகேசரி எனும் பட்டம் புனைந்து கொண்டா 
னாயினும் முடிபுனைந்து ஆட்சி எய்தாமலே முடிவெய்தமையின் 
அடுத்த தம்பியாகிய வீரராசேந்திரன் அப்பட்டம் புனைந்து 
கொண்டு சோழராச்சியத்தின் அரசனாயினமை முறையாம் . 


இவ்வேந்தன் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவன் என்பது 
கல்வெட்டுகளால் தெரிய வருகிறது . இம்மன்னனின் அரசியல் 
அதிகாரிகளுள் ஒருவனாகிய சயசிங்க குலகால விழுப்பரையன் 
என்பவன் திருவொற்றியூர்க் கோயிலில் திங்கள் தோறும் ஆயில்ய 
நட்சத்திரத்தன்று சிறப்பு விழா எடுப்பதற்காக வேண்டும் ஏற்பாடு 
கள் செல்துள்ளான் . இவன் ஆட்சியின் இரண்டாம் ஆண்டில் 
திருவெண்காட்டிலுள்ள இறைவற்குத் திங்கள் தோறும் ஆயில்ய 
நட்சத்திரத் திருநாளன்று திரு மஞ்சன மாடித் திருவீதி எழுந் 
தருளுதற்கென நிவந்தம் விடப் பெற்றுள்ளது . மேலும் , செங் 
கற்பட்டு மாவட்டத்தில் திருமுக்கூடலிலுள்ள கல்வெட்டொன்றில் 
‘ ஸ்ரீ வீர ராஜேந்திர தேவர் ஆட்டைத் திருநாள் ஆவணித்திங்கள் 
திருவாயிலியத்தில் 

என்ற 

தொடர் காணப்படுகின்றது . 
இவற்றை எல்லாம் நோக்குங்கால் இம்மன்னர் பெருமான் 
ஆவணித் திங்கள் ஆயிலிய நாளில் பிறந்தவன் என்பது உறுதி . 


1 


2 


136 of 1912 
S.I.I. Vol . V No.976 
Ep : Ind Vol . XXI No. 38 


3 


278 


சோழர் வரலாறு 


ஆயின் 


இராசேந்திர சோழன் கி.பி. 1063 - ல் இறந்ததால் இம்மன்னன் 
அவ்வாண்டிலேயே பட்டமெய்தியமை புலப்படும் . 
இவன் எப்போது இளவரசுப்பட்டம் பெற்றான் என்பதை மல்ல 
வரத்திலுள்ள கல்வெட்டும் , சாரால என்னும் ஊரில் கிடைத்துள்ள 
செப்பேடுகளும் தெளிவுபடுத்துகின்றன . செங்கற்பட்டு 
மாவட்டம் மல்லவரத்திலுள்ள கல்வெட்டு இவனது ஆட்சியின் 
ஏழாம் ஆண்டாகிய சகம் 991 - ல் வரையப் பெற்றுள்ளது . இம் 
மன்னனின் ஆட்சியின் ஏழாம் ஆண்டாகிய சகம் 991 - ல் பெருங் 
கொடை ஒன்றை இவன் வழங்கியதைச் சித்தூர் மாவட்டம் 
சாரால என்னுமிடத்திற் கிடைத்துள்ள செப்பேடுகள் விரித்துரைக் 
கின்றன . எனவே , சகம் 984 - க்குச் சரியான கி.பி. 1062 - ல் இள 
வரசுப் பட்டம் எய்தினனாதல் வேண்டும் . 


8 


இதன்படி பார்க்கும்போது , வீர ராசேந்திரன் ஆட்சிக்காலம் 
கி.பி. 1062-1070 என அமைத்தல் வேண்டும் . எனினும் வரலாற்று 
அறிஞர் பண்டாரத்தார் அவர்கள் குறித்துள்ளது கி.பி.1063 
1070 என்று உள்ளது . பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரியார் 
அவர்கள் கொடுத்துள்ள ஆட்சியாண்டுக் கணக்கில் கி.பி. 1063 
1069 எனக் குறிக்கப் பெற்றுள்ளது . ஆயினும் , நாம் மேல் 
எடுத்துக் காட்டியுள்ள கல்வெட்டுகளின்படி பார்க்குங்கால் , 
அவன்றன் ஆட்சித் தொடக்கம் இளவரசுப்பட்டம் பெற்றது கி பி . 
1062 எனக் கொள்ளுதல் வேண்டும் . ஒவ்வோர் அரசர்க்கும் 
அவன் இளவரசுப் பட்டம் பெற்ற ஆண்டிலிருந்தே ஆட்சியாண்டு 
கணக்கிடுதலின் இவ்வரசனின் ஆட்சியாண்டுத் தொடக்கம் கி.பி , 
1062 ஆதல் வேண்டும் . 


இவ்வேந்தனுக்குரியனவாக இரு மெய்க்கீர்த்திகள் கிடைத் 
துள்ளன . அவற்றுள் ஒன்று . 


" வீரமே துணையாகவும் தியாகமே அணியாகவும் 
செங்கோ லோச்சிக் கருங்கலி கடிந்து 
தென்னனைத் தலைகொண்டு சேரனைத் திறைகொண்டு 
சிங்கள தேசம் அடிப்படுத்தி வெங்களத் 
தாகவ மல்லனை ஐம்மடி வென் கண்டு 
வேங்கை நாடு மீட்டுக் கொண்டு 
தன்னுடன் பிறந்த முன்னவர் விரதமுடித்து 
வந்து பணிந்த விஜயாதித்தற்கு மண்டலமருளிக் 


E 


273 of 1904 
பிற்காலச்சோழர் . பக்கம் 239 (First Edition ) 
K. A. N. Sastri; 1 he Colas page 293 


6 


வீரராசேந்திர சோழன் 


279 


கழலடைந்த மன்னர்க்குக் கடாரமறிந்து கொடுத்தருளிச் 
சோமேசுவரனைக் கன்னடதேசங் கைவிடத் துரத்தித் 
தன்னடி யடைந்த சளுக்கி விக்கிரமாதித்தனை 
எண்டிசை நிகழக் கண்டிகை கட்டி 
இரட்டபாடி ஏழரையிலக்கமும் எறிந்து கொடுத்தருளி 
விஜய சிம்மாசனத்து உலகமுழுதுடையா ளொடும் 
வீற்றிருந்த தருளின சக்கர வர்த்திகள் 
ஸ்ரீ வீர ராஜேந்திர தேவர் 


7 | 


என்று உள்ளது . இம்மெய்க்கீர்த்தி வெற்றெனத் தொடுத்தல் ஏது 
மில்லாமல் வரலாற்று நிகழ்ச்சிகளை விளக்கிச்சொல்லும் நிலையில் 
சிறியதாக அமைந்துள்ளதைக் காணலாம் . ஆயினும் , வீரராஜேந் 
திரனின் வீரச்செயல்கள் எல்லாவற்றையும் தொகுத்துக் கூறுவ 
தாக அமைந்துள்ளது எனலாம் . ஆட்சியாண்டுகள் அதிகரிக்க 
அதிகரிக்க அம்மெய்க்கீர்த்தியிலும் சில வேறுபாடுகள் அமைந் 
துள்ளன . எனினும் இவன் றன் ஏழாம் ஆட்சியாண்டில் ஒரு நிலையை 
அடைந்து அப்படியே நின்றுவிடுகிறது . 


மற்றொரு மெய்க்கீர்த்தி திருவளர் திரள் புயத்து என்ற 
தொடக்கத்தையுடையதாகும் . இவன்றன் ஆட்சியாண்டுகள் 
மிகமிக அம்மெய்க்கீர்த்தியும் வளர்ந்து கொண்டே போகின்றது . 
இது மிக நீண்ட தாயமைந்திருத்தலின் வரலாற்று நிகழ்ச்சிகளை 
விரிவாகவும் முற்றிலும் கூறுவதாயுள்ளது . எனவே , இவன்றன் 
கால வாலாற்றுண்மைகளைத் தெரிந்து கொள்வதற்கு மிகவும் 
பயன்படுவதாக உள்ளது . 


‘ வீரமே துணையாக என்ற இவன் றன் மெய்க்கீர்த்தியின் 
தொடக்கத்திற்கேற்ப , இவன் பெரு வீரனாயிருந்ததுடன் தன் 
ஆட்சிக் காலம் முழுதும் போரிலேயே கழித்தான் என்பது கருதற் 
குரியது . இவன் , ஆகவமல்லனை ஐம்மடி வென் கண்டு எனத் 
தன் மெய்க்கீர்த்தியில் கூறுயிருப்பதுடன் தன் முன்னவர் விரதம் 
முடித்ததாகக் கூறியிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாம் . மேலைச் 
சளுக்கியரொடும் இவன் ஐந்து முறை போரில் வெற்றி கண்ட 
துடன் வேங்கியை அவரிடமிருந்து மீட்டதையும் இவை தெளிவு 
படுத்துவனவாம் . எனவே , இம் மன்னன் முடிசூடித் தன் ஆட்சி 
யைத் தொடங்கியவுடனேயே ஆகவமல்லனொடும் போரைத் 
தொடங்கி விட்டான் எனத் தெரிகிறது . 


7 Charala plates of vira Rajendra Deva Ep . Ind . Vol . XXV p. 263. 1 


280 


சோழர் வரலாறு 


8 


மேலைச் சளுக்கிய மன்னனாகிய ஆகவமல்லன் சோழ ராச்சி 
யத்தின் எல்லையிலுள்ள வனவாசி , நுளம்பபாடி என்பவற்றின் 
வடபகுதியில் இருந்து கொண்டு தன் இராச்சியத்தின் தென் 
எல்லையைக் கண்காணித்து வருமாறு தன் இரண்டாம் மகனாகிய 
விக்கிரமாதித்தனைத் திட்டஞ் செய்திருந்தான் . விக்கிரமாதித்த 
னும் , அவ்வாறே , தன் தந்தையின் சொற்படி சளுக்கிய இராச்சி 
யத்தின் தென் எல்லையைக் கண் காணித் திருந்தான் . அக் 
காலத்தே வீரராசேந்திர சோழன் தன் முடி சூட்டு விழாவில் ஈடு 
பட்டுத் தலை நகரத்தே தங்கியிருந்தான் . விக்கிரமாதித்தன் 
அதைத் தக்கதொரு வாய்ப்பாகப் பயன் படுத்திக் கொண்டு , தன் 
நாட்டிற்கு அண்மையிலிருந்த சோழப் பேரரசுக்குரிய கங்கபாடி 
நாட்டைக் கைப்பற்ற முயன்றான் . அஃதறிந்த மாசாமந்தர்களை 
யும் வீரராசேந்திரன் ஒரு பெரும் படையொடும் சென்று , சளுக்கிய 
விக்கிரமாதித்தனையும் அவன்றன் மாசாமந்தர்களையும் போரில் 

கங்கபாடிப் போர்க்களத்தினின்றும் துங்கபத்திரை 
ஆற்றிற்கு அப்பால் துரத்தி விட்டான் . இதுவே வீரராசேந் 
திரன் பட்டத்திற்கு வந்த பின் மேலைச் சளுக்கியருடன் செய்த 
முதற் போராகும் . 


வென்று 


8 


. சோழப் பேரரசனாகிய இராசராசப் பேரரசன் தன் இராச்சியத் 
தின் வட எல்லையிலிருந்த வேங்கி நாட்டைத் தன் துணை நாடாக 
ஆக்கிக் கொள்ள நினைத்து மேலைச் சளுக்கியருக்கும் , வேங்கி 
நாட்டரசரான கீழைக் சளுக்கியருக்கும் , பகைமை தோன்றி 
வளர்ந்து கீழைச்சளுக்கியர் தன் உதவியை நாடிய போது 
அவர்க்குத் துணை செய்ததோடு , அவ்விரு அரச மரபினர்க்கும் 
நெருங்கிய தொடர்பு உண்டாகத்தக்க வகையில் தன் மகளாகிய 
குந்தவையை , வேங்கி நாட்டரசனாகிய விமலாதித்தனுக்கு மண 
முடித்து வைத்தானென்பதை முன்னரே அறிந்தோம் . அக்காலம் 
முதல் அவ்விரு அரச மரபினருக்கும் நட்பும் உறவும் மேன்மேலும் 
வளர்ந்து வந்ததோடு மேலைச் சளுக்கியரோடு பெரும் பகையும் 
வளர்ந்து வந்தது . இதைக் கண்ட மேலைச்சளுக்கிய மன்னனாகிய 
ஆகவமல்லன் எப்படியாவது தன் நீங்காப் பகைவராகிய சோழ 
ரிடமிருந்து தன் தாயா தியாகிய கீழைச் சளுக்கியரைப் பிரித்துத் 
தன்னொடும் சேர்த்துக் கொள்ளுதற்கான வாய்பைப் எதிர்பார்த் 
திருந்தான் . அந் நிலையில் கி.பி .1062 - ல் இரசாராசப் பேரரசனின் 
மகள் குந்தவை வயிற்றுப் பேரனும் கங்கைகொண்ட சோழனின் 
மருமகனாகிய வேங்கி நாட்டு மன்னன் இராசராச நரேந்திரன் 


8 Ep . Car . Vol . VII S.K. Nos . 11 , 83 & 152 
9 . S. I. I. Voi , II ] No. 200 


வீரராசேந்திர சோழன் 


281 


இயற்கை எய்தினான் . ஆகவமல்லன் தன் தாயாதியராகிய கீழைச் 
சளுக்கியரைப் பணிய வைத்து , தன்னோடு சேர்த்துக் கொள்வ 
தற்கும் வேங்கியைத் தன் ஆட்சியின் கீழ்க் கொண்டுவருவதற்கும் 
அதுவே தக்க சமயம் என்று எண்ணினான் . தன் பிரதிநிதியாக , 
வனவாசியில் இருந்த மாதண்டநாயகன் சாமுண்டராயனைப் 
பெரும் படையுடன் வேங்கி நாட்டிற்கனுப்பினான் . அஃதறிந்த 
வீரராசேந்திரன் தன் பாட்டனாகிய இராசராசப் பேரரசன் கால 
முதல் உறவு முறையால் 

பிணிப்புண்டிருந்த வேங்கியைக் 
காத்தற் பொருட்டுத் தானும் பெரும்படையுடன் வேங்கி நாடடைந் 
தான் . அங்கு நடந்த போரில் சாமுண்டராயன் கொல்லப்பட்டு 
மேலைச்சளுக்கியர் மீண்டும் தோல்வியே கண்டனர் . அன்றியும் 
ஆகவமல்லன் தன் தாயா தியாகிய கீழைச்சளுக்கியரைத் தன்னொடு 
சேர்த்துக் கொள்ளச் செய்த முயற்சியும் பயனற்றுப் போயிற்று . 
இதுவே வீரராசேந்திரன் மேலைச் சளுக்கியருடன் 

செய்த 
இரண்டாம் போராகும் . 


கிருஷ்ணை , துங்கபத்திரை ஆகிய இரு பேராறுகளும் கூடும் 
இடமாகிய கூடல் சங்கமத்தில் கி.பி .1064 - ல் வீரராசேந்திரனுக்கும் 
மேலைச்சளுக்கியர்களுக்கும் பெரும் போர் ஒன்று நிகழ்ந்தது . இப் 
போர் நிகழ்ந்த கூடல் சங்கமம் என்னும் இடம் பற்றி கருத்து வேறு 
பாடு உளது . துங்கா நதியும் , பத்ரா நதியும் சேரும் இடத்திலுள்ள 
கூடலே சங்கமம் என்னும் ஊராக இருக்கலாம் என்பது ஒரு 
கொள்கை .10 கிருஷ்ணையும் பஞ்ச 

கிருஷ்ணையும் பஞ்ச கங்கையாறுகளும் கூடும் 
இடமே கூடல் சங்கமம் என்பது மற்றொரு கொள்கை .11 இனி 
மற்றுமொழி முறை அதே கூடல் சங்கமத்திற்குப் போருக்கு 
வரும்படி ஆகவமல்லன் அழைத்தபோது வீரராசேந்திரன் தன் 
படையொடு வந்து கரந்தை என்னுமிடத்தில் ஆகவமல்லனுக் 
காகக் காத்திருந்ததாக வீரராசேந்திரன் கல்வெட்டால் அறியப் 
படுகின்றது . 

எனவே , அதற்கருகில் தான் இக்கூடல் சங்கமம் 
இருந்திருத்தல் வேண்டும் .12 எனக்குறிப்பார் வரலாற்றாராய்ச்சி 
யாளரான சதாசிவப் பண்டாரத்தார் . 


வீரராசேந்திரன் மெய்க்கீர்த்தியில் இப்போரைப் பற்றிக் 
குறிக்கையில் வடகடலென்ன வகுத்த அத்தானையைக் கடகளி 
றொன்றால் கலக்கி எனக் குறிப்பிடுவதால் ஆகவமல்லன் இம்முறை 
எப்படியும் சோழ மன்னனைத் தோற்கடிக்க வேண்டும் என்னும் 


10 


11 


சோழ வம்ச சரித்திரம் பக்கம் 25. ( இந்நூல் ஒரு பிற்காலத் தலபுராணம் ) 

Dr. Fleets Article Ep . Ind . Vol . XII p . 298 
12 பிற்காலச் சோழர் பக்கம் 237 ( அடிக்குறிப்பு ) 


282 . 


சோழர் வரலாறு 


கருத்துக் கொண்டு கடல் போன்றதொரு பெரும் படையைத் 
திரட்டிக் கொண்டு வந்திருக்க வேண்டுமென தெரிகிறது . இது 
காரணமாகவே தான் வீரராசேந்திரன் ஆகவமல்லனுடன் ஐந்து 
முறை போரிட்டுப் பெற்ற வெற்றிகளுள் இக்கூடல் சங்கம 
வெற்றியையே புலவர் பெருமக்கள் தங்கள் நூல்களிற் புகழ்ந்து 
கூறியுள்ளனர் . 


‘ குந்தளரைக் கூடல் சங்கமத்து வென்ற கோபையன் 13 
எனச் சயங் கொண்டாரும் சங்கமத்துக் கொள்ளுந் தனிப்பரணிக் 
கெண்ணிறந்த துங்கமத யானை துணித்தோனும் 14 


எனவும் , 


( பாட வரிய பரணி பகட்டணிவீழ் 

கூடலார் சங்கமத்துக் கொண்டகோன் 15 எனவும் , கவிச் 
சக்கரவர்த்தி ஒட்டக் கூத்தரும் இக்கூடல் சங்கமப்போரில் , வீர 
ராசேந்திரன் பெற்ற வெற்றியைச் சிறப்பித்துக் கூறியுள்ளனர் . 


கடலோடு கடல் பொருதாவென இருதிறப் படைகளும் தம்முட் 
கலந்து கடும்போர் புரிந்தன . அப்போரில் மேலைச் சளுக்கியத் 
தண்டநாயர்களான கேசவன் , கேத்தரையன் , மாரய்யன் , போத் 
தரையன் , இரேச்சய்யன் என்போர் ஒருசேர உயிரிழந்ததி 
லிருந்தே போரின் கொடுமையை ஊகித்தறியலாம் . படைத்தலை 
வனாகிய மதுவணனும் , அரசகுமாரர்களாகிய விக்கிரமாதித்தன் , 
சயசிங்கன் என்பாரும் போரில் எதிர்த்து நிற்கலாற்றாது புறங் 
கொடுத்து ஓடிவிட்டனர் . மேலைச்சளுக்கியப் பேரரசனாகிய ஆகவ 
மல்லனின் நிலையும் அதுவே ஆயிற்றெனில் முன்னவர் நிலை வியத் 
தற்குரியதன்றே . பகைப் புலத்தரசனும் , அவன்றன் மக்களும் , 
படைத் தலைவர்களும் ஓடியும் உயிரிழந்தும் மறைந்த பின்னர் 
சளுக்கிய மன்னனின் பாசறையை முற்றுகையிட்டான் . அவன்றன் 
மனைவியரையும் பட்டத்து யானையாகிய புட்பகப் பிடியையும் 
வராகக் கொடியையும் கைப்பற்றிக் கொண்டான் . மற்றும் யானைத் 
திரளையும் , குதிரைக் கூட்டத்தையும் , பற்பல பொருள்களையும் 
கைக்கொண்டு , கங்கை கொண்ட சோழபுரமாகிய தன் தலை நகரை 
அடைந்தான் . அங்கு வெற்றிவாகைசூடி வீராபிஷேகமும் செய்து 
கொண்டான் . இவையனைத்தையும் எண்ணும்போதுதான் வீர 
ராசேந்திரனின் கூடல்சங்கமப் போர் வெற்றி ஏன் அத்துணைச் 


14 


கலிங்கத்துப் பரணி , இராச பாரம்பரியம் செய்யுள் 29 . 
விக்கரம சோழன் உலா வரிகள் 42-44 : 
இராசராச சோழன் உலா- வரிகள் 49 & 50 


15 


வீரராசேந்திர சோழன் 


283 


சிறப்புடையதென்பது விளங்கும் . இதுவே வீரராசேந்திர 
சோழன் , மேலைச்சளுக்கியரோடும் புரிந்த மூன்றாம் போராகும் . 


இனி , கி.பி. 1066 ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் வீரராசேந்திர 
னுக்கும் , ஆகவமல்லனுக்கும் நான்காம் முறையாகப் போர் 
நடந்தது . ஆயினும் இப்போர் எங்கு நடந்ததென்பது தெளியப் 
படவில்லையாயினும் கல்வெட்டுகளின் துணைக் கொண்டு பார்த் 
தால் , ஓராற்றங் கரையில் நடந்திருக்க வேண்டுமெனத் தெரி 
கிறது . 

சோழ சாளுக்கியப் போர்கள் யாவும் , பெரும்பாலும் 
துங்கப்பத்திரை , கிருஷ்ணை ஆகிய பேராறுகளின் பக்கத்தேதான் 
நடந்துள்ளன . ஆதலின் இப் போரும் அவ்வாறுகளுள் , ஒன்றன் 
கரையிலே தான் நடந்திருத்தல் கூடும் . அப் போரில் மேலைச் 
சாளுக்கியர்கட்கு ஏற்பட்ட கஷ்டமும் நஷ்டமும் சொல்லுந்தரத் 
தல்ல . சளுக்கியத் 

சளுக்கியத் தண்டநாயகர்களாகிய மல்லியண்ணன் , 
மஞ்சிப்பையன் , பிரமதேவன் , அசோகையன் , சத்தியண்ணன் , 
வீமய்யன் , வங்காரன் என்போர் வீரராசேந்திரனால் கொல்லப் 
பட்டனர் . மேலும் கங்கன் , நுளம்பன் , காடவர்கோன் , வைதும் 
பராயன் என்னும் அரசர்களும் அப்போரில் பட்டொழிந்தனர் . 
அதனை உணர்ந்த ஆகவமல்லன் சொல்வொணாத் துக்கமுற்றுப் 
பழியொடு வாழ்வதினும் உயிர் துறத்தலே நலமென்று எண்ணி 
னான் , பின்னர் அவன் ஒருவாறு மனந்தேறி மீட்டுமொரு முறை 
வீரராசேந்திரனுடன் போரிட்டு வெற்றி பெற்று , முன்னர் 
அடைந்த பெரும் பழியை யெல்லாம் போக்கிக் கொள்வதென 
முடிவு செய்தான் . அதன்படி முன்னர்த் தானும் தன் மகனும் 
தோற்றோடிய கூடல் சங்கமத்தையே போர்க்களமாகக் கொண்டு 
வீரராசேந்திரன் தன்னொடு போர் புரிய வரவேண்டுமெனவும் 
அங்ஙனம் வர அஞ்சியவர் மன்னர் அல்லர் , போர்ப்பழிப் புரட்டரே 
ஆவர் என்று ஒரு திருமுகம் எழுதி கி.பி. 1067 - ல் கங்காகேத்தன் 
என்பானிடம் கொடுத்து வீரராசேந்திரனுக்கு அனுப்பினான் . 
திருமுகம் பெற்றுச் செய்தி அறிந்த வீரராசேந்திரன் , 
‘சிந்தையும் முகமும் திருப்புய மிரண்டும் 

ஏந்தெழில் உவகையொடு இரு மடங்கு பொலிய 
ஆகவமல்லனொடும் ஐந்தாம் முறையாகப் போர் புரிய முடிவு 
செய்தான் . அதன்படி பெரும் படையொன்றைத் திரட்டிக் 
கொண்டு ஆகவமல்லன் குறித்த கூடல் சங்கமம் நோக்கிச் 
சென்றான் . அதற்கு அணித்தே உள்ளே கரந்தை என்னு 
மிடத்தில் தங்கிச் சளுக்கிய மன்னனின் வருகைக்குக் காத்திருந் 
தான் . அத் திருமுகத்தில் குறித்திருந்த நாளுக்குப் பின்னர் ஒரு 
திங்கள் வரை காத்திருந்தும் சளுக்கிய மன்னன் வரவில்லை 


284 


சோழர் வரலாறு 


பல 


அதனாற் பெருஞ் சினங்கொண்ட வீரராசேந்திரன் இரட்டபாடி 
நாட்டின் அப்பகுதியில் இருந்த , சளுக்கியத் தலைவர்களாகிய 
தேவநாதன் , சித்தி , கேசி என்பாருடன் பொருது புறங் 
கண்டனன் ; 

டங்களில் தீக்கொளுத்தச் செய்தான் ; 
நானிலம் புகழுமாறு துங்கபத்திரைக் கரையில் வெற்றித்தூண் 
ஒன்றையும் நிறுவினான் . அதெனொடும் நிற்காது , ஆகவமல்லனைப் 
போல் படிமம் ஒன்றமைத்து அதன் கழுத்தில் கண்டிகை பூட்டி , 
அவனும் அவன் மக்களும் ஐந்து முறை தனக்கு அஞ்சி ஓடி 
ஒளிந்தனர் என்றெழுதிய பலகையை அதன் மார்பில் கட்டித் 
தொங்க விட்டதுடன் , வேறு பல அவமானங்களையும் செய்வித் 
தான் . பின்னர் , மேலைச் சளுக்கியரால் கைப்பற்றப்பட்ட வேங்கி 
நாட்டை மீட்காமல் திரும்புவதில்லையெனச் சூளுரைத்து , ஆகவ 
மல்லன் வல்லவனாகில் வந்து காக்கட்டும் என்று கூறி வேங்கியை 
நோக்கிச் சென்றான் . 16 


ஆகவமல்லன் தானே குறித்த இடத்தில் குறித்த நாளில் 
போருக்கு வராமைக்குரிய காரணம் தெளிவாகப் புலப்படவில்லை . 
எனினும் மைசூர் நாட்டிற்கிடைத்துள்ள கல்வெட்டொன்று அதன் 
காரணத்தைப் புலப்படுத்துகின்றது .17 ஆகவமல்லன் திடீரென்று 
கொடும் சுரநோய்க்கு உள்ளானான் ; பல்வகை மருந்தும் மருத்து 
வமும் பயனற்றுப் போயின ; துன்பம் பொறுக்கலாற்றாத மன்னவன் 
துங்கபத்திரையை அடைந்து குருவர்த்தி என்னுமிடத்தே நீரில் 
மூழ்கி இறந்தான் . இது நிகழ்ந்தது கி.பி. 1068 ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதம் 30 ஆம் நாள் ஆகும் . இவ்வாறு அக்கல்வெட்டுக் 
கூறுகிறது . விக்கிர மாங்க தேவசரிதமும் இவ்வாறே உரைக் 
கின்றது .18 இது நம்பக் கூடியதாயினும் அவன் அச்சத்தால் , 
மேல் கடற் பக்கம் ஓடி ஒளிந்தனன் என்றே வீரராசேந்திரன் 
கல்வெட்டுக் கூறுகிறது . உண்மை அறியாக் காரணத்தாலேதான் 
அவன் அவ்வாறு கூறியிருக்க முடியும் . மேலும் ஆகவமல்லனின் 
உருவமையத்துப் பற்பல அவமானச் செயல்களைச் செய்ததற்கும் 
அதுவேதான் காரணமாயிருத்தல் வேண்டும் . 


ஆகவமல்லன் ஆற்றில் மூழ்கி உயிர் துறந்த அக்காலத்தே 
திக்கு விசயம் செய்யச் சென்ற அவன் றன் இரண்டாம் மகன் 
விக்கிரமாதித்தன் , வேங்கி நாட்டையும் சக்கரக் கோட்டத்தையும் 
வென்று கொண்டு கிருஷ்ணையாற்றங்கரையில் தங்கியிருந்தான் 
எனவும் அப்போது தன் தந்தை இறந்த செய்தி கேட்டு மிகவும் 


18 


S. I. I. Vol . III No. 30 
17 Ep . Car . Vol . VII S. K. 136 

விக்கிரமாங்கதேவ சரிதம் அதிகாரம் IV செய்யுள் 44-68 


18 


வீரராசேந்திர சோழன் 

285 
வருந்தி அவ்விடத்தே தான் செய்ய வேண்டிய இறுதிக் 

கடன் 
களைச் செய்து முடித்தான் எனவும் 

முடித்தான் எனவும் பில்ஹணர் கூறுகிறார் .19 
இவ்வாறு ஆகவமல்லன் இறப்பதற்கு முன்னதாகவே கி . பி . 
1067 - ல் விக்கிரமாதித்தனால் வேங்கி நாடு கைப்பற்றப்பட்டதா 
யினும் நெடுங்காலம் அஃது அம்மேலைச் சளுக்கியர் ஆட்சியின் 
கீழ் இல்லை . வேங்கியை மீட்டலால் மீள்கிலேன் 

எனக் கூறித் 
தன் படையுடன் சென்ற வீரராசேந்திரனை , மேலைச் சளுக்கியத் 
தண்டநாயகர்களாகிய சனநாதன் , இராசமய்யன் , திப்பரசன் என் 
போர் - தம்படையுடன் வந்து எதிர்த்தனர் . இக்காலத்தே 
பெசவாடா என வழங்கப்படும் விசயவாடவுக்கருகே இருதரப் 
பினர்க்கும் பெரும் போர் நடைபெற்றது . சளுக்கியத் தண்ட 
நாயகர்கள் தோற்றோடிக் கானகத்தே ஒளிந்து கொண்டனர் .. 
பின்னர் , வீரராசேந்திரன் கோதாவரியைக் கடந்து , ஏழு கலிங்கத் 
தையும் , சக்கரக் கோட்டத்தையும் தாண்டி வேங்கி நாட்டைக் 
கைப்பற்றினான் . கைப்பற்றிய அவன் தன்னிடத்தே அடைக்கலம் 
புகுந்த கீழைச் சளுக்கிய மன்னனாகிய ஏழாம் விசாயாதித்தனுக்கு 
அந்நாட்டைக் கொடுத்து விட்டு வெற்றி வேந்தனாகத் தன் 
தலைநகர் திரும்பினான் . 


இனி வீரராசேந்திரன் பொத்தப்பி வேந்தனையும் கேரளனை 
யும் , ஜன நாதன் தம்பியையும் பாண்டியன் சீவல்லபன் மகன் வீர 
கேசரியையும் போரில் வென்று கொன் றனன் என இவன்றன் 
ஆட்சியின் நான்காம் ஆண்டுக் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . 
எனவே , அந்நிகழ்ச்சிகள் கி.பி. 1065 - ல் நிகழ்ந்திருக்க வேண்டும் . 
அவ்வரசர்களைப்பற்றிய விவரமோ அன்றிக் கொன்றதற்கான கார 
ணமோ இப்போது புலப்படவில்லை . வீரராசேந்திரன் கல்வெட்டு 
கள் கன்னியாகுமரியிலும் 21 பாண்டி நாட்டிலுள்ள ஆற்றூர் , திருப் 
பத்தூர் முதலான இடங்களிலும் காணப்படுகின்றன . 22 மேலும் , 
இவன் கி.பி. 1064- ல் தன் மகன் கங்கை கொண்ட சோழன் என் 
பானைச் சோழபாண்டியன் என்னும் பட்டத்துடன் 

பாண்டிய 
நாட்டின் அரசப்பிரதிநிதியாக அமர்த்தினான் என்பது திருவெண் 
காட்டுக் கல்வெட்டொன்றால் தெரியவருகிறது . 23 இவன் பாண்டி 
நாட்டின்மேற் படையெடுத்துச் சென்றது , வீரகேசரி அந்நாட்டு 
அரசபிரதிநிதிக்கு அடங்காமற் கலகம் விளைத்ததன் காரணமாகக் 
இருக்கலாமென கருதப்படுகிறது . 


19 


20 


விக்கிரமாங்கதேவ சரிதம் , அதிகாரம் 3 & 4 

S. I. I. Vol . III No. 20 , Ep . ear . Vol.IX p. 85 
21 Ins . 400 of 1930 

Ins . 401 of 1930 
S. I. I , Vol.V No. 976 . 


22 


23 


286 


சோழர் வரலாறு 


லற்ற 


இவன் சேர நாட்டிலுள்ள உதகை மீது கி.பி. 1066 - ல் படை 
யெடுத்துச் சென்றான் . அப்போது எதிர்த்துப் போர் புரிய ஆற்ற 

சேர அரசர்கள் அஞ்சி ஓடி ஒளிந்தனர் . பின்னர் அவர்கள் 
கொடுத்த திரைப் பொருளையும் , யானைத் திரளையும் பெற்றுக் 
கொண்டு தன் தலை நகர் திரும்பினான் எனவும் செங்கற்பட்டு 
மாவட்டம் 

மணிமங்கலக் கல்வெட்டும் 2 , திருமுக்கூடற் 
கல்வெட்டும் 25 தெரிவிக்கின்றன . இச் சேரமன்னர்கள் , சோழர்க் 
கடங்கிய குறுநில மன்னராயிருந்து பின்னர் மாறுபட்ட காரணத் 
தாலேயே இவன் அந் நாட்டின் மேற் படையெடுக்க நேர்ந்திருக் 
கலாம் . எனினும் அவ்வாறு திறைகொடுத்த அரசர் யாவர் 
என்பது இப்போது விளங்கவில்லை . 


வீரராசேந்திரனின் ஐந்தாம் ஆண்டுக் கல்வெட்டொன்றில் 36 
இவன் ஈழ நாட்டரசன் விசயபாகுவுடன் புரிந்த போர் நிகழ்ச்சி 
கூறப்பட்டுள்ளது . எனவே , அப்போர் கி.பி. 1067 - ல் நடைபெற் 
றிருத்தல் வேண்டுமெனத் தெரிகிறது . ஈழநாட்டின் தென்கீழ்ப் 
பகுதியாகிய ரோகண நாடொழியப் பிற பகுதிகள்யாவும் சோழ 
ராட்சியிலிருந்ததென்பதை முன்னமே அறிந்தோம் . 

அந்த 
ரோகண நாட்டிலிருந்து ஆட்சி செலுத்திய விசயபாகு என்பான் 
எவ்வாறாயினும் சோழராட்சியைத் தொலைத்துச் 

சிங்கள நாடு 
முழுவதையும் தன்னாட் சியின் கீழ்க் கொண்டு வருவதற்கான 
முயற்சிகளை மேற்கொண்டிருந்தான் . அஃதறிந்த வீரராசேந் 
திரன் கடல் வழியாகப் பெரும் படையொன்றைனுப்பி வைத்தான் . 
அப் படையும் ஈழம் அடைந்து ரோகண நாட்டின் மேற் படை 
யெடுத்துப் பெரும் போர் தொடுத்தது . விசயபாகுவோ அப் 
போருக்கு ஆற்றாமல் ஓடி ஒளிந்து கொண்டான் . அவன் 
மனைவியும் சிறைப் பிடிக்கப்பட்டாள் . பெரும் பொருட் குவியலும் 
கிடைத்தது . இப்போரின் பயனாக ஈழமண்டலம் முழுவதும் , வீர 
ராசேந்திரன் ஆட்சிக்குள்ளாயிற்று . எனினும் அது நெடுங்காலம் 

ஆட்சியின் கீழ் இருக்கவில்லை. இந் நிகழ்ச்சிகளை 
அப்படியே கூறும் மகாவம்சம் ஒரு சிறு மாறுதலைத் தருகின்றது . 
அஃதாவது சோழ நாட்டிலிருந்து படைகள் அனுப்பப்படவில்லை . 
ஈழத்திலுள்ள புலத்தி நகரிலிருந்த தன் படைத்தலைவன் 
ஒருவனைப் பெரும் படையுடன் ரோகண நாட்டிற்கு அனுப்பி 
வெற்றிக் கொண்டனன் . வீரராசேந்திரன் என அஃது உரைக் 
கின்றது . இதுவே இரு வரலாறுகளுக்குமிடையே உள்ள வேறு 
பாடாகும் . 


24 


25 


SI.I. Vol . III No. 30 
Ep . Ind . Vol . XXI No. 38 
Ep. Ind . Vol . XXI N. 38 


26 


வீரராசேந்திர சோழன் 


287 


வீரராசேந்திரன் , தன் கழலடைந்த மன்னர்க்குக் கடாரம் 
எறிந்து கொடுத்தருளினான் என்பது இவன்றன் ஆட்சியின் 
ஏழாம் ஆண்டுக் கல்வெட்டாலறியப்படுகிறது . கி.பி. 1025 - ல் 
முதல் இராசேந்திரசோழன் படையெடுத்துச் சென்று , கடாரத்து 
அரசனாகிய சங்கிராம விசயோத்துங்க வர்மனை வென்று வந்த 
செய்தியை முன்னரே அறிந்தோம் . ஆயின் வீரராசேந்திரன் 
கி.பி. 1068 - ல் தன்பால் அடைக்கலம் புகுந்த கடாரத்தரசன் 
பொருட்டு , மீண்டும் அந்நாட்டின் மேற் படையெடுத்துச் சென்று , 
அதனை வென்று அவ்வரசனுக்கு அளித்தான் எனத் தெரிகின்றது . 
அந் நாட்டையிழந்து சோழ மன்னனிடம் அடைக்கலம் புகுந்த 
அந்நாட்டரசன் யாவன் என்பதும் அவன் அந்நாட்டை யாரிடம் 
இழந்தான் என்பதும் அறிதற்கில்லை எனினும் வீரராசேந்திரன் 
உதவியால் அம் மன்னன் தன் நாட்டைத் திரும்பப் பெற்றான் 
என்பது குறிப்பிடற்குரியது . இந் நிகழ்ச்சி பற்றிய குறிப்பு , 
வீரராசேந்திரனின் வீரமே துணையாகவும் எனத் தொடங்கும் 
அவன்றன் சிறிய மெய்க்கீர்த்தியில் மட்டிலுமே உளது என்பது 
கருதுதற்குரியது . இனி இக் கடாரப் படையெடுப்பில் வீரராசேந் 
திரன் கடல் கடந்து செல்லாமல் தன் படைத் தலைவர் சிலருடன் 
பெரும் படையொன்றை அனுப்பிப் போரில் வெற்றி கொண் 
டிருத்தல் வேண்டும் எனவும் , இவ்வரசனின் தங்கை மகனாகிய 
முதற் குலோத்துங்கன் இப்படையெடுப்பிற் கலந்து கொண்டு 
கடாரஞ் சென்று அவ்வரசனுக்கு உதவி புரிந்தான் எனவும் 
வரலாற்றறிஞர் பண்டாரத்தார் கருதுவார் . 27 


இனி , வீரராசேந்திரன் மேலைச் சளுக்கியருடன் இறுதியாக 
நடத்திய போர் பற்றியும் , அதன் விளைவுகள் பற்றியும் அறிந்து 
கொள்ளுதல் வேண்டும் . இது பற்றி அறிந்து கொள்ளுதற்கான 
மூலங்கள் மூன்று கிடைத்துள்ளன . ஆயினும் அவை ஒத்த 
செய்தியைத் தராமல் வெவ்வேறான செய்திகளையே தருகின்றன . 
அவ் வரலாற்று மூலங்களாவன : ஒன்று , வீரராசேந்திரன் மெய்க் 
கீர்த்தி , மற்றொன்று மேலைச் சளுக்கிய மன்னனின் கல்வெட்டு ; 
மூன்றாவது பில்ஹணர் இயற்றிய விக்கிரமாங்க தேவ சரிதம் 
என்பன ஆகும் . வீரராசேந்திரன் மெய்க்கீர்த்தி , 


சோமேசுவரனைக் கன்னடதேசங் கைவிடத் துரத்தித் 
தன்னடி யடைந்த சளுக்கி விக்கிரமாதித்தனை 
எண்டிசை நிகழக் கண்டிகை கட்டி 
இரட்ட பாடி ஏழரை யிலக்கமும் 
எறிந்து கொடுத்தருளி 


27 


பிற்காலச் சோழர் வரலாறு அடிக் குறிப்பு பக்கம் 245 


288 


சோழர் வரலாறு 


என்று வீரராசேந்திரனின் வெற்றிச் சிறப்பையும் அருட் கொடை 
யையும் புகழ்ந்து பேசுகிறது . 


மேலைச் சளுக்கிய மன்னனாகிய ஆகவமல்லன் கி . பி . 1068 
மார்ச் மாதம் முப்பதாம் நாளில் இறந்த பின்னர் அதே ஆண்டு 
ஏப்ரல் 11 - ஆம் நாளில் , அவன் மூத்த மகனாகிய இரண்டாம் 
சோமேசுவரன் பட்டம் எய் தினான் , 28 அம் முடிசூட்டு விழாவில் 
அவன் அணிந்த கண்டிகையை அவிழ்ப்பதற்கு முன்னதாகவே 
வீரராசேந்திரன் 

குந்தள 

நாட்டின்மேற் படையெடுத்துச் 
சென்றான் . அப்படையெடுப்பின் போது பல்லாரி மாவட்டத் 
துள்ள கம்பிலி நகரைத் தாக்கி எரியூட்டி , குத்தி என்னும் நகரை 
முற்றுகையிட்டு , இடைதுறை நாட்டிலுள்ள கரடிக் கல்லில் 
வெற்றித் தூண் ஒன்றையும் நிறுவினான் . அன்றியும் அச் 
சோமேசுவரனை கன்னட தேசத்தை விட்டு ஓடும்படி செய்தான் . 
மேலும் , இரட்டபாடி ஏழரை இலக்கத்தை வென்று அதனைத் 
தன்னை வணங்கித் தன் உதவியை நாடிய அச் சோமேசுவரனின் 
இளவலாகிய விக்கிரமாதித்தனுக்குக் கொடுத்து முடிசூட்டி 

இவையே அம் மெய்க்கீர்த்தியால் அறியப்படும் 
செய்திகள் . ஆயின் , சோமேசுவரனின் முடிசூட்டு விழாவை 
அடுத்தும் படை திரட்டிச் சென்று அனந்தப்பூர் மாவட்டத்துள்ள 
குத்தி என்னும் நகரை முற்றுகையிட்ட வீரராசேந்திரன் , 
இரண்டாம் சோமேசுவரனின் தாக்குதலுக்கு எதிர் நிற்க முடியாது 
விரைவிலே தன் ஊருக்குத் திரும்பி விட்டான் என அச்சளுக்கிய 
மன்னனின் கல்வெட்டொன்று கூறுகிறது . 80 இந்நிகழ்ச்சி பற்றி 
அறிந்து கொள்ளுதற்கான மற்றுமோர் ஆதாரமாயுள்ள விக்கிர 
மாங்க தேவ சரிதமோ விக்கிரமாதித்தனைப் புகழ்ந்து கூறுதற்கான 
வகையில் செய்தியைத் திரித்துக் கூறுவதாக உள்ளது . அச் 
சரிதம் கூறுவதாவது : 


னான் . 29 


இரண்டாம் சோமேசுவரன் பட்டமெய்திய பின்னர்க் குடிபழி 
தூற்றும் கோலானாகிக் குடிகளுக்குப் பல்லாற்றானும் இடர் விளைத்து 
வந்தான் . அது கண்டு வருந்திய அவன் இளவலாகிய விக்கிர 
மாதித்தன் அவனை நன்னெறிப்படுத்துவதற்குச் செய்த முயற்சிகள் 
பலனற்றுப்போயின . எனவே , அவன்றன் இளவலாகிய சயசிம்ம 
னோடும் தலை நகராகிய கல்யாண புரத்தை விட்டுப் புறப்பட்டான் . 
அதுபோது வந்து வளைந்து கொண்ட சோமேசுவரன் படையைப் 
புறங்கண்டு , துங்கபத்திரைக் கரையில் உள்ள வனவாசியில் 


28 Ep . Ind Vol . XXV p. 249 

S.1.1 Vol.II Nos ; 83 & 84 
Ep . ear Vol . VII SK . 136 


29 


30 


வீரராசேந்திர சோழன் 


289 


கொஞ்சகாலம் தங்கியிருந்தான் . பின்னர் வழிவழித்தன் குலப் 
பகைவராகிய சோழவர்மேற் படையெடுத்துச்செல்ல முயற்சி 
செய்தான் . அப்போது கோவாவிலிருந்த கடம்பர்குல மன்னனாகிய 
ஜயகேசியும் ஆளுபவேந்தனும் அவனைப் பணிந்து அவனுக்கு 
உதவிசெய்ய முன் வந்தனர் . அஃதறிந்த வீரராசேந்திரன் 
அச்சம் மிக்கவனாய்த் தன் மகளை விக்கிரமாதித்தனுக்கு மணம் 
முடித்து வைப்பதாகத் தூது விட்டனன் . அதற்கு அவனும் 
உடன்படவே அத்துங்கபத்திரைக் கரை நகரிலேயே அத்திரு 
மணமும் நடந்தேறியது . அதுமுதல் விக்கிரமாதித்தனும் , வீர 
ராசேந்திரனும் உறவினாற் பிணிக்கப் பெற்றனர் . இதுவே விக்கிர 
மாங்க தேவ சரிதம் தரும் செய்தியாகும் . 


இவற்றினும் வேறாகிய செய்தியைக் கடம்பர்குல மன்னனாகிய 
முதல் ஜயகேசியின் கல்வெட்டுகள் கூறுகின்றன. 1 கடம்பர்குல 
மன்னனாகிய முதல் ஜயகேசியே விக்கிரமாதித்தனுக்கும் வீர 
ராசேந்திரனுக்கும் காஞ்சி மாநகரில் நட்புரிமை ஏற்படுத்தி அதனால் 
விக்கிரமாதித்தன் எவ்வித இடையூறுமின்றிக் குந்தள நாட்டை 
ஆண்டுவருமாறு செய்தான் என அக்கல்வெட்டுகள் கூறுகின்றன . 


இவற்றையெல்லாம் எண்ணிப் பார்க்குங்கால் ஆகவமல்லன் 
இறந்த பின்னர் அவன் புதல்வர்களாகிய இரண்டாம் சோமேசுவர 
னும் விக்கிரமாதித்தனும் தம்முள் மாறுபட்டிருந்தனர் என்பதும் , 
அப்போது ஆகவமல்லனின் மூன்றாம் புதல்வனாகிய சயசிங்கனும் 
கடம்பர்குல மன்னனாகிய முதல் ஜயகேசியும் , விக்கிரமாதித்த 
னுக்குத் துணை புரிந்தனர் என்பதும் ஜயகேசி விக்கிரமாதித்தனுக் 
கும் வீரராசேந்திரனுக்கும் நட்புண்டாக்கி வைத்தான் என்பதும் 
அதன் விளைவாக வீரராசேந்திரன் படையெடுத்துச் சென்று 
இரண்டாம் போரில் வென்று இரட்டபாடி ஏழரையிலக்கத்தை 
விக்கிரமாதித்தனுக்கு வழங்கியிருத்தல் வேண்டும் என்பதும் உய்த் 
துணரற்பாலனவாம் . இந்நிகழ்ச்சி யையே வீரராசேந்திரன் 
மெய்க்கீர்த்தி சுருக்கமாகக் கூறுகிறதென்பதும் அறியற்பாலதாம் . 


வீரராசேந்திரனின் முன்னோர்க்காப் போல் இவனும் பட்டங் 
களை யுடையவனாயிருந்தான் என்பது இவன் கல்வெட்டுகளாலும் , 
செப்பேடுகளாலும் தெரிகிறது அவைசகலபுவனாசிரயன் ஸ்ரீமேதினி , 
வல்லவன் , மகாராசாதிராசன் , பரமேசுவரன் , பரம பட்டாரகன் 
இரவி குல திலகன் , சோழ குலசேகரன் , பாண்டிய குலாந்தகன் , 
ஆகவமல்ல குலகாலன் , ஆகவமல்லனை ஐம்மடி வென் கண்ட 
ராசசேகரன் , இராசாசிரயன் , இராசராசேந்திரன் , வீரசோழன் ,, 


31 


Bombay Gazetteer Vol . I part II p . 567 


சோ.வ. - 19 . 


3B 


34 


290 

சோழர் வரலாறு 
கரிகால சோழன் , வீரன் , இரட்டராசகுலகாலன் என்பனவாம் 82 
இவற்றுள் வீரராசேந்திர சோழன் என்னும் 

இயற்பெயரே 
வீரசோழன் என மருவி வழங்கியிருத்தல் வேண்டும் . கரிகால 
சோழன் எனும் பட்டம் இவன் தமையனாகிய இரண்டாம் இராசேந் 
திரன் வழங்கியதென்பது அவன் கல்வெட்டுகளால் தெரிகிறது . 
சில பட்டங்கள் இவன் பிறந்த குலத்தைச் சிறப்பிப்பனவாகவும் , 
வேறு சில பட்டங்கள் இவன் ஆகவமல்லனையும் பாண்டியனையும் 
வெற்றி 

கொண்டதன் காரணமாகவும் அமைந்தனவாதல் 
வேண்டும் . முதலிற் கூறப்பெற்ற ஐந்து பட்டங்களும் சளுக்கிய 
மன்னர்க்குரியனவாய் இருத்தலின் இவன் அவர்களை வெற்றி 
கொண்ட காரணமாக இவ்வேந்தன் புனைந்திருத்தல் வேண்டும் 
எனத் தெரிகிறது . 

இவ்வேந்தனின் பட்டத்தரசி உலகமுழுதுடையாள் 
என்னும் சிறப்புப் பெயருடன் விளங்கியவள் என்பது கல்வெட்டுக் 
களால் தெரிய வருகிறது . முதற் குலோத்துங்க சோழன் ஆட்சிக் 
காலமாகிய கி.பி. 1085- ல் பொறிக்கப் பெற்ற தஞ்சை இராசராசேச் 
சுரக் கல்வெட்டொன்று வீரராசேந்திரன் மனைவி அருமொழி 
நங்கை எனக் குறிப்பிடுகின்றது .3 . ஆதலின் இவ்வரசி இம் 
மன்னனுக்குப் பின்னர்ப் பதினைந்து ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாள் 
என்பது தெரிகிறது . ஆயின் உலகமுழுதுடையாளும் அருமொழி 
நங்கையும் ஒருவரோ அன்றி வெவ்வேறானவரோ என்பது புலப் 
படவில்லை . 

இம்மன்னனின் கல்வெட்டுகள் இவனுக்கு மதுராந்தகன் , 
கங்கை கொண்ட சோழன் எனும் இரு புதல்வர்கள் இருந்தனர் 
எனத் தெளிவுறுத்துகின்றன . 

தன்றிருப் புதல்வனாகிய மதுராந்தகனை 
வாளேந்து தானைச் சோழேந்திர னென்று 
எண்டிசை நிகழ எழில்முடி சூட்டித் 

தொண்டை மண்டலங் கொடுத் தருளி 
எனவும் , 

“ திண்டிறல் மைந்தனாகிய கங்கைகொண்ட சோழனை 
ஏழுயர் யானைச் சோழ பாண்டிய னென்று 
ஈண்டுயர் மணிமுடி இசைபெறச் சூட்டிப் 
பாண்டி மண்டலங் கொடுத்தருளி285 

Ep . Ind . Vol XXV_p.p . 262 & 263 - 
38- S. I. I. Vol . V Nos . 644 & 647 

S. I. I. Vol . II No. 58 
S. I. I. Vol , V No 976 


* 


32 


34 


3 5 


வீரராசேந்திர சோழன் 

2011 
எனவும் அம் மெய்க்கீர்த்தி கூறுவதால் அவ்விருவரும் முறையே 
சோழேந்திரன் , சோழ பாண்டியன் எனும் பட்டங்கள் வழங்கப் 
பெற்று தொண்டை மண்டலத்திற்கும் பாண்டி மண்டலத்திற்கும் 
அரசப் பிரதிநிதியாயிருந்து ஆட்சி செய்து வந்தனர் என்பது பெறப் 
படுகிறது . இவனுக்குப் பின்னர் முடிசூட்டப் பெற்று ஆட்சி எய்திய 
அதிராசேந்திரன் என்பான் இவ்விருவருள் யாவன் என்பது புலப் 
படவில்லை . இவ்வேந்தனுக்கும் ஒருமகள் இருந்தாள் எனவும் அவள் 
மேலைச்சளுக்கிய மன்னனாகிய ஆளும் விக்கிரமாதித்தனுக்கு அவன் 
துங்கபத்திரைக் கரையில் தங்கியிருந்த காலத்தே மணஞ் செய்து 
கொடுக்கப்பட்டாள் எனவும் விக்கிரமாங்க தேவ சரிதம் செப்பு 
கிறது . எனினும் அவள் பெயர் 

அதில் 

கூறப்படவில்லை . 
கல்வெட்டுகளிலும் காணப்படவில்லை . வீரராசேந்திரன் தன் 
தமையனான ஆளவந்தான் என்பானுக்கும் சுந்தரசோழன் என்பா 
னுக்கும் பட்டங்கள் வழங்கி அரச பிரதிநிதியாக அமர்த்தினான் 
எனக் கல்வெட்டால் அறியப்படுகின்றது . ஆயினும் அவர்களைப் 
பற்றியோ அவர்கள் அரசப் பிரதிநிதிகளாயிருந்த நாடு பற்றியோ 
ஏதும் அறியக்கூடவில்லை . 


" எல்லா வுலகும் 
மேவிய வெண்குடைச் செம்பியன் வீரராசேந்திரன்றன் 

நாவியல் செந்தமிழ்ச் சொல் 388 
எனவும் 

தேமேவிய தொங்கற்றேர் வீரசோழன் றிருப்பெயரால் 
பூமேலுரைப்பன் வடநூன் மரபும் புகன்று கொண்டே - 7 


எனவும் , இவ்வேந்தனைப் போற்றிப் புகழும் , ஐந்து இலக்கணங் 
களைக் கொண்ட வீரசோழியம் எனும் நூல் இம்மன்னன் விருப்பப் 
படியே செய்யப்பட்டதெனவும் அதனைப் பாண்டி மண்டலஞ் 
சார்ந்த மிழலைக் கூற்றத்துள்ள பொன்பற்றி எனும் நகரில் அக் 
காலத்தே குறு நில மன்னனாயிருந்த புந்தமித்திரன் என்பான் 
செய்தளித்ததாகவும் தெரிவதால் இவன் தமிழ் வளர்ச்சியில்ஈடுபாடு 
கொண்டவன் என்பது புலனாகிறது . 


இவன் , தில்லை நடராசப் பெருமானுக்கு , திரை லோக்கிய 
சாரம் என்ற சிறந்த முடிமணி யொன்றளித்தான் என்பது 
இவன்றன் கன்னியாகுமரிக் கல்வெட்டால் தெரிய வருகிறது . 


88 


38 வீரசோழியம் . சந்திப்படலம் , 7 
37 வீரசோழியம் . பாயிரம் . 3 

T. A. S. Vol III No. 34 Verse 79 


28 


292 


சோழர் வரலாறு 


மேலும் சோழநாடு , பாண்டிநாடு , தொண்டைநாடு , கங்க நாடு , 
குலூ தநாடு ஆகியவற்றில் உள்ள மூன்று வேதங்களிலும் வல்ல 
பிராமணர்கள் நாற்பதினாயிரவர்க்கும் பிரமதேயங்கள் வழங்கினான் 
என்பதும் அதே கல்வெட்டாற் புலனாகிறது . " இவன் கூடல் 
சங்கப்போரில் வென்று கொண்ட நாடாகிய இரட்டபாடி கொண்ட 
சோழ மண்டலத்துள்ள சேராம் என்னும் ஊரை கி.பி. 1069 ஆம் 
ஆண்டு உத்தராயண சங்கராந்தி நாளில் பிராமணர் மூவர்க்குப் 
பிரமதேயமாக வழங்கினான் என்பதை அவ்வூர்ச் செப்பேடுகள் 
தெரிவிக்கின்றன . 40 சித்தூர் மாவட்டம் புங்கனூர்த் தாலுக்கா 
வில் உள்ள சாரால என்பதே அவ்வூராகும் . இவற்றையெல்லாம் 
எண்ணுங்கால் இவன் ஒரு சிறந்த சிவ பக்தன் என்பதும் வேத 
முணர்ந்த வேதியரிடத்தும் பிராமணரிடத்தும் பற்றும் மரியாதை 
யும் உடையவனென்பதும் தெளிவாகின்றன . 


‘ கங்காபுரி எனக் கல்வெட்டுகள் கூறும்கங்கை கொண்ட 
சோழபுரமே இவன் தலை நகரமாகும் . 41 அத்தலை நகரில் சோழ 
கேரளன் மாளிகை என்று வழங்கப்பெற்ற அரண்மனையில் வாழ்ந் 
தான் என்பதும் அதில் இராசேந்திர சோழ மாவலிவாணராயன் 
எனப்பெயர் பெற்ற அரியணையில் வீற்றிருந்து ஆட்சி செய்தான் 
என்பதும் கல்வெட்டுகளால் அறியலாம் . - 2 இவன் தன் ஆட்சிக் 
காலம் முழுவதும் போர் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தானாயினும் 
நாட்டில் , பலவளம் சிறந்து செல்வம் செழித்து , மக்கள் அமைதி 
யானவாழ்க்கை நடத்ததற்கேற்ற நல்லாட்சி நடத்தியமை பெரிதும் 
பாராட்டுதற்குரியதாம் . இவன் இவ்வாறு சிறந்த ஆட்சியை 
நடத்துதற்கு உறுதுணையாயிருந்த அரசியல் அதிகாரிகள் பலரா 
வார் . அத்தகைய அதிகாரிகள் பலரின் பெயர்கள் கல்வெட்டு 
களில் காணப்படுகின்றன . செங்கற்பட்டு மாவட்டம் திருமுக் 
கூடலில் உள்ள கல்வெட்டொன்று இத்தகைய அரசியல் அதி 
காரிகள் எண்பதின்மர் பெயரைத் தெரிவிக்கின்றது . அவருள் 
கல்வெட்டுகளால் அறியப்படும் ஒரு 

சிலரைப் பற்றிக் கீழே 
காணலாம் . 


சேனாபதி கங்கை கொண்ட சோழ தன் மபாலன் : வீரராசேந் 
திரன் படைத் தலைவர்களுள் ஒருவன் வயலைக்காவூரைத் தன் 
காணியாக உடையவன் ; 13 

திருமுக்கூடலிலுள்ள திருமால் 


39 


T. A. S. Vol . III No. 34 Verses 80 & 81 
40 Ep Ind . Vol . XXV No. 25 

Ep . Ind . Vol , XXI No. 38 line 7 . 
Ep.Ind . Vol . XXI No 38 line 11 
Ep . Ind Vol : XXI No. 38 


43 


வீரராசேந்திர சோழன் 


293 


கோயிலுள்ள சன நாத மண்டபத்தையும் , திருச்சுற்று மாளிகை 
யையும் கட்டுவித்த வைசியன் மாதவன் தாமயன் என்பவ 
னுடைய மகன் ஆவான் . 


சேனாபதி வீரராஜேந்திர தன்மபாலன் : வீரராசேந்திரன் 
படைத் தலைவர்களுள் ஒருவன் . இவன் மேலே கூறப்பட்ட 
சேனாபதி கங்கை கொண்ட சோழ தன்மபாலனின் தம்பி ஆவான் . 


இராசேந்திர மூவேந்த வேளான் : திருவரங்கன் என்னும் 
இயற்பெயருடைய இவன் , வீரராசேந்திரனின் அரசியலதிகாரி 
களுள் ஒருவன் திருவொற்றியூரிலுள்ள படம்பக்க நாதர் கோயிலைக் 
கற்றளியாக எடுப்பித்ததுடன் தன்னரசன் பெயரால் நந்தவனம் 
ஒன்றும் அமைத்தவனாவான் . 44 


சயசிங்க குலகால விழுப்பரையன் : வீரராசேந்திரன் அரசியல் 
அதிகாரிகளுள் ஒருவன் ; திருவொற்றியூர்க் கோயிலில் திங்கள் 
தோறும் வீரராசேந்திரன் பிறந்த நாளாகிய ஆயில்ய நாளில் 
திருவிழா நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தவனாவான் . 4 5 


சேனாபதி வீரராசேந்திர காரானை விழுப்பரையன் : வீரராசேந் 
திரன் படைத் தலைவர்களுள் ஒருவன் ; திருவாமாத்தூர்க் கோயி 
லுக்குப் பெரும் பொருளும் பசு நிரையுங் கொடுத்தவனாவான் . 16 


வீரராசேந்திர பிரமாதிராசன் : வீரராசேந்திரனின் உடன் 
கூட்டத்து அதிகாரிகளுள் ஒருவனாவான் .46 

தாழித் திருப்பனங் காடுடையானான வாளவன் பல்லவரையன் : 
வீரராசேந்திரனின் திருமந்திர ஓலை அதிகாரியாகப் பணிபுரிந் 
தவன் . க்ஷத்திரிய சிகாமணி வள நாட்டுப் பனையூர் நாட்டிலுள்ள 
நேரிவாயில் என்னும் ஊரைச் சேர்ந்தவன் . 


44 Ios 228 & 232 of 1912 

ins : 136 of 1912 
46 Ins 3 of 1922 

EP . Ind . Vol. XXI No. 38 


48 


20. அதிராசேந்திர சோழன் 

( கி.பி. 1067-1070 ) 


ஆதலின் 


வீரராசேந்திர சோழனுக்குப் பின்னர் , பட்டம் எய்திய அவன் 
மகன் அதிராசேந்திர சோழன் கல்வெட்டுகளில் வீரராசேந்திரன் 
ஆட்சியின் எட்டாம் ஆண்டு குறிக்கப்பட்டிருத்தலின் , அவன் 
கி.பி. 1070 ஆம் ஆண்டின் முற்பகுதியில் இறந்திருக்க வேண்டு 
மென்பது உறுதியாகிறது . வீரராசேந்திரன் இறப்பதற்கு மூன்று 
ஆண்டுகளுக்கு முன்னரே கி.பி. 1067 - ல் தன் இரு புதல்வர்களுள் 
ஒருவனுக்கு அதிராசேந்திரன் என்னும் அபிடேகப் பெயர் சூட்டி 
இளவரசுப் பட்டம் கட்டினான் என்பதை முன்னரே அறிந்தோம் . 
வீரராசேந்திரன் இராசகேசரி என்னும் பட்டம் உடையவன் . 
அவனுக்குப்பின் 

பட்டமெய்திய அதிராசேந்திரன் 
பரகேசரி என்ற பட்டத்தைப் புனைந்து கொண்டான் . இவன் 
பட்டம் எய்திய ஓரிரு மாதங்களிலேயே இம்மன்னன் மறைந் 
திருக்க வேண்டுமென்று இவன்றன் கல்வெட்டுகளாலும் பிற 
நிகழ்ச்சிகளாலும் உறுதியாகிறது . வரலாற்றறிஞர்கள் ஆய்ந்து 
கண்ட முடிவின்படி கி.பி. 1070 ஆம் ஆண்டு , ஜூன் 9 ஆம் நாளில் 
முதற் குலோத்துங்க சோழன் , சோழப் பேரரசின் அரசனாக முடி 
சூட்டப்பெற்றான் .. எனவே கி.பி. 1070 ஆம் ஆண்டு , சோழப் 
பேரரசின் ஒரு வரலாற்றுச் சிறப்புடைய ஆண்டாக உள்ளது . 
எவ்வாறெனில் வீரராசேந்திரன் , அதிராசேந்திரன் , குலோத் 
துங்கன் என்னும் மூவரும் முறையே ஒருவர் பின் ஒருவராகச் 
சோழப்பேரரசின் ஆட்சியை நடத்தியுள்ளனர் . அன்றியும் 
விசயாலய சோழன் முதல் வழிவழி தொடர்ந்து வந்த தமிழ்ச் 
சோழர் மரபு , பின் சந்ததியின்றி முடிவடைந்து , சாளுக்கிய 
சோழர் மரபு தோன்றியமையாலும் இவ்வாண்டு சோழர் 
வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான ஆண்டாகும் . 


மிகக் குறுகிய காலமாகிய ஓரிரு மாதங்களே ஆட்சி செய்த 
அதிராசேந்திரன் உண்மையிலேயே அரசனாயிருந்தான் என் 
பதைப் பின்வரும் கருத்துகள் தெளிவாக்குகின்றன . முதலாவ 


1 S.II.Vol . III No. 57. S. 1.1 . Vol . VIII No. 4 
2 Bp. Ind . Vol . XXV Pag 246 , Ep . Ind . Vol . VII p. 7 


அதிராசேந்திர சோழன் 


295 . 


தாக , சோழ மன்னர்கள் மாறி மாறிப் புனைந்து கொண்ட இராச 
கேசரி , பரகேசரி எனும் பட்டங்கள் இதைத் தெளிவுபடுத்து 
கின்றன . எவ்வாறெனில் கி.பி. 1070 - ன் தொடக்கத்தில் இருந்த 
வீரராசேந்திரன் இராசகேசரி என்னும் பட்டம் புனைந்திருந்தான் . 
கி.பி. 1070 - ன் இடைப்பட்ட காலத்தில் சோழப் பேரரசனாக முடி 
சூடிய முதற் குலோத்துங்கனும் இராசகேசரி என்னும் பட்டம் 
புனைந்து கொண்டான் . எனவே , இராசகேசரி என்னும் பட்டம் 
தரித்திருந்த இருவர்க்கும் இடையில் பரகேசரி என்னும் பட்டம் 
புனைந்த அரசன் இருந்திருக்க வேண்டுமென்பது பெறப்படுதலின் 
பரகேசரிப் பட்டம் புனைந்த அதிராசேந்திரன் அவ்விருவர்க்கும் 
இடையில் ஆட்சி 

ஆட்சி எய்தியிருந்தனனென்பது உறுதியாகிறது . 
அவ்வரசனுக்கு அண்மைக் காலத்தவராகிய ஒட்டக் கூத்தர் , 
தாமியற்றிய விக்கிரம சோழனுலாவில் , வீரராசேந்திரனுக்கும் , 
குலோத்துங்கனுக்கும் இடையில் 


" அங்கவன் பின் 
காவல் புரிந்தவனி காத்தோனும் 


எனக் குறிப்பிட்டிருப்பது , இந்த அதிராசேந்திர சோழனையே 
என்பதும் மேற் கூறிய கருத்தை வலியுறுத்துவதாகும் . வீரராசேந் 
திரனால் இளவரசுப் பட்டம் கட்டப் பெற்ற அதிராசேந்திரன் வீர 
ராசேந்திரன் காலத்தே இறக்கவில்லையாதலின் வீரராசேந்திரன் 
இறந்தபின் பட்டமெய்தியவன் அதிராசேந்திரன் என்பதும் . 
தெளிவாகும் . மேலும் அதிராசேந்திரனின் கல்வெட்டுகள் செங்கற் 
பட்டு , வடவார்க்காடு , தென்னார்க்காடு , தஞ்சாவூர் மாவட்டங் 
களிலும் ஈழ மண்டலத்திலும் காணப்படுவதும் அவன் ஆட்சி 
செய்திருந்ததை உறுதிப்படுத்துகின்றன . எனவே , வீரராசேந்திர 
னுக்குப் பின்னும் முதற் குலோத்துங்கனுக்கு முன்னும் பரகேசரி 
அதிராசேந்திர சோழன் ஆட்சி எய்தியிருந்தான் என்பதும் அவன் 
பட்டமெய்திய கி.பி. 1070 - ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலேயே 
முதற் குலோத்துங்கன் அரசனானமையின் , இவன் ஓரிரு மாதங் 
களே ஆட்சி செய் திருந்தான் என்பதும் தெளிவாகின்றன . 


இவ்வதிராசேந்திரனுக்கு இருமெய்க் கீர்த்திகள் இருந்தன 
வெனத் தெரிகிறது . திருமடந்தையும் சயமடைந்தையும் திருப் 
புயங்களில் இனி திருப்ப 8 எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி 
ஒன்று ; மற்றொன்று ( திங்களேர் மலர்ந்து வெண்குடை மண் 

என்றத் தொடக்கத்தை உடையதாகும் . மேலும் இவன் 


டிலம் 4 


31 


S.I.I. Vol.VII Nos : 384 & 442 
S. I , I. Vol . IV Nos. 1388& 1392 


* 


296 


சோழர் வரலாறு 


“ வீரமுந் தியாகமு மாரமெனப் புனைந்து 
வீரசிம் மாசனத்து உலகமுழு துடையாளொடும் 

வீற்றிருந்தருளிய 
மாப்புகழ் மனுவுடன் வளர்த்த கோப்பரகேசரி வன்மரான 
உடையார் ஸ்ரீ அதிராசேந்திர தேவர் 5 


என்று மெய்க்கீர்த்தியால் புகழப்படுவதால் , நாட்டுமக்களால் 
பெரிதும் போற்றப்பெற்று நல்லாட்சி நடத்திய மன்னன் என்பது 
தெளிவாகிறது . மேலும் வடவார்க்காடு மாவட்டம் திருவல்லத்தில் 
காணப்படும் இக்கல்வெட்டு ஒன்றில் தான் உலகமுழுதுடையாள் 
என்னும் சிறப்புப்பெயர் பெற்ற இவன் பட்டத்தரசி குறிப்பிடப் 
பட்டுள்ளாள் . இவ்வரசமாதேவியைப் பற்றிய பிறசெய்திகள் 
எதுவும் தெரியவில்லை . இவ்வேந்தனுக்குப்பின் கீழைச் சளுக்கிய 
குலமன்னனான முதற்குலோத்துங்கன் , சோழ அரசனாக வந்தமை 
யின் இவனுக்கு மக்கள் யாரும் இலர் என்பதும் உறுதியாகிறது . 


என்பது 


இவ்வரசனின் ஆட்சிக்காலமே சோழப் பேரரசர்களுள் 
மிகக் குறுகிய காலமாகையால் இவன் ஆட்சிக் காலத்தே நடந்த 
போர் நிகழ்ச்சி ஏதுமில்லை . எனவே , நாட்டு மக்கள் மிகவும் 
அமைதியான நல்வாழ்வு நடத்தினர் 

தலை . 
இத்தகைய நல்லாட்சி நடத்துவதற்கு இவனுக்கு உதவியாயிருந்த 
அரசியல் அதிகாரிகளும் போர் இல்லையாயினும் நிரந்தரப் படை 
களைக் கண்காணித்து வந்த சேனாபதிகள் பலரும் இருந்தனரென் 
பதும் உறுதி . இவன் றன் அரசியல் அதிகாரிகளுள் ஒருவனாக 
ஆதித்ததேவனான இராசராசேந்திர மூவேந்த வேளான் 
என்பான் குறிக்கப் பெற்றுள்ளான் . இவன் காஞ்சிபுரம் திரும 
யானமுடையார் கோயிலிலுள்ள கங்கைகொண்டான் மண்டபத்தி 
லிருந்துகொண்டு திருவல்லம் , திருக்காரைக்காடு ஆகிய ஊர்களி 
லுள்ள கோயில் கணக்குகளை ஆராய்ந்தான் எனவும் சில கோயில் 
களில் புதிய நிவந்தங்கள் அமைத்தான் எனவும் கல்வெட்டுகளால் 
அறியப்படுகின்றது . அதிராசேந்திரனால் அளிக்கப்பெற்ற 
‘ பர நிருப இராக்கதன் , வீரசோழ இளங்கோவேள் என்னும் 
பட்டங்களைப் பெற்ற சேனாபதி இராசராச பர நிருப குலகால 
வீரசோழ இளங்கோ வேளான் எனும் படைத்தலைவன் ஒருவன் 
இருந்தனன் . இவனும் காஞ்சி மா நகரிலிருந்து கோயில் 
கணக்குகளை ஆராய்ந்தான் 

கல்வெட்டால் அறியப் 


1 


எனக் 


5 


8 


S. I. I. Vol . VII No. 57 
S.I.I. Vol . III No. 57 
S. 1.1 . Vol . ] ] ] No. 57 


7 


297 


அதிராசேந்திர சோழன் 


படுகிறது . அதிராசேந்திரனின் படைத்தலைவர்களுள் இராசராசன் 
சயங்கொண்ட சோழனான சேனாபதி இருக்குவேள் என்பானும் 
ஒருவனாவன் . இவன் தென்னார்க்காடு மாவட்டம் புறவார் 
பனங்காட்டூரில் சிவதர்ம மடம் ஒன்றமைத்து அதில் அப்பதிக்கு 
வரும் சிவனடியார்கட்கு உணவு அளிக்குமாறு இறையிலி நிலம் 
வழங்கினதாகக் கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது . இவன் 
“ இருக்குவேள் என்றும் பட்டமுடையவனாயிருத்தலின் கொடும் 
பாளூர் மன்னர் மரபினனாதலுங்கூடும் . 


அதிராசேந்திர சோழன் , தன் ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் 
கொடியதொரு நோயால் பற்றப்பட்டு மிகவும் வருந்தினான் 
எனவும் , அது நீங்கும் பொருட்டுத் தஞ்சை மாவட்டம் கூகூரில் 
கோயில் கொண்டெழுந்தருளியுள்ள இறைவன் திருமுன்னர் 
நாளும் இருமுறை தேவாரப் பதிகங்கள் ஓதப்பெற்று வந்ததாகவும் 
அவ்வூரிற் கிடைத்துள்ள கல்வெட்டால் தெரிகிறது .10 மேலும் , 
இவ்வரசனது ஆட்சியின் மூன்றாம் ஆண்டில் இருநூறாம் நாளுக் 
குப்பின்னர் இவன் கல்வெட்டு ஏதும் கிடைக்கவில்லை .11 எனவே 
இவன் அந்நோய் தீர்ந்து நலம் பெறாமலே இயற்கை எய்தினன் 
என்பது திண்ணம் . ஆகவே , மிகக் குறுகிய காலத்தில் இவன் 
ஆட்சி முடிவுற்றது . இவன் மீளா நோய்க்கு ஆளாகி விரைவில் 
வினை முடியப் பெற்ற காரணத்தாலன்றிப் பிறிதாலன்று என்பது 
ஒருதலை .12 இவ்வாறு இயற்கை மரணமடைந்த இவன் முடிவு 
பற்றி எழுந்துள்ள சில கருத்துகளை ஆராய்வது நலமாம் . அவ்வாறு 
தோன்றியுள்ள புனைந்துரைகளில் தலையாயது . மேலைச்சளுக்கியர் 
தலை நகராமாகிய கல்யாணபுரத்தில் வாழ்ந்து , மேலைச் சளுக்கிய 
மன்னனாகிய ஆறாம் விக்கிரமாதித்தனைப் புகழ்தல் ஒன்றே கருத் 
தாகக் கொண்டு , பில்ஹணர் எனும் வட மொழிப் புலவரால் 
இயற்றப்பெற்ற விக்கிரமாங்க தேவர் சரிதமாகும் . அந்நூல் கூறும் 
கதை வருமாறு : 


‘ ஆட்சி எய்திய தன் தமையனாகிய இரண்டாம் சோமேசுவர 
னுடன் மாறுகொண்டு , புறப்பட்டுத் துங்கபத்திரைக் கரையில் பாடி 
வீடமைத்துத் தங்கியிருந்த ஆறாம் விக்கிரமாதித்தனின் படை 
யெழுச்சி கேட்டு அஞ்சிய வீரராசேந்திர சோழன் , அவனுக்குத் 
தூது போக்கித் தன் மகளையும் மணஞ்செய்து கொடுத்தனன் . வீர 


S. I. I. Vol . VIII No. 4 

S.I.I. Vol . VIII No.754 
10 Ins . 280 of 1917 
11 S. I. I. Vol . III No. 57 
19 : பண்டாரத்தார் பிற்காலச் சோழர் சரித்திரம் . பக்கம் . 281 


298 


சோழர் வரலாறு 


அடக்கி 


ராசேந்திரனின் மறைவுக்குப்பின்னர் அவன்மகனாகிய அதிராசேந் 
திரன் முடி சூடுவதிற் கலகம் ஏற்பட்டதால் அவனொடும் 
மைத்துனக்கேண்மை உடைய விக்கிரமாதித்தன் விரைந்துவந்து 
கலகத்தை 

அதிராசேந்திரனை அரியணையேற்றிச் 
சென்றான் . பின்னரும் அதிராசேந்திரனின் திறமைக் குறைவால் 
உள் நாட்டுக் கலகமேற்பட நெடுந்தொலைவிலிருந்த விக்கிரமாதித் 
தன் தக்க சமயத்தில் வந்து உதவி செய்யாததால் கலகத்தை 
அடக்கவகை அறியாத மன்னன் கொலையுண்டான் . அந்நூல் 
தரும் செய்தி இதுவேயாகும் . 


இச்செய்தியில் ஒரு சிறிதும் உண்மையிருக்க முடியாதென்பது 
சிறிது சிந்திப்போர்க்கு விளங்கும் . முதலாவதாக மூன்று ஆண்டு 
கட்கு முன்னரே எல்லோருடைய சம்மதமும் பெற்று இளவரசுப் 
பட்டம் கட்டப்பெற்ற அதிராசேந்திரனின் முடிசூட்டு விழாவிற்கு 
எவ்விதத் தடையும் எழக்காரணமேயில்லை . எனவே , அதிராசேந் 
திரனின் முடிசூட்டு விழாவிற்குத்தடை எழுந்ததெனவும் , பலநூறு 
மைல்களுக்கு அப்பாலிருந்த விக்கிரமாதித்தன் செய்தி அறிந்து 
உடனே வந்து அதை அடக்கி முடிசூட்டு விழாவை முற்றுவித்துத் 
தன்னூர் திரும்பினான் என்பதும் உண்மை சிறிதும் கலவாத புனைந் 
துரையேயாம் . 


வீரமுந் தியாகமும் ஆரமெனப் புனைந்து மாப்புகழ் மனுவுடன் 
வளர்த்தவன் எனக் கல்வெட்டுகளில் புகழப்பெறும் இம் மன்ன 
னிடத்தே மக்கள் மாறுகொண்டு கலகம் விளைத்து உள் நாட்டுக் 
குழப்பம் உண்டாக்கினர் என்பது அறிவுக்குப் பொருந்தாத ஒன்றே 
யாம் , இவன் கல்வெட்டுகளின் துணைகொண்டு ஆராயுங்கால் 
இவன் காலத்தில் மிக்க அமைதியான ஆட்சி நிலவியதென்பதும் 
மக்கள் மன்னனிடத்தில் நிறைந்த பேரன்பும் மரியாதையும் 
உடையாராயிருந்தனரென்பதும் தேற்றமே . எனவே , இம்மன்னன் 
உள் நாட்டுக் கலகத்தில் உயிரிழந்தான் எனல் பொருந்தாமை 
புலனாகும் . மேலும் , இம்மன்னன் இயற்கை மரணமே எய்தினான் 
என முன்னர் எடுத்துக் காட்டியதும் இக்கொள்கையை வலி 
யுறுத்தல் காணலாம் . 


வைணவ நூல்களாகிய திவ்யசூரி சரிதம் , யதிராசவைபவம் , 
இராமாநுசாச்சாரிய திவ்ய சரிதை ஆகியவற்றில் காணப்படும் 
செய்தியாவது : - சோழ மன்னன் ஒருவன் தில்லைத் திருச்சித்திரக் 
கூடத்து இருந்த திருமால் படிமத்தைக் கடலிற் போக்கியதோடு , 
வைணவர்களையும் துன்புறுத்தி வந்தனன் . 

அது 

பொறாத 
இராமாநுசர் , மைசூர் மாநிலமடைந்து தங்கி அவர் 
மாரண மந்திரத்தால் அவ்வரசன் இறந்தான் . அவனையே கிருமி 


செய்த 


அதிராசேந்திர சோழன் 


299 


18 | 


கண்ட சோழன் என்பர் . அன்றியும் அவன் வைண வர்க்குத் 
துன்பம் இழைத்ததால் அம்மன்னன் மரபையே அழித்தொழிப்ப 
தாகத் திருவாரூர்த் தியாகேசப் பெருமான் உரைத்ததாகவும் 
திவ்யசூரி சரிதம் கூறும் .19 அதிராசேந்திரன் பட்டம் பெற்ற சில 
மாதங்களிலே இறந்தமையாலும் அவனுக்குப் பின்னர் நாட்டை 
ஆளப் பிள்ளைகளின்றி வழியற்றுப் போனமையாலும் அதிராசேந் 
திரனே அக் கிருமிகண்ட சோழனாயிருத்தல் வேண்டும் என 
வரலாற்றா சிரியர்கள் சிலர் கருதுவர் . 14 அதனால்தான் அவன் 
உள் நாட்டுக் கலகத்திற் கொல்லப்பட்டான் எனவும் கூறுவர் . 


ஏதும் 


அதிராசேந்திரன் காலத்தில் உள் நாட்டுக் கலகம் 
நிகழவில்லை என்பதும் அக்கலகங் காரணமாக அவன் கொலை 
செய்யப்படவில்லை என்பதும் அவன் இயற்கை மரணம் எய்தினான் 
என்பதும் முன்னர் விளக்கப் பெற்றன . இவ்வரசன் தன் 
முன்னோர்களைப் போல் சமயப் பொறை உடையவன் என்பது 
இவன் கல்வெட்டுகளால் அறியப்படும் . தென்னார்க்காடு 
மாவட்டம் திருவக்கரைச் சந்திர மௌலீசுவரர் கோயிலுள்ளிருந்த 
வரதராசப் பெருமாள் கோயில் இவன் காலத்தில் தான் கற்றளி 
யாக்கப் பெற்றதென்பதை அவ்வூர்க் கல்வெட்டொன்று புலப் 
படுத்துகின்றது . 15 இவ்வரசன் வைணவத்தையும் போற்றி 
வந்தனன் என்பதற்கு இஃதொன்றே போதிய சான்றாகும் . 
மேலும் , அவ்வைணவ நூல்களுள் கூறப்பெறும் இராமாநுசர் , 
காலத்தால் இவனுக்குப் பிற்பட்டவர் என்பதும் கருதுதற்குரியது . 
எனவே , அந்நூல்களிற் குறிக்கப்பெறும் கிருமிகண்ட சோழன் 
இவன் அல்லன் என்பது தெளிவாகிறது . மேலும் , தில்லைத் 
திருச்சித்திரக் கூடத் திருமாலைக் கடலிற் கிடைத்தியவன் பின்னர் 
வந்த சளுக்கிய சோழ மன்னனாகிய விக்கிரம சோழன் மகன் 
இரண்டாம் குலோத்துங்கனே ஆவான் என்பது அம்மன்னன் 
வரலாற்றில் தெளிவாக்கப்பெறும் . 


இறுதியாகச் சோழப் பேரரசைக் கவர்ந்து கொள்ளுதற்காக 
முதற் குலோத்துங்கனே கலகம் விளைத்து அதிராசேந்திரனைக் 
கொன்றிருத்தல் கூடும் எனச்சில ஆராய்ச்சியாளர் கருதுவர் . 18 
இக் கருத்து முற்றிலும் பிழை எனபதற்கு விக்கிரமாங்க தேவ 
சரிதமே சான்று பகரும் . விக்கிரமாதித்தனை உயர்த்திக் கூறுதல் 


18 


திவ்யசூரி சரிதம் : பக்கம் 218-219 
K. A. N. Sastri The Colas p. 295 
205 of 1904 
Annual Report on Epigraphy for 1904 Page 11. 


300 


சோழர் வரலாறு 


ஒன்றையே தம் கருத்தாகக் கொண்டு நூல் எழுதிய பில்ஹணர் 
அது கருதியே வீரராசேந்திரன் , அதிராசேந்திரன் முதற்குலோத் 
துங்கன் ஆகியோர் மாசு கற்பித்து எழுதிய அவர் உண்மையிலே 
குலோத்துங்கன் , அதிராசேந்திரன் கொலைக்குப் பின்னணியாக 
இருந்திருப்பின் , உறுதியாக அதனைத் தன் கற்பனைத்திறானால் 
அணுவை மலையாக்கிக் காட்டியிருப்பார் . ஆயின் , அவர் 
அவ்வாறு கூறாததிலிருந்தே அதிராசேந்திரன் இறந்ததற்கும் 
அவனுக்குப் பின் அவ்வரசின் பட்டமெய்திய முதற் குலோத்துங்க 
சோழனுக்கும் எவ்விதத் தொடர்பும் இல்லை என்பது உறுதியா 
கிறது . 


பாகம் -3 


சாளுக்கியச் சோழர்கள் 


21. முதற் குலோத்துங்க சோழன் 

கி.பி. ( 1070-1120) 


" சுங்கம் தவிர்த்த சோழன் எனக்குடி மக்களாற் பாராட்டப் 
பெற்ற முதற் குலோத்துங்க சோழன் , கீழைச்சளுக்கிய மன்ன 
னாகிய இராசராச நரேந்திரனுக்கு முதல் இராசேந்திரசோழன் 
மகளாகிய அம்மங்கைதேவியினிடமாகப் பிறந்தவன் . எனவே , 
தாய் வழியில் சோழப் பேரரசர் மரபைச் சேர்ந்தவன் ஆவான் . 
இவன் தன் தாய் மாமனாகிய இரண்டாம் இராசேந்திரன் அரண் 
மனையிற் பிறந்ததனாலும் இவன் தாய் வழிப் பாட்டனாகிய முதல் 
இராசேந்திர சோழன் இவன் பிறப்பதற்கு முன்னரே இறந்து 
விட்டதாலும் அக்காலத்தே கீழைச் சாளுக்கியர் மரபைக் காட்டி 
லும் சோழர் மரபே மிகச் சிறப்புற்றிருந்ததாலும் , மரபு கருதியும் , 
சிறப்புக் கருதியும் இவன் இராசேந்திரன் எனப் பெயரிடப் 
பட்டான் . செல்லூர்ச் செப்பேடுகள் இதனைத் தெளிவு படுத்து 

குண்டூர் மாவட்டம் பாபட்லாவிலுள்ள திருமால் 
கோயிற் , கல்வெட்டொன்றும் . 2 தென்னார்க்காடு மாவட்டம் 
பெண்ணாகடத்திலுள்ள தூங்கானை மாடக்கோயிலில் இம்மன்னன் 
நலங்கருதி மாதந்தோறும் பூசநாளில் விழா எடுப்பதற்கு நிவந்தம் 
ஏற்படுத்தப் பட்டிருப்பதும் இவன் பூசநாளில் பிறந்தவன் 
என்பதைத் தெரிவிக்கின்றன . 


கின்றன . 


1 


8 


புதுயுகம் : முதற்குலோத்துங்கன் பட்டமெய்தியது முதல் 
சோழப் பேரரசுக்கு ஒரு புதுயுகம் தோன்றியது எனவும் அது 
ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்காலம் நீடித்ததெனவும் கூறலாம் . இது 
வரை அரசாண்டிருந்த விசயாலயச் சோழர் மரபு மறைந்து , 
கீழைச் சாளுக்கியச் சோழ மரபினர் ஆட்சி தொடங்கியதே ஒரு 
புதிய வமிசத்தவரைத் தோற்றுவித்த புதிய சகாப்தமாயிற்று . 
இதுகாறும் ஆண்ட அரசர் தம் ஆட் சிமுறைக் கொள்கைக்கும் 
இவன் ஆட்சிமுறைக் கொள்கைக்கும் இருந்த வேறுபாடும் ஒரு 
புதுயுகத்தை உணர்த்தி நின்றது . முன் இருந்தோர் யாவரும் 


1 S. I. I. Vol . I No. 39 E.I. VI p . 335 

S. I. I. Vol.VI No. 167 
242 of 1929 ; 45 of 1921 


2 


8 . 


304 


சோழர் வரலாறு 


போரில் வெற்றி பெற்று அந்த நாட்டைத் தம் நாட்டுடன் 
சேர்த்துக் கொண்டு தம் இராச்சியத்தை விரிவுபடுத்துவதிலேயே 
கவனம் செலுத்தினர் . ஆனால் , இவனோ நாட்டை விரிவுபடுத்து 
வதைக் காட்டிலும் நாட்டு மக்களுடைய நல்வாழ்வைப் பெரிதும் 
விரும்பினான் . தவிர்க்க முடியாத நிலையிலன்றி இவன் போரை 
மேற் கொண்டதில்லை . அவையும் இவன்றன் 

ஆட்சியின் 
தொடக்கத்தில் இருந்தனவே அன்றிப் பிற்காலத்தில் இல்லை . 
துங்கபத்திரைக்கு வடக்கே அமைந்த இரட்டபாடியைக் கைக் 
கொள்ள வேண்டிப் பெருமுயற்சி செய்த தன் முன்னோர் கொள் 
கையை இவன் முற்றிலும் 

முற்றிலும் விட்டுவிட்டான் . ஹொய்சளரின் 
எழுச்சியால் , தன் இராச்சியத்தின் ஒரு சிறு பகுதியை இழக்க 
நேர்ந்த போது அதை அவன் பொருட்படுத்தவில்லை . 
தன்னுடைய சக்திக்கேற்பத் தன் நோக்கங்களைத் திருத்தி 
அமைத்துக் கொண்டமையும் , கைகூடாத அருஞ்செயலை ஆற்ற 
முயலுவதிலும் கைகூடத்தக்க செயலையே மேற் கொண்டமையும் , 
தன்னுடைய சொந்தப் பெருமையினும் குடிமக்களின் நன்மை 
யையே நாடியமையும் இவன்றன் சிறந்த இராஜதந்திரத்தைப் 
புலப்படுத்துவனவாம் . 


இளவரசுப் பட்டம் : இவன் தந்தையாகிய இராசராச நரேந் 
திரன் தன் ஆட்சிக் காலத்திலேயே இவனுக்கு இளவரசுப்பட்டம் 
கட்டினான் . அப்போது சாளுக்கிய அரசர் மரபுபடி அவனுக்கு 
விஷ்ணு வர்த்தனன் என்னும் அபிடேகப் பெயரும் கொடுக்கப் 
பெற்றது . வேங்கி நாட்டில் கிடைத்துள்ள இவன் கல்வெட்டுகளே 
அதற்குச்சான்று பகர்கின்றன. எனினும் தந்தை இறந்த பிறகு 
இவன் வேங்கி நாட்டின் அரசனாகி ஆட்சியை மேற்கொண்டான் 
என்பதற்கான ஆதாரங்கள் ஏதும் கிடைக்கவில்லை . இளவரசுப் 
பட்டம் பெற்ற அவன் பட்டமெய்தி அரசனாகாதது ஏன் என்பதை 
எண்ணிப்பார்த்தால் அவன் ஒன்றுவிட்ட சிறிய தந்தையாகிய 
ஏழாம் விசயாதித்தனும் அவன்மகன் இரண்டாம் சக்திவர்மனுமே 
காரன் 

" ணமாவர் எனப் புலப்படுகின்றது . வேங்கி நாட்டு ஆட்சியுரிமை 
தன் மகன் சக்திவர்மனுக்கும் , அவன் வழித் தோன்றல்களுக்குமே 
கிடைக்கவேண்டும் என்னும் பேரரசையால் விசயாதித்தன் 
வேங்கியரசைக் கவர்ந்து கொண்டான் . குலோத்துங்கன் 
அப்போது இளைஞனாயிருந்தமையின் சிறிய தந்தையின் தகாத 


5 396 and 400 of 1933 

S. 1. I. Vol . IV Nos . 1187 , 1281 etc. 
Ep. Ind . Vol.XXV P. 248 


5 . 


முதற் குலோத்துங்க சோழன் 


305 


செயலைத் தடுத்துத் தன்னரசுரிமையைக் காத்துக் கொள்ள இயலா 
தவனாயினான் . அவன்றன் தாய் மாமனாகிய இரண்டாம் இராசேந் 
திரனோவெனில் மேலைச்சாளுக்கியருடன் செய்த போரில் ஈடுபட்டி 
ருந்ததால் தன் மருகன் குலோத்துங்கன் நாட்டு நிலையை 
உணரவும் அவன் அரசுரிமை பெறச்செய்யவும் இயலாதவனா 
யினான் . விசயாதித்தன் வேங்கி நாட்டின் அரசெய்தியதை 
அவன் றன் ரியாவிச் செப்பேடுகளும் , அவ்வரசு பின்னர் அவன் 
மகன் சக்திவர்மனுக்குக் கொடுக்கப்பெற்று , அவன் அரசெய்தினான் 
என்பதை அவன்றன் தெலுங்கு மகாசபைச் செப்பேடுகளும் 
உறுதிப்படுத்துகின்றன . 


7 


வேறுபட்ட செப்பேடுகள் 

இந்நிலையில் அக்காலத்திய ஏழாம் விசயாதித்தன் இரண்டாம் 
சக்திவர்மன் , முதற் குலோத்துங்க சோழன் , அவன் புதல்வர் மூவர் 
ஆகியோரது செப்பேடுகள் கூறுவனவற்றைத் தெரிந்து கொள்வது 
நலமாகும் . இச் செப்பேடுகள் கூறும் ஒன்றுக்கொன்று வேறுபட்ட 
கருத்துகளைக் காணும்போது , அக்காலத்திய கீழைச்சாளுக்கிய 
அரசியலில் ஏற்பட்டிருந்த ஒரு தெளிவற்ற நிலையைக் காண்கிறோம் . 
அதனால் அவைபற்றி நாம் எவ்வித முடிவையும் காண இயலவில்லை . 

இராசராச நரேந்திரன் பட்டமெய்திய 13 ஆம் ஆண்டில் 
அவன் மாற்றாந்தாய்ச் சகோதரனான ஏழாம் விசயாதித்தன் வன் 
முறையால் அவனது முடியைக் கவர்ந்து கொண்டு , தானே 
வேங்கியின் அரசனானான் என விசயா தித்தனின் பாமுலாவாகச் 
செப்பேடுகள் பகர்கின்றன . 

செப்பேடுகள் அவன்றன் 
இரண்டாம் ஆட்சியாண்டில் எழுதப்பட்டவையாகும் . இராச 
ராசநரேந்திரன் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு கி.பி. 1061 
அக்டோபர் 18 ஆம் நாளுக்குச் சரியான ஒரு நாளில் சகம் 983 - ல் 
சக்திவர்மன் வேங்கி மன்னனாக முடிசூடிக் கொண்டதாக , ஆண்டு 
குறிக்கப் பெறாத சக்திவர்மனின் , தெலுங்கு மகாசபைச் செப் 
பேடுகள் கூறுகின்றன . ஆனால் , விசயாதித்தன் கி.பி. 1030 - ல் 
வேங்கி நாட்டரசனான செய்தியைப்பற்றி அவை ஏதும் கூற 
வில்லை . 9 விசயாதித்தனின் ரியாலிச் செப்பேடுகள் , இராசராச 
நரேந்திரன் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு வன்முறையால் 
அவன் அவ்வரசைப் பறித்துக் கொண்டதாகவும் பின்னர் தன் 

Ep . Ind Vol. XXV p . 248 
7 Ryali plates of Vijayatidya VII ARE . 1925. II , 5 and the Telugu 
Academy plates of Sakthivarman II J. A. H. R. S. V , pp . 33 ff 
JAHRS . ( ii ) . p . 287 
JAHRS V , pp. 33 ff. 
ARE 1925 II 5 ; JAHRS V , p . 44 , V. 16 


91 


6 


8 


9 


10 


சோ.வ. - 20 . 


306 


சோழர் வரலாறு 


மகனிடத்திலுள்ள அன்பால் அவ்வரசைச் சக்திவர்மனுக்குக் 
கொடுத்ததாகவும் கூறுகின்றன . எனினும் , விசயாதித்தன் கி.பி. 
1030- 1032 - ல் வேங்கி நாட்டரசனாக முடிசூடியதை அவை 
கூறவில்லை . எனவே , விசயாதித்தனின் சாசனங்களே ஒன்றுக் 
கொன்று வேறுபட்டுள்ளனவென்பதைக் காண்கிறோம் . சக்தி 
வர்மனோ முடி புனைந்த ஓராண்டின் முடிவிலேயே இறந்து விட்ட 
தால் விசயாதித்தனே மீண்டும் அரசனானான் எனவும் அச் செப் 
பேடுகள் பேசுகின்றன . 


குலோத்துங்கன் செப்பேடுகளிலுள்ள கருத்துகளைக் காணுங் 
கால் விமலாதித்தன் கி.பி. 1011 முதல் கி.பி. 1018 வரை வேங்கி 
யரசனாக இருந்த பின்னர் இராசராச நரேந்திரன் பட்டத்துக்கு 
வந்தான் என்று கருத வேண்டியதாயுள்ளது . இக் கொள்கை 
கி.பி. 1011 , மேமாதம் 10 ஆம் நாளில் விமலாதித்தன் 

பட்ட 
மெய்தினான் என்னும் கீல்ஹார்ன் முடிவை உறுதிப்படுத்துவதாக 
உள்ளது . ஆனால் , விமலாதித்தனின் ரணஸ்த பூண்டிச் செப் 
பேடுகள் அவன் ஆட்சியின் எட்டாம் ஆண்டில் எழுதப்பட்ட 
தாகச் சொல்லுகின்றன . மேலும் , கி.பி. 1022 - ல் இராசராச 
நரேந்திரனின் முடிசூட்டு விழா நடந்ததாக வேறு சில ஆதாரங் 
களிலிருந்து தெரிய வருகிறது .12 எல்லாச் செப்பேடுகளுமே 
இராசராசன் நரேந்திரன் ஆட்சியிலிருந்த காலம் 41 ஆண்டுகள் 
என்பதை ஒத்துக் கொண்டாலும் அவன் ஆட்சியின் தொடக்க 
காலத்தை வெவ்வேறு ஆண்டுகளிலிருந்து கணக்கிடுகின்றன .. 
சக்தி வர்மனின் முடி சூட்டுவிழா கி.பி. 1064 - க்குச் சரியான 
சாகா 986 - ல் நடந்ததாகக் கூறப்படுகிறது .13 எனினும், சாகா 
983 - ல் நடந்ததாகக் கொள்வதே பொருத்தமெனக் கூறுவோரும் 
உளர் .14 எனவே , இராசராசநரேந்திரன் முடிபுனைந்த ஆண்டு 
கி.பி. 1018 எனவும் கி.பி. 1022 எனவும் வேறுபடுவதைக் காண் 
கிறோம் . 


இனிக் குலோத்துங்க சோழன் புதல்வர் மூவரின் கல்வெட்டு 
கள் பற்றிக் காண்பதும் நலமாகும் . ஏனெனில் இதுகாறும் நாம் 
பார்த்த கருத்துகள் அவற்றிலும் பேசப்பட்டுள்ளன . இவர்களுள் 
இராசராச மும்முடிச் சோழன் என்பான் ( கி.பி. 1077-1078 ) 
ஓராண்டுக் காலமும் , வீரசோழன் என்பான் ( கி.பி. 1078-1084 ) 
ஆறாண்டுக் காலமும் , கி.பி. 1084 முதல் இராசராச சோழ கங்கன் 


12 


11 Ep . Ind Vol . VI , pp 349-350 

lbid . K. A. N. Sastri : The Colas p . 286 
A. R. E. 1914 11 , 10 
K. A , N. Sastri : The Colas , p . 298 F.N.9 


13 


14 


முதற் குலோத்துங்க சோழன் 


307 


என்பானும் , வேங்கி நாட்டில் குலோத்துங்க சோழனின் அரசப் 
பிரதிநிதியாக இருந்தனர் . அப்போது அவர்கள் ஏற்படுத்திய 
செப்பேடுகள் தாம் இங்குக் குறிப்பிடப்படுவன . இம் மூவராலும் 
கொடுக்கப்பட்ட செப்பேடுகள் முறையே தேகி , செல்லூர் , 
பித்தாபுரம் செப்பேடுகள் எனப் பெயர்பெறும் . இவை குலோத்துங்க 
சோழன் ஆட்சியின் 17 , 21 , 23 ஆம் ஆண்டுகளில் ஏற்படுத்தப் 
பட்டவையாகும் .15 இச் செப்பேடுகள் எல்லாம் ஏறக்குறைய 
ஒரே செய்தியையே தெரிவிக்கின்றன . எனவே , அவற்றின் 
பொதுவான கருத்தைக் காண்போமாயின் அதுவே போதுமான 
தாகும் . அது பின்வருமாறு : 


இராசராச நரேந்திரன் இறந்த பிறகு , இராசேந்திரன் 
( குலோத்துங்க சோழன் ) முதலில் வேங்கி நாட்டு வேந்தனாக 
முடிசூட்டப் பெற்றான் . பின்னர் அவன் சோழ ராச்சியத்தின் 
அரசனாக முடிபுனைந்து அரசெய்தினான் . அது தேவேந்திரப் 
பதவிக்குக் குறையாத சிறப்பு வாய்ந்தாகும் . மேலும் , அவன் 
சூரிய வமிசத்தின் திலகமான இரண்டாம் இராசேந்திரன் என்னும் 
கடலிற் பிறந்த இலக்குமியாகிய மதுராந்தகியை மணஞ் செய்து 
கொண்டான் . 

அவனுடைய குழந்தைகளுள் இராசராசனிடம் 
( இராசராச மும்முடிச் சோழனை வேங்கி நாட்டின் அரசப் பிரதிநிதி 
யாக அனுப்பியபோது ) , குழந்தாய் நான் திக்கு விசயம் செய்ய 
எண்ணினேன் ( சோழ நாட்டைக் கைக்கொள்ள விரும்பி எனச் 
செல்லூர்ச் செப்பேடுகள் கூறுகின்றன ) . அப்போது எனது சிறிய 
தந்தையாகிய விசயாதித்த மன்னரிடம் புகழ் பெற்ற வேங்கி 
நாட்டை ஒப்பித்துச் சென்றேன் . அவர் கடவுள் போன்றவர் ; 
சிங்கத்தை ஒத்த உடல் வலிமை உடையவர் . பதினைந்தாண்டு 
கள் வேங்கி நாட்டையாட்சி செய்த பின்னர் அவர் இறந்தார் . 
இவையே அச் செப்பேடுகள் கூறுவன . 

தேகிச் செப்பேடுகள் கி.பி .1077 - ல் ஏழாம் விசயாதித்தன் இறந் 
தான் எனச் சொல்லுகின்றன . எனவே இராசராச நரேந்திரன் கி.பி. 
1062 - ல் ( 1077-15 = 1062 ) இறந்தான் என்பதும் அவன் 41 ஆண்டு 
கள் ஆட்சி செய்தான் என்பதால் கி.பி. 1021 - ல் ( 1062-41 = 1021 ) 
பட்டமெய்தினான் என்பதும் பெறப்படுகின்றது . குலோத்துங்கன் 
செப்பேடுகளின்படி , அவன் கி.பி. 1018 - ல் பட்டமெய்தியதாகக் 
கொள்ளப்படும் . நாம் மேற்காட்டிய மூன்று செப்பேடுகளிலும் 
விசயாதித்தன் கி.பி. 1030-1032 - ல் வேங்கி நாட்டை ஆட்சி 
செய்தான் என்ற செய்தியும் பின்னர் , வன்முறையால் இராசராச 


15 


Ep . Ind . , Vol . VI 35 ; S.I.I. , 139, I.A. XIX , p . 427. Ep . Ind .., Vol. V. 10 


308 


சோழர் வரலாறு 


நரேந்திரனிடமிருந்து ஆட்சியைப் பறித்துக் கொண்டதையும் , 
அதைத் தன் மகனாகிய இரண்டாம் சக்திவர்மனுக்குக் கொடுத்த 
தையும் சக்திவர்மன் இறந்த பின்னர் மீண்டும் அவனே ஆட்சி 
நடத்தினான் என்பதையும் செப்பாது விடுத்தமை நினைவிற் 
கொள்ளத்தக்கதாம் . 


கி.பி. 1063-1070 - ல் குலோத்துங்கன் நிலை 

தன் தந்தையால் இளவரசுப் பட்டங் கட்டப் பெற்ற குலோத் 
துங்கன் , தன் தந்தை இறந்த பிறகு கி.பி. 1070 - ல் சோழ 
மன்னனாக முடிபுனையும் வரை எந்நிலையிலிருந்தான் என்பது 
சிந்தித்தற் பாலதேயாம் . இங்குக் குறிப்பிடப்பட்டுள்ள கால எல்லை 
யில் இவனுக்கும் , இவன் அம்மானாகிய வீரராசேந்திரசோழனுக்கும் 
( கி.பி. 1063-1070 ) எத்தகைய உறவு நிலை இருந்ததென்பது 
ஊகிக்கக் கூடாமல் உள்ளது . வீரராசேந்திரன் பெருவீரனாதலின் 
மேலைச் சளுக்கியர் முதலானோரோடு போர்செய்து வெற்றி பெறு 
தலிலேயே தன் வாழ்நாளைக் கழித்தவனாவான் . கி.பி. 1068 - 1069 
வரை அவன் கல்வெட்டுகளில் விசயாதித்தனைப் பற்றி ஏதும் 
குறிப்பிடப்படாததால் தன் மைத்துனனாகிய இராசராசநரேந்திரன் 
இறந்ததும் அதனையடுத்து அங்கெழுந்த அரசுரிமைப்போராட்டமும் 
விசயாதித்தன் வேங்கி அரசைக் கவர்ந்து கொண்டதும் தெரி 
யாமல் இருந்திருக்கலாம் என எண்ணவேண்டியுளது . 

இவன் 
ஒருகால் தன் தாய் மாமனாகிய வீரராசேந்திர சோழனுக்கு அவன் 
மேலைச் சளுக்கியரொடும் செய்த போரில் துணையாயிருந்திருக்க 
லாம் என எண்ணவேண்டியுளது . ஆயின் , 


கேளலர் 
வஞ்சனை கடந்து வயிரா கரத்துக் 
குஞ்சரக் குழாம்பல வாரி யெஞ்சலில் 
சக்கரக் கோட்டத்துத் தாரா வரசனைத் 
திக்கு நிகழத் திறைகொண் டருளி 


என வரும் அவன் மெய்க்கீர்த்தியை நோக்குங்கால் அவன் 
சக்கரக்கோட்டத் தரசனாகிய 

தாராவர்ஷனை 

வென்று திறை 
கொண்டதும் வயிராகரத்து மதகூரி நிரை கவர்ந்ததும் குலோத் 
துங்கனின் திக்கு விசயச் செயல்களே என்றெண்ண வேண்டி 
யுளது . அவன் திக்கு விசயம் செய்யச் சென்றதையும் அப்போது 
தன் ஆட்சியை 7 ஆம் விசயாதித்தனிடம் ஒப்பித்ததையும் கூறும் 
தேகி முதலிய செப்பேட்டுக் கருத்துகள் உண்மையாகின்றன . 
ஆனால் , விசயாதித்தன் 

விசயாதித்தன் வேங்கியரசைக் கரவினால் கவர்ந்து 
கொண்டானென்று கூறும் அவன் செப்பேட்டுச்செய்தி பொய்யா 


முதற் குலோத்துங்க சோழன் 


309 


கிறது . எவ்வாறாயினும் , இவன் தன் மாமனுக்கு உதவியாகவோ 
தனித்தோ போர் நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வீரனாக 
விளங்கினான் என்பது தெளிவாகிறது , எனினும் , தனக்குரிய 
மாகாணமாக ஒரு நிலப்பகுதியை இவன் கொண்டிருந்தமைக் 
கான ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை . ஆதலின் , அக் கருத்துப் 
பொருத்தமுடையதாக இல்லை . கி.பி. 1067 - ல் விஜயவாடாப் 
போரில் வெற்றிபெற்று வேங்கியைக் கைக்கொண்ட வீரராசேந்திர 
சோழன் அதனைத் தன் மருகனுக்கு அளிக்காது அவன் சிறிய 
தந்தையாகிய விசயாதித்தனுக்களித்ததை எண்ணுங்கால் 
குலோத்துங்கன் சோழ நாட்டின் மேற் படையெடுத்தான் 
கூறும் செல்லூர்ச் செப்பேட்டுக் கருத்திற்கும் ஏதும் தொடர் 
பிருத்தலுங் கூடுமோ என்றெண்ணத் தோன்றுகிறது . 


எனக் 


ஆதலின் 


கொள்வது 


மெய்க்கீர்த்திகள் 

குலோத்துங்கன் ஆட்சிக்கால நிகழ்ச்சிகளை முறையாய் 
அறிவதற்குப் பெரிதும் துணையாயிருப்பன , அவன் மெய்க் 
கீர்த்திகளே 

அவைபற்றித் தெரிந்து 
இன்றியமையாததாகும் . கி.பி. 1070 ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 
9 ஆம் நாளில் 18 பட்ட மெய்தியதாகக் கொள்ளப்படும் முதற் 
குலோத்துங்க சோழன் கி.பி. 1070 முதல் 1120 வரை 

ஐம்ப 
தாண்டுகள் 17 ஆட்சி செய்துள்ளான் . சோழ அரசர்களிலேயே 
மிகவும் அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளவன் இவனே 
ஆவான் . இவன் 50 ஆண்டுகள் ஆட்சி செய்துள்ளதால் இவன் 
பட்டமெய்திய போது 30 வயதிற்கும் குறைந்தவனாகவே இருந் 
திருத்தல் வேண்டும் . இவன் இவ்வளவு நெடுங்காலம் ஆட்சியி 
லிருந்ததால் இவனுடைய கல்வெட்டுகள் மிகுதியாகக் கிடைப் 
பதுடன் , தமிழகத்தில் மட்டுமன்றித் தெலுங்கு நாட்டிலும் 
மைசூர் நாட்டிலும் கிடைத்துள்ளன . கல்வெட்டுகள் மிகப் பலவாக 
உள்ளதால் அவற்றிற் காணப்படும் மெய்க்கீர்த்திகளும் பலவா 
யுள்ளன . ஓரளவிற்கு அவற்றை வகைப்படுத்திக் காண்போம் . 


> 18 


இவன் 


‘ திருமன்னி வளர , " திருமன்னி விளங்கும் எனத் 
தொடங்கும் மெய்க்கீர்த்திகள் இவன் 4 ஆம் ஆட்சியாண்டு 
வரையும் காணப்படுகின்றன . 

இளவரசனாயிருந்த 
காலத்தே நிகழ்த்திய போர் முதலிய செயல்களே இவற்றில் 
16 Ep . Ind . Vol . VII , p.7 ; Ep . Ind . Vol . XXV , p.246 . இது June 13 , 

ஞாயிற்றுக்கிழமை என்று கருதப்படுகிறது . ARE . 1947- 48 , p.3 . and 
No- 108 of the same year from Srirangam . 
Ep . Ind , Vol . IV , p.227 ; Ins . 520 of 1920 ; 139 of 1902 . 
S.II. Vol . VII . No.392 & 807. 


17 


18 


310 


சோழர் வரலாறு 


இவன் 


கூறப்பட்டுள்ளன . 

சோழப் பேரரசை அடைந்த 
நிகழ்ச்சியையும் ஓர் உவமை வாயிலாக மிகவும் அழகுறப் 
பேசுகின்றன . இம் மெய்க்கீர்த்திகள் யாவும் குலோத்துங்கனை , 
இராசேந்திரசோழ தேவர் என்றே குறிப்பிடுதல் கவனத்தற்குரிய 
தாம் . பூமியுந் திருவந் தாமே புணர 19 எனத் தொடங்கும் 
மெய்க் கீர்த்தியும் இவன் 4 ஆம் ஆட்சி ஆண்டுவரை காணப் 
படுகிறது . சிறியதாய் இருக்கும் இம் மெய்க்கீர்த்தியும் வரலாற்றா 
ராய்ச்சிக்குத் துணை செய்யவல்லதன்று . புகழ் மாது விளங்கச் 
செய மாது விரும்ப , 20 எனத்தொடங்கும் மெய்க்கீர்த்தி இவன்றன் 
4 ஆம் ஆட்சியாண்டிலிருந்து காணப்பபடுகின்றது . மிகவும் சிறிய 
தாகையால் வரலாற்றாராய்ச்சிக்குப் பயனற்றதாகும் . இம் மெய்க் 
கீர்த்தியின் விரிவுபோன்று அருகிக் கிடக்கும் பூ மருவிய திரு 
மடந்தையும் 21 என்னும் தொடக்கத்தையுடைய மெய்க்கீர்த்தி 
யும் , நான்காம் ஆட்சியாண்டு முதல் கிடைத்துள்ளது . இதுவும் 
இவன்றன் இளங்கோப் பருவச் செய்திகளையே அறிவிக்கின்றது . 


குலோத்துங்கனின் 5 ஆம் ஆட்சி ஆண்டிலிருந்து காணப்படு 
கின்ற , புகழ் சூழ்ந்த புணரியகழ் சூழ்ந்த புவியில் 2 2 2 என தொடங் 
கும் நீண்ட மெய்க்கீர்த்தி அவன் நிகழ்த்திய போர்களையும் பிற 
செய்திகளையும் முறையே எடுத்துச் சொல்கிறது . இதில் குலோத் 
துங்க சோழ தேவர் எனக் குறிப்பிட்டிருப்பது நினைவிற் கொள்ளத் 
தக்கதாம் . பூமேல் அரிவையும் பொற்செயப் 

பாவையும் ) 28 
எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி திருக்கோவலூர்க் கல்வெட் 
டொன்றில் மாத்திரமே காணப்படுகின்றது . இஃது இவன்றன் 
ஆறாம் ஆட்சியாண்டைச் 

சேர்ந்தது . 

பூமேவி 
எனவும் பூமாது வளர 2 5 

எனவும் திருமகள் செயமகள் 
திருப்புயத் திருப்ப 2 எனவும் தொடங்கும் மெய்க்கீர்த்திகள் 
முறையே இவன்றன் ஒன்பது , பத்து , பன்னிரண்டாம் ஆட்சி 
யாண்டுக் கல்வெட்டுகளிற் 

காணப் 

பெறுகின்றன . பூமாது 
புணர 27 , எனத் தொடங்கும் ஆட்சியாண்டு 

கிடைக்காத 
சிதைந்த கல்வெட்டொன்றும் கிடைத்துளது . 


வளர - 24 


126 


19 


20 


21 


22 


23 


SI.I. , Vol . VII , Nos . 541 , 875 & 876 
S. I. I., Vol.V , No. 1356. Ins . 468 of 1913 . 
Ins . 425 of 1912 
S.I. I. , Vol . III 68 & 69 , Vol . IV No. 445 
S. I. 1. , Vol . VII No. 137 ; 125 of 1900 
57 of 1898 
124 of 1928 
231 of 1912 ; S . I. I., Vol . IV , No. 222 
355 of 1928 


25 


27 


முதற் குலோத்துங்க சோழன் 


311 


. 


‘ வீரமே துணையாகவும் எனத் தொடங்கும் வீரராசேந்திரன் 
மெய்க்கீர்த்தியில் இரண்டடிகளும் புகழ் மாது விளங்கச் செயமாது 
விரும்ப எனத் தொடங்கும் முதற் குலோத்துங்கனுடைய மெய்க் 
கீர்த்தியும் கலந்து வரையப் பெற்ற மெய்க்கீர்த்தியுள்ள குலோத்துங் 
கனின் ஐந்தாம் ஆட்சியாண்டுக் கல்வெட்டொன்று பாண்டிச் 
சேரிக்கருகிலுள்ள திரிபுவனியிற் கிடைத்துளது .28 இது இம் 
மன்னனைத் திரிபுவனச் சக்ரவர்த்தி எனவும் சிறப்பித்துக் கூறு 
கிறது . இவ்விரு மெய்க்கீர்த்திகளும் கலந்தெழுதியோர் யாவர் 
என்பதும் இப்போது அறிதற்கில்லை . ஆயின் வீரராசேந்திரனுக்குப் 
பிறகு முறையாக அரசேற்றவன் குலோத்துங்கனே ஆவன் என 
விளக்குதற்காகவே அவ்வாறு எழுதப்பட்டது எனக் கூறுவர் .29 
வீரராசேந்திரன் , சோழர் குல மரபுபடி இராசகேசரி என்னும் 
பட்டம் புனைந்தவன் . அவனையடுத்து வரும் அரசன் பரகேசரி 
என்னும் பட்டம் புனைந்தே அரசேற்க வேண்டும் . ஆனால் , குலோத் 
துங்கனும் இராசகேசரி என்னும் பட்டம் புனைந்து கொண்டதால் 
தனக்கு முன்னும் வீரராசேந்திரனுக்குப் பின்னும் பரகேசரிப் 
பட்டம் தரித்த ஓரரசன் இருந்தான் என்பதைக் குலோத்துங்கன் 
முறைப்படி ஒப்புக்கொள்வதாகவே அமையும் . எனவே , அதி 
ராசேந்திரனது ஆட்சியைக் குலோத்துங்கன் ஏற்றுக் கொண் 
டுள்ளானென்பது தெளிவாகும் . ஆகவே , அவர் கூற்றுப் 
பொருந்தாக் கூற்றேயாம் . 


மேலைச் சாளுக்கியரு டன் நிகழ்த்திய போர் 

மேலைச்சாளுக்கிய மன்னனாகிய ஆறாம் விக்கிரமாதித்தன் , 
வேங்கி நாட்டைக் கைக்கொள்ளச்செய்த முயற்சிகள் யாவும் 
பயனற்றுப்போயின . கி.பி. 1070 - ல் கீழைச் சளுக்கிய அரச குமார 
னாகிய குலோத்துங்கன் , சோழசிங்காதன மேறியதால் , வேங்கியும் 
சோழநாடும் , பிற தென்னாடுகளும் , ஒன்று சேர்ந்தால் தன்னாட் 
சிக்குக் குந்தகம் ஏற்படுமெனக் கருதிய விக்கிரமாதித்தன் 
குலோத்துங்க சோழனை எதிர்த்துப் பொருது அவன் படைபலத் 
தைக் குலைக்க எண்ணித் தன் படை பலத்தைப் பல வகையிலும் 
பெருக்கலானான் . விக்கிரமாதித்தன் எண்ணத்தை நன்கறிந்த 
குலோத்துங்கனும் தன் 

பலத்தைப் பெருக்கிவந்தான் . 
மேலும் , விக்கிரமாதித்தனோடு மாறு கொண்டிருந்த அவன் 
தமையன் இரண்டாம் சோமேசுவரனையுந் தனக்குத் துணையாகச் 
சேர்த்துக் கொண்டான் . 


படை 


28 


S. I. I. , Vol , VIII, No.752 
K. A. N. Sastri : The Colas , p . 293. ஆனால் கலிங்கத்துப்பரணி 
அதிராசேந்திரனது ஆட்சியைப் பற்றிக் குறிப்பிடவே இல்லை . 


312 


சோழர் வரலாறு 


ஏறக்குறைய ஐந்தாண்டுகாலம் தன் படைபலத்தைப் 
பெருக்கிக்கொண்ட ஆறாம் விக்கிரமாதித்தன் தன் தம்பியாகிய 
சயசிங்கனைத் தனக்குப் படைத்துணையாக்கிக் கொண்டான் ; அவனை 
வனவாசியின் சிற்றரசனாக்கினான் . மேலும் , தன் நட்பரசனாகிய 
தேவகிரியது குல வேந்தனாகிய சேவுணனையும் 0 தன் சிற்றரசர் 
களாகிய ஹொய்சள மன்னனாகிய எரியங்கனையும் 1 கடம்ப மன்ன 
னாகிய 

சயகேசியையும் , திரிபுவனமல்ல பாண்டியனையும் - 
தனக்குப் படைத்துணையாகச் சேர்த்துக் கொண்டான் . இவை 
யாவும் முடிந்ததும் சோழ நாடு நோக்கிப் படையெடுத்து வந்தான் . 
இதனையறிந்த குலோத்துங்கனும் வடதிசை நோக்கித் தன் படை 
யைச் செலுத்தினான் . சோழநாட்டின் வடபகு தியாகிய மைசூர் 
நாட்டில் இருபெரும் படைகளும் சந்தித்துக் கடும்போர் புரிந்தன . 
சோமேசுவரன் .குலோத்துங்கனுக்குக் கொடுத்த வாக்குப்படியே 
தன் தம்பியை எதிர்த்துப் போர் புரிந்தான் . எனினும் தோல்வி 
யுற்றுத் தன் தம்பியால் சிறைசெய்யப் பெற்றதுடன் தன் நாட் 
டையும் இழந்தான் . அதன் பின்னர் அவன் கதி யாதாயிற்று 
என்பது அறியக்கூடவில்லை : ( Bombay Gazetteer I ii , p . 445. ) 
ஆரம்பத்தில் சிறு வெற்றி பெற்ற விக்கிரமாதித்தன் தம்பி சயசிங் 
கனைப் பனவாசிக்கு அரசப் பிரதிநிதியாக்கினான் . போர் 
தொடர்ந்து நடைபெற்றது . கோலார் மாவட்டத்து நங்கிலியில் 
நடந்த போரில் குலோத்துங்கன் வெற்றி பெற்று விக்கிரமாதித் 
தனைத் துங்கபத்திரைக்கரை 
வரை துரத்திச் 

சென்றான் . 
அவ்வாறு துரத்திச் செல்லுங்கால் மணலூர் , அளத்தி 33 என்ற 
இடங்களில் அவனைத் தோற்கடித்தான் . அளத்திப் போரில் 
சளுக்கியக் களிற்று நிரையைக் கைக் கொண்டானென்று அவன் 
மெய்க்கீர்த்தி கூறும் . மைசூரிலுள்ள நவிலையிலிருந்த 
யருக்குச் சொந்தமான ஆயிரம் யானைகளைக் கவர்ந்து கொண் 
டானென்று கலிங்கத்துப்பரணி ( 11 : 74 ) கூறும் . இறுதியாகத் 
துங்கபத்திரைக் கரையில் நடந்த போரில் விக்கிரமாதித்தனும் 
சயசிங்கனும் தோல்வியுற்று ஓடினர் . இப் போரின் முடிவாகக் 
கங்க மண்டலம் , கொங்கணம் என்னும் இருநாடுகளும் குலோத் 
துங்கனால் கைப்பற்றப்பட்டன.34 வெற்றித் திருவை மணந்து 

Bombay Gazetteer Vol . 1 , Part II , page 234 
31 Ep . Car . Vol . V , AK . 102 ( a ) 
32 Ep . Car . Vol . VII Ci 33 ; S. 1. I. Vol . IX , No. 145 ( இவன் நுளம்ப 

பாடிப் பாண்டியன் என்றும் அழைக்கப்படுகிறான் ) . 
E. I. VI , p . 69 
கல்வெட்டுகளில் கங்க மண்டலமும் சிங்கணமும் கைக் கொண்டதாகக் 
கூறப்படுகிறது . சிங்கணம் என்பது ஜயசிம்மனுடைய நாடாகலாமென 
Dr. ஹுல்ட்ஷ் கூறுவர் . ( S.I.I. III , p . 144 ) ஆயின் அவன் ஆண்ட நாடு 
பனவாகியாதலின் அது பொருந்துவதாயில்லை , 


சளுக்கி 


30 


8 31 


34 


முதற் குலோத்துங்க சோழன் 


313 


கொண்ட குலோத்துங்கன் எண்ணிறந்த யானைத் திரளையும் 
பெண்டிர் , 

பண்டாரத்தையும் கைக்கொண்டு தன் தலை நகர் 
மீண்டான் . 


குலோத்துங்கனைச் சோழ நாட்டிலிருந்து துரத்தி விடு 
வதற்கென , விக்கிரமாதித்தன் ஐந்தாண்டுகளாகச் செய்த முயற்சி 
தன்னுடன் பிறந்த தமையனைச் சிறைசெய்யவும் , அவன் நாட்டை 
கைப்பற்றவுமே உதவியது . ஆயினும் , அவன் குலோத்துங்க 
னிடம் தோற்றோடியதுடன் தன்னாட்டின் ஒரு பகுதியையும் 
அவன்பால் இழக்க நேர்ந்ததென்பதும் குறிப்பிடற்குரியதாம் . 


முதன் 


. 


குலோத்துங்கனின் புகழ்மாது எனத் தொடங்கும் மெய்க் 
கீர்த்தியுடன் கூடிய ஏழாம் ஆண்டுக் கல்வெட்டில் தான் 
முதலாக விக்கிரமாதித்தனையும் சயசிங்கனையும் வென்ற செய்தி 
கூறப்படுவதால் இப் போர் அவன்றன் ஆறாம் ஆட்சியாண்டிலேயே 
கி.பி. 1076 - ல் தான் நடைபெற்றிருக்க வேண்டுமென்பது 

உறுதி 
யாகிறது . 

விக்கிரமாதித்தன் ஐந்தாண்டுகள்வரை தன்படை 
பலத்தைப் பெருக்கிக் கொள்ளுதற்கான காலம்தேவை என்பதும் 
நினைவிற்கொள்ளுதற்குரியது . மேலும் , 1076 - க்குச் சரியான சகம் 
998 - ல் இப் போர் நடந்ததாக மேலைச்சளுக்கியக் கல்வெட்டுகள் 
கூறுவதும் இதை உறுதிப் படுத்துகின்றன . 

36 இதன் பிறகு 
மைசூர் நாட்டின் பல இடங்களிலும் குலோத்துங்கன் கல்வெட்டு 
கள் காணப்படுகின்றன . 

ஆனாலும் , இவன் வெற்றி பெற்றான் 
நிரூபணமாகவில்லை . கலிங்கத்துப் பரணி அளத்தூர் 
( அளத்தி ) , மணலூர் ஆகிய இடங்களில் வெற்றி பெற்றதாகக் 
கூறுகிறது . முன் கூறியதுபோல் கல்வெட்டுகளிலும் காணப்படு 
கின்றன . இப் போர் குலோத்துங்கன் பட்டமெய்தியதும் நடந்த 
தெனவும் , இப் போரில் குலோத்துங்கன் தோற்றோடினான் எனவும் 
விக்கிரமாங்கதேவ சரிதத்தில் பில்கணர் கூறுவது 

சிறிதும் 
உண்மை கலவாத செய்தியேயாம் . சயசிங்கன் தன் அண்ணன் 
விக்கிரமாதித்தனுக்கு எதிராகச் சதி ஆலோசனை செய்தான் .. 
விக்கிரமாதித்தன் அவனை அடக்கினான் . ஆகவே , விக்கிரமாதித் 
தன் இலங்கை அரசுடன் சேர்ந்து கொண்டான் . 


என்று 


பாண்டி நாட்டுப் போர் 

முதற் பராந்தக சோழன் , முதல் இராசராச சோழன் ஆகிய 
இருவரும் பாண்டிய மன்னர்களை வென்றடக்கித் தமக்கு அடங்கிய 


35 


401 of 1896 
B. G, Vol . I, part ii , p . 217 


38 


314 


சோழர் வரலாறு 


இருப் 


குறு நில மன்னராக ஆக்கியதை முன்னரே கண்டோம் . இருப் 
பினும் சமயம்வாய்ந்த போதெல்லாம் அவர்கள் சுயேச்சையாக 
அரசு செலுத்த முயன்று வந்தனர் . அச் சமயங்களிலெல்லாம் 
சோழமன்னர்கள் போரில் அவர்களை வென்றடக்க வேண்டுவது 
அவசியமாயிற்று . இதனால் விளையும் தொல்லைகளை நன்குணர்ந்த 
முதல் இராசேந்திர சோழன் , அம் மன்னர்களைப் பதவியிலிருந்து 
இறக்கித் தன் மக்களைச் சோழ பாண்டியன் என்னும் சிறப்புப் பெய 
ரொடு அந் நாட்டை ஆண்டு வரச் செய்ததையும் அம் முறையே 
பின்னரும் மேற்கொள்ளப்பட்டதையும் அறிந்தோம் . 
பினும் அதிராசேந்திர சோழன் மரணத்திற்குப்பின் , முறைப்படி 
சோழ நாட்டு மன்னனாக வரக்கூடிய சோழர்குலத் தோன்றல் 
யாரும் இன்மையின் நாட்டில் குழப்பம் ஏற்பட்டது . அதன் 
விளைவாக மதுரையில் சோழ பாண்டியர் ஆட்சியும் இல்லையா 
யாயிற்று . சுயேச்சை பெறக் காத்திருந்த பாண்டியரும் சந்தர்ப் 
பத்தை நழுவ விடாமல் பாண்டியர் குலத்தைச் சேர்ந்த ஐவரும் 
பாண்டி 

நாட்டை ஐந்து பகுதிகளாகப் பிரித்துக்கொண்டு 
ஆட்சிசெய்யத் தொடங்கினர் . அவர்தம் ஆட்சியும் அமைதி 
யாகவே நடைபெற்றது . அதையடுத்து ஈழநாடும் சுயேச்சையா 
யிற்று என்பதையும் நாம் நினைவிற் கொள்ள வேண்டும் , 


ஈழ நாடு உரிமை பெறுவதால் சோழப் பேரரசுக்கு வரத்தக்க 
பெருந்தீங்கொன்றும் இல்லை . ஆயின் , பாண்டிய நாடு சுயேச்சை 
பெற்றால் அது சோழப் பேரரசின் நிலைமைக்கே பெருந்தீங்கு 
விளைப்பதாகும் . இதனை நன்குணர்ந்த குலோத்துங்கன் சாளுக்கியப் 
போரில் வெற்றி பெற்ற பின்னர் சில ஆண்டுகளுக்குத் தன் படை 
பலத்தைப் பெருக்குவதில் முனைந்திருந்தான் . அது முடிந்தவுடன் 
கி.பி. 1081 - ல் பாண்டி நாட்டின்மேல் படையெடுத்துச் சென்றான் . 
குலோத்துங்கனின் புகழ் சூழ்ந்த புணரி என்னும் தொடக்கத்தை 
யுடைய மெய்க்கீர்த்தி வரையப்பெற்ற இவன்றன் 11 - ஆம் ஆட்சி 
யாண்டுக் கல்வெட்டில் தான் 37 இப் போர் குறிக்கப்பட்டுள்ளதால் 
இப் பாண்டி நாட்டுப்போர் கி.பி. 1081 - ல் நடைபெற்றதாதல் 
வேண்டும் . சோழர் படை வருவது அறிந்த பாண்டியர் ஐவரும் 
ஒருங்குசேர்ந்து குலோத்துங்கனை எதிர்த்துப் போர் செய்தனர் . 
பஞ்சவர் ஐவரும் என இவன் மெய்க்கீர்த்தியும் மீனவர் 
ஐவரும் 

சயங்கொண்டாரும் 3 5 கூறுவதால் இவனை 
எதிர்த்துப் போர் புரிந்த பாண்டியர் ஐவராவர் எனத் தெரி 
கின்றது . மேலும் , சிதம்பரத்திலுள்ள ஆண்டு குறிக்கப்பெறாத 
வடமொழிச் சாசனம் ஒன்று இவன் பாண்டியர் ஐவரை வென்ற 

186 of 1914 
கலிங்கத்துப்பரணி , 11:70 


8 . 


எனச் 


a 7 


38 


முதற் குலோத்துங்க சோழன் 


315 


41 


தைக் கூறுகிறது . எனவே , அப் பாண்டிய மன்னர் ஐவரும் 
உடன் பிறந்தோராகவோ , தாயா தியாகவோ இருத்தல் 
வேண்டும் . குலோத்துங்கன் படைக்கு ஆற்றாமல் பாண்டியர் 
ஐவரும் தோற்றோடி மறைந்தனர் . 4 ° அவ்வாறு 

தோற்ற 
பாண்டியர் ஐவர் யாவர் என்பதும் அப் போர் நடந்தது எவ்விடத் 
தென்பதும் அறிதற்கில்லை . வெற்றி பெற்ற வேந்தன் அங்கங்கே 
வெற்றித் தூண் நிறுவியதாகவும் , முத்துக் குளிக்கும் பகுதியையும் , 
பொதியில் கூற்றத்தையும் , சைய மலையையும் , கன்னியாகுமரிப் 
பகுதியையும் கைப்பற்றியதாகவும் மெய்க்கீர்த்தி கூறுகிறது . 

குலோத்துங்கன் சோழர்குல முன்னோர்களைப் போலத் தான் 
வென்று கொண்ட நாடுகளுக்குத் தன் பிரதிநிதியைக் கொண்டு 
ஆட்சி செய்ய விரும்பாமல் உரியவர்க்கே கொடுத்து ஆண்டு 
தோறும் தனக்குத் திறைப்பொருள் கொடுக்குமாறு ஏற்பாடு செய் 
தான் என்பது நினைவிற்குரியது . ஆங்காங்கே சோழர் நிலைப் 
படைகளைச் சோழ மன்னன் அமைத்தனன் . எனவே , அவர்கள் 
இவன் தலைமையைக் குறிப்பிடாமலே எல்லாச் செயல்களையும் 
செய்தனர் . எனவேதான் இவனுடையவும் இவன் வழிவந்தோ 
ருடையவும் கல்வெட்டுகள் பாண்டி நாட்டிற் காணப்படவில்லை . 


சேரரோடு செய்த போர் 

குலோத்துங்க சோழனது மெய்க்கீர்த்தியைக் கூர்ந்து 
ஆராயுங்கால் அவன் பாண்டியரொடு செய்த போரும் 
சேரரோடு செய்த போரும் ஒரே 

ஆண்டில் நடைபெற்ற 
தெனவே தெரிகிறது . சேர வேந்தரும் , பாண்டிய மன்னரைப் 
போலவே , அதிராசேந்திரன் இறந்த பின்னர் சோழநாட்டில் 
ஏற்பட்ட சூழ்நிலையைத் தங்களுக்குச் சாதகமாக்கிக் கொண்டு 
சுயேச்சையாக ஆட்சி செய்யத் தொடங்கினர் . குலோத்துங்கன் 
சேரனையும் அடக்க எண்ணி அந் நாட்டின்மீது படையெடுத்தான் . 
திருவனந்தபுரத்தை அடுத்த காந்தளூர்ச் சாலையிலும் திருவனந்த 
புரத்திற்குத் தெற்கில் மேற் கடற்கோடியிலுள்ள விழிஞத்திலும் , 
குமரி முனைக்கு வடக்கிலுள்ள கோட்டாற்றிலும் பெரும் போர்கள் 
நடந்தன . காந்தளூர்ச் சாலையில் இருந்த சேரன் கடற்படை , 

முறை குலோத்துங்கனால் அழிக்கப்பட்டதாக விக்கிரம 
சோழனுலா கூறும் . 4 2 கோட்டாறு 

கோட்டாறு எரி கொளுவப் பெற்றதாகக் 


39 


40 


Ep . Ind . V , pp . 103-104 ; S. I. I. , Vol . I , pp . 168-169 

S. I. I. , Vol; III , p. 147 

S. I. I. , Vol. III , No. 69 
42 விக்கிரம சோழனுலா, வரிகள் 46-48 Ep . Ind , Vol . V , pp. 103-4 


316 


சோழர் வரலாறு 


43) 


கலிங்கத்துப் பரணி கூறும் ... இராமநாதபுரம் மாவட்டத்துள்ள 
செம்பொன்மாரியில் ஒரு போர் நடந்ததாகக் குலோத்துங்கன் 
பிள்ளைத் தமிழ் கூறும் . உயிரை வெறுத்துப் போர் புரியும் 
ஆற்றல்சால் சேவர் எனும் பெயர் வாய்ந்த சேர , பாண்டிய 
வீரர்களைக் கடும் போருக்குப் பிறகே அழிக்க முடிந்தது .45 
தோல்வியுற்ற சேர மன்னன் குலோத்துங்கனுக்கு அடங்கித் திறை 
செலுத்த ஒப்புக் கொண்டான் . பாண்டியரும் சேரரும் மீண்டும் 
படை திரட்டித் தொல்லை விளைக்காதவாறு கண்காணிக்கக் 
கோட்டாறு 

முதலிய இடங்களில் சிறந்த தலைவர்களின் கீழ் 
வலிமிக்க நிலைப் படையை ஏற்படுத்தினான் . 


. 


குலோத்துங்கன் இவ்வளவு முன்னேற்பாடுகளைச் செய்தி 
ருந்தும் கூட , ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்குப் பின்னர் வேணாடு 
முன்னின்று 

நடத்திய கிளர்ச்சி ஒன்று தோன்றியது . இக் 
கிளர்ச்சியை அடக்குவதில் நரலோக வீரன் என்னும் படைத் 
தலைவன் ஆற்றிய தொண்டினைக் கல்வெட்டுகள் புகழ்ந்து கூறு 

இச் செய்தி குலோத்துங்கனின் 28 ஆம் ஆட்சி 
ஆண்டிலும் அதற்குப் பின்னருமுள்ள சாசனங்களில் காணப்படு 
கின்றன . ஜடா வர்மன் , ஸ்ரீவல்லபனின் கல்வெட்டுகளில் இவன் 
தன்னுடைய சிறப்புப் பெயராகிய காலிங்கராயன் என்னும் பெய 
ராலேயே குறிக்கப் பெற்றுள்ளான் .48 


கின்றன . 


ஈழநாட்டுப் போர் 

குலோத்துங்கனுடைய ஆட்சியில் சோழப் பேரரசு தன் பழம் 
பெருமையில் குன்றவில்லையாயினும் ஈழநாட்டை இழக்க 
நேர்ந்தது ஒரு பெரும் குறையேபாகும் . ஈழ நாட்டை ஆண்ட 
இறுதிச் சோழ மன்னன் அதிராசேந்திர சோழ னேயாவன் . 
பொலனருவாவில் கிடைத்துள்ள கி.பி. 1070 - ல் பொறிக்கப் 
பெற்ற கல்வெட்டே ஈழத்தில் கிடைக்கும் சோழ மன்னரின் 
இறுதிக் கல்வெட்டாகும் . அது அதிராசேந்திரனின் மூன்றாம் 
ஆட்சியாண்டுக்கு உரியதாகும் .47 சேர பாண்டியரைப் போலவே 
சிங்களரும் தன்னுரிமை பெற்ற ஆட்சிக்காக நெடு நாள்களாகவே 
தக்க சமயத்தை எதிர்பார்த்து இருந்தனர் . கி.பி. 1070 - ல் 
அதிராசேந்திர சோழன் இறந்ததும் , சோழநாட்டில் ஏற்பட்ட 


41 


கலிங்கத்துப்பரணி 3 : 21 வெள்ளாறுங் கோட்டாறும் புகையான் மூட 
குலோத்துங்கன் பிள்ளைத் தமிழ் V : 10 
K A. N. Sastri studies in Cola History & Administration , p . 191 
K. A. N. Sastri : The Colas , 1 ) , 314 
S. 1. 1. , Vol . IV , No. 1388 


47 


முதற் குலோத்துங்க சோழன் 


317 


சூழ்நிலையைப் பயன்படுத்திக் கொண்டு சுயேச்சை பெறச் 
சிங்களரும் கிளர்ச்சி செய்தனர் . 


கி.பி. 1058 - ல் கித்தி எனும் சிங்கள இளவரசன் தன் பெரு 
முயற்சியால் மக்கள் உதவியுடன் இலங்கையின் தென்பகுதியாகிய 
ரோகண நாட்டைச் சோழர் ஆதிக்கத்தினின்றும் விடுவித்துத் 
தன்னுடைய 18 ஆம் வயதில் முதல் விசயவாகு என்னும் பட்டம் 
புனைந்து அரசனானான் . அதுமுதல் இலங்கையின் வடபகு தியாகிய 
ராஜரதத்தில் மட்டுமே சோழராட்சி நிலவியது . இந்தக்காலத்திய 
நிகழ்ச்சிகளையெல்லாம் கூறுகின்ற மகாவம்சம் அவை நடந்த நாள் 
முதலியவற்றை நம்பக் கூடிய முறையில் கூறவில்லையாயினும் , 
குலோத்துங்கன் கல்வெட்டுகள் இலங்கை நிகழ்ச்சிகள் எதையுமே 
சொல்லாததால் மகாவம்சத்தின் அடிப்படையில் தான் , இதை 
நாம் கொள்ள வேண்டியிருக்கிறது . 


முதல் விசயவாகு இலங்கையை விடுவிப்பதற்கான தன் 
முயற்சியைத் தொடர்ந்து செய்து வந்தான் . அக்காலத்தே கி.பி. 
1070- ல் பட்டமெய்திய முதற் குலோத்துங்க சோழன் தன்னாட்டின் 
மேல் படையெடுத்த மேலைச்சளுக்கிய மன்னனாகிய ஆறாம் விக்கிர 
மாதித்தனை அடக்கி ஒடுக்குவதிலேயே தன் கவனம் முழுவதையும் 
செலுத்தியிருந்தான் . எனவே , இது முதல் விசயவாகுவுக்கு நல்ல 
தொரு வாய்ப்பாக அமைந்தது . கி.பி. 1070- ல் 

விசயவாகு , 
பலுத்தாமலையில் இருந்த உறுதியும் காவலும் அமைந்த கோட்டை 
யைத் தன்னிருப்பிடமாக்கிக் கொண்டான் . பொலனருவாவில் 
இருந்த சோழ ஆளுநர் அக் கோட்டையைத் தாக்கும்படி தன் 
படையை அனுப்பினான் . கோட்டையைச் சுற்றிலும் கடும்போர் 
நடந்தது . எனினும் , இறுதியில் விசயவாகு சோழர் தாக்குதலை 
முறியடித்து விட்டான் . தோற்றோடிய சோழர் படைத்தலைவன் 
சிறைபிடிக்கப்பெற்றுக் கொல்லப்பெற்றான் . பின்னர் , தமிழ்ப் படை 
யினரின் எதிர்ப்பு ஏதுமின்றி விசயவாகு - புலத்தினகராவைக் 
கைக்கொண்டான் . 


சோழ மன்னனால் அனுப்பப் பெற்ற பெரும் படையொன்று 
மிக்க விரைவிலேயே வந்து சேரவே சோழ சிங்களப் படைகட் 
கிடையே மிகக் கடுமையான போர் நடந்தது . போரில் தோற்ற 
விசயவாகு கெகல்லர் மாவட்டத்தில் வகிரிகலா என்னுமிடத்தி 
லுள்ள வாதகிரிக் கோட்டையில் புகுந்து ஒளிந்து கொண்டான் . 8 
பின்னர் , விசயவாகுக் கெதிராகச் சோழப் படையினரால் தோற்று 
விக்கப்பட்ட கலகம் பயன் தரவில்லை . ஏனெனில் , விசயவாகு தன் 


48 


Cula Vamsam I , p . 204, 11 , 2 


318 


சோழர் வரலாறு 


பலத்தால் அக் கலகத்தை அடக்கியதோடு கலகத் தலைவர் சோழர் 
களிடமே சரணடையும்படியும் செய்தான் . 


ஒன்று 


பின்னர் , விசயவாகு தம்பலகாமாவில் பலம் பொருந்திய 
கோட்டை ஒன்றமைத்து அதிலிருந்துகொண்டு சோழர்மேல் 
இருமுனைப் போருக்கு ஏற்பாடு செய்தான் . அவனுடைய சேனை 
களில் 

பொலனருவாவையும் மற்றொன்று அனுராத 
புரத்தையும் தாக்கும்படி ஏற்பாடு செய்தான் . இம் முயற்சி இரு 
முனைகளிலும் முற்றிலும் வெற்றி 

பெற்று பொலனருவாவும் 
அனுராதபுரமும் விசயவாகுவின் படைவசமாயின .. 

விசயவாகு 
நேரில் சென்று 

பொலனருவாவைத் தாக்கியதால் சோழப் 
படைகள் கோட்டைக்குள்ளேயே பதுங்கியிருந்தன . எனினும் , 
விசயவாகு அவர்களைச் சரணடையும்படி செய்து விட்டான் . 
அனுராதபுரமும் சிங்களர் 

வசமானதால் சோழப் படைகட்கும் 
சோழ நாட்டிற்கும் தொடர்பு அற்றுப் போயிற்று . எனவே , 
அவர்கள் தம் தாய்நாட்டிற்குத் திரும்பிப் போவதென்பதும் 
இயலாததாயிற்று . அந்நிலையில் விசயவாகு பழைய தலை நகரமாகிய 
அனுராதபுரத்துள் வெற்றி வீரனாகப் பிரவேசித்தான் . அப்போது 
ஆதிமல்லையா என்னும் தலைவனால் உண்டாக்கப்பட்ட புரட்சி 
எளிதில் அடக்கப்பட்டு விட்டது . எனினும் , விசயவாகுவின் 
முடிசூட்டு விழா தாமதப்பட்டு , மூன்றாண்டுகளுக்குப் பின்னரே 
அவன் 18 ஆம் ஆட்சியாண்டில் கி.பி. 1073 - ல் நடந்தது .. 


சோழர் படையெடுப்பு பின்னரும் 

பின்னரும் நேரக் 

நேரக் கூடுமாதலின் , 
முன்னேற்பாடாக இலங்கையின் மேற்குக் கடற்கரையில் பலமான 
நிலப்படைகளை அமைத்தான் . மேற்குக்கரைக்கு அருகிலுள்ள 
அனுராதபுரத்தை விடுத்து , அதிகத் தொலைவிலுள்ள பொலனரு 
வாவைத் தலை நகராக்கி அதற்கு விஜயராஜபுரம் எனப் பெய 
ரிட்டான் . மேலும் , தன் அரசியலை வலுப்படுத்திக்கொள்ளும் நோக் 
கத்துடன் அயோத்தி மன்னன் ஜகதீபாலன் மகளாகிய லீலாவதி 
யையும் கலிங்க இளவரசியாகிய திரிலோகசுந்தரியையும் மணந்து 
கொண்டான் . தன் தங்கையாகிய மித்தா என்பவளைப் பாண்டிய 
இளவரசனுக்குத் திருமணம் செய்வித்தான் . அப் பாண்டியனே , 
பிற்காலத்தே மிகச் சிறப்புற்றிருந்த பராக்கிரமபாகுவின் பாட்டனா 
வான் . வீரப் பெருமாள் எனும் சிங்கள இளவரசன் முதற் 
குலோத்துங்கனின் மகளாகிய சுத்தமல்லியாரை மணந்து கொண் 
டான் . குலோத்துங்கன் தன் பகைமையை விட்டுவிட்டதுபோல் 
நடந்து விசயவாகுவின் நட்பைப் பெற முயன்றாலும் சில நிகழ்ச்சி 
கள் அவன் கோபத்தை மேலும் அதிகரிக்கச் செய்தன . 

K. K. Pillay : South India & Sri Lanka , pp . 77 & 78 


49 


முதற் குலோத்துங்க சோழன் 

319 
விசயவாகுவின் முடிசூட்டு விழாவுக்குப் பிறகு குலோத்துங் 
கனும் ஆறாம் விக்கிரமாதித்தனும் தம் பிரதிநிதிகளை அவன் 
சபைக்கனுப்பினர் . விசயவாகுவும் அவர்களை நன்கு மதித்து 
நடத்தியதுடன் தன் பிரதிநிதிகளையும் அவர் தம் நாட்டிற்கு 
அனுப்பிவைத்தான் . சோழ நாட்டின் வழியே சாளுக்கிய நாடு 
சென்ற சிங்களப் பிரதிநிதியைச் சோழ நாட்டு மக்கள் , காதையும் 
மூக்கையும் அறுத்துச் சித்திரவதைசெய்தனர் . இதையறிந்த விசய 
வாகு இலங்கையிலிருந்த சோழப் பிரதிநிதிக்குப் பெண்வேடந்தரிப் 
பித்து தனித்தோ படையுடனோ போர் செய்து தன்வல்லமையைக் 
காட்டுவதற்கு உங்கள் மன்னனை வரச் சொல் என்று கூறி அனுப் 
பினான் . அவ்வாறு ஏதும் நடவாத காரணத்தால் விசயவாகு தன் 
கடற்படையுடன் தன் 45 ஆவது ஆட்சியாண்டில் , மேல் கடற் 
கரையில் காத்திருந்தும் சோழப்படை வராததால் அவன் தலைநகர் 
திரும்பினான் எனச் 

எனச் சூளவம்சம் சொல்லுகிறது . தம்மவராகிய 
தமிழரைத் தாக்க விரும்பாது சிங்களப் படைத் தலைவர் இருவரைக் 
கொன்றும் அரசனின் தங்கையையும் அவன் மக்கள் மூவரையும் 
சிறை செய்தும் ஊர்களைக் கொளுத்தியும் புரட்சி செய்த வேளைக் 
காரப்படையினர் செயல்கண்டு திடுக்கிட்ட விசயவாகு , வகிரி 
கலாக் கோட்டையுட் புக்குத் தன்னைக் காத்துக்கொண்டான் . 
பின்னர் , ஒரு சேனையைத் திரட்டி அவர்களையடக்கி , புரட்சித் 
தலைவர் களையும் கடுமையாகத் தண்டித்தான் . இதெனொடு ஈழ 
சோழர் நாட்டில் ஆதிக்கம் முற்றிலும் இல்லையாயிற்று . குலோத் 
துங்கனின் கல்வெட்டுகள் ஈழத்தில் எங்கும் இல்லாமையே அவன் 
ஆட்சி அங்கு நிலவவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் . இறுதி 
யாக குலோத்துங்கன் விஜயபாகுவோடு சமரசம் செய்து கொண்ட 
தாகவே தெரிகிறது . ஏனென்றால் குலோத்துங்கனது ஒருமகளை 
ஒருசிங்கள அரசகுமாரன் மணந்து கொண்டதாக அறிகிறோம் . 


கலிங்கத்துப் போர் 

குலோத்துங்கனின் 26 ஆம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டில் 
ஒரு கலிங்கப்போரும் , 42 ஆம் ஆட்சியாண்டிலும் அதற்குப்பின்னர் 
வந்த கல்வெட்டுகளிலும் ஒருகலிங்கப்போரும் நிகழ்ந்ததாகத் 
தெரிகிறது . இவை முறையே கி பி . 1096 லும் கி.பி. 1112 - லும் 
நடைபெற்ற போர்கள் எனக்கருதலாம் . 


குலோத்துங்கனின் 26 ஆம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டில் , 
மறிபுனல் கலிங்க மண்டலங் கைப்படுத்தருளி 50 என்று ஒரு 


50 


S. 1. 1. , Vol . III , No. 72 Ins . 304 of 1907 : 463 of 1911 
Ep . car . Vol . X , Mulbagal . 42. b 


320 


சோழர் வரலாறு 


கலிங்கப்போரைபற்றி மிகவும் சுருக்கமாகக் கூறப்பட்டுள்ளது . 
இப் போரைத் தலைமை தாங்கி நடத்தியவன் அப்போது வேங்கி 
யின் அரசப் பிரதிநிதியாக இருந்த குலோத்துங்கன் மகன் 
விக்கிரம சோழனே ஆவன் . எனவேதான் , அப் போர் மிகவும் 
சுருக்கமாகக் கூறப்பெற்றுள்ளது . இப் போரை நடத்தி வெற்றி 
பெற்றவன் விக்கிரமசோழனே ஆயினும் , குலோத்துங்கன் ஆட்சிக் 
காலத்தில் நடந்ததாகலின் குலோத்துங்கன் பெற்ற வெற்றியாகக் 
கொள்ளப்பட்டது . 


இப்போர் குறித்து , 

( தெலுங்க வீமன் விலங்கன்மிசை யேறவும் , 
கலிங்க பூமியைக் கனவெரி பருகவும் , 
ஐம்படைப் பருவத்து வெம்படை தாங்கி , 
வேங்கை மண்டலத் தாங்கினி திருந்து 
வடதிசை யடிப்படுத் தருளி 


என்று சற்று விளக்கமாகக் கூறுகிறது விக்கிரம சோழனின் மெய்க் 
கீர்த்தி . 


இங்குக் குறிக்கப் பெறும் கலிங்கப்போரே முதற் கலிங்கப் 
போர் எனவும் தென் கலிங்கப் போர் எனவும் பேசப்படும் . தென் 
கலிங்கம் என்பது கோதாவரி நதிக்கும் மகேந்திர மலைக்கும் 
இடைப்பட்டு வங்கக் கடலைச் சார்ந்திருந்த நிலப்பகுதியாகும் . 
இது வேங்கி நாட்டரசனுக்கு அடங்கிய ஒரு சிற்றரசனால் ஆளப் 
பட்டு வந்த நாடாகும்.54 இருந்தும் விக்கிரம சோழன் இந் 
நாட்டின் மேற் படையெடுத்துச் சென்று பொருது வென்றதற்கான 
காரணம் என்னவென்பது இப்போது புலப்படவில்லை . இதற்கான 
இருவேறு காரணங்கள் 

கூறப்படுகின்றன . ஒன்று , வேங்கி 
மண்டலத்திலிருந்த சோழர்கட்கு அடங்கியிருந்த சில குறு நில 
மன்னர்கள் வேங்கியில் அரசப் பிரதிநிதியாக அமர்த்தப்பட்ட 
விக்கிரம சோழனின் இளமைக் கருதி , தாங்கள் சுயேச்சை பெறு 
தற்கு அதுவே தக்க தருணம் எனத் திட்டமிட்டுக் கலகம் விளைத் 
தனர் . எனவே , விக்கிரம சோழன் அவர்களை வென்று மீண்டும் 
சோழர்க்கடங்கிய சிற்றறசர்களாகவே இருக்கச் செய்தனன் 
என்பதாகும் . மற்றொன்று , சோழர்க்கடங்கிக் கலிங்கத்தையாண் 
டிருந்த தெலுங்க வீமன் சுயேச்சை பெற எண்ணிக் கலகம் விளைத் 


51 


52 


Ancient Geography of India A Cunningham , pp. 590-591 
Ep . Ind . Vol . VI , p . 335 , Teki Plates I 
K. A. N. Sastri: The Colas, p. 321 


53 


முதற் குலோத்துங்க சோழன் 


321 


தான் எனவே , விக்கிரம சோழன் அவனைப் போரில் வென்று முன் 
போலவே தனக்கடங்கிய குறு நில மன்னனாக இருக்கச் செய்தான் 
என்பதாகும் . 54 இவற்றுள் பின்னர்க் கூறியதே பொருத்தமாகும் . 
இப்போரின் விளைவாகத் தென் கலிங்கம் வேங்கியின் பகுதியாகச் 
சேர்க்கப்பட்டது . 


இனி , சோழர்க்கடங்கிப் பாண்டி நாட்டிலரசு செலுத்திய 
சடையவர்மன் பராந்தக பாண்டியனது கல்வெட்டொன்று , 


‘ தெலுங்க வீமன் குளங்கொண்டு 
தென் கலிங்க மடிப்படுத்து 
திசை யனைத்தும் உடனாண்ட 
சிரீ பராந்தக தேவர்க்கு 


55 


என்று கூறுவதால் அப்பாண்டி மன்னனும் கலிங்கப் போரில் 
வெற்றி பெற்றமை புலனாகின்றது . எனவே , தென் கலிங்கப் 
போரை நடத்திய விக்கிரம சோழன் இளையேனாயிருந்தமையின் 
பாண்டியன் அவனுக்குத் துணை புரிந்திருத்தல் கூடும் . 


கொலனு என்றழைக்கப் பெற்ற தற்கால ஏலூரிலிருந்த 
அரசன் 

தெலுங்க வீமனுக்கு நெருங்கிய நண்பனாயிருந்து 
அவனுக்கு உதவி செய்வானாயினான் . எனவே , விக்கிரமசோழன் 
ஒரே சமயத்தில் இருமுனைப் போரில் ஈடுபடவேண்டியிருந்ததால் 
பாண்டியன் பராந்தகனும் போரில் ஈடுபட்டு வீமனை வெல்லத் 
துணை புரிந்தான் ,58 இங்குக் குறிக்கப்பட்ட குளம் என்பது தற் 
போதுள்ள ஸ்ரீகாகுளம் ஆகும் என்பர் . விசாகப்பட்டினம் ஜில்லா 
சிம்மாசலத்திலுள்ள சகம் 1021 - ல் ( கி.பி. 1098-99 ) வரையப் 
பெற்ற குலோத்துங்கன் கல்வெட்டொன்றும் கோதாவரிஜில்லா 57 
திராக்ஷாராமம் முதலிய இடங்களிலுள்ள கல்வெட்டுகளும் கலிங் 
கத்தில் சோழராட்சி நிலவியதென்பதை உறுதிப்படுத்துகின்றன . 


வடகலிங்கப் போர் 

இப்போர் கி.பி. 1112 - ல் வடகலிங்க மன்னனாகிய அனந்தவர் 
மனுடன் நடத்திய போராகும் . அம்மன்னன் பெயர் அனந்த 
வர்மன் என்பதை , 


54 


55 


56 


பிற்காலச் சோழ வரலாறு பக்கம் 300-1 
T. A. S Vol . I No. 3 . 
K. A. N. Sastri . The Colas p . 321 
S.1.1 Vol . VI No. 1144 
S.1 . I. Vol . IV Nos . 1023 , 1024 , 1246 , & 1285 


57 


58. 


சோ . வ . - 21 . 


322 


சோழர் வரலாறு 


அந்தரமொன் றறியாத வடகலிங்கர் 
குலவேந்தன் அனந்த பன்மன் 59 


80 


மகள் 


என்னும் கலிங்கத்துப்பரணியால் அறிகின்றோம் . மேலும் கி.பி. 
1078 முதல் 1150 வரை அனந்தவர்மன் சோழகங்கன் என்பான் 
கலிங்க நாட்டை ஆண்டிருந்ததாக அங்குக் கிடைத்துள்ள 
செப்பேடுகளால் அறியப்படுகின்றது இம் மன்னன் வீர 
ராசேந்திர சோழன் மகள் இராஜசுந்தரியின் மகனாவான் என்பார் 
கூற்று ( The Colas 322 ) பொருத்த மற்றதாகத் தோன்றுகிறது ; 
முற்றிலும் ஆராய்தற்குரியது . குலோத்துங்கன் தன் 
வயிற்றுப் பேரனுடன் நிகழ்த்திய போரையும் வெற்றியையும் 
சயங்கொண்டார் பாடியிருக்க மாட்டார் என்ற திரு . பண்டாரத் 
தாரின் கருத்து ஒப்புக் கொள்ளத்தக்கதே . திருச்சிராப்பள்ளி 
மாவட்டம் சீனிவாசநல்லூரில் கிடைத்துள்ள இவன்றன் 42 - ஆம் 
ஆட்சியாண்டுக் கல்வெட்டொன்றும் 1 தஞ்சை மாவட்டம் ஆலங் 
குடியில் கிடைத்துள்ள இவன்றன் 43 - ஆம் ஆட்சி ஆண்டுக் 
கல்வெட்டொன்றும் 2 இப்போர் பற்றிய செய்திகளைச் சற்றுத் 
தெளிவாகத் தருகின்றன . குலோத்துங்கனின் 42 - ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டுகள் சிலவற்றில் இப்போர் பற்றிய குறிப்பேதும் 
இல்லாமையின் இப்போர் இவன்றன் 42 - ஆம் ஆட்சியாண்டின் 
பிற்பகுதியில் நடந்திருத்தல் வேண்டும் . இப்பெரும் போரை 
நடத்திக் 

குலோத்துங்கனுக்கு வெற்றி தேடித் தந்தவன் 
அவன்றன் சேனாபதியாகிய கருணாகரத் தொண்டைமான் ஆவான் . 
இப் போர்பற்றி அழகுற எடுத்துக் கூறும் கற்பனை மிக்க நூல் 
சயங்கொண்டார் இயற்றிய கலிங்கத்துப்பரணியாகும் . இப்போருக்கு 
அந்நூல் கூறும் , கலிங்கர்கோன் திறை செலுத்தவில்லை என்ற 
காரணம் அவ்வளவு பொருத்தமாகத் தெரியவில்லை ; பிற காரணங் 
களும் இருந்திருத்தல் வேண்டும் . இனி அந்நூலின் கூற்றுப்படி 


குலோத்துங்கன் காஞ்சிய ரண்மனைச் 

சித்திரமண்டபத் 
தெழுந்தருளியிருந்தபோது மன்னர் பலர் திறைப் பொருளுடன் 
காத்திருப்பவும் கலிங்கமன்னன் ஈராண்டுகளாகத் திறை செலுத்த 
வில்லை எனத் திருமந்திர ஓலை தெரிவித்தான் . அதுகேட்டுச் சினங் 
கொண்ட மன்னன் , ஆயின் அவனை 

களிற்றினத் 


வென்று 


50 


80 


81 


கலிங்கத்துப்பரணி 11 , தாழிசை 63 
Anisual Report on South Indian Epigraphy- 1935- 1936. pp.63 & 64 . 
608 of 1904 M. E. R. 1904-1905 part II para 18 . 
S. I I. Vol IV . No. 445 இதன் அடிப்படை ஆதாரத்தைப் பேராசிரியர் 
சாஸ்திரியார் தவறாகக் கொடுத்திருக்கிறார் . K. A. N. Sastrl eolas.p . 335 
note 45 . 


62 


முதற் குலோத்துங்க சோழன் 


323 


கேளாது 


தொடும் கொணர்க எனக்கூறினான் . அருகிருந்த தானைத் தலைவன் 
கருணாகரன் அச்செயலை மேற்கொண்டான் . கடலெனத் திரண்ட 
நாற்படையும் பாலாறு , குசைத்தலை , பொன்முகரி , கொல்லி , 
பெண்ணை , மண்ணாறு , குன்றி , கிருஷ்ணை , கோதாவரி , பம்பாந்தி , 
கோதமை முதலிய ஆறுகளைக் கடந்து கலிங்கத்துட் புக்கு எரி 
சொளுவியும் , சூறையாடியும் பேரழிவை உண்டாக்கின . 

குடி 
மக்களால் அஃதுணர்ந்த கலிங்கர் வேந்தன் , அமைச்சன் , எங்க 
ராயன் , சோழர் படையின் வலிமையை எடுத்துக் கூறித் தடுத்தும் 

போர் தொடுத்தனன் . போரில் தோற்ற கலிங்கப் 
படைகள் திசைதொறும் விரைந்தோடி மறைந்தன . எளிதிலே 
பெருவெற்றிபெற்ற தொண்டைமான் , அனந்தவர்மனைச் சிறைப் 
படுத்த இயலாவிடினும் அளவற்ற களிற்று நிரையும் குதிரைப் 
பந்தியும் ஒட்டகக்கூட்டமும் பெண்டிற்பண்டாரமும் கைக்கொண்டு 
மீண்டு வந்து தன் அரசனடி பணிந்தான் . மகிழ்ந்த மன்னனும் 
அவனுக்குச் சீர் பல செய்து அனுப்பினன் . இப்பெரும் போரில் , 
கலிங்க மன்னனின் அமைச்சனாம் எங்கராயனும் , தானைத் 
தலைவனாம் தாமயனும் , பிறபடைத் தலைவர்களாகிய மட்டையன் , 
மாதவன் . எச்சணன் , இராசணன் , போத்தயன் , கேத்தணன் 
முதலாயினோரும் கொலையுண்டனரெனக் குலோத்துங்கன் மெய்க் 
கீர்த்தி கூறுகின்றது. 3 


இனி கி.பி. 1078 முதல் கி.பி. 1150 வரை அனந்தவர்மன் 
ஆட்சியிலிருந்த ஏழுகலிங்கம் எனப்படும் வடகலிங்கம் , 
சோழர்க்குத் திறை செலுத்தும் சிற்றரசராயிருந்திருக்கக்கூடும் , 
என்பது ஐயத்திற்கிடமானதேயாகும் . இருப்பினும் திராட்சரரா 
மத்திற் கிடைத்துள்ள விஷ்ணுவர்த்தனனின் ஆட்சிக் காலமாகிய 
சகம் 1003 - ல் பொறிக்கப்பெற்ற கல்வெட்டொன்று ‘ திருகலிங் 
காதிபதி ராஜ ராஜதேவன் பிரதானி ஒருவனின் மனைவி அளித் 
துள்ள தானத்தைக் கூறுகிறது . இது அனந்தவர்மனின் தந்தை 
யைக் குறிக்குமானால் கலிங்கம் சில காலமாவது சோழராட்சிக்கு 
உட்பட்டிருத்தல் வேண்டும் எனக் கொள்ளலாம் . மேலும் 
குண்டூர் மாவட்டம் வேட்பூரிலுள்ள ஒரு கல்வெட்டு 5 கோடர் 
குல மன்னன் வீமன் என்பான் , கி.பி. 1108 - ல் கலிங்கர் கோனை 

சோழர்க்குத் திறை செலுத்தச் செய்தான் எனக் 
கூறுகிறது . அந்நாட்டில் காணப்படும் ராயவிழுப்பரையன் , 


வென்று 


88 


S. I. I. Vol . IV No. 445 இவ்வெற்றி கருணாகரத் தொண்டைமானால் 
பெற்றது நேரடியாகக் குலோத்துங்கனால் 

அன்று . மன்னனுடைய 
மெய்க்கீர்த்தி அத்தவருன எண்ணத்துக்கு இடம் கொடுக்கும் 
K A. N. Sartri The colas p.323 
567 & 1925 


84 


65 


324 


சோழர் வரலாறு 


கலிங்க விழுப்பரையன் , கங்க மார்த்தாண்ட பிரமமாராயன் , கங்க 
வேளான் 

முதலான தமிழிலமைந்த பட்டங்களும் புரவுவரி 
போன்ற 

உத்தியோகப் பெயருண்மையும் 6 அந்நாடு 
காலத்தே சோழராட்சிக்கு உட்பட்டிருந்த தென்பதை உறுதிப் 
படுத்துகின்றது . 


வேங்கி நாட்டு நிகழ்ச்சிகள் 

குலோத்துங்கனின் பிறப்புரிமை நாடாகிய வேங்கி நாடு அக் 
காலத்தே எத்தகைய நிலையில் இருந்ததென்பது அறியற்பாலதாம் . 
இளவரசுப்பட்டம் பெற்ற இவன் தன் தந்தையாகிய இராசராச 
நரேந்திரன் இறந்த பின் ஆட்சிக்கு வராதவாறு இவன் சிறிய 
தந்தையாகிய ஏழாம் விசயாதித்தன் கி.பி. 1062 - ல் வேங்கியின் 
அரசனாயினமையை முன்னரே கண்டோம் . அவன் பதினைந் 
தாண்டுகள் ஆட்சி செய்த பின்னர் கி.பி. 1077 - ல் இறந்தான் . 7 
தான் ஆட்சிக்கு வரவேண்டிய நாளில் வராததாலும் கி.பி. 1070 
முதல் சோழ நாட்டின் ஆட்சி எய்தியுள்ளதாலும் வேங்கி 
நாட்டின் அரசனாவதைக் குலோத்துங்கன் விரும்பவில்லை . அதே 
சமயத்தில் அந்நாட்டு ஆட்சியை வேறொருவருக்கு விட்டு விடவும் 
விரும்பவில்லை. எனவே தன் புதல்வர்களுள் ஒருவனை அரசப் 
பிரதிநிதியாக்கி ஆட்சி செய்யத் தீர்மானித்தான் . அதன்படி தன் 
மைந்தர்களுள் ஒருவனாகிய இராசராச மும்முடிச் சோழனை 
வேங்கிக்கு அனுப்பித் தன் பிரதிநிதியாக ஆட்சி செய்தற்கான 
ஏற்பாடுகளைச் செய்தான் . கி.பி. 1076 ஜூலை 27 ஆம் நாளில் மும் 
முடிச்சோழன் அப்பதவியை ஏற்றான் . 68 அவன் அப்பதவியை 
ஓராண்டுக்காலம் வகித்தபின் தன் தந்தையுடன் இருக்க விரும்பிச் 
சோழ நாடடைந்தான் . ஆதலின் அவன் தம்பி வீரசோழன் 
என்பான் சகம் 1001 - ல் ( கி.பி. 1078-79 ) 70 வேங்கியின் அரசப் 
பிரதிநிதியாகப் பதவி ஏற்றான் . ஆறாண்டுகள் அவன் அப் 
பதவியை வகித்தபின்பு குலோத்துங்கனின் முதல் மகனான இராச 
ராச சோழகங்கன் என்பான் கி.பி. 1084 - ல் பதவியேற்றுக் கி.பி. 
1089 வரை ஆட்சிசெய்தான் . இது இவனுடைய தேகிச் செப்பேடு 
களிலிருந்து தெளிவாகிறது . கி.பி. 1089 முதல் முன்னர் வேங்கி 
யின் அரசப்பிரதிநிதியாக இருந்த வீரசோழனே மீண்டும் அரசப் 
பிரதிநிதியாக நியமிக்கப்பெற்றுக் கி.பி. 1093 வரை அந்நாட்டை 


69 


88 


B7 


88 


Annual Report on South Indian Epigraphy 1935-36 Page 63 
S.1 . I. Vol . Ip. 60 ; 
Ep Ind . Vol . V No. 10 verse 25 ; Vol . VI No. 35 ARE 1922, II 6 . 

Chellur plates of Virachoda verse 17 ( S. I. I. Vol . I No. 39. ) 
70 Pithapuram plates ( Ep . Ind . V. No. 10 verse ) 21 . 


89 


முதற் குலோத்துங்க சோழன் 


325 


ஆட்சிபுரிந்தான் . 1 அக்காலத்தே அவன் நுளம்ப பாடிப் பாண் 
டியருள் ஒருவனோடு போரிட வேண்டியதாயிற்று . அப்போரில் 
அவனை வெல்லுதற்குத் தனக்குத் துணைபுரிந்த வெலனாண்டி 
அரசகுமாரனாகிய இரண்டாம் வெதூரா என்பானுக்குக் கிருஷ்ணா 
கோதாவரியாறுகளுக்கு இடையேயான சிந்துயுக் மாந்தர நாட்டை 
கொடுத்தான் .72 தன்னொடு பகைத்த பாண்டியனை வெல்லுதற்குத் 
துணையான வெதூராவுக்குத் தன்னாட்டில் பாதியைக் கொடுத்தான் 
வீரசோழன் என வேறொரு கல்வெட்டு உணர்த்துகின்றது . 72 A 


என்ற 


வீரசோழனுடையபித்தாபுரம் செப்பேடுகள் அவன் , தந்தை 
அவனைத் திருப்பியழைத்துக் கொண்டதைச் சொல்கின்றனவே 
தவிர அவ்வாறு அவன் அழைத்துக் கொள்ளப்பட்ட பின் வேங்கி 
மண்டலத்தின் நிலைபற்றி ஏதும் கூறவில்லை. அதுபோலவே 
அவனுடைய செல்லூர்ச் செப்பேடுகளும் சோழ கங்கனைப் பற்றிப் 
பேசவில்லை . இவற்றைக் காணுகிறபோது குலோத்துங்கனுக்குப் 
பின் அரசனாக வரவேண்டிய இராசராச சோழ கங்கன் தன் 
தந்தையின் நல்லெண்ணத்தை இழந்து விட்டதுடன் சகோதர 
னிடம் உரியமுறையில் நடந்து கொள்ளாததையுமே காட்டுகிறது 

முடிவுக்கு வருகிறார் ஹுல்ட்ஷ் 78 வீரசோழனுக்குப் 
பின்னர் அரசப் பிரதிநிதியாகப் பதவியேற்ற குலோத்துங்கனின் 
புதல்வனாகிய விக்கிரம சோழன் கி.பி. 1093 முதல் கி.பி. 1118 
வரை அவன் சோழப் பேரரசின் இளவரசனாகும் வரை வேங்கி 
மண்டலத்தை ஆண்டான் . 

துங்கபத்திரைக் கரைப் போரில் குலோத்துங்கனிடம் தோற் 
றோடிய மேலைச் சளுக்கிய மன்னனாகிய ஆறாம் விக்கிரமாதித்தன் 
அதனை மறந்தானில்லை . எப்படியாவது குலோத்துங்கனைப் பழி 
வாங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவன் ஆனான் . எனவே , 
மீண்டும் தன் படை பலத்தைப் பெருக்கிக் கொண்டதுடன் அதற் 
கான காலத்தையும் எதிர்ப்பார்த்திருந்தான் . அதெனொடு எந்த 
வகையிலாவது கீழைச்சாளுக்கிய நாடாகிய வேங்கி மண்டலத் 
தைச் சோழப் பேரரசிலிருந்து பிரித்துத் தன்னுடைய ஆட்சிக்குள் 
ளாக்க வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டிருந்தான் . ஒரு 
சமயம் அதாவது குலோத்துங்கன் சேர , பாண்டிய நாடுகளில் தன் 
கவனத்தைச் செலுத்தியிருந்தபோது அவன் போருக்கு வர 
வில்லையே என்று கூறினான் .74 அச் சந்தர்ப்பத்தைப் பயன் 


72 


71 Ep. Ind . Vol , V No. 10 Verse 26 

EP . Ind . Vol . IV p 36.and 50 
72AEp. Ind . Vol . IV No. 4 verses 32 &33 

Ep . Ind Vol :VI p . 335 
Ep . Ind . Vol . XV pp. 101 & 103 


73 


74 





326 


சோழர் வரலாறு 


படுத்தி வேங்கியையும் அதன் கீழுள்ள நாடுகளையும் கைக் 
கொள்ளப் பெரு முயற்சி செய்தான் . எனவே தென் கலிங்க , வட 
கலிங்கப் போர்கள் தோன்றுதற்கான மூல காரணம் இவனாக 
இருக்கலாமோ என்ற ஐயமும் உளது . எவ்வாறாயினும் விக்கிரம 
சோழன் வேங்கி மண்டலத்தின் அரசப் பிரதிநிதியாயிருந்த 
வரை இவன் முயற்சிகள் பயனற்றுப் போயின . 


கி.பி. 1118 - ல் குலோத்துங்கன் தன் முதுமைகருதி விக்கிரம 
சோழனை வேங்கியிலிருந்து வரச் செய்து அவனுக்கு இளவரசுப் 
பட்டங்கட்டினான் . விக்கிரம சோழனுக்குப் பின்னர் வேங்கியின் 
அரசப் பிரதிநிதியாகக் குலோத்துங்கன் யாரையும் அனுப்பிய 
தாகச் செய்தியில்லை . எனவே , அங்கு அரசியல் குழப்பம் ஏற்பட் 
டிருக்க வேண்டுமெனக் கருதலாம் . கோதாவரி மாவட்டம் 
பித்தாபுரத்துக் கிடைத்துள்ள மல்லப்பதேவனின் கல்வெட் 
டொன்று விக்கிரம சோழனுக்குப் பின்னர் வேங்கி மண்டலம் 
ஆளுவோரின்றிக் குழப்பத்திற்கு உள்ளாயிற்று 

என்று கூறு 
கிறது . 5 வெலனாண்டுத் தலைவனாகிய முதலாங் கொண்கனுடைய 
மகன் சோடல் என்பானுக்குக் குலோத்துங்கன் வேங்கியின் 
ஆட்சி உரிமையைக் கொடுத்தான் என்று அவ்வூரிற் கிடைத்த 
வேறொரு கல்வெட்டாலறியப் படுகிறது . எனவே , தன்னாட்சி 
யின் தொடக்கத்தில் வேங்கி நாடு சோழப் பேரரசின் வடக்கு 
அரணாக அமைந்துள்ளது எனக் கருதிய குலோத்துங்கன் இப் 
போது அதனைத் தன் பிரதிநிதி மூலம் ஆள்வதை விடுத்துத் 
தெலுங்கச் சோழர்களுள் ஒருவர்க்குக் கொடுத்து 
செய்தான் என்பது தெளிவாகிறது . இத்தகையதொரு வாய்ப்பை 
எதிர் பார்த்திருந்த விக்கிரமாதித்தன் விரைந்து செயலாற்றத் 
தொடங்கினான் . வேங்கியைக் கைப்பற்றி வெலனாண்டுத் தலைவர் 
களைத் தனக்கு அடங்கிய சிற்றரசர்களாக ஆக்கிவிட்டான் . விக்கிர 
மாதித்தனின் தளபதி அனந்த பாலையா என்பவன் கி.பி. 1115-16 - ல் 
குண்டூர்ப் பகுதியை ஆண்டு வந்தான் எனத் தெரிகின்றது . 7 
சக ஆண்டு 1039 - ல் ( கி.பி. 1117 டிசம்பர் ) ப்ரோலா என்ற அனும 
கொண்டாவைச் சேர்ந்த காகதீயத் தலைவன் தன் தந்தை பேடா 
விற்கு அப்பகுதி ஆறாம் விக்கிரமாதித்தனால் கொடுக்கப்பட்டதாகக் 
கல்வெட்டொன்றில் பொறித்துள்ளான் .78 கி.பி. 1118 டிசம்பரில் 
விக்கிரமாதித்தனின் தண்டநாயகனான அனந்த பாலையா என் 
பவன் வேங்கி 14 000 பகுதியை ஆண்டதாகக் குண்டூர் மாவட்டம் 
75 Ep . Ind Vol . IV No. 33 Verses 23 & 24 
76 Ep . Ind . Vol . IV No : 33 Verses 22-4 

S.I.I. Vol . IX ( 1 ) No: 183 
73 106 of 1902 : Ep . Ind . Vol . IX p . 256 


அரசாளச் 


முதற் குலோத்துங்க சோழன் 


327 


79 


கொம்மூரு என்னுமிடத்திலுள்ள கல்வெட்டொன்று கூறுகிறது . 
கி.பி. 1120 - ல் வெலனாண்டி இராசேந்திரனும் அடுத்த ஆண்டில் 
தெலுங்கச் சோழத் தலைவன் மனைவியான மயிலம்மாவும் திராட் 
சாராமத்தில் பல தானங்களைச் செய்தமை கல்வெட்டுகளால் 
அறியப்படுகின்றது . அவை யாவும் சாளுக்கிய விக்கிரம சகாப் 
தத்தில் குறிக்கப்பட்டுள்ளமை அறிதற்குரியது .80 மேலும் , 
சாளுக்கிய விக்கிரம சகாப்தத்தில் குறிக்கப் பெற்ற விக்கிரமாதித் 
தனின் பல கல்வெட்டுகள் திராட்சாராமத்தில் கிடைத்துள்ளன . 
இவை தெலுங்கு நாட்டின் மற்ற இடங்களிலும் கிடைக்கின்றன. 81 
இவற்றுள் பல கல்வெட்டுகள் விக்கிரமாதித்தன் பெயரையோ 
சளுக்கிய விக்கிரம சகாப்தத்தையோ கொண்டவையாய் , நேரடி 
யாகவோ அன்றி மறைமுகமாகவோ விக்கிரமாதித்தனின் 
தலைமையை ஏற்றுக் கொண்ட சிற்றரசர்களால் பொறிக்கப் 
பட்டவையாய் உள்ளன . தெலுங்க நாடு முழுவதிலும் இவன் 
கல்வெட்டுகள் கிடைப்பதால் வேங்கி நாடு முழுவதும் இவன் 
ஆட்சிக்கு உட்பட்டு விட்டதென்பது உறுதியாகிறது . எனவே , 
விக்கிரமாதித்தன் வேங்கியைத் தன் ஆட்சிக்கு உட்படுத்தச் 
செய்த முயற்சியில் முற்றிலும் வெற்றி பெற்றான் என்பதுடன் கி.பி. 
1126 - ல் விக்கிரமாதித்தன் இறக்கும் வரை சோழர்கள் இழந்த 
வேங்கி நாட்டின் ஒரு பகுதியைக் கூடத் திரும்பப் பெற முடிய 
வில்லை என்பதும் குறிப்பிடற்குரியதாம் குலோத்துங்கனின் 48 ஆம் 
ஆட்சியாண்டுக்குப் பின்னருள்ள அவன் கல்வெட்டுகளும் 
விக்கிரம சோழனின் 9 ஆம் ஆட்சியாண்டிற்கு முற்பட்ட அவன் 
கல்வெட்டுகளும் திராட்சாராமத்தில் காணப்படாமையே அங்குக் 
கி.பி. 118 முதல் கி.பி. 1127 வரை வேங்கி நாடு சோழராட்சியில் 
இல்லை என்பதைத் தெளிவுபடுத்துகின்றது . 


கங்கபாடி இழப்பு 

முதல் இராசராசன் காலத்திலேயே ஹொய்சளர் பற்றிப் 
பேசப்பட்டாலும் , வினையாதித்தனின் தந்தையான நிருபகா 
மனின் காலத்திருந்து தான் ( அதாவது கி.பி. 1022 - 1040 வரை ) 
அம்மரபு வளர்ச்சியுற்றது . கி.பி. 1116 - ல் தலைக் காட்டைப் 
பிடித்த ஹொய்சளத் தளபதி கங்கராசனின் தந்தையான 
ஏகாமா அல்லது ஏசிசா என்பவனை ஆதரித்தவனும் இவனே 
ஆவன் . வினையாதித்தனின் மகனாக எறியங்கன் என்பான் 
குலோத்துங்கனை எதிர்த்துப் போர் புரிந்த விக்கிரமாதித் 


79 


80 


819 of 1922 ; S. I. I. Vol . IX ( 1 ) No. 196 

398 of 1893 
81 335 and 345 of 1893 


328 


சோழர் வரலாறு 


னுக்குத் துணையாகப் போர் 

செய்ததை 

முன்னர்க் 
கண்டோம் . எனவே வினையாதித்தன் 6 ஆம் விக்கிரமாதித்த 
னுக்கு அடங்கிய ஒரு சிற்றரசனாயிருந்தமை தெளிவாகும் 
ஹஸன் கடூர் மாவட்டங்களையும் நாகமங்கலந் தாலுக்காவின் 
ஒரு பகுதியையுங் கொண்டதே ஹொய்சள நாடென்பதனை முதல் 
வல்லாளனுடைய கல்வெட்டால் அறிகிறோம் .82 பிட்டிக விஷ்ணு 
வர்த்தனன் ( கி.பி. 1100-1152 ) காலத்தில் தான் ஹொய்சள நாடு 
முக்கியத்துவம் அடைந்தது . இவன் கி . பி . 1116 - ல் ‘ தலைக்காடு 
கொண்ட என்று கூறிக்கப்படுவதுடன் , தலைக்காடு , குவளாலபுரம் 
எனும் தலைநகரங்களிலிருந்து கங்கபாடி முழுவதையும் ஆண்ட 
தாகவும் 

கல்வெட்டுகளாலறியப்படுகிறது . இவன் முதலில் 
பேலூரைச் சுற்றிலுமுள்ள சிறு பகுதியைக் கைக் கொண்டான் 
எனவும் பின்னர் கங்கபாடி முழுவதையும் வென்று கொண்டான் 
எனவும் பேலூர்ச் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன . இப்பகுதி 
சோழர்கட்கு உரியதாயிருந்தது . அதிகமான வழி வந்தோர் 
சோழச் சிற்றரசராக இதனை ஆண்டு வந்தனர் . ஹொய்சளரின் 
படைத் தலைவரான தண்டநாயகன் கங்கராஜன் படையெடுத்த 
காலத்தில் இதன் தலைவனாயிருந்தவன் அதிகமான் என்பவன் 
ஆவான் . இவன் கங்கராஜனுக்குப் பணிய மறுத்துத் தாமோ 
தரன் , நரசிங்கவர்மன் என்ற சோழச் சாமந்தர்களோடும் சேர்ந்து 
போர் புரிந்தான் . போரில் கங்கராஜன் வெற்றி பெறவே 
தமிழர்களை அங்கிருந்தும் துரத்திவிட்டான் . விஷ்ணுவர்த்தனின் 
கல்வெட்டுகள் இதை மிகவும் மிகைப்படுத்திக் கூறுவதால் 
உண்மை காண்டல் அருமையாயுள்ளது . * விஷ்ணுவர்த்தனன் 
சோழநாட்டுக்குள் புகுந்து இராமேசுவரம் வரை படையெடுத்தான் 
என்பது எவ்வளவு உண்மையானது என்று சொல்ல முடியாது . 
இராசராசபுரம் என்றழைக்கப்பட்ட தலைக்காடும் , நீலகிரி , நங்கிலி , 
குவளாலபுரம் , தேரயூர் , கோயாத்தூர் முதலியவும் கங்கராசனின் 
படையெடுப்பால் கைப்பற்றப்பட்டன எனத் தெரிகிறது . கி.பி. 
1115 க்குப் பின்னரான குலோத்துங்கன் கல்வெட்டுகள் மைசூர் 
நாட்டில் கிடைக்காமையின் கங்கபாடி சோழராட்சியினின்றும் 
நீங்கி விட்டதென்பது உறுதியாகிறது . எனினும் விக்கிரமசோழன் 
காலத்தை சேர்ந்த சில கல்வெட்டுகள் கோலாரில் கிடைப்பதால் 
இதன் ஒரு பகுதி சோழர்களிடமே இருந்தாகவோ அன்றித் 
திரும்பக் கைக் கொள்ளப்பட்டதாகவே எண்ண 


வேண்டி 


ளதுயு . 


821 


Ep. Car Vol . V. B. 1. 199 
38 Bombay Gazetteer Vol . I part 11 495-498 


74 


76 


22 


78 80 82 

24 

122 
முதலாம் குலோத்துங்கன் 

காலத்துச் 
சோழப் பேரரசு 


நோனரி 


201 


கோதாவரி 


| 18 


செக்கரக்கோட்டம் 
கலிங்கம் 


ஹனுமகொண்டா 

118 
கல்யாணி 

பிதாபுரம் 
எல்லூர் 
விஜயவாடா 

வேங்கி 
திரிபுராந்தகம் 

16 
சிப்ரோ 


116 


திராக்ஷாராமம் 


பெண்ணாது 
. 


14 


பவான் 


நண்டலூர் 


கங்கவாடி 


2 


பென் 


பாலாது காஞ்சி 


ஊறு 


12 


| 121 


மாளேநாடு , 


கொவிரி 


லைக்காடு 
வெள்ளாறு 

கேங்கைகொண்ட சோழபுரம் 


IlO 


வே 


செம்பொன்மாரி 

மஹாதித்யா 


விழிஞம் : 


2 


கோட்டாறு 


அனுராதபுரம் 

பொலனருவா 
• தம்பளகாமா 


வடகிரி 


74 


76 


78 


ரோஹணா 


82 


SA 


முதற் குலோத்துங்க சோழன் 


329 


கின்றன . 


பிறநாட்டுத் தொடர்பு 

கங்கைகொண்ட சோழபுரக் கோயிலில் குலோத்துங்கனின் 
41 ஆம் ஆட்சியாண்டில் வரையப் பெற்ற வடமொழிக் கல்வெட் 
டொன்று உள்ளது . இதை வழங்கியவர் பெயரோ , வழங்கிய நிவந் 
தமோ காணப்படவில்லை . மேலும் அது முற்றுப் பெறாமலே விடப் 
பட்டமைக்கு உரிய காரணமும் தெரியவில்லை . ஆனால் , உத்தரப் 
பிரதேசத்தில் இலக்குமணபுரியிலுள்ள அரும் பொருட்காட்சி 
யகத்தில் வைக்கப்பட்டுள்ள கன்னோசி மன்னன் கோவிந்த சந்திர 
தேவனின் செப்பேடுகளின் முதலிலுள்ள வடமொழிச் சுலோகங் 
களே கங்கைக்கொண்ட சோழபுரக்கோயிற் சுவரிலும் காணப்படு 

றன. 84 ஆகவே , கங்கைகொண்ட சோழபுரக் கல்வெட்டு கன் 
னோசியரசனுடையதென்பது தெளிவாகிறது . கன்னோசியரசனும் 
குலோத்துங்கனும் அக்காலத்தில் நட்புரிமை பூண்டிருந்தனர் 
என்பதும் கன்னோசி மன்னன் கங்கைகொண்ட சோழபுரம் வந்த 
போது அங்குள்ள இறைவற்கு நிவந்தம் அளித்திருக்க வேண்டும் 
என்பதும் புலனாகிறது . கன்னோசி என்பது கன்னியாகுப்ஜம் எனவும் 
கானோஜ் எனவும் கூறப்படும் . இது காசிக்கு வடமேற்கிலுள்ளதா 
கும் . அதனை ஆட்சி செய்தோர் மதனபால தேவனும் அவன் மகன் 
கோவிந்த சந்திர தேவனுமாவர் . 85 கன்னோசி அரசர்கள் சூரிய 
வழிபாட்டில் அதிகபற்றுள்ளவர் ; தனிக்கோயில் எடுத்து 
வழிபடும் வழக்கமுடையவராவர் . அவர் தம் நட்பைப் பெற்ற 
குலோத்துங்கனும் சோழ நாட்டில் ஆடுதுறையை அடுத்துள்ள 
ஓரூரில் சூரியனுக்குக் கோயில் எடுப்பித்து அதற்குக் குலோத்துங்க 
சோழ மார்த்தாண்டாலயம் எனப்பெயரிட்டு பல நிவந்தங்களும் 
வழங்கியுள்ளான் . அவ்வூர் இன்னும் சூரியனார் கோயில் என்று 
வழங்கப்பட்டு வருகிறது . மேலும் அக்கோயிலில் காசி விசுவ 
நாதர் , விசாலாட்சிப் படிமம் வைக்கப்பட்டிருப்பதும் அறியத் தக்க 
தாம் . எனவே , அக்காலத்தே சோழநாடும் கன்னோசி நாடும் 
நெருங்கிய தொடர்புடையனவாயிருந்தன என்பது தேற்றம் . 

இந்தியாவுடன் இணைந்து இந்தியாவின் கீழப்புறமுள்ள 
பர்மாவில் திரிபுவனாதித் திய தம்மராசன் ( கி.பி. 1084-1112 ) ஆட்சி 
செய்திருந்தான் . இவன் சோழ அரச குமாரன் ஒருவனைப் புத்த 
சமயம் சாரச் செய்ததோடு அவன் மகளை மணந்து கொண்ட 
தாகவும் அந்நாட்டிலுள்ள கல்வெட்டொன்று கூறுகிறது . 
இங்குக் குறிக்கப்பெற்ற 

எல்லையை நோக்கும் போது 


87 


கால 


84 


85 


88 


M. E. R. for 1908. part II p.65 Ep . Ind . Vol . IV No.11 
Ep . Ind . Vol . IV No. 11 ; MER for 1908 part II para 58 . 

Anilual Report on S. I. Ep. for 1926-27 part II pp . 89& 90 
87 Burmania K. A.N. Sastri foreign notices of South India p . 133 1st Ed . 


330 


சோழர் வரலாறு 


ஆட்சிக் 


குலோத்துங்கன் 

காலமாக உளது . ஆனால் 
குலோத்துங்கனுக்கும் இச்செய்திக்கும் எவ்விதத் தொடர்பும் 
இல்லையென்பது உறுதி எனவே , அவ்வரசகுமாரன் யாவன் 
என்பதையும் அச்செய்தி எத்துணை உண்மை என்பதையும் 
அறிதற்கான கல்வெட்டுகளோ இலக்கியச் சான்றோ இதுகாறும் 
கிடைத்தில . தில்லைச் சிதம்பரத்தில் கிடைத்துள்ள கல்வெட் 
டொன்று காம்போஜநாட்டு மன்னன் காட்சிப் பொருளாகக் 
கொடுத்த உயர்ந்த கல் ஒன்றைக் கொணர்ந்த குலோத்துங்கன் 
அதனைத் தில்லைக் கோயிலின் சுவரில் பதிப்பிக்கச் செய்ததாகக் 
கூறுகின்றது .88 இக் காலத்தே கம்போடியா என வழங்கப்படும் 
பிரதேசமே அக்காலத்திய காம்போஜ நாடாகும் . 
கல்லைக் குலோத்துங்கன் பார்க்க நேர்ந்தது எவ்வாறு ? அதை 
அவனுக்குக் காட்டிய மன்னன் யார் ? என்பன 

போன்ற 
செய்திகளை அறிதற்கான கருவிகள் ஏதும் இல்லை . வீரராசேந்திரன் 
சொற்படி கடார மன்னனுக்கு உதவிபுரியச் சென்ற காலத்தே 
காம்போஜத்திற்கும் நட்புரிமையில் சென்றிருக்கலாம் எனக் 
கொள்வோமாயின் , அக்காலத்தே அந்நாட்டின் வடபகுதியை 
ஆளும் ஜயவர்மனும் தென்பகுதியை மூன்றாம் ஹர்ஷவர்மனும் 
ஆண்டிருந்தனர் எனக் காம்போஜ நாட்டு வரலாற்றாலறியப்படு 
கிறது .3 ° எனவே குலோத்துங்கன் ஆட்சிக் காலத்தே காம்போஜ 
நாடும் , சோழநாட்டொடு நட்புறவு கொண்ட நாடாயிருந்தது 
எனத் தெளிவாகிறது . 


அவ்வரிய 


கிறது . 


தூதுக் குழு 

சீன தேச வரலாற்றைப் புரட்டிப் பார்த்தால் சீனாவுக்கும் 
சோழ நாட்டிற்கும் நெங்கிய தொடர்பு இருந்ததென்பது புலனா 

அந்நாட்டு வரலாற்றின்படி கி.பி. 1077 ஆம் ஆண்டில் 
72 பேர் அடங்கிய தூதுக்குழு ஒன்று சோழ நாட்டு மன்னனால் 
அனுப்பப்பட்டு , சீன தேசத்தரசனைக் கண்டதாகத் தெரிகிறது . 
அவர்கள் கற்பூரம் , கண்ணாடிச் சாமான்கள் , காண்டா மிருகத்தின் 
கொம்புகள் , யானைத்தந்தங்கள் , பன்னீர் , சிறந்த வாசனைப் 
பொருள்கள் போன்ற விலையுயர்ந்த பொருள்களைக் கொண்டு 
சென்று கொடுத்ததாகவும் அரசன் அதற்குப் பதிலாக , 81,800 
அந்நாட்டு செப்புக் காசுகளைக் கொடுத்ததாகவும் தெரிகிறது . 
எழுபத்திருவர் அடங்கிய குழு என்பதனால் அது ஒரு வணிகக் 
குழு என்பது உறுதியாகிறது , அந்த வணிகக்குழு சீனாவுக்குச் 


90 


8 8 


8 9 


Ep . Ind . Vol . V No. 13. c Ins . 119 of 1888 . 
Kamboja Desa by R.C. Majumdar p.p. 120 & 121 
JR AS 1896 490 ; JA . XI 20 ( 1922) p . 20 


20 


முதற் குலோத்துங்க சோழன் 


331 


சென்ற ஆண்டை நோக்குங்கால் அது குலோத்துங்கன் ஆட்சிக் 
காலமென்பதும் தெளிவாகிறது . எனவே , குலோத்துங்கன் 
காலத்தில் சோழ நாட்டிற்கும் சீன தேசத்திற்கும் நெருங்கிய 
நட்புறவும் வணிகத் தொடர்பும் இருந்ததென்பது உறுதி . எனினும் 
இவற்றைக் கூறத் தக்க கல்வெட்டுகளோ இலக்கியச் சான்று 
களோ இது வரை கிடைக்கவில்லை . 

“ சோழப் பேரரசு ஸ்ரீ விஜய அரசுக்கடங்கிய ஓர் அரசாகும் 
என்று மா . துவான் - லின் ( Ma - Tuan - lin ) என்னும் சீன தேசத்து 
ஆண்டு வரலாற்றுப் பதிவேடுகளில் ( Annals) காணப்பட்ட குறிப் 
பொன்று வரலாற்றுப் அறிஞர்களைப் பெரிதும் குழப்பத்திற்குள் 
ளாக்குகிறது . எந்தக் காலத்திலும் சோழப்பேரரசு ஸ்ரீ விஜய 
அரசுக்கு அடங்கியிருந்ததில்லை என்பது வரலாறு கண்ட 
ஒன்றாகும் . மேலும் முதலாம் இராசேந்திரன் கடாரத்தை 
வென்று கொண்ட பின்னர் ஸ்ரீ விஜய அரசுதான் சோழப் 
பேரரசுக்குத் திறை செலுத்தும் சிற்றரசாயிற்று . வீரராசேந்திரன் 
காலத்தும் கடாரத்தை ஆக்கிரமித்த அரசனை வென்று சோழப் 
பேரரசு கடாரத்தின் மேலுள்ள தன் உரிமையைக் நிலைக்காட்டிக் 
கொண்டது . அப் படையெழுச்சியின் போது தான் , அரசகுமார 
னாகிய குலோத்துங்கனும் சென்று போரில் வென்று தன் புகழ் 
நாட்டினான் , இச்செய்தியைத் தான் கலிங்கத்துப் பரணி , பரக்கு 
மோதக்க டராம ழித்த நாள் என்று கூறுகிறது . ஆயின் இச் 
செய்தி அவன் கல்வெட்டுகளிற் காணப்படவில்லை . எனினும் 
இவன் அரசு கடாரத்துடன் தொடர்பு கொண்டிருந்ததற்குச் சிறிய 
லீடன் செப்பேடுகளே சான்று . கி.பி. 1063 க்கும் கி.பி. 1070 க்கும் 
இடையிலான காலத்தில் ஒரு பகுதியை ஸ்ரீ விஜய நாட்டில் 
அமைதியை உண்டாக்கவும் சோழப்பேரரசின் தலைமையை அங்கு 
நிலை நிறுத்தவும் குலோத்துங்கன் செலவிட்டான் என்பது தெரி 
கிறது . 1 கி.பி. 1090 - ல் கடாரத்தரசன் இராசவித்யாதர சாமந்தன் , 
அபிமான துங்க சாமந்தன் என்னும் இரு தூதுவர்களைக் குலோத் 
துங்கனிடம் அனுப்பி வைத்தான் . அவர்கள் கேட்டுக் கொண்ட 
தற்கு இணங்க சோழகுல வல்லிப்பட்டினம் என அழைக்கப்பெற்ற 
நாகப்பட்டினத்திலிருந்த ஸ்ரீசைலேந்திர சூடாமணி வர்ம விகாரம் 
எனப்பட்ட இராசராசப் பெரும்பள்ளி, இராசேந்திரப்பெரும் பள்ளி 
என்னும் இருபௌத்த விகாரங்கட்கும் குலோத்துங்கனும் முன்னோர் 
களும் பள்ளிச் சந்தமாக வழங்கிய ஊர்களையெல்லாம் புதிய செப் 
பேடுகளில் வரைந்து கொடுத்தான் . இவையே சிறிய லீடன் செப் 
பேடுகள் எனப்பெயர் பெற்றன . 2 2 இச்செய்திஒன்றே அக்காலத்து 
91 Journal of the Greater India Society Vol . I pp . 87- 88 
92 Ep . Ind . Vol . XXII No: 35 


332 


சோழர் வரலாறு 


இவ்விரு நாடுகளும் சிறந்த நட்புமுறையில் இருந்தன என்பதை 
விளக்கப் போதுமானதாகும் . மேலும் சகம் 1010 - ல் ( கி.பி .1088 - ல் 
வரையப்பெற்ற சிதைந்த கல்வெட்டொன்று சுமத்ராத்தீவில் 
லோபாடோவா ( Loboe Toewa ) என்னுமிடத்தில் கிடைத்துளது 
அதில் தலைசிறந்த தமிழ்வணிகர் குழுக்களுள் ஒன்றாகிய திசையா 
யிரத்து ஐஞ்நூற்றுவர் என்ற பெயர் காணப்படுவதால் இதுவும் 
மேற்கூறிய முடிவை வலியுறுத்துவதாகலாம் எனக்கூறுவர் . 13 


சுங்கம் தவிர்த்த சோழன் 

சுங்கந் தவிர்த்து இருள் நீக்கி உலகாண்ட ஸ்ரீ குலோத்துங்க 
தேவர் 94 எனக் கல்வெட்டுகளிற் புகழப்பெறும் இம்மன்னவன் 
தன் மக்கள் நலங்கருதிச் செய்த செயல்களுள் சுங்க வரியை 
நீக்கியது மிகச்சிறந்த செயலாகும் . இச்செயலைப் பாராட்டியே 
சுங்கந் தவிர்த்த சோழ நல்லூர் 5 , சுங்கத் தவிர்த்த சோழப் 
பேராறு எனும் ஊர்ப் பெயரும் ஆற்றுப் பெயரும் அமைக்கப் 
பெற்றன . கவியரசர் ஒட்டக்கூத்தரும் , 


‘ புவிராசர் ராசர் மனுமுதலோர் நாளில் 
தவிராத சுங்கந் தவிர்த் தோன் 


எனத் தாம் இரண்டாம் குலோத்துங்கன் மேற்பாடிய உலாவிற் 
பாராட்டியுள்ளார் . அந்நாளில் நீக்கப்பெற்ற 

இச்சுங்கவரி 
யாதென்பது இந்நாளில் அறியப்படாவிட்டாலும் திருக்குறள் 
756 ஆம் பாடலில் உலகு பொருள் என்பதற்குச் சுங்கமாகிய 
பொருள் என்ற உரையும் , சுங்கம் கலத்தினும் காலினும் வரும் 
பண்டங்கட்கு இறையாயது என்ற விளக்கமும் தந்துள்ளதைக் 
காணுங்கால் இவ்வரி ஏற்றுமதி இறக்குமதிக்கான வரி எனக் 
கொள்ளக் கிடக்கின்றது . நச்சினார்க்கினியர் பட்டினப்பாலை 
உரையில் ஏற்றுமதி இறக்குமதிப் பண்டங்கட்கு வாங்கும் வரி 
சுங்கம் எனக் கூறியிருப்பது இதனை வலியுறுத்துகின்றது . 


இராசராசன் காலத்தே நாட்டின் நிலம் முழுதும் அளக்கப் 
பெற்று வரி விதிக்கப் பெற்றதை முன்பே கண்டோம் . அது 
போன்ற குலோத்துங்கன் காலத்திலும் சோழ நாட்டிலுள்ள நிலம் 
முழுதும் அளக்கப் பெற்று விளை நிலங்களுக்கு மாத்திரம் வரி 
விதிக்கும்படி செய்ததும் இவன் ஆட்சியில் நடைபெற்ற மற்றொரு 


98 


K. A. N. Sastri: The colas p . p . 318- 319 
468 of 1912 
231 and 233 of 1916 
363 of 1907 


முதற் குலோத்துங்க சோழன் 


333 


97 


முக்கியமான நிகழ்ச்சியாகும் . இந்த நில அளவை கி.பி. 1088 - ல் 
முடிவுற்றது . இந்த நில அளவையைச் செய்து முடித்தோர் 
திருவேகம்ப முடையானான உலகளந்த சோழப் பல்லவரையன் , 
குளத்தூருடைபான் உலகளந்தானான திருவரங்கத்தேவன் 
என்போராவர் . 98 


சமயப் பொறை 

குலோத்துங்கன் சிவபெருமானிடத்தில் எல்லையற்ற அன் 
புடையவன் : எனவே , அவன் திருநீற்றுச் சோழன் எனவும் 
அழைக்கப்பட்டான் .99 

இற்றை நாளில் இராச கோபாலசாமி 
கோயில் என வழங்கப் பெறும் மன்னார்குடிக் கோயில் அக் 
காலத்தே குலோத்துங்க சோழ விண்ணகரமாயிருந்தது .10 0 
அதை எடுப்பித்தவன் இவனே ஆவன் . இவன் ஆட்சிக் காலத்தே 
( கி.பி. 1090 ) நாகப்பட்டினத்தில் கடாரத்தரசனால் எடுப்பிக்கப் 
பெற்ற இராசேந்திர சோழப் பெரும் பள்ளிக்குப் பல ஊர்களைப் 
பள்ளிச் சந்தமாகக் கொடுத்துள்ளான் . வேங்கியில் இளவரசுப் 
பட்டமேற்ற போது இவனுக்கிடப்பட்ட அபிடேகப் பெயர் சப்தம 
விஷ்ணு வர்த்தனன் என்பதாகும் .101 இவற்றை நோக்குங்கால் 
இவன் எல்லாச் சமயங்களிடத்தும் அன்பு பாராட்டி அவற்றின் 
வளர்ச்சிக்கு உதவிய சமயப் பொறை உடையோன் என்பது 
தெளிவு . இவனுக்கு அபயன் , சயதரன் , சயதுங்கன் விருதராச 
பயங்கரன் , கரிகாலன் , இராசநாராயணன் , உலகுய்ய வந்தான் 
போன்ற பல சிறப்புப் பெயர்கள் வழங்கின திரிபுவன சக்கர 
வர்த்தி எனும் பட்டம் புனைந்து கொண்ட முதல் அரசன் இவனே 
ஆவான் . கி.பி. 1073 முதல் இப்பெயர் இவன் கல்வெட்டுகளிற் 
காணப்படுகின்றது . இவன் வழித் தோன்றல்கள் எல்லோரும் 
இப்பட்டத்தைப் புனைந்து கொண்டமை அறியத் தக்கதாம் . 


குலோத்துங்கன் குடும்பம் 

இவனுடைய பட்டத்தரசியாக விளங்கியவள் இவன் அம்மா 
னாகிய இரண்டாம் இராசேந்திர சோழன் மகளாகிய மதுராந்தகி 
ஆவாள் . இவளுக்குத் தீன சிந்தாமணி என்ற மற்றொரு 
பெயரும் இருந்தது . குலோத்துங்கனின் 26 ஆம் ஆட்சியாண்டிற்குப் 
பிறகு , மற்றொரு மனைவியாகிய தியாகவல்லி பட்டத்தரசியானாள் . 


97 


D8 


S. I. I. Vol . V No. 990 ; 440 of 1912 
132 of 1930 ; Ins . 340 of 1917 
S. I. I. Vol . VII No : 538 

S. I. I. Vol . VI No : 57 
101 S. I. I. Vol . IV No ; 1263 ; Vol . VI No: 201 


100 


சோழர் வரலாறு 


334 


குலோத்துங்கன் வாழ்நாள் முழுவதும் இவளே பட்டத்தரசியாக 
விளங்கினாள் . ஏழிசை வல்லபி என்னும் சிறப்புப் பெயர் பெற்ற 
அருமொழிநங்கை என்பார் மற்றொரு மனைவி ஆவாள் . மேலும் 
கம்பமாதேவி , காடவன் மாதேவி , சோழகுல வல்லி , திரைலோக் 
கியமாதேவி என்னும் நால்வர் மனைவியராக இருந்தனர் . இவருள் 
சோழகுலவல்லி என்பாளிடத்துக் கொண்ட அன்பு காரணமாகவே 
நாகப்பட்டினம் சோழகுலவல்லி என்னும் பெயர் பெறுவதாயிற்று . 
இவர்களுள் பட்டத்தரசியர் புவனமுழுதுடையாள் அவனிமுழு 
துடையாள் எனும் சிறப்புப் பெயர்களாலும் ஏனையோர் ஏழுலகமுடை 
யாள் , திரிபுவனமுடையாள் உலகுடையாளென்னும் சிறப்புப் பெயர் 
களாலும் அழைக்கப்பட்டு வந்தனர் . இவனுக்கு 

இவனுக்கு மதுராந்தகி 
யினிடமாகப் பிறந்த புதல்வர் எழுவர் ஆவர் . இவருள் இராச 
ராசசோழ கங்கன் , இராசராச மும்முடிச் சோழன் , வீரசோழன் , 
விக்கிரம சோழன் என்னும் நால்வரைத் தவிர ஏனையோரைப் 
பற்றி ஏதும் தெரியவில்லை. சுத்தமல்லி யாழ்வார் , அம்மங்கை 
யாழ்வார் எனும் இவன் மகளிர் இவருவள் சுத்தமல்லியாழ்வார் 
என்பாள் , இலங்கை மன்னனாகிய வீரபாகு தேவனுக்கு மணஞ் 
செய்யப் பெற்ற செய்தி அங்குள்ள கல்வெட்டொன்றினால் அறியப் 
படுகின்றது .10 2 மற்றவள் கி.பி. 1184 ஆம் ஆண்டு வரை வாழ்ந் 
திருந்ததாக மூன்றாம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டொன் 
றால் தெரிய வருகிறது .109 இவள் நீண்ட நாள் வாழ்ந்திருந்ததால் 
பெரிய நாச்சியார் என்று அழைக்கப் பெற்றதாகவும் அக்கல் 
வெட்டே கூறுகிறது . 
தானைத்தலைவர் முதலாயினோர் 

கருணாகரத் தொண்டைமான் : பல்லவர் குல தோன்றலாகிய 
இவனது இயற் பெயர் திருவரங்கன் என்பது . முதலில் அதிகாரி 
யாக நியமிக்கப் பெற்ற இவன் அமைச்சர் தலைவனாகவும் தானைத் 
தலைவர் முதல்வனாகவும் உயர்ந்து வட கலிங்கப் போரைத் தலைமை 
தாங்கி நடத்தி வெற்றி பெற்றவனாவான் , கலிங்கத்துப் பரணி 
இல்லையென்றால் இவன் வரலாற்றை நாம் அறியவே முடியாது . 

அரையன் மதுராந்தகனான குலோத்துங்க சோழ வேளான் : 
இவன் மண்ணி நாட்டு முழையூரினன் படைத் தலைவர்களுள் 
ஒருவன் . சேரர் போரில் தலைமை தாங்கியவன் . கோட்டாற்று 
நிலைப்படைக்குத் தலைவனாயிருந்தவன் . 

அரும் பாக்கிழான் மணவிற் கூத்தனான காலிங்கராயன் : 
இவன் தொண்டை மண்டலஞ் சார்ந்த மணவில் எனும் ஊரினன் . 

Ep . Zeylanica Vol III pp 308-312 
103 S. 1. I. Vol . IV No. 226 


102 


முதற் குலோத்துங்க சோழன் 


335 


அருளாகரன் , பொன்னம்பலக் கூத்தன் , நரலோக வீரன் எனும் 
பெயர்களை உடையவன் . குலோத்துங்கன் நிகழ்த்திய போர்களில் 
எல்லாம் படைத் தலைமை ஏற்று வெற்றி தேடித் தந்தவன் .. 
இவன் செய்த கோயில் திருப்பணிகளும் , அளித்த நிவந்தங்களும் 
மிகப்பல . 


வாண கோவரையன் சுத்தமல்லன் உத்தம சோழனாகிய 
இலங்கேசுவரன் : இவன் அரசியல் அதிகாரிகளுள் ஒருவன் . 
கலிங்கப் போர்க்காலத்து , படைத் தலைமை ஏற்று சென்றவன் . 
திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேலப்பழுவூரிலிருந்த செங்கற் 
கோயிலைக் கற்றளியாக எடுப்பித்து , குலோத்துங்க சோழேச்சுரம் 
எனப் பெயரிட்டு நிவந்தம் வழங்கியவன் இவனே ஆவான் . 
கஞ்சாறன் பஞ்சநதி முடி 

கொண்டானான வத்தராயன் 
குலோத்துங்கன் படைத் தலைவர்களுள் ஒருவன் இவன் . பங்களூ 
ரைச் சேர்ந்த மண்ணையில் மேலைச் சளுக்கியர்களைப் போரில் 
வென்றனன் . கோதாவரி மாவட்டம் இராமச்சந்திரபுரம் தாலூகாவி 
லுள்ள திராட்சா ராமத்திலுள்ள பீமேசுரமுடைய தேவர்க்குக் கி.பி. 
1095 - ல் ஒரு நுந்தாவிளக்கு வைத்துள்ளான் . 
வேளான் 

மாதவனாகிய இராச வல்லபப் பல்லவரையன் 
இவன் சோழ மண்டலத்துக் கடம்பங்குடி என்னும் ஊரினன் ; 
அமைச்சர்களுள் ஒருவன் . கி.பி. 1090 - ல் எழுதப் பெற்ற சிறிய 
லீடன் சாசனத்தில் இவன் பெயருள்ளதால் கி.பி. 115 - ல் 
கோதாவரி மாவட்டம் பீமாவரத்திலுள்ள விண்ணகரத்திற்கு ஒரு 
நுந்தாவிளக்கு ஏற்படுத்தியுள்ளமையாலும் இவன் ஏறக் குறைய 
குலோத்துங்கனின் ஆட்சிக் காலம் முழுவதும் இருந்தவன் எனத் 
தெரிகிறது . 

சேனாபதி ஞான மூர்த்திப் பண்டிதன் ஆகிய மதுராந்தக 
பிரமாதிராயன் : இவன் ஓர் அந்தணன் ; நாலூர் எனும் ஊரினன் ; 
படைத் தலைவர்களுள் ஒருவன் . 

அதிகாரி வீரசிகாமணி மூவேந்த வேளான் : இவன் அரசியல் 
அதிகாரிகளுள் ஒருவன் ; பாண்டியம்பாக்கம் எனும் ஊரினன் ; 
கோலார் எனவழங்கும் குவளால புரத்துர்க்கை கோயில் வழிபாடு 
சரிவர நடப்பதற்கென ஓரு குழு அமைத்து ஒழுங்கு செய்தவன் 
எனக் கல்வெட்டால் அறியப்படுகிறது . 
சிற்றரசர்கள் 

மலையமான்கள் : தென்னார்க்காடு மாவட்டத்தின் வடமேற்கு 
பகுதியாகிய சேதி நாட்டை ஆண்டார்கள் . எனவே , சேதிராயர் 


336 


சோழர் வரலாறு 


105 


108 


107 


எனும் பட்டம் புனைந்து கொண்டனர் . கிளியூர் இவர்களது தலை 
நகரம் . கிளியூர் மலையமான் பெரிய உடையானான இராசராச 
சேதிராயன் , 104 சந்திரன் மலையனான இராசேந்திர சோழ மலைய 
மான் , சூரியன் சாவன சகாயனான மலைய குலராசன் , 
சூரியன் மாவனனான மலையகுலராசன் சூரியன் பிரமன் சகாய 
னான மலையகுல ராசன் 108 என்போர் குலோத்துங்கனின் ஆட்சிக் 
காலத்தின் முற்பகுதியிலிருந்தோராவர் . கிளியூர் மலையமான் 
நானூற்றவன் அத்திமல்லனான இராசேந்திரசோழ சேதிராயன் 
109 என்பான் குலோத்துங்கன் ஆட்சியின் பிற்காலத்தில் இருந்த 
வனாவான் . 


அதிகமான் : கொங்கு நாட்டின் வட பகுதியையும் கங்க 
நாட்டின் தென் பகுதியையும் ஆண்டவன் இவன் . கடையெழு 
வள்ளல்களுள் ஒருவனான அதிகமான் நெடுமானஞ்சியின் வழி 
வந்தவன் ஆவான் . இக்காலத்தே தர்மபுரி வழங்கும் 
தகடூரைத் தலை நகராகக் கொண்டவன் . 


என 


சீயகங்கன் : கங்கபாடி நாட்டின் பகுதியையும் , சித்தூர் 
மாவட்டத்தின் பகுதியையும் தனக்குரிய நாடாகக் கொண்டவன் 
கோலார் என வழங்கும் குவளாலபுரம் இவன் தலை நகர் . கங்கர் 
குலத்தில் தோன்றியவன் இவன் பவணந்தி முனிவரைக் கொண்டு 
நன்னூல் இயற்றுவித்த அமரா பரண சீயகங்கன் இவன் வழித் 
தோன்றலே ஆவான் . 


பாண்டியன் ஸ்ரீவல்லபன் : இவன் குலோத்துங்கனால் வெற்றி 
கொள்ளப் பெற்ற பாண்டியர் ஐவருள் ஒருவனாதல் வேண்டும் . 
திருநெல்வேலி மாவட்டம் ஆற்றூர்க் கல்வெட்டொன்று 
இவனைப் பற்றிப் பேசுகிறது . 


110 


வெலனாண்டுத் தலைவனாகிய முதலாம் கொங்கன் 11 இவன் 
வம்சகரா எனவும் அழைக்கப் பெற்றான் . இவன் இராசராச 
நரேந்திரனுடைய படைத்தலைவனான நன்னனின் மகனாவான் . 
ஆந்திர தேசத்திலிருந்த தெலுங்கர் தலைவன் இவனே . இவன் 


104 


390 of 19 2 S. I.I. Vol . VII No. 874 
105 

S. I. I. Vol VII No879 
106 

Ibid . 
107 Ins 121 1900 S. 1.1. Vol. VII No. 133 . 
108 

S. I.I. Vol . VII No. 189 
109 

S. I. I.Vol XVII No 134 

402 of 1930 
111 

ARE 191727 II 


11 ) 


முதற் குலோத்துங்க சோழன் 


337 


மகன் சோடனிடத்து அன்பு கொண்ட குலோத்துங்கன் வேங்கி 
மண்டலத்தை ஆளும் உரிமையை அவனுக்குக் கொடுத்தான் . 
என்பதைப் பித்தாபுரம் கல்வெட்டுக் கூறுகிறது .112 அவ்வாறிருப் 
பவும் இவர்கள் குலோத்துங்கன் ஆட்சியின் இறுதிக் காலத்திலும் , 
விக்கிரம சோழன் ஆட்சியின் முற்பகுதியிலும் சோழர் குலப் 
பகைவனாகிய மேலைச்சளுக்கிய ஆறாம் விக்கிரமாதித்தனுக்கு 
அடங்கிய சிற்றரசாய் இருந்தமை குறிப்பிடத்தக்கதாம் . 


கேரளகேசரி அதிராசராச சோழன் : இவன் சேரர் மரபினன் ; 
வீர கேரளன் எனும் பட்டமும் உடையவன் ; கொங்கு நாட்டில் 
ஆட்சி செலுத்தியவன் ; கி.பி. 1104 , கி.பி. 1106 - ல் திருக்கண்ண 
புரத்து இறைவர்க்கு சந்தி விளக்குகட்டு நிவந்தம் அளித்துள் 


ளான் . 113 


இவன் 


பொத்தப்பிக் காமதேவ சோட மகாராசன் : இவன் பொத் 
தப்பி நாட்டை ஆண்டவன் . பொத்தப்பி என்பது கடப்பை 
மாவட்டத்துள்ளதோரூராகும் . 

குலோத்துங்கனுக்கு 
உட்பட்ட சிற்றரசன் என்பது கர்நூல் மாவட்டம் திரிபுராந்தகத் 
திலுள்ள கல்வெட்டுகளாலறியப்படுகிறது . 114 

இராமண்ணா, 
பெக்கட பீமய்யா என்போர் இவன் தண்ட நாயகர்களாகக் 
குறிக்கப் பெற்றுள்ளனர் . 


வாச 


மகா மண்டலேசுவரன் சூரப்பராஜன் : இவன் ஆந்திரநாட்டு 
வீர கொட்டாவிலிருந்த ஒரு சிற்றரசன் ஆவான் . இவன் பாரத்து 
கோத்திரத்தினன் ; 

கட்டு வாங்க கேதனன் , ரிஷப 
லாஞ்சனன் ; காஞ்சீபுரேசுவரன் என்று தன்னைக் கூறிக் கொள் 
வதால் 

இவன் பல்லவர் மரபினன் எனத் தெரிகின்றது .116 
இவனும் சிறிது காலத்திற்குப் பிறகு ஆறாம் விக்கிரமாதித்தனின் 
தலைமையை ஒப்புக் கொண்டான் என்பது சகம் 1054 - ல் ( கி . பி . 
1132 - ல் ) சாளுக்கிய விக்கிரம வருஷம் 57 - ல் பொறிக்கப்பட்ட 
பய்யராஜூ என்பானுடைய சாசனத்தால் தெரிய வருகிறது . 16 
இவன் குலோத்துங்கனுக்கு அடங்கிய சிற்றரசன் என்பதைத் 
திராட்சாராமக் கல்வெட்டொன்று தெரிவிக்கின்றது . 

தென்னார்க்காடு மாவட்டம் திருவயீந்திரபுரக் கல்வெட் 
டொன்று , பிள்ளையார் விஷ்ணு வர்த்தன தேவன் கேட்டுக் 


112 Ep Ind . Vol IV p : 42 VV 34-35 
118 ins : 519 of 1922 ; ARE 1923 II 33 . 
114 Ins- 262 & 263 of 1905 
115 Ins . 405 of 1893 ; S . I. I Vol IV No. 1327 
116 Ins 338 of 1893 


சோ.வ. -22 


338 


சோழர் வரலாறு 


கொண்டபடி குலோத்துங்கன் அவ்வூர் விஷ்ணு கோயிலுக்கு 
இறையிலி நிலங்கள் வழங்கியதாகக் கூறுகிறது .117 விஷ்ணு 
வர்த்தனன் என்பது கீழைச் சாளுக்கியரின் அபிடேகப் பெயராகத் 
தெரிவதாலும் பிள்ளையார் எனக் குறிப்பிடப்படுவதாலும் அதிற் 
குறிக்கப்படுபவன் குலோத்துங்கனின் புதல்வர்களுள் ஒருவனாக 
இருத்தல் கூடும் என்று எண்ண வேண்டியதாய் உள்ளது . 


117 


136 of 1902 ( S. 1. I , V 520 ) 


22. விக்கிரம சோழன் 

( கி.பி. 1118-1135 ) 


இராசகேசரி முதற் குலோத்துங்க சோழனின் புதல்வர்களுள் 
ஒருவனாகிய விக்கிரமசோழன் கி.பி. 1093 - ல் தன் தந்தையால் 
வேங்கி நாட்டின் அரசப்பிரதிநிதியாக அமர்த்தப்பெற்று , கி.பி. 
1118 , வரை அந்நாட்டைச் செம்மைபெற ஆட்சி செய்தான் . 
இவன் அங்கிருக்கும் வரை அதைக் கைக் கொள்வதற்கு ஆறாம் 
விக்கிரமாதித்தன் செய்த முயற்சிகள் சிறிதும் வெற்றி பெறவில்லை 
என்பதை முன்னரே கண்டோம் . கி.பி. 1118 - ல் தன் தந்தை 
குலோத்துங்க சோழனால் திருப்பி அழைக்கப்பெற்று இளவரசுப் 
பட்டம் கட்டப் பெற்றான் . அவ்வாறு அவன் பட்டமேற்ற விழா 
29-6-1118 - லோ அல்லது அதற்குச் சற்று முன் பின்னாகவோ நடந் 
திருக்கக்கூடும் என்றுக் கல்வெட்டாலறியப்படுகிறது . எனவே , 
அது வரையும் விக்கிரமசோழன் தன் தந்தையுடன் சேர்ந்தே 
ஆட்சிப்பொறுப்பை மேற்கொண்டிருந்தனன் என்பது புலனாகிறது . " 
நாமறிந்த குலோத்துங்கன் புதல்வர் நால்வருள் இவன் இளையோனா 
யிருப்பவும் இவனுக்குப் பட்டம் வழங்கியதற்கான காரணம் அறியு 
மாறில்லை . ஒருகால் அவன் ஆட்சித்திறமை குறித்தேபோலும் . 
இவன் ஆட்சிக்கு வந்த காலத்தில் தமிழகம் மாத்திரமே சோழப் 
பேரரசில் இருந்ததெனலாம் . எனினும் கங்கபாடியில் சில இடங் 
களிலும் , வேங்கி நாட்டில் பல இடங்களிலும் இவன் கல்வெட்டுகள் 
காணப்படுவதால் இவன் தந்தையின் இறுதிக்காலத்தில் இழக்கப் 
பட்ட கங்கபாடியின் ஒருபகுதியும் வேங்கி நாட்டின் பெரும்பகுதியும் 
இவன் முயற்சியால் இவன் ஆட்சியின் கீழ்க் கொண்டு வரப்பட்ட 
தென்பது உறுதியாகிறது . 
மெய்க்கீர்த்தி 

இம் மன்னனின் 17 ஆண்டு ஆட்சிக்காலமும் மிகவும் 
அமைதியான வாழ்க்கையே நிலவியது . இவன் வேங்கியில் 
அரசப் பிரதிநிதியாக இருந்த காலத்தே தென் கலிங்கரொடும் 
தெலுங்க வீமெனொடும் நடத்தி வெற்றி பெற்ற போரன்றி வேறில்லை . 


1 Ep . Ind . Vol . VII p . p. 4-5 
2 Ins . 284 of 1923 ; 520 of 1920 139 of 1902 . 


340 


சோழர் வரலாறு 


எனவே , இவன் ஆட்சிக்காலத்தில் குறிக்கத்தக்க முக்கிய 
நிகழ்ச்சிகள் எதுவுமில்லை . இவன் கல்வெட்டுகளில் இருவகை 
மெய்க்கீர்த்திகள் காணப்படுகின்றன . அவை இவனது இரண் 
டாம் ஆட்சியாண்டிலிருந்து இறுதிவரை காணப்படுகின்றன . 3 
பூமாது புணரப் புவிமாது வளர எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி 
சில வரிகளையே கொண்ட மிகச் சிறியதொன்றாகும் . சில கல் 
வெட்டுகளில் இம்மெய்க்கீர்த்தி பூமகள் புணர புவி மாது வளர 
என்ற தொடக்கமுடையதாயுள்ளது . பூ மாலை மிடைந்து பொன் 
மாலை திகழ எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி மிகவும் பெரியது . 
இரு மெய்க்கீர்த்திகளும் கலிங்கப் போர் ஒன்று பற்றித்தான் பேசு 
கின்றன . அதிலும் பெரிய மெய்க்கீர்த்தியில்தான் அப்போர் சற்று 
விளக்கமாகப் பேசப்படுகிறது . அப்பெரிய மெய்க்கீர்த்தியில் 

இவன் தில்லைச்சிற்றம்பல முடையார்க்குச் செய்த 
தொண்டுகள் யாவும் விரிவாகக் கூறப்பட்டுள்ளன . எனவே , 
இவனது மெய்க்கீர்த்திகள் வரலாற்றுச் சிறப்புடையன அல்ல . 
இவற்றுள் சிலவற்றில் குலோத்துங்கனது பட்டங்களும் மெய்க் 
கீர்த்திப் பகுதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளமை குறிப்பிடற்குரியது . 


தான் 


6 


தில்லையில் செய்த திருத்தொண்டு 

இம்மன்னன் திருச்சிற்றம்பல முடையார்க்குச் செய்த திருத் 
தொண்டுகள் பலவும் கி.பி. 1128 ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 
15 ஆம் நாளில் முற்றுப் பெற்றன என அவன் மெய்க்கீர்த்தி கூறு 
கிறது . இத்தொண்டிற்கான செலவு முழுவதும் இவன் சிற்றர 
சர்கள் கொடுத்த திறைப் பொருளைக் கொண்டே செய்யப்பட்ட 
தென்பது குறிப்பிடற்குரியது . தன்குல நாயகன் 

தாண்டவம் 
புரியும் பொன்னம்பலஞ் சூழ் திருச்சுற்று மாளிகையும் , கோபுர 
வாசல் கூடசாலைகளும் பலிபீடமும் பொன்வேயப் பெற்றன 
என்றும் அவன்றன் பிறந்த நாளாம் உத்திரட்டாதியில் அம்பலக் 
கூத்தர் இம்பர் வாழ எழுந்தருளும் திருத்தேர் செம்பொன் வேயப் 
பெற்றதென்றும் அம்மெய்க்கீர்த்தி கூறுகின்றது . கனகசபையைச் 
சூழ்ந்துள்ள திருச்சுற்று மாளிகை விக்கிரமசோழன் திருமாளிகை 
என்றழைக்கப் பெற்றது எனவும் . நெடுந் திருவீதி தன் திருவாளர் 


3 


7 


Ins 408 of 1909 ; 175 of ; 1911 157 of 1923 

SI . I. Vol . III No. 80 
5. S. I. 1. Vol . III No: 79 ; Vol . V No. 458 

பத்தா மாண்டிற் சித்திரைத் திங்கள் 
அத்தம் பெற்ற ஆதிவா ரத்துத் 
திருவளர் மதியின் திரயோதசிப் பக்கத்து 
இன்ன பலவும் இனிது சமைத்தருளி 
Ep . Ind . Vol . VII p . 5 
282 , 284 & 287 of 1913 


8 


விக்கிரம சோழன் 


341 


பெயரால் செய்து அமைத்தான் எனவும் இவன் மெய்க்கீர்த்தி கூறு 
கின்றது . அங்குள்ள நூற்றுக்கால் மண்டபத்தூண்கள் , பன்னி 
ரண்டில் , விக்கிரம சோழன் திரு மண்டபம் எனப் பொறிக்கப் 
பெற்றுள்ளதால் அதுவும் இவனால் அமைக்கப்பெற்றது என்பது 
தெளிவுறும் . மாசி மக நாளில் சிற்றம்பலமுடையார் கடலாடச் 
செல்லுதற்கான பெருவழியும் , கடலாடித் தங்குதற்கான மண்ட 
பமும் இம்மன்னன் காலத்தேதான் ஏற்படுத்தப்பெற்றன . 
பணிகள் யாவற்றையும் செய்து முடித்தவன் இவன் தந்தையின் 
காலத்தே இக்கோயிலுக்குப் பல திருப்பணிகளைச் செய்வித்த , 
நரலோகவீரன் எனும் சிறப்புப் பெயர் பெற்ற இவனுடைய 
படைத்தலைவனாகிய அரும்பாக்கிழவன் மணவிற்கூத்தன் காலிங்க 
ராயன் என்பானாவன் . முதல் பராந்தகன் காலந்தொட்டே 
சிதம்பரம் , சோழ அரசர்களால் பெரிதும் போற்றி வழிபடப்பட்ட 
தெனினும் முதல் இராசேந்திரன் கங்கைகொண்ட சோழபுரத் 
தைத் 

தலை நகராக்கிய நாள் முதல் சிதம்பரம் மிகவும் சிறப் 
படையத் தொடங்கியது . நெடுங்காலமாகவே சிறப்புற்றிருந்த 
ஆரூர்க் கோயிலும் இராசராசன் காலத்தே மிக உன்னத நிலையி 
லிருந்த தஞ்சைப் பெருவுடையார் கோயிலும் தேய்பிறை எனச் 
சிறப்புக் குன்றலாயின . மேலும் இவன் இராமருக்கு ஒரு கோயில் 
அமைத்தாகவும் , திருவரங்கத்தின் ஐந்தாம் திருச்சுற்றுச் சுவரை 
அமைத்தாகவும் , கோயிலொழுகு எனும் நூல் கூறுகின்றது . 


வேங்கியும் கங்கபாடியும் மீட்டமை 

விக்கிரம சோழன் கி.பி. 1118 - ல் சோழப் பேரரசின் இளவர 
சனானதும் வெலனாண்டுத் தலைவனாகிய முதலாம் கொங்கனின் 
மகன் சோடனுக்கு வேங்கியின் ஆட்சியுரிமை வழங்கப்பட்டது .10 
இதையறிந்த ஆறாம் விக்கிரமாதித்தன் சோடனை 

வென்று 
வேங்கியில் தன்னாட்சியை நிறுவினான் . கி.பி. 1126 - ல் அவன் 
இறக்கும் வரை வேங்கி அவன் ஆட்சியிலேயே இருந்ததென்பதை 
அங்குக் காணப்படும் கல்வெட்டுகள் உறுதிப் படுத்துகின்றன .11 
இப்பினும் வேங்கியின் நடுப்பகுதியாகிய குண்டூர் மாவட்டம் 
செப்ரோலுவிற் கிடைத்த கல்வெட்டொன்று கொள்ளிப் பாக்கைத் 
தலைவனான மகா மண்டலேசுவரன் நம்பயன் என்பான் கி.பி. 
1127- ல் விக்கிரம சோழனுக்கு அடங்கி வேங்கியை ஆட்சி புரிந் 
தான் எனத் தெரிவிக்கின்றது .12 மேலும் , அதே பிரதேசத்தைச் 


. 


S. I. I Vol . IV p . 33 ; K. A. N. Sastri Studies in Cola History an 

administration p . p . 176 ff. 
10 

Ep . Ind . Vol . IV No. 4 VV. 34-35 
11 S.T I. Vol . IX Nos . 196 & 213 

Ep . Ind . Vol . VI No. 21A, 153 of 1897 


12 


342 


சோழர் வரலாறு 


சேர்ந்த கிருஷ்ணா மாவட்டம் நிடுப்ரோலிற் கிடைத்த கல்வெட் 
டொன்று வெலனாண்டுத் தலைவர்கள் கி.பி. 1135 - ல் விக்கிரம 
சோழன் தலைமையை ஏற்றுக் கொண்டதைத் தெளிவுறுத்து 
கின்றது .19 எனவே , தன் தந்தையின் இறுதிக் காலத்தில் 
இழக்கப்பெற்ற வேங்கியை விக்கிரம சோழன் மீட்டுக் கொண் 
டான் என்பது உறுதியாகின்றது . எனினும் அது பற்றிய முழு 
விவரம் அறிவதற்கில்லை . 


14 


உதயமார்த்தாண்ட பிரம்மாராயன் என்பான் விக்கிரம சோழ 
னுடைய அரசியல் அதிகாரிகளுள் ஒருவனாவான் . இவன் மைசூர் 
மா நிலம் கோலார் மாவட்டம் சுகட்டூரில் கி.பி. 1120 - ல் ஒரு சிவன் 
கோயில் எடுப்பித்து , அதற்கு இறையிலி தேவதானமும் அளித் 
தான் என்று அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் தெரியவருகிறது 
மேலும் , விக்கிரமசோழ நுளம்பன் என்பான் இம்மன்னனின் 
10 ஆம் ஆட்சியாண்டில் உலோகீசரமுடைய மகாதேவர்க்கு ஒரு 
விமானம் அமைத்ததாக அதே மாவட்டத்துக் கிடைத்த கல்வெட் 
டொன்று கூறுகிறது . 

இவைகளை நோக்குங்கால் , இவன் 
தந்தை காலத்தில் இழந்து விட்ட கங்கபாடியின் ஒருபகுதி 
விக்கிரம சோழனின் ஆட்சிக்குள்ளாகியது என்பது தெளிவாகிறது . 


15 


என 


ஆட்சிமுறை 

குலோத்துங்கன் ஆட்சிக்காலத்திற் போலவே இவன் காலத்தி 
லும் கங்கை கொண்ட சோழபுரமே தலை நகராயிருந்தது . முற் 
காலத்தே முடி கொண்ட சோழபுரம் 

வழங்கப்பெற்ற 
பழையாறை இவனுடைய இரண்டாம் தலைநகரமாயிருந்தது . 
கங்கை கொண்ட சோழபுரத்தின் கோட்டைவாயிலை 
சேனாபதி காத்து வந்ததாகக் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . 16 
மாநிலங் காவலனாவான் , காட்சிக்கு எளியனாய் மக்கள் குறை 
அறிந்து , அவை போக்கி நல்லாட்சி நடத்துதல் மிகமிக இன்றி 
யமையாததாம் . இக் கருத்திற்கேற்ப இம்மன்னன் தன்னாட்டி 
லுள்ள பல ஊர்களுக்கும் சென்று தங்கி , குடிமக்களின் குறைகளை 
நேரிற் கேட்டறிந்து ஆவன செய்து அமைதி காத்தான் என்பதை 
அவன் பற்பல ஊர்களினின்று தன் உத்தரவுகளை அனுப்பியதி 
லிருந்தே தெரிந்து கொள்ளலாம் . கி.பி. 1122 - ல் முடிகொண்ட 


13 Ep. Ind . Vol . VI No. 123 

Ins . 175 of 1911 ; Ep. car Vol . X 

Sidlaghatta Nos . 8 & 9 
15 Ins . 487 of 1911 ; Ep . car Vol X 

Srinivasapur . No 61 . 
Ins . 71 of 1926 ; ARE 1926 II 27 . 


18 


விக்கிரம சோழன் 


343 


மும்முடிச் சோழபுரத்திலும் 17 , கி.பி. 1123 - ல் செங்கற்பட்டு 
மாவட்டம் காலியூர்க் கோட்டம் சார்ந்த வசாரு என்னும் குனிவல 
நல்லூரிலுள்ள தொரு மண்டபத்திலும் ,18 கி.பி. 1124 - ல் வீர 
நாராயண மங்கலம் எனும் காட்டுமன்னார் கோயிலிலும் , 19 கி.பி. 
1130 - ல் சிதம்பரத்திலிருந்த அரண்மனையிலும் 20 இவ்வரசன் தங்கி 
யிருந்ததாகக் கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . ஆகவே , இவன் 
தன் நாடு முழுவதும் சென்று அங்கங்கே தங்கி மக்களின் குறைகளை 
நேரிற் கேட்டறிந்து ஆவனசெய்து குடியோம்பினான் என்பது 
தெளிவாகிறது . 


வெள்ளத்தால் விளைந்த பஞ்சம் 

இத்துணைச் சிறந்த முறையில் சமாதான ஆட்சி நடத்திய 
இம்மன்னனின் ஆட்சியில் இயற்கையின் சீற்றத்தால் நாடு 
அல்லலுக்கு உள்ளாகியது . இம் மன்னனின் ஆறாம் ஆட்சி 
யாண்டில் , தொண்டை நாட்டிலும் நடுநாட்டிலும் ஏற்பட்ட பெரு 
வெள்ளம் கிராமங்களுக்கும் பயிர்கட்கும் பேரழிவை விளைத்தது . 
அதனால் நாட்டில் கொடிய பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் பெரிதும் 
துன்புற்றனர் . வடவார்க்காடு மாவட்டம் திருவோத்தூரில் கி.பி. 
1125 - ல் பொறிக்கப் பெற்ற கல்வெட்டொன்று பஞ்சங் காரணமாக 
வரி கொடுப்பதற்கெனச் சிறிதளவு ஊர்ப் பொது நிலம் விற்கப் 
பட்டதைக் குறிக்கிறது .21 அதே ஆண்டில் நிலவரி கொடுக்க 
இயலாததால் தென்னார்க்காடு மாவட்டம் திருவதிகைச் சபையார் 
சபை நிலத்தை விற்றதாக அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் அறியப் 
படுகிறது . 22 விக்கிரம 

சோழனின் 11 ஆம் ஆட்சியாண்டில் 
பொறிக்கப்பெற்ற கோவிலடிக் கல்வெட்டொன்று திருப்போர் 
எனும் ஊரில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக அவ்வூரோர் குடி 
பெயர்ந்து விட்டதாகக் கூறுகிறது . எனினும் இப் பஞ்சத்திற்கான 
காரணம் அறியுமாறில்லை . அக்கொடிய பஞ்சகாலத்தில் அரசனும் 
செல்வரும் மக்கட்குதவினர் என்பதும் கோயில திகாரிகள் கடன் 
கொடுத்து உதவினர் என்பதும் குறிப்பிடற்குரியதாம் . 


17 


18 


19 


Ins . 168 of 1906 முடிகொண்ட சோழபுரம் இம்மன்னனது இரண்டாம் 
தலை நகர் என்று பேராசிரியர் பண்டாரத்தார் கூறியுள்ளார் . இதற்கும் 
போதிய ஆதாரம் இல்லை . 
Ins . 299 of 1910 ; ARE 1911 II 27 
Ins . 63 of 1918 

Ins . 163 of 1902 ; S. I. I. Vol . VII No. 788 
21 Ins . 87 of 1900 

Ins . 30 of 1903 


20 


344 ) 


சோழர் வரலாறு 


கூத்தர் பாடிய பரணி 

கவிச்சக்கரவர்த்தி எனப் பாராட்டப்பெற்ற ஒட்டக்கூத்தர் 
இவ்வரசனின் அவைக்களப் புலவராயிருந்தார் . இவரே இரண் 
டாங் குலோத்துங்கன் காலத்திலும் , இரண்டாம் இராசராசசோழன் 
காலத்திலும் , ஆசிரியராகவும் அவைக்களப் புலவராயும் இருந்தார் . 
எனவேதான் இவர் அம் முடி மன்னர் மூவர் பெயரிலும் 
உலாக்கள் 

பாடிச் சிறப்பித்துள்ளார் . மேலும் , இவ்வரசன் 
வேங்கியில் அரசப்பிரதி நிதியாக இருந்த காலத்தே 
கொண்ட தெலுங்கவீமன் படை நடத்தித் தென்கலிங்கம் வென்ற 
வீரச்செயல் குறித்துக் கலிங்கத்துப்பரணி ஒன்றும் இயற்றியுள்ளா 
ரென்பது இவரியற்றிய தக்கயாகப் பரணி உரையாலும் இவரி 
யற்றிய குலோத்துங்க சோழனுலா , இராசராச சோழனுலா 
ஆகியவற்றினாலும் தெரிகிறது . அந்நூல் கிடைக்குமாயின் இவ் 
வரசனைப் பற்றிய பல அரிய செய்திகள் தெரிய வரலாம் . 


பகை 


. 


அரச குடும்பம் 

இம்மன்னன் ஆனி மாதம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 
பிறந்தவன் ஆவன் ; இதனைச் சிவன்கூடற் கல்வெட்டொன்று 
தெரிவிக்கிறது 2 3 இம்மன்னனுக்கு வழங்கிய சிறப்புப் பெயர்கள் 
பலவும் முன்னோர்க்கிருந்தனவேயாம் . 24 ஆயினும் இவனுக்கே 
உரியனவாயுள்ளவை தியாக 

சமுத்திரம் 25 

அகளங்கன் 
என்பனவாம் . 26 செவ்வேலி மேட்டு சமஸ்கிருதக் 

கல்வெட் 
டொன்று இவனைத் தியாக வாராகரா என்றுரைக்கின்றது .. 
இது தியாகசமுத்திரம் என்பதன் மறுவடிவமே அன்றி வேறில்லை . 
முக்கோக்கிழானடிகள் , தியாகபதாகை , நேரியன் மாதேவி 
எனும் மூவர் மனைவியராக இவனுக்கிருந்தனர் .27 கி.பி. 1127 - ல் 
அதுவ்ரை பட்டத்தரசியாயிருந்த முக்கோக்கிழானடிகள் இறக்கவே 
தியாக பதாகை பட்டத்தரசியானாள் .29 திருவிடை மருதூரிலுள்ள 
இவனது ஆறாம் ஆட்சியாண்டுக் கல்வெட்டொன்றில் மட்டுமே , 
நம்பிராட்டியார் நேரியன் மாதேவியார் பெயர் காணப்படுவ 
தென்பது குறிப்பிடற்குரியது . இவன் பரகேசரி எனும் பட்டம் 
புனைந்தவனாயிருப்பவும் , இவன் கல்வெட்டுகள் சிலவற்றில் இவன் 


29 


23 


25 


Ins 285 of 1912 
24 Ep . Ind Vol . VI No. 21 A 

272 & 273 of 1907 ; 49 of 1931 Vikrama sola ula 431 , 662 
Ep . Ind Vol . VI p.p. 227-230 
S.I. I.Vol . VNo . 456 
S. 1. I. Vol . III p.p. 181-182) 
136 of 1895 


28 


27 


28 


29 


விக்கிரம சோழன் 


345 


தந்தையின் பட்டங்களிற் சில குறிக்கப்படுவதுடன் இராசகேசரி 
எனும் பட்டமும் உள்ளதால் காணுதற்குப் பெரு வியப்பளிப்ப 
தாயுள்ளன . இவன் கி.பி. 1133 - ல் தன் அரும் புதல்வன் ( இரண் 
டாம் ) குலோத்துங்கனுக்கு இளவரசுப் பட்டம் கொடுத்து , 
தனக்குத் துணையாகுமாறு 

செய்தனன் .30 இவ 
னுடைய 17 - ஆம் ஆட்சி ஆண்டுக் கல்வெட்டுகள் சில ஊர்களிற் 
காணப்படுகின்றன .31 ஆயின் 18 ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகள் 
யாண்டும் காணப்படவில்லை . எனவே , இவன் கி.பி. 1135 - ல் 
இயற்கை எய்தியவன் என்பது தெளிவாகிறது . 


அரசியலில் 


அரசியலதிகாரிகள் 

முனையர்கோன் : விக்கிரம சோழனுலாவில் இவன் ஓர் 
அமைச்சன் எனப் பேசப்படுகிறது . கல்வெட்டு எதிலும் இவன் 
பெயர் காணப்படவில்லை . 


மறையோன் கண்ணன் : இவன் விக்கிரம சோழன் அமைச்சர் 
களுள் ஒருவன் . புரிசை சூழ்கஞ்சை எனும் ஊரினன் எனத் 
தெரிகிறது . கஞ்சை என்பது கஞ்சனூர் , கஞ்சாறு என்ற ஊர் 
களின் ஒன்றன் மருவுப் பெயராகவே தெரிகிறது . இவ்வூர்களில் 
சோழர் அரசியல் அதிகாரிகள் வாழ்ந்ததாகக் கல்வெட்டுகளால் 
அறியப்படுகிறது . 


32 | 


அனந்தபாலன் : இவன் சோழ மண்டலத்துப் பேராவூர் 
நாட்டு இளங்காரிக் குடியிலிருந்த சங்கரனின் புதல்வன் ஆவன் 
என்பதும் அம்பலங்கோயில் கொண்டான் எனும் பெயருடையவன் 
என்பதும் திருவாவடுதுறைக் கல்வெட்டால் அறியப்படுகிறது . 
எனவே , அனந்தபாலன் என்பது அரசனால் அளிக்கப்பட்ட 
பட்டம் என்பதாயிற்று . இவன் திருவாவடுதுறையில் 

கி.பி. 
1121 - ல் சங்கரதேவன் , அனந்தபாலர்ப் பெருந்திருவாட்டி 
என்னும் அறச்சாலைகள் அமைத்து திக்கற்றோர்க்கும் , 
யர்க்கும் , அந்தணர்க்கும் உணவளிக்க நிலம் அளித்துள்ளான் .33 
மருத்துவம் , இலக்கணம் முதலியவற்றைக் கற்பாருக்கு இலவச 
மாக உணவளிக்கவும் அவ்வறச்சாலைகளில் ஏற்பாடு செய்திருந் 
தான் என்பது குறிப்பிடற்குரியது .3 4 


தவசி 


31 


30 Ep . Ind Vol . Xp . 138 ; Vol . XI p . 287 ; A.R.E , II 15 

165 of 1906 ; 163 of ; S. IS97 I. I. Vol . VI No: 123 
Ins . 71 of 1926 

Ins. No. 158 of 1925 ; 71 of 1926 
34 No.159 of 1925 


821 


33) 


346 


சோழர் வரலாறு 


திருச்சிற்றம்பலவன் மானசேகரன் : விக்கிரம சோழனின் 
அமைச்சருள் ஒருவனாகிய இவன் பழங்காலச் சோழர் தலை நகர 
மாகிய பூம்புகாரில் நாள்தோறும் அந்தணர் ஐம்பதின்மர் உண் 
ணுதற்கான விளை நிலம் அளித்து மடம் அமைத்தான் 

எனச் 
சாயாவனக் கல்வெட்டுக் கூறுகிறது . 35 


ஆகிய 


கருணாகரன் சுந்தரத் கோளுடையான் 

வளவன் 
பல்லவரையன் : இவன் பாண்டிநாட்டினன் ; தென்னார்க்காடு 
மாவட்டம் பெண்ணாகடத்திலிருந்த அரசியல் அதிகாரி ; யாத்தி 
ரிகர்களுக்கு அவ்வூர்க் கோயிலில் உணவளிக்க நிவந்தம் அளித் 
துள்ளான் . 


86 . 


தானைத்தலைவர்கள் 

சோழகோன் : விக்கிரம சோழனின் படைத் தலைவர்களுள் 
ஒருவன் ; பூபால சுந்தரன் என்னும் பெயரினன் ; கொங்கர் , 
குடகர் , கங்கர் மகாராஷ்டிரர் ஆகியோரைப் புறங் கண்டவன் 
இவன் என விக்கிரம சோழனுலா கூறும் 37 மூலபாடத்திலுள்ள 
இப்பட்டியலில் கலிங்கரும் சேர்க்கப்பெற்றுளது வியப்பிற்குரியதா 
யுளது .38 திருமழபாடிக் கல்வெட்டொன்று இவன் குலோத்துங்கன் 
காலப் பிற்பகுதியில் அரசியல் தலைவனாக இருந்தான் எனத் தெரி 
விக்கின்றது . 99 . 


வாணன் : 

வாணகப்பாடி நாட்டுச் சண்பை எனும் ஊரின 
னாகிய இவன் விருதராச பயங்கர வாண கோவரையன் எனும் 
பட்டம் பெற்றவன் . விக்கிரம சோழன் ஆட்சியின் முற்பகுதியில் 
படைத் தலைவனாக விளங்கியவன் . கி.பி. 1124 - ல் கண்டராதித்த 
சதுர்வேதி மங்கலத்தருகிலுள்ள வாணவிச்சாதர நல்லூர் முடி 
கொண்ட சோழேச்சுரமுடையார்க்கு மூன்றேகால் வேலி இறையிலி 
நிலமாக அளித்தான் என்று கீழ்ப் பழுவூர்க் கல்வெட்டாலறியப் 
படுகிறது .4 ° மேலும் கருணாகரத் தொண்டைமான் , காலிங்கர் 
கோன் வத்தவன் ஆகிய படைத்தலைவர் பற்றி முன்ன திகாரத்தில் 
கூறப்பெற்றுள்ளமை காண்க . 


85 


30 


37 


38 


289 of 1911 
262 of 1929 
விக்கிரம சோழனுலா வரிகள் 143-146 
K.A.N. Sastri . The colas p. 347 அன்னார் கலிங்க விக்கிரம சோழனுலா 
( வரிகள் 119 -... ) வெற்றியை முதலிற் கூறியிருப்பது அவர் முதற் 
குலோத்துங்கன் காலத்திலே அரசியலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் , 
S.I. I. Vol . V No : 640 இவன் முதற்குலோத்துங்கன் ஆட்சியின் பிற் 
பகுதியிலிருந்தே அரசியலில் ஈடுபட்டிருந்தான் என்பதை உறுதிப் 
படுத்துகிறது . 
S. I. I. Vol . V No : 673 


39 


விக்கிரம சோழன் 


347 


சிற்றரசர்கள் 

வேணாட்டரசன் : சேரமண்டலத்தின் உள் நாடாகிய 
வேணாட்டையாண்ட , சேரர் மரபைச் சார்ந்த சிற்றரசன் இவன் . 
இவருள் சிலர் வேணாட்டடிகள் என்றழைக்கப்பட்டதைக் 
கல்வெட்டுகள் கூறுகின்றன . 1 ஒட்டக்கூத்தர் 


கலங்கிய வஞ்சக் கலியதனைப் பாரில் 

விலக்கிய வேணாடர் வேந்து 
என்று இவனை குறிப்பர் . 2 


சேதி மன்னன் : சேதி நாடெனப்பட்ட மலைய மானாட்டைக் 
கிளியூர் , திருக்கோவலூரைத் தலைநகராகக் கொண்டு ஆட்சி 
செய்த குறு நில மன்னன் இவன் . சேதிராசன் , மலையகுலராசன் 
எனும் பட்டங்கள் உடையவன் இவன் . இவன் கருநாடருடன் 
போர் புரிந்து வெற்றி பெற்றவன் , 43 விக்கிரம சோழன் காலத்தில் 
இராசேந்திர சோழ மலையகுல ராசன் , விக்கிரம சோழ சேதிராயன் 
என்ற இரு சிற்றரசர்கள் இருந்தனர் .44 


மகா மண்டலேசுவரன் பெத்தராசன் : கி.பி. 1121 - ல் பொத் 
தப்பி நாட்டை ஆண்டவன் ; 45 

மகா மண்டலேசுவரன் விமலாதித்தன் ஆகிய மதுராந்தகப் 
பொத்தப்பிச் சோழன் : இவன் பெத்தராசனுக்குப் பின் பொத் 
தப்பியை ஆண்டவன் . இவன் கல்வெட்டுகள் நந்தலூர் , திருக் 
காளத்தி முதலிய ஊர்களிலுள்ளன . 


46 


மகா மண்டலேசுவரன் கட்டி தேவ மகாராசனாகிய விக்கிரம 
சோழ கருப்பாறுடையான் : இவன் கடப்பை மாவட்டத்துப் 
புடோலியை ஆண்டமையின் புடோலியரசன் எனவும் குறிக்கப் 
படுவான் . திருக்காளத்தில் , குடிமங்கலம் எனும் ஊர்களிலுள்ள 
கல்வெட்டுகளால் இவன் விக்கிரம சோழனுக்குத் திறை செலுத்திய 
சிற்றரசன் எனத் தெரிகிறது . 7 


T. A. S. Vol . III No. 6 & T. A. S. Vol . IV No. 9 
விக்கிரம சோழனுலா தாழிசை 81 
373 of 1908 
S. I. I Vol . VII No : 915 ; 371 < f 1908 ; 177 of 1906 
583 of 1907 
5790f 1907 & 100 of 1922 
155 of 1922 ; S. I. I. Vol : VIII No. 511 


45 


46 


47 


348 


சோழர் வரலாறு 


இராசேந்திர சோழ காங்கேயராயன் : திருக்காளத்திக் 
கல்வெட்டுகளால் 43 இவனும் , இவன் மகன் இரண்டாம் கொங் 
கனும் விக்கிர சோழனுக்கு அடங்கி ஆட்சி செய்த குறு நில 
மன்னர் என்பது தெளிவாகிறது . 


முதற் குலோத்துங்க சோழனது காலத்தில் மிக்க மாண் 
புடைய படைத் தலைவராக விளங்கிய கருணாகரத் தொண்டை 
மான் விக்கிரம சோழன் காலத்திலும் மதிப்புமிக்க நிலையிலிருந் 
தார் என விக்கிரம சோழனுலாவிலிருந்து தெரிகிறது . ஆனால் , 
வயது முதிர்ந்த காரணத்தால் ஓய்வு பெற்ற நிலையில் இருந்திருத் 
தல் வேண்டுமென எண்ண வேண்டியதாயுள்ளது . 


1 . 


103 of 1922 ; 112 of 1922 


23. இரண்டாம் குலோத்துங்க சோழன் 

( கி.பி. 1133-1150 ) 


பரகேசரி விக்கிரம சோழன் கி.பி. 1133 ஆம் ஆண்டு மே - ஜூலை 
மாதங்களுக்கிடைப்பட்ட காலத்தில் தன் மகன் குலோத்துங்க 
னுக்கு இளவரசுப் பட்டம் கட்டி ஆட்சிப் பொறுப்பில் தனக்கு 
உதவியாக வைத்துக் கொண்டான் என்பதை முன்னரே கண் 
டோம் . கி.பி. 1155 - ல் விக்கிரம சோழனின் மறைவுக்குப் பின்னர் 
குலோத்துங்கன் சோழச் சக்கரவர்த்தியாகக் கங்கை கொண்ட 
சோழபுரத்தில் முடிசூட்டப்பெற்றான் , சோழர்குல மரபுக்கேற்ப 
இவன் இராசகேசரி எனும் பட்டம் புனைந்து ஆட்சி மேற்கொண் 
டான் . இவனுடைய 17ஆண்டு ஆட்சிக் காலத்தில் போரேதும் 
நடைபெறாததால் சோழ ராச்சியத்தின் எல்லை விரிதலும் சுருங்கு 
தலும் ஆகிய மாற்றம் எதற்கும் உள்ளாகவில்லை என்பது நினைவில் 
கொள்ள வேண்டியதாகும் . நாட்டில் சமாதானம் நிலவ வே 
மக்கள் செல்வஞ் சிறக்க அமைதியான வாழ்க்கை நடத்தினர் . 
புலவர்கள் ஆதரிக்க பெற்றமையின் தமிழ் வளரத் தொடங்கியது ; 
வரலாறு தழுவிய இலக்கியத் 

இலக்கியத் தோற்றமும் நிகழ்ந்தது அக் 
காலத்தே எனலாம் . இவன் தன் 

எனலாம் . இவன் தன் முன்னோர்களைப் போலவே 
தில்லைச் சிற்றம் பலமுடைய பெருமானிடத்தே கொண்ட பேரன் 
பினால் தில்லையிலுள்ள அரண்மனையில் பலகாலம் தங்கியிருந்தான் . 
கோயிலுக்குத் திருப்பணிகள் பல செய்தான் . நகரையும் நன் 
முறையில் புதுப்பித்தமைத்தான் . அவன் அத் தில்லைப் பதியி 
லேயே தன் முடி சூட்டு விழாவையும் நடத்தியிருக்க வேண்டும் 
என்பது 


‘ தில்லைத் திருதகர் சிறப்புடைத் தாகத் 
திருமுடி சூடிய ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் 


என்னும் திருமாணிக்குழிக் கல்வெட்டின் மெய்க்கீர்த்திப் பகுதி 
யாலறியப்படுகிறது . 


21 


1 Ep . Ind . Vol Xp . 138 ; ARE II 15 

பேராசிரியர் பண்டாரத்தார் ஆண்டைமட்டிலுமே குறிப்பிட்டுள்ளார் . 
2 S. I. I. Vol . VII No. 780 . 


350 


சோழர் வரலாறு 


மெய்க்கீர்த்தி 

இவ்வரசனின் மெய்க்கீர்த்திகள் பலவாகும் . அவற்றுள் , 
பூமன்னு பாவை எனவும் , பூ மருவிய புவி ஏழும் எனவும் 
‘ பூ மேவி வளர் * எனவும் தொடங்கும் மெய்க்கீர்த்திகள் இவ்வர 
சனின் இரண்டாம் ஆட்சியாண்டு முதல் காணப்படுகின்றன . 
‘ பூமன்னு பதுமம் எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி இவன் றன் 
மூன்றாம் ஆட்சியாண்டு முதல் காணப்படுகிறது . ‘ பூ மேவு 
திருமகள் பூமன்னு யாணர் எனத் தொடங்கும் மெய்க் 
கீர்த்திகள் முறையே எட்டு , பதினைந்தாம் ஆட்சி ஆண்டிலிருந்து 
கிடைக்கின்றன . இவற்றுள் ஒன்றேனும் இம்மன்னனின் ஆட்சிக் 
காலத்தில் நிகழ்ந்த வரலாற்றுச் செய்திகளைத் தருவதாயில்லை . 
மாறாக , இவ்வேந்தனின் ஆட்சிச் சிறப்பினையும் , தில்லையிற் செய்த 
திருப்பணி முதலியவற்றையுமே விளக்கிக் கூறிவனவாயுள்ளன . 
எனவே , இம்மெய்க்கீர்த்திகள் வரலாற்றாராய்ச்சிக்குச்சிறிதும் பயன் 
படுவனவாயில்லை . 


தில்லையில் செய்த திருப்பணிகள் 

இம்மன்னன் தில்லையில் செய்த பற்பல திருப்பணிகளையும் 
ஒட்டக்கூத்தர் தாமியற்றிய குலோத்துங்க சோழனுலா , இராசராச 
சோழனுலா , தக்கயாகப் பரணி ஆகிய நூல்களில் விளக்கிக் கூறி 
யுள்ளார் . சிற்றம்பலத்திற்கும் சீர்சால் பேரம்பலத்திற்கும் பொன் 
வேய்ந்தான் ; திருச்சுற்று மாளிகையையும் பொன் மயமாக்கினான் ; 
எழுநிலைக் கோபுரங்கள் எடுப்பித்தான் ; உமா தேவியார் எழுந் 
தருளுதற்கென மிகப் பெரியதொரு சிவகாம கோட்டம் தனியாக 
அமைத்தான் . அதனருகே திருச்சுற்று மாளிகையுடன் கூடிய 
திருக்குளம் ஒன்றமைத்தான் , உமாதேவியார் திருவீதி உலாகக் 
கொண்டருளுதற்கென மணியாலும் பொன்னாலும் அலங்கரிக்கப் 
பெற்ற தேரொன்றையும் செய்தளித்தான் ; அம்பலவாணர் திருக் 
கோயிலைச் சுற்றிலும் தேரோடுவதற்கான பெருவீதிகள் நான்கு 
அமைத்தான் ; ஆங்காங்கே மண்டபங்களும் பல கட்டுவித்து 
நகரைப் புதிதாக்கினான் . தில்லையையும் தில்லைச் சிற்றம்பல 
முடைய பெருமானையும் சிறப்பிக்குமாறு போல இவன் தன் மூடி 
சூட்டு விழா ஒன்றனை அப்பதியில் செய்வித்தமை , இவன் செய்த 


5 


1 S.I. I. Vol . IV No. 818 . 
4 Iluid . 645 

Ins . 422 of 1904 S. 1. I. Vol . V Nos . 319 & 320 

Ins . S. 1.1 . Vol.V No. 705 
7 Ins . 572 of 1907 . 
. S: 1 . I. Vol . V. No. 643 . 


8 


இரண்டாம் குலோத்துங்க சோழன் 


351 


இவன் 


திருப்பணிகளுக்கெல்லாம் முடிமணியாயமைந்தது . 
தில்லையிற் செய்த திருப்பணிகளைச் சேக்கிழார் பெருமானும் 
பாராட்டிக் கூறியுள்ளார் . 


கடல் புகுந்த கடவுட் படிமம் 

குலோத்துங்கன் மிக விரிந்த அளவில் அம்பலவாணர் திருக் 
கோயில் திருப்பணிகளைச் செய்து வருங்கால் , சிற்றம்பலத்தின் 
திருமுற்றம் பெரிதாக்கப்பட வேண்டுமென்று எண்ணினான் . அத் 
திருமுற்றத்தே தான் நந்திவர்ம பல்லவமல்லனால் கிபி . 8 ஆம் 
நூற்றாண்டில் நிறுவப்பெற்ற கோவிந்தராஜர் படிமம் அமைந் 
திருந்தது . முற்றத்தை விரிவுபடுத்துதற்கு , அவ்விறைவன் 
திருவுருவம் பெருந்தடையாயிருப்பது கண்டு அதை அகற்ற 
எண்ணி ஆவன செய்யப் பணித்தான் . அது கண்டு வெகுண் 
டெழுந்த வைணவர் திருக்கூடம் அரசனியற்றிய திருப்பணி 
களுக்குப் பலவிதத்தும் இடையூறு விளைவித்தனர் எனத் தெரி 
கிறது . அதனாற் பெருஞ்சினங் கொண்ட வேந்தன் பாற்கடலிற் 
பள்ளி கொண்ட பரந்தாமனை அலைகடல் நடுவிற் புகவிடுத்தான் . 
இதனை இம்மன்னனின் ஆசிரியரும் அவைக்களப்புலவருமான 
ஒட்டக் கூத்தர் , 


முன்றிற் கிடந்த கருங்கடல் போய் 
முன்னைக் கடல் புகப்பின்னைத் தில்லை 
மன்றிற் கிடங் கண்ட கொண்டல் மைந்தன் 

( தக்கயாகப் பரணி தாழிசை 777 ) 


என நிகழ்ந்ததை நயம்படக் கூறி நிகழ்ச்சிக்குரிய காரணத்தையும் 
தெளிவுபடுத்தியுள்ளார் . காரணம் எதுவாயினும் உண்மைத் 
திருமாலடியார்களின் உள்ளம் புண்பட்டது . அஃதே போல் 
குலோத்துங்கன் புகழும் கறைபட்டது . குலோத்துங்க சோழ 
விண்ணகரம் எடுப்பித்த முதலாங் குலோத்துங்கனையும் அவன் 
பெயரனாகிய இவனையும் ஒருங்கு வைத்து எண்ணியபோது புண் 
பட்ட உள்ளம் பொங்கியது ; வெறுப்பை விளைவித்தது ; பகைமை 
வளர்ந்தது . அதன் விளைவுதான் பிற்காலத்தெழுந்த திவ்யசூரி 
சரிதம் , கோயிலொழுகு போன்ற வைணவ நூல்கள் . இவன் மீது 
பழி பல சுமத்தவும் கிருமி கண்ட சோழன் என்ற பழிப்புரைக்கும் 
ஆளாக்கியதாகும் ; சமயக் காழ்ப்புக்கு வித்து ஊன்றப்பட்டது 
என்ற தற்கால விரலாற்றாசிரியர் கூற்றுக்கும் வழி வகுத்ததாகும் . 


10 


திருத்தொண்டர் புராணம் சண்டேசுரர் 8 
10 K. A.N. Sastri : The colas P. 349 


352 


சோழர் வரலாறு 


தான் 


வைணவ 


விண்ணகரம் எடுப்பித்தும் , பள்ளிச் சந்தம் பல வழங்கியும் , 
பிற சமய வளர்ச்சிக்குத் துணை புரிந்த சோழர்குல வழித் தோன்ற 
லாகிய இரண்டாம் குலோத்துங்கன் சமயக்காழ்ப்புக் கொண்டவன் 

என்றெண்ணுவது ஏற்புடைத்தாகத் தெரியவில்லை . 
வைணவ சமயத்திடத்தோ அன்றி வைணவரிடத்தே காழ்ப்புக் 
கொண்டவனாயின் சோழராச்சியத்திலுள்ள விண்ணகரங்கள் 
எல்லாவற்றிற்குமன்றோ அழிவு தேடியிருத்தல் 

வேண்டும் ! 
சமூகத்தினருக்கும் நீங்காத தீங்கன்றோ விளைத் 
திருத்தல் வேண்டும் ! அவ்வாறொன்றும் நிகழாமையே இவன் 
வைணவ சமயக் 

காழ்ப்பற்றவன் என்பதைத் தெளிபடுத்து 
வதாம் . தில்லைக்கூத்தப் பெருமான்பாற் கொண்ட பேரன்பால் 
ஆலயத்தை விரிவுபடுத்த எண்ணித் திருப்பணி நடந்து கொண் 
டிருந்த போது கோவிந்தராஜப் பெருமானை வணங்குதற்கு 
அஃது இடையூறாகும் எனக் கருதி மாறுகொண்ட வைணவர் 
சிலர் அத் திருப்பணிக்கு இடையூறு 

விளைத் திருத்தல் 
வேண்டும் . அதனைப் 

கோவிந்தராஜப் 
பெருமான் அங்கு எழுந்தருளியுள்ள தாலன்றோ இவ்விடர்ப்பாடு ? 
அப்பெருமான் படிமத்தையே வெளியேற்றி விட்டால் இப்பூசல் 
தொடராதல்லவோ ? என்றெண்ணிய காரணத்தால்தான் பெயர்த் 
தெடுக்க நேர்ந்தது . பறவைக் கொடியோனைப் பரவையுட்புகச் 
செய்தது எவ்வாற்றானும் பொருந்துவதன்றாம் . சேர்ந்தாரைக் 
கொல்லுஞ் சினம் சேர்ந்ததன் விளைவு பழியைப் படைத்தது 
போலும் . பிற்காலத்து எழுந்த வைணவ நூல்களுள் சில இவனைப் 
பழித்துரைக்கினும் அக்கால மக்கள் அதற்கு அவ்வளவாக முக்கி 
யத்துவம் கொடுக்கவில்லை . அவ்வாறு கருதியிருப்பாராயின் 
நாட்டிற் கலகமும் அமைதியின்மையும் ஏற்பட்டிருத்தல் கூடு 
மன்றே ! அவ்வாறு ஏற்படாமை ஒன்றே மக்கள் அதனை ஒரு 
பெருங் குறைபாடாகக் கருதவில்லை என்பதை உறுதிப்படுத்து 
வதாயுளது . சமயக்காழ்ப்புத் தோன்றல யிற்று என்பார் 
கூற்றும் பொருந்தாக் கூற்றேயாம் . 


பொறாத 


அரசன் 


சமயத்தொண்டும் கலைப் புலமையும் 

இம்மன்னன் தில்லையில் நடமிடும் சிற்றம்பலமுடையாரிடத்தே 
எல்லையில் அன்பு கொண்டவன் என்பதை இவன் தில்லையில் 
செய்த திருப்பணி முதலியன நன்கு விளக்குவனவாம் . மேலும் 


நவநிதி தூய் 
ஏத்தற் கருங் கடவு ளெல்லையி லானந்தக் 
கூத்தைக் களிகூரக் கும்பிட்டு 


இரண்டாம் குலோத்துங்க சோழன் 


353 


எனவரும் குலோத்துங்க சோழனுலாவும் - இவன் தில்லைக் கனக 
சபையில் நடமிடும் இறைவன் திருவடித் தாமரை கசியும் 
அருள் தேனைப் பரிவுடன் பருகும் வண்டொப்பான் எனவரும் 
திருவாரூர்க் கல்வெட்டுப் பகுதியும் 12 நாம் மேலே எடுத்துக் 
காட்டிய கருத்தை உறுதிப்படுத்துவதைக் காணலாம் . இவன் சிவ 
பெருமானிடத்துப் பேரன்பு பூண்டு ஒழுகி வந்தது போலவே சைவ 
சமயம் தழைப்பதற்குக் காரணமாயிருந்த தேவாரம் பாடிய மூவரி 
டத்தும் மிக்க அன்புடையவனாயிருந்தான் என்பதை , இவன் திரு 
வாரூர்க் கோயிலில் , சைவ சமய குரவர் மூவர் படிமங்களையும் 
எழுந்தருளிவித்து நிவந்தம் பல வழங்கியுள்ளமை தெளிவுபடுத்து 
வதாம் . எனவே , இவன் என்றும் மாறாத சிவபக்திச் செல்வ 
முடையவன் என்பது அறியவருகிறது . 


இம் மன்னன் தன் தந்தையின் அவைக்களப் புலவராகிய 
ஒட்டக்கூத்தர்பால் தமிழ் இலக்கிய இலக்கணங்களைக் கற்றுப் 
பல்வகைச் செய்யுளும் செய்யவல்ல தமிழ்ப்புலமை மிக்கவனானான் . 
இவன் “ துரக வித்தியா விநோதன் 13 எனக் குறிக்கப்படுவதால் 
அசுவ சாத்திரம் வல்லவன் என்பதும் ‘ நித்திய கீதப் பிரமோகன் , 
" ஞான கம்பீரன் 14 

கூறப்படுவதால் 

இசைக்கலை 
வல்லவன் என்றும் இன்னும் வில்வித்தை போன்ற பலகலைகளிலுஞ் 
சிறந்தவன் என்பதும் தெரிய வருகிறது . இத்துணைச் சிறந்த கலை 
வல்லவனாயிருந்ததாற் போலும் இவன் உள்ளம் போரில் ஈடுபடா 
தாயிற்று . 


என்றும் 


இம் மன்னனுக்குக் கல்வி பயிற்றுவித்த ஒட்டக்கூத்தரே 
இவன் அவைக்களப் புலவராகவும் விளங்கினார் . மன்னனின் 
இளமை தொட்டே நெருங்கிப் பழகி நன்கறிந்தவராதலின் இவன் 
மீது பிள்ளைத் தமிழ் ஒன்றும் உலா ஒன்றும் இயற்றிச் சிறப்பித் 
துள்ளார் . அவற்றுள் சோழர்குல மன்னன் வரலாறும் 
இவனுடைய கலைப்புலமை , ஆட்சியின் மாட்சி , தில்லைத் திருப் 
பணி , சிவபக்தி ஆகிய சிறப்பியல்புகள் யாவும் விரிவாகப் பேசப் 
பட்டுள்ளன . இரண்டாம் நரசிம்மவர்ம பல்லவனுடைய அவைக் 
களப் புலவராகிய தண்டி என்பாரியற்றிய காவ்யதர்சம் எனும் 
வடமொழி அணி இலக்கணத்தைத் தண்டியலங்காரம் எனும் 
பெயரில் தமிழிலியற்றிய தண்டியாசிரியர் இவர் காலத்தவரேயாம் . 


11 


12 


குலோத்துங்க சோழனுலா வரிகள் 74-76 
S.II Vol . IV No. 397 . 
குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் செய்யுள் 78 
குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் செய்யுள் 78 . 


13 


சோ . வ . -23 . 


354 


சோழர் வரலாறு 


அவ்வணி நூலின் உதாரணச் செய்யுள்களையும் அவரே இயற்றி 
யுள்ளமையின் , அவற்றுள் குலோத்துங்கனின் சிறந்த பண்பு 
களையும் இவன் தலைநகரையும் கூத்தரின் வாக்கு நயத்தையும் 
பாராட்டியுள்ளார் . இவரும் கூத்தரும் மலரி எனும் ஒரே ஊரினர் 
ஆதலாலும் கூத்தரைச் சிறப்பித்துள்ளமையாலும் இவர் கூத்தரின் 
மாணவராயிருக்கலாமெனத் தோன்றுகிறது . 

கற்றவர் குடிபுடைசூழ் கற்பக இள வனமோ என்ற கூத்தர் 
வாக்கும் , 


‘ பெரும் புலவரும் அருங் கவிஞரும் 
நரம்புறு நல்லிசைப் பாணரும் 
கோடியருங் குயிலுவரும் நாடு நாடு சென்று 
இரவலரா யிடும்பை நீங்கிப் 
புரவலராய்ப் புகழ் படைப்ப ) 18 


எனவரும் இவன் மெய்க்கீர்த்திப் பகுதியும் இவன் புலவர் 
புரக்கும் புரவலனாயிருந்தனன் என்பதைத் தெள்ளிதின் விளக்கி 
நிற்கின்றன . புகழேந்திப் புலவர் கி.பி. 13 - ஆம் நூற்றாண்டிலும் 
சேக்கிழார் பன்னிரண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் இருந்த 
வராதலின் கூத்தரின் சமகாலப் புலவர் என்னும் கூற்று கொள்ளத் 
தக்கதன்று . கம்பரின் கால ஆராய்ச்சி பல சிக்கலுக்குள்ளாகி 
இருப்பினும் இம் மன்னன் காலத்தவர் அல்லர் என்பது ஒருதலை . 


பட்டமும் பட்டத்தரசியரும் 

கங்கை கொண்ட சோழபுரமே குலோத்துங்கனின் தலை 
நகராயிருந்தது . சிதம்பரத்தும் பல காலம் தங்கியிருந்தான் எனத் 
தெரிகிறது . விக்கிரம சோழ புரத்திருந்தும் இவன் உத்தரவுகள் 
அனுப்பியுள்ளமையின் அங்கும் இவன் தங்கியிருந்தனன் எனத் 
தெரிகின்றது .17 

இவன் 

அபயன் , அனபாயன் , எதிரிலாப் 
பெருமாள் , கலிகடிந்த சோழன் , திருநீற்றுச் சோழன் , 20 
பெரிய பெருமாள் , 21 என்ற பட்டப் பெயர்களை 

உடையவனா 
யிருந்தான் எனத் 

எனத் தெரிகின்றது . இவனுக்குத் தியாகவல்லி , 


2 


18 


19 


16 குலோத்துங்க சோழன் பிள்ளைத் தமிழ் செய்யுள் 80 
15 

குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ் செய்யுள் 48 
18 

S. I. I. Vol . V No. 645 
17 Ins . No. 261. of 1926 ; 271 of 1915 ; 533 of 1921 . 

S. I I.Vol . VII No. 780 , 
19 S.I. I. Vol . VII No. 460 ; 255 of 1927 ; 380 of 1208 

S. I. I. Vol . VII No. 407 
21 

குலோத்துங்க சோழனுலா வரிகள்-415-416 


13 


ரண்டாம் குலோத்துங்க சோழன் 


355 


முக்கோக்கிழானடி என இரு மனைவியரிருந்தனர் என்பதைத் 
திருமழபாடிக் கல்வெட்டாலறிகிறோம் . 22 பட்டத்தரசியாகிய 
தியாகவல்லிக்குப் புவனமுழுதுடையாள் என்ற சிறப்புப்பெயர் 
வழங்கப் பெற்றது . மலாடர்குல மணிவிளக்கு எனமுக்கோக் 
கிழானடி குறிக்கப்படுவதால் அவள் சேதி நாட்டு இளவரசியா 
யிருத்தல் வேண்டும் எனத் தெரிகிறது . இராசராசன் என்பவன் 
இவன் மகனாவான் . கி.பி. 1146 - ல் இவன் இளவரசுப்பட்டம் 
பெற்றான் . குலோத்துங்கன் கல்வெட்டுகள் 16 , 17 ஆம் ஆண்டு 
கட்குப் பின்னர்க் காணப்படாமையின் அவன் கி.பி. 1150 - ல் 
இயற்கை எய்தினனாதல் வேண்டும் . 2 3 


அரசியலதிகாரிகளும் சிற்றரசர்களும் 

இராசராச மகதை நாடாழ்வான் : தென்னார்க்காடு மாவட்டத் 
தில் ஒரு நாடு காவல் அதிகாரியாக விளங்கியவன் ; மகத நாட்டை 
ஆண்ட வாணர் வழியில் வந்தவன் . திட்டகுடித் தேவதானத்தி 
லிருந்து கிடைத்தபெரும்பாடி காவல் வரியை அவ்வூர் இறைவர்க்கு 
அளித்ததாக அவ்வூர்க் கல்வெட்டாலறியப்படுகிறது . 2 4 


அம்மையப்பன் கண்ணுடைப் பெருமாளான விக்கிரம சோழ 
சம்புவராயன் : பல்லவர் மரபினன் இவன் . 

பல்லவர் மரபினன் இவன் . வட , தென்னார்க் 
காடு மாவட்டப் பகுதியை ஆண்ட சிற்றரசன் ஆவான் . 


என 


ஏழிசை மோகன் ஆட்சி கொள்ளியான குலோத்துங்க சோழக் 
காடவராயன் : பல்லவர் குலத்தில் வந்த தலைவன் இவன் . 
திருமாணிக் குழியைச் சார்ந்த நாட்டுப்பகுதியில் கி . பி . 1136 - ல் 
நாடு காவல் அதிகாரியாக இருந்தான் . இவன் திருநாமநல்லூர் 

வழங்கப்படும் திருநாவலூர் , திருவதிகை , விருத்தாசலம் 
எனும் ஊர்களிலுள்ள கோவில்களுக்கு நிவந்தங்கள் அமைத்த 
துடன் அணிகலன்களும் வழங்கியுள்ளான் . கி.பி. 

1140 - ல் 
திரு நாம நல்லூரிலுள்ள திருத் தொண்டீசர்க்குப் பொன்னாபரணங் 
களும் , வெள்ளிப் பாத்திரங்களும் வழங்கியுள்ளான் . இவன் 
பெயர் கூடலூர் பள்ளி ஆளப் பிறந்தான் மோகன் 

என்றும் 
குலோத்துங்க சோழக் கச்சியராயன் என்றும் வழங்கப்பட்டது . 25 
திருவதிகை இறைவற்கு இவன் இழைத்த கழுத்தணி 
அளித்துள்ளான் . ஐந்தாண்டுகளுக்குப் பின்னர்சில நிலங்களிலும் 


22 


23 


S.I.I.Vol.V No. 645 
Ep . Ind . Vol.Xp.138 . 
S. I. I Vol . VIII No.283 . 
S.I. I.Vol.VII No. 1004 


24 


25 


356 


சோழர் வரலாறு 


சொத்துகளிலும் கிடைத்த பெரும் பாடி காவல் வரியைத் 
திருவதிகைக் கோயிலுக்கு அளித்தான் .26 அதில் அவன் பெயர் 
பஞ்ஞாக முத்தரையன் ஆளப் பிறந்தான் அரச நாராயணன்27 
எனக் குறிக்கப் பெற்றுளது . இவன் கி . பி . 1146 - ல் அவன் காவல் 
எல்லைக்குட்பட்ட மூன்று தேவதான கிராமங்களுக்குரிய வரி 
முதலியவற்றைத் திருவதிகைக் கோயிலுக்கு அளித்துள்ளான் . 
அவன் கூட லூர்ப் பஞ்ஞாக முத்தரையன் ஆளப் பிறந்தான் 
ஏழிசை மோகன குலோத்துங்க சோழக்காடவராயன் 
என்று தன்னைக் கூறிக் கொள்கிறான் .28 இறுதியாக கி.பி. 
1148 - ல் விருத்தாசலம் கோயிலில் ஏழிசை மோகன் என்ற 
தொரு 

மண்டபம் கட்டினான் . அப்போது ஆளப் பிறந் 
ஏழிசை மோகன் 

எனும் 

குலோத்துங்க சோழ 
கச் சியராயன் ஆதித்தன் என்று இவன் பெயர் குறிக்கப் 
பெற்றுளது . " இவன் தன் முயற்சியாலும் ஆற்றலாலும் படிப் 
படியாக உயர்ந்து திருமுனைப் பாடி நாட்டின் ஆட்சியுரிமையைப் 
பெற்றான் .30 இவன் வழித் தோன்றலாகிய கோப் பெருஞ் 
சிங்கன் என்பவனே , பிற்காலத்தில் சோழப் பேரரசின் வீழ்ச்சிக்கு 
வழி வகுத்தவன் என்பது கருதுதற்குரியது . 


தான் 


விக்கிரம சோழச்சேதிராயன் : இவன் 

மலைய மானாட்டில் 
திருக்கோவிலூரைச் சேர்ந்த பகுதிகளை ஆண்டவன் விக்கிரம 
சோழக் கோவலராயன் என்பான் இவன் மகனாவான் . அக் 
காலத்திருந்த மலைய மானாட்டுச் சிற்றரசர்களுள் கிளியூர் மலையமான் 
குலோத்துங்க சோழச் சேதிராயனும் ஒருவன் . 1 தென்னார்க்காடு 
மாவட்டம் சண்பை நகர்க்கோயிலுக்கு கி.பி. 1147 - ல் இறையிலி 
நிலம் வழங்கிய கிளியூர் மலையமான் இராச கம்பீர சேதிராயன் 
என்பானொருவனும் இருந்தாகத் தெரிகிறது .3 2 


கட்டிதேவனென்னும் பெயருடைய குலோத்துங்க சோழ 
யாதவராயன் : இவன் திருக்காளத்திப் பகுதியை அரசாண்டவன் 
கி.பி. 1139 - ல் அவ்வூர்க் கோயிலில் உணவிடுதற்காக வீரமங் 
கலம் எனும் ஊரை அளித்துள்ளான் .33 மைசூரைச் சார்ந்த 


27 


28 


29 


S. 1. 1. Vol . VIII No. 283 
45 of 1903 . 
Ins . 46 of 1903 . 
374 0f 1902 . 

45of 1903 ; S. I. I. Vol. VIII No. 319 & 320 
31 S.I. I. Vol. VII No. 913 

102 of 1906 . 
Ins. 83 of 1922 


30 


32 


83 


இரண்டாம் குலோத்துங்க சோழன் 


357 


கங்க நாட்டை ஆண்டவன் சீயகங்கன் என்பான் . திருக் 
காளத்தி இறைவற்கு நாடோறும் திரு விளக்கேற்று தற்காக , 32 
பசுக்களை நிவந்தமாகக் கொடுத்துள்ளான் .34 கடப்பை மாவட்டம் , 
பொத்தப்பியிலிருந்து ஆட்சி செய்தவன் ; மதுராந்தகப் பொத் 
தப்பிச் சோழ சிற்றரசன் ஆவான் . கி.பி. 1141 - ல் கடப்பை 
மாவட்டம் நந்தலூரிலுள்ள குலோத்துங்க சோழ விண்ணகரத் 
திற்குரிய நிலங்களின் எல்லையை அக்கோயிலில் வரையும்படி 
செய்தான் . 35 

மகா மண்டலேசுவரன் பல்லவசோட மகாராசன் , 
வெலனாண்டி குலோத்துங்க சோட கொங்கராசன் , 37 திரிபுவன 
மல்ல சோட மகாராசன் 38 மகா மண்டலீசு வரன் வீம நாயகன் 39 
முதலியோர் இம் மன்னனுக்கு அடங்கிய தெலுங்க நாட்டுச்சிற்ற 
ரசரவார் . எனவே , வேங்கி நாட்டின் பெரும்பகுதி இவனுடைய 
ஆட்சியின் கீழிருந்ததென்பது உறுதியாகிறது . 


84 


35 


38 


Ins . 93 of 1922 
Ins . 572 of 1997 
S. I. I. Vol . VI No.170 . 
Ins . 123 of 1922 , 
S. I. I. Vol.VI No. 630 
S. I. I. Vol.VI No. 133 


87 


9 8 


பரகேசரி 
24. இரண்டாம் இராசராச சோழன் 

( கி.பி. 1146-1163 ) 


இராசராசனுடைய ஆட்சியாண்டு கி.பி. 1146 - ஏப்ரல் 6 - ஆம் 
நாளுக்குப் பிறகு கணக்கிடப்படுவதால் இவன் அக்காலத்தே 
இளவரசுப்பட்டம் பெற்றிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . 
இரண்டாங் குலோத்துங்கனுடைய இறுதிக்கல்வெட்டுகள் 
அவனுடைய 16 அல்லது 17 ஆம் ஆட்சியாண்டுகளில் பொறிக்கப் 
பட்டவை . நமக்குக் கிடைப்பதால் அவன் கி.பி. 1150 வரை தன் 
தந்தையாகிய இரண்டாங் குலோத்துங்கனுக்குத் துணையாக 
ஆட்சிப் பொறுப்பை ஏற்று நடத்தியிருத்தல் வேண்டும் . இரண் 
டாம் குலோத்துங்கன் இராசகேசரி எனும் பட்டம் புனைந்து கொண் 
டிருந்ததால் சோழர் குல மரபுபடி இவன் பரகேசரிப்பட்டம் 
புனைந்துகொண்டான் . 


மெய்க்கீர்த்திகள் 

இது வரை கிடைத்துள்ள கல்வெட்டுகளிலிருந்து இவ்வரச 
னுக்குரியனவாக நான்கு மெய்க்கீர்த்திகள் கிடைத்துள. 
அவற்றுள் இரண்டு மெய்க்கீர்த்திகள் இவனுடைய மூன்றாம் ஆட்சி 
ஆண்டிலிருந்து கிடைக்கின்றன . ஏனைய இரண்டும் மிகவும் 
அருகியே கிடைத்துள்ளன . முதலிற் கூறப்பட்ட இரண்டு மெய்க் 
கீர்த்திகளுள் பூமருவிய திருமாதும் என்று தொடங்குகின்ற 
மெய்க்கீர்த்தி சிறியதாகும் . இதுவே பெரும்பாலான கல்வெட்டு 
களில் உள்ளது . இம் மெய்க்கீர்த்தியில் , இம் மன்னன் புவன 
முழுதுடையாளொடும் அரசு வீற்றருளினான் என்றுரைக்கப்பட் 
டுளது . மற்றொரு மெய்க்கீர்த்தியாகிய பூமருவிய பொழில்ஏழும் ) 2 
என்ற தொடக்கத்தை உடையது மிக நீண்டதொரு மெய்க்கீர்த்தி 
யாகும் . இவ்விரு மெய்க்கீர்த்திகளுமே பெரும்பாலும் இவன் 
ஆட்சியின் மாட்சியையும் , முத்தமிழ் வல்லவனாயிருந்ததையும் , 
புலவர்களைப் போற்றியதையும் தெரிவிக்கின்றனவே அன்றி 


1 Ins 465 of 1919 
2 Ins 243 of 1930 


பரகேசரி இரண்டாம் இராசராச சோழன் 

359 
வரலாற்றுக்குரிய அரசியல் செய்திகள் எதையுமே கூறவில்லை. 
எனவே இவை வரலாற்றாராய்ச்சிக்குச் சிறிதும் பயன்படுவன 
அல்ல . இம் மன்னன் ‘ முத்தமிழ்க்குந் தலைவன் எனக் குறிக்கப் 
படுதலின் இவன் முத்தமிழ்ப் புலமை பெற்ற வித்தகன் என்பதும் 
புலவர்களை மிகவும் ஆதரித்தவனென்பதும் தெளிவாகிறது . 


இந் நீண்டதொரு மெய்க்கீர்த்தியில் இவனுடைய மனைவி 
யரைப் பற்றி விரிவாகக் கூறப்பட்டுளது . இதன்படி காணுங்கால் , 


புகலவருந் தனிநாயகி புவனமுழுதுடையாளும் என முதலிற் 
கூறி , 


செம்பொன் வீரசிம்மாசனத்துப் புவனமுழுதுடையாளொடு 
வீற்றிருந்தருளிய எனவும் கூறியுள்ளதால் இவளே பட்டத்தரசி 
யெனக் கொள்ளக் கிடக்கின்றது . அடுத்து தேவி தரணி முழு 
துடையாளும் எனவும் அவனி முழுதுடையாளும் எனவும் 
தென்னவன் கிழானடிகளும் எனவும் அதே மெய்க்கீர்த்தியில் 
கூறப்பட்டுளதால் இவனது அரசியர் நால்வரெனப் பெறப்படு 
கிறது . மேலும் உலகுடை முக்கோக்கிழானடிகள் என்னும் ........ 
அவனி முழுதுடையாளும் என்பதால் இவ்வவனி முழுதுடை 
யாளாகிய அரசிக்கு முக்கோக்கிழானடிகள் என்னும் பெயரும் 
இருந்தது எனத் தெரிகிறது . இப் பெயர்களுள் அவனி முழு 
துடையாள் , தரணி முழுதுடையாள் , புவன முழுதுடையாள் 
எனும் மூன்று பெயர்களும் ஒரே பொருள் குறித்த பெயர்களாய் 
உள்ளமை கருதுதற்குரியது . எனினும் உடையாளும் , 
யாளும் என்று ஒவ்வொரு பெயருக்கும் உம்மை கொடுத்துள்ள 
தாலும் ஒவ்வொருவர்க்கும் தனித்தனிச் சிறப்பியல்புகள் பேசப் 
படுவதாலும் இம்மூவரும் வெவ்வேறானவரே என்பதறியக் கிடக் 
கின்றது . இம் மன்னனின் 14 , 17 - ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகளிற் 
கூறப்பெறுவோரும் இவரேயாதல் வேண்டும் . பூமருவிய 
திருமாதும் என்னும் தொடக்கத்தை உடைய மெய்க்கீர்த்தியிலும் , 


உடை 


3 


" செம்பொன் வீரசிம்மாசனத்துப் 
புவன முழுதுடையாளொடும் வீற்றிருந்தருளிய 


என வருவதும் 


புவன முழுதுடைய பூவை 4 


து 


16of 1903 ; 369 of 1911 
ராசராச சோழன் உலா வரி 78 


4 


360 


சோழர் வரலாறு 


என 


இராசராசசோழன் உலாக் கூறுவதும் நினைவிற் கொள்ளத் 
தக்கனவாம் . 


அருகிக் காணப்படுவதாகக் கூறிய மெய்க்கீர்த்திகள் இரண்ட 
னுள் புயல் வாய்த்து வளம்பெருக எனும் மெய்க்கிர்த்தி 
இவனது 5 ஆம் ஆட்சியாண்டிலிருந்து காணப்படுகிறது . இம் 
மெய்க்கீர்த்தியே பின்னர் வந்த மூன்றாங் குலோத்துங்க சோழனா 
லும் மேற்கொள்ளப்பட்டதென்பது கருதுதற்குரியது . அம் மெய்க் 
கீர்த்தியின் இடையில் அக் குலோத்துங்கனின் பாண்டி நாட்டுப் 
படையெடுப்பு குடி புகுந்துள்ளதைக் காணலாம் . 


2 


இம் மன்னனின் பத்தாம் ஆட்சி ஆண்டிலிருந்து காணப்படும் , 
கடல் சூழ்ந்த எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி இவனுக்குப்பின் 
அரசனான இரண்டாம் இராசாதிராசனால் மேற் கொள்ளப்பட்ட 
தென்பது அறிதற்குரியதாம் . மேலும் அதன் இறுதியில் உள்ள 
முக்கோக்கிழானடிகள் என்ற அரசியின் பெயரும் இருவர் கல் 
வெட்டுகளிலும் காணப்படுகின்றன . எனவே , 

முக்கோக் 
கிழானடிகள் என்பது பட்டமாக இருக்க முடியுமே தவிர ஒருவரின் 
பெயரன்று . ? இம் மன்னனின் மெய்க்கீர்த்தியில் உலகுடை 
முக்கோக்கிழானடிகள் என்னும் .... அவனி முழுதுடையாள் 
என்றிருப்பதும் இராசாதிராசன் மெய்க்கீர்த்தியில் முன்னர் எதுவும் 
இல்லாமலே உலகுடை முக்கோக்கிழானடிகள் என்றுள்ளதும் 
நன்கு சிந்தித்தற்குரியன . முக்கோக்கிழானடிகள் என்ற பெய 
ருண்மையை முன்னரே கண்டோம் . இன்னும் இவனுடைய 
மெய்க்கீர்த்தியில் இவனுக்கு அடங்கியிருந்த சிற்றரசர்களின் 
பெயர்களும் அவர்கள் ஆண்ட நாட்டுப் பகுதியும் விவரமாகத் 
தரப்பட்டுள்ளதால் அதைக் கொண்டு இவனுடைய இராச்சி 
யத்தின் பரப்பையும் அறிந்துகொள்ள முடியும் . போர் பற்றிய 
நிகழ்ச்சி ஏதும் கூறப்படாமையின் இவன் ஆட்சியில் நாடெங்கி 
லும் சமாதானமும் அமைதியுமே நிலவியதெனலாம் , 


இராச்சியத்தின் பரப்பு 

இம் மன்னனுடைய நாட்டின் எல்லை எது என்பதை ஆங் 
காங்கே காணப்படுகிற அவன் கல்வெட்டுகளே உறுதிப்படுத்து 
கின்றன . நிகரிலிச் சோழ மண்டலத்தின் உட்பிரிவாகிய கங்க 
நாட்டைச் சேர்ந்த தகடூர் நாட்டில் கிடைத்துள்ள சிதைந்த 


0 


165 of 1908 
219 of 1901 ; Ins 538 of 1904 ; A.R.E. 1909 , II , 48-50 
K. A. N. Sastri : The Colas 351 


பரகேசரி இரண்டாம் இராசராச சோழன் 


361 


எனக் 


மாவட் 


ஏழாம் ஆண்டுக் கல்வெட்டொன்று , காடு வெட்டித் தலைவன் 
ஒருவன் , குவளால நாட்டுச் சூரூரிலுள்ள குன்றின் மேல் 

ஒரு 
கற்றளி எடுப்பித்தான் 

கூறுகிறது . தகடூர்க் கிழவன் 
என்பான் கி.பி. 1164- ல் கொடுத்த ஒரு தானத்தைப் பற்றிப் பெரூம் 
பேரிலுள்ள கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது . மேலும் 
கோதாவரி , " ° கிருஷ்ணா, 1 குண்டூர் ,12 நெல்லூர் 13 
டங்களிலும் இவன் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன . வேங்கி 
நாடு முழுவதிலும் திராட்சாராமம் வரையும் இவன் கல்வெட்டுகள் 
கிடைக்கின்றன . 

எனவே 

கொங்குநாடு , கங்கநாடு , வேங்கி 
நாடு ஆகியவற்றில் இவன் ஆட்சி நிலவிய தென்பது தெரிகிறது . 
குலோத்துங்கன் காலத்திருந்த இராச்சியத்தின் பரப்பு , முழுவது 
மாக இவன் காலத்திலும் இருந்ததெனத் தெரிகிறது . 


பலங் குன்றுதல் 


விக்கிரமசோழன் காலத்திருந்தே நாட்டில் போர் ஏதுமின்றிச் 
சமாதானம் நிலவியதென்பதைக் கண்டோம் . முதற் பராந்தகன் , 
முதல் இராசராசன் , முதல் இராசேந்திரன் போன்று இக் காலச் 
சோழ மன்னர்கள் போரிலும் புகழிலும் ஆர்வங்கொண்டவரா 
யில்லாததுடன் ஆட்சியை நிலை நிறுத்துவதிலும் துடிப்பு இல்லா 
திருந்தனர் . நாட்டை நன்முறையில் பாதுகாப்பதிலும் குடிமக் 
களுக்கான நன்மைகளைச் செய்வதில் கூட அதிக ஆர்வங்காட்ட 
வில்லை . எனவே , குடிமக்களுக்கும் அரசனிடத்தில் மதிப்பும் 
பற்றும் குறையலாயின . ஊர்ச்சபைகளும் , அவற்றின் ஆட்சி 
முறைகளும் அமைதியாக நடந்தனவாயினும் அரசாங்கத்தின் 
பலம் கொஞ்சம் கொஞ்சமாகக் குறையத் தொடங்கியது எனலாம் . 
தலை நகரையடுத்துள்ள வள நாடுகளில் எல்லாம் அரச ஆணை சரிவர 
நிறைவேறியதாயினும் தொலைவிலுள்ள இராச்சியப்பகுதிகளில் அவ் 
வளவாக மதிக்கப்படவில்லை ; நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிய 
வில்லை . எனவே , சிற்றரசர்களெல்லாம் பேருக்குச் சோழ மன்ன 
ரின் தலைமையை ஏற்றுக் கொண்டிருந்தார்களே தவிர இரகசிய 
மாகத் தங்கள் பலத்தைப் பெருக்குவதிலேயே கண்ணும் கருத்து 
மாய் இருந்தார்கள் . முதற் குலோத்துங்கன் காலத்திலேயே 
ஹொய்சளர் , மேலைச்சளுக்கியர் வெற்றிபெற்றதன் காரணமாக , 


8 


9 


10 


Ins . 486 of 1911 
Ins . 267 of 1901 

S. I. I. Vol . IV Nos . 1050 & 1051 
11 Ins 847 of 1917 
12 

S: I. I. Vol . VI Nos . 183 & 175 
13 Nellore Inscriptions 51 and 59 


362 


சோழர் வரலாறு 


இராச்சியம் சுருங்கியதென்பதை முன்னர்க்கண்டோம் . வெல 
னாண்டுத் தலைவர்களெல்லாம் நாளடைவில் சுதந்திரம் அடையத் 
தொடங்கித் தங்கள் செல்வாக்கைப் பெருக்கிக் கொண்டனர் என் 
பதையும் நினைவிற் கொள்ளவேண்டும் . 


இம் மன்னனின் கல்வெட்டுகளிலிருந்து இவன் ஆட்சியில் 
காட்டிய ஆர்வம்பற்றியோ குடிமக்கள் நலன் கருதி அங்கங்கே 
சென்று தங்கியிருந்தமைபற்றியோ ஒன்றும் அறிய முடியவில்லை . 
இவன் தன் தலை நகரமாகிய கங்காபுரி எனப்பட்ட கங்கை 
கொண்ட சோழபுரத்திலேயே பெரும்பாலும் தங்கியிருந்ததாகத் 
தெரிகிறது . ஆட்சியின் பிற்பகுதியில் பழைய தலை நகரமாகிய 
பழையாறையில் தங்கியிருந்தனன் என்பது அந் நகரிலுள்ள 
ஆயிரத்தளி என்ற அரண்மனையிலிருந்து கட்டளை பிறப்பித்த 
தாக அவனது 13 ஆம் ஆண்டுக் கல்வெட்டால் தெரிய வரு 
கிறது .14 இவன் அங்குத் தங்கியிருந்த காலத்தில் அதனைப் பல 
வகையாலும் சிறப்படையச் செய்து அதற்கு இராசராச புரம் என்ற 
பெயரும் சூட்டினான் .15 அந்நகரின் வடபகுதியே இன்றுள்ள 
தாராசுரம் எனும் ஊராகும் . 


18 


இவன் சிறப்புப் பெயர்களுள் சோழேந்திர சிங்கன் , இசரா 
கம்பீரன் 17 எனும் இரு பெயர்களும் இவனுடைய கல்வெட்டுகளி 
லெல்லாம் காணப்படுவதுடன் முறையே இராசராச சோழனுலா 
விலும் தக்கயாகப் பரணியிலுங் காணப்படுவனவாகும் . இவற்றுள் 
இராசகம்பீரன் எனும் சிறப்புப்பெயர் இவன் ஆட்சியின் பிற்பகுதி 
யில் வழங்கியதாகும் . சோழேந்திர சிங்கநல்லூர் , இராசகம்பீர 
நல்லூர் , இராசகம்பீரன் திருமண்டபம் , இராசகம்பீரன் திருவீதி 
போன்றவை இவன் சிறப்புப்பெயர்களால் அந்நாளில் வழங்கப் 
பட்டனவெனத் தெரிகிறது .18 இவற்றுடன் எதிரிலிச்சோழன் 
நெறியுடைச்சோழன் 20 என்பனவும் சிறப்புபெயர்களால் 
இருந்தன என்பது கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது . கண்டன் 

சிறப் ப்பெயர் , இராசராசசோழனுலா , தக்கயாகப் ,. 
ஆகியவற்றுள் மட்டும் கூறப்பட்டுள்ளது . 


என்ற ஒரு 


பரணி 


14 


15 


18 


17 


Ins . 163 of 1906 . 
Ins. 495 of 1937 ; 392 of 1908 
Ins . 336 of 1917 ; இராசராச சோழனுலா வரி 252 ; 685 
128 of 1929 ; 45 of 1914 தக்கயாக பரணி தாழிசை 774 
440 of 191 ; 146 of 1967-38 ; 336 of 1917 
Ins . 128 of 1929 
Ins . 128 of 1929 


18 


19 


20 


பரகேசரி இரண்டாம் இராசராச சோழன் 


363 


ஆகிய 


சிற்றரசர்களும் அதிகாரிகளும் 
கூடலூர் ஆளப்பிறந்தான் மோகன் 

இராசராசக் 
காடவராயன் : இரண்டாங் குலோத்துங்கன் காலத்தில் நாடு 
காவல் அதிகாரியாக இருந்த குலோத்துங்க சோழக் காடவராயன் 
என்பானின் தம்பியாவான் இவன் . மலையவிச்சாதிரி நல்லூரி 
லிருந்து கிடைக்கக்கூடிய வரிப்பொருள் முழுவதையும் கி.பி .1152 - ல் 
எலவனாசூர்க் கோயிலுக்கு நிவந்தமாக அளித்துள்ளான் . 21 


இராசேந்திர சோழப் பல்லவராதித்தன் : இவன் கோலார் 
மாவட்டத்துள்ள சூருர் மலையில் ஒரு கற்றளி எடுப்பித்து கி.பி. 
1153 - ல் இறையிலி தேவதானமும் அளித்திருப்பதால் இவன் 
இராசராசனின் அரசப் பிரதிநிதியாகக் கங்க நாட்டை ஆண்டவன் 
எனத் தெரிகிறது . இவன் காடு வெட்டி எனவும் காஞ்சிபுரப் 
பரமேசுவரன் எனவும் அக்கோயிற் கல்வெட்டுகளிற் குறிக்கப் 
பெறுகிறான் . 


நித்தவினோத சம்புவராயன் : சோறுடையாள் என்னும் இவன் 
மனைவி தென்னார்க்காடு மாவட்டம் பிரமதேயத்திலுள்ள கோயி 
லுக்குத் திருவிளக்கு அமைத்து அக்கோயிலுக்கு 32 பசுக்களை 
நிவத்தமாகக் கொடுத்துள்ளான் . 22 செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
நாடு காவல் புரியும் அதிகாரியாக இருந்தவன் இராசநாராயண 
சம்புவராயன் ஆவான் . இவனுக்கு அம்மையப்பன் சீயன் பல்ல 
வாண்டான் என்னும் பெயரும் வழங்கியதாகத் தெரிகிறது . 
இவன் அச்சிறுபாக்கம் , 23 

முன்னூர் , 24 

ஆகிய ஊர்களிலுள்ள 
கோயில்களுக்கு நிவந்தம் அளித்தான் . 


சிறு 


குன்ற 


காரிகை குளத்தூர்ப் பல்லவராயன் : இவன் திருச்சிற்றம்பல 
முடையான் 

பெருமாள் நம்பியான பல்லவராயன் எனவும் 
அழைக்கப்பெறுவான் எனத் தெரிகின்றது . ஆமூர்க் கோட்டம் 

நாட்டுக் காரிகைக் குளத்தூரிற் பிறந்தவன் , 
திருவிந்தளூர் நாட்டுக் குளத்தூரில் தன் அரசன் பெயரால் இராச 
ராசேச்சுரம் என்னும் கோயில் எடுப்பித்து நிவந்தம் வழங்கி 
யுள்ளான் . 25 அவ்வூர் இன்று இவன் பெயராலேயே பல்லவராயன் 
பேட்டை என்று வழங்கப்பட்டு வருகிறது . இது . மாயூரத்திற்கு 
அண்மையிலுள்ளது . 


22 


23 


Ins . 166 of 1906 ; ARE 1937-38 II 39 
Ins . 168 of 1918 
S. I. I. Vol . VII No. 458 
Ins . 52 of 191 ; 244 of 1901 
434 of 1924 ; 435 of 1924 


24 


25 


364 


சோழர் வரலாறு 


28 


ஆட்சியின் இறுதி : 

இரண்டாம் இராசராசன் ஆட்சி மிகவும் அமைதி நிறைந்த 
தாயிருந்ததென்பதைக் கண்டோம் . ஆனால் , அவன் ஆட்சி 
எப்போது முடிவடைந்ததென்று முடிவுசெய்வது சிக்கல் நிறைந்த 
தாயுளது . கல்வெட்டுகள் கொண்டு முடிவுசெய்வதிலும் சில தடை 
விடைகளைக் காணவேண்டியுளது . 


இம்மன்னனுக்குப் புதல்வர் இருவர் இருந்தனராயினும் 
அவர்கள் இவனுக்குப்பின் உடன் பட்டமெய்த முடியாத ஓரிரு 
ஆண்டுகளே நிறைந்த குழந்தைகளாயிருந்தமையின் , அப்போது 
நோய்வாய்ப்பட்டிருந்த மன்னன் , கங்கை கொண்ட சோழபுரத்தி 
லிருந்த , தாயாதி வழியில் விக்கிரம சோழனின் பெயரனாகிய , நெறி 
யுடைப் பெருமாள் மகன் எதிரிலிப் பெருமாளை அழைத்து வரச் 
செய்து தான் தங்கியிருத்த ஆயிரத்தளியில் இளவரசுப் பட்டங் 
கட்டி வைத்தான் என்பது பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டா 
லறியப் படுகின்றது . 2 7 


உடையார் விக்கிரம சோழ தேவர் பேரனார் நெறியுடைப் 
பெருமான் திருமகனார் எதிரிலிப் பெருமாளைப் பெரிய தேவர் 
துஞ்சியருளின் நாளிலே மண்டைக் கவிப்பித்துப் போந்தாரான 
வாறே இவரைத் திரு அபிஷேகம் பண்ணுவிக்கக் கடவராக , 


என்றுள்ள அக் கல்வெட்டுப் பகுதியால் இராசராசன் வாழ்க் 
கையும் அன்றே முடிவெய்தியதும் தெளிவாகிறது . கணித நூல் 
வல்லார் பலர் , ஆய்ந்து கண்ட முடிவின்படி எதிரிலிப் பெருமாள் , 
கி.பி. 1163 - ஆம் ஆண்டுத் தொடக்கத்தில் இளவரசனாக்கப் 
பட்டான் என்பது உறுதியாகிறது .28 எனவே , இரண்டாம் இராச 
ராசசோழன் இறந்தது கி.பி. 1163 - ல் என்பது உறுதியாகிறது . 


இவ்வாறிருப்பவும் , சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் 
இராசராசனின் 18 , 19 - ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகள் . " காணப் 
படுவது எவ்வாறெனில் எதிரிலிப் பெருமாள் பட்டமெய்தியதை 


28 


ஆகையால் 


இராசராசனின் இறுதிக் காலத்தைப் பலரும் பல கருத்துகளை வெளி 
யிட்டுள்ளனர் . சில கல்வெட்டுகள் தெளிவாயில்லை . 
பேராசிரியர் கே . ஏ . என் . சாஸ்திரியார் இராசராசனின் மறைவு கி.பி. 
1173 - ல் நிகழ்ந்த தெனக்கூறுவதை உறுதியாக எடுத்துக்கொள்ள 
இயலாது . 
Ep . Ind . Vol . XXI No : 31 p . p. 184-23 
Ep . Ind . Vol . IX p. 211 இக்காலத் திட்டத்தை பேராசிரியர் K. A. N. 
Sastri ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அவர் காரணம் சரியில்லை . 
S. I. I. Vol . VII Nos . 458 & 483 , 28 of 1908 ; 411 of 1909 ; 86 of 1938 


27 


29 


பரகேசரி இரண்டாம் இராசராச சோழன் 


165 


ஏற்காத சிலர் உள்நாட்டுக் கலகம் விளைக்கவே எதிரிலிப் பெருமாள் 
உடனடியாக அரச பதவி ஏற்க முடியாதபடி இடையூறு உண்டா 
யிற்று . எனவே , அக் கலகங்களை யெல்லாம் அடக்கி நான்காண்டு 
கட்குப் பிறகு தான் கி.பி. 1166 - ல் தான் அவன் இராசாதிராசன் 
எனும் அபிடே கப் பெயருடன் அரசனாயினான் . இந்த இடைப் 
பட்ட நான்காண்டுக் காலத்தில் தோன்றிய கல்வெட்டுகளில் 
இவன் பெயர் பொறிப்பது எல்லாவற்றானும் முறையாகாதாகலின் 
அவையாவும் இறந்த இராசராசன் பெயராலேயே எழுதப் 
பட்டிருக்க வேண்டுமென்று தெரிகிறது . எனவே , இம் மன்னன் 
கி.பி , 1166 - ல் இறந்திருக்கக்கூடும் என்ற கருத்து வலிவற்றதாகி 
விடுகின்றது . இனி குண்டூர் மாவட்டம் கொல்லூரு என்னுமிடத் 
தில் கிடைத்துள்ள கல்வெட்டொன்று இராசராசனின் 26 - ஆம் 
ஆண்டில் பொறிக்கப்பட்டதாக உள்ளது . 3 ° இதை நன்கு சிந்தித் 
தால் தலை நகருக்கு நெடுந்தூரத்திலுள்ள ஆந்திர நாட்டிலுள்ளோர் 
தலை நகரில் நடந்த மாற்றத்தை அறியாததால் செய்தபிழை 
6r னக் கொள்வதுதான் பொருத்தமாகத் தெரிகிறது .. எனவே , 
இரண்டாம் இராசராச சோழன் கி.பி. 1163 - ல் இறந்தான் எனக் 
கொள்வதே பொருத்தமாகத் தெரிகிறது . 


Ins . 703 & 704 of 1920 


25. இரண்டாம் இராசாதிராச சோழன் 

கி.பி. ( 1163-1178 ) 


இரண்டாம் இராசராசனுக்குப் பின்னர் , முடிபுனைந்து அரசாள 
வேண்டிய அவன் புதல்வர் இருவரும் ஓரிரு ஆண்டுகளே நிரம்பி 
யவராயிருந்தனர் என்பது பிள்ளைகளுக்கு ஒன்றும் இரண்டும் திரு 
நட்சத்திரம் என்னும் பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டா 
லறியப்படுகிறது. எனவே , ஆயிரத்தளி மாளிகையில் நோய் 
வாய்ப்பட்டுத் தன்வினை முடியுங்காலம் அணுகுவதை அறிந்த 
இராசராச சோழன் தன் தாயாதியும் , தன் பாட்டனாகிய விக்கிரம 
சோழனின் மகள் வயிற்றுப் பேரனும் நெறியுடைப் பெருமாள் 
மகனும் ஆகிய எதிரிலிப் பெருமாளுக்குக் கி.பி. 1163 - ல் இளவரசுப் 
பட்டம் கட்டுவித்தான் . இவன் இளவரசுப் பட்டம் பெற்ற காலம் 
கி.பி. 1163 - ல் பிப்ரவரி 28 க்கும் மார்ச்சு 30 ஆம் தேதிக்கும் இடைப் 
பட்டதாகும் என்பது கீல் ஹார்ன் கொண்ட கருத்தாகும் . 2 
எதிரிலிப் பெருமாளுக்கு இளவரசுப் 

பட்டம் கட்டிய அதே 
நாளிலேயே இராசராசன் இறந்து விடவே அரசைக் கைக்கொள்ள 
எண்ணிய அரசவமிசத்தினர் சிலர் உள் நாட்டுக் கலகம் விளைத் 
தனர் . எனவே , இளவரசன் உடனடியாக அரசனாக முடிசூடிப் 
பதவியேற்க இயலாதாயிற்று . ஆகவே , அக்கலகங்களெல்லாம் 
அடக்கப்பெற்ற நான்காண்டுகளுக்குப் பின்னரே இராசாதிராசன் 
என்ற அபிடேகப் பெயருடன் கி.பி. 1166 - ல் சோழ மன்னர் மரபு 
படி இராசகேசரி என்னும் பட்டம் புனைந்து அரசனான் : இவற்றை 
யெல்லாம் ஒருவாறு உறுதி செய்வதற்கு உறுதுணையாவது , இவ் 
விராசாதிராசனின் 8 ஆம் ஆண்டில் பொறிக்கப் பெற்ற பல்லவ 
ராயன் கல்வெட்டேயாகும் . இராசராசன் தன் இறுதிக்காலத்தில் 
எதிரிலிப் பெருமாளுக்கு இளவரசுப்பட்டம் கட்டினான் எனக் கூறிப் 
பின்னர் எட்டாண்டுகள் ரீஜண்டாக இருந்து ஆட்சி செய்தான் 
எனக் கூறுவது 

முன்னுக்குப்பின் முரண்படுவதாயுள்ளது . 4 
1 Ep . Ind . Vol . XXI No. 31 
Ep . Ind Vol . IX p. 211. கீல் ஹாரனின் இக் கருத்து கல்வெட்டுகளுக்கு 
முரணாகக் காணப்படுகிறது . இம்மன்னன் பட்டம் புனைந்தது கி.பி. 
1166 - ல் தான் என்று கருதலாம் . 
Ep . Ind . Vol . XXIp . 9 . Vol . XXII p . 86 P. N. 
K. A.N. Sastri : The colas P. 365 மெய்க்கீர்த்தியை விடக் கல்வெட்டு 
கள் தரும் கருத்துகளே நம்புதற்குரியதென்பது உண்மை . 


2 


4 


ண்டாம் இராசாதிராச சோழன் 


367 


மேலும் பெரியதேவர் துஞ்சியருளின் நாளிலே மண்டை கவிப் 
பித்து எனவரும் பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டுப் 
பகுதியும் சிந்தித்தற்குரியது . 


மெய்க்கீர்த்திகள் 

இம் மன்னனுக்குரியனவாகக் கிடைத்துள்ள மெய்க்கீர்த்திகள் 
மூன்றாகும் . இவற்றுள்இவன்றன் இரண்டாம் ஆட்சியாண்டிலிருந்து 
கிடைக்கின்ற கடல் சூழ்த்த பார் மாதரும் எனத்தொடங்கும் 
மெய்க்கீர்த்தி இரண்டாம் இராசராசனுக்குரியது என்பதை முன் 
னரே கண்டோம் . எனவே , அதனையே இவனும் தன் மெய்க்கீர்த்தி 
களுள் முதலாவதாகக் கொண்டுள்ளான் என்பது தேற்றம் . இவ 
னுடைய ஐந்தாம் ஆண்டிலிருந்து காணப்படும் மெய்க்கீர்த்தி பூ 
மருவிய திசை முகத்தோன் என்ற தொடக்கத்தையுடையதாகும் . 
‘ கடல் சூழ்ந்த பாரேழும் 7 எனத் தொடங்கும் மற்றொரு மெய்க் 
கீர்த்தி இவனுடைய ஆறு , பத்தாம் ஆண்டுகளிலிருந்து கிடைக் 
கின்றன . 

இந்த மெய்க்கீர்த்திகள் யாவும் சொல் அலங்காரம் 
உடயனவாயும் இவனுடைய ஆட்சிச்சிறப்பையே பேசுவனவாயும் 
உள்ளனவேயன்றி வரலாற்றுச் செய்திகளைக் கொண்டனவாயில்லை 
எனவே , அவை வரலாற்று ஆராய்ச்சிக்கு ஒரு சிறிதும் பயன்படா . 
சிற்சில கல்வெட்டுகள் இவன் பாண்டி நாட்டில் நடத்திய போர் 
பற்றிய செய்திகளைக் கூறுகின்றன . அவை போரின் பிற்பகுதி 
நிகழ்ச்சிகளை மட்டும் கூறுகின்றன . முற்பகுதி நிகழ்ச்சிகளை 
இலங்கை வரலாற்று நூலாகிய மகாவம்சம் என்ற நூலிலிருந்து 
அறிய முடிகிறது . A பாண்டிய நாட்டுப் போரின் முற்பகுதியில் 
சிங்களப்படைகள் வெற்றி பெற்றதால் அதை அந்நூல் விரிவாகப் 
பேசுகிறது . பாண்டிய நாட்டுப் போரின் பிற்பகுதியில் சோழப் 
படைகள் வெற்றிப் பெற்றதால் இவ்வரசனின் கல்வெட்டுகள் 
அவைப் பற்றிக் கூறுகின்றன போலும் . பாண்டிய நாட்டுப்போரின் 
பிற்பகுதி வரலாற்றைக் கூறும் ஆர்ப்பாக்கக் கல்வெட்டு இவ 

வன் 
5 ஆம் ஆட்சியாண்டிலும் , வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த 
பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டு 8 ஆம் ஆட்சியாண்டிலும் , 
வடதிருவாலங்காட்டுக் கல்வெட்டும் 10 திருக்கடவூர் மாயனக் 


5 


6 


7 


S.1.1 . Vol . VII No. 227. Ins . 558 of 1904 ( yr 2 ) ; Ins 43 of 1922 
( yr 3 ) 
162 of 1902 

172 f 172 of 1908 ( yr. 6) 540 of 1904 (yr 10 ) 
7A மகாவம்சம் 76,77 ஆம் அதிகாரங்கள் , 

S. I. I. Vol . IV No. 456. A. R. E. 1899/1904- ( yr : 10) 

EP . Ind . Vol XXI No. 31 
10 

Ep . Ind . Vol , XXII No. 14 


3 


368 


சோழர் வரலாறு 


துணை 


கல்வெட்டும் 11 12 ஆம் ஆட்சியாண்டிலும் ஏற்பட்டவையாகும் . 
இனி மகாவம்சத்தின் 

கொண்டும் இராசாதிராசன் 
கல்வெட்டுகள் கொண்டும் பாண்டிய நாட்டுப் போரைக் காண 
லாம் . இப் பாண்டி நாட்டுப் போர் உள் நாட்டுப் போராகத் 
தொடங்கி , தாயத்தார்களான பராக்கிரம பாண்டியனுக்கும் குல 
சேகர பாண்டியனுக்குமிடையே நடந்ததாயினும் உண்மையில் 
சிங்கள மன்னனுக்கும் சோழ மன்னனுக்குமிடையே 

நடந்த 
போராகும் என்பது கருதற்குரியது . 


பாண்டி நாட்டுப் போரைப் பற்றித் தெரிந்து கொள்வதன் 
முன்னர்ச் சோழ மன்னர்க்கு அடங்கியிருந்த பாண்டிய நாட்டின் 
நிலையை அறிந்துகொள்வது இன்றியமையாததாம் . முதற் 
குலோத்துங்கன் படையெடுத்துச் 
படையெடுத்துச் சென்று 

சென்று பாண்டி நாட்டை 
வென்றடிப்படுத்தி மீண்ட பின்னர்த் தன் அரசப் பிரதிநிதியை 
வைக்காததால் பாண்டிய மன்னர் கொஞ்சங் கொஞ்சமாகச் 
சுயேச்சையடைதற்கான செயல்களில் ஈடுபடலாயினர் . மக்களி 
டையே தங்கள் செல்வாக்கைப் பெருக்கிக் கொள்வதற்கென்றே 
தங்கள் பெருமைகளையெல்லாம் பேசுகின்ற கல்வெட்டுகளைத் 
தங்கள் பெயராலேயே பொறிக்கச் செய்தனர் . விக்கிரமசோழன் 
வேங்கியை ஆண்ட காலத்தே , சோழர் தலைமையை மறுத்து 
எதிர்த்த கொலானூவைச் சேர்ந்த தெலுங்க வீமனை தென்னகத் 
திருந்த பராந்தக பாண்டியன் படை கொண்டு சென்று வென்ற 
டக்கிச் சோழர்க்குத் திறை செலுத்தச் செய்ததை முன்னர்க் 
கண்டோம் . கூட மேலும் குலோத்துங்கனுக்குப் பிறகு பாண்டிய 
நாட்டில் சோழர் கல்வெட்டுகள் காணப்படவில்லை , என்பதும் 
குறிப்பிடத்தக்கதாம் . பொதுவாக , இப் பாண்டி நாட்டுப் போரில் 
தலையிட்டதால் பாண்டியர் தம் பலம் தான் வளரலாயிற்றே தவிர 
சோழ சிங்கள மன்னரடைந்த பயன் ஏதும் இல்லையாம் . 


முதற் குலோத்துங்கன் பாண்டி நாட்டின் மேற் படையெடுத்த 
போது பாண்டி நாட்டை ஐவர் ஆண்டிருந்ததையும் அவர் 
ஐவரும் ஒன்று சேர்ந்து எதிர்த்துத் தோற்றோடியதையும் முன்னர்க் 
கண்டோம் . இராசாதிராசன் காலத்தே கி.பி. 1169 - ல் மதுரை 
யிலிருந்து ஆட்சி செய்த பராக்கிரம பாண்டியனுக்கும் , அவன் 
தாயத்தானான குலசேகர பாண்டியனுக்கும் பாண்டிய நாட்டு 
ஆட்சியுரிமைபற்றிப் போர் மூண்டது . அப்போது பராக்கிரம 
பாண்டியன் இலங்கை அரசனாகிய முதல் பராக்கிரம பாகுவின் 


11 


Ins . 261 of 1925 திருக்கடவூரில் சற்றுப் பிந்தியக் கல்வெட்டுகளும் 
இதை உறுதிப்படுத்துகின்றன . 254 of 1925 ; 42 of 1906. 


இரண்டாம் இராசாதிராச சோழன் 


369 


உதவியை நாடினான் . அவனும் அதை ஏற்றுக்கொண்டு பெரும் 
படையொன்றை இலங்காபுரித் தண்ட நாயகன் தலைமையில் 
அனுப்பி வைத்தான் . துரதிருஷ்டவசமாக அவன் படை புறப் 
படும் முன்னரே , குலசேகர பாண்டியன் , பராக்கிரம பாண்டி 
யனையும் மனைவி மக்களையும் ஒரு சேரக் கொன்று குவித்து , 
மதுரையைக் கைக் கொண்டு ஆட்சி செய்யத் தொடங்கி 
விட்டான் . இச் செய்தியறிந்த பராக்கிரம பாகு கடுஞ்சினங் 
கொண்டு குலசேகரனைக் கொன்று , பராக்கிரம பாண்டியன் வழி 
யினர்க்கு அரசைக் கொடுக்கும்படி தன் தண்டநாயகனுக்கு 
ஆணையனுப்பினான் . அத் தண்டநாயகனும் குண்டுகலா .12 என்னு 
மிடத்தில் வலிமிக்க பாடி வீடமைத்துக் கொண்டு , இராமேசுவரம் 
முதலிய இடங்களைக் கைப்பற்றலானான் . சிங்களர் தங்கியிருந்த 
எருக்காட்டாவைக் குலசேகரன் தாக்கினான் ; ஆனால் வெற்றி 
பெறவில்லை .13 சிங்களர் கையில் அகப்பட்ட தமிழ் வீரர்கள் 
சித்திரவதை செய்யப்பட்டதை மகாவம்சமே கூறுகிறது . மதுரை , 
இராமநாதபுரம் , புதுக்கோட்டை , திருநெல்வேலி மாவட்டங்களில் 
ஆங்காங்கே போர் நடைபெற்றது . இராமநாதபுரம் மாவட்டத் 
தைச் சார்ந்த அன்வலக்கோட்டை , அஞ்சு கோட்டை , தொண்டி , 
பாசி முதலான இடங்களும் செம் பொன்மாலி என்ற கோட்டையும் 
தண்ட நாயகனால் கைப்பற்றப்பட்டன . அடுத்து , குருத்தங்குடிப் 
போரில் சிங்களப்படை வெற்றியடைந்த அதே நேரத்தில் செம் 
பொன்மாரிக் கோட்டையை இழக்கவும் நேர்ந்தது . அதனால் , 
அதனருகேயிருந்த நெட்டூரு சிங்களப்படையின் பாடிவீடா 

இராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர்த் தாலுகாவி 
லுள்ள கீழ் நிலையில் நடந்த போரில் இலங்காபுரித் தண்டநாயகன் 
வெற்றி பெற்றான் . தோல்வியுற்ற குலசேகரன் தன் 
களுடன் கொங்கு நாட்டிலிருந்த தன் மாமன் படைகளையும் 
சேர்த்துக் கொண்டு மீண்டும் போருக்கு வந்தான் . இராமநாத 
புரம் மாவட்டம் பொன்னமராவதியில் நடந்த போரிலும் 
குலசேகரன் தோற்றோடி ஒளிய நேர்ந்தது . குலசேகரனுக்குத் தப்பி 
ஓடி மலைப்பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்த பராக்கிரம பாண்டியன் 
மகன் வீரபாண்டியன் அழைத்து வரப் பெற்று அரசனாக்கப் 
பட்டான் . இலங்காபுரித் தண்டநாயகன் மேலும் கண்டதேவ 
மழவராயன் , மழவ சக்ரவர்த்தி போன்ற பாண்டி நாட்டுத் தலைவர் 
களுக்குச் சிற்சில ஊர்களின் ஆட்சியுரிமை வழங்கியும் பெரும் 
பொருள் கொடுத்தும் தன் பக்கம் சேர்த்துக் கொண்டான் . 


யிற்று 14 


படை 


12 


எனப் 


இவ்வூர் , பராக்கிரமபாகுவின் நினைவாகப் பராக்கிரமபுரம் 
பெயரிடப்பட்டது . ( South India & Sri Lanka Second Edition , p . 89) 
South India and Sri Lanka Second Edition , p . 90 . 
South India alid Sri Lanka Second Editio11 p . 40 & 91 


18 


சோ.வ .-- 24 . 


370 


சோழர் வரலாறு 


இந்நிலையிலும் குலசேகர பாண்டியன் தன் உரிமையை விட்டு 
விட விரும்பவில்லை . மீண்டும் தன் படைகளைச் சேர்த்துக் 
கொண்டு போருக்குத் தயாரானான் . அக்காலத்தே நடைபெற்ற 
போரைக் காணுங்கால் சிங்களர்க்கும் தமிழர்க்கும் நடைபெறும் 
போராக தோன்றியது . பாண்டிய நாட்டு மக்களும் தலைவர்களும் 
குலசேகரனைப் பெரிதும் மதித்துப் பாராட்டியதுடன் அவன் 
பக்கமே சேர்வாராயினர் . ஆகவே , குலசேகரனும் அத்தலைவர் 
களும் சேர்ந்து நடத்திய போரில் வீரபாண்டியனை வென்று 
மதுரையினின்றும் துரத்தி விட்டனர் . தான் எண்ணியது போல் 
குலசேகரனை முற்றிலுமாக வெற்றி கொள்வது என்பது அவ்வளவு 
எளிதில்லை என்பதைக் கண்டு கொண்ட இலங்காபுரித் தண்ட 
நாயகன் , தனக்கு மேலும் படைத்துணை அனுப்புமாறு பராக்கிரம 
மாகுவுக்குச் செய்தி அனுப்பினான் . அம் மன்னனும் ஜகத் விஜய 
தண்ட நாயகன் தலைமையில் பெரும் படை ஒன்றை அனுப்பினான் 
இந்த இரு பெருந் தண்ட நாயகரும் சேர்ந்து , குலசேகரனை 
வீரபாண்டியனை மீண்டும் 

அரசனாக்கி முடிசூட்டு 
விழாவும் எடுப்பித்தனர் .15 


வென்று 


இதன் பின் கி.பி. 1167 - ல் குலசேகரன் சோழ மன்னனின் 
உதவியை வேண்டினான் . இராசாதிராச சோழனும் திருச்சிற்றம் 
பலமுடைய பெருமானம்பிப் பல்லவராயன் தலைமையில் பெரும் 
படையை அனுப்பினான் . அப்போது வீர பாண்டியனைத் துரத்திக் 
குலசேகரனை அரியணை ஏற்றும்படியும் சிங்களர்த்தலைவர்களைக் 
கொன்று அவர்தம் தலைகளைக் கோட்டைவாயிலில் தொங்க விடும் 
படியும் கூறியதாகக் கூறப்படுகிறது . தொண்டி , பாசி , ஆகிய 
இடங்களில் சோழப் படைகட்கும் சிங்களப் படைகட்கும் பெரும் 
போர் நிகழ்ந்தது . சிங்களத் தலைவர்களே வெற்றி பெற் 
றனர் . அவர்தம் வெற்றி தமிழக மக்களின் உள்ளத்தில் அச் 
சத்தைத் தோற்றுவித்தது . இச்சமயத்தில் தான் எதிரிலிச் 
சோழ சம்புவராயன் என்பான் 

ஞானசிவ 

தேவரெனவும் 
உமாபதி தேவரெனவும் அழைக்கப்பெற்ற துறவியாகிய சாமித் 
தேவரை அணுகிப் பூசை , யாகம் , வழிபாடு முதலியவற்றால் 
சிங்களரை துரத்த வேண்டுமென்று கேட்டுக் கொண்டதாகவும் 
அதன்படி 28 நாள்கள் பூசை முதலியன செய்த பிறகு சிங்களர் 
முற்றிலுமாகத் தோற்கடிக்கப பெற்ற செய்தி வந்ததாகவும் அது 
கேட்டு மகிழ்ந்த சம்புவராயன் ஆர்ப்பாக்கம் கிராமத்தை 
அவருக்கு இறையிலியாகக் கொடுத்ததாகவும் கூறுவதுதான் 
இராசாதிராசனின் 5 ஆம் ஆண்டுக் கல்வெட்டாகிய ஆர்ப்பாக்கம் 


15 


K. K. Pillay : South India and Sri Lanka ( 1975 ) p . 94 . 


இரண்டாம் இராசாதிராச சோழன் 


311 


கல்வெட்டாகும் .16 பின்னர் நடந்த 

போர்களில் சோழர் 
படையே வெற்றி பெற்றுச் சிங்களப்படை சிதறுண்டதோடு 
தண்ட நாயகர் இருவரையுங் கொன்று அவர் தம் தலைகளும் 
கோட்டைவாயிலில் தூக்கப்பெற்றன . குலசேகர பாண்டியனும் 
பாண்டி நாட்டு அரசனானான் . இந்நிகழ்ச்சியால் தான் பாண்டி 
மண்டலம் ஈழநாட்டிற்கடங்கிய ஒரு மாநிலமாக வராமல் காப்பாற் 
றப்பட்டது . 


அவன் 


இந்நிகழச்சியால் பெருஞ்சினங் கொண்ட பராக்கிரமபாகு 
எப்படியும் சோழ நாட்டின் மேற்படையெடுத்து வெற்றி கொண்டு 
குலசேகர பாண்டியனையும் தொலைக்க வேண்டும் என்ற எண்ணத் 
துடன் , ஊராத்துறை , புலைச்சேரி மாதோட்டம் , வல்லிகாமம் , 
மட்டிவாழ் என்னுமிடங்களில் படைகளைத் திரட்டிக் கப்பல் 
களையுங் கட்டுவித்தான் . இச்செய்தி இராசாதிராசனின் 
அமைச்சர் தலைவனாகிய வேதவன முடையான் அம்மையப் 
பனான அண்ணன் பல்லவராயனுக்கு எட்டியது . 
நன்கு சித்தித்துப் பராக்கிரமபாகுவைத் தலையெடுக்காமல் 
ஒழிப்பதற்கு ஒரு தந்திரம் செய்தான் . அஃதாவது பராக்கிரம 
பாகுவிற்கு எதிராக இலங்கையரசுக்குரியவனான 

அவன் 
மருகனும் , மானாபரணனின் மகனும் ஆகிய கீவல்லபன் என்பான் 
தக்க சமயத்தை எதிர்பார்த்துச் சோழ நாட்டில் தங்கியிருந்தான் . 
அவனையே கருவியாகப் பயன்படுத்திப் பராக்கிரமபாகுவின் 
எண்ணத்தை முறியடிப்பதென்று முடிவு செய்தான் . 

அதன்படி 
பெரும்படை ஒன்றைச் சீவல்லபன் தலைமையில் இலங்கை மேற் 
படையெடுக்கச் செய்தான் . சீவல்லபனும் அப்படையுடன் 
இலங்கை புக்குப் பல ஊர்களையும் அழித்தும் எரித்தும் நாசஞ் 
செய்ததோடு படைகள் திரண்டிருந்த புலைச்சேரி , மா தோட்டத் 
தையும் அழித்துச் சேனை தலைவருட் சிலரைக் கொன்றும் சிலரைச் 
சிறை பிடித்தும் பேரழிவினைச் செய்தான் . மேலும் , பல யான 
களையும் கைக் கொண்டு அளவிறந்த கொள்ளைப் பொருளுடன் 
வெற்றி வீரனாகச் சோழ நாடு திரும்பினான் . இதன் பயனாக , 
பராக்கிரமபாகுவின் சோழ நாட்டுப் படையெடுப்பு முயற்சி தக்க 
வகையில் முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டது . 


சோழர் படையெடுப்பால் , ஈழத்தில் பேரழிவு ஏற்பட்டதுடன் , 
உள்நாட்டுக் கலகங்களும் எழலாயின. இவையாவும் பராக்கிரம 
பாண்டியனை ஆதரித்ததால் 

வந்த 

வினை என்றெண்ணிய 
பராக்கிரமபாகு , குலசேகர பாண்டியனை முறையான பாண்டி 


16 


S. I. I. Vol . IV No. 456 ; ARE 1899 - paras 23 - 38; 20 of 1899 


372 


சோழர் வரலாறு 


. 


நாட்டு மன்னன் என ஏற்றுக் கொண்டு பல பரிசில்களையும் 
அனுப்பி , அவனொடு நண்பனாயினன் . குலசேகரனும் , சோழ 
வேந்தன் தனக்குச் செய்த நன்மைகளை யெல்லாம் மறந்து 
பராக்கிரம பாகுவின் பரிசில்களை ஏற்றுக்கொண்டு அவனொடும் 
நட்பாயினான் . மேலும் , சோழ மன்னனிடம் மாறாத விசுவாச 
முள்ள இராசராச கற்குடி மாராயன் , இராச கம்பீர அஞ்சுகோட்டை 
நாடாழ்வான் போன்ற ஏழகத்தார் , மறவ சாமந்தர்களை வெள் 
ளாற்றுக்கு வடக்கே போகும்படி செய்தான் . கோட்டை வாயிலில் 
தூக்கியிருந்த சிங்களத் தண்டநாயகர் தலைகளையும் அகற்றுவித் 
தான் . இதெனொடும் பராக்கிரமபாகுவால் அனுப்பப் பெற்ற 
கடிதங்களும் பரிசில்களும் சோழன் கையகப்பட்டன . எனவே , 
இராசாதிராசன் செய்ந்நன்றி கொன்ற குலசேகரனை 

நீக்கி 
வீரபாண்டியனை அரியணை ஏற்றுமாறு அமைச்சனான அண்ணன் 
பல்லவராயனுக்கு ஆணையிட்டான் . அவனும் படையொடு 
சென்று குலசேகரனைப் போரிற் புறங்கண்டு துரத்தி வீரபாண்டி 
யனைப் பாண்டி மண்டலத்தின் அரசனாக்கித் திரும்பினான் . அது 
முதல் இராசாதிராசன் காலம் வரை அவனே பாண்டி நாட்டை 
ஆண்டிருந்தான் . எனவே ஏறக்குறைய எட்டாண்டுக் காலம் ,, 
இராசாதிராசன் இப்போரில் ஈடுபட்டிருந்தான் என்பது புலனா 
கின்றது . எனினும் , இப்போர் முயற்சிகளில் இராசாதிராசன் 
முற்றிலும் வெற்றி பெற்றதுடன் சிங்களவரைப் பாண்டி நாட்டி 
லிருந்தே துரத்தி விட்டதும் குறிப்பிடற்குரியது . இது காரண 
மாகவே இம்மன்னன் ‘ மதுரையும் ஈழமுங்கொண்ட கோ இராச 
கேசரிவர்மன் என்றழைக்கப் பெற்றான் . ஈழத்தின் ஒரு சிறு 
பகுதியும் இவன் ஆட்சிக்குட்பட்டிராவிடினும் அங்குச் சோழர் 
படை பெற்ற பெரு வெற்றி காரணமாகவே அவ்வாறு அழைக்கப் 
பட்டிருக்க வேண்டுமெனத் தோன்றுகிறது . 


17 


தஞ்சை மாவட்டம் மாயூரந் தாலுகாவில் ஆற்றூரில் கிடைத் 
துள்ள இவன் காலக் கல்வெட்டொன்று இவனை மதுரையும் 
ஈழமுங் கொண்ட திரிபுவன சக்கரவர்த்தியான கரிகால சோழ 
தேவர் எனக் குறிப்பதால் இவனுக்குக் கரிகால சோழன் எனும் 
சிறப்புப் பெயருள்ளமை தெரிய வருகிறது . மேலும் இராசாதிராச 
தேவராகிய கரிகால சோழ தேவர் எனக்கூறும் சிதம்பரத்திற் 
கிடைத்துள்ள இவன் கல்வெட்டும் 18 அதனை உறுதி படுத்துகிறது . 
சோழப் பேரரசின் பெருமையும் அளவும் இவன் ஆட்சியில் சிறிது 
சுருங்கியதென்பதில் ஐயமில்லை . கடப்பை மாவட்டத்துள்ள நந்த 


17 


Ins . 129 of 1927 . 
18 Ins. 263 of 1913 இதை மூன்றாம் குலோத்துங்கன் காலத்துக் கல் 

வெட்டென்று சிலர் கருதியிருப்பது தவறு. 


இரண்டாம் இராசாதிராச சோழன் 


373 


20 


லூரிலும் , 19 
திலும் 21 


திருக்காளத்தியிலும் , நெல்லூர் மாவட்டத் 

இவன் கல்வெட்டுகள் காணப்படுவதால் அப்பகுதி 
களெல்லாம் இவன் ஆட்சிக்கடங்கிய குறு நில 

மன்னர்களால் 
ஆளப்பட்டிருந்ததென்பது உறுதியாகிறது . காஞ்சிபுரக் கல்வெட் 
டொன்றைப் 22 பொறித்த கங்கமண்டல மகாமண்டலீசனாகிய 
புஜபலவீர ஆகோமல்லராசன் எனப்படும் கட்டி நுளம்பன் சோழ 
ருக்கடங்கிய குறு நில மன்னன் என்பது உண்மையாயின் கங்க 
மண்டலத்தின் ஒரு பகுதியும் சோழப்பேரரசில் இருந்ததாகக் 
கொள்ளலாம் . ஆகோமல்லராசன் என்னும் பெயரே ஆகோமல்ல 
ராசன் என மருவி வழங்கியிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . 


பேரரசின் பலங்குன் றுதல் ! 

முதற் குலோத்துங்கன் ஆட்சியிலிருந்தே சோழப் பேரரசின் 
பலங்குன்றத் தொடங்கியது எனலாம் . வேங்கி நாட்டிலிருந்து 
விக்கிரம சோழனைத் தலை நகருக்கு அழைத்துக் கொண்ட பின்னர் , 
இளவரசனொருவனை அரசப்பிரதிநிதியாக அனுப்பாமல் , வெல 
னாண்டுத் தலைவனாகிய முதலாங் கொண்கனு டைய மகன் சோடன் 
என்னும் தெலுங்கச் சோழனுக்கு ஆட்சி உரிமை வழங்கியதும் 
அது போன்றே பாண்டி நாட்டின்மேற் படையெடுத்துச் சென்று 
எதிர்த்த பாண்டியர் ஐவரையும் வென்ற பின்னர் இளவரசனொரு 
வனைச் சோழ பாண்டியன் என்னும் பட்டத்துடன் ஆட்சி செய்ய 
ஏற்படுத்தாமல் , அப்பாண்டி மண்டலப் பகுதிகளை அவரவர்க்கே 
கொடுத்துத் தனக்குத் திறை செலுத்துமாறு செய்ததுமே இதன் 
தொடக்கமாகும் . இது முதல் மத்திய ஆட்சியிலும் அரசாங்கக் 
கொள்கையிலும் சிற்றசர்களுடைய செல்வாக்கும் தலையீடும் அதிக 
மாயின . குடிமக்களின் நன்மைக்கான ஆட்சி முறையில் அரசாங் 
கத்திற்குள்ள அதிகாரங்களும் வரவரக் குறையத் தொடங்கின . 
அரசாங்கத்தின் நேர் பார்வையிலிருந்த நாட்டுப் பகுதி குறைந்து 
சிற்றரசர்களின் நாட்டெல்லை மேன்மேலும் விரிவடைந்தன . 
சிற்றரசர்கள் என்ற நிலையுடன் இல்லாமல் நிலமானியப் பிரபு 
முறை போல்வதோர் அமைப்பும் ஏற்பட்டு வளர்பிறை போல் 
நாளும் வளர்வதாயிற்று . இந்நிலையில் கிராமசபை , நகரசபை 
போன்ற அரசாங்க அமைப்புகள் மாத்திரமே மத்திய அரசுக்கு 
அடங்கி அதன் கொள்கைகளைப் பின்பற்றி அரசாங்கத்தின் 
தலையீடு இல்லாமல் நன்முறையிற் செயல் பட்டதெனலாம் . 
சிற்றரசர்களும் , அவர்களையடுத்த நிலமானியத் தலைவர்களும் ,, 


19 


20 


Ins . 572 of 1907 . 
Ins . 105 of 1922 . 
Nellore Inscriptions No. 108 . 
Ins . 48 of 1893 . 


21 


22 


--- 


374 


சோழர் வரலாறு 


அரசனுடைய ஆதரவும் சலுகையும் பெற்றுப் பதவிக்கு வந்தவர் 
களாயினும் நாளடைவில் தங்கள் படைபலத்தையும் செல்வத் 
தையும் செல்வாக்கையும் பெருக்கிக் கொண்டு , ஊர்ச் சபைகளின் 
நடவடிக்கைகளிலுங்கூடத் தலையிடலானார்கள் . இத் தலைவர்கள் 
முன்னர் அரசாங்கத்திற்குச் செய்த தொண்டிற்காகவும் , இனி 
அரசனுக்குத் தேவையான போது உதவுவதற்கான படை 
பலத்தைப் பெருக்குதற்காகவும் அவர்கட்கு அதிகமான நிலப் 
பகுதிகள் வழங்கப்பட்டிருந்தன . இதனால் அரசாங்கத்தின் பலங் 
குன்றியதே தவிரக் கருதிய பயன் ஏதும் கை கூடவில்லை . 


இத்தலைவர்கள் , பேரரசனிடம் நடந்து கொள்ள வேண்டிய 
கடமை , உரிமைகளைப் பற்றிய சட்ட திட்டங்களை வகுத்துக் 
கொள்வதற்கான ஓர் அரசியல் இணைப்பு அமைப்பைத் தங்களுக் 
குள்ளாகவே வகுத்துக் கொள்ளலாயினர் . இதுகாறும் அரசனால் 
நியமிக்கப் பெற்றுச் செயலாற்றி வந்த இத் தலைவர் முறை , 
தற்போது பிறப்புரிமையின் அடிப்படையிலேயே அமைவதாயிற்று . 
எனவே , அரசனுடைய தயவு தாட்சண்யம் தேவையற்றதா 
யிற்று . இத்தகைய நிலமானியத் தலைவர் அரசியல் இணைப்பு 
அமைப்பு முறை முதற்குலோத்துங்க சோழனின் 42 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்று துவராபதி வேளான் எனும் கந்தன் மங்களத் 
தேவன் என்பான் இராசேந்திர 

இராசேந்திர சோழ துவாரபதி வேளான் 
என்னும் சுந்தரத்தோளன் கந்தனுக்கு மேலாண்மை உரிமைக் 
கடப்பாட்டிற்கான ஓர் ஒப்பந்த வாக்குறுதி செய்து கொடுத்தாக 
கூறுகிறது . அவ்வாக்குறுதி வாசகமாவது : துவாரபதி வேளான் 
என்னும் கந்தன் மங்களத் தேவனாகிய நான் தங்கள் உயிருக்கும் , 
பொருளுக்கும் கௌரவத்திற்கும் உண்மையுள்ளவனாக நடந்து 
கொள் வேவேனாகவும் , அதிலிருந்து தவறினால் தாயைக் கூடிய 
வனும் , மதுவையும் பசு மாமிசத்தை உண்டவனும் அடையும் 
பாவத்தை அடைவேனாகவும் . இதற்குப் பத்து ஆண்டுகளுக்குப் 
பிறகு அதே ஊரிலிருந்த துவராபதி வேளான் எனும் கந்தன் 
சுந்தரத்தோளனுக்கு , நிடதராசன் எனும் இராசேந்திர சோழன் 
மேற்கூறியது போன்ற வாக்குறுதி எடுத்துக் கொண்டதாகத் தெரி 
கிறது .24 வடவாற்க்காடு மாவட்டத்திலுள்ள மாடம் எனும் இடத் 
திற் கிடைத்துள்ள இரண்டாம் இராசாதிராசனின் பதினோராம் 
ஆண்டுக் கல்வெட்டொன்று 2 5 செங்கோணித் தலைவர் மூவர் 
தம்முட் செய்து கொண்ட இத்தகைய தோர் உடன்பாட்டை 
எடுத்துக் காட்டுகிறது . தொடர்ந்து வந்த இந்நிலை மூன்றாங் 


23 


24 


583 of 1907 
758 of 1907 
104 of 1892 35 of 1893 407 , 4.8 of 1896 


25 


இரண்டாம் இராசாதிராச சோழன் 


375 


குலோத்துங்கன் காலத்தில் மேலும் பெருகி ஆட்சியின் வீழ்ச்சிக்கு 
வழி வகுத்ததையுங் காணலாம் . மேலும் இரண்டாம் இராசாதி 
ராசன் , இரண்டாம் இராசராசனின் மகன் அல்லன் . ஆதலின் 
அவனுடைய அரசுரிமை முறையும் வலிவும் இல்லாததாயிற்று . 
எனவே , அம்மன்னன் சிற்றரசர்கள் , அரசியல திகாரிகள் 
ஆகியோரிடத்துப் பற்றுள்ளம் கொண்டவனாயும் அச்சமுற்ற 
மனப்பான்மையுடன் நடந்து கொள்ள வேண்டியவனாயும் இருந் 
தான் . சிற்றரசர்கள் முதலியோர் இதனைத் தங்கட்குக் கிடைத்த 
நல்வாய்ப்பாகக் கொண்டு ஆங்காங்கே தங்கள் அதிகாரத்தை 
நன்கு நிலை நிறுத்திக் கொண்டனர் . இந்த நிலை நாளும் நாளும் 
வளர்ந்ததால்தான் அவ்வளவு விரைவிலேயே சோழப் பேரரசு 
வீழ்ச்சியுறலாயிற்று என்பது தெளிவாம் . 


சிற்றரசர்களும் அரசியல் தலைவர்களும் 

இவனது அரசியல் அதிகாரிகளுள் முதலாவதாக எண்ணத் 
தக்கவன் பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டு எழுதுதற்குக் 
காரணமான திருச்சிற்றம்பலமுடையனான பெருமானம்பிப் பல்லவ 
ராயனாவான் . இவன் இராசராசசோழன் கால அமைச்சன் என் 
பதையும் இவனே அம்மன்னனின் மனைமக்களைக் காத்ததோடு 
இராசாதிராசனை அரசனாக்கிப் பாதுகாத்தவனுமாவான் என்பதை 
யும் முன்னரே கண்டோம் . இவனே இராசாதிராசன் ஆணையின் 
படி மதுரைமேற் படையெடுத்து சிங்களப்படையை வென்று 
குலசேகர பாண்டியனை அரியணை ஏற்றியதையும் அறிந்தோம் . 
இவனுடைய அரசியற் பணியைப் பாராட்டிய இராசாதிராசன் 
இவன் பிறந்த காரிகைக் குளத்தூரில் உள்ள நாற்பது வேலி 
நிலத்தை அளித்தமை பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டால் 
அறியப்படும் . 26 


வேதவனமுடையான் அம்மையப்பன் அண்ணன் பல்லவ 
ராயன் : இவன் பெருமானம்பிப் பல்லவராயன் இறந்த பின்னர் 
அமைச்சர் தலைவனாகப் பணி புரிந்தவன் . இவனே அரசன் 
கூறியபடி படையொடு சென்று , சோழனுக்கெதிராகச் செயல்பட்ட 
குலசேகரனை அரியணையினின்றும் நீக்கி வீரபாண்டியனை அரசனாக் 
கினான் என்பதையும் முன்னர்க் கண்டோம் . பராக்கிரம பாகுவை 
அவன் நாட்டிலேயே தோற்கடித்த அரசியல் தந்திரம் வாய்ந் 
தவன் . அரசன் இவனைப் பாராட்டிப் பத்துவேலி நிலம் அளித் 
தான் என்பது நினைவிற் கொள்ளத் தக்கதாகும்.2 7 


281 


Ep . Ind . Vol . XXI No. 31 . 
27 Ep . Ind. Vol . XXII No : 14 


376 


சோழர் வரலாறு 


அரசாங்கத்தில் உயர் பதவியிலிருந்தோனும் , அண்ணன் 
பல்லவராயன் உடன் பிறந்தோனுமாகிய வேதவனமுடையான் 
கருணாகரத் தேவனான அமரகோன் என்பான் திருவலஞ் சுழிக் 
கோயிலுக்கு இரண்டு நுந்தா விளக்கும் பழையாறை திருச் 
சத்திமுற்றக் கோயிலுக்கு ஐந்து நுந்தா விளக்கும் அமைத்து 
நிவந்தம் வழங்கியுள்ளான் . 


செங்கேணிக் குடியைச் சேர்ந்த அம்மையப்பன் எதிரிலிச் 
சோழ சம்புவராயன் எனும் நாடுகாவல் அதிகாரி சிங்களப் 
படையைத் துரத்துவதன் பொருட்டு யாகம் முதலியன செய்த 
ஞான சிவதேவருக்கு 167 வேலி நிலமுள்ள ஆர்ப்பாக்கத்தை 
இறையிலி ஏகபோகமாகக் கொடுத்ததை முன்னரே 
கண்டோம் . திருப்புலிவனத்து இறைவர் வழிபாட்டிற்குச் சில 
அரசாங்க வரிகளை நிவந்தமாக வழங்கினான் என்பது அவ்வூர்க் 
கல்வெட்டால் அறியப்படுகிறது .31 செங்கேணிக் 

குடியைச் 
சேர்ந்த பல்லவர் மரபில் வந்த அம்மையப்பன் 

பாண்டிநாடு 
கொண்டானான கண்டர் சூரியன் சம்புவராயன் என்பான் ஒரு நாடு 
காவல் அதிகாரியாவான் . பாண்டி நாட்டுப் படையெடுப்பில் 
இவன் ஒரு படைத் தலைவனாகச் சென்றிருக்க வேண்டுமென்பது 
அவன் பெயரால் அறியப்படுகிறது . 


..... 


செங்கேணிக் குடியில் பல்லவர் வழிவந்த அம்மையப்பன் 
பல்லவாண்டானான இராசநாராயண 

சம்புவராயன் 
என்பான் இரண்டாம் இராசராச சோழன் காலத்தும் இருந்தவன் . 
தென்னார்க்காடு மாவட்டம் முன்னூர்க்கோயில் திருப்பணிக்காகச் 
சிலவரிகளை நிவந்தமாகக் கொடுத்தான் 2 . 


பல்லவர் மரபில் வந்த நாடுகாவல் அதிகாரியான அரச 
நாராயணன் ஏழிசை மோகனாகிய சநநாத கச்சிராயன் என்பான் 
திருவதிகை வீரட்டானேசுவரர்க்குத் திருவிளக்கிற்கு நிவந்தம் 
அளித்துள்ளான் . 33 

திருக் கொடுக்குன்றமுடையான் நிடதராசன் என்பான் 
பொன்னமராவதியிலிருந்த ஒரு தலைவன் . இவன் திருக்களக்குடி 
இறைவர்க்கு இறையிலி நிலம் வழங்கி இருக்கிறான் .34 

S. I. 1. Vol . VIII No. 216 
270 of 1927 
S. I. I. Vol . VI No 456 . 
393 of 1923 . 
71 of 1919 . 
S.I I. Vol . VIII No. 292 . 
Ins . 43 of 1906 , 


28 


29 


30 


81 


32 


33. 


34 


இரண்டாம் இராசாதிராச சோழன் 


377 


வெண்ணிக்கூற்றத்தில் அரசியல் அதிகாரியாயிருந்த குண 
மலைப்பாடியுடையான் ஆட்கொண்டான் கங்கை கொண்டானாகிய 
பொத்தப்பிச்சோழன் திருவலஞ் சுழிக் கோயிலுக்கு மூன்று திரு 
விளக்கிற்கு நிவந்தம் அளித்துள்ளான் . 35 


நெல்லூர்ச் சித்திரையன் என்பான் நெல்லூர்ப்பகுதியை 
ஆண்ட ஒரு சிற்றரசன் என்பது திருக்காளத்திக் கல்வெட்டால் 
அறியப்படுகின்றது . 


961 


35 


S. I. I. Vol . VIII No. 218 . 
Ins . 105 of 1922 , 


36 


26. மூன்றாங் குலோத்துங்க சோழன் 

( கி.பி. 1178-1218 ) 


திருவீழிமிழலையிற் கிடைத்துள்ள ஆண்டு குறிக்கப்படாததும் 
சிதைந்துள்ளதுமான ஒரு கல்வெட்டு , அவ்வூரைத் திருவழுந் 
தூர் நாட்டுக் குமார குலோத்துங்க சதுர்வேதி மங்கலம் என்று 
குறிப்பிடுகிறது . பின்னர் ஆட்சி எய்திய மூன்றாங் குலோத் 
துங்கன் இளவரசனாயிருந்த காலத்தே அவ்வூருக்கு இப்பெயர்வழங் 
கப்பட்டதாகத் தெரிகிறது . மூன்றாங் குலோத்துங்கன் ஆட்சிக் 
காலத்தில் பொறிக்கப் பெற்ற கல்வெட்டொன்று , ஊரில் அதே 
பெரிய தேவரின் மூன்றாம் ஆண்டில் சில நன்கொடைகள் கொடுக் 
கப்பட்டதாகக் கூறுகிறது . இங்குக் குறிக்கப் பெற்ற பெரியதேவர் 
என்பது இரண்டாம் இராசாதிராசனையே குறிக்கிறது என்பது 
உறுதி . ஆனால் , இராசாதிராசனுக்கும் குலோத்துங்கனுக்கும் 
உறவு உண்டா ? அவ்வாறிருப்பின் என்ன உறவு முறை ? என்பது 
தெளிவுறுத்தப் பெறவில்லை . எவ்வாறாயினும் இவ்விருவரும் 
தந்தையும் மகனும் அல்லர் என்பது புலனாகிறது . 

. எனவே , 
குலோத்துங்கனுக்கு முறைப்படி இளவரசுப்பட்டம் அளிக்கப்பட 
வில்லை என்பது உறுதியாகிறது . ஆகவே , தென்னார்க்காடு 
மாவட்டம் திட்டக்குடிக் கல்வெட்டொன்று. 

று .4 இவ்விருவருக்கு 
மிடையே தோன்றிய ஆட்சி உரிமை முரண்பாட்டால் உள் நாட்டுக் 
குழப்பம் இருந்ததாகக் குறிப்பாய் உணர்த்துவது ஏற்றுக்கொள்ளக் 
கூடியதாகவே உள்ளது . ஆதலின் , குலோத்துங்கன் கி.பி. 1178 - ல் 
ஆட்சியுரிமைக் கைக்கொண்டு அரசனானபோது இராசாதிராச 


5 


3 


1 42 ) cf 1902 
2 259 of 1925 
229 of 1937. மூன்றாம் குலோத்துங்கனுக்கும் , இரண்டாம் இராசாதி 
ராசனுக்கும் உறவு இருந்ததோ என்பது ஐயப்பட 

வேண்டியதா 
யுள்ளது . குலாத்துங்கன் கோவை கூறும் குமார குலோத்துங்கன் வேறு . 
S. I. I. Vol . VIII N ) . 389 மூன்றாம் குலோத்துங்கன் , இரண்டாம் இராச 
ராசனுடைய மகனாயிருக்கலாமென்று பேராசிரியர் கூறுவதும் பொருத்த 
மில்லை , 
Ep . Ind . Vol . IV p . 266 ; Vol . VIII p . 269 ஹேமாவதிக் கல்வெட்டு 
மூன்றாம் குலோத்துங்கன் கி.பி. 1186-7 - ல் அரசனானான் என்பது தவறு . 


41 


6 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


379 


8 


சோழன் உயிருடன் இருந்தான் என்பது தெளிவாகிறது . இராசாதி 
ராசனின் 16 - ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று . திருவதிகை 
வீரட்டானத்தில் கிடைத்துளது . 

அதன் 

பின்னர்ச் சோழ 
நாட்டில் அவன் 

கல்வெட்டு யாண்டும் காணப்படவில்லை . 
எனவே கி.பி. 1178 - ல் குலோத்துங்கன் பட்டமெய்தியதும் அதே 
சமயம் இராசாதிராசன் சோழ ராச்சியத்தின் பட்டம் துறந்ததும் 
உறுதியாகின்றன . ஆயின் , இராசாதிராசன் நிலையாது ? என் 
றெண்ணும் போது அவனது 16 - ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட 
கல்வெட்டுகள் திராட்சாராமம் முதலிய ஆந்திர மாநில ஊர்களில் 
காணப் படுவதால் அவன் அங்குச் சென்று ஏதேனுமொரு சிற்றரசு : 
நிலையில் இருந்திருக்க வேண்டு மென்று எண்ண வேண்டிய 
தாயுளது . இக்கருத்தைத் தெளிவுறுத்தக் கூடிய சான்றேதும் 

காறும் கிடைக்கவில்லை . குலோத்துங்கன் இரண்டாம் 
இராசாதிராசனின் இளையோன் எனக் கூறுவோரும் உளர் .. 
எனினும் அதை உறுதிப்படுத்துதற்கான கல்வெட்டுப் போன்ற 
சான்றேதும் இல்லையாதலின் 

கொள்ளுதற்கில்லை . 
மேலும் தம்பியே தமையனுக்கு எதிராக உள் நாட்டுக் கலகம் 
விளைத்து அரசைப் பறித்துக் கொண்டு ஆந்திர தேசத்திக்குத் 
துரத்தியிருத்தலும் கூடுமோ ? கூடாதன்றே . ஆதலின் அக் 
கொள்கை ஏற்றுக் கொள்ளத் தக்கதன்று . 


7 


அதைக் 


கோவையும் உலாவும் 

குலோத்துங்கன் கோவை என்ற நூலிற் கூறப்படும் சங்கம 
ராஜாவின் மக்களாகிய நல்லமன் , குமார குலோத்துங்கன் சங்கர 
சோழன் என்னும் பெயர்களைக் கொண்டும் சங்கர சோழன் 
உலாவிற் கூறப்படும் நல்லமன் , குமாரமகீதரன் , சங்கரசோழன் 
எனும் பெயர்களைக் கொண்டும் நல்லமன் என்பானும் குமார 
குலாத்துங்கன் என்பானுமே இரண்டாம் இராசாதிராசனும் 
மூன்றாங் குலோத்துங்கனும் ஆவர் எனவும் கருதப்படுகின்றது . 
முதலாவதாக , இச்சுவடிகள் கொங்கு நாட்டிற் கிடைத் 
துள்ளனவே யன்றிச் சோழ நாட்டில் யாண்டுங் காணப்பட 
வில்லை என்பது நினைவிற் கொள்ள வேண்டும் . சோழ மன்னன் 
மேற்பாடப்பட்ட நூல் சோழநாட்டில் கிடைக்காமற் போவதேன் ? 
மேலும் இரண்டாம் இராசாதிராசன் நெறியுடைப் பெருமாள் என் . 
பானின் மகனாகிய எதிரிலிப் பெருமாள் எனும் பிள்ளைத் திருநாமம் 


8 


7 


Ins . 389 of 1921 
Kulothunga Chola III . p . 31. உண்மையில் மூன்றாம் குலோத்துங்கன் 
இரண்டாம் இராசாதிராசனோடு எவ்வித உறவு பெற்றிருந்தானென்பது 
தெரியவில்லை . 


380 


சோழர் வரலாறு 


உடையவன் என்று பல்லவராயன் பேட்டைக் கல்வெட்டுக் 
கூறுவது ஒன்று கூட இந்நூலில் கூறப்படாததேன் ? குலோத் 
துங்கன் காலச் சரிதநிகழ்ச்சி ஒன்றேனும் இந்நூல்களுள் கூறப் 
படவில்லை . மேலும் , சங்கமராஜனுக்கும் சோழர் குலத்திற்கும் 
என்ன தொடர்பென்பதும் விளக்கப்படவில்லை . இவற்றையெல் 
லாம் நுணுகி ஆராய்ந்தால் இந்நூல்களிற் குறிக்கப்படுவோர் 
யாரும் சோழநாட்டில் அரசராயிருந்தாரல்லர் என்பது தெளி 
வாகும் . தற்காலத்தில் தாராசுரம் என வழங்கப்படும் இராசராச 
புரத்திலுள்ள இராச ராசேச்சுரம் இரண்டாம் இராசராசனால் எடுப் 
பிக்கப் பெற்றதென்பது கல்வெட்டுகளாலும் தக்கயாகப்பரணி 
யாலும் அறியப்படுகிறது . புதுக்கோட்டையை அடுத்துள்ள குடுமி 
யான் மலையிலுள்ள குலோத்துங்கன் கல்வெட்டொன்றில் 7A 
இராசராசேச்சுரம் அவன் தந்தையால் எடுப்பிக்கப் பெற்றதென்று 
கூறப்படுவதால் மூன்றாங் குலோத்துங்கன் தந்தை இரண்டாம் 
இராசராசன் என்பது நன்கு அறியப்படும் . 


மெய்க்கீர்த்திகள் 

மூன்றாங் குலோத்துங்கன் நாற்பது ஆண்டுக்காலம் ஆட்சி 
செய்திருந்ததால் சோழநாடு முழுவதிலும் இவன் கல்வெட்டுகள் 
பெருமளவில் கிடைக்கின்றன . இவனது மூன்றாம் ஆட்சியாண்டி 
லிருந்து கிடைக்கும் கல்வெட்டுகள் 8 புயல்வாய்த்து வளம்பெருக 
என்னும் தொடக்கத்தையுடைய மெய்க்கீர்த்தியோடு உள்ளது 
இம்மெய்க்கீர்த்தி இரண்டாம் இராசராசனுக்கு உரியதென்பதும் , 
வரலாற்று ஆராய்ச்சிக்குப் பயனற்றதென்பதும் முன்னரே 
கண்டோம் . எனினும் ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இவ்வரசன் 
பாண்டி நாட்டிற் செய்த போர்பற்றிய செய்தி சேர்க்கப் பெற் 
றுள்ளது . பிற்காலத்தே வேண்டும் மாற்றங்கள் செய்யப்பட் 
டுள்ளதென்பதும் குறிப்பிடற்குரியதே . இதிலுள்ள புயல்வாய்த்து 
வளம்பெருக என்னும் தொடக்கமே புயல் வாய்த்து மண்வளர 
எனவும் ‘ புயல்பெருக வளம்பெருக எனவும் சிறு மாற்றத்துடன் 
வேறுசில கல்வெட்டுகளிற் 1 ° காணப்படுகின்றன . புயல்வாய்த்து 
மண்வளர எனத் தொடங்கும் மிக நீண்ட மெய்க்கீர்த்தியை 
உடைய குடுமியான் மலைக் கல்வெட்டொன்று இவன் ஆட்சியில் 
நிகழ்ந்த பல அரிய நிகழ்ச்சிகளைக் கூறுவதாய் உள்ளது . 


11 


8 


TA Inscription of Pudukkottai State No. 146 . 

Ins . 165 of 1902 S. 1.1 . Vol . III No. 85 . 
9 Ins . 457 of 1902_S . I. I. Vol . III No : 86 . 
10 S. I. I. Vol. V No : 632; Vol . VII No : 797 
11 Ins . of Pudukkottai State No : 166 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


381 


மலர்மன்னு பொழில் ஏதும் 12 

எனும் 

மெய்க்கீர்த்தி இவன் 
ஐந்தாம் 

ஆட்சியாண்டிலிருந்தும் , பூமேவி வளர் ) எனத் 
தொடங்கும் மாகறல் கல்வெட்டு.1: இவன் ஆட்சியின் 11 ஆம் 
ஆண்டிலிருந்தும் கிடைத்துள்ளன . இவனுடைய பூமருவியதிசை 
முகத்தோன் 14 என்ற மெய்க்கீர்த்தி இவனுடைய ஐந்தாம் 
ஆண்டுக் கல்வெட்டிலும் , 17 ஆம் ஆண்டுக் கல்வெட்டிலும் 
காணப்படுகிறது . மெய்க்கீர்த்திகளில் இவன் சிறப்புப் பெயர்களும் 
சேர்க்கப்பட்டுள்ளதால் அவை இவன் காலத்துக் கல்வெட்டொன்று 
தெரிந்துகொள்ளுதற்கும் இவன் ஆட்சியில் நடந்த வரலாற்று 
நிகழ்ச்சிகளை அறிந்துகொள்வதற்கும் மிகவும் பயனுடையதாக 
உள்ளது . இவனது இரண்டாம் ஆண்டுக் கல்வெட்டொன்றில் 
‘ மதுரையும் பாண்டியன் முடித்தலையும் கொண்டருளிய என்று 
கூறப்படுகிறது . இத்தொடர் , பாண்டியரை வென்ற இவன் 
முன்னோர்களிலிருந்தும் இவனை வேறுபடுத்திக் காட்டுவதை 
அறியலாம் . இதனால் இவன் ஆட்சியின் 9 ஆம் ஆண்டுக் கல் 
வெட்டுகளிலிருந்து பாண்டி நாட்டுப் போர் விவரமாக அறியப் 
பட்டாலும் அதற்குச் சில ஆண்டுகளுக்கு முன்னரே அப்போர் 
தொடங்கியது என்பது தெளிவாகிறது . இச் சிறப்புப் பெயரோடு 
ஈழம் 16 

என்பது 10 ஆம் ஆண்டிலும் , கருவூர் 17 என்பது 
16 ஆம் ஆண்டிலும் காஞ்சிபுரம்’18 என்பது 26 ஆம் ஆண்டிலும் 
முறையே சேர்க்கப்பெற்றுள்ளமையும் வரலாற்று நிகழ்ச்சிகளை 
முறையே அறிவதற்கு உதவுவனவாயுள்ளன . இவன் வீரா 
பிடேகமும் விசயாபிடேகமும் செய்து கொண்டவன் என்பதும் 
கல்வெட்டுகளாலறியப்படுகின்றன . 


1.5 


19 


பாண்டிநாட்டுப் போர் 

குலோத்துங்கன் பாண்டிநாட்டில் நடத்தியபோரை மூன்று 
போர்களாகக் கொள்ளலாம் . முதற்போர் , வீரபாண்டியனை அரச 
பதவியிலிருந்து நீக்கி விக்கிரமபாண்டியனை அரசனாக்கியமையால் 
ஏற்பட்டதாகும் . முடியிழந்த வீரபாண்டியன் சேரனுதவிய படை 
யுடன் நெட்டூரில் தோற்றமையால் ஏற்பட்டது இரண்டாம் போரா 
கும் . சோழன் கோபத்திற்கு அஞ்சிய சேரன் , பாண்டியனையும் 


13 


15 


12 Ins . 173 of 1918 

Ins . 215 of 1901 
14 Ias 176 of 1908 ; Ins . 313 of 1902 

Ins . 10 of 1909 
18 

Nellore Inscriptions No : 85 . 
Ins. 397 of 1925 
Ins . 2 of 1905 
Ins . 120 of 1921 (year 26) 


( 7 


18 


18 


38 ) 


சோழர் வரலாறு 


அழைத்துக்கொண்டு குலோத்துங்கனிடம் தஞ்சம்புக அவன் இரு 
வரையும் ஆதரித்து வீரபாண்டியனுக்கும் பாண்டி நாட்டின் ஒரு 
பகுதியின் ஆட்சியுரிமை வழங்கியது இரண்டாம்போரின் முடிவென 
லாம் . விக்கிரமபாண்டியனுக்குப்பின்னர்கி.பி .1190 ல் பட்டமெய்திய 
அவன் மகன் சடையவர்மன் , குலசேகர பாண்டியனுக்கு எதிராகப் 
பல செயல்களில் ஈடுபட , குலோத்துங்கன் அவனை அடக்கப் படை 
யெடுத்துச் சென்று மட்டியூர் கழிக்கோட்டை எனுமிடங்களில் 
நடந்த பெரும் போர்களில் வெற்றி பெற்றவையே மூன்றாம் 
போராகும் . இவ்வாறு பாண்டிய மன்னர்கள் சோழவேந்தனிடம் 
உதவிபெற்று அரசு பெறுவதும் பின்னர் நன்றி மறந்து துரோகச் 
செயலில் ஈடுபடுவதும் பின்னர் மீண்டும் போர் நடப்பதுமாக நிகழ் 
வது ஏன் என்பதைக் கூர்ந்து நோக்குங்கால் சோழப் பேரரசுக்கு 
எதிராகச் சேர , பாண்டிய , சிங்கள மன்னர்கட்கு இடையே அடிப் 
படையான ஏதோ ஓர் உடன்படிக்கை இருந்திருக்கவேண்டு 
மென்பது நன்கு புலனாகிறது . அதனால் தான் பராக்கிரம பாண்டி 
யனும் குலசேகர பாண்டியனும் பாண்டிநாட்டு ஆட்சியுரிமை 
காரணமாகத் தம்முட் பகைமை கொண்டு இராசாதிராசன் , 
குலோத்துங்கன் உதவிபெற்று அரசைப்பெறுவதும் தத்தம் கஷ்டம் 
நீங்கியதும் சிங்கள மன்னனொடு சேர்ந்துகொண்டு சோழனுக்குப் 
பகைவராவதுமாக இருந்து வந்துள்ளனர் . எனவே , அந்த 
நிலைமைக்கு முடிவு கட்டினால் தான் தென்னாட்டில் நிலையான 
அமைதி நிலவமுடியும் என்பதைத் தன்னுண்ணுணர்வால் அறிந்த 
குலோத்துங்கன் , தன்படைகளை நோக்கி , 

கடலில் கரை 
அமைத்துச்சென்று ஈழத்தைக் கைப்பற்றுங்கள் . சிங்களவேந்தன் 
தலையையறுத்துவிட்டால் , தென்னவர் மூவரும் ( சேர , பாண்டிய 
சிங்களர் ) நம்மடி பணிவர் என்று கூறியதாகத் திருவிடை 
மருதூரிற் கிடைத்துள்ள குலோத்துங்கனின் பதினாறாம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்று 20 கூறுகிறது . இனிமுறையே அப்போர்களைக் 
காணலாம் . 


முதற்போர் 


குலோத்துங்கன் அரியனையேறிய காலத்தே பாண்டி நாட்டு 
ஆட்சி ஒரு 

நிலையான தன்மையுடையதாயில்லை என்பதை 
இராசாதிராசனின் இறுதிக்காலத்தே நடந்த பாண்டி நாட்டுப் 
போர்களாலறியலாம் . இராசாதிராசனின் இறுதிக்காலத்தில் , 
சோழப் பேரரசுக்குத் துரோகம் விளைத்த குலசேகர பாண்டியன் 
அண்ணன் பல்லவராயனால் ஆட்சி நீக்கம் செய்யப் பெற்று வீர 
பாண்டியனுக்கு அரசுரிமை வழங்கப்பட்டது . இச் செய்தி வீர 


20 


288 of 1907. 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


383 


பாண்டியன் அண்ணன் பல்லவராயனால் அரசுரிமை பெற்ற போது 
சுசீந்திரம் கோயிலுக்கு ஆறுவேலி நிலம் இறையிலி தேவதான 
மாக வழங்கியுள்ளதைக் குறிக்கும் . பூ மடந்தையும் ஜய மடந் 
தையும் எனத் தொடங்கும் அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் 
அறியப்படுகிறது .21 தென்னாட்டில் எழுந்த பல குழப்பங்களுக் 
கிடையே சோழப்பேரரசின் தலைமை அங்கு நிலவியது என்பதைக் 
காட்டுவதால் இக் கல்கவட்டு மிகவும் முக்கியமானதாகும் . இவ் 
வீரபாண்டியன் எவ்வளவு காலம் ஆட்சியிலிருந்தான் என்பது 
ஐயத்திற்கிடமாகவே உள்ளது . ஏனெனில் , மிக விரைவிலேயே 
இவன் பாக்கிரமபாகுவின் சூழ்ச்சிகளுக்கு ஆளாகி அவன் பக்கம் 
சேர்ந்து கொண்டு சோழ மன்னனுக்குத் தீங்கிழைக்கலானான் . 
இதற்கிடையே குலசேகர பாண்டிய மகன் எனக் கருதப்படும் 
விக்கிரமபாண்டியன் குலோத்துங்கனிடம் சென்று தன் தந்தை 
இழந்த அரசுரிமையைத் தனக்களிக்கும் படி வேண்டிக் கொண் 
டான் . எனவே , இவ்விரு காரணங்களாலுமே குலோத்துங்க 
சோழன் பாண்டி 

நாட்டின்மேல் படையெடுத்துச் செல்ல 
வேண்டியதாயிற்று . அப்போரில் வீரபாண்டியன் மகன் ஒருவன் 
கொல்லப்பட்டான் .22 மறவர்படையும் , எழகப்படையும் சிதறுண் 
கிங்களப்படையும் கடல்கடந்து 

ஓடி ஒளிந்தது .23 
வீரபாண்டியனும் எதிர்த்து நிற்க முடியாமல் தோற்றோடினான் ; 
மதுரை நகரம் கைக்கொள்ளப்பெற்று விக்கிரம பாண்டியனுக்கு 
ஆட்சியுரிமை வழங்கப்பட்டது ; குலோத்துங்கனது வெற்றி குறித்த 
வெற்றித் தூண் ஒன்றும் நிறுவப்பட்டது . இவையாவும் இம் 
மன்னனின் 9 - ஆம் ஆண்டு 88 - ஆம் நாளில் பொறிக்கப் பெற்ற 
சிதம்பரம் கல்வெட்டொன்றால் . 24 அறியப்படுகின்றது . அதே 
ஊரிற் கிடைத்துள்ள இவனுடைய பதினோராம் ஆண்டு 118 - ஆம் 
நாளிற் 

பொறிக்கப்பெற்ற கல்வெட்டொன்று 25 
வீரபாண்டியன் முடித்தலை கொண்டருளி , வெற்றித்தூண் நாட்டிய 

கூறுகிறது . இப்போர்பற்றிக் கூறும் கல்வெட்டுகள் 
வீரபாண்டியன் , குலோத்துங்கனுக்குப் பகையான விதத்தையும் 
தோற்றோடிய குலசேகர பாண்டியன் என்ன ஆனான் என்பதையும் 
விக்கிரம பாண்டியனுக்கும் குலசேகரனுக்கும் உள்ள உறவு முறை 
யாதென்பது பற்றியும் , குலோத்துங்கன் , விக்கிரம பாண்டியனிடம் 


டன . 


இவன் 


தாகக் 


21 


22 


T. A. S. Vol . pp . 18 
Ins. 1 of 1899 , S. 1. 1. III p . 212 ( L. 1 , 2 ) கல்வெட்டு புதல்வர் 
கொல்லப்பட்டனர் என்று கூறுகிறது . ஆனால் , ஹல்ஷ் மொழி பெயர்த் 
திருப்பது வீரபாண்டியன் மகன் கொல்லப்பட்டான் என்றுள்ளது . 
Ins . 94 of 1918 . 
547 of 1902 ; 
458 of 19 ( 12 (S. I. I. 111 , 86 ) 


13 


2 5 


384 


சோழர் வரலாறு 


பரிவு கொண்டதற்கான காரணம் பற்றியும் தெளிவு படுத்தவில்லை . 
தோல்வியுற்ற குலசேகர பாண்டியன் சில நாள்களில் மன 
முடைந்து இறந்திருக்க வேண்டுமென்பதும் , விக்கிரம பாண்டின் 
அவனுடைய மகனாயி ருக்க வேண்டும் என்பதும் உய்த்துணரக் 
கிடக்கின்றன . சோழர் பகைவனான 

சிங்கள மன்னனுடன் 
வீரபாண்டியன் நட்பாயிருந்ததை தக்க வகையில் பயன்படுத்திக் 
கொண்டு ஆட்சியுரிமை பெற்ற விக்கிரம பாண்டியனுடைய 
அரசியல் சூழ்ச்சித் திறம் பாராட்டுவதற்குய தேயாம் . இப்போர் 
நிகழ்ச்சிகள் குலோத்துங்கனின் 9 ஆம் ஆண்டிற்குப் பின்னர் தான் 
விரிவாகப் பேசப்படுகிறது . எனினும் கி.பி. 1182 முதல் மதுரையும் 
பாண்டியன் முடித்தலையும் கொண்டருளிய என்று இவன் குறிக் 
கப்படுவதால் இப்போர் அதற்கு முன்னர் நடைபெற்றிருக்க 
வேண்டுமெனத் தெரிகிறது . மேலும் இவன் பாண்டி நாட்டில் 
பெற்ற முதல் வெற்றி இவனது இரண்டாம் ஆண்டில் பொறிக்கப் 
பெற்ற திருவக்கரைக் கல்வெட்டொன்றில் 2 6 குறிக்கப்படுவதால் 
இப்போர் கி.பி. 1180 - ல் நடைபெற்றிருக்க வேண்டுமென்பது தெளி 
வாகின்றது . அவ்வாறாயின் வீரபாண்டியனுக்குப் படையனுப்பிய 
சிங்கள மன்னன் முதல் பராக்கிரமபாகுவே ( கி.பி. 1153-1187 ) 
ஆதல் வேண்டும் . 


இரண்டாம் போர் 

குலோத்துங்கெனொடும் செய்த போரில் தோல்வியுற்ற வீர 
பாண்டியன் எப்படியும் தான் இழந்த பாண்டி நாட்டு அரசைப் 
பெற வேண்டுமென்று எண்ணினான் . அதற்கெனச் சேரநாட 
டைந்து அம்மன்னன் உதவிய சேனையையும் ஒன்று சேர்த்துக் 
கொண்டு சோழவேந்தனை எதிர்த்தான் . மதுரைக்குக் கிழக்கில் 
உள்ள நெட்டூரில் இருபடைகளுக்கும் மிகக்கடுமையான போர் 
நடந்தது . இப்போரிலும் வீரபாண்டியன் வெற்றிகாண 

முடிய 
வில்லை . வெற்றிபெற்ற குலோத்துங்கன் பாண்டியர்க்கு வழிவழி 
யுரியதான மணிமுடியைக் கைக் கொண்டு பாண்டியனது 
பட்டத்தரசி ( மடக்கொடி ) யையும் சிறைப் பிடித்துத் தன் 
னரண்மனை வேளம் சேர்த்தான் .27 தன் முயற்சி கைக் 
கூடாமையோடு , தனக்கு பேரழிவையும் தந்ததைக் கண்ட 
வீரபாண்டியன் தன் சுற்றத்தாரொடும் கொல்லம் சேர்ந்து சேர 
னிடம் தஞ்சம் புகுந்தான் . ஆயின் ; தன் செயலால் குலோத்துங்கன் 
கோபம் கொள்வானோ என்றஞ் சிய சேரமன்னன் , 
வீரபாண்டியனை அவன் 

மக்களொடும் அழைத்துக்கொண்டு 


26 


27 


190 of 1904 . 
S. 1. I. Vol . VII No. 797 ; Inscripiions of Pudukkottai State , No. 166 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


385 


குலோத்துங்கனிடம் சென்றான் . குலோத்துங்கனும் இவர்கள் 
எல்லோரையும் அன்புடன் வரவேற்று உபசரிக்கச் செய்தான் ; 
வீரபாண்டியனுக்குப் பாண்டி நாட்டின் ஒரு பகுதியின் ஆட்சியுரி 
மையும் முடியும் வழங்கினான் ; சேரற்குப் பொருள் கொடுத்தான் ; 
பாண்டியன் மக்களுக்குச் சிறந்த ஆடை அணிகலன்கள் 
கொடுத்து மகிழ்வித்தான் . இதற்கெல்லாம் மேலாகத் தன்னுட 
னிருந்து உண்ணும் வரிசையையும் வழங்கினான் . இவையாவும் 
குலோத்துங்கனின் 13 , 16 ஆம் ஆண்டுகளில் பொறிக்கப் பெற்ற 
திருக்கடவூர்க் கல்வெட்டுகளினாலும் 2 8 19 ஆம் ஆண்டில் 
பொறிக்கப் பெற்ற திருவரங்கம் கல்வெட்டினாலும் நன்கறியப் 
படுகின்றன . நெல்லூரிற் கிடைத்துள்ள குலோத்துங்கனின் 
10 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று இப்போரைக் குறிப்பிடு 
வதால் இப்போர் கி.பி. 1188 - ல் நடந்ததென்பது தெளிவாகிறது . 
குலோத்துங்கன் , பாண்டியனுக்குப் பதி வழங்கி முடி வழங்கியது 
இவனது 15 ஆம் ஆண்டுத் திருக்கடவூர்க் கல்வெட்டில் பேசப் 
படுவதால் அது கி.பி. 1193 - க்கு முன்னர் நடந்திருக்க வேண்டு 
மென்பது புலனாகிறது . 
மூன்றாம் போர் 

இப் போருக்குரிய சரியான காரணம் என்ன என்று தெரிய 
வில்லை . எனினும் குலோத்துங்க சோழனால் ஆட்சியுரிமை 
பெற்ற விக்கிரம பாண்டியனுக்குப் பின்னர் கி.பி. 1190 - ல் அர 
செய் திய சடையவர்மன் குலசேகர பாண்டியன் செய்த சில 
வரம்பு மீறிய செயல்களே எனக் கருத வேண்டியுளது . இவன் 
விக்கிரம பாண்டியனின் மகன் எனக் கருதப்படுகிறான் . பராக்கிரம 
பாண்டியன் குலசேகர பாண்டியன் ஆகிய இருவருக்குமிடையே 
தோன்றிய ஆட்சியுரிமைப் போராட்டங் காரணமாக நடந்த 
உள் நாட்டுப் பெரும் போர்களுக்குப் பிறகு அரசேற்ற முதல் 
பெருவீரம் வாய்ந்த மன்னன் இவனே ஆவான் . இவன் 
பேராற்றல் உடையவனாக இருந்தது போலவே சுயேச்சை உணர்வு 
கொண்டவனாயுமிருந்தான் . இவன் கல்வெட்டுகள் மதுரை , இராம 
நாதபுரம் , திருநெல்வேலி மாவட்டங்களில் காணப்படுகின்றன. 
அவற்றுள் ஒன்றில் சோழனுடைய கொடிய புலியும் சேரனுடைய 
வலிய வில்லும் , மீனுக்கு முன் நிற்க முடியாமல் அஞ்சி ஓடி 
ஒளிந்து கொண்டதாகச் சொல்லப்பட்டிருந்தது . இச்செயலும் 


28 . 


29. 


30 


254 of 1925 ; 42 of 1906 
66 of 1892 ; S. 1. 1. , Vol . III No. 88 

193 of 1894 
31 K. A. N. Sastri . Pandyan Kingdom p.p. 142 & 143 

சோ . வ . --25 . 


386 


சோழர் வரலாறு 


கருவூரில் விசயாபிடேகஞ் செய்து கொண்ட பின்னர் மதுரையில் 
வீராபிடேகஞ் செய்துகொள்ள வேண்டுமென்று கருதிய குலோத் 
துங்கனின் விருப்பமுமே அவன் பாண்டி நாட்டின்மேற் படை 
யெடுத்தமைக்குரிய காரணங்களாகக் கருதப்படுகின்றன . அஃதெவ் 
வாறாயினும் குலசேகர பாண்டியன் , தன்னுடைய வீண் எதிர்ப் 
புக்கும் கீழ்படியாமைக்கும் ஏற்ற கடுந்தண்டனையடைந்தான் 
என்பது 

உண்மையேயாகும் . குலோத்துங்கன் படையெடுத்து 
வருவதை 

அறிந்த குலசேகரனும் தன் ஏழகப் படைகளையும் 
மறவர் படைகளையும் உள்ளிட்ட பெரும்படையுடன் வந்து எதிர்த் 
தான் . மட்டியூர் , கழிக்கோட்டை என்னுமிடங்களில் மிகக் கடும் 
போர் நடந்தது . பாண்டியன் படை தோல்வியுற்றுப் புறங் 
கொடுக்கவே சடையவர்மன் குலசேகர பாண்டியனும் மதுரை 
யினின்றும் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டியதாயிற்று . வெற்றி 
கொண்ட குலோத்துங்கன் மதுரையுட்புக்குச் சோழ பாண்டியன் 
என்னும் பட்டம் புனைந்து வீராபிடேகம் செய்து கொண்டான் . 
மேலும் , பாண்டி நாட்டிற்குச் சோழ பாண்டியன் மண்டலம் 
எனவும் , மதுரை நகருக்கு முடித்தலை கொண்ட சோழபுரம் 
என்றும் பாண்டியனது கொலு மண்டபத்திற்குச் சேர பாண்டியர் 
கம்பிரான் எனவும் பெயரிட்டமை கருதுதற்குரியதாம் . மேலும் 
இவன் சேர , பாண்டிய நாடுகளைத் தன்னடிபடுத்தியமையின் சேர , 
சோழ பாண்டிய நாடுகளின் அரசன் என்ற பொருளைத் தரும் திரி 
புவன வீரதேவன் எனப் பட்டம் புனைந்து கொண்டான் . அங்குத் 
தங்கியிருந்த நாள்களில் ஆலவாயுடைப் பெருமானுக்கு ஆடை 
யணிகலன்களும் பெரும் பொருளும் வழங்கியதுடன் ஆலயத் 
திற்குப் பொன் வேய்ந்து தன் பெயரால் பெரியதொரு வீதி 
யமைத்துத் திருவிழா எடுப்பித்து வழிபாடு செய்தான் . இவை 
எவ்வாறாயினும் மதுரை நகரைப்பேரழிவுக்கு உள்ளாக்கியமையும் 
கழுதை ஏர் உழுவித்துக் கவடி விதைத்தமையும் மறத்தற்கரிய 
கொடுஞ் செயல்களேயாம் , இதன் பயனை , மாறவர்மன் சுந்தர 
பாண்டியன் அடையப் போவதைப் பின்னர்க் காணலாம் . இச் 
செய்திகள் யாவும் இவனது 34 ஆம் ஆண்டுக்குரிய புதுக்கோட்டை 
மாவட்டக் கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றன . இவனது 
24 ஆம் ஆண்டில் பொறிக்கப்பெற்ற திருவாரூர்க் கல்வெட் 
டொன்றில் 33 இவன் மதுரையில் புனைந்து கொண்ட , திரிபுவன 
வீரதேவன் என்ற பட்டம் காணப்படுவதால் இப்போர் கி.பி. 
1202 - ல் நடைபெற்றதெனக் கொள்ளக்கிடக்கின்றது . இவனுடைய 
18 , 21 , 39 ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகள் 4 பாண்டிநாட்டிற் 


32 


92 


33 


Pudukkottai State Inscription Nos . 163 ; 164 & 166 

554 of 1904 ; 522 of 1902 . 
84 Ins . 28 of 1927 ; Pudukkottai State 161 , 170 & 176 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


387 


காணப்படுதலின் இவன் ஆட்சிக்காலம் முழுவதும் பாண்டிய நாடு 
இவன் ஆட்சிக்குட்பட்டிருந்ததெனலாம் . போர் நிகழ்ந்த சில 
ஆண்டுகட்குப் பின்னர் பாண்டி நாடு குலசேகரனிடம் திருப்பி 
யளிக்கப்பட்ட தென்பது கருதற்குரியது . இப் பாண்டி நாட்டுப் 
போரில் தனக்கெதிராகப் படைத்துணையுதவிய சிங்கள அரசனை 
யடக்குமாறு அந் நாட்டின் மேற் குலோத்துங்கன் படையெடுத்துச் 
சென்று அங்கு நிகழ்த்திய போரில் சிறந்த வெற்றி பெற்றிருக்க 
வேண்டுமென்று அவன் கல்வெட்டுகளாலறியப் படுகின்றது . 
இப்போர் நிகழ்ச்சி குலோத்துங்கனின் 10 ஆம் ஆண்டுக் கல்வெட் 
டில் காணப்படுவதால் 30 அப்போர் கி.பி. 1188 ஆம் ஆண்டிற்கு 
முன்னர் நடைபெற்றிருக்க வேண்டு மென்பதும் தெளிவாகிறது . 


85 


கொங்குநாட்டுப் போர் 

ஈழநாட்டுப் படையெடுப்பில் வெற்றி கண்ட குலோத்துங்கன் , 
அதன் பின்னர்க் கொங்கு நாட்டில் படையெடுத்து அதனை வென் 
றிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . இப் போருக்கான காரணமோ 
போர் நிகழ்ச்சிகளோ ஏதும் தெரியவில்லையாயினும் முதல் 
ஆதித்த சோழன் காலம் முதல் சோழர்க்குத் திறை செலுத்திய 
சேரரின் ஒரு பகுதியினராகிய கொங்கர்கள் பிற்காலத்தே சிறை 
செலுத்தாமல் இருந்த காரணத்தால் இப்படையெழுச்சி நிகழ்ந் 
திருக்க வேண்டுமெனத் தெரிகின்றது . போர் முடிந்த பின்னர்த் 
தன்னையடைந்த கொங்குவேந்தனுக்கே அந்நாட்டை கொடுத்துத் 
தனக்குத் திறை செலுத்தச் செய்தமை இக் கருத்தை வலியுறுத் 
தலைக் காணலாம் . இவன் கருவூரைக் கைக்கொண்டு விசயாபி 
டேகஞ் செய்து கொண்ட செய்தி முதன் முதலாக இவனது 16 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டாலறியப்படுவதால் 37 அப்போர் இரண்டாம் 
பாண்டிய நாட்டுப் போருக்குப் பின்னர்க் கி.பி. 1190 - க்கும் கி.பி. 
1194. க்கும் இடையில் நடந்திருக்க வேண்டும் . இவனது 26 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டொன்று கொங்குநாடு வீரசோழமண்டலம் 
என்றழைக்கப்பட்டதைத் தெரிவிக்கின்றது . தன்னையடைந்த 
கொங்குநாட்டு மன்னனுக்கு அவன் நாட்டைக் கொடுத்ததால் 
கருவூர் , முடிவழங்கு சோழ சோழபுரம் என்றழைக்கப் பெற்ற 
தென்பதும் கொங்குநாடு , சோழ கேரள மண்டலம் என்றழைக்கப் 
பெற்றதென்பதும் குலோத்துங்கன் கல்வெட்டாலறியப் படு 


38 


35 


86 


S. I. I. Vol . III No. 86 ; Ins : 505 of 1922 ; Ins . Pudukkottai State 
No. 165 
Nellore Ins . No 85 
397 of 1925 . 
227 of 1917 ; 461 of 1913 ; 583 1902 


37 


88 


388 


சோழர் வரலாறு 


கின்றன . 


89 


இவன் ஆட்சிக்காலக் கல்வெட்டுகள் , கருவூரிலும் 
தகடூரிலும் பிறகொங்கு நாட்டுப் பகுதிகளிலும் மைசூர் நாட்டுப் 
பகுதியிலும் காணப்படுவதால் குலோத்துங்கன் ஆட்சியிறுதியில் 
கொங்குநாடு சோழப்பேரரசில் இருந்ததென்பதும் , ஹொய்சளரின் 
ஆக்கிரமிப்புச் சிறிது தடைப்பட்டிருந்ததென்பதும் தெரிகிறது . 


ண் 


கின்றன . 


வடநாட்டுப் போர் 

வடநாட்டுப் போர் என இங்குக் குறிப்பிடப்படுவது சித்தூர் , 
நெல்லூர் , கடப்பை மாவட்டங்களாகிய தெலுங்கு நாட்டில் 
நிகழ்ந்த போர்களைக் குறிப்பதாகும் . தலைப்பில் உள்ள தடுமாற்றம் 
போலவே நிகழ்ச்சிகளிலும் தடுமாற்றம் உள்ளதைக் காணலாம் . 
குலோத்துங்கனின் 19 ஆம் ஆண்டினதாகிய திருவரங்கம் 
கல்வெட்டிலும் , 29 ஆம் 

டின தாகிய புதுக் 
கோட்டையையடுத்த குடுமியான் மலைக் கல்வெட்டிலும் இந் 
நிகழ்ச்சிகள் பற்றிக் கூறப்பட்டுள்ளது . வடுகை அடிப்படுத்தி , 
வேங்கி மண்டலம் கைக்கொண்டு உறங்கை புக்கதாகவும் 
கச்சியில் புக்கு அரசர்க்குத் திறை விதித்ததாகவும் அவை கூறு 

இங்குக் கூறப்பெற்றுள்ளவற்றை உறுதிப்படுத்து 
தற்கான சான்றுகள் முற்றுமாகக் கிடைத்தில . தெலுங்கச் 
சிற்றரசர் பலரும் இவனுக்குத் திறை செலுத்தி வந்தனராதலின் 
இவன் அவர்மேற் படையெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படக் 
காரணமில்லை . வேங்கி மண்டலம் கைக்கொண்டு எனச் சொல்லு 
வதும் பொருத்த மற்றதாகவே தெரிகிறது . ஏனெனில் , வேங்கி 
நாட்டில் ஓரிடத்திற்கூட இவன் கல்வெட்டு இல்லாததொன்றே 
வேங்கி மண்டலம் இவன் ஆட்சிக்குட்பட்டிருக்கவில்லை எனத் 
தெளிவுபடுத்துகிறது . அவ்வாறிருப்பவும் வேங்கி மண்டலங் 
கைக்கொண்டருளியது எவ்வாறு என்பதறியுமாறில்லை . உறங்கை 
புக்கான் என்பதில் உறங்கை எவ்விடத்தது என்பதும் இதுகாறும் 
உறுதிப்படுத்தப்படவில்லை . காகதீயத் தலைநகராகிய ஓரங்கலாய் 
( Warangal ) இருக்கலாம் என்பது சிலர் கருத்தாகும் . 40 அதையும் 
உறுதிப்படுத்தற்கு இயலாமலுள்ளது . 

இயலாமலுள்ளது . இவற்றையெல்லாம் 
உறுதிப்படுத்தற்கான தக்க சான்றுகள் கிடைக்கும் வரை 
இவற்றை வரையறை செய்தல் இயலாததாகும் . 

குலோத்துங்கன் காலத்திய தெலுங்குச் சோழர்களைப் பற்றிய 
( கல்வெட்டு , இலக்கியம் போன்ற அவர்தம் ஆட்சியையும் , 
வரலாற்றில் பெற்றுள்ள முக்கிய இடத்தையும் கூறக் கூடிய ) 


39 


40 


S. I. I. Vol . III No. 23 . 
K. A , N. Sastri : The Colas 391 ஓரங்கல்லு தான் தமிழில் உறங்கை 
எனப் பெயர் பெற்றது என்று அவர் கருதுகிறார் . இது ஓர் ஊகம் . 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


389 


சான்றுகள் மிக்கிருப்பினும் வம்சாவளி முறைப்படி வரிசைப் 
படுத்திச் சொல்ல இயலவில்லை . சோடர்கள் எனவும் , தெலுங்கச் 
சோழர்கள் எனவும் வரலாற்றாசிரியர்களால் பேசப்படும் இவர்கள் . , 
தங்களைக் கரிகாலன் வழி வந்தவர் என்றும் சூரிய குலத்தவர் 
என்றும் காசியப கோத்திரத்தவர் என்றும் கூறிக்கொண்டனர் . 
தெலுங்கு நாட்டின் பெரும்பகுதி இவர்தம் ஆட்சியிலிருந்தது 
என்பது உணரற்பாலதாம் . இச்சிற்றரசர் எல்லோருமே குலோத் 
துங்கன் தலைமையை ஏற்றுக் கொண்டிருந்தனர் என்பது அவர்தம் 
கல்வெட்டுகளாலேயே அறியக்கிடக்கின்றன . 


நெல்லூரை 

ஆண்டிருந்த நல்ல சித்தராசா என்பவன் 
குலோத்துங்கனின் 9 ஆம் ஆண்டாகிய கி.பி. 1187- ல் தான் 
பொறித்த கல்வெட்டொன்றில் 41 குலோத்துங்கனின் தலைமையை 
ஏற்றுக் கொண்டுள்ளான் . மதுராந்தகப் பொத்தப்பிச் சோழன் 
என்னும் சித்தராசன் , நெல்லூரிலுள்ள இறைவற்குக் குலோத் 
துங்கனின் 12 ஆம் ஆண்டாகிய கி.பி. 1190 - ல் நிவந்தம் வழங்கி 
யுள்ளான் .42 நல்ல சித்தராசனின் பட்டத்தரசியான நூங்கமா 
என்பாள் குலோத்துங்கனின் 18 , -19 , 24 ஆம் ஆண்டுகளில் 
முறையே செங்கற்பட்டு மாவட்டத்துள்ள திருப்பாலைவனம் , 
சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருக்காளத்தி , கடப்பை 
மாவட்டம் நந்தலூர் ஆகிய ஊர்களிலுள்ள கோயில்களுக்கு 
வேண்டும் நிவந்தங்கள் வழங்கியுள்ளான் .43 மேலும் குலோத் 
துங்கனின் 19 ஆம் ஆண்டில் பொறிக்கப் பெற்ற அவன் கல்வெட் 
டொன்றும் நெல்லூரிற் கிடைத்துள்ளது . 4 4 மதுராந்தகப் பொத் 
தப்பிச் சோழ எறம சித்தனுடைய மகனாகிய நல்லமசித்தா 
என்பவன் குலோத்துங்கனின் 26 ஆம் ஆண்டுக் கல்வெட் 
டொன்றால் குலோத்துங்கன் தலைமையை ஏற்றுக்கொண்டுள் 
ளான் .45 குலோத்துங்கனின் 35 ஆம் ஆண்டில் கி.பி. 1213 - ல் 
வரையப் பெற்ற நல்லசித்தனின் கல்வெட்டொன்று கிடைத் 
துளது .10 குலோத்துங்கனின் 36 ஆம் ஆண்டாகிய கி.பி. 1214 - ல் 
பொறிக்கப் பெற்ற தம்முசித்தா , பேதராசா , திருக்காளத்திதேவர் 
என்போரின் கல்வெட்டுகள் அவன் தலைமையை விளக்கி 


41 


43 


N. I. No. 85 , I. A. XXXVIII : p . 10, n 58. இதில் காணும் குலோத் 
துங்கனின் ஆண்டு தெளிவாயில்லை . 
N. I. No. 40 
317 of 1929 : 198 of 1892 ; 601 of 1907 ; 
197 of 1894 
578 of 1907 
N. I. A. 18. கி.பி. 1209 ஆம் ஆண்டைய மற்றொரு கல்வெட்டும் 
குலோத்துங்கனின் தலைமையை உறுதிப்படுத்துகிறது . 


390 


சோழர் வரலாறு 


47) 


நிற்கின்றன . குலோத்துங்கனின் 38 ஆம் ஆண்டாகிய கி.பி. 
1216 - ல் திருவொற்றியூரில் வரையப்பெற்ற சித்தராசாவின் 
கல்வெட்டும் குலோத்துங்கனின் தலைமையை ஏற்றுக் கொண்டுள் 
ளதைத் தெளிவுபடுத்துகின்றது . இவைகளை நோக்குங்கால் 
தெலுங்கச் சோழர்கள் யாவரும் குலோத்துங்கன் ஆட்சிக்காலம் 
முழுவதும் அவன் தலைமையை ஏற்றுக் கொண்டிருந்தனர் என்பது 
உறுதியாகிறது . மேலும் , காஞ்சியைக் கைக் கொண்டதென்பது 
தன்னை எதிர்த்த ஏதோ ஒரு சிற்றரசனையடக்கக் குலோத்துங்கன் 
மேற் கொண்ட ஒரு சிறு நடவடிக்கையாயிருக்க வேண்டுமென்றே 
தோன்றுகிறது . 


மேற்கூறப்பட்டவற்றைக் காணுங்கால் நெல்லூர் , கடப்பை 
மாவட்டம் வரை குலோத்துங்கனின் தலைமை ஏற்றுக் கொள்ளப் 
பட்டிருந்தமை தெளிவாகிறது . இருப்பினும் பலமற்ற ஒருவன் 
பேரரசனாக வருவானாயின் அவனை எதிர்த்துச் சுயேச்சை பெறுதற் 
கான படைபலத்தை ஒவ்வொருவரும் சேர்த்து வைத்ததுடன் 
தக்க சமயத்தை எதிர்பார்த்திருந்தனர் என்பதும் உண்மையே 
யாம் . குலோத்துங்கன் சிறந்த வீரன் ஆதலின் அவன் ஆட்சியில் 
அவ்வாறு ஏதும் நடக்கவில்லை . இருப்பினும் குலோத்துங்கன் 
தென்னாட்டுப் போரில் ஈடுபட்டிருந்த காலத்தில் காஞ்சிமாநகர் 
கைப்பற்றப் பட்டதாகவும் , பின்னர்க் குலோத்துங்கனால் மீட்கப் 
பட்டதாகவும் தெரிகிறது . குலோத்துங்கனின் 14 ஆம் ஆண்டாகிய 
கி.பி. 1192 - ல் கடப்பை மாவட்டம் வள்ளூர்புரத்திலிருந்து மகாராஜ 
பாடி 7000 - த்தை ஆண்டிருந்த ஒரு தெலுங்கச் சோழச் சிற்றரசன் 
தன்னைப் புஜபுல வீர நல்ல சித்தன்ன தேவ சோழ மகாராஜன் 
என்று கூறிக் கொள்வதுடன் , கல்வெட்டொன்றில் 18 
காஞ்சியிலிருந்து கப்பம் பெற்றதாகவும் அவன் பெருமையுடன் 
றிக்கொள்கிறான் . இதை நோக்குங்கால் இவனே காஞ்சியைக் 
கைப்பற்றி யிருக்கவெண்டுமென்பதும் அது மீட்கப்பட்டு விட்ட 
தால் அவன் சுயேச்சை பெற எண்ணிய எண்ணம் கைகூடவில்லை 
என்பதும் தெளிவாகிறது . இது குலோத்துங்கனின் 19 ஆம் 
ஆண்டுத் திருவரங்கக் கல்வெட்டு மூலம் அறியப்படும் . இக் 
காலத்தே தான் காகதீய அரசவம்சம் தலையெடுக்கத் தொடங்கி 
யது . கி.பி. 1190 - ல் பட்டமெய்திய ஓரங்கல் அரசனாகிய கணபதி 
என்பான் மிக்க வலிமை படைத்தவனாகி அண்மையிலிருந்த 
பொத்தப்பி , வேங்கி ஆகியவற்றைத் தன்னடிப்படுத்தித் தன் 
னுடைய ஆட்சியை விரிவுபடுத்த முயன்றதாகத் தெரிகிறது . இதன் 


தான் 


47 


Ins . 195 of 1894 ; 120 of 1930 ; 456 of 1919 ; N. I. R. 8 . 
Ins . 483 of 1906 , 


48 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


391 


தொடர்பாகத்தான் , குலோத்துங்கன் கல்வெட்டில் குறிக்கப்படும் 
ஹங்கை என்பது இவன் தலைநகராகிய ஓரங்கலாயிருக்கலாமெனத் 
தெரிகிறது . ஆயின் , குலோத்துங்கன் காகதீயக் கணபதியுடன் 
போர்புரிந்து வென்றான் என்பதற்கும் பின்னர் அவன் தலைநகராகிய 
ஓரங்கலைக் கொண்டான் என்பதற்கும் 

தக்க 

சான்றுகள் 
கிடைக்கும் வரை இவற்றை உறுதிப்படுத்தற்கில்லை . 


பாண்டியன் படையெழுச்சி 

கி.பி. 1216 - ல் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் இறந்த 
பின்னர் , அவன் தம்பி மாறவர்மன் சுந்தரபாண்டியன் 

பட்ட 
மெய்தினான் . 

ஏறக் குறையப் பத்தாண்டுகட்கு முன்னர்த் 
தானும் , தமையனும் , பாண்டி நாடும் , சோழப் பேரரசன் மூன்றாங் 
குலோத்துங்கனால் அடைந்த துன்பங்களையெல்லாம் இவன் மறந் 
தானில்லை . எனவே , அந்நாட்டின் மீது படையெடுத்தற்கான 
எல்லா ஆயத்தங்களையும் செய்வானாயினான் . அதன்படி சோழ 
நாட்டின்மேற் படையெடுத்துப் பேரழிவை உண்டாக்கியதாக 
அவனுடைய கல்வெட்டுக் கூறுகின்றது . இப்படையெழுச்சியைப் 
பற்றி அறிந்துகொள்ளக் கூடிய ஒரே சான்றாக உள்ளது , இப் 
பாண்டியனின் கல்வெட்டேயாம் . அதில் கூறப்படும் கருத்துகள் 
திட்டவட்டமானவையாயும் முழுமையாயு 

ம் உள்ளனவாக 
வரலாற்றாசிரியர்கள் சிலர் கருதுகின்றனர் . 

அவனுடைய 
மூன்றாம் ஆண்டுக் கல்வெட்டில் சோணாடு வழங்கி அருளிய என்ற 
தொடர் உள்ளதால் , அவன் சோழ மன்னனைப் போரில் புறங் 
கண்டு , தன்னிடம் இரந்த அம் மன்னனுக்கே நாட்டை வழங் 
கினான் எனவும் அக்கல்வெட்டுக் கூறுகிறது . ஆயின் , இவ்வாறு 
இரந்து கொண்ட சோழ மன்னன் யாவன் என்பதை அக்கல் 
வெட்டுத் தெளிவுபடுத்தவில்லை . எனினும் சுந்தர பாண்டியனின் 
15 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று முடிகொண்ட சோழ 
புரத்தையும் முடியையும் குலோத்துங்கனுக்கு அளித்ததாகக் 
கூறுகிறது . சோழ நாட்டிற் கிடைத்துள்ள சுந்தரபாண்டியனின் 
கல்வெட்டுகள் யாவும் மூன்றாங் குலோத்துங்கன் காலத்திற்குப் 
பிற்பட்டவையே யாம் . 1 இவைகளையெல்லாம் சீர்தூக்கிப் பார்க் 
கும்போது , சுந்தரபாண்டியனிடம் இரந்து முடி பெற்றவன் குலோத் 
துங்கன் அல்லன் 

அல்லன் என்பதும் இவனினும் வேறாய ஒருவனே 
என்பதும் நன்கு புலனாகும் . 


49 


50 


51 


p. 393 K. A. N. Sastri Colas p . 39.3 கூறுவதை ஒப்புக்கொள்ளலாம் . 
9 of 1926 ; ARE 1928 II 32 ; 1928 II 18 
K. A : N. Sastri Pandyan Kingdom p , 152. ஆனால் அவர் குறிப்பிட் 
டிருக்கும் இரு படையெடுப்புகள் சோழ நாட்டைக்கைப்பற்ற உதவ 
வில்லை , 


392 


சோழர் வரலாறு 


52 


எனினும் சுந்தரபாண்டியன் படையெடுப்பால் சோணாட் 
டிற்குச் சேதம் விளைந்தது உண்மையாகலாம் . அவ்வாறாயின் அது 
குலோத்துங்கன் செய்த வினையின் விளைவு எனலாம் . சுந்தர 
பாண்டியன் சிதம்பரம்வரை படையெடுத்து வந்ததாகவும் அதைத் 
தடுக்க இயலாத குலோத்துங்கன் பாண்டியனின் தலைமையை 
ஏற்றுக்கொண்டு சமாதானம் செய்துகொண்டு நாட்டையும் அரசை 
யும் பெற்றதாகக் கூறுவது பொருத்தமுடையதாயில்லை . 
பேராற்றல் வாய்ந்த பெருவீரனும் வெற்றி பல கண்டவனும் ஆகிய 
குலோத்துங்கன் தன் முடியையும் நாட்டையும் இரந்து பெற்றான் 
என்பது பொருத்தமற்ற ஊகமேயாகும் . குலோத்துங்க சோழன் 
கி.பி. 1218 - ல் இறந்தான் என்பது வரலாற்றறிஞர் பலரும் ஒப்புக் 
கொண்டதொன்றாகும் . சோணாடு வழங்கியருளிய தாகக் கூறும் 
சுந்தரபாண்டியன் கல்வெட்டு அவனது ஆட்சியின் மூன்றாம் 
ஆண்டில் பொறிக்கப்பட்டது . ஆதலின் அது கி.பி. 1219 ஆகும் . 
எனவே , இக்கல்வெட்டு குலோத்துங்கன் இறந்த பின்னரே 
தோன்றியதென்பது தெளிவாம் . மேலும் குலோத்துங்கன் 
எனத் திட்டவட்டமாகக் கூறும் கல்வெட்டு பாண்டியனின் 15 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டு ஒன்றே . ஆதலால் , குலோத்துங்கன் உள்ள 
வரை பாண்டியன் கல்வெட்டு ஒன்றேனும் சோழநாட்டிற் காணப் 
படாமையும் நன்கு சிந்தித்தால் , முடியும் நாடும் இரந்து பெற்றவன் 
குலோத்துங்கனுக்குப்பின் அரசெய்தியவன் ஆகிய மூன்றாம் இராச 
ராசனே என்பது தெளிவாகும் . 


ஹொய்சளர் தலையீடு 

விஷ்ணுவர்த்தனன் காலம் முதல் தலையெடுக்கத் தொடங்கிய 
ஹொய்சள வமிசம் ஒரு நூற்றாண்டுக் காலத்தில் முன்னேற்ற 
மடைந்து சோழர் பாண்டியர் போரில் தலையிட்டுச் சோழர்க்குத் 
துணை செய்ததாகக் கூறப்படுகிறது . இது பற்றிய யாவும் 
ஹொய்சளர் கல்வெட்டுகளைக் கொண்டே செய்யப்படும் முடிவு 
என்பதை நினைவிற் கொள்ள வேண்டும் . இவ்வாறு ஹொய்சளர் 
சோழர்க்கு உதவி செய்தற்குக் காட்டப்படும் காரணம் இரண்டாம் 
வல்லாள மகாராஜனுடைய பட்டத்தரசியருள் சோழமாதேவி 
என்பாளும் ஒருத்தியாவாள் . இவள் பெயரிலிருந்து இவள் சோழ 
மன்னன் மகளாயிருக்க வேண்டுமென்றும் எனவே சோழன் 
இவன்பால் உதவி வேண்டியிருக்கக் கூடும் என்றும் சொல்லப் 
படுகிறது . சுந்தரபாண்டியன் சோழ நாட்டின் மேற் படையெடுத்த 
போது இரண்டாம் வல்லாள மகாராஜன் ஆட்சி முடியும் 


பேராசிரியர் K. A N. Sastri இது பற்றிக் கூறியிருப்பது ஒப்புக்கொள்ளக் 
கூடியதன்று . 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


3931 


தறுவாயில் இருத்தது . இவன் மகன் வீர நரசிம்மன் திருவரங் 
கத்தின்மேற் படையெடுத்தாக ஒரு ஹொய்சளர் கல்வெட்டுக் 
கூறுகின்றது .53 அதன் காலம் 

கி.பி. 1217 ஆம் ஆண்டு , 
செப்டம்பர் மாதம் 12 ஆம் நாள் எனக் கணக்கிடப் பட்டுள்ளது . 
மற்றொரு கல்வெட்டில் தானே சோழர் அரசின் ஸ்தாபகர் எனவும் , 
பாண்டியனாகிய யானைக்குச் சிங்கம் ஒத்தவன் எனவும் வல்லாளன் 
கூறுவதுடன் இவன் மகனே சோழ வமிசத்தின் பாதுகாவலன் 
எனவும் மகதை மண்டலத்தின் அரசனான பாணனை அழித்தவன் 
எனவும் கூறுவதும் கருதுதற்குரியது .54 வீரநரசிம்மன் , பகைவர் 
கையில் சிக்கியிருந்த சோழனை மீட்டதாகவும் , அதனால் சோழ 
ஸ்தாபன பாண்டிய கண்டன் எனும் பட்டம் பெற்றதாகவும் 
சாகா 1184 - ல் வரையப் பெற்ற பேலூர்க் கல்வெட்டொன்று கூறு 

. ஜகன்னாத விஜயம் என்னும் கன்னட இலக்கியம் , 
வல்லாளனால் காப்பாற்றப்பட்டவன் இராசராசன் ஆவான் எனக் 
கூறுகிறது . ஆயினும் , குலோத்துங்கனும் இராசராசனும் சேர்ந்து 
ஆட்சி நடத்திய காலத்திலாதலின் அப்போது குலோத்துங்கன் 
இறந்திருக்க வேண்டுமென்பதில்லை . மேலும் , வல்லாளன் உதவி 
யால் பெற்ற அரசை நீண்ட நாள் நடத்தப் போகிறவன் இராச 
ராசன் ; ஆதலின் அந் நூலாசிரியர் அவன் பெயரை அமைத் 
திருத்தலும் கூடும் . இது போன்றே சுந்தரபாண்டியன் 
கல்வெட்டில் குலோத்துங்கனின் பெயர் குறிக்கப்படுவதன் 
காரணமும் புரிந்து கொள்ளக் கூடியதாகவே இருக்கிறது . வெற்றி 
கள் பல பெற்ற வீரனை வெற்றி கொள்வது தான் சிறப்பே தவிர , 
தற்போது தான் இளவரசனாக்கப் பெற்ற , யாருக்கும் அறிமுக 
மில்லாத 

ஒருவனை வென்றதாகக் கூறுவதில் சிறப்பிருக்கா 
தல்லவா? * இதுபற்றி முடிவுசெய்யுங்கால் இக்கல்வெட்டுகள்யாவும் 
ஹொய்சளருடைய தென்பதையும் , சோழ பாண்டியர் கல்வெட்டு 
ஒன்றுகூட இதுபற்றிப் பேசவில்லை என்பதையும்சோழமாதேவியார் 
மகள் என்பதையும் , உதவி வேண்டியது யார் என்பதையும் , 
சோழனுக்கு ஆதரவாகப் போர் நடந்தபோது சோழப்படையும் 
இருந்ததா என்பதையும் யார் தலைமையில் எங்கெங்கு போர் 
நடந்தது என்பதையும் போரின் முடிவு 

முடிவு என்ன என்பதையும் 
எந்தக் கல்வெட்டும் கூறவில்லை . 


53 


ARE 1938-9. II 22 
54 460 of 1911 ; ARE 1912 II 30 

Ec . IV Kr . 63 ; J. I. H. VI , p.p. 203-4 
K. A.N. Sastri : The colas p.p 327. பேராசிரியர் சாஸ்திரியார் ஊகம் 
இது . ஒப்புக் கொள்ளக்கூடியதன்று . 


394 


சோழர் வரலாறு 


51 


இருமுக்கிய நிகழ்ச்சிகள் 

குலோத்துங்கனின் 12,13 ஆம் ஆண்டுகளில் தொண்டை 
மண்டலத்தில் பெருமழை காரணமாகப் பஞ்சம் ஏற்பட்டது . 
பின்னர் 23,24 ஆம் ஆண்டுகளில் மழையின்மையால் 

நாடு 
முழுவதும் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு மக்கள் மிகவும் அல்லலுற்றனர் . 
அப்போது இருபெருஞ்செல்வர்கள் ஆற்றிற்குக் கரை அமைத்தும் , 
புதிய ஏரிகள் அமைத்தும் , ஏழைகட்கு 

வேலை கொடுத்து , 
பொன்னாகவும் , பொருளாகவும் , அரிசியாகவும் , நெல்லாகவும் 
கூலி கொடுத்து மக்களைக் காப்பாற்ற முன் வந்தனர் என்பது 
பாராட்டுதற்குரியதே .58 காசுக்கு உழக்கு அரிசி விற்ற அப் பஞ்ச 
காலத்தே ஒரு வேளாளனும் அவனுடைய இரு மகளிரும் கோயில் 
மடத்திற்கு 110 காசுக்குத் தங்களை அடிமையாக விற்றனர் என்று 
திருப்பாம்புரம் கல்வெட்டுக் கூறுவதிலிருந்து அப்பஞ்சத்தின் 
கொடுமையை உணரலாம் . இவனுடைய ஆட்சிக் காலத்தே 
38 ஆம் ஆண்டில் சோழ நாட்டிலுள்ள நிலம் அளக்கப்பெற்றமை 
ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும் . இதுபற்றி இவனுடைய 
கல்வெட்டுகள் ஏதும் தெளிவாகக் கூறவில்லை . ஆயினும் சோழ 
வமிச இறு தியரசனாகிய மூன்றாம் இராசேந்திரனின் கோயிலூர்க் 
கல்வெட்டொன்றால் இது தெளிவாகிறது . 8 0 இவன் தமிழ்ப் புலவர் 
களை ஆதரித்துத் தமிழ் வளர்த்த செயல் போற்றற்குரியதாம் . 
வீராந்தக பல்லவரையர் என்னும் புலவர் இவனுடைய அவைக் 
களப் புலவராக விளங்கிச் சிறப்புற்றார் . காலவிநோத நிருத்தப் 
பேரரையனான பாரசவன் பொன்னன் என்பானுக்குக் கோயில் 
நட்டுவ நிலைக்கான விருத்தியளித்துள்ளமை திருக்கடவூர்க் கல் 
வெட்டாலறியப் படுகின்றது . 1 வச்சணந்திமாலை , நேமிநாதம் , 
வெண்பாப்பட்டியல் ஆகிய நூல்களை இயற்றிய குணவீர பண்டிதர் 
இவனால் ஆதரிக்கப் பெற்றவரென்பது , ‘ திருத்தகு மணிமுடித் 
திரிபுவன தேவன் காலத்துச் செய்யப்பட்டதாகக் கூறும் 
வெண்பாப் பாட்டியலின் பாயிரத்தாலறியப்படும் பாரதந் தன்னை 
அருந்தமிழ்ப் படுத்துச் சிவநெறி கண்டவர் எனவரும் இவன் 
32ஆம் ஆண்டுத் 

ஆண்டுத் திருவாலங்காட்டுச் சாசனப்பகுதி இவன் 
காலத்தே மாபாரதம் தமிழ்ப் படுத்தப்பட்ட அரியதொரு 
நிகழ்ச்சியைப் புலப்படுத்துவதாகும் . 


57 


J8 


. 


560 of 1902 ; 86 of 1911 இதே காலத்தில் தஞ்சாவூரிலும் பஞ்சம் 
இருந்தது ( 86of 1911 ) 
S. I. I. Vol . VIII No 151 
86 of 1911 இதே காலத்தில் தஞ்சாவூரிலும் பஞ்சம் தோன்றியது 
இதைத் திருப்பாம்புரம் கல்வெட்டு நன்கு தூலக்குகின்றது . 

Ins . 188 & 216 of 1908 , 
61 Ins . 255 of 1925 . 


8 ) 


மூன்றாங் குலோத்துங்க சோழன் 


395 


82 


68 


தலைநகரும் சிறப்புப் பெயர்களும் 

கங்கை கொண்ட சோழபுரமே இவன் முக்கியத் தலை நகரா 
யிருந்ததென்பது 

கல்வெட்டுகளாலறியப் படுகின்றது . பழந் 
தலைநகர்களாகிய உறையூர் , தஞ்சை , பழையாறையும் அவ்வப் 
போது அரசன் தங்கும் இடங்களாயிருந்தன . விக்கிரம சோழ 
புரமும் , அரசனுறை விடமாயிருந்தது என்பதும் தெரிய வருகிறது 
மூன்றாம் பாண்டியப் போருக்குப் பின்னர்ச் சில காலம் இவன் 
அங்குத் தங்கியிருந்தமையும் கல்வெட்டாலறியப்படுகிறது 4 
வீரராசேந்திரன் எனும் இவனுடைய சிறப்புப் பெயர் இரண்டாம் 
ஆண்டிலிருந்து 36 ஆம் ஆண்டு வரையுள்ள சாசனங்களில் 
காணப்படுகிறது . குமார குலோத்துங்கன் எனும் பெயரும் சில 
கல்வெட்டுகளில் உள்ளது . 5 திருப்புகலூரில் இவனுடைய 
பத்தாம் ஆண்டில் அமைக்கப் பெற்ற பெருவீதிக்கு இராசாக்கள் 
தம்பிரான் திருவீதி என்று பெயரிடப்பட்டதால் அதுவும் இவன் 
சிறப்புப் பெயர்களுள் ஒன்றெனத் தெரிகிறது . திரிபுவன 
வீரசோழ தேவன் என்ற சிறப்புப் பெயரும் இவனுக்கிருந்தமையை 
24 ஆம் ஆண்டுக் கல்வெட்டும் இவனால் எடுப்பிக்கப்பெற்ற 
திருபுவனத்துள்ள திருபுவனேசுவரர் கோயில் கல்வெட்டுகளும் 
புலப்படுத்துகின்றன.1 முடி வழங்கு சோழபுரம் , 88 முடி வழங்கு 
சோழ சதுர்வேதிமங்கலம் . " என்னும் ஊர்ப் பெயர்களால் முடி 
வழங்கு சோழ தேவன் எனும் இவன் சிறப்புப் பெயருள்ளமை 
தெளிவாகும் . இவனுக்குத் திரிபுவன சக்கரவர்த்தி சோழ கேரள 
தேவன் என்ற பட்டமும் இருந்தமை இவன்றன் 23 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்றால் அறியப்படுகிறது .70 கரிகால் சோழன் ) 
என்ற பெயரையும் இவன் கொண்டிருந்தமை இவனுடைய 
சிற்றரசன் ஒருவனுடைய கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது . 


71 


6 B 


85 


68 


07 


ARE 1925 11 22 ; S. I. I. VII , 119 
440 of 1913 ; 489 of 1912 
339 of 1914 
259 of 1925 
Ins . 80 of 1928 
Ins . 554 of 1904 316 of 1929 இவர் திருபுவன சக்கரவர்த்தி சோழ 
கேரள தேவன் என்றும் அழைக்கப்பட்டார் . ( 75 of 1925 ) 
Ins . 61 of 1890 
Ins . 659 of 1902 
Ins.75 of 1925 
Ias . 538 of 1902 


08 


09 


70 


71 


27. மூன்றாம் இராசராச சோழன் 

(கி.பி. 1216-1256 ) 


கைச்சினம் , ஊட்டத்தூர் திருவரன்குளம் ஆகிய ஊர்களில் 
காணப்படும் மூன்றாம் குலோத்துங்கனின் 40 ஆம் ஆண்டு கல்வெட்டு 
களுக்கு பின்னர் அவன் கல்வெட்டு யாண்டுங் காணப்படாததால் 
அவன் கி.பி. 1218 ஆம் ஆண்டில் இறந்திருக்க வேண்டுமென்பது 
புலனாகிறது . எனவே , மூன்றாம் இராசராசன் அதே ஆண்டில் 
சோழ நாட்டின் அரசெய்தியிருத்தல் வேண்டும் . இதற்கு இரண் 
டாண்டுகளுக்கு முன்னரே இவன் இளவரசுப் பட்டம் பெற்றமை 
முன்னர்க் கூறப் பெற்றது . அவ்வாறு 

அவ்வாறு இளவரசுப் பட்டம் 
பெற்றது , கி.பி. 1216 ஆம் ஆண்டு ஜூன் 27 க்கும் , ஜூலை 10 க்கும் 
இடையிலிருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . ” குலோத்துங்கன் 
தான் இறப்பதற்கு இரண்டாண்டுகள் முன்னரே இராசராானுக்கு 
இளவரசுப்பட்டம் கட்டிய திலிருந்தே இவன் குலோத்துங்கன் 
மகனேயாதல் வேண்டுமெனத் தெரிகிறது . எனினும் இதற்கான 
சான்றேதும் இதுகாறும் கிடைத்திலது . இதே போன்று இவ் 
விராசராசனும் தன் முதுமை காரணமாகத் தான் இறப்பதற்குப் 
பத்தாண்டுகட்கு முன்னரே கி.பி. 1246 - ல் தன் மகனாகிய மூன்றாம் 
இராசேந்திரனுக்கு இளவரசுப்பட்டம் கட்டுவித்து அவனையே 
அரசாங்க அலுவல்களைப் பார்த்து வரச்செய்ததையும் இனிக் 
காணவிருக்கின்றோம் . ஆகவே , மூன்றாம் குலோத்துங்கனுக்குப் 
பின்னர் மூன்றாம் இராசராசனும் , அவனுக்குப்பின்னர் மூன்றாம் 
இராசேந்திரனும் முறையே இளவரசுப் பட்டம் பெற்றுப் பின்னர் 
அரசபதவி எய்தினராயினும் குலோத்துங்கனின் மகன் இராச 
ராசன் என்பதற்கும் இவன் மகன் இராசேந்திரன் என்பதற்குமான 
சான்றேதும் இதுகாறும் கிடைத்திலவாயினும் இவ்விருவரும் 
முறைப்படி இளவரசுப் பட்டமும் அதன்பின்னர் அரசுப்பதவியும் 
பெற்றுள்ளமையாலும் , இவ்விருவரும் இளவரசுப்பட்டம் பெற்ற 
காலத்திலோ அன்றி அரசனாக முடிசூடிய காலத்திலோ முதற் 
குலோத்துங்கன் பட்டமெய்திய காலத்தே தோன்றிய அரசியல் 
சிக்கலுக்கான ஐயப்பாடோ , இராசாதிராசன் இளவரசுப்பட்டம் 


1 


182 of 1926 ; 489 of 1912 , 273 of 1914 
Ep . Ind . Vol , VIII p . 260. ARE 1939 /40-42 / 3 II 42 


2 


மூன்றாம் இராசராச சோழன் 


397 


எய்திய காலத்தே நாட்டில் தோன்றிய உள் நாட்டுக் கலகமோ 
ஏற்படாததொன்றே . மூன்றாம் குலோத்துங்கன் மகன் மூன்றாம் 
இராசராசன் என்பதையும் அவன் மகன் மூன்றாம் இராசேந்திரன் 
என்பதையும் தெளிவாக்குகிறது . இங்குவேங்கி நாட்டு இளவரச 
னாகிய முதற் குலோத்துங்கன் இரண்டொரு திங்களே அரசனா 
யிருந்த பரகேசரி அதிராசேந்திர சோழன் மகன் அல்லன் 
என்பதும் அதேபோல இரண்டாம் இராசாதிராசன் இரண்டாம் 
இராசராசசோழன் மகன் அல்லன் என்பதும் நினைவு கூர்தற்குரியன 
வாம் . மூன்றாம் இராசராசனின் கல்வெட்டொன்று * மூன்றாம் 
குலோத்துங்கனைப் பெரியதேவர் எனக்குறிப்பதும் அதே போன்று 
மூன்றாம் இராசேந்திரன் கல்வெட்டொன்று - மூன்றாம் இராச 
ராசனைப் பெரியதேவர் எனக்குறிப்பதும் சிந்திப்பதற்கு உரியன 
வாம் . இதில் 

பெரியதேவர் என்பது பல்லவராயன்பேட்டைக் 
கல்வெட்டில் 5 இராசாதிராசனுக்கு முன்னிருந்த இரண்டாம் 
இராசராச சோழனைக் குறிப்பதுபோல் , தனக்கு முன்னிருந்த 
அரசன் என்ற பொருளே தருமாயினும் , நாம் முன்னோர்க் கூறியது 
போல் இவ்விருவரும் இளவரசானபோதும் அரசெய்திய போதும் 
உள் நாட்டுக் குழப்பமோ கலகமோ ஏற்படாமையின் முறையே 
குலோத்துங்கன் மகன் இராசராசன் என்பதும் , அவன் மகன் 
இராசேந்திரன் என்பதும் , தெள்ளிதின் அறியப்படும் . சோழர்குல 
மரபுபடி , இவன் முன்னோனாகிய மூன்றாங் குலோத்துங்கன் 
பரகேசரிப்பட்டம் புனைந்திருந்தமையின் இவன் இராசகேசரிப் 
பட்டம் புனைந்து அரசேற்றான் . இவ்வாறிருப்பவும் இவன் கல் 
வெட்டுகள் சிலவற்றில் இவனுக்குப் பரகேசரி எனும் பட்டம் குறிக் 
கப்பெற்றிருப்பது அவற்றைப் பொறித்தோரின் அறியாமையால் 
நேர்ந்த பிழையேயாம் . இருகல்வெட்டுகள் , இந்நிலையில் கிடைத் 
துள்ளன . ஒன்று திருவொற்றியூரிற் கிடைத்துள்ள திரிபுவன 
சக்கரவர்த்தி உலகுய்ய வந்த பெருமாள் எனும் பரகேசரி என்னும் 
தொடக்கத்தையுடைய மூன்றாம் ஆண்டுக் கல்வெட்டாகும் . இதி 
லுள்ள உலகுய்ய வந்த பெருமாள் என்பது ஒரு பட்டமே என்பதும் 
இயற்பெயர் அன்றென்பதும் நன்கு அறியப்பட்டதொன்றேயாம் . 
எனவே , இங்குக் குறிக்கப் பெறும் உலகுய்யவந்த பெருமாள் 
என்பது , மூன்றாம் குலோத்துங்கனுக்கும் மூன்றாம் இராசராசனுக் 


3 


5 


Ins . 409 of 1908 . 
216of 1908 . 
Ep . Ind . Vol . XXI No. 31 . 
125 of 1912 . 
120of 1912 


6 


7 


338 


சோழர் வரலாறு 


னுக்கும் பொருந்துவதொன்றேயாம் . ஆயின் , இதிலுள்ள 
பரகேசரி எனும் மரபுவழிப் பட்டம் குலோத்துங்கனுக்கே உரிய 
தாயினும் இங்குக் குறிக்கப்பட்டுள்ள 

குறிக்கப்பட்டுள்ள மெய்க்கீர்த்தி மூன்றாம் 
இராசராசனுக்குரியதே அன்றிக் குலோத்துங்கனுக்கு உரியதன்று . 
மேலும் , இக்கல்வெட்டில் பேசப்படும் இராசத் துரோகக் குற்றத் 
திற்களித்த தண்டனை , மூன்றாம் இராசராசன் காலத்து நிகழ்ச்சியே 
அன்றி மூன்றாம் குலோத்துங்கன் கால நிகழ்ச்சியன்று . ஆதலால் , 
இக் கல்வெட்டு மூன்றாம் இராசராசனுக்கு உரியதென்பது தெளி 
வாகும் . எனவே , இராசகேசரிக்குப் பதிலாகப் பரகேசரி எனும் 
பட்டம் குறித்தது கல்வெட்டைப் பொறிப்போரின் அறியாமையால் 
நேர்ந்த பிழையேயன்றி வேறில்லை . சீர் மன்னி வளர எனத் 
தொடங்கும் மெய்க்கீர்த்தியுடன் கிடைத்துள்ள திருவெறும்பூர்க் 
கல்வெட்டில் பரகேசரி எனக் குறிக்கப் பெற்றுள்ளதும் அவ்வாறு 
நேர்ந்த , 

பிழையேயாம் . மேலும் , ஓர் அரசனுக்கு இவ்விரு 
பட்டங்களும் வழங்கப் பெற்றிருத்தல் , அச்சானத்தை எழுதுவித் 
தோரின் கவனக் குறைவாலும் ஏற்பட்டிருக்கலாம் . 
மெய்க்கீர்த்தி 

இதுகாறும் கிடைத்துள்ள இவன் மெய்க்கீர்த்திகள் இரண் 
டாகும் . இம் மெய்க்கீர்த்திகள் சிலவற்றுள் இரண்டொரு சொற்கள் 
மாத்திரமே மாற்றம் பெற்றிருத்தலின் அவை தனிப்பட்ட மெய்க் 
கீர்த்திகளாகக் கொள்வதற்கில்லை . இம் மெய்க்கீர்த்திகள் எவை 
யுமே இவன் 

காலத்து நிகழ்ச்சிகளைக் குறிப்பிடாமையின் 
வரலாற்றாராய்ச்சிக்குச் சிறிதும் பயன்படுவதல்ல . சீர் மன்னி 
இரு நான்கு திசை விளங்கும் எனத் தொடங்கும் மெய்க்கீர்த்தி 
மிகச் சிறியது ; எவ்விதச் சிறப்பும் உடையதன்று . சீர் மன்னு 
மலர் மகளும் சிறந்த தனி நிலச்செல்வியும் எனத் தொடங்கும் 
மெய்க்கீர்த்தி மிகவும் நீண்டதாகலின் இம் மன்னனின் பண்பு 
நலன்களையும் ஆட்சிச் சிறப்பினையும் கூறுவதுடன் பொன்னி 
நாட்டின் வளத்தையும் புகழையும் விளக்கிக் கூறுவதாயுள்ளது . 
எனவே , இம் மன்னனின் மெய்க்கீர்த்தியைக் கொண்டு , இவன் 

வரலாற்றை அறிவது என்பதும் ஆராய்வது என்பதும் 
இயலாததொன்றாகும் . 


கால 


அரசியல் நிலை 

முதல் பராந்தகன் , முதல் இராசராசன் , முதல் இராசேந்திரன் 
போன்ற பேராற்றலும் பெருவீரமும் 

பெருவீரமும் கொண்டவர்களை அரசர் 


8 


9 


321 of 1911 

ARE 1915 II - 28 
10 142 of 1914 ; 504 of 1918 


74 


76 


78 


80 


82 


84 


கோதாவரி 


118 


வாரங்கள் 


118 


வேங்கி 


116 


திருஷ் ஆ 


116 


பொத்தப்பி 


14 


14 


பன் 


|12 


112 


நெல்லூர் 
கடப்பா 

நண்டவார் 

கொளஹஸ்தி 
• ஹேமாவதி 
( ஹேமால்ரு ) பாலாக காஞ்சி 

மல்லை 
எதுருர் 

தகடூர் 

திருவண்ணாமலை 
கூடலூர். ஒரட்டி 
- சேந்தமங்கலம் . திருவயிந்திரபுரம் 
கண்ணனூர்குப்பம் 
கடூர் காவில் திரிபுவனம் 
ஸ்ரீரங்கம் 

ஆயிரத்தளி 
திருவேடகம் ! 

பொன்னமராவதி 
மதுரை காயிட்ஸ் 
செம்பொன்மாரி இராமேஸ்வரம் 

தாம்பிரபரனி 

திருநெல்வேலி 
நெட்டூர் 

அனுராதபுரம் 


வெள்ளாறு 


அவகை 


10 


8 


மூன்றாம் குலோத்துங்கன் 
6 

காலத்தில் 
சோழப் பேரரசு 
76 

78 


74 


80 


82 


மூன்றாம் இராசராச சோழன் 


399 


களாகக் கொண்டு எல்லையிலும் வல்லமையிலும் 

தன்னைப் 
பெருக்கிக் கொண்டு பெரும் புகழுடன் விளங்கிய சோழப் பேரரசு , 
அறிவும் ஆற்றலும் அற்ற மூன்றாம் இராசராசன் காலத்தே தன் 
அழிவுப் பாதையை நெருங்கியதென்பதில் வியப்பு ஒன்றுமில்லை . 
இராசராசன் ஒரு பெரு வீரனோ அன்றித் திறமைசாலியோ 
அல்லன் . எனவேதான் அவன் ஆட்சிக்காலம் முழுவதும் நாட்டில் 
கலகமும் இராசத் துரோகமும் 

துரோகமும் நிறைந்திருந்தன . அன்றியும் 
இராச்சியத்தின் உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் பல தாக்குதல் 
களும் தோன்றலாயின . அது மட்டுமில்லாமல் அரசியலில் பெரு 
மாற்றம் நிகழ்ந்து , சோழப் பேரரசின் வீழ்ச்சிக்கு வழி வகுத்ததும் 
இவனது பலங்குன்றிய தன்மையேயாம் . இவன் காலத்தே தான் 
தெற்கிலிருந்த பாண்டியரும் , வடமேற்கிலிருந்த ஹொய்சளரும் 
வல்லரசாகும் நிலை எய்தினர் . இவ்விருவரும் தம்முட் பகை 
கொண்டிருந்ததால் தான் சோழ அரசு தன் பழம் பெருமையை 
இழந்தாலும் பெயரளவிலாவது நிலைத்து நிற்க முடிந்தது . 
அவ்வாறன்றி அந்த இருவரில் யாரொருவர் இல்லையாயினும் 
அப்போதே சோழ அரசு மற்றவர்க்குப் பலியாகியிருக்கும் , 
நெல்லூரிலிருந்த தெலுங்கச்சோழர்கள் ஒரு புறம் ஹொய்சளருட 
னும் மறுபுறம் காகதீயர்களுடனும் நட்பும் , உறவும் கொண்டு அக் 
கால வரலாற்றில் தங்களுக்கும் ஒரு முக்கிய இடத்தைத் தேடிக் 
கொண்டனர் . அதேபோல சோழச் சிற்றரசர்களாயிருந்த சேந்த 
மங்கலம் , கூடலூர்க் காடவராயர்களும் தங்களுக்குக் கிடைத்த 
வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளத் தவறவில்லை . மேலும் , சோழ 
அரசுக்கு அடங்கியிருந்த பிற - சிற்றரசர் பலரும் சுயேச்சை 
யடையவோ தங்கள் அரசு தலைமையை மாற்றிக் கொள்ளவோ 
கிடைத்த அரிய வாய்ப்பாகவும் ஆயிற்று . இராட்டிரகூட 
அரசனாகிய மூன்றாங் கிருஷ்ணனின் படையெடுப்பிற்குப் பின்னர்த் 
தொடங்கி இரண்டரை நூற்றாண்டுக்காலமாக எல்லையிலும் , அதி 
காரத்திலும் , பலத்திலும் , பெருமையிலும் பெருகிவந்த சோழப் 
பேரரசு மூன்றாங் குலோத்துங்கனின் இறுதிக்காலத்தே பல 
தொல்லைகளுக்கு உள்ளாயிற்றாயினும் தன் செல்வாக்கில் குறை 
யாமல் இருந்து வந்தது . இருப்பினும் , சுந்தரபாண்டியனின் 
படையெடுப்பு முயற்சியால் பேரரசின் பலங்குன்றிய நிலை தெரிய 
லாயிற்று . இதுவே , மூன்றாம் இராசராசன் அரசெய்திய காலத்துத் 
தென்னித்திய அரசியல் நிலையாகும் . 


பாண்டியன் படையெழுச்சி 

கி.பி. 1216 - ல் சடையவர்மன் குலசேகர பாண்டியனின் இளவ 
லாகிய மாறவர்மன் சுந்தரபாண்டியன் பாண்டி நாட்டு மன்னனாக 
முடிசூடினான் மூன்றாம் குலோத்துங்கன் மூன்றாம் முறையாகப் 


400 


சோழர் வரலாறு 


சென்று 


பாண்டி நாட்டின் மேற் படையெடுத்து நிகழ்த்திய போரில் தோற் 
றோடிய குலசேகர பாண்டியனொடும் சுந்தரபாண்டியனும் இருந் 
தமையை முன்னர்க் கண்டோம் . அக்காலத்தே குலோத்துங்கன் 
செய்த அழிவு வேலைகளைக்கண்டு மனம் வெதும்பிய சுந்தரபாண் 
டியன் அக் காலத்திருந்தே சோழநாட்யையும் அதன் தலை நகரை 
யும் அந்நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என எண்ணியிருந்தான் . 
எனவே இப்போது , தான் அரசனானவுடன் அதற்கான முயற்சி 
யில் ஈடுபட்டு , கி.பி. 1219 - ல் சோழநாட்டின் மேற் படையெடுத்து 
வந்து மன்னனைப்போரில் வென்று நாட்டைக் கைப்பற்றினான் . 
பழைய தலை நகர்களாகிய உயூைரும் தஞ்சையும் பேரழிவுக்குள் 
ளாக்கப்பட்டன . இவையாவும் சுந்தரபாண்டியனின் செய்யுள் 
வடிவிலமைந்த திருவெள்ளறைக் கல்வெட்டாலறியப்படுகின்றன . 
போரில் வாகைசூடிய பாண்டியன் அக்காலச்சோழர் தலை நகராகிய 
முடி கொண்ட சோழபுரத்துள்ள ஆயிரத்தளியில் வீராபிடேகஞ் 
செய்துகொண்ட பின்னர் , 

தில்லை 

பொன்னம்பல 
வாணரை வழிபட்டுத் திரும்பித் தன் தலை நகர் செல்லுகையில் 
பொன்னமராவதியில் தங்கியிருந்தான் . அக்காலத்தே 
ஹொய்சள மன்னராகிய இரண்டாம் வல்லாள தேவன் அவன் 
மகன் வீரசிம்மன் ஆகியோர் தலையீட்டால் இராசராசனுடைய 
நாட்டையும் ஆட்சியையும் அவனுக்கே வழங்கிப் பின் மதுரை 
சேர்ந்தான் . சுந்தரபாண்டியன் சோழ நாட்டை வென்றமையின் 
சோணோடு கொண்டருளிய சுந்தர பாண்டியதேவர் எனவும் ; 11 
அந் நாட்டை மீண்டும் சோழனுக்குக் கொடுத்து விட்டதால் , 
சோணாடு வழங்கியருளிய சுந்தர பாண்டிய தேவர் எனவும் , 
மாறவர்மன் சுந்தர பாண்டியன் மூன்றாம் ஆண்டுக் கல்வெட்டுகள் 
கூறுவது அறியத்தக்கனவாம் . 

சோழ நாட்டை 

வென்று 
கொண்ட பின்னர் அதை இராசராசனுக்கே கொடுத்து ஹொய் 
சளர் தலையீட்டால்தான் என்பது கருதற்குரியது . இதில் ஹொய் 
சளர் உதவி செய்தனர் என்பதை அவர்கள் புனைந்து கொண்ட 
சோழ ராச்சியப் பிரதிஷ்டாசாரியன் 13 பாண்டிய கஜகேசரி 14 
சோழகுல ஏக ரட்சகன் 15 எனும் பட்டப் பெயர்களே விளங்கி 
நிற்கின்றன . 

இச் செய்திகள் முன்னரே விளக்கப்பட்டுள்ளன . 
சோழ மன்னர்க்கு ஹொய்சளர் இவ்வளவு செய்ததும் சோழர் 
குலக் கொடியை மணந்த உறவினால் தான் என்பதைக் காட்டிலும் 
தெற்கிலுள்ள பாண்டியர் வலிமிக்க பேரரசானால் தங்கள் அரசுக்கு 


12 


11 


1916 


12 


13 


Ins . of .Pudukkottai State . No. 249 358 of 
Ins , 322 of 1927-28 
Ec IV NI 29 
J. 1. H. Vol . VI p.p. 200 & 201 
J.1 . H. Vol . VI p . 203 . 


14 


15 


மூன்றாம் இராசராச சோழன் 


4011 


ஆபத்தாகும் எனக்கருதி அவர்தம் பலத்தைக்குறைப்பதற்காகவே 
அவ்வாறு செய்தனர் எனக் கொள்ளுதலே பொருத்தமுடையதாம் . 
பாண்டியனது இப்படையெழுச்சி மூன்றாங் குலோத்துங்கனின் 
இறுதிக் காலத்தே நடைபெற்றிருக்க வேண்டுமெனவும் பாண்டி 
யனிடம் நாட்டை இரந்து பெற்றவன் குலோத்துங்கனே ஆதல் 
வேண்டுமெனவும் கூறிய வரலாற்றுப் பேராசிரியர் சாஸ்திரியாரே , 
பாண்டியன் கல்வெட்டு , குலோத்துங்கன் காலத்தில் சோழ 
நாட்டில் யாண்டுங் காணப் பெறவில்லை எனவும் கூறியுள்ளார் . 
எனவே , இப்போர் இராசராசன் ஆட்சி எய்திய முதல் ஆண்டில் 
நடைபெற்றதென்பது உறுதியாம் . 


கி.பி. 1219 - ல் சுந்தரபாண்டியனிடம் தோற்று அவன் 
தலைமையை ஏற்று , திறை செலுத்தி அரசு நடத்தி வந்த இராச 
ராசன் தன் படைபலத்தின் உண்மையான அளவினை அளந்து 
காண முடியாது அளவுக்கதிகமாகவே மதித்து , பாண்டியனின் 
ஆணைக்களுக்கு அடங்காமலும் திறைப்பொருள் கொடாமலும் 
இருந்தான் . அதுகண்ட பாண்டியன் கி.பி .1231 - ல் மீண்டுமொரு 
முறை சோழ நாட்டின்மேல் படையெடுத்துச் சென்றான் . நாற் 
படையுடன் அவனை எதிர்த்துப் பொறாத சோழ மன்னன் நாற் 
படையும் சிதறியோடப் போரில் புறங்கொடுத்தோடினான் . 
அவன்றன் உரிமை மகளிரும் சிறைபிடிக்கப்பட்டு , பாண்டியன் 
முடி கொண்ட சோழபுரம் வந்த போது மங்கலப் பொருள்களுடன் 

வரவேற்றதாகக் கல்வெட்டொன்று கூறுகிறது .16 
வெற்றி கொண்ட பாண்டியன் முடி கொண்ட சோழபுரம் எய்தி 
எட்டுத் திசையிலும் வெற்றித்தூண் நிறுவி அங்கு விசயாபி 
டேகமும் வீராபிடேகமும் 

கொண்டான் என்பதை 
‘ ஸ்ரீ கோ மாறவர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் சோணாடு 
கொண்டு முடி கொண்ட சோழபுரத்து வீராபிடேகம் பண்ணி 
யருளிய ஸ்ரீ சுந்தர , பாண்டிய தேவர் எனவரும் கி.பி. 1231 - லும் 
அதன் பின்னரும் வரையப்பெற்ற மாறவர்மன் சுந்தரபாண்டியன் 
கல்வெட்டுப் பகுதிகளால் அறியலாம் .17 


அவனை 


செய்து 


சுந்தரபாண்டியனின் வெற்றியையும் வீராபிடேகத்தையும் 
கூறும் கல்வெட்டுகள் அதன் பின்னர் இராசராசன் என்ன ஆனான் 
என்பது பற்றி ஏதும் கூறவில்லை . எனினும் தென்னார்க் காடு 
மாவட்டம் திருவயீந்திரபுரத்திலுள்ள கல்வெட்டொன்றும் , 


18 


16 419 of 1914 The Inscription refers to the defeat of the Jananatha 

which may be a reference to Rajaraja III 
17 Ins . of Pudukkottai State , 292 , 293 , 296 , 297 & 298 
18 14 of 1902 Ep . Ind . Vol . VII p.p. 160 f . 


சோ . வ , -- 26 . 


402 


சோழர் வரலாறு 


கத்தியகர்ணாமிருதம் என்னும் கன்னட நூல் ஒன்றும் இதுபற்றித் 
தெளிவாய் உரைக்கின்றன .19 இவை இரண்டுங் கிடைக்கா 
திருக்குமாயின் அக்காலப் பகுதிக்குரிய வரலாற்று நிகழ்ச்சிகளை 
அறிய முடியாமற்போயிருக்கும் . போரிற்புறங்கொடுத்தோடிய இராச 
ராசன் தன் நண்பன் வீரநரசிம்மனின் உதவிபெறும் பொருட்டுச் 
சென்று கொண்டிருக்கையில் , அண்மைக்காலம் வரை சோழர்க் 
குட்பட்டிருந்த காடவர்கோனாகிய அழகிய சீயனென்னும் கோப் 
பெருஞ்சிங்கன் தன்படையுடன் வந்து காஞ்சிக்குத் தெற்கே 30 
மைலிலுள்ள தெள்ளாறெனுமிடத்தே நடத்தியபோரில் இராச 
ராசனை அமைச்சரொடும் சிறைசெய்து சேந்தமங்கலத்தில் வைத்த 
தாக வடவார்க்காடு மாவட்டம் வயலூர்க் கல்வெட்டொன்று கூறு 
கிறது . 2 ° இச்செய்தியறிந்த நரசிம்மன் துவாரசமுத்திரத்தினின்றும் 
தன் படையொடும் புறப்பட்டு மீண்டும் சோழமண்டலப் பிரதிஷ்டா 
சாரியன் எனும் பட்டம் பெறும் வரை தனது எக்காளம் ஒலிக்கப் 
படக்கூடாதெனக்கூறி , வரும் வழியில் பாண்டியன் நண்பனான மகத 
மன்னனொடும் பொறாது அந்நாட்டை அழிவுக்குள்ளாக்கி அவனை 
யும் அவன்றன் உரிமைச் சுற்றத்தினரையும் சிறைப் படுத்திக் 
கொண்டு , 1 திருவரங்கத்திற்கு அண்மையில் கொள்ளிடத்தின் 
வடபால் 

இரண்டுமைல் தொலைவிலிருந்த பாச்சூரில் பாடி 
வீடமைத்துத் தங்கினான் . அப்போது தன் தண்டநாயகர்களாகிய 
அப்பண்ணன் , சமுத்ரகொப்பையன் எனும் இருவரையும் 
அழைத்துக் கோப்பெருஞ்சிங்கனை வென்று இராசராசனை சிறை 
விடுக்கும் படி கூறி அனுப்பினான் . அவ்விருவரும் , அவ்வாறே 
சென்று எள்ளேரி , கல்லியூர் , மூலை கோப்பெருஞ்சிங்கனின் படைத் 
துணைவனாகிய சோழகோனிருந்த தொழுதகையூர் ஆகியவற்றைக் 
கைக்கொண்டு வீரங்கநாடாழ்வான் சீனத்தரையன் , ஈழத்துப் 
பராக்கிரமபாகு முதலிய படைத்தலைவர்களைக் கொன்று தில்லை 
சேர்ந்து பொன்னம்பலவனைப் போற்றிப் பரவினர் . பின்னர் 
வாரணவாசி என்னும் கெடில நதிக்குத் தெற்கிலுள்ள தொண்டை 
மானல்லூர் , திருவதிகை , திருவக்கரை போன்ற ஊர்களைப் 
பேரழிவுக்குள்ளாக்கி , மக்களை 

நடுக்கமடையச் செய்து , 
அதனொடும் அமையாது மகளிரைச் சிறைபிடித்தும் , கொள்ளை 
யிட்டும் இறுதியாகச் சேந்தமங்கலத்தை முற்றுகையிடத் திட்ட 
மிட்டனர் . இவை கண்ட கோப்பெருஞ் சிங்கன் இராசராசனை 
விடுவித்து ஆட்சியைக் கொடுத்துவிடுவதாக நரசிம்மனுக்குச் 
செய்தி விடுத்தான் . அவனும் தன் தண்டநாயகர்கட்கு அறிவிக் 
கவே முற்றுகை தவிர்க்கப்பட்டதுடன் அரசனுக்குரிய மரியாதை 

K. A. N. Sastri The Colas p.p. 422-3 

Ep . Ind . XXIllp.p.180 & 181 
21 Q JMS II p . 121 n 2. 


12 


20 


மூன்றாம் இராசராச சோழன் 


403 


யுடனும் மகிழ்ச்சியுடனும் இராசராசனை வரவேற்றனர் . இவ் 
வரலாற்று நிகழ்ச்சியைக் கூறும் கல்வெட்டு திருப்பாதிரிப் 
புலியூருக்கு மேற்கில் மூன்று மைல் தூரத்திலுள்ள திருவயீந்தீர 
புரத்திலுள்ள தால் , நரசிம்மனின் தண்டநாயகர்கள் இராசராச 
னிடம் இங்குத்தான் விடைபெற்றுச் சென்றிருக்க வேண்டும் 
என்பது வரலாற்றாராச்சியாளர் கருத்தாகும் .22 தண்டநாயகர் 
களான அப்பண்ணணும் சமுத்ரகொப்பையனும் காடர்கோனைத் 
தாக்கிச் சோழ மன்னனை விடுவித்தமைக்காக , நரசிம்மன் அவர் 
களைப் பாராட்டியதாக ஒரு கல்வெட்டுக் கூறுகிறது . 


28 


24 


வீரநரசிம்மனின் தண்டநாயகர்கள் இராசராசனை விடுவிக்கும் 
முயற்சியிலீடுபட்டிருந்தபோது வீரநரசிம்மன் சுந்தரபாண்டிய 
னொடு போர் புரிந்து அவனுடைய ஆட்சிக்குட்பட்டிருந்த சோழ 
நாட்டின் தென்பகுதியைத் தான் கைக்கொண்டு சோழனுக்கு 
அளித்ததாகக் கூறப்படுகிறது . மேலும் , இவன் காவிரிக்கரை 
யிலுள்ள மகேந்திரமங்கலத்தில் போரிட்டுப் பாண்டியனை வெற்றி 
கொண்டு திறை விதித்ததாகவும் கத்யகர்ணாமிர்தம் கூறுகிறது . 
நரசிம்மன் , பாண்டியன் மேற் படையெடுக்கும் எண்ணத்துடன் 
ரவித்தான கொப்பத்தில் தண்டிறங்கியிருந்த போது நரசிம்மனுக்கு 
அடி பணிந்து அமைதியாக வாழும்படி பாண்டியனுக்கு அறி 
வுறுத்திக் கடல் முழங்கியதாக ஹரணகல்லிக் கல்வெட்டொன்று 
கூறுகிறது .25 மேலும் , இந்தப் படையெடுப்பையடுத்து இவன் 
இராமேசுவரம் வரை சென்றதாகவும் அறியப்படுகிறது . 28 இக் 
காலப் பகுதியில் பொறிக்கப் பெற்ற பாண்டியர் கல்வெட்டு 
களில் ஹொய்சள மன்னர் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதும் 
கருதுதற்குரியது . 27 


ஹொய்சளர்கள் 

இராசராசன் சேந்த மங்கலத்திலிருந்து விடுபட்ட பின்னர் 
இறுதிக்காலம் வரை , எவ்விதத் தொல்லையுமின்றி ஆட்சி நடத் 
தினான் என்பதும் அவ்வாறு அமைதியாக ஆட்சி நடத்துதற்கு 
உதவியவன் ஹொய்சள வீரநரசிம்மனே என்பதும் நினைவிற் 
கொள்ளத் தக்கதாம் . இராசராசனை நிலை நிறுத்து தற்காக 


22 


23 


24 


136 of 1900 Ep . Ind . Vol VII p . 163-4 
Ec , XII G. B. 95 
K. A. N. Sastri : The Colas p.p. 424 & 425 
E.C.VA.K. 123 
Q JMS II p . 122 
A. R. E. , 1911 , Part II , Para 47 


27 


404 


சோழர் வரலாறு 


ஹொய்சளர்கள் ஆற்றிய வீரதீரச் செயல்களைச் சோழர் கல்வெட்டு 
களே உறுதி செய்கின்றன . 

கி.பி .1218 - ல் ஏற்பட்ட சோழ 
பாண்டியர் போராட்டத்தின் போது , சோழருக்கு உதவி செய்தற் 
கென ஹொய்சளர்கள் கலந்துகொண்ட பின்னர் உண்மையிலேயே 
அவர் தம் செல்வாக்கு வளர்வதாயிற்று . அவ்வாறு வளர்ந்து 
வந்த செல்வாக்கைச் சோழரால் தடுக்க முடியவில்லை . பாண்டி 
யரோ அவர்களுடன் ஒத்துப் போக வேண்டிய நிலையில் தான் 
இருந்தனர் . எனவே , தென்னிந்தியா முழுவதிலும் ஆதிக்கம் 
செலுத்த வேண்டும் என அவர்கள் எண்ணிய எண்ணம் கி.பி. 
13 ஆம் நூற்றாண்டின் முதற்பகுதியில் ஓரளவிற்குக் கை 

கூடிய 
தெனலாம் . இருப்பினும் 13 ஆம் நூற்றாண்டின் இடைக்காலத்தே 
பட்டமெய்திய 

சடையவர்மன் சுந்தரபாண்டியன் இவர்தம் 
வளர்ச்சிக்குத் தடை விளைத்ததை வரலாறு கூறும் . 


துவார சமுத்திரத்தைச் சேர்ந்த பூததேவ நாயகனது 
மகளாகிய பாசலதேவி அத்தியூர் ஆழ்வாருக்கு , இராசராசனின் 
11 ஆம் ஆண்டில் ஒரு நிவந்தம் அளித்துள்ளான் .28 இராசராச 
னின் 14 ஆம் ஆண்டில் , வீரநரசிம்மனின் மகாபிரதானியாகிய 
அம்மண்ண தண்டநாயகன் காஞ்சியிலுள்ள அருளாளப் பெரு 
மாளுக்கு நிவந்தமாக ஒருவிளக்கு அளித்துள்ளான் . 29 கி.பி. 1231 ல் 
கொப்பய்ய தண்டநாயகன் திரையாலம் என்ற ஓர் ஊரையே அப் 
பெருமாளுக்கு நிவந்தமாக அளித்துள்ளான் .30 இராசராசனின் 
22 ஆம் ஆண்டில் வீரநரசிம்மனின் மகனாகிய வீர சோமேசு 
வரனுடைய பிரதானியாகிய 

வல்லயன் அப் பெருமாளுக்கு ஒரு 
நிவந்தம் அளித்துள்ளான் .31 

கி.பி. 1240 ஆம் ஆண்டில் 
கொப்பைய தண்ட நாயகனின் சகோதரனான மல்லயதண்ட 
நாயகன் அப்பெருமாளுக்கு நிவந்தமாக ஒரு திருவிளக்கு அளித் 
துள்ளான் .32 இவைகளை எண்ணுங்கால் ஹொய்சளரின் பெரிய 
நிலப்படையொன்று , காஞ்சிபுரத்தில் நிரந்தரமாக அமைக்கப் 
பட்டிருந்ததென்பது தெளிவாகிறது . சோழச் சிற்றரசர்களா 
யிருந்த கோப்பெருஞ்சிங்கன் , வாண் கோவரையன் , சேதிராயன் , 
சம்புவராயன் ஆகியோர் இராசராசனுக்கு அடங்காமற் போன 
தோடு அரசனைச் சிறைப்படுத்துமளவிற்கும் வந்து விட்ட காரணத் 
தால் அவர்களை அடக்கிச் சோழ அரசைக் காப்பதற்காகக் காஞ்சி 
புரத்தில் ஒரு பெரிய நிலப்படை இருக்க வேண்டியது அவசிய 


* 


28) 


28 


2 


80 


349 of 1919 
408 of 
404 of 
369 of 
611 of 


81 


82 


405 


மூன்றாம் இராசராச சோழன் 


கின்றன . 


83 


மாயிற்று . இப்படை இங்கு இராசராசன் ஆட்சிகாலம் முழுவதும் 
இருந்ததென்பதை மேற்குறித்த கல்வெட்டுகள் தெளிவாக்கு 

வீரநரசிம்மனின் பிரதானியாகிய வல்லய தண்ட 
நாயகன் கி.பி. 1236 - ல் திருமழபாடிக் கோயிலுக்கு ஒரு நிவந்தம் 
வழங்கியுள்ளது . வீரநரசிம்மனின் பட்டத்தரசியாகிய சோமல 
தேவியின் அதிகாரிகளுள் ஒருவன் திருக்கோகர்ணத்தில் நிவந்தம் 
வழங்கியுள்ளதும் ஹொய்சளர்கள் சோழநாடு முழுவதிலும் 
நல்ல ஆதிக்கமுடையவராயிருந்தனர் என்பதைப் புலப்படுத்து 
கின்றன . ஹொய்சளர் இவ்வாறு தங்கள் பலத்தைப் பெருக்கிக் 
கொண்டு , சோழ நாடு முழுவதிலும் ஆதிக்கம் செலுத்தியதால் 
தான் சோழப் பேரரசு பாண்டி நாட்டுக்குட்பட்டதொரு சிற்றரசா 
காமல் தடுக்கப்பட்ட தென்பது கருதுதற்குரியது . 


34 


ராசராசனின் 41 ஆம் ஆண்டிற்குப் பிறகு அவன் கல் 
வெட்டுகள் 35 யாண்டும் காணப்படாமையின் அவன் கி.பி. 
1256 - ல் இறந்திருக்க வேண்டுமெனத் தெரிகின்றது . இவன் 
இதற்குப் பத்தாண்டுகட்கு முன்னரே தன்னுடைய முதுமை 
கருதியும் , தன்மகன் இராசேந்திரனின் ஆற்றல் , வீரம் ஆகியவை 
கருதியும் கி.பி. 1246 - ல் அவனுக்கு இளவரசுப் பட்டம் கட்டினன் 
அப்போதிருந்தே நாட்டாட்சியை அவனிடம் விட்டுவிட்டான் . 
இதன்பிறகு இராசராசனுடைய கல்வெட்டுகள் மிகவும் அருகிக் 
காணப்படுவதும் இதனாலேயேயாம் . 

அதே 

காலப்பகுதியில் 
இராசேந்திரன் கல்வெட்டுகள் மிகுதியாகக் காணப்படுவதும் 
இதனையே புலப்படுத்தும் . 


சிற்றரசர்கள் 

இராசராசனின் ஆட்சிக்காலம் முழுவதும் அவன் தலைமையை 
எல்லாச் சிற்றரசர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தனர் என்பதும் 
அவர்தம் கல்வெட்டுகளாலறியப்படும் . எனினும் இராசராசனின் 
பலக்குறைவையும் திறமைக் குறைவையும் நன்குணர்ந்த 
அவர்கள் பெயரளவில் தான் அவன் தலைமையை ஏற்றுக்கொண்Tq 
ருந்தனரேயன்றித் தங்கள் விருப்பம் போல் செயல்பட்டதுடன் , 
வாய்ப்பு ஏற்பட்டால் பிரிந்துபோகும் எண்ணமுடையோராகவும் 


93 


34 


36 


36 


39 of 1920 
Ins . of Pudukkottai State 183 
199.of 1921 . 
Ep . Ind . Vol . VIII p.7 Dr. S. K. Aiyangar ( South India and her 
Muhammadan Invaders p.p. 35-41 ) கூறியிருப்பது போல் இராசராசன் 
இராசேந்திரனால் கொல்லப்பட்டான் என்று சொல்வதற்கில்லை . Krishna 
Sastri ( ARE : 1912 1132 , அதேபோல் கூறியிருப்பதும் ஒப்புத்தக்கதன்று . 


406 


சோழர் வரலாறு 


. 


இருந்தனர் . எனினும் சோழர்க்கு ஹொய்சளரின் உதவியும் 
ஒத்துழைப்பும் இருந்ததால் அவர்கள் அவ்வாறு 

அவ்வாறு பிரிந்து 
போவதற்கான சந்தர்ப்பம் கிட்டவில்லை . பிரிந்து போன 
தல்லாமல் அரசனுக்கெதிராகப் படையெடுத்துப் போரிட்டுச் 
சிறை செய்த பல்லவர் குலத் தலைவனாகிய கோப்பெருஞ்சிங்கனின் 
செயல் வீரநரசிம்மனால் தோற்கடிக்கப்பட்டு அவன் மீண்டும் 
சோழர் தலைமையை ஏற்க வேண்டிய நிலை வந்ததையும் முன்னர்க் 
கண்டோம் . மகத மன்னனாகிய வாண கோவரையனும் அதே 
நிலையடைந்ததையும் கண்டோம் . கோப்பெருஞ்சிங்கன் அக் 
காலத்தே தன் சொந்தக் கொள்கைகளைப் பின்பற்றிச் சுதந்திரமாக 
இருந்தனன் என்பதைத் திராட்சாராமம் வரை காணப்படும் 
அவன் கல்வெட்டுகள் புலப்படுத்துகின்றன . இவன் மூன்றாம் 
இராசேந்திரன் 

இறுதிக்காலம் வரையும் இருந்தவனாவான் 
இவன் ஹொய்சளருடனும் காகதீயருடனும் கொண்ட முரண்பாடு 
கரரணமாக அவர்தம் அதிகாரத்தையும் ஒப்புக்கொள்ள 
வேண்டியதாயிற்று .37 அவன் தலை நகராகிய சேந்தமங்கல முற்று 
கையை சடையவர்மன் சுந்தர பாண்டியன் மீட்க வேண்டிய 
தாயிற்று . எவ்வாறாயினும் இவன்றன் உறவினரும் அதிகாரிகளும் 
இராசராசன் தலைமையை ஏற்றுக் கொண்டிருந்தனர் .38 கோப் 
பெருஞ்சிங்கனின் தாயாதியாகிய சம்புவராயனும் இவெனொடும் 
சேர்ந்து கொண்டான் . இராசராசனிடம் மிக்க அன்புடன் நடந்து 
வந்த மலைய மானாட்டுச் சிற்றரசன் இராசராச சேதிராயனுக்குத் 
தன் மகளை மணஞ்செய்து கொடுத்து அவனையும் கோப்பெருஞ் 
சிங்கன் தன்பால் சேரச் செய்தான் .39 காஞ்சிபுரம் சிவன் கோயி 
லுக்குக் கி.பி. 

கி.பி. 1218 - ல் நிவந்தம் அளித்துள்ள சாளுக்கிய 
நாராயணன் எனும் பட்டம் உடைய மனும் சித்தராசா என்பவ 

இராசராசனின் 5 ஆம் ஆண்டுக்கும் 11 ஆம் ஆண்டுக்கும் 
இடையே காஞ்சிபுரம் , நெல்லூர் ஆகிய ஊர்க் கல்வெட்டுகளில் 
குறிக்கப் பெறும் மதுராந்தகப் பொத்தப்பிச் சோழ எற சித்த 
ராசா 1 என்பவனும் , சித்தூர் மாவட்டத்திலுள்ள இராசராசனின் 
6,8 ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகளிற் குறிக்கப்பெறும் மலமாதேவ 
ராசா , புடோலிய ராசா என்போரும் இராசராசனின் கல்வெட்டுகள் 
பலவற்றில் தன் மனைவியுடனும் அதிகாரிகளுடனும் குறிக்கப் 
பெறும் விசய கண்ட கோபலன் எனும் முதல் திக்கனும் இராச 
ராசன் காலத்துத் தெலுங்கச் சோழர்களுள் முக்கியமானவராவர் . 


னும் .40 


37 


38. 


39 


Ins. 419c of 1893 
Ins. 504 of 1902 ; 488 a of 1902 
Ins . 480 & 481 of 1921 
Ins . 8 of 1893 
Ins. 363 of 1918 ; N. I. R , 38 ; G. 58 


40 


மூன்றாம் இராசராச சோழன் 


407 


இவர்கள் போன்றே யாதவராயர் , சம்புவராயர் , சேதிராயர் 
என்போர் பலரும் இவன் கீழ்ச் சிற்றரசராயிருந்தனரெனத் தெரி 
கிறது . கருவூர் , காஞ்சிபுரம் ஆகிய இடங்களிலுள்ள ஹொய்சளர் 
கல்வெட்டுகளில் , இராசராசனின் ஆட்சியாண்டுகள் குறிக்கப் 
பெற்றுள்ளன .42 கி.பி. 1216- ல் அணியங்க பீமதேவ ராகுதன் 
எனப்படும் கலிங்க மன்னனும் இவ்வாறே குறித்துள்ளமையும் 
தெரிய வருகிறது . இவர்களிற் பலரும் பெயரளவிற்கே இராச 
ராசனின் தலைமையை ஏற்றுக் கொண்டிருந்தனர் என்பது 
நினைவிலிருத்தற்குரியது . 


42 Ins. 138 of 1904 


28. மூன்றாம் இராசேந்திர சோழன் 

கி.பி. 1246-1279) 


கி.பி .1246 - ல் இளவரசுப்பட்டம் பெற்ற மூன்றாம் இராசேந்திரன் 
தன் தந்தையாகிய மூன்றாம் இராசராசனைக் காட்டிலும் மிக்க 
ஆற்றலும் பெருவீரமும் எண்ணியது முடிக்கும் நுண்ணறிவுத் 
திறனும் வாய்க்கப் பெற்றவனாவான் . மூன்றாம் இராசராசன் 
காலத்தே குலைந்து போன சோழர்குலப் பெருமையையும் சோழப் 
பேரரசின் ஆதிக்கத்தையும் எவ்வாறேனும் ஏற்படுத்தவேண்டு 
மென்று இளமை முதலே எண்ணமிட்டு வந்தான் . அதற்கேற்ப 
அவன் கி.பி .1246 - ல் இளவரசனானதுமே அம் முயற்சியிலீடுபடத் 
தொடங்கினான் . உண்மையில் பார்க்கப்போனால் அவன் அதற்கும் 
முன்னிருந்தே அதற்கான செயல்களை மேற்கொண்டிருந்தான் 
என்பது ஹொய்சளர் கல்வெட்டுகளிலிருந்து தெளிவாகிறது . கி.பி. 
1246 - ல் இவனுக்கு இளவரசுப்பட்டம் வழங்கப்பட்டதாயினும் 
இராசராசன் தன் முதுமை கருதி அப்போதிருந்தே ஆட்சிப் 
பொறுப்பு முழுவதையும் அவனிடம் ஒப்புவித்துத் தான் பெயருக்கு 
மாத்திரம் அரசனாயிருந்து வந்தான் . அரசாங்கத்தின் முழு 
அதிகாரமும் கைவரப்பெற்ற இராசேந்திரன் தன் எண்ணத்தை 
முற்றுவிப்பதற்கு அதுவும் ஒரு நல்ல வாய்ப்பாயிற்று . இராச 
ராசனின் 34 ஆம் ஆண்டிற்குப்பின் அவன் கல்வெட்டுகள் மிகவும் 
அருகிக் காணப்படுவதற்கும் அதே சமயத்தில் இராசேந்திரன் 
கல்வெட்டுகள் பெருகிக்காணப்படுவதற்கும் இதே காரணமாகும் . 


இராசராசனின் மகனே இராசேந்திரன் என்பதற்கான சான் 
றேதும் இதுகாறும் கிடைக்காததால் முன் கூறியது போல் வர 
லாற்றறிஞர்சிலர் தாம் கருதியதுகூறி நிலை நிறுத்த முயன்றுள்ளனர் . 
அது காரணமாக இவ்விருவரும் உடன்பிறந்தவர் எனச் சிலரும் , 
இருவருக்கும் இடையே ஆட்சி உரிமைப் போராட்டம் ஏற்பட்டு 
அதனால் உள் நாட்டுக் கலகம் ஏற்பட்டதெனச் சிலரும் , அதன் 
விளைவாக நாடு இரண்டாகப் பிரிக்கப்பட்டு இருவராலும் ஆட்சி 
செய்யப்பட்டதெனவும் , இறுதியில் இராசராசனைக் 


கொன்று 


மூன்றாம் இராசேந்திர சோழன் 


409. 


இராசேந்திரனே அரசெய்தினன் எனச் சிலரும் கூறுவராயினர் . 
இவற்றிற்கான சான்றேதும் இதுகாறும் கிடைத்தில . ஆதலின் 
இவை யாவும் கற்பனை என்றே கருதவேண்யுளது , 


என்பதை 


மெய்க்கீர்த்தி 

இம் மன்னனுடைய மெய்க்கீர்த்திகள் யாவும் வடமொழி 
யிலுள்ளமை குறிப்பிடத்தக்கது . இவன் காலத்திய அரசியல் 
நிகழ்ச்சிகள் நடைபெற்ற முறைப்படியே அம் மெய்க்கீர்த்தியில் 
வரையப்பெற்றுள்ளனவா 

அறிதற்கில்லை . இவை 
இவனது ஏழாம் ஆட்சியாண்டு முதல் தான் காணப்படுகின்றன . 
சில கல்வெட்டுகள் , மனுகுலமெடுத்து நெறி முடி சூடியருளிய 
கோப்பரகேசரி வர்மன் என இவனைப் பாராட்டுகின்றன . வேறு 
சில கல்வெட்டுகளில் , சமஸ்த ஜகதேக வீரன் என இவன் 
சிறப்பிக்கப்பட்டுள்ளான் . கர்நூல் மாவட்டம் திரிபுராந்தகத்தில் 
கிடைத்துள்ள கல்வெட்டு , இருவர் பாண்டியர் முடித்தலை கொண் 
டருளிய மகாராசாதிராச நரபதி எனச் சிறப்பித்து பேசுகிறது 
இப் பாராட்டுகளைப் பார்க்குங்கால் இவன் உண்மையிலேயே 
இறந்த வீரனாக விளங்கியிருக்க வேண்டுமென்பது புலனாகிறது . 
இங்குக் கூறப்பட்ட முடித்தலை கொள்ளப்பட்ட பாண்டியர் இருவர் 
யாரென்பது தெளிவுறுத்தப்படவில்லை . உண்மையிலேயே மிக்க 
பலமுள்ளவனான முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியனை இவன் 
வென்றிருக்க முடியாது . எனவே , இவனுடன் பொருது தோற்ற 
இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இவனால் முடித்தலை 
கொள்ளப்பட்ட ஒருவனாக இருத்தல் கூடும் . மற்றவன் யாராக 
இருக்கலாம் என்று எண்ணுங்கால் அவனுக்கு முன்னர்ப் பாண்டி 
நாட்டை இரண்டொரு மாதங்களே ஆட்சி செய்த இரண்டாம் 
சடையவர்மன் குலசேகர பாண்டியனாக இருக்கலாமோ என்று 
ஊகிக்கப்படுகிறது . 


பாண்டி நாட்டுப் போர் 

இராசேந்திரன் தன் இளமைப் பருவத்தே , முதலாம் 
மாறவர்மன் சுந்தரபாண்டியன் , 20 ஆண்டுகட்கு முன் இருமுறை 


Ep . Ind . Vol . XXVII No. 35 
South India and her Muhammadan Invaders p.p. 35 , 37 & 40 
ARE for 1900. Paragraph 30 & 48 . 

1912 Part II Paragraph 32 
S. I. 1. , Vol . 1V , No. 511 
185 of 1908 ; 278 of 1923 
S. I. I. Vol . IV No. 511 , Ibid Vol . VI No. 44 
Ins . 201 of 1905 


2 


S 


4 


5 


410 


சோழர் வரலாறு 


படையெடுத்து வந்து சோழ நாட்டிற்கும் தலை நகரத்திற்கும் 
நிகழ்த்திய பேரழிவுகளை எல்லாம் மறந்தவனல்லன் . அதுவுமன்றி 
இப்பாண்டியனின் செயலால் தான் சோழருக்கடங்கியிருந்த கோப் 
பெருஞ்சிங்கன் தலைமையரசுக்கு அடங்காமல் புரட்சி செய்த 
தன்றிப் போரில் இராசராசனைப் புறங்கண்டு சிறை செய்யும் 
அளவிற்கு ஆயிற்று என்பதையும் மறந்தவனல்லன் . எனவே , 
அப்பாண்டியனைப் பழிக்குப்பழி 

வாங்க வேண்டும் 

என்றே 
வஞ்சினம் நாளும் வளர்வதாயிற்று . அதனை முற்றுவிப்பதற்கு 
அவனது பேராற்றலும் பெரு வீரமும் துணை நின்றன . எனவே , 
முதன் முதலிற் பாண்டி நாட்டின்மேற் படையெடுக்கலானான் . 
மூன்றாங் குலோத்துங்கன் மதுரையில் விளைத்த பேரழிவிற்குப் 
பதிலுக்குப் பதிலாக இராசராச சோழனை வென்று முடி கொண்ட 
சோழபுரத்தே வீராபிடேகஞ் செய்து கொண்ட பெருவீரனான 
முதல் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் கி.பி. 1238 - ல் இறந்த 
பின்னர் இரண்டாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் அர 
செய்தி சில மாதங்களுக்குள்ளாகவே இறந்தனன் . அவனுக்குப் 
பிறகு ஆற்றலும் வீரமும் குன்றிய இரண்டாம் மாறவர்மன் சுந்தர 
பாண்டியன் பட்டமெய்தினான் . தன் கருத்தை முற்றுவிக்கத் 
தக்ககாலம் இதுவே என்றெண்ணிய இராசேந்திரன் பாண்டி 
நாட்டில் படையெடுத்துச் சென்று பாண்டியனை வென்று தனக்குத் 
திறை செலுத்தும் சிற்றரசனாக்கினான் . இப்போரில் 
கொணர்ந்த பாண்டியன் முடியினையே சோணாட்டோடு பாண்டி 
நாட்டையும் ஆட்சி புரிவதற்கு அடையாளமாகத் தன் தந்தை 
யாகிய இராசராசன் இரண்டாவது முடியாகச் சேர்த்து அணிந்து 
கொள்ளச் செய்தான் . இராசராசனும் இரு முடிகளையும் மூன் 
றாண்டுக்காலம் தரித்திருந்தான் . இதனையே , இராசேந்திரனின் 
ஏழாம் ஆண்டு மெய்க்கீர்த்தி இராசராசன் தன் தந்தையை இரு 
முடி தரித்து அரசாளச் செய்தனன் எனக் கூறுகிறது . இவ்வாறு 
இவன் தன் இளமைப் பருவம் முதல் எண்ணிய எண்ணத்தை 
முற்றுவித்தது குறிப்பிடற்குரியதாம் . 


வென்று 


ஹொய்சளர் 

பாண்டிநாட்டு வெற்றியின் பயனாக விளைந்த முதல் நிகழ்ச்சி 
ஹொய்சளர்கள் சோழரைப் பகைத்துக்கொண்டு , பாண்டியர்க்கு 
உதவி செய்யலாயினர் . நாம் முன்னரே கண்டதுபோல் , தமிழகத் 
தில் எந்த ஓர் அரசும் அதிக ஆதிக்கம் பெற்றுப் பேரரசாகுமானால் 
அது தங்கள் ஆதிக்கத்தைக் குலைத்துவிடும் என்பதை நன் 
குணர்ந்த ஹொய்சளர்கள் பாண்டியர் சோழர் எனும் இருவருள் 


6 S. I.1 . Vol . IV No. 511 


மூன்றாம் இராசேந்திர சோழன் 


411 


பலங்குன்றியவருடன் 

சேர்ந்து மற்றவரைப் பலங்குன்றச் 
செய்வதே கருத்தாகக் கொண்டு சோழர்க்கும் பாண்டியர்க்கும் 
மாறிமாறி உதவிசெய்வதன் மூலம் ஒரு நெறியற்ற கொள்கை 
உடையவராயினர் . பலங்குன்றியவருக்கு உதவி செய்வது போல் , 
பலமுடையவரைப் பலங்குன்றச்செய்து அதன்வழித் தங்கள் 
ஆதிக்கத்தை வளர்த்துக் கொள்வதென்பதே அவர்கள் பின் 
பற்றிய அரசியல் கொள்கையாகும் . எனவே , இராசேந்திரன் 
வெற்றிகொண்ட காலத்தே இவர்கள் பாண்டியர்க்குப்படைத்துணை 
செய்வது போல் அந்நாட்டில் தங்கள் ஆதிக்கத்தை வளர்த்துக் 
கொண்டனர் . மைசூரிலுள்ள சில கல்வெட்டுகள் வீரசோமேசு 

‘ பாண்டியகுல சம்ரட்சகன் எனப்பாராட்டுவதுடன் , 
அதே காலத்தில் சோழ மன்னனாகிய இராசேந்திரனைப் போரிற் 
புறங்கண்டவன் எனவும் , அவனே தஞ்சம் புகுந்தபோது அவனைக் 
காப்பாற்றியவன் எனவும் கூறுகின்றன . 


வரனை 


8 


10 ) 


கி.பி. 1241 - ல் வீரசோமேசுவரனுடைய படைத்தலைவனாகிய 
சிங்கண்ண தண்ட நாயகன் சோழநாட்டின்மீது படையெடுத்து 
வந்தபோது திருமறைக்காட்டையடுத்துள்ள கோடிக் குழகர் 
கோயிலைத் தரைமட்டமாக்கியதாகவும் பின்னர்க் கி.பி. 1246 - ல் 
1500 காசு செலவில் அது புதுப்பிக்கப்பட்டதாகவும் வேதாரணி 
யத்திற் கிடைத்துள்ள கல்வெட்டாலறியப்படுகிறது . அன்றியும் 
வீரசோமேசுவரனுடைய படைத்தலைவருள் ஒருவனாகிய 
இரவிதேவ தண்டநாயகன் என்பான் கான நாட்டைக் கைப் 
பற்றியதாகப் புதுக்கோட்டையைச் 

சேர்ந்த 

திருமெய்யத் 
திலுள்ள கல்வெட்டுகள் கூறுகின்றன . எனவே இரா 
சேந்திரன் பட்டமேற்ற பின்னர் , இதுகாறும் சோழர்க் 
குதவிய ஹொய்சளர் தம் கொள்கையை மாற்றிக் கொண்டு பாண்டி 
யர்க்கு உதவினர் என்பதும் , இராசேந்திரனுடன் பலவிடங்களில் 
போர் புரிந்தனர் என்பதும் , இதன் விளைவாக மூன்று ஆண்டு 
கட்குப் பிறகு இராசேந்திரன் பாண்டியனுக்குச் சுதந்திரம் வழங்க 
வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு அதன்படி கொடுத்து விட்டான் 
என்பதும் தெளிவாகின்றன . இராசராசன் இருமுடிகளை 
மூன்றாண்டுகளே தரித்திருந்ததன் காரணமும் இப்போது தெற் 
றெனப் புலப்படும் . இராசேந்திரன் பாண்டியனை வென்று தனக் 
கடங்கிய சிற்றரசாக்கச் செய்த முயற்சி இவ்வாறு மிகக் குறுகிய 
காலத்திலேயே பயனற்றதாயிற்று . சோமேசுவரன் பாண்டிய 


8 . 


7 Ep . car. Vol . V 

Ep. car . Vol. V Arsikere 123 , 
Ins : 501 of 1904. 
Ias . of Pudukkottai State . Nos , 340 & 341 


உ 


10 


412 


சோழர் வரலாறு 


னுக்கு உதவிபுரியாவிட்டாலும் பாண்டியரை முற்றிலுமாக வெற்றி 
கொள்வதென்பது அவ்வளவு எளிதன்று . விக்கிரம சோழன் 
காலத்திலிருந்து பாண்டியரை அடிப்படுத்தியதெல்லாம் பெயரள 
விலேதான் இருந்து வந்ததென்பதும் கருதற்குரியதாம் . இராசேந் 
திரனும் இரண்டாம் மாறவர்மனும் வீரசோமேசுவரனைத் தம் 
மாமன் எனக்கூறிக் கொள்வதிலிருந்து ஹொய்சளர் அரசியல் 
காரணம் கருதியே இரு அரசகுடும்கங்களுடனும் திருமண உறவு 
ஏற்படுத்திக் கொண்டனர் என்பதும் , ஒருவர் மாற்றி ஒருவருக்கு 
என இருவருக்கும் மாறி மாறித் துணை போவதற்கு அதுவும் ஒரு 
காரணமாகப் பயன்பட்டதென்பதும் கருதத்தக்கது . 


இப்போது ஏற்பட்ட பாண்டிய ஹொய்சளர் நட்பும் , சோழ 
ஹொய்சளர் முரண்பாடும் நிரந்தரமானது அல்ல என்பதை 
விரைவிலேயே காணலாம் . சோழருக்கெதிராக ஹொய்சளரு 
டைய நட்பைப் பாண்டியர் பெற்றதால் , இராசேந்திரன் வேறுவழி 
யின்றி , சோழ மன்னரிடத்தே உண்மையன்புடையவரும் அக் 
காலத்தே தொண்டைமண்டலத்தில் ஆதிக்கம் பெற்றிருந்தவரு 
மான தெலுங்கச் சோழருடைய நட்பைப் பெற வேண்டியதாயிற்று . 
எனவே , அவன் காலத்திருந்த கண்டகோபாலன் எனும் திக்க 
நிருபதியின் ஆதரவைப் பெற்றான் . இந்நிலையில் இராசேந்திர 
னிடம் நாட்டையிழந்து வீரசோமேசுவரன் உதவியால் திரும்பப் 
பெற்ற இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இறந்த பின்னர் 
கி.பி. 1251 - ல் முதல் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அரசு 
எய்தினான் . இவன் வீரமும் ஆற்றலும் மிக்கவனாதலின் அவனால் 
ஹொய்சளர் ஆதிக்கத்திற்குக் குந்தகம் ஏற்படக்கூடும் என் 
றஞ்சிய வீரசோமேசுவரன் தான் முன்னர்ப் பகைமை கொண்டு 
தீங்கிழைத்த இராசேந்திரனது நட்பை நாடிப் பெற்றான் . இந்த 
நட்பு வீரசோமேசுரன் இறந்த பின்னர் அவன் மகன் வீர இராம 
நாதன் காலத்திலும் தொடர்ந்து இருந்து வந்ததென்பது 
குறிப்பிடத்தக்கது . இனிச் சிவாயம் , 12 மகாதானபுரம் ,13 திருவா 
னைக்கா ,14 திருவண்ணாமலை , 

ஊர்களிலுள்ள 
இராசராசனின் கல்வெட்டுகளில் ஹொய்சள அதிகாரிகளின் 
பெயர்கள் சேர்க்கப்பட்டிருத்தலால் கி.பி .1251 - ல் அவ்விருவரும் 
நட்பாயிருந்தனர் என்பது உறுதியாகிறது . வீரசோமேசுவரன் 


ஆகிய 


12 


11 S. I. 1. Vol , No. 512 ; Ins 117 of 1936-37 ; Ep . Ind . Vol . XXIV 

No. 22 ; S.II. Vol . V No. 448 
Ins . 49 of 1913 
S. I. 1. Vol . VIII No. 703 
Ins . 73 of 1937-38 
S. 1. 1. Vol . VIII No. 88 


13 


14 


15 


மூன்றாம் இராசேந்திர சோழன் 


4 


மகன் வீர இராமநாதனும் இராசேந்திரனும் நட்பாயிருந்தனர் 
என்பதை இருவர் ஆட்சி ஆண்டும் குறிக்கப்பெற்ற திருச்சோற்றுத் 
துறையிலுள்ள 

கல்வெட்டுகள் 16 புலப்படுத்துகின்றன . 
அவற்றுள் ஒன்று வீர இராமநாதனின் 10 ஆம் ஆட்சியாண்டும் , 
இராசேந்திரனின் 20 ஆம் ஆண்டுமாகிய கி.பி. 1265-66 - ல் ஒரு நில 
விற்பனை குறித்த சாசனமாகும் . மற்றொன்று வீர இராமநாதனின் 
15 ஆம் ஆண்டும் இராசேந்திரனது 25 ஆம் ஆண்டும் குறிக்கப் 
பெற்ற கல்வெட்டாகும் . இருவரது ஆட்சியாண்டும் ஒன்றாகக் 
குறிக்கப்பட்டிருப்பதே இவர்தம் நட்புடைமையை வலியுறுத்து 
வதாம் . மேலும் திருவரங்கத்தின் வடக்கிலுள்ள அன்பில் 17 
கண்டராதித்தம் நத்தமாங்குடி 

ஊர்களிலுள்ள 
கல்வெட்டுகள் அவையுள்ள நிலப்பகுதி வீர இராமநாதனின் 
ஆட்சிக்கு உட்பட்டிருந்ததை உணர்த்துகின்றன . முதலில் 
சோழர்க்குத் துணைபுரிய வந்த ஹொய்சளர் பின்னர் ஆட்சியுரிமை 
யும் பெற்றமை கருத்திற் கொள்ளத்தக்கதாம் . இதிலிருந்தே 
அவர்கள் சோழ பாண்டியர்க்குத்துணை வந்ததன் நோக்கத்தை 
நன்கறியலாம் . 


19 


ஆகிய 


தெலுங்கச் சோழர்கள் 

தெலுங்கச் சோழர்கள் செங்கற்பட்டு , நெல்லூர் , கடப்பை 
மாவட்டங்களில் சோழர்க்கு அடங்கிய சிற்றரசர்களாயிருந்து 
வந்தனர் . இவர்கள் மிக்க படைபலம் உடையவர்களாய் இருந் 
ததுடன் தம் தலைமையாகிய சோழ வேந்தர்க்கு உண்மையான 
வர்களாயுமிருந்து வந்தனர் . மூன்றாம் இராசராசன் காலத்தும் 
பின்னர் மூன்றாம் இராசேந்திரன் காலத்தும் நெல்லூரிலிருந்து 
ஆட்சி செய்த தெலுங்கச் சோழர் தலைவன் கண்டகோபாலன் 
எனும் திக்க நிருபதியாவான் . 20 இராசேந்திரனது 
நாட்டுப் படையெடுப்பால் இதுகாறும் உதவியாயிருந்த 
வீர சோமேசுவரனுக்கும் , இராசேந்திரனுக்கும் முரண்பாடு 
ஏற்பட்டுச் சோமேசுவரன் பாண்டியன் பக்கமானான் . எனவே , 
இராசேந்திரனும் தொண்டை நாட்டில் நல்ல ஆதிக்கமும் படை 
பலமும் தவிர , சோழப் பேரரசில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ள 
திக்க நிருபதியின் உதவியைப் பெற்றான் . இவன் ஹொய்சளருக்கு 
எதிராகச் சோழனை ஆதரித்தற்குப் போதுமான இலக்கியச் 
சான்றுள்ளது . திக்கனசோமயாஜி எனும் தெலுங்குப் புலவர் 


பாண்டி 


18 Ins . 207 & 208 of 1931 
17 S. I. I. Vol . VIII No. 194 . 
18 

Ins . 203 of 1928-29 
19 

Ins . 150 & 152 of 1928-29 . 
415 & 446 of 1919 ; ARE 1920 II 55 


20 


414 


சோழர் வரலாறு 


அதன் 


தாமியற்றிய நிரவசனோத்தர ராமாயணம் என்னும் காவியத்தில் 
திக்க நிருபதி பெற்ற வெற்றிகளைக் குறிக்குமிடத்தே சிற்றரசர் 
களாகிய காடவராயன் , சம்புவராயன் , சேதிராயன் ஆகியோர் 
திக்க நிருபதியால் வென்ற டக்கப்பட்டமையும் அவர்கள் 
அவனுக்துத் 

திறை செலுத்தியமையையும் கூறியுள்ளார் . 
அன்றியும் அவன் கருநாடக வீரசோமேசுவரனைத் தோற் 
கடித்து " சோழன் உரிமையை நிலை நிறுத்தி 
வழி , சோழ ஸ்தாபனாசாரியன் என்ற பட்டத்தைப் பெற்ற 
தாகவும் கூறியுள்ளார் . கி.பி. 1230 - க்குப் பின்னர்க் காஞ்சி 
புரத்திலும் அதனையடுத்துள்ள பகுதிகளிலும் காணப்படும் திக்க 
நிருபதியின் கல்வெட்டுகளில் 21 மூன்றாம் இராசராசனின் ஆட்சி 
யாண்டுகள் குறிக்கப் பெற்றுள்ளமை அறியத் தக்கது . மேலும் , 
அவை சோழ திக்க நிருபதி உறவுபற்றித் திக்கன சோமயாஜி 
கூறியுள்ளவற்றை உறுதிப்படுத்துவனவாயுள்ளன . சாகா 1162 - ல் 
( கி.பி. 1240 - ல் ) பொறிக்கப் பெற்ற ஹொய்சளக் கல்வெட் 
டொன்று 2 வீரசோமேசுவரன் திக்க நிருபதி மேல் படை 
எடுத்ததைக் கூறுகிறது . எனவே , பலங்குன்றிய பாண்டியன் 
அரசனானதும் இழந்த சோழப் பேரரசின் பெருமையையும் ஆதிக் 
கத்தையும் திரும்பப் பெறுதற்கான முயற்சியை இராசேந்திரன் 
மேற்கொண்டதும் , ஹொய்சள சோழ முரண்பாடும் , சோழ 
தெலுங்குச் சோழ நட்பு ஆகிய யாவும் தென்னிந்திய அரசியலில் 
ஏற்பட்ட ஓர் இராசதந்திரப் புரட்சியாக அமைந்ததெனலாம் . 
உண்மையிலேயே தென்னிந்திய இராச்சிய அமைப்பில் விரை 
வான மாறுதல்கள் ஏற்பட்டதையும் காணலாம் . அப்போ திருந்த 
சூழ் நிலையில் சோழ நாடு எல்லாப் பக்கங்களிலும் விரோதிகளால் 
சூழப்பட்டு , ஒரே ஒரு நட்பு நாட்டையும் விரோதி நாட்டிற்கு 
அப்பாலிருக்கச் செய்து விட்டது . 


23 


வட இலங்கைப் போர் 

இராசராசன் வடஇலங்கையிலிருந்த வீர ராட்சதரை வென்ற 
தால் இராமனை ஒப்பான் என்று அவன் மெய்க்கீர்த்தி கூறுகிறது . 
இங்குக் குறிக்கப்படும் வடஇலங்கை என்பது சிங்களத்தின் வட 
பகுதியோ எனின் அன்று . இவன் அந்நாட்டில் படையெடுத்தாக 
யாண்டும் குறிக்கப்படவில்லை . அன்றி வட இலங்கை எனில் வட 
திசையிலுள்ள இலங்கை என்று பொருள்பட்டுக் கோதாவரிப் 


21 


22 


S. 1. 1. , IV 433 ; 446 of 1919 ARE 1920 II 55 
E.C. VI Kd . 100 
Ins . 58 of 1908 
Ins . 58 of 1908 


23 


மூன்றாம் இராசேந்திர சோழன் 


415 


25 


சிறு 


26 


பேராற்றின் முகத்துவாரத்துள்ள இலங்கை எனும் பகுதியோ 
எனில் அதுவும் 

அன்று . 

வேறெதுவெனில் தொண்டை 
மண்டலத்தைச் சேர்ந்த தற்காலத் தென்னார்க்காடு மாவட்டம் 
திண்டிவனத்துக் கருகிலுள்ள மாவிலங்கை எனும் ஊரேயாம் . 
அது ஒரு காலத்தே ஓய்மா நாட்டு நல்லியக் கோடன் என்பானின் 
தலைநகராயிருந்ததென்பது சங்க இலக்கியங்களாகிய 
பாணாற்றுப் படையிலும் புறநானூற்றிலும் குறிக்கப் பெற்றுள்ளது 
அவ்வூரில் இருந்துகொண்டு தொண்டை மண்டலத்தின் ஒரு 
பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசனாகிய சம்புவராயனை இராசேந் 
திரன் போரில் வென்றமையைத்தான் அவனுடைய மெய்க்கீர்த்தி 
அவ்வாறு கூறுகிறது . இச்சம்புவராயருள் சிலர் தங்களை வீர 
ராட்சசர் எனக் கூறிக் கொண்டிருப்பதும் 27 அதனை வலியுறுத்துவ 
தாயுளது . திக்க நிருபதி , 

காஞ்சியைக் 

கைப்பற்று முன் 
சம்புவராயன் , சேதிராயன் 

முதலானவர்களை 

வென்றதாகத் 
திக்கனசோமயாஜி தம் நூலுட்கூறியிருப்பதால் இப்போரிலும் 
அவன் சோழனுக்குத் துணையாகப் போர் புரிந்திருக்கலாம் என்று 
எண்ண வேண்டி உளது . எவ்வாறாயினும் இராசேந்திரன் தன் 
சிற்றரசர்களில் ஒருவனாயிருந்து , பின்னர் முரண்பட்ட சம்புவ 
ராயனைப் போரில் வென்றான் என்பது தெளிவாகிறது . 


பாண்டியன் படையெமுச்சி 

கி.பி. 1251 - ல் முதல் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் 
அரசனானான் . அவன் போராற்றலும் பெருவீரமும் படைத்தவன் . 
ஆதலின் பாண்டிய அரசைத் தென்னாட்டில் பலமிக்க ஒரு 
பேரரசாக்க வேண்டுமென எண்ணி அதற்கான முயற்சிகளில் 
ஈடுபட்டான் ; பல்லாற்றானும் தன் படைபலத்தைப் பெருக்கிக் 
கொண்டான் . இதையறிந்த வீரசோமேசுவரன் மிகவும் அச்சங் 
கொண்டு சோழனுடன் கொண்ட நட்பை மேலும் வலுப்படுத்திக் 
கொண்டான் . இவ்விருவரும் அஞ்சியது போலவே , கி.பி. 
1257 - ல் பாண்டியன் சோழநாட்டின் 

படையெடுத்து 
சோழனை வென்று தனக்குத் திறைசெலுத்தும் சிற்றரசனாக்கினான் . 
அவனுக்கு உதவியாக வந்த வீரசோமேசுவரனை வென்று துரத்தி 
விட்டான் . மீண்டும் அவன் படையெடுத்து வந்த போது கண்ண 
னூரில் நடந்த போரில் அவனைக் கொன்றான் . 28 அதன் பின்னர்க் 
காடவராயனாகிய கோப்பெருஞ்சிங்கனை வென்றான் . பின்னர் 


மீது 


. 


25 


26 


ARE for 1918 Part II Para 32 ; For 1613 Part II Para 43 
சிறு பாணாற்றுப் படை வரி. 119-126 ; புறம் 176 
Ins . 58 of 1908 
Ep. Ind . Vol . III p . p . 9 , 11 and 14 


27 


38 


416 


சோழர் வரலாறு 


தெலுங்கச் சோழனாகிய கண்டகோபாலன் எனும் திக்க நிருபதி 
யைக் கொன்று அவன் தலை நகராகிய நெல்லூரில் வீராபிடேகஞ் 
செய்து கொண்டான் . எனவே , பாண்டியநாடு அவன் காலத்தில் 
இதற்கு முன் ஒரு போதும் இல்லாத அளவிற்குப் பெரியதாக 
வளர்ந்து கன்னியாகுமரி முதல் கிருஷ்ணாநதி வரையும் பரவி 
யிருந்தமை குறிப்பிடத்தக்கது . இப் பாண்டியனின் வளர்ச்சி 
கண்டு இராசேந்திரனும் வீர இராமநாதனும் மிக நெருங்கிய 
நட்பாயினரேனும் பயன் ஒன்றுமில்லை. 


நெடுங்காலமாகவே காஞ்சிபுரம் , சோழ அரசர்களுக்கு ஒரு 
மாற்றுத்தலை நகரமாயிருந்து வந்தது . எனினும் , மூன்றாம் குலோத் 
துங்கன் காலத்திலேயே அதுபிற அரசனால் கொள்ளப்பெற்று , 
பின்னர்க் குலோத்துங்கனால் கைப்பற்றப்பட்டதென்பதை 
முன்னர்க் கண்டோம் . இத்தகைய முக்கியமான காஞ்சிபுரம் , 
இராசேந்திரனுடைய வெற்றிகளில் எங்குமே குறிப்பிடப்பட 
வில்லை . இந்நகரில் கிடைக்கக்கூடிய சோழரின் இறுதிக்கல்வெட்டு 
கி.பி. 1245 - ல் வரையப்பெற்றதாகும் .29 இது மூன்றாம் இராச 
ராசனின் 29 ஆம் ஆண்டாகும் . அதனுடன் மூன்றாம் இராசேந் 
திரன் கல்வெட்டு ஒன்று கூட அங்குக்கிடைக்கவில்லை . அதே 
சமயத்தில் சாமந்தபோஜன் எனும் , காகதீயகணபதியின் 
அமைச்சன் வழங்கிய நிவந்தங்களைக்கூறும் கி.பி. 1249 ஆம் ஆண்டு 
ஜூன் மாதம் 8 ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை வரையப்பெற்ற கல் 
வெட்டொன்று கிடைத்துளது .30 எனவே , காகதீய கணபதியின் 
கல்வெட்டு இங்கு வந்தது எவ்வாறு என்பதே எழும் கேள்வி 
யாகும் . பல இடங்களில் சிதைந்துள்ள நந்தலூரிற் கிடைத்துள்ள 
ஒரு கல்வெட்டு , திக்க நிருபதியின் மகன் மன மசித்த காகதீய 
கணபதியின் நெருங்கிய நண்பனெனக் கூறுகிறது . 
தனக்குரிய தெலுங்கச்சோழ ஆட்சியைப் பெறுவதில் இடையூறு 
நேர்ந்தபோது திக்கன சோமாயாஜின் வேண்டுகோளின் பேரில் 
காகதீய கணபதி தலையிட்டுத் தீர்த்து வைத்ததாக ஒருமரபு வழிச் 
செய்தியும் வழங்குகிறது . 82 ஆகவே , கோப்பெருஞ்சிங்கனுடைய 
தொல்லையால் காஞ்சிபுரம் தெலுங்கச் சோழனாகிய திக்க நிருபதி 
யிடம் கொடுக்கப்பட்டு அது அவன் மகன்வழி காகதீயகணபதிக்குக் 
கிடைத்து , அவன் சிறிதுகாலம் அதனை ஆண்டான் . ஆயின் , 
திக்க நிருபதியைக் கொன்று நெல்லூரில் வீராபிடேகஞ் செய்து 
கொண்ட சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பின்னர்க் காஞ்சியை 


31 


ஒரு சமயம் 


29 


30 


31 


352 & 576of 1919 . 
IA XXI p. p . i97 ff. 
Ins . 58 ) of 1907 . 
Lives of Telugu Poets part I p.p 89-92 


82 


மூன்றாம் இராசேந்திர சோழன் 


417 


யும் கைக்கொண்டு காகதீய கணபதியைத் துரத்தி விட்டான் . 
இவ்வாறு காஞ்சிபுரம் பாண்டியன் வசமாயிற்று . 


இராசேந்திரன் கல்வெட்டுகள் சோழ நாட்டிற்கு வெளியே 
அருகியே காணப்படுகின்றன . அதுவும் அவனுடைய 15 ஆம் 
ஆண்டிற்குப் பின்னர் ( கி.பி. 1261 ) எதுவுமே காணப்படவில்லை . 
கடப்பை மாவட்டம் நந்தலூரில் இராசேந்திரனின் 13 ஆம் 
ஆண்டில் பொறிக்கப் பெற்ற கல்வெட்டொன்றும் 33 கர்நூல் 
மாவட்டம் திரிபுராந்தகத்தில் இராசேந்திரனின் 15 ஆம் ஆண்டில் 
வரையப்பெற்ற கல்வெட்டொன்றுமே 4 சோழ அரசு பேரரசா 
யிருந்த தென்பதைக் குறிக்கும் அடையாளங்களாம் . ஆகவே , 
இராசேந்திரனின் பிற்காலத்தில் சோழப் பேரரசு சோழநாட்டள 
விலே சுருங்கி விட்டதெனலாம் . இராசேந்திரனின் 33 ஆம் 
ஆண்டில் வரையப்பெற்ற வேதாரணியத்தில் கிடைத்துள்ள 
கல்வெட்டே இறுதியாய் உள்ளதால் இவன் கி.பி. 1279 - வரை 
முப்பத்து மூன்றாண்டுகள் அரசு செலுத்தியப் பின்னர் இறந்தான் 
எனத் தெரிகிறது . கங்கை கொண்ட சோழபுரமே தலை நகரா 
யிருந்தது . இவனுக்குப் பின்னர் ஆட்சி செய்யச் சோழர் குல 
இளவரசன் யாரும் இன்மையின் சோழப் பேரரசு சிற்றரசாயிருப்ப 
தற்குக் கூட வாய்ப்பில்லாமல் பாண்டியப் பேரரசுடன் சேர்த்துக் 
கொள்ளப்பட்டது . திருக்கண்ணபுரத்துக் கிடைத்துள்ள ஆண்டு 
குறிக்கப்படாத இராசேந்திரன் கல்வெட்டொன்றில் 35 சேமாப் 
பிள்ளை எனும் நம் மகன் என்று வரும் தொடரைக் கொண்டு 
ஒருகால் அவன் இராசேந்திரன் மகனோ என்ற ஐயம் எழுவது 
இயல்பே . ஆயின் நம் மகன் எனும் தொடர் பெரும்பாலும் 
சிற்றரசர்களுக்கே அக்காலத்து வழங்கி வந்தது என்பதுடன் அச் 
சேமாப்பிள்ளை என்பான் வீரபாண்டியனின் ஒரு சிற்றரசன் 
எனவும் தெரிவதால் அவன் இராசேந்திரன் மகன் அல்லன் 
என்பது உறுதியாகிறது . இம்மன்னனின் பட்டத்தரசி சோழ 
குல மாதேவியார் என்பது திருவெண்ணெய் நல்லூர்க் கல்வெட் 
டொன்றால் தெரிய வருகிறது . இவன் தலை நகரம் கங்கை 


as 


34 


580 of 1907 
201 of 1905 
Ins . 515 of 1922 ; 
Ins . 427 of 1921 ; 


85 


86 


சோ . வ . - 27 . 


418 


சோழர் வரலாறு 


கொண்ட சோழபுரமேயாகும் . அவனும் தன் முன்னோர்களைப் 
போல் தில்லைக்கூத்தப் பெருமானிடத்துப் பேரன்பு கொண்டிருந் 
தான் .37 இவனுடைய சிற்றரசர்களுள் சோழகங்கன் , களப் 
பாளன் , சோழியவரையன் , வீரசோழப் பிரமராயன் , 
ஆகியோர் குறிப்பிடத் தக்கவராவர் . 


89 


87 


88 


Ins . 93 of 1897 ; 
Ins. 202 of 1908 ; 
Ins . 339 of 1925 ; 

Ins . 210 of 1908 
41 Ins . 420 of 1911 


32 


40 


29. பிற்காலச் சோழரின் 
அரசாங்க ஆட்சிமுறை 


விசயாலய சோழன் முதல் மூன்றாம் இராசேந்திரன் வரையும் 
உள்ள பிற்காலச் சோழர் ஆட்சிக்காலத்தில் நடைபெற்ற ஆட்சி 
முறையை அறிந்துகொள்வது மிக அவசியமாகும் . இது தொடர் 
பாக நாம் ஆராய வேண்டிய சாசனங்களும் செப்பேடுகளும் மிகப் 
பலவாயிருப்பினும் இது காறும் கிடைத்துள்ளவற்றைக் கொண்டே 
இதனை எழுத வேண்டியுள்ளது . என்பதைக் கருத்திற் கொள்ள 
வேண்டும் . கிடைத்துள்ள இலக்கியங்களும் , கால நிர்ணயம் 
செய்வதற்கேற்ற வகையில் அமையாததால் வரலாற்றை வரன் 
முறைப் படுத்தி எழுது தற்கு அவை எதிர்பார்ப்பது போல் துணை 
புரிவதாயில்லை . இந்தக்காலப் பகுதியில் நம் நாட்டை பற்றிப் 
பிறநாட்டார் எழுதியுள்ள குறிப்புகள் வரவேற்கத் தக்கவையே . 
ஆயினும் அவை தெளிவற்றனவாயும் , ஐயப்படுதற்குரியனவாயும் 
இருப்பதையும் மனத்திற் கொள்ள வேண்டும் . இது வரை கிடைத் 
துள்ள பிற்காலச் சோழராட்சிக்குரிய நாணயங்களை எடுத்துக் 
கொண்டாலும் அவையும் நமக்குத் தக்க வகையில் துணை செய்ய 
வில்லை . இருப்பினும் அக்காலத்தே தோன்றிய நினைவுச் 
சின்னங்கள் முழுமை பெற்றதாகவும் நமக்குப் பயன் படுவன 
வாயுமுள்ளன . அக்காலத்திய அரசியல் வரலாற்றை அறிந்து 
கொள் தற்கு மிகவும் பயன்படுவன சாசனங்களும் , செப்பேடுகளும் , 
சிற்சில இலக்கியங்களுமேயாம் . 


நம் நாட்டின் பொருளாதாரம் , அரசியல் அமைப்புகள் , சமய 
நெறி நல்லொழுக்கம் , பண்பாடு , இசை , நடனம் போன்ற நுண் 
கலைகள் , சிற்பம் ஓவியம் போன்ற கவின் கலைகள் ஆகியவை 
தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி வருவதாகவோ 

ஒரு 
வரலாற்றாசிரியன் இவையனைத்தையும் முற்றிலுமாகக் கூறி விடக் 
கூடுமென்றோ கருத முடியாது . ஏனெனில் , பொருளாதார 
வளர்ச்சியையும் மக்களின் பண்பட்ட வாழ்க்கையும் பாதிக்கக் 
கூடிய உள் நாட்டுக் கலகமோ புரட்சியோ அவ்வப்போது ஏற்படுவ 
தென்பது உலக நாடுகள் பலவற்றிலும் காணப்படுவதொன்றாகும் . 
அத்தகைய நிகழ்ச்சிகளால் முற்றிலும் தீமையே ஏற்படுகின்றது . 
என்றும் கூறி விடமுடியாது ; நன்மை விளைவதையும் காணலாம் . 


420 


சோழர் வரலாறு 


அன்னியர்கள் இந்த நாட்டில் அடி எடுத்து வைப்பதற்கு 
முன்னரே இந்நாட்டில் தோன்றிய வருணாசிரமமோ சமணபுத்த 
சமயமோ வேதாந்த தத்துவமோ நாட்டின் தேசிய நலனுக்கான 
வகையில் உதவவில்லை என்றும் ஓரளவிற்கு மக்களின் தாழ்வுக்குக் 
காரணமாயின என்றும் கூடச் சொல்லலாம் . தொடக்க காலத்தில் 
அந்நிலையிருப்பினும் காலப் போக்கில் அவையே சமூகப் பொருளா 
தார வளர்ச்சிக்கும் , அறிவியல் முன்னேற்றத்திற்கும் , பரஸ்பர 
உணர்வு பெருகுவதற்கும் வித்திட்டன எனவும் அவை படிப் 
படியாக வளரலாயின எனவும் கொள்ளுவதில் பிழையில்லை . 
இத்தகைய நல்வாழ்வுக்கான வளர்ச்சிக் காலத்தே தான் சோழப் 
பேரரசு தோன்றியதென்பது நினைவிற் கொள்ளத் தக்கது . 


கி.பி .9 ஆம் நூற்றாண்டின் இடைக்காலம் முதல் கி.பி .13 ஆம் 
நூற்றாண்டின் பிற்காலம் வரை ஏறக்குறைய நான்கு நூற்றாண்டு 
கட்குத் தென்னிந்தியா 

தென்னிந்தியா சோழப் பேரரசின் ஆட்சியிலிருந்த 
தெனலாம் . இருப்பினும் ஆந்திரம் , கர்நாடகம் ஆகிய பகுதிகள் 
அந்தந்த நாட்டுக் குறு நிலமன்னர் போன்றோரால் ஆளப்பட்ட 
தாகலின் தமிழகமே முற்றிலுமாகச் சோழப்பேரரசின் கீழிருந்தது 
எனக் கொள்ளுதல் முறையாகும் . மேலும் , நாம் எடுத்துக் 
கொண்ட காலப் பகுதியை ஆய்வதற்குத் துணையாக உள்ளவை 
சாசனங்களும் செப்பேடுகளுமேயாம் . இவையும் பல வகையால் 
சிதைந்தும் அழிந்தும் உள்ளமை வருந்துதற்குரியது . இத்தகைய 
சாசனங்களெல்லாம் பொதுமக்கள் காணுதற்கேற்பக் கோயிற் 
சுவர்களிலேயே பொறிக்கப் பெற்றுள்ளதுடன் செப்பேடுகளிலும் 
எழுதப்பட்டு அந்தந்தக் கோயில் அதிகாரிகளிடம் கொடுக்கப் 
பட்டிருந்தன . இதனைக் கல்லிலும் செம்பிலும் வெட்டிக் கொள்ளச் 
சொன்னோம் என்று அக் கல்வெட்டுகளின் இறுதியிற் குறிக்கப் 
பெற்றுள்ள அரசனின் ஆணையால் இது நன்கு அறியப்படும் . 
இவையேனும் முற்றிலும் பாதுகாக்கப்பட்டு நமக்குக் கிடைத் 
துள்ளனவா எனில் அதுவும் இல்லை 

இல்லை என்று தான் சொல்ல 
வேண்டும் . இடிக்கப்பெற்ற கோயில்களிலிருந்த கல்வெட்டுகள் 
பலவும் அழிந்துபோயின . காலப்போக்கில் உதிர்த்து போன 
கல்வெட்டுகளும் சிலவாம் . பல்லவராயன்பேட்டைக் கல்வெட்டு 
இதற்குத் தக்க சான்றாகும் . சோழப் பேரரசர்களுக்கு உள்ளன 
போன்று அவ்வளவு கல்வெட்டுகள் பிற அரசர் யாருக்கும் 
கிடைக்கவில்லை எனலாம் . 

இன்னமும் படியெடுக்கப்படாத 
சோழர் கல்வெட்டுகள் பல்லாயிரக்கணக்கில் உள்ளன . படியெடுக் 
கப்பட்டு அச்சேறாத கல்வெட்டுகளும் பல உள்ளன . 

உள்ளன . எனவே , 
இது வரை நமக்குக் கிடைத்துள்ள கல்வெட்டுகளை முக்கிய ஆதார 
மாகக் கொண்டே சோழர் வரலாறு எழுதப்படுவதால் , இதுவே 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


421 


முற்றிலும் முழுமை வாய்ந்த தென்றோ சரியானதென்றோ திட்ட 
வட்டமாகக் 

கூறமுடியாது . இருப்பினும் இதுவரை நமக்குக் 
கிடைத்துள்ள ஆதாரங்களைக் கொண்டு எழுதப்பட்டுள்ளவை 
யாவும் தற்போதைக்குச் சரியானவை எனக் 

எனக் கொள்ளலாம் . 
சங்ககாலத்தைப் போலவே பிற்காலச் சோழர் காலத்திலும் 
முடியாட்சியே இருந்து வந்தது . எனினும் இருவர் ஆட்சியையும் 
சீர்தூக்கிப் பார்க்கும்போது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறு 
பாடு காணப்படுகிறது . சங்ககாலச்சோழர் அரசு ஏதோ ஓர் 
ஆதிமனித இனத்தலைவன் ஆட்சி செய்தது போன்ற அளவிற் 
குத்தான் இருந்தது . ஆனால் , இராசராசனும் அவன் வழி 
வந்தோரும் ஆண்ட பிற்காலச் சோழஅரசோ சேர பாண்டிய 
பல்லவ அரசுகளையும் தன்னுட் கொண்ட பேரரசாகத் தென்னக 
மெங்கும் தன் வெற்றிக் கொடியைப் பறக்கச் செய்தது . இதன் 
பெருமையை எடுத்துக் காட்டக்கூடிய பற்பல அரண்மனைகளும் 
தலை நகரங்களிலிருந்தன . அரசாங்க அதிகாரிகள் பலரும் 
பற்பல பட்டங்களைப்பெற்று விளங்கினர் . அப்பட்டங்களை வழங் 
குவதற்கான பெருமிதத் தோற்றம் வாய்ந்த சடங்குகளும் , 
ஆரவாரமிக்க விழாக்களும் நடைபெற்றன . இசை , நடனம் 
போன்ற கேளிக்கைளும் இடம்பெற்றன . சங்ககாலச் சோழர்கள் 
முடிமன்னர் என்று அழைக்கப்பட்டாலும் சேர பாண்டியர்க்கும் 
நாட்டில் உரிமை இருந்தது . ஆனால் பிற்காலத்தில் சேர , 
பாண்டிய நாடுகள் சோழர் ஆட்சிக்குட்பட்டதாயுள்ளன . அக் 
காலச்சோழர் அரண்மனையோவெனில் இசைக் கருவிகளைக் கையி 
லேந்திப் பாடினியரொடும் சுற்றித் திரியும் பாணர் கூட்டம் எளிதிற் 
புகக்கூடியதாயும் , அரசனால் வரவேற்கப்பட்டு ஆடல் பாடல் 
களால் அரசனை மகிழ்வித்து அரசனுடனிருந்து விருந்துண்ணக் 
கூடியதாயும் இருந்ததைச் சங்க இலக்கியங்களால் அறிகிறோம் . 
ஆனால் , பிற்காலச்சோழர் பெருமாளிகைகளில் அத்தகையோர் 
நுழைய முடியுமா என்பதை எண்ணக்கூட இயலாது . அன்றைய 
சோழ அரசே ஒரு சிற்றரசு போலத் தான் இருந்தது . ஆனால் , 
இன்றைய சோழ அரசோ வலிமிக்க ஆனால் பண்பமைந்த சிற்றரசு 
கள் பலவற்றாலும் அலங்கரிக்கப்பட்டுப் பேரரசாகச் சிறந்து 
விளங்குகிறது . இராட்டிர கூடர்களின் படையெடுப்பை முறியடித்த 
பின் வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் இடையேயும் 
துங்கபத்திரா , கிருஷ்ணா பேராறுகளுக்குத் தெற்கிலும் உள்ள 
தென்னிந்தியா முழுவதும் 

சோழ 

சாம்ராச்சியமாயிற்று , 
கோதாவரி , கிருஷ்ணா நதிகளுக்கிடைமிலிருந்த வேங்கி நாடோ 
எனில் விமலாதித்தன் குந்தவை திருமணத்திற்குப் பின்னர்ச் 
சோழ நாட்டின் பகுதியாயமைந்துவிட்டது . என்றாலும் அது 


422 


சோழர் வரலாறு 


தனக்கெனத் தனித்த அரசியலைக் 

அரசியலைக் கொண்டிருந்த தென்பது 
கருதற்குரியது . 


சுந்தர சோழனுக்கு முன்னர் மிகச் சிறியதாயிருந்த சோழ 
அரசு அவன் காலம் தொடங்கி முதலாம் இராசேந்திரன் காலம் 
வரை வென்று கொள்ளப்பட்ட நாடுகளையும் சேர்த்து ஒரு சிறந்த 
பேரரசாயிற்று . சோழ அரசர்களும் , சோழப் பேரரசர்களாயினர் . 
பெற்ற வெற்றிகளுள் பெரும்பாலனவும் முதல் இராசரசன் 
பெற்றனவேயாம் . எனவேதான் , வரலாற்றாசிரியர் பலரும் 
அவனைப் பேரரசன் இராசராசன் ( Raja Raja the Great ) என்று 
அழைக்கலாயினர் . அவன் காலம் , முதலே சோழ அரசு ( Chola 
Kingdom ) , சோழப் பேரரசு ( Chola Empire ) ஆயிற்று . பின் 
வந்த சோழ அரசர் பலரும் தங்களைத் திரிபுவன சக்கரவர்த்தி 
என்று கூறிக் கொண்டனர் . அவர் தம் அரசியாரும் புவன 
முழுதுடையாள் எனவும் உலக முழுதுடையாள் எனவும் 
சாசனங்களிலும் செப்பேடுகளிலும் குறிக்கப் பெறலாயினர் . 


சற்றேறக் குறைய ஈழநாட்டுப் பகுதியுடன் தென்னிந்தியா 
முழுவதும் பரந்திருந்த சோழ சாம்ராச்சியம் செம்மையான ஆட்சி 
நடைபெறுவதற்கு எளிதாயிருக்குப்படி பல பிரிவுகளாகவும் உட் 
பிரிவுகளாகவும் பிரிக்கப்பட்டிருந்தது . தல சுயாட்சி நடத்திய 
ஊர் அல்லது கிராமமே அரசாங்க அமைப்பின் 

அமைப்பின் முதலாவதான 
மூலப்பகுதியாகக் ( Primary Unit ) கொள்ளப்பட்டது . இத்தகைய 
ஊர்கள் அல்லது கிராமங்கள் பல சேர்ந்த பிரிவு நாடு அல்லது 
கூற்றம் அல்லது கோட்டம் என வழங்கப்பட்டது . நாடுகள் பல 
கொண்டது வளநாடு எனவும் வள நாடுகள் பல சேர்ந்தது 
மண்டலம் எனவும் பெயர் பெற்றன . இவற்றை முறையே 
தாலுகா , மாவட்டம் , மாகாணம் என்ற அமைப்புகட்டுச் சமமாகக் 
கொள்ளலாம் . நாடு என்று சொல்லத்தக்க அளவுக்குப் பெரியதா 
யிருந்த ஊர்கள் , தனியூர் என்ற பெயரால் வழங்கி வந்தன 
வெனவும் சாசனங்களால் அறியப்படுகின்றது . மரபை ஒட்டிக் 
கோட்டம் என்பவை வள நாடுகளாகக் கருதப்பட்டன எனவும் 
தெரிகின்றது . தொண்டை மண்டலமாகிய சயங்கொண்ட சோழ 
மண்டலம் முன்னர் இருந்தபடியே 24 கோட்டங்களைக் கொண்ட 
தாக இருந்தது . புலியூர்க் கோட்டமான குலோத்துங்க சோழ 
வள நாடு எனவரும் கல்வெட்டுப் பகுதியைக் காணும் போது , 
கோட்டம் வள நாட்டிற்குச் சமமாகக் கருதப்பட்டதென்பதும் 
கோட்டத்தின் பெயரும் வள நாட்டின் பெயரும் சேர்த்தே கூறும் 
வழக்கம் இருந்திருக்க வேண்டும் என்பதும் தெரிகிறது . 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


423 


இக்காலத்திய தாலுகா , மாவட்டம் முதலியன அவ்வவற்றின் 
தலை நகரங்களாலேயே அழைக்கப் பெறுவதைக் காண்கின்றோம் . 
அது போன்று அக்காலத்தில் கோட்டம் , நாடு , கூற்றம் ஆகிய 
பிரிவுகள் தத்தம் தலைநகரம் அல்லது பேரூர்களின் பெயராலேயே 
வழங்கப்பட்டு வந்தன எனத் தெரிகிறது . புலியூர்க் கோட்டம் , 
திருவழுந்தூர் நாடு , திருக்கழுமல நாடு , உறையூர்க் கூற்றம் , 
தஞ்சாவூர்க் கூற்றம் போன்ற பெயர்கள் இக்கருத்தைத் தெளிவு 
படுத்துகின்றன . இவற்றின் மேல் பிரிவாகிய வளநாடு அவ்வாறு 
ஒரு தலை நகரைக் கொண்டிருந்ததாகவோ தலை நகரின் பெயரால் 
அழைக்கப் பெற்றதாகவோ அறிதற்கில்லை . வள நாடுகள் யாவும் 
பெரும்பாலும் அவ்வக் காலத்திலுள்ள அரசனது இயற்பெயர் , 
சிறப்புப் பெயர்களாலேயே வழங்கப்பட்டு வந்தன எனத்தெரி 
கிறது . முதல் இராசராசன் காலத்தில் சோழ மண்டலம் 9 வள் 
நாடுகளாகப் 

பிரிக்கப்பட்டிருந்தது . அவை ( 1 ) இராசேந்திர 
சிங்க வளநாடு , ( 2 ) இராசாசிரய வளநாடு , ( 3 ) கேரளாந்தக 
வளநாடு , (4) பாண்டிய குலாசனி வள நாடு , ( 5 ) நித்த விநோத 
வளநாடு , ( 6 ) உய்யக் 

கொண்டார் வள நாடு , ( 7 ) க்ஷத்திரிய 
சி காமணி வளநாடு , ( 8 ) அருண்மொழித் தேவ வளநாடு , 
( 9 ) இராசராச வள நாடு ஆகியவையாம் . இப்பெயர்கள் யாவும் 
இராசராசனின் இயற்பெயரும் சிறப்புப் பெயரும் என்பது நன்கு 
விளங்கும் . இவ்வாறு வள நாடுகளின் பெயர்கள் அமைந்திருந்த 
தால் அரசர்கள் மாறும் போது இவற்றுள் சில பெயர்களும் மாற்ற 
மடைவதும் வழக்கமாயிற்று . இராசராசன் காலத்திய க்ஷத்திரிய 
சிகாமணி வள நாடு , முதற் குலோத்துங்கன் காலத்தில் குலோத் 
துங்க சோழ வள நாடு என்றழைக்கப்பட்டதும் முதற் குலோத் 
துங்கன் காலத்திய உலகுய்ய வந்த சோழ வள நாடு என்பது , 
அவன் மகன் விக்கிரம சோழன் காலத்தில் விக்கிரம சோழ 
வள நாடு என்று பெயர் மாற்றப் பெற்றதும் போல்வன இக் 
கருத்தை வலியுறுத்துவனவாம் . மேலும் , ஓர் அரசன் காலத்தில் 
இருந்த ஒரு வளநாடு வேறொரு அரசன் காலத்தில் இரண்டு வள 
நாடுகளாகப் பிரிக்கப்பட்டதெனவும் அறிகிறோம் . இராசராசன் 
காலம் முதல் இராசேந்திர சிங்க வள நாடு என்றிருந்தது முதற் 
குலோத்துங்கன் காலத்தில் இரண்டாகப் பிரிக்கப்பட்டு அவ் 
வரசனின் சிறப்புப் பெயர்களை அமைத்து உலகுய்ய வந்த சோழ 
வள நாடு எனவும் விருதராச பயங்கர வள நாடு எனவும் பெயரிடப் 
பட்டதிலிருந்து மேற் கூறப்பட்ட வழக்கமுள்ளதை அறிகிறோம் . 


இராசராசன் காலத்தில் சோழமண்டலம் ஒன்பது வளநாடு 
களாகப் பிரிக்கப்பட்டிருந்தது போல , சோழசாம்ராச்சியம் அப் 
- பேரரசன் காலத்தில் ஒன்பது மண்டலங்களாகப் பிரிக்கப்பட் 


424 


சோழர் வரலாறு 


டிருந்தது . யார் காலத்திலும் மண்டலங்கள் எண்ணிக்கையில் இந்த 
அளவிற்குமேல் போகவில்லை . அம்மண்டலங்கள் ( 1 ) சோழ 
மண்டலம் , ( 2 ) இராசராசப் பாண்டிமண்டலம் , ( 3 ) சயங்கொண்ட 
சோழமண்டலம் , ( 4) மும்முடிச்சோழமண்டலம் , ( 5 ) முடிகொண்ட 
சோழமண்டலம் , (6 ) நிகிரிலிச் சோழ மண்டலம் , ( 7 ) அதிராசராச 
சோழ மண்டலம் , ( 8 ) மலைமண்டலம் , ( 9 ) வேங்கை மண்டலம் 
என்பனவாம் . இவற்றுள் சோழமண்டலம் என்பது தென்னார்க் 
காடு மாவட்டத்தில் பாயும் வடவெள்ளாற்றையும் புதுக்கோட்டை 
மாவட்டத்தில் பாயும் தென் வெள்ளாற்றையும் வடதென் எல்லை 
களாகவும் , வங்கக் கடலைக் கிழக்கெல்லையாகவும் குமித்தலைக்கு 
மேற்கிலுள்ள மதுக்கரையைச் சார்ந்த கோட்டைக் கரையை 
மேற்கெல்லையாகவும் உடைய தஞ்சை மாவட்டத்தையும் புதுக் 
கோட்டை திருச்சிராப்பள்ளி , தென்னார்க்காடு மாவட்டங்களின் 
பகுதிகளையும் கொண்ட பெரு நிலப் பரப்பாகும் . மதுரை இராம 
நாதபுரம் , திருநெல்வேலி மாவட்டங்களைக் கொண்ட பாண்டி 
நாடே 

இராசராசப் பாண்டி மண்டலமாகும் . சயங்கொண்ட 
சோழ மண்டலம் என்பது தென்னார்க்காடு மாவட்டத்தின் 
பெரும் பகுதியையும் செங்கற்பட்டு , வடவார்க்காடு சித்தூர் 
மாவட்டங்களையும் தன்னகத்துக் கொண்ட தொண்டை 
நாடாகும் . இலங்கை என வழங்கப்படும் ஈழநாடே மும்முடிச் 
சோழ மண்டலம் என்றழைக்கப்பட்டது . மைசூர் நாட்டின் 
தென்பகுதியும் , சேலம் மாவட்டத்தின் வடபகுதியும் கொண்ட 
கங்கபாடி நாடே முடிகொண்ட சோழ மண்டலமாகும் . நுளம்ப 
பாடி நாடாகிய பல்லாரி மாவட்டமும் மைசூர் நாட்டின் கீழ்ப் 
பகுதியும் கொண்ட பகுதியே நிகரிலிச் சோழ மண்டலம் எனப் 
பட்டது . 

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் மேற்குபகு தியும் , 
சேலம் மாவட்டத்தின் தென்பகுதியும் , கோவை மாவட்டமும் 
சேர்ந்த கொங்கு நாடே அதிராசராச மண்டலம் ஆகும் . இன்றுள்ள 
கேரள நாடே அன்றிருந்த சேரநாடாகிய மலை மண்டலமாகும் . 
கிருஷ்ண கோதாவரி ஆறுகளுக்கிடையே அமைந்த கீழைச் 
சாளுக்கிய நாடாகிய வேங்கி நாடே வேங்கி மண்டலம் என்ற 
ழைக்கப்பட்டது . இவற்றுள் சோழ மண்டலம் , மலைமண்டலம் , 
வேங்கி மண்டலம் நீங்கிய ஏனைய ஆறு மண்டலங்களும் புதி 
தாயமைந்தவை என்பதும் அரசர்களின் இயற்பெயர் , சிறப்புப் 
பெயர்களால் அழைக்கப்பட்டவை என்பதும் கருதுதற்குரியது . 


அரசன் 


இவ்வளவு பெரிய சாம்ராச்சியத்தைச் செம்மை பெற ஆளுவ 
தென்பது அக்காலத்தில் அவ்வளவு எளிதன்று . எனினும் சோழ 
மன்னர்கள் , திறம்படவும் செங்கோல் 

வழுவாமலும் ஆட்சி 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


425 


செய்தமை வியப்பிற்குரியதே . சுருக்கமாகச் சொல்வதானால் 
சோழ மன்னர்கள் முடியாட்சியே நடத்தினராயினும் குடியாட்சி 
யோடு கூடிய முடியாட் சியாயமைந்ததென்றே கூறலாம் . அரசன் 
சட்டத்தை ஆக்குவோனாக இல்லாமல் பொது மக்களையும் அவர் 
தம் நல்வாழ்விற்கான சட்டங்களையும் பாதுகாப்பவனாக இருந் 
தான் . அவனுடைய ஆட்சி ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி 
அதிகாரிகளைக் கொண்டு அமைந்திருந்தது எனினும் அவ்வதிகாரி 
களின் பெருக்கமும் , முறையான வளர்ச்சியும் , சிறந்த திறமையும் , 
கடமை உணர்வோடு செயலாற்றிய தன்மையுமே சோழர் 
அரசாங்கத்தின் சிறப்புக்குரியதாயிற்று . அரசாங்க அதி 
காரிகள் எக்காரணத்தைக் கொண்டும் ஊராட்சி மன்றங் 
களின் உரிமைகளிலோ நிகழ்ச்சிகளிலோ தலையிட்டதில்லை . 
ஆயினும் , அடிக்கடி கண்காணித்து சரியான வழியில் நடத்திச் 
செல்லத் துணையாயிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கதாம் . அக் 
காலத்திய சாசனங்களைக் கொண்டு பார்க்கும் போது ஊராட்சி 
மன்றங்களுக்கும் அரசாங்கத் துறைகளுக்கும் இடையில் காணப் 
பட்ட தனித் தன்மைகளும் , அதே சமயத்தில் அவற்றிடையே 
இருந்த சமநோக்கும் மிகவும் வியக்கத்தக்கவனவாய் உள்ளன . 
இக் கால ஆட்சிமுறை ஒரு கூட்டாட்சி ( Federal Government ) 
போல் அமைந்திருந்ததால் சமூகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் 
இடையே எவ்விதப் பிணக்கும் இன்றி நல்லுறவு வளர்ந்து வருவ 
தாயிற்று . 


அரசனால் தீர்க்கப்பட வேண்டிய அல்லது முடிவு செய்யப்பட 
வேண்டிய செய்திகள் அதற்கென்று அமைந்த தக்க அதிகாரி 
களின் மூலம் அரசனுக்குத் தெரிவிக்கப்பட்டபோது , அரசன் 
அதனை நன்கு ஆராய்ந்து தக்க முடிவைக் கூறுவான் . அதனைத் 
திருவாய்க் கேள்வி , திருமந்திர ஓலை முதலான உடன் கூட்டத்து 
அதிகாரிகள் முறைப்படி எழுதுவித்துச் சம்பந்தப்பட்ட அதிகாரி 
களுக்கும் ஊராட்சி மன்றங்களுக்கும் அனுப்பி வைப்பர் உடன் 
கூட்டத்து அதிகாரிகள் எப்போதும் அரசனுடனிருக்கும் உரிமை 
யுடையோராவர் . அரசன் எப்போது , எங்கு இருந்து அந்த 
ஆணையைப் பிறப்பித்தான் , அதனைக் கேட்டவர் , அதனை 
எழுதியவர் , அதனை அனுப்பியர் யாவர் என்பன போன்ற எல்லாச் 
செய்திகளும் அவர்தம் கையெழுத்துகளும் அவ்வாணையில் இடம் 
பெற்றிருக்கும் என்பதனைப் பெரிய லீடன் சாசனம் போன்றவற்றால் 
அறிகிறோம் . எனவே , சோழர் ஆட்சி முடியாட்சியே யாயினும் 
நெறி தவறாத குடியாட்சியமைப்யையும் கொண்டு அறநெறி 
தவறாத செங்கோலாட்சியாகத் திகழ்ந்தது . ஆனால் , ஓர் ஐயப் 
பாடு பற்றிக் கூறுவது அவசியம் . அரசரோ அலுவலர்களோ தாம் 


426 


சோழர் வரலாறு 


தவறுகள் செய்திருந்தால் தாம் வாழும் காலத்திலேயே அவை 
பற்றிக் கல்வெட்டுகளிலோ இலக்கியத்திலோ குறிப்பிடச் செய் 
திருப்பரா என்பது ஐயத்திற்கு இடமாகும் . மிகப்பெரிய கொடுமை 
கள் சில சமயங்களில் தவறிழைத்த அரசரின் அல்லது அரசாங்க 
அலுவலரின் அனுமதி 

பெறாமல் ஒரு வேளை 
பெற்றிருக்கலாம் . 


இடம் 


தலைநகர் 


முத்தரையரை 

வென்று 

சோழப்பேரரசிற்கு வித்திட்ட 
விசயாலயனே தஞ்சாவூரைத் தலைநகராக்கினான் . பல்லாற்றானும் 
தனக்கு வெற்றி தேடித்தந்த தெய்வமாகிய நிசும்பசூதனிக் 
கோயிலைத் தஞ்சை நகரில் எடுப்பித்தான் எனத்தெரிகிறது . 
எனினும் இக்காலத்தே அக்கோயில் யாண்டுளது என்பது அறியு 
மாறில்லை . பல்லவரை வெற்றிகொண்டு தொண்டைமண்ட 
லத்தைப் பெற்ற பின்னர் காஞ்சிமா நகரமும் சோழமன்னர்க்கு 
அவ்வப்போது 

வந்து 

தங்குதற்கான தலை நகரமாயிற்று . 
தஞ்சாவூரே சிறப்பு மிக்க தஞ்சைப் பெரியகோயிலுடன் 
தலை நகராகச்சிறந்து விளங்கியது . எனினும் , சோழசங்கப் பேரேரி 
யுடன் அமைக்கப்பெற்ற கங்கைகொண்ட சோழபுரம் தலை நகரான 
பிறகு தஞ்சை சிறப்பிழந்தது . சோழப்பேரரசர் யாவரும் வழி 
பட்டுத் தொண்டாற்றிய அம்பலவாணரின் தில்லையாம்பதி , கங்கை 
கொண்ட சோழபுரத்திற் கருகிலமைதிருந்ததும் , தஞ்சையின் 
முக்கியத்துவம் குறைதற்கான காரணங்களிலொன்றாயிற்று . இத் 
தலைநகரங்களைப் பற்றிய விவரங்கள் எதிலுமே விளக்கமுறப் பேசப் 
படவில்லை . தஞ்சை இராசராசேச்சுரம் , கங்கைகொண்ட 
சோழேச்சுரம் ஆகியவற்றிலெழுந்தருளியுள்ள இறைவன் மேல் 
திருவிசைப்பாப் பாடியருளிய கருவூர்த் தேவரும் , 


‘ எற்று நீர்க் கிடங்கில் இஞ்சி ஆழ் தஞ்சை 


என்று தஞ்சை நகரைச் சூழ்ந்துள்ள , வானளாவிய மதிலையும் 
ஆழ்ந்தகன்ற அகழியையும் பற்றியே 

அகழியையும் பற்றியே கூறியுள்ளார் . கங்கை 
கொண்ட சோழபுரத்தைப் பற்றி அதுவுங்கூடக் கூறவில்லை . 
எனவே , 

இத்தலை நகர் பற்றியறிதற்கான கருவிதெனினுங் 
கிடைத்திலது . கங்கைகொண்ட சோழபுரத்தின் பெரிய கடை 
வீதிபற்றியும் , சோழகேரளன் என்னும் அரச மாளிகை பற்றியும் , 
அம்மாளிகையிற் பணி புரியும் திருமஞ்சனத்தார் கூட்டத்தைப் 
பற்றியும் குறிப்பிடுங் கல்வெட்டுகள் அத்தலை நகர்பற்றி வேறேதும் 
பேசவில்லை . இராசராசனின் பெயராலியன்ற அருண்மொழித் 
தேவ ஈஸ்வரம் என்னும் கோயிலை உள்ளடக்கிய , பிற்காலச் சோழர் 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 

427 
தம் பழைய தலை நகராகிய பழையாறையும் அவ்வப்போது அரசர் 
சென்று தங்கும் தலை நகராயிருந்தது . அது சோழன் மானிகை 
என்னும் பெயரால் இன்றும் குடந்தைக்கருகில் உள்ளது . மதுரை 
யிலும் , உத்தரமேரூர் போன்ற ஊர்களிலும் , இராசேந்திரன் அரசர் 
தங்குதற்கேற்ற அரண்மனைகளை அமைத்தான் என்பது வழிவழி 
வரும் செய்தியாக உள்ளது . 


தஞ்சாவூர் 

விசயாலயன் கால முதல் தலை நகராயிருந்த தஞ்சாவூரைப் 
பற்றி , மற்ற ஊர்களைப் பற்றிக் கூறாத அளவிற்குக் கல்வெட்டுகள் 
கூறுகின்றன . பேரரசன் இராசராசனை இன்றும் நினைவுறுத்தி 
நிற்கின்ற தஞ்சைப் பெருவுடையார் கோயிலாகிய இராசராசேச் 
சுரம் கி.பி. 1010 - ல் முடிவுற்றதாகத் தெரிகின்றதேயன்றி அது 
எப்போது தொடங்கப்பட்ட தென்பதை அறிந்து கொள்ளுதற்கியல 
வில்லை . அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்தே , அதாவது இராசராச 
னின் 26 ஆம் ஆட்சியாண்டகிய கி.பி .1011 லிருந்து , அக்கோயிலின் 
சுவரில் சாசனங்களைப் பொறிக்கும்படி அரசன் ஆணைபிறப்பித்த 
போதிலும் , அதற்கு மூன்றாண்டுகளின் பின்னரே அது பின்பற்றப் 
பட்ட தெனத் தெரிகிறது .1 நகருக்குள்ளும் நகரைச் சுற்றிலும் , 
அரச குடும்பத்தினர் தங்குதற்கேற்ற பல மாளிகைகள் அமைந்தி 
ருந்ததுடன் , அரண்மனை அலுவலர்களுக்கான பல வீடுகளும் இருந் 
தன . அவற்றுட் பெரும்பாலனவும் , வேளம் எனக்குறிக்கப்பெற்ற 
அரண்மனைப் பணி மகளிர் தங்குமிடங் காளகவே இருந்தன . 
இவற்றுட் பலவும் , சாசனங்களில் குறிக்கப் பெற்றுள்ளன . இராச 
ராசனுக்கு முற்பட்ட சாசனங்களில் , அந்நகரிலிருந்த வீரசோழப் 
பெருவீதியும் , திரிபுவன மகாதேவியார் பெரிய கடைத்தெருவும் 
இருந்தனவாகக் குறிப்பிடப்பட்டுள்ளன.2 இராசராசன் காலத் 
திலிருந்து உள்ளாலை எனப்பட்ட அந்நகர்ப் பகுதியும் , புறம் 
பாடி என்றழைக்கப் பெற்ற புறநகர்ப் பகுதியும் என நகரம் இரு 
கூறாகப் பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்ட தெனத் தெரிகின்றது . 
புறம்பாடி என்பது , புதியதாகத் திட்டமிடப்பட்டுக் கட்டப்பட்ட 
நகரின் விரிவு படுத்தப்பட்ட பகுதியே யாமெனத்தெரிகின்றது . 
இவற்றின் பெயர்களைத் தென்னிந்திய சாசனங்கள் தொகுதி 
இரண்டில் ( 94 ) காணலாம் . தஞ்சைப் பெரிய கோயிலுக்கெதிரில் 
கிழக்கு மேற்காயமைந்த , வடக்குத் தலைச்சேரி , தெற்குத் தலைச் 
சேரி என்றழைக்கப்பட்ட இரு பெருந் தெருக்கள் இருந்தன . 
இவற்றில் கோயிற் பணியாளர்களும் , நாட்டின் பிற கோயில்களி 


1 S. I. I. Vol . II Int . p.p. 14 & 15 
1 490 of 1897 ; 241 of 1923 


428 


சோழர் வரலாறு 


லிருந்து , இக்கோயிலுக்குப் பணிபுரிய வந்துள்ளவர்களுமே வசித்து 
வந்தனர் . இவை பற்றிய எல்லா விவரங்களும் நமக்குக் கிடைக் 
கின்றன. ஜயபீமா , தஞ்சைமாமணி என்னும் இருகோயில்கள் 
இந்நகரிலிருந்தனவாகத் தெரிகிறது . இராசராசனின் தந்தையின் 
பெயரால் எடுப்பிக்கப் பெற்ற சுந்தரசோழ விண்ணகரத்தில் , ஒரு 
மருத்துவமனை ( ஆதுலர் சாலை ) இருந்ததாகத் தெரிகிறது . அதற்கு , 
இராசராசனின் தமக்கையாகிய குந்தவைப் பிராட்டியார் 
வேண்டும் நிவந்தங்கள் அளித்திருந்தார் . சுருங்கக் கூறுமிடத்து , 
இராசராசேச்சுர மென்றழைக்கப் பெற்ற தஞ்சைப் பெருவுடையார் 
கோயிலால் விளக்கம் பெற்ற இத்தலை நகர் , செல்வம் நிறைந்து , 
வேண்டுவனயாவும் குறைவறப் பெற்று , சிறந்த முன்னேற்றத் 
துடன் விளங்கியதெனத் தெரிகிறது . 


அரசியல் அதிகாரிகள் 

சோழ மன்னரின் ஆட்சி ஓர் அரசனது செங்கோலாட்சி 
யாகவே முடியாட்சியாகவே இருந்தது . எனினும் அவர்கள் தம் 
தலைமையையும் அதிகாரத்தையுமே பொருளாகக் கொள்ளாது 
தக்கார் துணை கொண்டு நெறி தவறாமல் ஆண்டு வந்தனர் . 
அவ்வாறு அரசனுக்கு ஆட்சித் துணையாயினோர் உடன் கூட்டத்து 
அதிகாரிகள் என்றழைக்கப்பட்டனர் . இவர்கள் ஒவ்வொருவரும் 
ஒவ்வோர் அரசியற் பகுதித் தலைவர்களாதல் வேண்டுமெனத் 
தெரிகிறது ; அமைச்சர் பதவி வகித்தவர்களாகவும் இருக்கலாம் . 
இவருள் ஒவ்வொருவரும் அவரவர் செய்த அரசியற் பணிக்கேற்பப் 
பட்டங்களும் சிற்சில உரிமைகளும் பெற்றிருந்தனர் . சோழ 
மன்னனர்களின் ஆட்சி முறை , அண்டை நாட்டு அரசுகளை 
ஒத்திருந்ததாயினும் , சிறத்த ஆட்சித் துணைவர்கள் -ஆட்சி முதல் 
வர்களைக் கொண்டு ஆட்சி நடத்தியதில் தனிச் சிறப்புடையதா 
யிருந்த தென்பதில் 

ஐயமில்லை . 

இவ்வாறு நன்முறையில் 
அமைந்து வளர்ச்சி பெற்றிருந்த ஆட்சித்துறைப் பொறுப்பி 
லிருந்த தலைவர்கள் , பொது மக்கள் வாழ்விலோ அன்றிப் பிற 
அரசியல் துறை அலுவல்களிலோ எக்காலத்தும் தலையிட்டதில்லை . 
அது போன்றே பொதுமக்களும் ஆட்சித் துறையில் எவ்விதக் 
குறுக்கீடும் செய்ததில்லை . மேலும் , ஊராட்சி மன்றம் மேற் 
கொள்ளும் செயல்களிலும் , அதன் அதிகார வரம்புகளிலும் 
ஆட்சித் தலைவர்கள் குறுக்கிட்டதில்லை . எனினும் , குறிப்பிட்ட 
காலங்களில் அவற்றின் நடவடிக்கைகளைத் தணிக்கை செய்வதன் 
மூலம் , அவை மேலும் சிறந்த முறையில் செயலாற்றும்படி துணை 


9 S.1.1 . II 66 

248 and 249 of 1923 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 

429 
புரிந்தனர் என்பது பாராட்டுதற்குரியதாம் . இவ்வதிகாரிகளுக்குக் 
கொடுத்த பட்டங்களுள் ஏனாதி , மாராயன் , போன்றவை சங்க 
இலக்கியங்களில் இடம் பெற்றுள்ளதால் , அக்காலத்திருந்தே 
வழங்கப்பட்டு வருவனவாகத் தெரிகின்றது . மாராயம் என்ற 
சொல் , போர் முனையில் சிறந்த பணியாற்றிய தலைவர்கட்குக் 
கொடுக்கப்பட்டதாகத் தொல் காப்பியத்தாலறியப்படுகிறதெனி 
னும் , பிற்காலச் சோழர் காலத்தே அத் தனித் தன்மையின்றிப் 
பொதுவாகவே அரசியல் தலைவர்கட்கு வழங்கப்பட்டு வந்துள்ளது . 
கடிகை மாராயன் , வாச்சிய மாராயன் போன்றவற்றை உதாரண 
மாகக் கொள்ளலாம் . மாராயன் என்னும் பட்டம் பெற்றவர் 
மாராசி என்று அழைக்கப்பட்டனர் எனவும் தெரிகின்றது . 
அன்றியும் , அரசாங்கத் துறையிலோ , படையிலோ உள்ள 
சிறந்தவர்களுக்கு அதிகாரிகள் என்ற சிறப்புப் பெயர் வழங்கப் 
பட்டது . எனினும் இப்பெயரைக் கொண்டு , இவர் இன்ன துறை 
யைச் சேர்ந்தார் எனப்பாகு படுத்திக் காண்பதியலாது . அரையன் 
பேரரையன் என்ற பெயர்களும் வழங்கப்பட்டிருப்பதாகத் தெரி 
கிறது . அப் பெயர் எத்துறையைச் சார்ந்தவருக்கு அளிக்கப் 
படுகிறதென்பதும் , அப் பெயரிலிருந்தே அறிந்து கொள்ளக் கூடும் . 
உதாரணமாக நிருத்த போரையன் என்ற பெயரைக் கேட்ட 
துமே , ஆடல் துறையில் சிறந்தவர் அப்பட்டம் பெற்றவர் என்பது 
தெளிவாகிறது . யோசராசன் மரபில் வழிவழி வந்தோர் 
அமைச்சுப் பதவி பெற்றனர் , என்ற தக்கயாகப் பரணி உரை 
யாசிரியர் கூற்று உண்மையானதென ஏற்றுக் கொள்ளக்கூடிய 
தன்றாயினும் , பிற்காலச் சோழர் காலத்தே , அரசாங்க ஆட்சி 
முறை எவ்வளவு விரைவிலும் , பெருமளவிலும் வளர்ச்சியடைந்த 
தென்பதைக் காட்டக் கூடியாதாயுள்ளது . 


அரசியலதிகாரிகளுள் சிறுதரம் , பெருந்தரம் என்ற இருபிரிவு 
இருந்தது . இவை சிறுதனம் பெருந்தனம் எனவும் கல்வெட்டு 
களில் காணப்படுகின்றன. பொதுவாக , இக்காலத்துள்ள பதிவு 
பெற்ற , பதிவு பெறாத ( Gazetted and non- gazetted ) அதிகாரி 
களுக்கு ஒப்பாகக் கூறலாமெனத் தெரிகிறது . இவ்விருவகையின 
ருக்கும் இடைப்பட்ட நிலையிலும் , சிறுதனத்துப்பெருந்தரம் என் 
றழைக்கப்பட்ட ஒரு பிரிவினர் இருந்தனர் என்பதும் படைத் 
தலைவர்களும் சேனாதிபதிகளும் அவ்வகையிலடங்குவர் என்பதும் 
கல்வெட்டாலறியப் படுகின்றது . ஒவ்வொரு வகையிலும் பலர் 
அதிகாரிகளாக இருந்துள்ளனர் . இத்தகையவர் , (சிறுதரம் - பெருந் 
தரம் ) அரசனுக்கேயன்றிப்பிற அரசகுடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய 


5 


29 of 1897 ; S. 1. I : Vol . II No. 82 & 83 . 
S. I. I. Vol . II No. 56 ; 84 of 1895 . 


81 


430 


சோழர் வரலாறு 


மானவர்களுக்கும் , அரசனுக்கடங்கிய குறு நில மன்னர் போன்றார்க் 
கும் , இருந்தனர் என்பதும் தெரியவருகின்றது . பழுவூரிலுள்ள , 
அகஸ்திஸ்வரர் ஆலயத்தை எடுப்பித்த பழுவேட்டரையர் சண்டன் 
மாராயனுக்கு இவ்வகை அதிகாரிகள் இருந்தனரென்பக் கல்வெட் 
டொன்று 

தெளிவு படுத்துகின்றது . மதுரைகொண்ட இராச 
கேசரியின் ஐந்தாம் ஆண்டுக் கல்வெட்டொன்றில் ‘ பெருந்தரம் 
என்பது முதன்முதலாகக் காணப்படுகின்றது . பெருந்தரத்தைச் 
சேர்ந்த எண்மரும் , வேறுசிலரும் செய்த குற்றத்திற்காக , இராச 
ராசனால் , தஞ்சைப் பெரிய கோவிலுக்கு விளக்கெரிக்க நிவந்தம் 
ஏற்படுத்தச் செய்ததாகத் தெரிகிறது .8 இரண்டாம் இராசாதி 
ராசன் காலத்தில் நியாயத்தார் என்றழைக்கப்பட்ட நீதிபதி 
களிலும் இவ்விருவகைப் பிரிவும் இருந்தது . 


9 


இவ்வகை அதிகாரிகளை முதலில் தேர்ந்தெடுப்பது எவ்வா 
றென்பது இப்போது அறியக்கூடவில்லை . இருப்பினும் உயர்குடிப் 
பிறப்பு , நல்லொழுக்கம் , அறிவு , ஆற்றல் ஆகியவற்றின் அடிப் 
படையிலேயே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டு 
மெனத் தெரிகின்றது . மேல் நிலைக்கு உயர்த்தப்படுவது அவரவர் 
தகுதி , திறமை , அலுவலின் சிறப்பு ஆகியவற்றைக் கொண்டே 
செய்யப்பட்டது . ஓரரசன் காலத்தில் அலுவலில் அமர்த்தப் 
பட்டோர் அவ்வரசனுக்குப் பின்னரும் தொடர்ந்து பணிபுரிந்து 
வந்தனர் . . அவர்களுக்குரிய ஊதியம் இக்காலத்தைப் போல 
மாதந்தோறும் பணமாகத்தரப்படவில்லை . அவரவர் அலுவல் 
நிலைக்கேற்றார்போல் , நிலம் தரப்பெற்று அவர்கள் வாழ்நாள்உள்ள 
வரை அதைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் . அவர்தம் மக்களுக்கு 
அதில் உரிமையில்லை . எனவே , அது சீவிதம் என்னும் பெயரால் 
குறிக்கப்பெற்றது . அவர்களுள் ஒருசிலர் நாட்டிற்குப் புரிந்த 
அருந்தொண்டுகள் குறித்து அவர்களுக்கு இறையிலி நிலங்கள் 
கொடுக்கப்பட்டன . அவற்றை அவர்தம் வழியினரும் , அரசிறை 
இன்றியே அனுபவித்துக் கொள்ளலாம் . அதிகாரிகளின் ஊதியத் 
திற்காக அனுபவ உரிமை கொடுக்கப்படும் நிலம் , ஓர் ஊரிலுள்ள 
பகுதியாகவோ , கிராமம் முழுவதுமாகவோ , ஒரு நாட்டின் பகுதி 
யாகிய சில கிராமங்களாகவோ இருக்கும் . நிலத்தின் அனுபவ 
உரிமையை விற்கவும் வேறுவகையில் மாற்றுவதற்கும் உரிமை 
வழங்கப் பட்டிருந்தது . 


7 


8 


106 of 1895 . 
S. I. I. Vol . II p . 477n . 
224 of 1923 . 


9 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


431 


கடிதங் 


அதிகாரிகளின் கடமைகள் 

அமைச்சர் குழுவினரும் , தலை நகரிலிருந்த நால்வகைப் 
படைத் தலைவர்களும் தலை நகரில் இருந்தனர் . அன்றியும் அரசன் 
அவ்வப்போது பிறப்பிக்கும் ஆணை முதலியவற்றை அருகிருந்து 
கேட்டு , ஓலையில் எழுதும் திருமந்திர ஓலை என்பானும் , அவ்வாறு 
அவன் எழுதியதைச் சரிபாத்துக் கையெழுத்திடும் திருமந்திர ஓலை 
நாயகமும் அரசருடனிருப்போராவர் . மேலும் அரசனுடைய 
அன்றன்றைய நிகழ்ச்சிகளைக் குறித்து வைத்துக் கொண்டு , 
அவை சரிவர நடைபெறச் செய்ய வேண்டியதும் திருமந்திர 
ஒலை நாயகத்தின் கடமையாகும் . அரசனுடைய திருமுகங்களை 
உரியவர்களுக்குச் சேர்ப்பிப்பதும் , அரசனுக்கு வரும் 
களுக்குப் பதில் எழுதுவோனுமாகிய விடையிலதிகாரியும் 
தலை நகரில் இருந்தான் . அரசனுடைய கட்டளைப்படியே யாவும் 
சரிவர நடைபெறுகின்றனவா என்பதை ஆங்காங்கே சென்று 
ஆராய்ந்து காணும் அதிகாரிகளும் இருந்தனர் . நாட்டில் களவு , 
கொலை , கலகம் முதலியவை 

நடவாமல் 

பாதுகாத்ததுடன் 
நாட்டில் அமைதி நிலைபெறுமாறு கவனித்துக் கொண்டவன் 
நாடுகாவல் அதிகாரி எனப்பட்டான் . நாடுகாவல் அல்லது பாடி 
காவல் வரி என்ற பெயரால் வசூலிக்கப்பட்ட நெல் இந்நாடு 
காவல் அதிகாரியின் ஊதியமாகத் தரப்பட்டது . 

அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட வரிகள் பலவாக 
தாலும் , அரசாங்கத்தின் பெருவருவாயாக இருந்தது நிலவரியே 
யாகும் ; எனவே , சாகுபடி செய்யப்பட்ட நிலம் முழுவதும் 
அளக்கப் பெற்று , தரம் பிரித்து வரி விதித்து வசூல் செய்யப் 
பெற்றது . நாடு முழுவதிலும் உள்ள நிலத்திற்கு வரி வாங்க 
வேண்டியிருந்ததால் அதற்கெனத் தனி அமைப்பே இருந்தது . 
அக்காலத்திலுள்ள வருவாய்த்துறைக் கழகத்துக்குச் ( Board of 
Revenue) சமமாக அதனைக் கருதலாம் . அந்த அமைப்பு புரவு 
வரித் திணைக்களம் எனவும் , அதனைச் சார்ந்த அதிகாரிகள் 
புரவுவழித் திணைக்களத்தார் எனவும் புரவுவரித் திணைக்களக் 
கூறு எனவும் வழங்கப் பெற்றனர் . அந்த அமைப்பிலிருந்து 
கொண்டு பல அலுவல்களையும் பார்த்து வந்தவர்கள் புரவுவரித் 
திணைக்கள நாயகம் புரவுவரித் திணைக்களக் கண்காணி , வரிப் 
பொத்தகம் , வரிப்பொத்தக நாயகம் , வரிப்பொத்தக கணக்கு , 
வரியிலிடு , முகவேட்டி , கீழ்முகவேட்டி , பட்டோலை 
என்போராவர் . இந்த அமைப்பின் தலைவர் புரவுவரித் திணைக் 
கள நாயகம் என்றழைக்கப்பட்டார் . 

ஊர் தோறும் சென்று , வரி சரிவர வசூலிக்கப்பட்டிருக்கிறதா , 
கிராம சபையில் கணக்குச் சரிவர வைக்கப்பட்டுள்ளதா என்பதை 


இருந் 


431 


சோழர் வரலாறு 


மேற்பார்ப்பவன் கண்காணி எனப் பெயர் பெற்றான் . இன்ன 
ஊரிலுள்ள இன்னார் கட்ட வேண்டிய வரி எவ்வளவென்பதையும் , 
அந்தந்த ஊரிலுள்ள நிலங்களுள் எவை எவை சீவிதமாகவும் , 
இறையிலியாகவும் அரசனாற் கொடுக்கப் பெற்றவை என்பதையும் 
தெளிவாகக் கூறுவதே வரிப் பொத்தகம் ஆகும் . இவற்றைக் 
குறித்துப் பாதுகாத்து வந்த அதிகாரிகளும் வரிப் பொத்தகம் 
என்றழைக்கப் பெற்றனர் . இவர்களுக்குத் தலைவனாக உள்ளவனே 
வரிப் பொத்தக நாயகம் என்றழைக்கப்பட்டான் . ஒவ்வோ 
ராண்டும் ஒருவரால் அரசாங்கத்திற்குச் செலுத்த வேண்டிய வரி 
எவ்வளவு , அதில் செலுத்தப்பட்டது எவ்வளவு , இன்னும் செலுத் 
தப்பட வேண்டியது எவ்வளவு என்பதைத் தெளிவாகக் காட்டும் 
புத்தகமே வரிப் பொத்தகக் கணக்கு எனப்பட்டது . அந்த அதி 
காரியும் அப்பெயராலேயே அழைக்கப்பட்டமை குறிப்பிடற் 
குரியது . நிலவுரிமையில் அவ்வப்போது ஏற்படும் மாறுதல்களைத் 
தக்கார் முன்னிலையில் முகவெட்டி , கீழ்முக வெட்டி என்பார் கீழ் 
நிலைப் பணியாளர் எனத்தெரிகிறது . அவர்கள் அந்தந்த 
மண்டலத்திலுள்ள ஊர்கள் , நில உரிமையாளர் முதலியவற்றை 
எளிதிற் கண்டு பிடித்தற்கான வகையில் துணை புரிவோராவர் . 
நாடுகளின் நிலங்களை அளப்பவரும் , நிலத்தின் தரங்கண்டு வரி 
விதிப்போரும் இருந்தனர் . அவர்கள் நாடு கூறு செய்வோர் 
எனவும் , நாடு வகை செய்வோர் எனவும் அழைக்கப்பட்டனர் . 

அரசாங்க அலுவல்கள் தடையின்றியும் , எளிதாகவும் நடப்ப 
தற்கென , பல பெரும் பிரிவுகளாகவும் , அவற்றிலமைந்த சிறு 
உட்பிரிவுகளாகவும் பிரிக்கப் பெற்றிருந்தன . முதலாவதாக , 
சோழப் பேரரசு பல மண்டலங்களாகப் பிரிக்கப் பெற்றது . இராச 
ராசன் காலத்தே இலங்கையுட்படப் பதினொரு மண்டலங்கள் 
இருந்தன . எக்காலத்தும் இந்த அளவிற்கு மேல் 10 இருந்ததாகத் 
தெரியவில்லை . மண்டலங்கள் என்பவை ஒரு காலத்தில் இருந்த 
மாகாணங்களைப் போன்றவை எனலாம் . இதன் உட்பிரிவாய் 
இருந்தது வள நாடு எனப்பட்டது . தொண்டை நாடு போன்று 
பல கோட்டங்களைத் தன்னகத்தே கொண்டவை நாடு என்ற 
பெயராலேயே வழங்கப் பெற்றன . இவற்றின் உட்பிரிவுகளாகக் 
கோட்டம் , கூற்றம் என்பவை அமைந்திருந்தன . கூற்றம் என்று 
சொல்லத் தக்க அளவிற்குப் பெரிதாயிருந்த ஊர்கள் தனியூர் 
என வழங்கப் பெற்றன . கோட்டம் , கூற்றம் ஆகிய இவற்றின் 
உட்பிரிவாக இருந்தவையே கிராமம் எனப்பட்டது . கிராமம் 
அல்லது ஊர் எனப்பட்டதே 

எனப்பட்டதே இராச்சியத்தின் மிகச்சிறிய 
பிரிவாகும் . இவற்றில் ஊர்ச்சபை 

அல்லது கிராமசபைகள் 
இருந்தன . 
1 

167 of 1915 ; 129 of 1919 ; 259 of 1921 etc , 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 

433 
அரண்மனைப் பரிவாரங்கள் 

அரண்மனையில் பணியாற்றுவோர் பலவகைப்படுவர் . மெய் 
காப்பாளரும் அவருள்ளடங்குவர் . இங்குப் பணிபுரிவோர் பற்பல 
பரிவாரங்களாகப் பிரிக்கப்பட்டு அரசனுடைய சிறப்புப் பெயர் 
களால் 

அழைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கதாம் . 
நீராடுமிடம் , சமையலறை முதலிய இடங்களில் பெரும்பாலும் 
பெண்களே பணியாற்றினர் என்பதும் குறிப்பிடத்தக்கது . 
அரண்மனையிற் பணியாற்றிய இம்மகளிர் பற்பல வேளங்களாகப் 
பிரிக்கப் பட்டிருந்தனர் . அந்தந்தப் பிரிவினர்க்கும் தனித்தனிக் 
குடியிருப்புகள் இருந்தன . பெரும்பாலும் போர் கைதிகளாகச் 
சிறைபிடிக்கப்பட்ட மகளிரும் , 

ஆடவருமே இப்பணிகளில் 
அமர்த்தப்பட்டிருந்தனர் . இவர்கள் செய்த அலுவல்கள் கடின 
உழைப்பற்றதாயிருந்தாலும் , நிறைந்த ஊதியம் தருவனவா 
யிருந்தன . இவர்களுடைய நிலைமை அடிமைப்படுத்தப்பட்டவர் , 
களுடையது போலன்று ; இவர்களிற்பலரும் இங்கு வந்த பின் நல்ல 
முறையில் நடந்து கொண்டு முழு உரிமை பெற்றவராயினர் . 
அரசாங்க விருந்துகளின் போது , அரசனும் அமைச்சர் நால்வரும் 
அரியணையை வணங்கிய பின்னர் இசையமைந்த பாடலும் , 
ஆடலும் மேற்கொள்ளப்பட்டன . அரசன் குடிப்பதில்லையாயினும் . 
புலாலுணவை உண்ணுவான் . நூலாடை யணிவதும் மாவினாற் 
செய்யப்பெற்ற பணியாரங்களை உண்ணுவதும் அக்காலமரபா 
யிருந்த தெனலாம் . அரசனுக்கும் அவன் மெய்க்காப்பாளருக்கும் 
பணியாற்றுதற்கெனப் பல நடனமாதர்கள் இருந்தனர் . மூவாயிரத் 
திற்கும் அதிகமாயிருந்த 

இவர்கள் 

தம்முள் முறைவைத்துக் 
கொண்டு பணிபுரிந்தனர் . அரச குடும்பத்தைச் சேர்ந்த முக்கிய 
மானவர்கள் எல்லோருக்கும் இத்தகைய பரிவாரங்கள் உண்டு , 
இவர்கள் உடையார் கோதண்டராமர் தனிச்சேவகம் , பஞ்சவன் 
மாதேவியாரது சத்துரு பயங்கரத் தெறிந்த வேளம் என்பன 
போன்ற பெயர்களால் அழைக்கப் பெற்றமை சாசனப்பகுதிகளால் 
அறியப்படுகிறது .11 அரசனும் அரசமாதேவியரும் கோயில்கள் பல 
எடுப்பித்து , அவற்றின் நாள்வழிப்பாட்டிற்கும் விழாக்களுக்குமாகக் 
பற்பல நிவந்தங்கள் அளித்துள்ளனர் . அரசனிடத்துக் கொண்ட 
அன்புகாரணமாக அதிகாரிகளும் , பெருஞ்செல்வர்களும் , கோயில் 
எடுப்பித்து , நிவந்தங்கள் பல வழங்கியுள்ளனர் . அதிகாரிகளுட் 
சிலர் தங்களுக்கென வழங்கப்பட்ட வரித்தொகைகளைக் கூட , 
நிவந்தமாக வழங்கியுள்ளனர் . 

வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ள உயிர்பலியிடும் யாகங்களும் 
அக்காலத்தே வழக்கிலிருந்திருக்கவேண்டுமெனத் 

தெரிகிறது . 
11 342 of 1907 ; 62 of 1928 . 


சோ.வ. --28 . 


434 


சோழர் வரலாறு 


அவற்றுள் பெருமுயற்சியுடன் பெரும் பொருட்செலவில் செய்யப் 
படுவதாகிய அசுவமேதேயாகம் இராசாதிராசன் காலத்தில் தான் 
செய்யப்பட்டது . காலப்போக்கில் கொலைவிதிக்கும் இத்தகைய 
யாகங்கள் கைவிடப்பட்டு , நன்கொடைகள் , நிவந்தங்கள் வழங்கும் 
முறை மேற்கொள்ளப்பட்டது . புதிதாக மேற்கொள்ளப்பட்ட 
பழக்கங்களுள் , துலாபாரம் , இரணியகருப்பம் , 
அடிக்கடி பேசப்படுகின்றன . இவற்றைப் பெரும்பாலும் , அரசன் 
அரசியரே செய்தனரெனத் தெரிகிறது . இச்செயல் கோயிலுக்கு 
மிக நிறைந்த வருவாயைத் தந்தது . சைவமடங்களும் , சமணப் 
பள்ளிகளும் , புத்த விகாரங்களுங்கூட இவற்றால் பயன்பெற்றன . 


போன்றவை 


சைவ 


குருமார்கள் 

ஐரோப்பியக் குருமார்கள் ஒரு காலத்தில் பெற்றிருந்தது 
போன்ற அதிகாரத்தைச் சோழர் காலத்திய குருமார்கள் பெறா 
விட்டாலும் , அரசனிடத்தில் நல்ல மதிப்பையும் , அரசாங்கத்தில் 
சிறந்த செல்வாக்கையும் பெற்றிருந்தனர் . சோழ அரசர்கள் 
எல்லோருமே சமயத்தைப் போற்றியவர்கள் என்பதை 
அவர்கள் திருச்சிற்றம்பலமுடைய பெருமானிடத்தில் பேரன்பு 
கொண்டு அப்பகுதியில் திருப்பணிகள் பலசெய்து , நிவந்தங்கள் 
பலவும் அளித்துள்ளதால் நன்கறியலாம் . சைவ சமயத்தைச் 
சார்ந்தவர்கள் எல்லோரும் உரியகாலத்தில் , தக்க குருவிடம் 
தீட்சை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டுமென்பதே 
சைவசமய நெறியாகும் . சோழ அரசர்கள் எல்லோருமே இம்முறை 
யைப் பின்பற்றியிருக்க 

வேண்டுமென்பது தெளிவாகிறது . 
இராசராசன் காலத்து ஈசான சிவா என்பவரும் , இராசேந்திரன் 
காலத்து சர்வசிவா என்பவரும் சிறந்த குருவாக விளங்கி 
யிருந்தமை அவர்தம் கல்வெட்டுகளாலறியப்படுகிறது , முதல் 
இராசாதிராசனின் ஆன்மீக குருவாக ஒரு குருதேவர் விளங்கினா 
ரென்பது அவன்றன் கல்வெட்டாலறியப்படுகிறது .12 முதற் 
குலோத்துங்கன் , தன் குருவின் விருப்பபடியே 108 சதுர்வேதி 
பட்டாக்களைக் கொண்ட ஒரு பிரமாதேயத்தை ஏற்படுத்தியதை 
அவனுடைய மைசூர்க் கல்வெட்டுத் தெரிவிக்கிறது . மூன்றாங் 
குலோத்துங்கன் காலத்திலிருந்த சுவாமிதேவர் என்னுங் குருவான 
வர் , சமய சம்பந்தமான நிர்வாகங்களில் தலைமையாயிருந்து 
அறிவுரை கூறியதாகத் தெரிகிறது . உதாரணமாக , திருக்கடை 
யூர்க்கோயில் குருக்கள் ஒருவர் இறந்தபோது அரசன் செய்த 
நியமனத்தை சுவாமிதேவர் ஒப்புகொள்ளாததால் , அவர் கூறிய 


12 


413 of 1902 . 
M. A. R. 1917. p. p. 42-44 . 


13 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


435 


படியே நியாயமாக நியமிக்கப்படவேண்டியவரை அரசன் நியமித் 
தானெனத் தெரிகின்றது . இவை போன்றவற்றால் , சோழப் 
பேரரசில் சைவ சமய குருமார்களுக்கு நல்ல செல்வாக்கு 
இருந்தமை தெளிவாகும் . 


முன்னோர் வழிபாடு 

இறந்த அரசர்களின் எலும்பைச் சேமித்து பாதுகாத்து 
வைத்து , அதன் மேல் கோயில்கள் எடுப்பித்து , வழிபாடு நடத்தும் 
வழக்கம் அக்காலத்தே இருந்ததாகத் தெரிகிறது . இத்தகைய 
நினைவாலயங்கள் பள்ளிபடை என்றழைக்கப்பட்டன . முதற் 
பராந்தகன் தன் தந்தை ஆதித்த சோழனின் நினைவாகத் 
தொண்டை மாநாட்டில் எடுப்பித்த ஆதித்த சோழேசுவரம் 
இத்தகைய பள்ளிபடை எடுக்கப்பட்டதென்பதற்குத் 
சான்றாகும் .14 ஆற்றூரில் துஞ்சிய அரிஞ்சய சோழன் நினைவாக 
முதல் இராசராசன் மேல்பாடியில் எடுப்பித்த அரிஞ்சிகை 
ஈஸ்வரமும் இராமநாதன் கோயில் என்னுமிடத்தில் முதல் 
இராசேந்திரனால் எடுப்பிக்கப் பெற்ற பஞ்சவன் மாதேவீ 
சுவரமும் 18 இத்தகைய நினைவாலயங்களைச் சேர்ந்தவையாம் . 


தக்க 


முன்னோரின் உருவங்களைக் கோயில்களில் எழுந்தருளிவித்து 
வழிபடும் முறையும் இருந்தது . சுந்தரசோழன் என்னும் 
இரண்டாம் பராந்தகனுடைய மகள் குந்தவை தன் தந்தையின் 
படிமம் ஒன்றைத் தஞ்சைப் பெரிய கோயிலில் எழுந்தருளிவித்து 
நாள் வழிபாட்டிற்கான நிவந்தமும் ஏற்படுத்தியுள்ளமை கருதற் 
தற்குரியது .17 மேலும் இராசராசன் , அவன் பட்டத்தரசி 13 
உலகமாதேவி ஆகியோர் படிமங்களும் இருந்தன . கண்டாரதித்த 
சோழன் பட்டத்தரசியாகிய செம்பியன் மாதேவியின் பெய 
ராலமைந்துள்ள ஊர்கோயிலில் அவ்வரசியின் படிமம் அமைக்கப் 
பட்டு நாள் வழிபாடும் நடைபெற்று வந்தது .19 இராசேந்திர 
சோழன் , அவன் பட்டத்தரசி சோழமாதேவி ஆகிய இருவரது 
உருவங்களையும் ஒத்ததாகத் தஞ்சைப் பெரியகோயிலில் செதுக்கப் 
பெற்றுள்ள வடிவங்களும் 20 நாம் மேலே கூறிய முன்னோர் வழி 
வழிபாட்டு முறையை விளக்குவதாகவே உள்ளன . 


14 230 of 1903 
15 S. 1. I. Vol . II No. 16 
16 271 of 1127 
17 S.I, I. Vol . II No. 6 

S.I. I. Vol . II No. 38 
19 481 of 1925 
16 ARE1925 II 12 


436 


சோழர் வரலாறு 


தரைப்படை 

சோழன் விசயாலயன் முத்தரையரை வென்று தஞ்சையை 
தலை நகராக்கிய பின்னர் வளரத் தொடங்கிய சோழ அரசு ஏறக் 
குறைய ஒரு நூற்றாண்டுக்குள்ளாகவே ஒரு பேரரசாக வளர்ந்த 
தென்றால் அது சோழர் தம் படைப் பெருக்கத்தால் அமைந்த 
தென்பது நன்கு விளங்கும் . தமிழிலக்கியங்கள் கூறும் நால் 
வகைப் படையில் , தேர்ப்படையொழிந்த 

ஏனைய 

முப் 
படையும் உடையவராயிருந்தனர் சோழ அரசர்கள் . தேர்ப் 
படையில்லையாயினும் , பலவகையாலும் அதனினும் வலி மிக்க 
கடற்படையைக் கொண்டிருந்தனர் என்பதைக் காந்தளூர்ச்சாலை 
கலம் அறுத்தருளியதும் கடல் கடந்து கடாரம் கொண்டதுமே 
தெளிவுபடுத்தும் . இத்தகைய வலிமிக்க தரைப்படை . கடற்படை 
எல்லாவற்றிற்கும் அரசனே தலைவனாவான் . பற்பல பகுதிகளாகப் 
பிரிக்கப்பட்டிருந்த படையின் அமைப்பு முறை மிகச் சிறந்த 
தாயிருந்தது . ஒவ்வொரு பகுதிக்கும் தனித்தனிச் சிறப்புப் 
பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தன . சேனாதிபதிகளுக்கும் அது 
போன்றே அவரவர் திறமைக்கும் , ஆற்றிய பணிக்கும் ஏற்பப் பல 
பட்டங்கள் வழங்கப்பட்டிருந்தன . சில தலைவர்கட்குச் சிற்சில 
ஊர்களின் வரித் தொகையை வாங்கிக் கொள்ளும் உரிமையும் 
கொடுக்கப்பட்டிருந்தது . இத்தகைய சிறந்த நிலையிலிருந்ததால் , 
அவர்களிற் சிலர் கோயில் எடுப்பித்து , நிவந்தங்களும் வழங்கி 
யுள்ளனர் . இவ்வாறு செய்த சேனாபதிகளின் பெயர் , அவர்கள் 
அளித்த நிவந்தங்கள் யாவும் செப்பேடுகளாலும் சாசனங்களாலும் 
தெரிய வருகின்றன . சில சேனைகளின் பகுதிகளுக்கு அளிக்கப் 
பட்டுள்ள பெயர்களிலிருந்தே அவை எப்போது , எவ்வாறு அமைக் 
கப்பட்டன என்பன போன்ற விவரங்களை அறிந்து கொள்ளக் 
கூடும் . பார்த்தீப குலசேகரன் , சமரகேசரி , விக்கிரமசிங்கன் , 
சண்டபராக்கிரமன் , இராசகுஞ்சரன் முதலியவை அவ்வாறமைக் 
கப்பட்ட பெயர்களுட் சிலவாம் . இவ்வாறமைந்த பெயர்களைக் 
கொண்டு , சோழரின் படைப்பெருக்கத்தின் வளர்ச்சியையும் 
ஒருவாறு சகிக்க முடியும் . 


யானைப்படை , குதிரைப்படை , காலாட்படை என்னும் 
மூப்பெரும் பிரிவுகளைக் கொண்டிருந்தது தரைப்படை , யானைப் 
படையிலிருந்த வீரர்கள் , ஆனையாள்கள் எனவும் குஞ்சரமல்லர் 
எனவும் அழைக்கப்பட்டனர் , அதே போலக் குதிரை வீரர்களும் 
குதிரைச் சேவகர் என்றழைக்கப்பட்டனர் . மூன்றாவதான 
காலாட்படையே மிகப் பெருமளவினதாகவும் , பல பிரிவுகளைக் 
கொண்டதாகவும் இருந்தது . எல்லாப் பிரிவுகளையும் கொண்ட 
மைக்கப்பட்ட கைக்கோளப்படை என்ற ஓர் அமைப்பும் இருந்தது 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


437 


பல 


இது கைக் கோளப் பெரும் படை என்றழைக்கப்பட்டது .21 கைக் 
கோளர் என்பார் , நெசவுத் தொழிலை மேற் கொண்டவர் என்ற 
ஒரு கருத்து அண்மைக் காலத்தில் இருந்து வருகிறது . ஆனால் , 
இப் பெயர் சாசனங்களில் எழுதப்பட்டுள்ள சொல்லமைதியை 
நோக்குங்கால் , இவர்கள் தம் புஜபல பராக்கிராமத்தை நிலை 
நிறுத்தியவர் அல்லது காலாட்படையின் வலிமை மிக்க பகுதி 
யினர் என்று கொள்வதே பொருத்தமுடையதாகத் தோன்றுகிறது . 
வாட் போரில் வல்லார் வாள் பெற்ற கைக்கோளர் என்றழைக்கப் 
பட்டுள்ளமையும் இக்கருத்தை வலியுறுத்தலைக் காணலாம் . 
வில்லிகள் என்றழைக்கப்பட்ட வில் வீரர்களைக்கொண்ட படையும் , 
வாள் பெற்ற கைக்கோளர் என்றழைக்கப்பட்ட வாள் வீரர் 
படையும் தனித் தனிப் பிரிவுகளாக அமைந்திருந்தன . வேளைக் 
காரப்படை என்ற வலங்கைப் பிரிவினர் என்றொரு படைப் பிரிவும் 
இருந்ததாகத் தெரிய வருகிறது . வேளைக்காரப் படையென்பது , 
அரசனின் மெய்க்காப்பாளர் போன்று , போர்க்களத்தில் அருகி 
லிருந்து காப்பவராவர் எனப்பேசப்படுகின்றது . இப்படையும் 

பகுதிகளைக் கொண்டதாயிருந்தது . வேளைக்காரப்படை 
என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ( வேளையில் ) சேர்க்கப் 
பட்ட வீரர்களைக் கொண்டமைந்தது என்ற கருத்தும் நிலவு 
கிறது . இவ்வாறு பொருள் கொள்ளுவது ஏதோ ஒரு மேற் 
போக்கான கருத்தாகத்தான் கொள்ளமுடியும் . உண்மையைக் 
காணும்போது இவர்களே , நிரந்தரமானவர்களும் நம்பிக்கைக்கு 
உரியவர்களுமாயிருந்து சமயம் நேரும்போது தம் உயிரையும் 
பொருட்படுத்தாமல் அரசனைக் காப்பவரென்பதே சரியான பொரு 
ளாகும் .24 பிற்காலப் பாண்டியர்குறிப்பொன்றும் , இதற்கு நல்ல 
தொரு விளக்கம் 

தருவதாக உள்ளது . அக்காலத்தே 
தென்னவன் ஆபத்து தவிகள் என்று ஒரு பிரிவினர் இருந்ததாகப் 
பேசப் படுகிறது . 

இவர்களைப் பற்றி மேல் நாட்டுப் பயணியான 
மார்க்கோபோலோ எழுதும்போது , அவர்களெல்லாம் எப்போதும் 
அரசன் அருகிலேயே இருப்பவர்களென்றும் , அரசாங்கத்தில் 
அதிக செல்வாக்குடையவர்கள் என்றும் எழுதியுள்ளார் . 29 
எனவே , வேளைக்காரப்படை என்பது ஏதோ ஒரு சமயத்துக்காக 
ஏற்படுத்தப் பட்டதன்றென்பதும் , நிரந்தரமான அரசனின் 
அந்தரங்க மெய்க்காப்பாளர் படையென்பதும் தெளிவாகிறது . 
படையின் பிரிவுகள் சிற்சில நாட்டுப் பகுதிகளின் பெயராலும் 


29 


21 


22 


23 


253 of 1907 
S. 1. I. II p . 330. n. 6 
S. I. I. Vol , II Introduction . p . 10 . 
K. K. Pillai : South India and Sri Lanka p,p. 80 & 144 . 
K. A. N. Sastri Pandiyan kingdom p.p. 196-7 


438 


சோழர் வரலாறு 


அழைக்கப் பட்டதாகத் தெரிகிறது . பாண்டிப்படை என்பதை 
உதாரணமாகக் கொள்ளலாம் . 26 திருநெல்வேலி மாவட்டம் 
அம்பாசமுத்திரத்தை யடுத்துள்ள திருவாலீஸ்வரத்துக் 
கிடைத்துள்ள கல்வெட்டொன்றால் , 

மூன்றுகை 

மகாசேனை 
( மூன்று பிரிவுகளைக்கொண்ட பெரிய சேனை ) என்னும் அமைப்பு 
ஒன்றும் இருந்ததாகத் தெரிகிறது . 2 7 பாண்டி நாட்டைச் சேர்ந்த 
வர்களாகிய இந்தமகாசேனை வீரர்கள் , திருவாலீஸ்வரம் கோயில் , 
அதன் உடைமைகள் , ஆகியவற்றினுடையவும் , அக்கோயிலின் 
குருக்கள் பணியாள்கள் ஆகியோருடையவும் பாதுகாப் 
காப்புக்கான பொறுப்பேற்றுக்கொண்டிருந்தனர் . இந்தச்சேனை 
அடைந்த வெற்றிகளெல்லாம் முதலாம் இராசராசன் , இராசேந் 
திரன் ஆகியோர் காலத்தவை எனக்கூறப்படுகிறது . இச்சேனையின் 
வீரச் செயல்களெல்லாம் சேர்மாதேவியிலுள்ள கி.பி .1096 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டால் தெரியவருகிறது .29 அக்காலத்திய சேனா 
வீரர்கள் சிவன் , திருமால் ஆகிய இருபெருங் கடவுளர்களையும் 
வணங்கினர் . 


அரசனுடைய சேனை நாடு முழுவதிலும் , அங்கங்கே 
கோட்டைக் காவற் படைகளாகவும் , கடகம் என்றழைக்கப் 
பட்ட படை வீரர் குடியிருப்புகளிலும் பாளையம் இருந்து வந்தனர் . 
முதற் குலோத்துங்கன் தென்னாட்டுப் படையெடுப்பிற்குப் பிறகு 
கோட்டாற்றில் ஒரு நிலப்படையமைத்திருந்தான் அத்துடன் 
சோழ நாட்டிலிருந்து அங்குச் செல்லும் சாலையில் அங்கங்கே 
படை வீரர் குடியிருப்பை ஏற்படுத்திக் காவலை வலுப்படுத் 
தினான் . அரசனுடைய சேனைக்கு வீரர்களைத் தேர்ந்தெடுத்த 
முறை பற்றியோ , ஒவ்வொரு படையிலும் நிரந்தரமாக எவ்வளவு 
வீரர்கள் இருந்தார்கள் என்பது பற்றியே அறிந்து கொள்ளக் கூட 
வில்லை . சேனைத் தலைவர்களில் பிராமணர்களும் இருந்தனர் . 
அவர்களுட் சிறந்த பணியாற்றியவர்களுக்குப் பிரமாதிராயன் 
என்னும் பட்டம் வழங்கப் பெற்றது . அக்காலத்திருந்த போர் 
வீரர்களைப் பற்றி எண்ணும் போது , அவர்கள் பொது மக்களை 
விடச் சிறந்த பலசாலிகளென்றோ, மிகுந்த பயிற்சி பெற்றவர் 
களென்றோ கூறுதற்கில்லை . இருப்பினும் அவ்வீரர்களெல்லாம் , 
கொஞ்சமும் பயிற்சி பெறாதவர்களென்றோ, சேனையில் பணி 
புரிவதில் ஆர்வம் இல்லாதவர்கள் என்றோ சொல்லி விடவும் 
முடியாது . குறிப்பிட்ட கால அளவிற்குப் பயிற்சியளிக்கப்பட 


20 


27 


255 of 1 > 11 . 
120 of 1905 . 

189 of 1805 . 
29 TAS . Ip . 246 


23 


படை 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 

439 
வில்லை யென்றோ , சேனைக்குரிய சட்டதிட்டங்களை அறிந்து 
அவர்கள் நடக்கவில்லையென்றோ சொல்லவும் முடியாது . 
வீரர்கள் தளகர்த்தர்கள் ஆகியோர் பொது மக்களுடைய நல்வாழ் 
விற்கான தொண்டுகளையும் அவ்வப்போது செய்து வந்தனர் . 
இவர்கள் தனியாகவோ , சேர்ந்தோ கோயில் நிவந்தங்கள் பல 
அளித்துள்ளனர் . கோயில் நடவடிக்கைகளை ஒழுங்கு படுத்து 
வதிலுங்கூட ஆர்வங்காட்டி ஒத்துழைத்துள்ளனர் . சோமூர் 
என்ற ஊர்க் கோயிலில் உள்ள இறைவியின் படிமத்தை , ஒரு 
சூரிய கிரகணத்தன்று வீதியுலா எழுந்தருளப் பண்ணாததற்காக , 
அக் கோயில் அதிகாரிகளுக்குத் தண்டம் விதித்து அதை வசூல் 
செய்வதில் , வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு , மூன்று கைக் 
கோளப்படை உதவி செய்ததை ஒரு கல்வெட்டாலறிகிறோம் .80 
இது முதல் இராசராசன் காலத்தில் நிகழ்ந்ததாகத் தெரிகிறது . 


முதற் குலோத்துங்கனின் 36 ஆம் ஆண்டில் ( கி.பி. 1106 )) 
உள்ளூர்க் கோயிலின் அறக்கட்டளைகள் சரிவர நடைபெறச் 
செய்வதற்கு , மூன்று படைப் பொற்கோயில் கைக்- கோளரும் , 
நாட்டுப் படைப் பழியிலி ஐஞ்ஞாற்று வரும் , ஊர்ச்சபை யாருக்கு 
உதவி செய்தனர்.1 அதே கோயிலில் ஆண்டுதோறும் எடுக்கப் 
பெறும் விழாக்களுக்குத் துணை புரிவதற்காக அப்படையினர் 2 
கோனாடு என்னும் ஊரில் 

தங்கியிருந்தனர் . கைக்கோளப் 
படைக்குப் பெரும்பாலும் அரசாங்கக் கருவூலத்திலிருந்தே சம்பளம் 
கொடுக்கப்பட்டது . நாட்டின் பாதுகாவலுக்காக , நாட்டுப்படை 
என்ற ஓர் அமைப்பும் இருந்ததாகத் தெரிகிறது . பழியிலி ஐஞ் 
ஞாற்றுவார் என்னும் படையினர் யாவர் என்பதும் , அவர்க்கும் 
பிற படையினர்க்கும் உள்ள தொடர்பு என்ன வென்பதும் 
இப்போது அறிந்து கொள்ளக் கூடவில்லை . படையினரின் 
அமைப்பு , பகுப்பு , அலுவல் ஆகியவை , சோழர் ஆட்சிக்காலம் 
முழுவதும் ஒரு தனித்தன்மையாயிருந்த தெனலாம் . மூன்றாம் இராச 
ராசன் காலத்தில் படையைச் சேர்ந்த நரசிங்க விக்கிரம வீரர் 
என்ற பெயருடன் விளங்கினார் . இவர் செங்கற்பட்டு மாவட்டம் 
புலிவாய் என்னும் ஊரில் ஒரு கோயில் கட்டுவித்து , வேண்டும் 
நிவந்தமும் அளித்துள்ளனர் . 


33 


கி.பி. 1178 - ல் தென்னகம் வந்த சீன ஆசிரியர் ஒருவர் , 
பின்வருமாறு எழுதியுள்ளார் : 


* 20 


31 


67of 1800 
353 of 1904 
364 of 1906 
159 of 1923 


82 


83 


440 


சோழர் வரலாறு 


சோழ அரசர்க்கு அறுபதினாயிரம் போர் களிறுகள் உள்ளன . 
ஒவ்வொன்றும் 7 அல்லது 8 அடிஉயரமிருந்தன . ( இதில் அடி 
என்பதற்குப் பதிலாக ‘ முழம் என்றிருக்கலாம் என்று வரலாற்றுப் 
பேராசிரியர் சாஸ்திரியார் கூறியுள்ளதை ஒப்புக் கொள்ளக் 
கூடியதன்று . யானை ஏழரை அல்லது எட்டு அடி உயராமா 
யிருப்பது விந்தையன்று . போர்காலங்களில் இந்த யானைகளின் 
முதுகில் சிறு சிறு வீடுகள் இருந்தன . ( இங்கு வீடுகள் எனக் 
குறிக்கப்படுவது அம்பாரியைப் போலும் ) அந்த வீடுகளில் 
நிறையப் போர்வீரர்கள் உள்ளளர் . இவர்கள் தூரத்திலுள்ள 
போது பகைவர் மேல் அம்பெய்து போர் புரிகின்றனர் . அருகி 
லுள்ள போது ஈட்டியாற் போர் செய்கின்றனர் . போரில் வெற்றி 
பெற்ற பின்னர் , அந்தந்த யானையின் போர்த் தகுதிக்கேற்பப் 
பட்டங்கள் வழங்கப்படுகின்றன . சில யானைகளின் 
வேலை செய்யப்பெற்ற வீடுகளும் உள்ளன . அவ்யானைகள் 
ஒவ்வொரு நாளும் அரசன் முன்னிலையிற் கொண்டு செல்லப் 
படுகின்றன .34 


மேல் பூ 


போரில் வெற்றி கொண்ட மன்னன் படைகள் , பல கொடுஞ் 
செயல்களில் ஈடுபட்டனர் எனத் தெரிகிறது . சங்க காலச் சோழர் 
காலத்திலும் , இத்தகைய கொடுமை நிகழ்ந்தது என்பதனைப் 
பத்துப் பாட்டுள் ஒன்றாகிய பட்டினப்பாலை தெரிவிக்கிறது . 
பகைவர் நாட்டின் நகரங்களை யழித்தலும் , அங்குக் கழுதை 
ஏரால் உழுவித்து கவடிவிதைத்தலும் , விளை புலங்களைத் தீயிட்டு 
அழித்தலும் , நீர் நிலைகளை யழித்தலும் , சிறை பிடித்துக் கொண்டு 
வரப்பட்ட மகளிரைக் கோயில்களிலும் அம்பலங்களிலும் பணி 
புரிய வைத்தலும் ஆகிய செயல்களையும் அந்நூல் கூறுகிறது . 
பிற்காலச் சோழர் காலத்திலும் , அத்தகைய செயல்கள் அந்த 
அளவில் இல்லையாயினும் ஓரளவிற்கு நடை பெற்றதென்பதை 
மறுத்தற்கில்லை . சில சமயங்களில் போருக்குரிய நியதிகளைக் 
கடந்து கூடப் போர் நடைபெற்றதால் மக்கள் அடைந்த துன்பத் 
திற்கு அளவில்லை எனலாம் . பெண்கள் கஷ்டத்திற்கும் அவ 
மானத்திற்கும் உள்ளாயினர் . கிருஷ்ணாநதியின் இருகரையிலு 
முள்ள மக்கள் சோழ சாளுக்கியப் போர்களால் அடைந்த 
துன்பமும் , இலங்கை மக்கள் அனுபவித்த துன்பமும் சொல்லுந் 
தரத்தல்ல . சமயக் காழ்ப்புக் காரணமாக , இடி பட்ட கோயில் 
களும் உண்டெனில் , பிற மாளிகை போன்றவற்றிற்கு ஏற்பட்ட 
அழிவை எடுத்துச் சொல்ல வேண்டுவதில்லையே . 13 ஆம் நூற் 
றாண்டின் தொடக்கத்தில் ஹொய்சள மன்னர்கள் , தங்கள் 


34 


K.A. N. Sastri . The Colas. p.p. 475 of 458 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


441 


பலத்தைப் பெருக்கிக் கொள்வதற்காக , சோழ பாண்டியர்களுள் 
பலங்குன்றியவர்களுடன் அவ்வப்போது சேர்ந்து கொண்டு , 
மற்றவரை எதிர்த்துப் போர் செய்ததை முன்னரே கண்டோம் . 
இரண்டாம் மாறவர்மன் சுந்தர பாண்டியனை ஆதரித்த வீர 
சோமேசுவரனுடைய படைத் தலைவனாகிய சிங்கண்ண தண்ட 
நாயகன் , சோழநாட்டின் மீது படையெடுத்து வந்த காலத்தில் 
( கி.பி. 1241 ) வேதாரணியத்தையடுத்துள்ள திருக்கோடிக் குழகர் 
கோயில் இடிக்கப்பட்டது . பின்னர் கி.பி. 1246 - ல் ஐம்பதினா 
யிரங்காசு செலவில் அதுமீண்டுங் கட்டப்பட்டுக் கும்பாபிடேகம் 
செய்யப்பட்டதாக வேதாரணியத்தில் கிடைத்துள்ள கல்வெட் 
டாலறியப்படுகிறது . போருக்குப் பின்னர் , பகை நாட்டி 
லிருந்து கொண்டு வரப்பட்ட பொருள் யாவும் அரசனுக்கேயுரிய 
தாகலின் அவன் தன் விருப்பப்படி செலவிட்டான் . பெரும்பா 
லான தொகை கோயிற் பணிகளுக்கும் சமயம்பரப்பும் மடம் 
முதலியவற்றிற்கும் கொடுக்கப்பட்டது . முதல் இராசராசன் , 
சீட்புலி , பாகி நாடுகளிற் கிடைத்த 900 ஆடுகளைத் காஞ்சி 
துர்க்காலயத்தில் விளக்கெரிக்க நிவந்தமாகக் கொடுத்தமை 36 
போன்றவை இக்கருக்தை உறுதிப்படுத்துகின்றன . 


35 


கடற்படை 

சங்க காலச் சோழர் காலத்தே வெளிநாட்டு வாணிபம் 
சிறப்புற நடந்த தென்பதைப் பட்டினப்பாலை போன்ற சங்க 
இலக்கியங்களும் , இபன் பதூதா போன்ற மேல் நாட்டார் குறிப்பு 
களும் உறுதிப்படுத்துகின்றன . அக்காலத்தே கடற்கொள்ளைக் 
காரர்கள் தீவிரமடைந்திருந்ததால் , வாணிகர்கள் குழுக்களை 
ஏற்படுத்திக்கொண்டு கூட்டங் கூட்டாமாகச் செல்லுவதும் , தேவை 
யானால் பாதுகாவலுக்காகப் படைகளை அரசன் அனுப்பி வைப் 
பதும் வழக்கமாயிருந்தது . எனவே , அக்காலத்தேயே தமிழர் 
அலைகடல் நடுவே பல கலஞ் செலுத்தும் திறல் உடையவார 
யிருந்தனரென்பது திண்ணம் வாணிகக் குழுவுடன் செல்லும் 
கடற்படையே நாளடைவில் வளர்ச்சியடைந்து , முதலாம் இராச 
ராசன் காலத்தே காந்தளூர்ச்சாலை கல மறுக்கவும் , முந்நீர்ப்பழந் 
தீவு பன்னீராயிரத்தைக் கைக் கொள்ளவுமான வலுப்பெற்றிருந்த 
தென்பதையறிகிறோம் . அது மேலும் விரிவு படுத்தப்பட்டதனால் 
இராசேந்திரன் கடல் கடந்து கடாரத்தைக் கைக்கொள்ள முடிந் 
தது . எனவே , சோழர்களின் கடற்படை மிகப்பழங்காலத்தேயே 
சங்க காலத்தேயே - தொடங்கப் பெற்றுச் சிறிது சிறிதாக வளர்ந்து 


35 


Ins 79of 1921 
Ips. 501 of 1904 


16 


442 


சோழர் வரலாறு 


கடல் கடந்தும் நாடுகளைக் கைக் கொள்ளும் அளவிற்கு வலுப் 
பெற்றதென்பதையும் நாம் நினைவிற் கொள்ள வேண்டும் . 


மலேயாத் தீவுகளிலும் இந்தோசீனாவிலும் குடியேறியுள்ள 
தமிழர்களைக் காணும்போது , பல்லவர் காலத்தே , தமிழர் 
வாணிகமும் படைபலமும் நல்ல வளர்ச்சி யடைந்ததைக் கூற 
முடிகிறது . அங்குக் காணப்படும் இந்துக்கோயில்களைக் காணும் 
போது இவ்விரு நாடுகளுக்கிடையே பண்பாட்டு உறவு வளர்ந்து 
வந்ததென்பதும் உறுதியாகிறது . சயாமிலுள்ள தக்குவாபா என்ற 
இடத்திற் கிடைத்துள்ள தமிழ்க் கல்வெட்டொன்றால் 97 மணிக் 
கிராமத்தார் என்ற தென்னிந்திய வாணிகக் குழு கி.பி .9 ஆம் 
நூற்றாண்டில் கடல் கடந்து அந்நாடுகளுடன் வாணிகம் செய்து 
வந்ததென்பது உறுதியாகிறது . இவைகளைக் காணும்போது , 
முன்னரேயிருந்த கடற்படையைச் சோழர்கள் போற்றி வளர்த்துப் 
பெரு வெற்றிகள் கண்டாரென்பது தெளிவாகும் . இலங்கை , 
தமிழகத்திற்கு மிக அருகிலேயே இருப்பதால் , இங்கடைந்த வெற்றி , 
கடாரங் 

கொண்டதற்கு ஒப்பாகாது . பல நூற்றாண்டுகளுக்கு 
முன்னிருந்தே சோழமண்டலக் கரையையடுத்த கடற்பகுதிகளில் 
மூவகையான கப்பல்கள் உலவியதாக பெரிப்ளூஸ் கூறுவதுகருதற் 
குரியது . எனவே , வளர்ச்சியடைந்த சோழர் கடற் படையில் 
பலவகைக்கப்பல்களும் படகுகளும் இருந்திருக்க வேண்டுமென்பது 
உறுதி . அந்தக்காலத்தில் , பாரசீக வளைகுடாவையடுத்துள்ள 
நாடுகளுக்கும் , நெடுந்தூரத்திலுள்ள சீனாவுக்கும் இடையே மிக 
மும்முரமான வியாபாரம் நடந்து வந்தது . வியாபாரங் காரணமாக 
அவ்விரு நாடுகளுக்குமிடையே பலமுறை பிரயாணஞ் செய்த 
சுலைமான் என்பார் , மாலத்தீவிலுள்ளவர்கள் மிகச்சிறந்த முறையில் 
வீடுகள் கட்டுவதையும் கப்பல்கள் கட்டுவதையும் மிகவும் வியந்து 
கூறியுள்ளார் . சோழநாட்டுக் கடற்கரைக்குச் சுலைமான் வரும் 
வாய்ப்பைப் பெறாததால் , சோழர்கள் கட்டிய கப்பல் பற்றி ஒன்றுங் 
கூறவில்லை. இருப்பினும் அவரால் வெகுவாகப் பாராட்டப்படும் 
மாலத்தீவினரை , இராசேந்திரன் வெற்றிகொண்டான் என்னும் 
போது , சோழர் கடற்படை அதனினும் சிறந்ததாயிருக்க வேண்டு 
மென்பதும் , சோழ நாட்டினர் கப்பல் கட்டுந் தொழிலிலும் மிகச் 
சிறந்திருக்க வேண்டுமென்பதும் புலனாகிறது . அக்காலத்தில் , 
மத்தியதரைக்கடல் நாடுகளிற் கட்டப்பெற்ற கப்பல்களுக்கும் , 
பாரசீக வளைகுடாவையடுத்துத் தற்காலத்தில் தகிரி என்று 
வழங்கப்படும் , அக்கால சிராப் ( Siraf ) என்ற இடத்திற் கட்டப்பட்ட 
கப்பல்களுக்கும் அதிக வேறுபாடு இருந்ததாக , 

அபு சையத் 


8.7 


JOR VI p.p. 299ff. 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


443 


ஹாசான் என்பார் பத்தாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூறி 
யுள்ளார் . சோழ மண்டலத்தில் கட்டப்பெற்ற கப்பல்களைப் பற்றி 
எடுத்துக் கூறும் சமகாலத்திய ஆசிரியர்கள் இல்லாததால் அக் 
காலத்திய ( விசயாலயச் சோழர்கள் ) கப்பல் கட்டுந் தொழில் 
பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள இயலவில்லை . அரபு 
நாட்டைச் சேர்ந்தவர்களெல்லாம் , பிற்காலச் சோழர் காலத்திற்கு 
மிக முன்னதாகவும் , மார்க்கோபோலோ மிகப்பிற்பட்ட காலத் 
திலும் வந்துள்ளனர் . கி.பி. 15 ஆம் நூற்றாண்டிலிருந்த , அரபு 
நாட்டைச் சேர்ந்த அகமது இபன் மஜித் என்னும் ஆசிரியர் 
பல கடற்பயண நூல்களை 

எழுதியுள்ளனர் . 

அவை 
களுள் சோழர் காலத்திய கப்பற்றொழிலைப் பற்றி ஆங்காங்கே 
குறிப்பிட்டுள்ளார் . அவர் , தமிழில் எழுதப் பெற்ற சோழர் 
காலத்திய கடற்பயண நூல்களை , அரபு மொழியிலுள்ள அவ்வகை 
நூல்களுடன் ஒப்பு நோக்கி எழுதியிருக்க வேண்டுமென்று கருத 
லாம் . இந்நூல்களில் மாலுமிகளுக்குப் பயன்படுமாறு , சோழ 
மண்டலக் கடற்கரைப் பட்டினங்களின் இருப்பிடத்தைக் காட்டக் 
கூடிய நிலநூல் விவரங்களும் 

அடங்கியிருந்திருக்க வேண்டு 
மென்பதும் புலனாகிறது . இவ்வாறு இவர்கள் எழுதிய நூல்கள் 
பலவும் இக்காலத்துக் கிடைக்கப் பெறாதது துரதிருஷ்டமேயாம் . 


பிற்காலச் சோழராட்சியில் ஊராட்சி முறை மிகச்சிறந்த நிலை 
யிலிருந்ததையறிவோம் . எனவே , பல விஷயங்கள் அச்சபை 
யோராலேயே தீர்த்து வைக்கப்பட்டன . இருந்தாலும் சிற்சில 
விஷயங்கள் அரசனாலேயே முடிவு செய்யப்பட்டன . அத்தகைய 
விண்ணப்பம் ஓர் அதிகாரி மூலம் அரசனிடம் சேர்ப்பிக்கப்படும் . 
அரசன் அதனை ஆராய்ந்து முடிவு கூறுவான் . அத்தகைய 
சமயங்களில் அரசனுடன் இருக்கின்ற திருவாய்க் 

கேள்வி 
போன்றார் , அரசன் ஆணையை எழுதிச் சம்பந்தப்பட்ட அதி 
காரிக்குக் கொடுப்பதுடன் , ஊர்ச்சபைக்கும் அனுப்பிவைப்பார் , 
மிகவும் முக்கியமானதாயிருந்தால் பொதுமக்கள் காணுமாறு 
வைக்கப்படும் . பெரும்பாலும் கோயிற் சுவர்களில் வரையப்படும் . 
அரசன் இத்தகைய ஆணைகளைப் பிறப்பிக்கும் போது எந்த அரண் 
மனையில் , எந்த மண்டபத்திலிருந்து ஆணை பிறப்பித்தா 
னென்பதும் , அதை எழுதியவர் யாரென்பதும் அதிற் குறிக்கப் 
படும் . ஒரு சமயம் , சூளாமணி பத்மவிகாரமெனப்படும் பௌத்தப் 
பள்ளிக்கு ஆனை மங்கலத்தைப் பள்ளிச் சந்தமாகக் கொடுத்த 
போது , அரசன் தஞ்சைப் புறநகர்ப் பகுதியிலுள்ள இராஜாஸ்ரயம் 
என்னும் தன்னரண்மனைக்குத் தெற்கிலிருந்த ஒரு மண்டபத்தி 
லிருந்து ஆணை பிறப்பித்ததாகப் பெரியலீடன் சாசனம் தெரிவிக் 
கிறது . அதை அரசன் சொல்ல , ஓலை எழுதும் அமுதன் தீர்த் 


4441 


சோழர் வரலாறு 


தக்கரன் எழுதியதாகவும் அது கூறுகிறது . இதே போலப் பல 
சந்தர்ப்பங்களைக் காட்டக்கூடும் . பெரும்பாலும் , சோழ அரச 
குடும்பத்தைச் சேர்ந்த சோழ பாண்டி வைஸ்ராய்களும் இம் 
முறையைப் பின் பற்றினார்கள் . அரசனால் கொடுக்கப்பட்ட 

முதலியவை இவ்வாறெழுதப்பட்டதெனினும் , 
விஷயங்கள் தொடர்பாக எம்முறை கையாளப்பட்ட தென்பதைத் 
தெளிவாக அறிதற்கில்லை . பெரும் பாலும் 

வேறுபட்டிருக்கக் 
கூடுமெனத் தெரிகிறது . 


தானம் 


துணை 


சங்க காலத்தில் ஆட்சிமுறை அமைப்பைப் பற்றி எண்ணும் 
போது , ஆட்சித்துறையில் அரசனுக்கு உதவி செய்ய ஐம்பெருங் 
குழு , எண்பேராயம் முதலியன இருந்தனவெனச் சிலப்பதிகாரம் , 
மணிமேகலையிலிருந்து அறிகிறோம் . ஆனால் பிற்காலச் சோழர் 
ஆட்சியில் 

அமைச்சர் , சேனைத்தலைவர் முதலாயினார் 
இருந்ததைக் கல்வெட்டுகளால் அறிகின்றோமாயினும் , அவை 
களைக் கொண்ட ஒரு சபை ( Council ) இருந்ததாகத் தெரியவில்லை . 
மத்திய அரசாங்கத்தை நடத்துவதில் திறமை வாய்ந்த 
எண்ணற்ற அரசியற்பணி முதல்வர்கள் அரசனுக்குத் 
புரிந்து வந்தனர் . இவர்கள் நாட்டை ஆட்சி புரிவதிலும் , 
அரசியற்பணிகளையும் பிறவற்றையும் மேற்பார்வையிடுவதிலும் , 
அரசாங்க ஆணைகள் மீறப்படாமல் சரிவரப் பின்பற்றப்படுமாறு 
பார்த்துக் கொள்வதிலும் , நிரந்தரமாக உள்ள அரசாங்க ஆணை 
களில் தேவையான மாற்றங்களை அவ்வப்போது அரசன் அனுமதி 
பெற்று 

ஏற்படுத்துவதிலும் ஆட்சித் துணையாயிருந்தனர் . 
அரசாங்க ஆணையை அமல்படுத்துவதில் , காலதாமதமோ 
காரியத் தாழ்ச்சியோ ஏற்படாமல் கண்ணுங் கருத்துமாயிருந்து 
நடத்தி வைத்தனர் . இக்காலத்து இருப்பது போலச்சட்ட மன்றங் 
களோ , சட்ட மன்ற நிகழ்ச்சிகளோ 

நிகழ்ச்சிகளோ அக்காலத்தில் இல்லை 
என்பதுண்மையே . ஆயினும் , இன்றுள்ள 

முறையைவிடச் 
செம்மையான முறையில் ஊராட்சி மன்றங்கள் செயல்பட்டன 
என்பது கருதற்குரியது . இம்மன்றங்கள் , அவற்றின் எல்லைக்குட் 
பட்ட இடங்களில் அவ்வப்போது ஏற்படும் தேவைகளைப் பூர்த்தி 
செய்தும் , சச்சரவுகளைத் தீர்த்து வைத்தும் , குற்றங்களுக்குத்தக்க 
தண்டனை விதித்தும் , உரிய காலத்தே வரிவசூலித்து , 
அரசாங்கக் 

கருவூலத்திற்குச் செலுத்த வேண்டியதைச் 
செலுத்தியும் தம் கடமைகளைச் 

செவ்வனே செய்து வத்தன 
வென்பது பாராட்டுதற்குரிய தொன்றாகும் . இவை இவ்வாறு 
திறம்பட 

பணியாற்றியதால் , பொது மக்களுடைய ஒத் 
துழைப்பைப் பெற்றன . ஊராட்சி முறைக்கான சட்டதிட்டங் 

அவர்களே அமைத்துக் கொண்டதால் , 


களை 


அவை மிக 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


445 


ஏதோ 


நேர்மையானதாகவும் , எல்லோருக்கும் பொருத்தமானதாகவும் , 
எல்லோராலும் ஏற்று நடத்தக்கூடியதாகவும் அமைந்திருந்தன .. 
அங்கு ஏற்படும் சச்சரவுகளும் உரிமை வழக்குகளும் பெரும்பாலும் 
ஊர்ச்சபையோராலேயே தீர்த்து வைக்கப்பட்டன . 
ஒன்றிரண்டுதான் அரசனது தீர்ப்புக்குக் கொண்டு போகப்பட்டன . 
சபையிலிருந்த நெறிமுறை ( சட்டம் ) அறிந்தவர்களும் சான்றோர் 
களும் எல்லாவிதமான சிக்கல்களைத் தீர்ப்பதற்கும் நேர்மை 
தவறாத முறையில் உதவிசெய்தனர் . எனவே , நாட்டில் பொது 
வான அமைதி நிலைபெறச் செய்வதற்கே மத்திய அரசு துணை 
செய்ததேயன்றி வேறில்லை . அரசன் பொதுமக்களின் பாதுகாவல 
னாகவே இருந்து வந்தான் . பொதுவாகத் தமிழ்மன்னர்கள் , 
சிறப்பாகச் சோழ மன்னர்கள் தம்மூத்த மகனுக்கே அரசுரிமை 
வழங்கியதால் , அது வழிவழி வந்ததாகவே தெரிகின்றது . அரசன் 
தான் ஆட்சியிலிருக்கும்போதே அடுத்துவரும் அரசனாயுள்ள தன் 
மகனுக்கு உரிய காலத்தே இளவரசுப் பட்டங்கட்டி , அரசாங்கப் 
பொறுப்பில் பங்கேற்கச்செய்து பயிற்சி பெறச்செய்வதும் பழக்கத் 
திலிருந்து வந்தது . முதற் பராந்தகன் இராசாதித்தனுக்கும் , முதல் 
இராசராசன் முதல் இராசேந்திரனுக்கும் , இளவரசுப்பட்டம் 
கட்டியது போன்றவற்றிலிருந்து இதனை அறிகிறோம் . அவ்வாறு 
இளவரசுப் பட்டம் கட்டப்பெற்றவன் அரசு எய்துமுன் இறந்து 
விட்டால் அவன் தம்பிக்கு அப்பட்டத்தை வழங்குவது பெரும் 
பாலும் பழக்கமாயிருந்தது . இச்சோழ மன்னர்கள் முடிசூட்டு 
விழாவின்போது உடையார் , சக்கரவர்த்திகள் , திரிபுவனச் 
சக்கரவர்த்திகள் எனும் பட்டங்களைப் புனைந்து கொண்டனர் 
என்பதும் இராசகேசரி , பரகேசரி என்னும் பட்டங்களை மாறிமாறிப் 
புனைந்து கொண்டனர் என்பதும் கல்வெட்டுகளால் 

அறியப் 
படுகின்றன . 


நீதிபரிபாலனம் 

சட்டமியற்றுதலும் நீதி வழங்குதலும் அந்தந்த ஊராட்சியைப் 
பொறுத்ததாகும் . இரு கிராம சபைகளைச் சேர்ந்தோர்க்கிடையில் 
ஒரு வழக்கு ஏற்படுமாயின் , அவ்விரு சபைகளுள் ஏதேனும் ஒரு 
சபை அவ்வழக்கைத் தீர்த்து வைக்கும் , கிராமசபைகளே பெரும் 
பான்மையான வழக்குகளைத் தீர்த்துவைக்கும் அதிகாரம் 
பெற்றிருந்தன . 

சமயங்களில் 

கிராமசபையால் தீர்க்கப் 
படக் கூடாத வழக்கு ஏற்படுமாயின் , அதனை நியாயத்தார் கூடிய 
ஒரு 

தீர்த்துவைக்கும் , தர்மபரிபாலன சொத்துக்கள் 
தொடர்பாக விதிக்கப் பெறும் அபராதம் முதலியவற்றை வசூலிக்கு 
மிடம் தர்மாசனம் என்றழைக்கப்பட்டதாகக் கல்வெட்டுகளால் 


சில 


சபை 


446 


சோழர் வரலாறு 


அறியப்படுகின்றது . அதனால் அரசன் இருந்து நீதி வழங்கிய 
இடம் தர்மாசனம் என்று வழங்கப்பட்டதென்பதும் , நீதி வழங்கு 
வதில் அரசனுக்குத் துணையாக , தர்மாசனப்பட்டர்கள் என்ற 
சட்ட நிபுணர் குழு இருந்ததென்பதும் தெளிவாகிறது . வழக்கில் 
தீர்ப்பளிக்கப்பட்ட தஸ்தாவேஜுகள் பற்றியோ , மேற்கொள்ளப் 
பட்ட நடைமுறை பற்றியே இப்போது ஒன்றும் அறியக்கூட 
வில்லை . இரண்டாம் குலோத்துங்கன் காலத்திருந்த சேக்கிழார் 
இயற்றிய பெரிய புராணத்து வரும் ஒரு நிகழ்ச்சி அக்கால நீதி 
வழங்கு முறையை ஒருவாறு ஊகிக்கத் துணைசெய்கிறது . அந் 
நிகழ்ச்சிச் சுருக்கம் வருமாறு : 


முதிய 


திருநாவலூரில் ஆதிசைவ மரபில்வந்த சுந்தரமூர்த்திக்குத் 
திருவெண்ணெய் நல்லூரில் திருமண நிகழ்ச்சிகள் தொடங்கி 
நடைபெற்று வந்தன . அப்போது ஒரு 

அந்தணர் 
தோன்றிச் சுந்தரமூர்த்தி தனக்கு அடிமை யென்றார் . ஓர் 
அந்தணர் மற்றோரந்தணர்க்கு அடிமையாகும் மரபில்லையாதலின் , 
சுந்தரமூர்த்தி அதனை மறுத்தார் . ஆனால் , சுந்தரமூர்த்தியின் 
பாட்டனார் எழுதிக் கொடுத்த அடிமை ஒலை தன்னிடமிருப்பதாகக் 
கூறி அதனைக் காட்டினார் . அது பொறாத சுந்திரமூர்த்தி அதனைப் 
பற்றிக் கிழித்தெறிந்தார் . ஆயின் , முதியவரோ விடுவாதாயில்லை . 
அந்த ஆவணத்தின் மூல ஓலை தன்னிடமிருப்பதாகக்கூறி 
எடுக்துக் காட்டினார் . இது பற்றித் திருவெண்ணெய் நல்லூர்ச் 
சபையில் வழக்கு விசாரிக்கப்பட்டது . அக்காலத்திருந்த முறைப் 
படி , ஆட்சியால் ( மரபு ) , ஆவணத்தால் ( தஸ்தாவேஜுகள் ) , 
அயலார் தம் சாட்சியால் ( நேராகப் பார்த்தோரது சாட்சியால் ) 
தம் வழக்கை நிறுவும்படி சபையோர் கூறினர் . அதில் கூறப் 
பெற்ற ஆவணமாகிய அடிமை யோலையைக் காட்டி அந்தணர் 
தம் வழக்கை வென்றார் . இந்த அளவே அக் காலத்தே நீதி வழங் 
வதில் மேற்கொள்ளப்பட்ட முறை பற்றி அறிந்து கொள்ளக் 
கூடியதாகும் . 


இதை நோக்குங்கால் , கிராமசபைகள் நியாயம் வழங்குவதில் 
நடுவர்களாயிருந்தோர் சட்டம் தெரிந்த முதியோர் என்பதும் , 
நடை முறை மிகவும் எளியதென்பதும் , மிகக் கடுமையான 
விதிகள் எவையும் பின்பற்றப்படவில்லை யென்பதும் தெரிய 
வருகிறது . வழக்குத் தொடுப்பவரும் , மறுத்து எதிர் வழக்காடு 
வோரும் தத்தம் வழக்கு நிலையினை அவர்களே தாம் எடுத்துக் 
கூறினார்கள் . இக்காலத்தைப் போல் , அவர்களுக்காக வாதாடும் 


S. I. I. III Index , S.V. Dharmasana . 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


447 


வழக்கறிஞர்கள் அக் காலத்தில் இருந்ததில்லை . ஒருவர் தம் 
வழக்கை நிலைநாட்டுவதற்கு , நாம் முன்னர் எடுத்துக் காட்டிய 
ஆட்சி , ஆவணம் , அயலார் காட்சி என்ற மூன்றில் ஏதேனும் 
ஒன்றின் அடிப்படையில் தம் வாதத்தை நிலை நிறுத்தினால் 
போதும் , மேற்காட்டிய வழக்கில் ஆவணம் ஒன்றே எடுத்துக் 
காட்டி நிலை நிறுத்தப் பெற்று முடிவு செய்யப்பட்டதைக் காண் 
கிறோம் . முக்கியமான ஆவணங்களை ( தஸ்தாவேஜு ) யெல்லாம் 
பாதுகாத்து வைத்தும் ஆவணக் காப்பகம் இருந்ததென்பது புலனா 
கின்றது . ஒரு வழக்கில் ஆதாரமாகக் காட்டக் கூடிய பழைய 
பழக்கம் , பொது மக்களுடைய கருத்து ஆகிய இரண்டும் , சரியான 
ஆவணத்திற்கு முன்னால் நிற்க முடியாது . என்பதை மேற் 
காட்டிய வழக்கிலிருந்து அறிகிறோம் . ஆயின் , இந் நிகழ்ச்சி 
முழுவதும் தெய்விகத் தன்மை கலந்த தென்பதை மறந்து விடக் 
கூடாது . 


39 


குற்றவியல் ( Criminal ) சார்ந்த குற்றவியல் சாராத ( Civil ) 
வழக்குகள் என்ற வேறுபாடு இருந்ததாகத் தெரியவில்லை . பொதுக் 
குற்றங்கள் ( பொதுவிதியை மீறுதல் , பொதுச் சொத்துகளைக் 
கைக்கொள்ளல் ) மிகவும் அருகியே இருந்ததாகத் தெரிகிறது . 
அப்படிப்பட்ட வழக்கு ஒன்று கி.பி. 1222- ல் விசாரித்துத் தீர்ப் 
பளிக்கப்பட்டதாகத் தெரிகிறது . ஒரு கோயிலிலிருந்த 
விக்கிரகங்களையும் நகைகளையும் இருவர் திருடியதாக வழக்குத் 
தொடரப்பெற்று , அதுமெய்ப்பிக்கப்பட்டது . அப்போது கோயிலுக் 
குரிய பொருள்கள் கோயிலுக்குச் சேர்க்கப்பட்டதுடன் , அவ் 
விருவருடைய சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டு , பொதுவில் 
விற்கப்பட்டு வந்த வருவாய் முழுவதும் , அரசாங்கக் கருவூலத்தில் 
சேர்க்கப்பட்டது . ஒருவழக்கு ஏற்படுமானால் , அது அந்தக்கிராம 
சபையால் விசாரித்துத் தீர்க்கப்படும் . அந்தத் தீர்ப்புப் பொருத்த 
முடையதாகப் படாவிடில் , அந்த நாட்டிற்குரிய அரசாங்க 
அதிகாரியால் விசாரித்து நியாயம் வழங்கப்படும் . பெரும்பாலும் 
அதற்கு மேல் மறுவிசாரணை ஏற்படுவதில்லை . இந்தக் காலத்தில் 
உள்ளதுபோல நுட்பமான சட்ட நுணுக்க முடிவுகளோ , 
நோக்கோ அக்காலத்தில் இருந்ததாகத் தெரியவில்லை . கூடுமான 
வரையில் இரு சாராரும் ஒப்புக் கொள்ளக் கூடிய வகையிலேயே 
தீர்ப்பு அமைந்திருக்கும் . இதுவும் பெரும்பாலும் நீதி நூல்களையும் , 
அந்தப் பகுதியில் நிலவும் பொதுவான பழக்கங்களையும் அடிப் 
படையாகக் கொண்டனவாகவே அமையும் உரிமை பற்றிய சில 
வழக்குகள் காலப் போக்கில் தீர்க்கப்படட்டும் என்று விட்டுவிட்ட 


சம 


* 1308 of 1927 . 


448 


சோழர் வரலாறு 


தாகவும் தெரிகிறது . ஸ்ரீ கண்டசதுர்வேதி 

மங்கலம் சபை 
யாருக்கும் , திருவெறும்பியூர் ஊர்ச் சபையாருக்கும் ஏற்பட்ட 
எல்லை வழக்கு , சில காலம் தீராமலே இருந்து வந்தது . பின்னர் 
அந் நாட்டைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் சம்பந்தப்பட்ட எல்லையி 
லுள்ள நிலத்தை இருவரும் ஒப்பும் படியான விலைக்கு வாங்கி , அந் 
நிலத்தை அவ்வூர்க் கோயிலுக்கு நிவந்தமாக அளித்தார் . அதில் 
வரும் வருவாயைக் கொண்டு , நாள்தோறும் , பக்க வாத்தியத் 
துடன் தேவராதிருவாசகம் போன்ற திருமுறை ஏதும் ஓதுவார் 
களுக்கு ஊதியம் கொடுக்க ஏற்பாடு செய்தார் .40 


உந்தரமேரூர்ச் சபையில் பணியாற்றுதற்கு உரியவர் அல்லா 
தார் என்று விலக்கப்பட்டவர்கள் செய்த குற்றத்தைப் பார்க்கும் 
போது , பெரும்பாலும் திருட்டு , கற்பழிப்பு , கூடலேகை என்னுங் 
கள்ளக் கையெழுத்திடுதல் போன்ற குற்றங்களைச் செய்தவரா 
யிருப்பதைக் கல்வெட்டு ஒன்று எடுத்துக் காட்டுகின்றது. 
இவ்வாறு விலக்கப்பட்டவர்களுள் குற்றத்திற்காகக் 

கழுதை 
மேலேற்றப் பெற்றுத் தண்டம் அடைந்தவர்களும் உள்ளனர் . 
பெரும்பாலான குற்றங்களுக்கு 

அபராதம் 

விதிக்கப்பட்டது . 
கொலைக் குற்றம் புரிந்தவர் , அருகிலுள்ள ஏதேனுமொரு கோயிலில் 
நுந்தா விளக்கெரிக்க ஏற்பாடு செய்யும்படி விதிக்கப்பட்டார்கள் - 2 
இரண்டாம் இராசேந்திரன் காலத்தில் , நாடாள்வான் , ஒருவன் , 
ஒருவிற்படையினர் தலைவனைக் குத்திக் கொலை செய்து விட்டான் . 
இது அரசனுக்கு அறிவிக்கப்பட்டபோது , அருகிலுள்ள கோயி 
லொன்றில் விளக்கெரிப்பதற்கு 96 

ஆடுகளை நிவந்தமாக 
ஏற்படுத்தும்படி உத்தரவிடப்பட்டது . 43 

ஒரு 

வீரனைக் 
கொன்ற மற்றொரு படைவீரன் , சிறந்த படைவீரனின் உறவினர் 
களோடு சமாதானம் செய்துகொண்டு தஞ்சைக்கடுத்த 
கருந்திட்டைக்குடியிலுள்ள 

கோயிலில் விளக்கெரிக்க 
நிவந்தம் ஏற்படுத்தினான் . ஆறு வயது பையன் ஒருவன் மரம் 
வெட்டிக் கொண்டிருக்கும்போது அந்த அரிவாள் 

தவறிப் 
பக்கத்தில் இருந்த ஏழுவயது பையன் மேல் விழுந்து அது 
காரணமாக இறந்து விட்டான் . இது குறித்த வழக்கை விசாரித்த 
நீதிபதி , அப்பையனின் தந்தை ஒரு கோயிலில் விளக்கெரிக்கும் 
செலவில் பாதித் தொகையை நிவந்தமாக ஏற்படுத்த உத்தர 
விட்டார் . மூன்றாம் இராசராசன் காலத்தில் , இரு சகோதரர்களும் 


படை 


ஒரு 44 


10 


129 of 1914 
1 - of 1898 
109 of 1895 ; 77 of 1906 
227 of 1904 
48 of 1897 


43 


பிற்காலச் சோழரின் அரசாங்க ஆட்சிமுறை 


449 


மற்றொருவருமாக மூவரும் பல கோயில்களில் கணக்கு வேலை 
பார்த்து வந்தனர் . இவர்கள் கோயில் சொத்துகள் பலவற்றை 
அபகரித்துக் கொண்டதுடன் , கடவுள் படிமத்திற்கு அணிவிப்ப 
தற்கான ஆடைகளையெல்லாம் தாங்கள் பயன் படுத்திக் கொண்ட 
துடன் , கோயில் வேலைக்கென்று வைக்கப்பட்டிருந்த செங்கற் 
களைக் கொண்டு தங்கள் வீடுகளைக் கட்டிக் கொண்டனர் . இதை 
யறிந்த கோயில திகாரிகள் , அரசாங்க அதிகாரியான பிள்ளை 
யாதவராயனுக்கு இதனை விண்ணப்பம் செய்து கொண்டனர் . 
அக்காலத்தே அரசன் சயங்கொண்ட சோழ சதுர்வேதி 
மங்கலத்தில் தங்கியிருந்தான் . விசாரணை முடிவில் அவர்கள் 
தண்டிக்கப்பட்டதுடன் நிலம் முதலிய அவர்கள் சொத்துகளெல் 
லாம் பறிமுதல் செய்யப்பெற்று அவற்றை விற்று வந்த தொகை 
யாகிய 40,000 காசுகளும் கோயிலுக்குச் சேர்க்கப் பெற்றதுடன் 
அக் கோயில் கணக்கெழுதும் உரிமையும் 3000 காசுகளைக் 
கொடுத்த வேறொவருக்கு வழங்கப்பட்டது . இதனைத் திருநாகேஸ் 
வரத்திலுள்ள இரு கல்வெட்டுகளால் அறிகிறோம் .. 5 கால் நடை 
களைக் கவர்ந்து செல்லுதல் அக்காலத்திலிருந்த ஒரு கட்டுப் 
படுத்த முடியாத செயலாயிருந்தது . சேலம் மாவட்டத்தைச் 
சேர்ந்த மங்கலம் என்ற ஊரைத் தேவதானமாகக் கொடுத்த 
போது அங்குள்ள கால்நடைகளைக் கவர்வோரது சொத்துகள் 
பறிமுதல் செய்யப்பட்டுக் கோயிலுக்குச் சேர்க்கப்படும் என்ற விதி 
வகுக்கப்பட்டதாகத் தெரிகிறது . 


மன்ற 


சோழரின் ஆட்சிக்காலத்தில் வழக்குகள் எல்லாம் நீதி 
அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்டன . சிறிய 

சிறிய குற்றங் 
களாயின் தொழுவிலிடுதலும் குற்றத்தின் தன்மைக்கேற்ப 50 , 70 , 
100 வரை கசையடி கொடுப்பதும் வழக்கமாயிருந்தது . குற்றம் 
மிகக் கொடியதானால் கொலைத் தண்டனையோ அன்றி யானைக் 
காலால் இடறும்படி செய்வதோ வழக்கமாயிருந்தது எனச் 
சீனப் பயணியான சௌ - சூ - குவா எழுதியுள்ளார் . 


45 70 & 71 of 1931-32 ; ARE . 1931-2 11 20 


சோ . வ . - 29 . 


30. உள்ளாட்சிமுறை 

( Local Government ) 


பிற்காலச் சோழர் காலத்தில் நாட்டில் அமைதியும் மக்க 
ளிடையே நல்லுறவும் இருந்ததென்றால் அதன் காரணம் நல்ல 
முறையில் நடைபெற்ற ஸ்தல அரசாங்கமே ஆகும் . அதில் 
அலுவல் பார்த்தவர்கள் எல்லோரும் கடமையுணர்வோடும் தியாக 
சிந்தையோடும் அலுவல் பார்த்ததால் தான் ஸ்தல அரசாங்கம் 
நல்லமுறையில் பணி செய்து வந்தது . அதனால் தான் பொது 
மக்கள் அந்த ஆட்சிக்குழுக்களில் நம்பிக்கை வைத்து அவை 
செய்யும் முடிவுகளை ஏற்றுக் கொண்டனர் . 


பழங்காலத்திலிருந்த இந்தியக் கிராமங்கள் சமூக வாழ்வின் 
சிறந்த இடம் பெற்றிருந்தன . இக்காலத்தில் சிலர் நகர வாழ்க் 
கையை விரும்பி நகரில் குடியேறிய போதிலும் மிகப் பெரும் 
பாலான மக்கள் கிராமத்திலேயே வாழ்கிறார்கள் நவீன முறைக் 
கல்வியும் நவீன சாதனமாகிய செய்தித்தாள்கள் போன்றவையும் 
கிராமங்களிலும் இடம் பெற்றுள்ளதால் கல்வியிலும் செல்வத்திலும் 
மிகுந்தவர்கள் கூடக் கிராமங்களிலேயே வாழ்ந்து வருவதுடன் 
தங்கள் செல்வாக்கையும் வளர்த்துக் கொள்கின்றார்கள் . சோழர் 
காலத்திய ஸ்தல அரசாங்கம் நல்லமுறையில் நடந்ததால் தான் 
கடந்த நூற்றாண்டுவரை அதன் பயன் தெரிய வந்தது . இருந் 
தாலும் , போன நூற்றாண்டில் நம் நாட்டு அரசாங்கத்தைக் கைக் 
கொண்ட ஆங்கிலேயே அதிகாரிகள் சிலர் இது பற்றிக் கூறியுள்ள 
புகழ்மாலைகள் உண்மையல்ல . இது வரை கிடைத்துள்ள சோழர் 
கல்வெட்டுகளிலிருந்து அக்காலத்திய ஸ்தல அரசாங்கம் நல்லபடி 
யாக நடந்ததென்று நம்பலாம் . 


சோழர் காலத்தில் நல்ல நிலையில் செயல்பட்ட ஸ்தல 
அரசாங்கம் அவர்கள் காலத்திற்கு முன்னதாகவே அதாவது 
பாண்டியர் , பல்லவ ஆட்சிக் காலத்திலேயே இருந்ததென்பது 
கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது . இருந்தாலும் சோழர் 
காலத்தைப் போல் அவ்வளவு சிறந்த முறையில் இருந்ததாகத் 
தெரியவில்லை. பாண்டியர் காலத்தில் கி.பி. 800 - ல் பொறிக்கப் 


உள்ளாட்சிமுறை 


451 


பெற்ற மானூர்க் கல்வெட்டையும் முதற் பராந்தகன் காலத்தில் 
கி.பி. 919 , 921 - ல் வரையப் பெற்ற உத்தரமேரூர்க் கல்வெட்டு 
களையும் கவனிக்கும் போது மானூர்க் கல்வெட்டில் காணப்படும் 
செய்திகள் உத்தரமேரூர்க் கல்வெட்டுச் செய்திகளுக்கு முன்னோடி 
யாயிருப்பது தெரியவரும் அரசர்கள் மாறிய காலத்திலும் 
அரசுரிமை பற்றிய சச்சரவுகள் ஏற்பட்டபோதும் இந்த ஆட்சி 
முறை எவ்விதத்திலும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் , ஸ்தல 
சுயாட்சி முறை ஊக்கமாய் நடைபெற்றது பிரமணர்கள் வாழ்ந்த 
கிராமங்களிலேதான் என்பதை மறக்கலாகாது . 


ஒவ்வோர் ஊரிலுமுள்ள வயது வந்த ஆண்கள் எல்லோரும் 
அவ்வூரிலுள்ள ஸ்தல சுயாட்சி அமைப்பில் உறுப்பினராயிருந் 
தனர் . இந்த அமைப்புகள் பிராமணர்கள் வாழும் சதுர்வேதி 
மங்கலத்தைச் சேர்ந்ததனால் சபைகள் எனவும் மற்ற ஊர்களில் 
ஊர்ப் பொதுமக்கள் குழு எனவும் கூறப்பட்டன . இந்தச் சபை 
அல்லது ஊர்ப்பொது மக்கள் குழுக்களைத் தவிர சமூக , சமய , 
பொருளாதார நோக்கங்களோடு ஒவ்வொரு குறிப்பிட்ட அலுவல் 
களைக் கவனிக்க அமைக்கப்பட்ட பல கழகங்களும் இருந்தன . 
ஆனால் , இக்காலத்திய அரசாங்க அலுவல்கள் ஒன்றுக்கொன்று 
உள்ள தொடர்பு போல , அந்த ஸ்தல சுயாட்சி அமைப்புகளுக்கும் , 
மேற் கூறிய கழகங்களுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்பது 
தெரியவில்லை . இந்த அமைப்புகளின் சட்ட திட்டங்களும் நடை 
முறைகளும் நீண்ட நாட்களாகப் பழக்கத்திலிருந்தவற்றைக் 
கொண்டே மேற்கொள்ளப்பட்டன . அவைகளால் நிறைவேற்றப் 
பட்ட தீர்மானங்களெல்லாம் நடுநிலை தவறாதனவாகவும் எல் 
லோராலும் ஒப்புக்கொள்ளக் கூடியனவாகவும் இருந்ததால் பொது 
மக்கள் அவற்றை மிகவும் ஆதரித்தனர் . மேலும் , அந்த அமைப்பில் 
பணி புரிந்தவர்களெல்லாம் தத்தம் கடமையைச் சரிவரச் செய்த 
தால் அந்த ஸ்தல சுயாட்சி முறையின் பயன் வெகுகாலம் வரை 
அனுபவிக்கப்பட்டு வந்தது . கிராமச பைகளும் , ஊராட்சிக் குழுக் 
களும் , கிராம சம்பந்தப்பட்ட எல்லா அலுவல்களையும் கவனித்து 
வந்தன . ஆனால் , தனி அலுவலுக்கென ஏற்பட்ட கழகங்களோ 
தங்களுக்கெனக் குறிப்பிட்ட அலுவல்களை மட்டுமே கவனித்து 
வந்தன . இந்தக் கழக அலுவல்களில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் 
சம்பந்தப்பட்ட ஊராட்சிக் குழுவுக்கோ கிராம சபைக்கோ 
மனுச் செய்து கொள்ளவும் , நியாயம் பெறவும் வழிவகைகள் 


1 E. I. XX II p - 5-11 . முன்னமே குறிப்பிட்டுள்ளது போல் கிராமம் 

என்றது நாட்டுப்புறத்து ஊரைக் குறித்தது . அதுவுமல்லாமல் கிராமம் 

பிராமணர் வாழ்ந்த இடத்தையே குறித்தது , 
2 Archaeological Survey of India 1904-1905 , p. 131 


452 


சோழர் வரலாறு 


இருந்தன . அங்கும் நியாயம் கிடைக்கவில்லை எனக் கருதினால் 
அரசாங்கத்திற்கு மனுச் செய்து கொள்ளவும் வசதி இருந்தது . 
இத்தகைய தனிப்பட்ட கழக உறுப்பினர்கள் ஊராட்சிக்குழு , 
கிராமசபை போன்றவற்றிலும் அங்கம் வகித்ததால் இக் கழகங் 
களுக்குள் ஏதேனும் சச்சரவு நேர்ந்தால் அவர்கள் அங்கம் 
வகிக்கும் ஊராட்சிக்குழு அல்லது கிராமசபை தலையிட்டு அதைத் 
தீர்த்து வைக்கும் . 
ஸ்தல அரசாங்க அமைப்புகள் 

ஸ்தல அரசாங்க அமைப்பில் ஊர் என்றும் சபை என்றும் இரு 
வகை அமைப்புகள் இருந்தன . வியாபாரிகள் நிறைந்திருந்த ஊர் 
களில் நகரம் என்ற ஓர் அமைப்பும் இருந்தது . இவையே அந்தந்த 
ஊரிலிருந்த மக்களின் முதலாவதான ( Primary ) ஆட்சி அமைப் 
பாகும் . இவை அரசாங்க அதிகாரிகளால் மேற்பார்க்கப்பட்ட 
துடன் , அவ்வப்போது கணக்குத் தணிக்கை செய்யவும் பட்டன . 
இந்த இரண்டைத்தவிர மற்றெல்லா வகைகளிலும் 

அவை 
சுதந்திரமாகவே செயல்பட்டன . அவற்றின் சட்ட திட்டங்களில் 
மாற்றம் செய்யப்பட்டபோதோ , அரசாங்க வரியைப் பாதிக்கக் 
கூடிய வகையில் நில உரிமை மாற்றம் செய்யப்பட்ட போதோ 
அக்கூட்டங்களில் அரசாங்க அதிகாரி ஒருவர் கலந்து கொள்வ 
துண்டு . ஆனால் , எந்த அளவுக்கு அவருடைய அதிகாரம் செல்லு 
படியாயிற்று என்பது தெரியவில்லை . கோயில் சம்பந்தமான 
விஷயங்கள் ஊர் அல்லது சபாகூட்டத்தில் விவாதிக்கப்பட்டபோது 
சில ஊர்களில் இருந்த கோயில் அதிகாரிகளும் உடனிருந்ததாகத் 
தெரிகிறது . மிகவும் முக்கியமான விஷயங்களாயிருந்தால் அவை 
அரசனால் 

முடிவு செய்யப்படுவதுண்டு . திரிபுவனி என்னும் 
ஊரில் பாக்குப் பயிரிடுவது பற்றியும் ஒருகாணியை அனுபவிக்கும் 
உரிமை பற்றியும் முதற்குலோத்துங்கன் பிறப்பித்த உத்தரவுகள் 
சாசனங்களால் தெரிய வருகின்றன . 

நாம் முன்னர்ப் பார்த்த ஊர், சபை எனும் இரு அமைப்பு 
களுள் ஊர் என்பது எளிய முறையில் அமைந்ததோர் அமைப் 
பாகும் . இந்த ஊர் என்பது கிராமத்தையோ நகரத்தையோ 
குறிப்பதுடன் ஊர் என்ற ஊராட்சி அமைப்பையும் குறிக்கும் . 
இந்த ஊர் எனும் ஆட்சி யமைப்பும் , சபாக்களைப் போலவே 
தன் அதிகாரிகளைக் கொண்டு சாசனங்களைப் பொறிக்கச் 
செய்வதுண்டு. 

சில சாசனங்கள் ஊர் 

என்ற 

ஆட்சி 
1 & 2 of 1898 ; 692 of 1904 etc. 
152 & 154 of 1895 . 
201 & 206of 1919. 
Pd . 20 ; 59 ; 279 of 1903 


5 


8 


8 


5 


8 


உள்ளாட்சிமுறை 


453 


சபை 


சபை 


அமைப்பின் நடவடிக்கைகளையும் 

நடவடிக்கைகளையும் 
ஒரே ஊரில் நடந்ததாகக் கூறுவதால் சில இடங்களில் ஒரே 
ஊரில் இவ்விரு அமைப்புகளும் இருந்தன என்று தெரிகிற 

றது . 
இதைத் திருவெறும்பூர் , திரைமூர் ஆகிய ஊர்களின் சாசனங் 
களாலறியலாம் . இப்படி அமைந்த ஊர்களில் மேற்கொண்டுள்ள 
காரியத்திற்குத் தக்கபடி ஊர் ஆட்சிக்குழு தனித்தோ , 
யுடன் சேர்ந்தோ செயலாற்றி வந்தது . அவ்வாறில்லாமல் ஊர் 
ஆட்சிக்குழு மாத்திரம் உள்ள ஊர்களில் அது தனித்தே செயல் 
பட்டு வந்தது . ஸ்தல அரசாங்க அமைப்பு , நடைமுறை முதலிய 
வற்றை ஆராய்வதற்கு மிகவும் துணையாயுள்ள உத்தரமேரூர்க் 
கல்வெட்டுகள் சதுர்வேதிமங்கலத்துச் சபை பற்றியதேயாகும் . 
இதை எண்ணிப்பார்க்கும் போது , சபை பற்றிய தெளிவான 
விவரங்களே இது வரை நமக்குக் கிடைத்துள்ளன . இத்தகைய 
சதுர்வேதிமங்கலங்களில் அதாவது அக்கிரகாரம் அல்லது மங்கலம் 
என்று வழங்கப்பட்ட இடங்களில் பெரும்பாலானவை அரசன் 
அல்லது பெரும் செல்வர்களால் தானமாகக் கொடுக்கப்பட்ட நிலங் 
களைக் கொண்டு அமைந்தவையாகும் . வேதம் ஓதும் பிராமணர் 
கட்குத் தானம் கொடுப்பதில் அதிலும் பூதானம் கொடுப்பதில் அக் 
கால மக்களுக்கிருந்த நம்பிக்கையை இது எடுத்துக் காட்டுகிறது . 
எனவே , நாட்டின் பல பகுதிகளிலும் பிராமணர்கள் குடியிருப்புகள் 
ஏற்பட்டு அந்தந்த ஊரிலிருந்த ஸ்தல அரசாங்க அமைப்பு 
அதிகாரிகளின் மூலம் தங்கள் செல்வாக்கை அதிகரித்துக் 
கொண்டனர் . பூதானம் கொடுக்கும்போது நிலத்தை விலைக்கு 
வாங்கிக் கொடுப்பது முண்டு . அப்படி அடிக்கடி நிலம் வாங்கும் 
போது நிலத்தின் விலையும் அதிகரித்தது . விற்கப்பட்ட நிலம் 
ஊர்ப் பொது நிலமாக இருந்தால் அதில் வந்த பணத்தைக் 
கொண்டு மக்களின் பொது நன்மைக்கான காரியங்கள் செய்யப் 
பட்டன . 

சபை அமைக்கப்படாத ஓர் ஊரில் பிராமணர்கள் 
குடியேறு வாராயின் வழக்கம் போல் அவ்வூரில் ஒரு சபையை 
ஏற்படுத்திக் கொண்டனர் . அதனால் ஊராட்சிப் பொதுக்குழுவும் 
சபையும் ஒரே ஊரில் செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது . 


ஊர் என்று கூறப்பட்ட ஊராட்சிக்குழு எவ்வாறு அமைக்கப் 
பட்டிருந்ததென்பதற்கு இதுவரை எவ்வித ஆதாரமும் கிடைக்க 
வில்லை . ஆனால் , அவ்வூரிலுள்ள வயது வந்த ஆண்களெல்லாம் 
அதன் அங்கத்தினராவார் என்பது மட்டும் தெரிகிறது . இதன் 
கூட்டங்களுக்கு 

ஊர்ப்பொதுமக்கள் ( வயது வந்த ஆண்கள் 


7 


121 & 123 of 1914 
201 & 216 of 1907 


8 


454 


சோழர் வரலாறு 


எல்லோரும் வந்திருந்ததாகவும் , அவர்களில் முதியவர்களே 
ஊராட்சிக் குழுவுக்குரிய காரியங்களையெல்லாம் செய்து வந்தன 
ரெனவும் தெரிகிறது . ஊராட்சிக்குழுவின் ( செயற்குழு ) ஆளுங் 
கணம் எனவும் , கணம் எனவும் கூறப்பட்டது . மீயாளுங்கணம் 
எனவும் இதை வழங்கினர் . 9 இந்தச் செயற்குழுவை நியமிக்கும் 
அல்லது தேர்ந்தெடுக்கும் முறையும் , உறுப்பினர் எவ்வளவு பேர் 
என்பதும் தெரியவில்லை . ஆனால் , அவர்கள் ஊராள்வார் எனவும் 
ஆளுங்கணத்தார் எனவும் அழைக்கப்பட்டனரெனத் தெரிகிறது .10 
சபைகளில் கூட ஒரு சில , இந்த அமைப்புப் போன்ற எளிய 
முறையில் குழு அமைத்து ஆட்சிமுறை நடத்தி வந்ததாகவும் 
தெரிகிறது .11 ஆளுங்கணத்தார் பெயர்களுடன் படித்த பிராமணர் 
களாகிய பட்டர்கள் பெயரும் காணப்படுவதால் முதலில் அவ் 
வூரில் மங்கலம் ஏற்படாதபோது அவர்களும் அந்தச்செயற் 
குழுவில் சேர்க்கப்பட்டுப் பிறகு மங்கலம் ஏற்பட்ட பிறகும் 
தொடர்ந்து உறுப்பினராக இருந்திருக்கலாம் 

எண்ண 


என 


வேண்டியுளது . 


சபை என்பது முறைப்படி பல பகுதிகளைக் கொண்டு செயல் 
பட்ட ஒரு ஸ்தல அரசாங்க அமைப்பாக இருந்தது . 

அதனுடைய 
பகுதிகள் அல்லது உட்குழுக்கள் வாரியம் என்று கூறப்பட்டன 
வாரியம் என்ற சொல் வருவாய் என்ற பொருளைத் தரக்கூடிய 
வாரி என்ற சொல்லினடியாகப் பிறந்திருக்கலாமெனத் தெரிகிறது . 
சபையின் குழுவினரைத் தேர்ந்தெடுப்பதற்கு வரணம் என்று 
ஒரு கல்வெட்டில் 12 குறிக்கப்பட்டுள்ளதால் அதே பொருளைத் 
தரக்கூடிய சமஸ்கிருதச் சொல்லாகிய வார்யா என்ற சொல் 
லினடியாகப் பிறந்ததே ‘ வாரியம் என்ற சொல் எனக் கருது 
வோரும் உளர் . எனவே வாரியர் எனும் சொல் சபையின் 
குறிப்பிட்ட காரியங்களைச் செய்வதற்கென ஏற்படுத்தப்பட்டவர் 
எனப் பொருள்படுவதாகக் கொள்ளலாம் . வாரியத்தின் தொடக்கம் 
பற்றி ஒன்றும் அறிந்து கொள்ளுதற்கில்லை என்றாலும் இம்முறை 
நெடுங்காலமாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளதென்பதும் , 
அவ்வப்போது வேண்டும் திருத்தங்கள் செய்யப்பெற்றுச் 
செயலாற்றி வந்துள்ளதென்பதும் தெரிகிறது . 

தொடக்க 
காலத்தில் அக் காரியங்களெல்லாம் தனிப்பட்டவர்களாலோ 


18 


2 


10 


11 


3 and 58 of1898 . 
40of 1895 . 
S. I. I , III 1237 of 1915. etc. 
113 of 1928 
K.A.N.Sastri The colas 

P. 


12 


13 


உள்ளாட்சிமுறை 


455 


மிகச் சிலரைக் கொண்ட குழுக்களாலோ நிர்வகிக்கப்பட்டிருக்க 
லாம் . சீனிவாச நல்லூர்க் கல்வெட்டொன்று இத் தகைய 
தொரு சிறிய வாரியத்தை மகேந்திரமங்கலம் மூலபருடையர் 
நியமித்ததாகக் கூறுகிறது . 


சோழ மன்னர்களின் ஆட்சிக் காலத்திருந்த கிராமசபை 
களைப் பற்றிப் பல கல்வெட்டுகளிற் கூறப்பட்டுள்ளன . எனினும் 
ஒரு சில கல்வெட்டுகளே கிராமசபைகளின் அமைப்பு அவற்றின் 
உட்பிரிவுகளாகிய வாரியங்களுள் , அவற்றின் அலுவல்கள் , கிராம 
சபைக்குரிய வருவாய் , கிராமசபைக்குரியாரைத் தேர்ந்தெடுக்கும் 
முறை , கிராமசபைக்குத் தேர்ந்தெடுப்பதற்குரிய நபர் யார் 
என்பன போன்ற விவரங்களைத் தருகின்றன . பிற கல்வெட்டு 
களெல்லாம் , அந்தந்தக் கிராமசபையால் செய்யப்பட்ட முடிவு 
களையே கூறுகின்றன . எனவே , கிராமசபையின் அமைப்பு 
முதலியவற்றைக் கூறுகின்ற செங்கற்பட்டு மாவட்டம் உத்தரமே 
ரூரிலுள்ள கி.பி .919,921 ஆம் ஆண்டுகளில் வரையப்பட்ட இரண்டு 
கல்வெட்டுகள் 15 அதே மாவட்டத்திலுள்ள திருநின்றவூர்க் கிராம 
சபையாரைப் பற்றி எடுத்துக் கூறுகிற பிள்ளைப்பாக்கத்திலுள்ள 
ஒரு கல்வெட்டு , 16 தஞ்சை மாவட்டம் சீர்காழித் தாலுக்காவி 
லுள்ள தலைஞாயிற்றில் கிடைத்துள்ள கல்வெட்டு , 17 அதே மாவட் 
டம் நன்னிலம் தாலுகாவிலுள்ள ஐயம்பேட்டைக் கோயிலிற் 
காணப்படும் கல்வெட்டு , அவ்வூருக்கு அண்மையிலுள்ள இராப் 
பட்டீச்சுரக்கோயிற் கல்வெட்டு , 19 நாகப்பட்டினம் தாலுகாவில் 
செம்பியன் மாதேவிக் கல்வெட்டு , 20 திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 
உடையார் பாளையம் தாலுகாவிலுள்ள காமரசவல்லியில் கிடைத் 
துள்ள கல்வெட்டு21 ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு கிராமசபை 
ஆட்சிமுறையைக் காணலாம் . 


உத்தரமேரூர்க் கல்வெட்டுகள் இரண்டு உள்ளன என்றும் 
அவை முதற் பராந்தகன் காலத்தன எனவும் பார்த்தோம் . 
அவை முறையே கி.பி. 919,921 ஆகிய ஆண்டுகளில் வரையப் 
பெற்றன ஆகும் . ஓர் அரசனுடைய இரண்டாண்டுக் காலத்தில் 
அடுத்தடுத்து இரு கல்வெட்டுகள் ஒரே கருத்துக் குறித்து 


14 596 of 1904 
15 

Archaeological Survey of India 1904-5 p . 131 ff 
16 A. R. E. for 1929-30 Part II Para 16 
17 

A. R. E. 148 of 1927 
18| 

113 of 1928 
19 

120 of 1928 

500 of 1925 
31 92 of 1914 


456 


சோழர் வரலாறு 


முதல் 


அதாவது 

கிராமசபை குறித்து பொறிக்கப்பட்டுள்ள தெனில் 
அதற்குரிய சிறப்பு ஏதேனும் இருத்தல் வேண்டுமல்லவா ? கிராம 
சபையின் இரண்டாண்டுக்கால வளர்ச்சியையும் ஒரு சபையின் 
நடைமுறையில் 

சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டுமெனத் 
தெரிந்தால் அதனை அச்சபையார் செய்து கொண்டனர் என்ற 
பழக்கத்தையும் அது காட்டுவதாயுளது . அவ்வூர்ச்சபையார் , 
அரசன் ஆணைப்படி அக்கூட்டத்திற்கு வந்திருந்த தத்தனூர் 
மூவேந்தவேளான் என்ற அரசியல் அதிகாரியின் முன்னிலையில் 
அவ்வூர்ச் சபைக்கு சம்வத்சரவாரியம் , தோட்டவாரியம் , ஏரி 
வாரியம் , பஞ்சவாரவாரியம் , பொன்வாரியம் எனும் வாரியங்களை 
அமைப்பதற்குரிய விதிமுறைகளையும் 

கல்வெட்டுக் 
கூறுகிறது . இரண்டாண்டுகளுக்குப் பிறகு அரசன் ஆணைப்படி 
அரசியல் அதிகாரி சோமாசிப் பெருமான் முன்னிலையில் உத்தர 
மேரூர்ச் சதுர்வேதி மங்கலத்துச் சபையார் முன்னர்த் தாமே 
அமைத்துக்கொண்ட விதிமுறைகளில் இருந்த சில இடர்ப்பாடுகளை 
அனுபவத்தாலறிந்ததால் இப்போது அக் குறைபாடுகளை நீக்கிச் 
செம்மையான விதிமுறைகளை அமைத்துக்கொண்டனர் என்பதைக் 
கூறுவதே இரண்டாம் கல்வெட்டு . இதிலிருந்து கிராம ஆட்சி 
முறையைக் கிராமசபையாரே நடத்தினாலும் அதற்குரிய விதி 
முறைகளை அமைக்கும் போது அரசனுடைய ஆணை பெற்று ஓர் 
அரசியல் அதிகாரி முன்னர் அவைகளை நிறைவேற்றிக் கொண்ட 
னர் என்பது தெரியவருகிறது . அன்றியும் அமைத்துக்கொண்ட 
விதிகளில் குறைபாடு காணும் போது அவை உடனுக்குடன் அரசன் 
ஆணைபெற்று அரசியலதிகாரி முன் மாற்றி அமைக்கப்பட்டன 
என்பதும் தெளிவாகிறது . கிராமசபை அமைக்கப்பட்டிருந்த 
சதுர்வேதிமங்கலம் ஒவ்வொன்றும் பல பகுதிகளாகப்பிரிக்கப்பட்டு , 
அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பு ( Ward ) என்றழைக்கப் 
பட்டன . 

ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் ஒவ்வோர் உறுப்பினர் 
தேர்ந்தெடுக்கப்பட்டனர் . அந்தந்த ஊரின் அளவிற்கேற்பக் 
குடும்புகளின் எண் மிகுந்தும் குறைந்தும் அமைக்கப்பட்டிருந்தன . 
செங்கற்பட்டு மாவட்டத்துள்ள உத்தரமேரூர் 30 குடும்புகளாக 
வும் , தஞ்சை மாவட்டம் 

செந்தலை அறுபது 

குடும்புகளாகவும் 
பிரிக்கப்பட்டிருந்தமை இதனை விளக்குவதாகும் . குடும்புகளின் 
எண்ணிக்கை குறைந்தும் கூடியும் இருந்தது போலவே அந்தந்தச் 
சபைகளிலடங்கிய வாரியத்தின் எண்ணிக்கையும் தேவைக்கேற்பக் 
குறையவோ அதிகமாகவோ அமைத்துக் கொள்ளப்பட்டன . 
சம்வத்சரவாரியம் , தோட்டவாரியம் , ஏரி வாரியம் , பொன் 
வாரியம் , பஞ்சவாரியம் எனும் ஜந்து வாரியங்களும் உத்தரமேரூர்ச் 
சபையிலிருந்ததாக அவ்வூர்க் கல்வெட்டாலறிகிறோம் . இவையே 
யன்றிக் கழனிவாரியம் , கணக்கு வாரியம் , கலிங்குவாரியம் , 


உள்ளாட்சிமுறை 


457 


தடிவழிவாரியம் , குடும்பு வாரியம் ஆகிய வாரியங்களும் இருந்தன 
வெனத் திருபாற்கடல் கல்வெட்டொன்றால் 22 தெரியவருகிறது . 
ஒவ்வோர் ஊரிலும் அதன் சூழ்நிலைக்கேற்ப இன்றியமையாத வாரி 
யங்களை அமைப்பதுதான் அன்றிருந்த வழக்கமேயல்லாமல் , 
எல்லாச்சபைகளிலும் எல்லா வாரியங்களும் அமைக்கப்படவில்லை . 
சம்வத்சரவாரியம் ஒன்றே கிராமசபையின் அலுவல்கள் எல்லா 
வற்றையும் கவனித்து வந்ததாகக் கல்வெட்டாலறிகின்றோம் . 


தத்தம் எல்லைக்குட்பட்ட இடங்களில் ஏற்படும் வழக்குகளை 
விசாரித்துத் தக்கவாறு நியாயம் வழங்குதலும் அறக்கட்டளைகளை 
ஏற்று நடத்துவதும் அற நிலையங்களைக் கண்காணிப்பதும் சம்வத் 
சரவாரியத்தார் மேற்கொண்டிருந்த செயல்களாம் . ஏரி , குளம் 
முதலிய நீர் நிலைகளைப் பாதுகாப்பதும் , 

ஏரி , குளம் 
முதலியவற்றிலிருந்து சாகுபடிக்கு வேண்டும் நீரைப் பாய்ச்சுவதும் 
ஏரிவாரியத்தாரது அலுவலாகும் . தோட்ட புன்செய் நிலங்கள் ,, 
தோட்டங்கள் ஆகியவற்றுக்கான அலுவல்களைக் 

கவனித்து 
வந்தனர் . ஊரில் வழங்கும் பொன் நாணயங்களை ஆராய்ந்து 
முடிவு செய்வது பொன் வாரியரது அலுவலாகும் . பஞ்சவாரியத் 
தார் ஆண்டு தோறும் அரசாங்கத்திற்குச் சேர வேண்டிய நிலவரி 
யையும் பிறவரிகளையும் வசூல் செய்து அரசாங்கத்திற்கு அனுப்பி 
வைப்பர் . நன்செய் நிலங்களுக்கு வேண்டுவன யாவற்றையும் 
கவனித்துக் 

கழனி வாரியத்தார் கடமையாகும் . 
கணக்கு வாரியத்தார் ஊர்க்கணக்குகளும் மத்தியஸ்தரும் எழுதும் 
கணக்குகளைச் சரி பார்ப்பார் . கலிங்குகளில் நீரைத் தேக்கி 
வைத்து ஒவ்வொருவருக்கும் ஏற்படுத்தப்பட்ட முறை 
நாள்களில் தண்ணீர் விடுவது கலிங்கு வாரியத்தாரது கடமை 
யாகும் . ஒவ்வோர் ஆண்டும் உழவர்கள் பயிரிடும் நிலங்களை 
அளந்து அவற்றின் பரப்பையும் , விளையும் பொருள்களையும் 
கணக்கனைக் கொண்டு கிராமக்கணக்குப் புத்தகத்தில் எழுதி 
வைக்கச் செய்வது தடிவழி வாரியத்தாரது செயலாகும் . 
ஒவ்வொரு குடும்பிலிருந்தும் கிராமசபைக்குத் தேர்ந்தெடுக்கக் 
கூடியவர்களைத் தேர்ந்தெடுப்பது குடும்புவாரியத்தாரின் செய 
லாகும் . 


கொள்வது 


இக் கிராமசபையின் வாரியத்திற்கு உறுப்பினராக வருபவர் 
காணிக் கடன் செலுத்துதற்குரிய கால்வேலி நிலமும் சொந்த 
மனையில் குடியிருப்பும் உடையராயிருத்தல் வேண்டும் . நல்வழியில் 
பொருளீட்டி அறநெறி பிறழாத வாழ்க்கையுடையோராதல் 
வேண்டும் . முப்பத்தைந்து வயதுக்கு மேல் எழுபது வயதுக்கு 
உட்பட்டவராயிருத்தல் வேண்டும் . ஆயின் , 

கும்பகோணம் 


458 


சோழர் வரலாறு 


on.LT 


தாலுகாவிலுள்ள திருச்சேய்ஞ்ஞலூர்க் கல்வெட்டின்படி நாற்பது 
வயதுக்கு மேற்பட்டவரே கிராம சபையின் நிறைவேற்றுக் கழக 
உறுப்பினராதற்குரியவராவார் . இப்போது தேர்ந்தெடுக்கப் படக் 
கூடியவர் இதற்கு மூன்றாண்டுகளுக்கு நிறைவேற்றுக் கழக 
உறுப்பினராக இருந்திருத்தல் கூடாது . ஒரு முறை உறுப்பினரா 
யிருந்தோர் அடுத்த ஐந்தாம் ஆண்டில் தான் உறுப்பினர் 
ஆகலாம் . என்பதும் அவர் தம் புதல்வர்கள் நான்காம் ஆண்டி 
லும் உடன் பிறந்தோர் மூன்றாம் ஆண்டிலும் தேர்ந்தெடுக்கப் 
பெறலாம் என்பதும் திருச்சேய்ஞலூர்க் கல்வெட்டாலறியப்படு 
கிறது . சீர்காழித் தாலுகாவில் தலைஞாயிற்றில் கிடைத்துள்ள 
கல்வெட்டு , கடந்த ஐந்தாண்டுகள் நிறைவேற்றுக்கழக உறுப் 
பினராயிருந்தவர்களின் உறவினர்கள் உறுப்பினராகக் 
தெனத் தடை விதிக்கிறது . 

கிராமசபை நிறைவேற்றுக் கழகத்தின் உறுப்பினராயிருந்து 
கணக்குக் காட்டாதவரும் கூடத் தகாதவர்களைக் கூடியவர்களும் , 
ஐம்பெரும் பாதகங்களுள் முதல் நான்கனைப் புரிந்தவர்களும் இவர் 
களுடைய உறவினர்களும் கிராமசபை நிறைவேற்றுக்கழக உறுப் 
பினராவதற்குத் தகுதியில்லாதோராவர் . இங்குக் குறிக்கப்பெற்ற 
உறவினராவோர் : குற்றம் புரிந்தாரது ( 1 ) சிற்றன்னை , ( 2 ) பெரிய 
தாயார் மக்களும் , ( 3 ) அத்தை மாமன் மக்களும் ,( 4) தாயுடனுடனும் 
தகப்பனுடனும் உடன்பிறந்தாரும் , ( 5 ) உடன்பிறந்தவளை மணந்து 
கொண்டவனும் , ( 6 ) உடன்பிறந்தாள் மக்களும் , ( 7 ) மகளை மணந்து 
கொண்ட மருமகனும் , ( 8 ) தகப்பனும் , ( 9 ) மகனும் ஆவர் என 
உத்தரமேரூர் இரண்டாங் கல்வெட்டு விளக்கியுள்ளது . தீயோர் 
கூட்டுறவால் கெட்டுப் போனவர்களும் கொண்டது விடாத கொடி 
யோர்களும் பிறர் பொருளைக் கவர்ந்தவர்களும் குற்றம் 
கழுதை மேல் ஏற்றப்பட்டவர்களும் கூடலேகை செய்தல் என 
வழங்கப்பட்ட கள்ளக் கையெழுத்திட்டவர்களும் ஆகியோர் தம் 
வாழ்நாள் முழுவதும் கிராமசபையின் நிறைவேற்றுக் கழகத் 
திற்குத் தேர்ந்தெடுக்கத் தகுதி இல்லாதவர்களே . எத்தகைய 
இலஞ்சம் பெற்றுப் பின்னர் பிராயசித்தம் செய்தவர்களும் , 
மாபாதகஞ் செய்தும் , ஊருக்குத் துரோகம் செய்தும் கூடாத் 
தகாதவர்களோடு கூடியும் பிராயச்சித்தஞ் செய்தவர்களும் 
உறுப்பினராகத் தகுதியற்றவர்களே . தீயோர்களின் கூட்டுற 
வால் கெட்டுப்போய்ப் பிராயச்சித்தம் செய்தவர்கள் மாத்திரம் 
மீண்டும் உறுப்பினராகும் உரிமை பெற்றவர்களாவார் . 
சபை வாரியத்தார் தேர்வுமுறை 

ஒவ்வொரு குடும்பிலுள்ளவர்களும் ஓரிடத்திற் கூடி அக் 
குடும்பிலிருந்து நிறைவேற்றுக் கழகத்திற்கு உறுப்பினராகத் 


செய்து 


உள்ளாட்சிமுறை 


459 


தேர்ந்தெடுக்கும் தகுதியும் உரிமையும் உடையவர்களைத் தேர்ந் 
தெடுத்து ஒவ்வொருவர் பெயரையும் தனித்தனி ஓலைத் துண்டு 
களில் எழுதி அந்தக் குடும்பின் பெயர் எழுதிய வாயோலையை 
மேல் வைத்துக் கட்டாகக் கட்டி ஒரு குடத்திலிடுவர் . இவ்வாறே 
ஒவ்வொரு குடும்பிற்கும் செய்யப்பெற்று அக்குடத்துள் இடப் 
படும் . பின்னர்த் தேர்தலுக்கென்று குறிக்கப்பட்ட நாளில் அவ் 
வூரிலுள்ள இளையோர் , முதியோர் ஆகிய எல்லோரும் தேர்தல் 
நடக்கும் இடத்தே வந்து கூடுவர் . அரசாங்க ஆணை பெற்ற 
அதிகாரி ஒருவரும் வந்திருந்து தேர்தலைக் கவனிப்பார் . அவ்வூரி 
லுள்ள நம்பிமார் எல்லோரும் தவறாமல் வந்திருப்பர் . எல்லோரும் 
வந்து சேர்ந்த பின்னர் நம்பிமாருள் வயது வந்த ஒருவர் ஓலைக் 
கட்டுகள் இடப்பெற்ற குடத்தைக் கையிலேந்தி கூட்டத்தின் 
நடுவில் நிற்பார் . பின்னர் விவரம் அறியாத ஒரு சிறுவனைக் 
கொண்டு அக் குடத்திலிருந்து ஓர் ஓலைக்கட்டை எடுக்கச் செய்து 
அதை அவிழ்த்து வேறொரு குடத்துள் இட்டு நன்றாகக் 
குலுக்கிய பின்னர் அதிலிருந்து ஓர் ஓலையை எடுக்கச் செய்து 
கிராம மத்தியஸ்தன் கையில் கொடுக்கச் செய்வார் . அவர் 
ஐந்து விரல்களையும் அகல விரித்து உள்ளங்கையில் அதனை 
ஏற்று அங்குள்ளோர் அனைவரும் கேட்குமாறு அதிலுள்ள பெயரைப் 
படிப்பார் . பின்னர் அங்குள்ள நம்பிமார் எல்லோரும் ஒவ்வொரு 
வராக அப்பெயரைப் படித்த பின்னர் , அப்பெயர் ஓர் ஓலையில் 
கொள்ளப்பெறும் . அவரே அக் 

குடும்பிலிருந்து 
நிறைவேற்றுக் கழகத்திற்குத் தெரிந்தெடுக்கப்பட்டோராவர் . 
இவ்வாறே பிற குடும்புகளிலிருந்தும் உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப் 
பெறுவர் . இம்முறை ‘ குட ஓலை முறை எனக்குறிக்கப் பெற் 
றுளது . இச் செய்திகளை நாம் உத்தரமேரூர்க் கல்வெட்டிலிருந்தே 
பார்த்தால் முப்பது குடும்புகளைக் கொண்ட அவ்வூர்ச் சபையின் 
வாரியங்கள் அமைக்கப் பெற்றதையும் அதிலிருந்தே காணுவோம் 


எழுதிக் 


உத்தரமேரூர்ச் சபையின் முப்பது குடும்புகளிலிருந்தும் 
தேர்ந்தெடுக்கப் பெற்ற முப்பதின்மருள் பன்னிருவர் சம்வத்சர 
வாரியராகத் தேர்ந்தெடுக்கப்படுவர் . இவர்கள் கல்வியறிவிலும் 
வயதிலும் முதிர்ந்தவர்களாகவும் முன்னரே ஏரிவாரியம் , 
தோட்டவாரியம் ஆகியவற்றில் உறுப்பினராயிருந்து அனுபவம் 
பெற்றவராயும் இருத்தல் வேண்டும் . எஞ்சியோருள் பன்னிருவர் 
தோட்டவாரியராகவும் ஏனைய அறுவரும் ஏரிவாரியராகவும் 
அமர்த்தப்பெறுவர் . முன்னர்த் தேர்ந்தெடுத்த முறையிலேயே 
குடவோலை வாயிலாகப் பன்னிருவர் தேர்ந்தெடுக்கப் பெற்று 
அவருள் அறுவர் பஞ்சவார வாரியராகவும் ஏனைய அறுவரும் 
பொன் வாரியராகவும் அமைவர் . இவருள் எவரேனும் , ஏதேனும் 


460 


சோழர் வரலாறு 


ஒரு குற்றம் காரணமாக இடையில் விலக்கப்பட்டால் அன்றி 
ஓராண்டுக்காலத்திற்கு எவ்வித ஊதியமும் பெறாமல் அவரவர்க் 
குரிய வாரிய அலுவல்களைச் செய்யும் உரிமை உடையோராவர் . 
இவர்களுள் யாரேனும் குற்றம் காரணமாக 

விலக்கப்பட்டால் , 
அவ்விடத்திற்கு வேறொருவர் குடவோலை வாயிலாகவே தேர்ந் 
தெடுக்கப்படுவார் . இக்கிராம சபை நிறைவேற்றுக்கழக உறுப்பினர் 
கள் யாவரும் ஆளுங்கணத்தார் , வாரியப் பெருமக்கள் , பெருமக்கள் 
என்ற சிறப்புப் பெயரால் அழைக்கப்பெற்று அக் கிராமத்தாரின் 
நன் மதிப்பிற்குரியவராய் விளங்கினர் . 


இவ்வாறு தேர்ந்தெடுக்கப் பெற்ற பெருமக்கள் கூடியிருந்து 
சபை அலுவல்களைச் செய்வதற்கேற்ற தனி மாளிகைகள் பல 
ஊர்களில் இருந்துள்ளன . சில ஊர்களில் கோயில் மண்டபங்களி 
லும் மன்றங்களிலும் இச் சபை கூடியதாகவும் தெரிகிறது . முதலாம் 
இராசராசன் காலத்தில் தஞ்சை மாவட்டம் குடவாயிலை அடுத் 
துள்ள நாலூர்க்கிராம சபையார் , அவ்வூர்க் கோயிலுள்ளக ண்டரா 
தித்தன் மண்டபத்திலும் , 2 இராசராசன் மண்டபத்திலும் , - 1 
வண்ணக்கனார் அம்பலத்திலும் 24 கூட்டம் நடத்தியதாக அங்குக் 
கிடைத்துள்ள கல்வெட்டுகளால் தெரியவருகிறது . திருவிடை 
மருதூர்ச் சபையாரும் , திரைமூர்ச் சபையாரும் திருவிடைமருதூர் 
நாடகசாலையொன்றில் சபை நடத்திய செய்தி அங்குக் கிடைத் 
துள்ள கல்வெட்டொன்றால் தெரியவருகிறது . 25 தென்னார்க்காடு 
மாவட்டம் பிரமதேசத்துச்சபை ஒரு புளியமரத்தடியில் கூடியதை 
அங்குக்கிடைத்துள்ள ஒரு கல்வெட்டுக் கூறுகிறது . இவைகளை 
நோக்குங்கால் அதற்கெனத் தனிக்கட்டடம் இல்லாத சபைகள் , 
அந்தந்தக் காலத்திற்கும் சூழ் நிலைக்கும் ஏற்ப வெவ்வேறிடங் 
களில் கூடிச் செயலாற்றின என்பது புலனாகிறது . 


கிராமசபை கூடும் .காலத்தையும் இடத்தையும் காளம் 
ஊதியும் , முரசறைவித்தும் ஊர்ப் பொதுமக்களுக்குத் தெரிவிப்பது 
அக் கால வழக்கமாகும் . கிராம சபை உறுப்பினர்கள் ஊதியம் 
பெறாதவர்களாயும் வெவ்வேறு அலுவல்களில் ஈடுபட்டவர் 
களாகவும் இருந்ததால் சபை அவர்களுடைய வசதிக்குத் தக்க 
வாறு பகல் அல்லது இரவில் கூடியதெனத் தெரிகிறது . நாகப் 
பட்டினம் தாலுகா செம்பியன் மாதேவிக் கிராமசபையார் , இரவில் 


22 


23 


24 


326 of 1910 
322 of 
338 of 

Ins . 199 of 1910 . 
26 260 of 1915 . 


25 


உள்ளாட்சிமுறை 


461 


சபை கூடிச் செய்யுங் காரியங்கள் திறம்பட இல்லாததாலும் விளக் 
கெரிப்பதற்கு அதிகம் செலவாவதாலும் இரவில் கூட்டம் நடத்தக் 
கூடாதெனத் தீர்மானித்தனரென அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் 
தெரிய வருகிறது . 2 7 கிராம சபையின் நிறைவேற்றுக் கழகத்தார் 
செய்யும் முடிவுகளையெல்லாம் செயற்படுத்துவதற்கென்று ஊழியம் 
பெறும் பணி மக்கள் பலர் இருந்தனர் . அவர்கள் மத்தியஸ்தன் , 
கரணத்தான் , பாடிகாப்பான் , தண்டல் , அடிக்கீழ் நிற்பான் என் 
போராவர் . மத்தியஸ்தன் என்பவன் கிராமசபை கூடுங்காலங் 
களில் உடனிருந்து நிறைவேற்றுக் கழகத்தார் செய்யும் முடிவுகளை 
அவர்கள் சொல்கிறபடி நிகழ்ச்சிக்குறிப்பில் எழுதி வைத்தல் 
வேண்டும் . இப் பதவியை இக் காலத்தேயுள்ள செயலாளர் 
பதவிக்குச் சமமாகக் கூறலாம் . இவன் சபை நிகழ்ச்சிகளில் 
எத்தகைய பற்றோ தொடர்போ கொள்ளாமல் நடுநின்று , 
நிகழ்வதை அப்படியே எழுதுபவனாயிருந்தால் மத்தியஸ்தன் 
என்று அழைக்கப்பட்டனன் போலும் . சில ஊர்களில் இவனே 
கணக்கெழுதும் கரணத்தானாகவும் இருப்பதுண்டு. 28 எல்லா 
வகையான கணக்குகளையும் எழுதுபவன் கரணத்தான் எனப் 
படுவான் . பெரிய ஊர்களில் இவனுக்கு உதவியாகத் துணைக் 
கணக்கன் இருந்ததும் உண்டு . சில ஊர்களில் ஒவ்வொரு 
வாரியத்திற்கும் தனித்தனிக் கரணத்தான் இருந்ததும் உண்டு. 
சில ஊர்களில் ஒவ்வொரு வாரியத்திற்கும் தனித்தனிக் கரணத் 
தான் இருந்ததாகவும் தெரிகிறது . கரணத்தானை நியமனம் 
செய்யும் போது நல்லொழுக்கம் நல்வழியில் தேடிய பொருளும் 
உடையவனையே நியமிப்பது வழக்கம் . அவனுக்கு ஒரு நாளைக்கு 
நானாழி நெல்லும் ஆண்டொன்றுக்கு ஏழு கழஞ்சுப் பொன்னும் 
இரண்டு கூறையும் ( கூறை - புத்தாடை ) ஊதியமாகக் கொடுக்கப் 
பட்டன . இவையேதாம் மத்தியஸ்தனுக்கும் கொடுக்கப்பட்டு 
வந்தது . கரணத்தான் , தான் எழுதிய கணக்கை அந்த ஆண்டின் 
இறுதியில் சபையோரிடம் கொடுக்கும்போது பழுக்கக் காய்ச்சிய 
மழுவைக் கையிலேந்தி உறுதிமொழி கூறிக் கொடுத்தல் 
வேண்டும் . அவ்வாறு கொடுக்கும் போது கையில் ஊறுபாடு 
நேராதாயின் ஆண்டு ஊதியமாகிய ஏழு கழஞ்சுப் பொன்னிற்கு 
மேல் காற்பங்கு சேர்த்துக் கொடுக்கப்படும் . அன்றி ஊறுபாடு 
நேர்ந்து விடுமாயின் 10 கழஞ்சுப் பொன் தண்டம் விதிக்கப் 

என்பான் அவ்வூரில் திருட்டு , கலகம் 
போன்றவை நிகழாதவாறு பார்த்துக் கொள்பவனாவான் . ஆண்டு 
தோறும் வசூலிக்கப்பட்டு வந்த பாடிகாவல் வரித் தொகையி 

500 of 1925 
S. I. I. Vol . VIII No. 204 
A.R.E. for 1916 Page 116 


படும் . 29 


பாடிகாவல் 


27 


28 


29 


462 


சோழர் வரலாறு 


லிருந்து 

இவனுக்கும் இவன் தலைவனாகிய நாடுகாவல் அதி 
காரிக்கும் ஊதியம் தரப்பட்டது . இவ்வரி சில செப்பேடுகளில் 
‘ நாடு காவல் வரி எனக் குறிக்கப்பட்டுள்ளது . அக் கிராமத்தில் 
உள்ளோர் அரசாங்கத்திற்கும் ஊர்ச்சபைக்கும் 

ஊர்ச்சபைக்கும் கொடுக்க 
வேண்டிய நிலவரியையும் , பிற வரிகளையும் வசூலிப்பவன் 
ஆவான் . 

அடிக்கீழ் நிற்பான் என்பான் கிராமசபையார்க் 
கான குற்றேவல் பலவற்றையும் செய்வானாவான் . சபா 
விநியோகம் எனவும் ஊரிடு வரிபாடு எனவும் வசூலிக்கப்பட்ட 
வரிப் பணமே சபையாரின் செலவிற்குப் பயன் படுத்தப்பட்டது . 
இக் கிராம சபையின் கடமைகள் யாவை என்பதைச் சபையின் 
உட்கழகங்கள் அல்லது வாரியங்களின் கடமைகளிலிருந்து 
தெரிந்துகொள்கிறோம் . 


சபை 


செங்கற்பட்டு மாவட்டம் திருநின்றவூர்க் கிராம சபையார் 
பாகூர்த் திருவடி என்ற அரசியல் அதிகாரியின் முன் நிறை 
வேற்றிய முடிவுகள் : 

சம்பந்தமான சில விதிகளைத் 
தருகின்றன : ( 1 ) ஒவ்வொரு வாரியத்திலும் முன்னர் உறுப்பின 
ராகத் தேர்ந்தெடுக்கப்படாத இருவர் இருத்தல் வேண்டும் . 
( 2 ) நிலவரி முழுவதும் வாரியத்தின் மூலமாகவே செலுத்தப் 
படல் வேண்டும் . ( 3 ) நிலவரி செலுத்தப்படாத நிலங்களைக் 
கிராமசபையார் சபைப் பெருவிலையில் விற்று , உரிய வரிப் 
பணத்தை அரசாங்கத்திற்குச் செலுத்திவிடவேண்டும் . 
( 4 ) இந்த விதிகளை மீறுகிறவர்களுக்கு நாளொன்றுக்கு ஒரு 
மஞ்சாடி தண்டம் விதித்து உரிய காலத்தே தவறாமல் வசூலிக்க 
வேண்டும் . ( 5 ) திங்கள் ஒன்றுக்கு ஒரு கழஞ்சு பொன்னும் ஆறு 
மாதங்களுக்கொருமுறை உடைகளும் மத்தியஸ்தனுக்குக் 
கொடுக்க வேண்டும் . 


மூன்றாம் குலோத்துங்க சோழன் கி.பி. 1185 ஆம் ஆண்டில் 
கிராமசபை அமைப்புப் பற்றி அனுப்பிய உத்தரவில் ( 1 ) பத்து 
ஆண்டுகள் உறுப்பினர்களாக இல்லாதவர்களே இப்போது உறுப் 
பினராகத் தேர்ந்தெடுக்கப்படவேண்டும் . ( 2) சிறந்த கல்வி 
யறிவும் , நடுவு நிலைமையும் உடைய நாற்பதாண்டுகட்கு மேற்பட்ட 
வரே உறுப்பினராதல் வேண்டும் . ( 3 ) கடந்த ஐந்தாண்டுகளில் 
உறுப்பினராயிருந்தோரின் உறவினர்கள் தேர்ந்தெடுக்கப்படக் 
கூடாது , ( 4 ) உறுப்பினராகத் தேர்ந்தெடுக்கப்பெற்றோர் வரி 
வாங்குவதில் தவறு செய்தால் தண்டிக்கப் பெறுவர் என்று 
கூறப்பட்டுள்ளமை தலை ஞாயிறு என்ற ஊரிற் கிடைத்துள்ள 
கல்வெட்டாலறியப்படுகிறது . 


உள்ளாட்சிமுறை 


463 


மூன்றாம் இராசராசன் ஆட்சியில் கி.பி .1245 - ல் சேய்ஞலூர்ச் 
சபையில் வாரியம் அமைப்பது பற்றியும் , கடமை 

முதலிய 
வற்றையும் சபை விநியோகம் என்ற 

என்ற வரிவசூலிப்பது பற்றியும் 
அவ்வூர்க் கோயில் சபையாராகிய மூலபருடையார் செய்த முடிவு 
களை அவ்வூர்க் கல்வெட்டொன்று தெரிவிக்கிறது . அதன்படி 
உறுப்பினர்களைத் தேர்ந்தெடுக்கும்போது ‘ முன்னோர் மேற் 
கொண்ட முறைகளைப் பின்பற்றி நடப்போம் என்று உறுதி கூறிய 
வர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும் . ( 2 ) அரசாங்க அதிகாரி 
யின் துணைகொண்டோ விதிமுறைகளுக்கு முரணாகவோ தேர்ந் 
தெடுக்கப்பட்டோர் கிராமத் துரோகிகளாவர் . ஆதலின் அவர் 
களுடைய சொத்து 

முழுவதும் 

பறிமுதல் செய்யப்படுதல் 
வேண்டும் . ( 3) ஆண்டுதோறும் வாரியத்திற்குப் புதியஉறுப்பினர் 
தேர்ந்தெடுக்கப் படவேண்டும் . ஓராண்டிற்கு மேல் உறுப்பினரா 
யிருக்க முயலுவோரும் கிராமத் துரோகிகளாகி அதற்குரிய தண்டம் 
பெறுவர். ( 4 ) ஒவ்வொருவரும் நியாயமாகக் கொடுக்க 
வேண்டிய வரிக்குக் கூடுதலாக வசூலித்தல் கூடாது . ( 5 ) சபை 
விநியோகத்தைத் தனியே வசூலித்து ஊர்க் கணக்கனுக்கு 
எழுத்து மூலமாக உத்தரவு அனுப்பிச் செலவிடுதல்வேண்டும் . 
( 6 ) ஏதாவதொரு காரியத்திற்கு 2000 காசுகளுக்கு மேல் செலவிடுவ 
தாயின் சபையின் முன் அனுமதி பெற வேண்டும் . ( 7 ) கிராம 
விதிகளின்படி நடக்காது அதிகமாகச் செலவு செய்தாலும் வாங்க 
வேண்டியதற்குமேல் அதிகவரி வாங்கினாலும் அதற்குக் காரண 
மான வாரியப் பெருமக்கள் அத்தொகையைப் போல் ஐந்து மடங்கு 
தண்டம் கொடுக்க வேண்டும் ( 8 ) கொடுக்கப்படாமல் எஞ்சி 
நிற்கும் வரித்தொகையை ஒன்றுக்கு இரண்டாகத் தண்டம் 
சேர்த்து வசூலிக்க 

வேண்டும் . ( 9 ) மேற்கண்ட தண்டத் 
தொகைகள் முழுவதையும் சபை விநியோகத்துடன் சேர்த்துக் 
கொள்ளவேண்டும் . ( 10 ) ஊர்க் கணக்கனும் வாரியப் பெரு 
மக்களும் குடும்பின் பிரதிநிதிகளும் மகாசபையாரின் உத்தரவுப் 
படி ஆண்டுதோறும் மாறி நிற்றல் வேண்டும் என்பன போன்ற 
செய்திகள் தெரிய வருகின்றன . ஓர் ஊர்ச்சபையின் விதிகளைக் 
கோயில் சபையாராகிய மூலபருடையர் சீர்திருத்தம் செய்து 
தருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டு , அவர்கள் செய்த விதி 
முறைகளையெல்லாம் சபை ஏற்றுக் கொண்டதென்றால் அவர் 
களிடத்தே மக்கள் கொண்டிருந்த நன்மதிப்புப் புலனாகிறது . 
இங்கு எடுத்துக் காட்டப்பட்ட இச்செய் தியால் கிராமசபையார் , 
ஊரின் நிலைமைக்கும் , சூழ்நிலைக்கும் , தேவைக்கும் ஏற்ற 
மாற்றங்களை அரசாங்கத்தார் முன் அனுமதியின்றியும் செய்து 
கொள்ளும் உரிமையுடையோராயிருந்தனர் என்பது தெரிய 
வருகிறது . எனவே , அக்காலக் கிராம ஆட்சி உண்மையிலேயே 


464 


சோழர் வரலாறு 


யாக 


மக்களாட்சியாகத் திகழ்ந்து எல்லோருக்கும் நன்மை செய்ததே 
யன்றி இக்காலத்தே போல் அதிக பலம் பெற்ற ஒரு கட்சியாட்சி 
இல்லை . இத்தகைய பெரும்பான்மைக் 

கட்சிமுறை 
ஆங்கிலேய ஆட்சி வந்த பின்னர் ஏற்பட்ட ஒன்றேயாம் . இந்த 
முறையால் பல தீமைகள் விளைந்து வருவதை இன்றைய நாளில் 
காண்கிறோம் . இத்தகைய நிலை பெரும்பான்மைக் கொடுங் 
கோன்மை என்று அரசியலறிஞர்கள் கூறுவதையும் 

கேட் 
கின்றோம் . இத்தகைய தீங்குகள் அக்காலக் கிராம ஆட்சி 
முறையில் ஒரு சிறிதும் இல்லை . அதன் காரணம் கட்சி மனப் 
பான்மையற்ற பொதுமக்களால் குடவோலை முறையால் தேர்ந் 
தெடுக்கப்பெற்ற நடுவு நிலைமையும் கடமையுணர்வும் பொது நல 
நோக்கும் கொண்ட சான்றோராட்சி இருந்ததனாலேயேயாம் . 


சில ஊர்களில் ஒருபகுதி நிலம் கோயிலுக்குரிய தேவ 
தானமாகவும் மற்றப்பகுதி பயிரிடும் குடிமக்களுக்குரியதாகவும் 
இருந்த காரணத்தால் அந்தந்த நிலப்பகுதிக்கும் தனித்தனியாக 
இருசபைகள் 

கிராம 

ஆட்சியைக் கவனித்து வந்ததாகவும் 
தெரிகிறது . ஆமூர்க்கோட்டத்துப் படுவூர் நாட்டுத் தேவதானம் 
திருவிடவந்தை சபையோமும் 

கைய் 

எழுத்து எனவரும் 
கல்வெட்டுப்பகுதி இவ்வுண்மையைத் தெளிவுபடுத்துகிறது . 
எனினும் சில - காரியங்களைக் இருசபைகளும் சேர்ந்து செய்து 
முடிப்பதுண்டு என்பது ஒருசில கல்வெட்டுகளால் தெரிய 
வருகிறது . இதுபோன்ற சிற்சில காரியங்களைக் கிராமசபை 
களும் நகரசபைகளும் சோந்து நிறைவேற்றுவதுண்டு என்பதும் 
சில கல்வெட்டுகளாற் புலனாகிறது .3 2 
சில ஊர்களில் இருவேறு சமயத்தவர்கள் தனித்தனி கிராம 

அமைத்து நடத்தியதும் , சில பொதுக்காரியங்களில் 
இருவரும் சேர்ந்து அவற்றை நிறைவேற்றியுள்ளமையும் தெரிய 
வருகிறது . தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த சாத்தமங்கலம் 
என்னும் ஊரின் ஒருபகுதி சிவன்கோயிலுக்குரிய தேவதானமாக 
வும் மற்றொரு பகுதி சமணக்கோயிலுக்குரிய பள்ளிச்சந்தமாகவும் 
இருந்ததால் அங்கு இருசபைகள் தனித்தனியே செயல்பட்டு 
வந்தன . எனினும் இவ்விரு சபையோரும் சேர்ந்து ஒரு குளமும் 
ஒரு நந்தவனமும் அமைப்பதற்கு ஊர்ப்பொது நிலத்தை வழங்கி 
னர் எனவும் தெரியவருகின்றது . திருத்தருப்பூண்டியில் கிடைத் 
துள்ள கல்வெட்டொன்று 3 3 இச்செய்திகளைத் தெரிவிக்கின்றது .. 


சபை 


30 


S. I. I. Vol . III No. 180 
31 

S. I.I. Vol. III Nos . 127 ; 180, 186 

S. I. 1 . Vol.Nos . 124, 202 , 203 
88 Ins . 406 of 1912 . 


8:21 


உள்ளாட்சிமுறை 


465 


கிராமங்களில் ஊராள்வான் என்ற தலைவர்களும் நகரங் 
களில் நகராள்வான் என்ற தலைவர்களும் இருந்தனரெனவும் 
அவர்கள் ஆங்காங்கே உள்ள சபைகள் நடத்தும் நிகழ்ச்சிகளில் 
கலந்து 

கொண்டனரெனவும் சில கல்வெட்டுகளால் 3 4 அறி 
கின்றோம் . எனினும் , அந்த உரிமையை எவ்வாறு பெற்றனர் 
என்பதும் , அவர்க்குரிய கடமைகள் யாவை என்பதும் , அவர்கட்கும் 
அந்தந்தச் சபைகளுக்கும் இருந்த தொடர்பு என்ன என்பன 
போன்ற செய்திகளும் இக்காலத்தே அறிந்து கொள்வதற்கில்லை . 


கிராம சபைகள் 

அறச்சாலைகளை ஏற்று நடத்துவதிலும் , 
அறச்சாலைகளை நடத்துவோரைக் கண்காணித்து அவை சரிவர 
நடக்கும்படிப் பார்த்துக்கொள்வதிலும் அதிகக் கவனம் செலுத்தி 
வந்தன . முன்னோர்கள் அமைத்த அறங்களுக்குரிய ஆவணங் 
களைப் பாதுகாத்தும் அதிற் கண்டபடி தவறாமல் நடைபெறு 
கின்றனவா எனக் கண்காணித்தும் கிராமசபைகள் சிறந்த 
தொண்டினைச் செய்தன எனலாம் . பொது மக்களுக்கான நலங் 
கருதிய பெருஞ்செயல்களைச் செய்தற்கென அரசாங்க ஆணை 
யின்றியே தனி வரி விதித்து வசூலித்துக் கொள்ளவும் நாட்டி 
லுள்ள பெருஞ் செல்வர்களிடத்தும் கோயில்களிலிருந்தும் கடன் 
வாங்கிக் கொள்ளவும் இச் சபைகள் உரிமை பெற்றிருந்தன . 
வைகளை நோக்கும்போது இச் சபைகள் தனித் தனிக் 
குடியாட்சியமைப்பு போன்றிருந்தன எனலாம் . அதனால் தான் 
பொதுமக்கள் இச்சபைகளிடம் நல்ல மதிப்பு வைத்திருந்ததுடன் 
அவற்றின் விதிகளுக்கு ஒரு சிறிதும் மாறுபடாமலும் நடந்து 
வந்தனர். 


கிராம சபையைச் சார்ந்த குழுக்களையல்லாது வேறு சில 
குழுவினர்களும் இருந்துவந்தனர் . அவர்கள் மூலபருடையர் , சாத்த 
கணத்தார் , காளிகணத்தார் , கிருஷ்ணகணத்தார் , குமாரகணத்தார் 
மணிக்கிராமத்தார் , வளஞ்சியார் , சங்கரபாடியார் , பன்மாகேசுரர் 
என்போராவர் . இவர்களுள் மூலபருடையர் என்பார் கோயில் காரி 
யங்களை நடத்திவைப்பதற்கென அமைக்கப்பட்டிருந்த ஓர் உட்குழு 
வினராவர் . இதன் உறுப்பினர் எத்தனை பேர் என்பன போன்ற 
விவரங்கள் இக்காலத்தில் அறிதற்கில்லை . சாத்தகணத்தார் என்பார் 
ஐயனார் என இப்போது வழங்கும் சாத்தன் கோயிலில் நாள் வழி 
பாடு , திருவிழா போன்றவற்றைக் கவனித்து வந்த ஒரு நிருவாகக் 
குழுவினராவர் . இது போன்ற காளி கோயில் சம்பந்தப்பட்ட 
வற்றைக் கவனித்து வந்தவர் சாத்தகணத்தார் எனப்பட்டனர் . 


34 


S. I. I , Vol . III , Nos . 128 & 156 . 


சோ . வ . - 30 . 


466 


சோழர் வரலாறு 


25 


36 


ஊரிலுள்ள கிருஷ்ணன் கோயிலை நிர்வகித்து வந்த சபையார் , 
கிருஷ்ணகணத்தார் எனப்பட்டனர் . முருகவேள் கோயிலைப் 
பராமரித்தவர் குமாரகணத்தார் எனப்பட்டனர் . இவ்வாறு 
கோயில்களைக் கவனித்து வந்தவர்களைக் கணப்பெருமக்கள் ) 
என்ற சிறப்புப் பெயரால் அழைத்தனர் . கிராமசபை , நகரசபை 
களைப் போன்று அந்தந்த நாட்டிற்கான பொது அலுவல்களைக் 
கவனிப்பதற்காக 

ஒரு தனிச்சபை அமைக்கப்பட்டிருந்தது . 
அதில் அந்த நாட்டில் அடங்கிய கிராமசபை , நகரசபை போன்ற 
சபைகளின் பிரதிநிதிகள் உறுப்பினராயிருந்து செயலாற்றுவர். 
இந்தச் சபை கூடும்போது கிராம , நகரசபைப் பிரதிநிதிகளுடன் 
அந்தந்தச் சபையைச் சேர்ந்த கரணத்தாரும் வந்திருக்க 
வேண்டுமென்று தெரிகிறது . இத்தகைய நாட்டுச் சபையாரும் 
தாங்களே அறச்செயல்களை ஏற்று நடத்தினர் என்றும் கல்வெட் 
டாலறியப்படுகின்றது . நாட்டிற்கென 

பொதுச்சபை 
இருந்தது போலவே நாடுகள் பல கொண்ட மண்டலத்தின் 
பொதுக் காரியங்களைக் கவனிப்பதற்கென ஒரு மண்டல சபையும் 
இருந்தது . இம் மண்டலத்தில் அடங்கிய நாடுகளின் சபைப் பிரதி 
நிதிகளே இதன் உறுப்பினராவர் . இந்தச் சபை சிறந்த 13 ஆம் 
நூற்றாண்டில் சயங்கொண்ட சோழ மண்டலத்துச் சபையார் கூடி 
அம்மண்டலத்தைச் சேர்ந்த நாடுகளிலுள்ள தேவதானம் , திரு 
விடையாட்டம் , பள்ளிச்சந்தம் , அகரப்பற்று , மடப்புறம் , சீவிதப் 
பற்று , படைப்பற்று , வன்னியப்பற்று ஆகிய எல்லா நிலங்களுக்கும் 
உள்ள வரியில் வேலி ஒன்றுக்கு ஆறு கல நெல் குறைத்துவிட 
வேண்டும் என முடிவு செய்தது . அம் மண்டலத்தை ஆட்சி 
செய்த மதுராந்தகப் பொத்தப்பிச் சோழன் இதனை ஒப்புக் 
கொண்டு அவ்வாறே ஓர் உத்தரவு அனுப்பினான் என்பதைக் 
காஞ்சிபுரக் 

கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கிறது . 7 இதுவரை 
பார்த்தவற்றால் சோழர் காலத்தில் ஊர்தோறும் ஊர்ச்சபைகளும் , 
நாடுதோறும் ஊர்ச்சபைகளின் பிரதி நிதிகளடங்கிய நாட்டுச்சபை 
களும் , மண்டலந்தோறும் நாட்டுச் சபைகளின் பிரதிநிதிகளைக் 
கொண்ட மண்டல சபையும் அமைக்கப்பட்டு நல்ல முறையில் 
நடைபெற்று வந்ததென்பதை அறிகிறோம் . 


36 


Leiden grants Ep . Ind . Vol . XXII , No. 34. 
Ins , of Pudukkottai , Nos. 36, 38 & 85 . 
Ins . 556 of 1919. 


87 


31. அரசாங்க வருவாய் 


| 


பொருளிலார்க்கு இவ்வுலகமில்லை என்ற வள்ளுவர் வாக்குப் 
படி தனிமனிதனுடைய வாழ்க்கைக்கே பொருள் தேவைப்படும் 
போது , மக்கள் சமுதாயத்தை நல்வாழ்வு பெறச்செய்யும் அரசாங் 
கத்திற்குப் பொருள் மிகமிகத் தேவை என்பது சொல்லாமலே 
புரியும் . எனவே , குடிமக்களுடைய நன்மைக்கே அரசாங்கமெனில் , 
அவ்வரசாங்கம் நடைபெறுதற்கான செலவினங்களுக்கு அக் 
குடிகளிடமிருந்தே பொருள் பெறுதல் முறையே யாகும் . அவ்வாறு 
குடிகளிடமிருந்து பெறும் பெரும் பொருள் அரசாங்க வரி எனப்படும் . 
இவ்வரி நிலவரியும் பிறவரிகளும் ஆகும் . இதுபோலவே ஓரரசன் 
தனக்குக் கீழ்ப்பட்டு ஆட்சி நடத்தும் அரசரிடம் ஆண்டுதோறும் 
வாங்கும் வரியே திரைப்பொருள் எனப்படும் . இவற்றுள் நிலவரியே 
அரசாங்கத்தின் பெரும்பகுதி வருவாயாகும் . நிலவரி போன்றே 
பல்வகைத் தொழில்களுக்கும் தொழில் வரி வாங்கப்பட்டு 
வந்ததாகவும் தெரிகிறது . இவ் வரிகள் நேர்முக வரியாகவோ 
மறைமுக வரியாகவோ இருக்கலாம் . எவ்வாறிருப்பினும் அவற்றை 
விதிக்கும் போது பழைய பழக்கத்தின்படி அவ்வரியைக் கொடுக்கக் 
கூடிய மக்களின் சம்மதம் பெற்றே விதிக்கப்பட்டன . இவ்வாறு 
பெற்ற வரிகள் 

எனவும் குடிமை எனவும் இரு 
பிரிவுகளாகக் கொள்ளப்பட்டன . கடமை என்பது நிலவரியாகும் .. 
இது காணிக்கடன் , இறை எனவும் கல்வெட்டுகளிற் காணப் 
படுகின்றது . குடிமை என்பது நிலவரியல்லாத பிறவரிகளாம் . 
இவை சுங்கம் எனவும் வழங்கப்பெறும் . 

வழங்கப்பெறும் . எனவே , சோழர் 
காலத்தில் கடமை , குடிமை , திறை எனப்படும் மூவகை வரிகளும் 
அரசாங்க வருவாயாகும் . 

இவ்வாறு 

அரசாங்கம் வரி 
வசூலித்தது போலவே கிராமசபைகளும் , வணிகர்குழு போன்ற 
சில தொழில் நிறுவனங்களும் கூட , பற்பல காரியங்களுக்குக்கெனக் 
குறிப்பிட்ட வரிகளை வசூலித்துள்ளதாகவும் தெரிகிறது . இவ்வாறு 
வசூலிக்கப்பட்ட வருவாயில் பெரும்பகுதியும் அரசாங்க அலுவலர் 
கட்குச் சம்பளம் கொடுப்பதற்கே பயன்படுத்தப்பட்டன . அடுத்த 
அதிகச் செலவினம் தரைப்படை , கடற்படை நிர்வாகங்களுக் 
காகும் . சில 

பெரிய அதிகாரிகளுக்கு அவர்கள் உள்ள 
இடத்திலிருந்து குறிப்பிட்ட வரியோ வரியின் பகுதியோ சம்பள 
மாகக் கொடுக்கப்பட்டதால் , அப்பகுதி போக , எஞ்சிய தொகையே 


கடமை 


468 


சோழர் வரலாறு 


அரசாங்கத்திற்குச் சேர்ந்தது . இந்த வகைகளில் செலவானது 
போக மீதமிருந்த தொகை முழுவதும் அரசனைச் சேர்ந்ததே 
யாகும் . அதில் ஒரு பகுதி அரசனுடையவும் அரசியருடையவும் 
சொந்த அலுவலர்கட்குக் கொடுக்கப்பட்டது . அரசனுடைய 
அன்புக்குரியவராயிருந்த அரச குடும்பத்தினர் ஆண்டுதோறும் 
மிகுதியானதொரு தொகையைப் பெற்றனர் . உத்தம சோழன் 
காலத்தில் செம்பியன் மாதேவியும் , இராசராசன் காலத்தில் 
குந்தவையும் பெற்ற பொருளை இதற்குச் சான்றாகக் கொள்ளலாம் . 
அரசாங்கத்திலிருந்த நகைகளும் , நவரத்தினங்களும் 

அரச 
னுடைய செல்வப் பெருக்கைக் காட்டுவதாகவும் அரசாங்கத்தின் 
சேமநிதியாகவும் இருந்துவந்தன . அரண்மனையிலிருந்த நவரத் 
தினங்களில் முத்து மிக மதிப்புடையதாயிருந்ததால் அது அதிக 
அளவில் அங்குச் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது . 
அரசாங்கத்திற்குக் கொடுக்கவேண்டிய 

கொடுக்கவேண்டிய நிலவரி , நிலத்தி 
லிருந்து கிடைக்கும் தானியகமாகவோ , பணமாகவோ அல்லது 
இரண்டுமாகவோ தரப்படலாம் . இவற்றையெல்லாம் கிராம 
சபையைச் சேர்ந்த பஞ்சவார வாரியர் மூலமாக வசூல் செய்து 
அரசாங்கக் கருவூலத்துக்கு அனுப்புவது வழக்கம் . விளைபொருளை - 
தானியத்தை - ஆறு பங்காக்கி அதில் ஒரு பங்கே அரசாங்க 
வரியாக எடுத்துக் கொள்ளப்பட்டதென்று தெரியவருகிறது . இம் 
முறை மிகத் தொன்றுதொட்டுத் தமிழ் நாட்டில் இருந்த முறை 
யாகும் . தென்புலத்தார் தெய்வம் , விருந்து , ஒக்கல் , தான் என 
ஐந்து பகுதிகளாகப் பொருள் செலவிடும்வகை பேசப்படுவதால் 
ஆறாவது பகுதி அரசனுக்கு உரியதென்பது தெளிவாகிறது . திருக் 
குறளுக்குச் சிறந்த உரைகண்ட பரிமேலழகரும் , அரசனுக்கு 
இறைப் பொருள் ஆறிலொன்றாயிற்று என மேற் குறித்த குறளுக்கு 
வகுத்த உரையில் கூறியிருப்பதைக் காணலாம் . முதற் பராந்தக 
சோழன் ஆட்சிக்காலத்தே செங்கற்பட்டு மாவட்டம் சோழ சிங்க 
புரத்தில் வரையப்பெற்ற கல்வெட்டு ஒன்றில் அறுகூறினால் 
புரவுமாய் எனக் குறிப்பிட்டிருத்தல் இதனை வலியுறுத்தும் . இத் 
தொடரில் புரவு என்பது 

அரசிறை - அரசாங்க வரி - எனும் 
பொருளில் வந்துள்ளது . புறநானூறு , சிலப்பதிகாரம் போன்ற 
இலக்கியங்களைப் பார்க்கும்போது புரவு என்னும் சொல் முதலில் 
விளை நிலம் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுப் பின்னரே 
அரசிறை என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகத் 


தெரிகிறது . 


விளை நிலத்திற்கு வாங்கப்பட்ட புரவு வரியன்றி இரவு வரி 
என்ற ஒருவரி இருந்ததாகவும் உத்தமசோழனின் 14 ஆம் ஆண்டுக் 


1 Ep . Ind . Vol . IV No 32 p . 224 . 


அரசாங்க வருவாய் 


469 


கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கின்றது . வடஆர்க்காடு மாவட்டம் 
திருமாற்பேறு ( திருமால்புரம் ) சிவன் கோயில் நிலங்களுக்குப் புரவு 
வரி புதுப்பாக்கத்துச் சபையாரால் செலுத்தப்பட்டு வந்தது . 
இவர்கள் 187 கலம் நெல்லும் , 26 கழஞ்சு அரை மஞ்சாடிப் பொன்னும் 
இரவு வரியாகச் செலுத்தினர் என்று அக் கல்வெட்டில் குறிக்கப் 
பெற்றுள்ளது . இந்த இரவு வரி என்ன என்பதை விளக்கக்கூடிய 
வேறுசாசனங்களோ செப்பேடுகளோ கிடைக்காமையினால் இவ்வரி 
பற்றி விளக்கமாகத் தெரிந்து கொள்ளுதற்கில்லை . எனினும் , இக் 
காலத்தே செலுத்தப்படும் நிலவரி வீட்டு வரிகளுடன் , கல்வி , 
நூல் நிலையம் சாலைப்பராமரிப்பு போன்ற செலவுகளுக்காக வாங் கப் 
பெறும் செஸ் ( Cess ) போன்றதொரு வரியாகலாம் எனச் சதா 
சிவப் பண்டாரத்தார் அவர்கள் கூறுவது பொருத்தமுடையதாகவே 
தெரிகிறது . இருப்பினும் செஸ்வரி நாடு முழுவதிலும் வாங்கப் 
படுவது போன்று இவ் வரி பிற இடங்களில் வாங்கப்பட்டதாகத் 
தெரியவில்லை என்பதும் சிந்திக்க வேண்டியதாயுளது ஆயம் 
என்ற சொல்லும் அரசாங்க வருவாயைக் குறிக்கும் வரி என்ற 
பொருளில் பயன்படுத்தப்பட்டுளது . இது சிற்றாயம் அல்லது 
சில்வரி என்ற பிரிவினையுடையதாயிருந்ததாகவும் தெரிகிறது . 


சோழ நாட்டிலிருந்த விளை நிலங்களில் வேலி ஒன்றுக்கு ஒரு 
கழஞ்சுப்பொன் வீதம் போர் வரி என்ற வரி விதிக்கப்பட்டதாகத் 
தஞ்சை மாவட்டம் ஆலங்குடிக் கல்வெட்டொன்றால் தெரிய 
வருகிறது . இது கங்கைகொண்ட சோழன் மகன் வீரராசேந் 
திரன் , வேங்கிமண்டலத்தின்மேற் படையெடுத்துச் சென்றபோது , 
அச் செலவுகளுக்காக வசூலிக்கப்பட்டதென்பதும் அக் கல் 
வெட்டாலேயே தெரிய வருகிறது . இன்றியமையாதபோது 
மாத்திரமே இவ் வரி வாங்கப்பட்டதாதலால் இது ஆண்டுதோறும் 
குடிகளிடம் வசூலிக்கும் பொதுவரி அன்று என்பது தெளிவாகிறது . 
வெள்ளக் காலங்களில் காவிரியும் அதன் கிளையாறுகளும் வெள்ளப் 
பெருக்கால் ஊர்களை அழித்து விடாதபடி , அவ்வாற்றங்கரை 
களிலுள்ள கிராமசபையார் , காவேரிக்கரை விநியோகம் என்ற 
வரி ஒன்றை வசூலித்ததாகத் தெரிகிறது . தஞ்சை மாவட்டம் 
திருப்பாம்புரத்தில் மூன்றாங் குலோத்துங்க சோழன் காலத்தில் 
கி.பி. 1209 - ல் வரையப் பெற்ற கல்வெட்டொன்று இதுபற்றிக் கூறு 
கிறது . பிராமணர்க்குரிய சதுர்வேதி மங்கலங்களிலிருந்த சபையார் , 
தங்கள் சபைச் செலவிற்காகச் சபாவி நியோகம் என்ற வரியை 


2 


8 


S. I. I. Vol . III , No. 142 . 
A. R. E. For 1920-21 Part II , para 35 , 
98 of 1911 . 


4 


470 


சோழர் வரலாறு 


ஆண்டுதோறும் வாங்கியதாகத் தெரிகிறது . விளை நிலங்களிருந்த 
ஊர்களிலும் நகரங்களிலும் இருந்த சபையார் தங்கள் சபைச் செல 
விற்கென ஊரிடு வரிப்பாடு என்றதொரு வரியை வசூலித்ததாகத் 
தெரிகிறது . 


இங்குக் கூறப்பெற்ற வரிகளேயல்லாமல் வேறு பல வரிகள் 
இருந்தனவெனவும் , சோழர் கல்வெட்டுகளாலறியப்படுகின்றது . 
அவை பெரும்பாலும் பற்பல தொழில்களின் பேரில் விதிக்கப்பட்ட 
வரிகளாகும் . அவை தறியிறை , செக்கிறை , மனை இறை , 
சுங்காடிப்பாட்டம் , தட்டாரப்பாட்டம் , இடைப்பாட்டம் , ஈழம் 
பூட்சி , வண்ணாரப்பாறை , கண்ணாலக் காணம் , குசக்காணம் , 
ஓடக்கூலி , நீர்க்கூலி உல்கு , தரகு , மரவிறை , இலைக்கூலம் 
போன்றனவாகும் . இவற்றுள் இறை , பாட்டம் , பூட்சி , காணம் , 
கூலி என்பன வரியை உணர்த்தும் சொற்களாகும் . இவ்வரிகள் 
குடிமை எனவும் சிற்றாயம் , சில்லிறை , சில்வரி என்றும் சாசனங் 
களில் கூறப்படுகின்றன . சுந்தரசோழனுடைய அன்பில் செப் 
பேடுகளிலும் , இராசராசசோழனுடைய ஆனைமங்கலச் செப்பேடு 
களிலும் , கங்கைககொண்ட சோழனுடைய திருவாலங்காட்டுச் 
செப்பேடுகளிலும் இவை கூறப்பட்டுள்ளன . 


என்று 


தறியிறை என்பது நெய்தல் தொழில் செய்வோர்க்கு விதிக்கப் 
பட்ட வரியாகும் . இது சில கல்வெட்டுகளில் தறிப் புடவை 

காணப்படுவதால் ஒருகால் தறிநெய்வோர் ஆண் 
டொன்றுக்கு வரியாகக் கொடுக்க வேண்டுவது ஒரு புடவையா 
யிருக்கலாமோ என்று எண்ணக் கூடியதாயுள்ளது . செக்கிறை , 
தட்டாராப் பாட்டம் , வண்ணாரப்பாறை , குசக்காணம் , தரகு 
போன்றவை தொழில்பற்றிய வரிகள் என்பவை பெயரிலிருந்தே 
தெரியவருகிறது . அங்காடிப் பாட்டம் அல்லது கடையிறை 
என்பது 

அங்காடிக்காரர்களிடம் வாங்கப்பட்ட வரியாகும் . 
இடைப்பாட்டம் அல்லது இடைப்பூச்சி என்பது கால் நடைகளைப் 
பராமரித்து வாழ்க்கை நடத்துவோரிடம் வாங்கப் பெற்ற 
வரியாகும் . கள்ளிறக்கும் தொழிலாளிகளிடம் வாங்கிய வரி ( ஈழம் 
பூட்சி எனப்பட்டது . மணமக்கள் தம் திருமண நாளில் அரசாங் 
கத்திற்குச் செலுத்திய வரியே கண்ணாலக் காணமாகும் . ஓடம் 
செலுத்தி வாழ்க்கை நடத்துவோர் தந்த வரியை ஓடக் கூலி 
என்பர் . 

அல்லது நாடுகாவல் எனக் குறிக்கப் 
பெற்று , பெரும் பாடிகாவல் எனவும் சிறுபாடி காவல் எனவும் 


பாடிகாவல் 


10s , 526 of 1918 ; Ias . 171 of 1908 . 
5.1 , I., Vol . III No. 9 . 


அரசாங்க வருவாய் 


47f 


வாங்கப்பட்ட வரி ஊர்களில் களவு போன்ற தீங்குகள் நேராமல் 
குடிகளைக் காக்கும் பொருட்டு மக்களிடம் வாங்கப்பட்டதொரு 
வரியாம் . பயன் தரும் மரங்களுக்கென விதிக்கப்பட்ட மரவிறை 
என்பது மாமஞ்சாடி எனவும் சாசனங்களில் காணப்படுவதால் 
பயன் தரும் மரம் ஒன்றிற்கு ஆண்டுதோறும் ஒரு மஞ்சாடிப் பொன் 
வரியாகக் கொடுக்கப்பட்டிருக்கலாமோ என எண்ணத் தோன்று 
கிறது . வெற்றிலை பயிர் செய்து விற்போருக்கு விதிக்கப்பட்ட 
வரியே இலைக்கூலம் என்பதாகும் . 


புதிய 


இவ்வாறு 

வாங்கப்பட்ட வரிகளே அன்றிச் சில பொதுக் 
காரியங்களுக்காக , ஊர்ச்சபையால் அல்லது நாட்டுச்சபையால் 
விதிக்கப்படும் வரிகளும் உண்டு . உதாரணமாக , கி.பி .922- ல் 
வரையப்பட்ட கல்வெட்டொன்று ஈரோட்டிலுள்ள விண்ணகரம் 
ஒன்றில் கண்ணன் வழிபாடு செய்வதற்கென அந்நாடு முழுவ 
திலும் உள்ளவர்கள் பின்வரும் வரியைக் கொடுக்க ஒப்புக் கொண்ட 
தாகக் கூறுகிறது . அந்தப் 

வரியாவது ஒவ்வொரு 
குடும்பத்திற்கும் அரைப்பணமும் , மணமக்கள் ஒவ்வொருவரும் 
அரைக்கால் பணமும் , ஒவ்வொரு சுடுகாட்டிலிருந்தும் 
மஞ்சாடியும் ஒரு குன்றிமணிப் பொன்னும் தர வேண்டும் என்பதே 
யாகும் . முதல் இராசராசன் ஆட்சியில் தலைச் செங்காட்டில் 
அவ்வூர்க் கோயிலில் நிவந்தம் ஏற்படுத்துவதற்காகத் தொழில் 
துறையைச் சார்ந்தவர்களும் சேர்ந்து நூறு காசு வசூலித்துக் 
கொடுத்தார்கள் . பாகூர் நாட்டைச் சேர்ந்த இடையர்கள் , அவர் 
களில் யாருக்கேனும் திருமணம் நடந்தால் அப்போது பாகூர்ப் 
பெருமாள் கோயிலுக்கு ஓர் ஆடு கொடுப்பது என்றும் , யாரேனும் 
அப்படிச் செய்யத் தவறினால் கோயில் அதிகாரிகள் அத் தவறு 
செய்தவரிடமிருந்து பலவந்தமாக இரண்டு ஆடுகளை எடுத்துக் 
கொள்ளலாம் என்றும் முடிவு செய்தார்கள் . இந்த விதி வெளியூரி 
லிருந்துவந்து புதிதாகக் குடியேறுவோருக்கும் பொருந்தும் . திருச்சி 
மாவட்டம் காமரசவல்லியிலுள்ளோர் அவ்வூர்க் கோயில் திருவிழா 
விற்கும் சிலவழிபாடுகளுக்குமாக நெல்விளையும் வயலாயிருந்தால் 
மா ஒன்றுக்குக் குறுணி நெல்லும் , பிறதானியங்களாயின் அவற்றில் 
குறுணியும் கொடுக்க வேண்டுமென்றும் எள்ளாயிருந்தால் 
அதில் குறுணியும் அளிக்க வேண்டுமென்றும் , ஒரு கல்வெட்டுக் 
கூறுகிறது . இவ்வாறு தனிப்பட்ட முறையில் பல வசூல்கள் 
செய்து கொடுக்கப்பட்டுள்ளன . 


7 167 of 1910 . 
. 198 of 1925 . 

73 of 1912 . 


472 


சோழர் வரலாறு 


வரிவிதிக்கும் முறையில் பெரும்பாலும் முன்னோர்கள் கைக் 
கொண்ட முறையையே பின்பற்றியதாகத் தெரிகிறது . மனு நெறி 
யையோ அல்லது ஆறிலொரு கடமையையோ பின்பற்றினார்கள் 
என்பதற்குத் தெளிவான ஆதாரம் ஏதும் இல்லை . இராசாதிராசன் 
காலத்தில் சில நிலங்களிலிருந்து வேலிக்கு 19 கலம் நெல்லும் 
கோயிலுக்கு இறையாகக் கொடுக்கப்பட்டதாக ஒரு கல்வெட்டா 
லறியப்படுகின்றது . " ° இதிலிருந்து நிலத்தின் செழிப்பிற்கு ஏற்ப வரி 
விதிக்கப்பட்டதென்பது தெளிவாகிறது . நிலத்தின் தரம் ஏறக் 
குறைய 12 - க்கு மேற்பட்ட வகையாயிருந்ததுடன் தரம் பிரிக்கப் 
படாத நிலம் இருந்ததாகவும் தெரிகிறது . இவை யாவும் நிலத்தின் 
செழிப்பு அல்லது வளத்தைப் பொறுத்தே இருந்திருக்கவேண்டு 
மென்பதும் தெளிவாகிறது . தஞ்சைக் கல்வெட்டுகளிலிருந்து முதல் 
இராசராசன் காலத்தில் தேவதான நிலங்களிலிருந்து வேலிக்கு 
நூறு கலம் வீதம் கோயிலுக்குக் கொடுக்கப்பட்டதாகத் தெரி 
கிறது .11 இதுவும் நிலத்தின் செழிப்பைக் கருதிச் செய்யப்பட்ட 
முடிவெனவே தெரிகிறது . இது மொத்த விளைவில் மூன்றிலொரு 
பங்காக இருக்கலாமெனவும் புலனாகிறது . நிலவரியின் வீதம் 
( ratio ) உரிய காலந்தோறும் மாற்றி அமைக்கப்பட்டதென்பதும் 
நிலத்தின் தரமும் அதன் செழிப்பும் மாறுவதற்கு ஏற்ப உரிய 
காலத்தில் மாற்றியமைக்கப்பட்டதென்பதும் கல்வெட்டுகளால் 
அறியப்படுகின்றன .12 சில அறக் கட்டளை நிலங்களின் வரியை 
எக் காரணங்கொண்டும் எக்காலத்தும் உயர்த்தக் கூடாதென அப் 
பகுதிக்குரிய நாட்டார் அல்லது சபை முடிவு செய்வதுண்டு . 
இது நிலை இறை எனப்படும் . கண்டன் மறவன் என்ற சோழச் 
சிற்றரசன் காலத்தில் குன்றக் கூற்றத்துச் சபையார் ஓர் அரசாங்கப் 
பணியாளனுடைய நிலத்திற்கு இதுபோன்றதொரு நிலவரியாக 
அவனுடைய ஜீவித நிலத்திற்கு ஆண்டுதோறும் அரசாங்கக் 
கருவூலத்தின் தரத்திற்குச் சரியான தரமுள்ள 25 கழஞ்சுப்பொன் 
செலுத்த வேண்டுமென்று ஏற்படுத்தினர் .13 


வரியில்லாதது என்னும் பொருளைத் தரக்கூடிய இறையிலி 
என்பது எங்கும் எப்போதும் ஒரே தன்மையாக இல்லை என்பது 
நினைவில் கொள்ளத்தக்கது . இறையிலி என்ற சொல்லுக்கு வரி 
தள்ளுபடி செய்யப்பட்டதென்பதுதான் பொருளே தவிர , அதன் 
அளவு முதலியன ஒன்றுக்கொன்று வேறுபட்டனவாயிருக்லாம் . 
ஒவ்வொரு நிலத்திற்கும் தள்ளுபடி எவ்வளவு என்பது அது 


10 


103 of 1912 . 
11 S. 1. 1. Vol, 11 4 , 5 , ctc . 

3 of 1899. 
356 of 1924 , 


19 


அரசாங்க வருவாய் 


473 


பற்றிய சாசனம் அல்லது உத்தரவில் தெளிவாகக் கூறப்பட் 
டிருக்கும் . சில கல்வெட்டுகளில் இறையிலிக்காசு என்ற குறிப்பைப் 
பார்க்கும் போது , இறையிலியாகக் கொடுக்கப்பட்ட நிலத்திற்கென 
வசூலிக்கப் பெற்ற காசு எனும் பொருள் தருவதால் இறையிலி 
நிலம் என்பது எல்லாவகையான வரிகளுக்கும் விலக்களிக்கப் 
பட்ட நிலம் என்பது கருத்தன்று என்பது தெளிவாகிறது .14 
வட ஆர்க்காடு மாவட்டம் திருப்பான் மலை எனும் ஊர் ஓர் இறையிலி 
பள்ளிச்சந்தம் ஆகும் . அப் பகுதியை இலாட தலைவனாகிய 
வீரசோழன் ஆண்டுவந்தான் . அந்தக் கோயிலுக்குக் கற்பூர 
விலை என்ற வரி விதிக்கப்பட்டிருந்ததால் கோயிலில் பொருள் 
முட்டுப்பாடு இருந்தது . ஒரு சமயம் வழிபாட்டிற்கு இலாட 
தலைவனுடன் சென்ற அவன் மனைவி அதனை எடுத்துக்காட்ட 
அத் தலைவன் அக் கோயிலுக்கு விதிக்கப்பட்டிருந்த கற்பூரவிலை 
வரியையும் அக்காலத்தே பொருள் அறிந்து கொள்ள முடியாத 
அன்னியாய 

வாவ தண்ட இறை என்ற வரியையும் நீக்கி 
விட்டதாக இராசராசன் எட்டாம் 

எட்டாம் ஆட்சியாண்டுக்கு முந்திய 
கல்வெட்டொன்று கூறுகிறது . ஊர்க்கீழ் இறையிலி என்றொரு 
செய்தி சில கல்வெட்டுகளால் அறியப்படுகிறது . இதை ஆராயும் 
போது அந்த நிலத்திற்குள்ள ஊர்ச்சபையால் விதிக்கப்படும் 
வரிகள் கொடுக்க வேண்டியதில்லை எனத் தெரிகின்றது . முதலாம் 
இராசராசன் கல்வெட்டொன்றிலிருந்து மக்கள் குடியிருப்புகள் 
உள்ள நிலம் , கோயில்கள் , குளங்கள் , கால்வாய்கள் செல்லும் 
இடம் , பறைச்சேரித் தொழில்கள் , குடியிருப்புகள் , சுடுகாடு போன்ற 
இடங்களெல்லாம் வரி விதிக்கப்படாத நிலங்களாயிருந்தன 
என்பது தெரியவருகிறது .15 இப்படிப்பட்ட இடங்களின் மொத்தப் 
பரப்பை ஊர் மொத்த நிலப்பரப்பிலிருந்து கழித்து மீதமுள்ள 
பரப்பு நிலத்திற்கே வரி விதிக்கப்பட்டது என்பதும் தெரிகிறது . 
வரி சம்மந்தமான ‘ இரங்கல் என்ற ஒரு சொல்லும் நீங்கல் 
என்ற சொல்லும் சாசனங்களால் அறியப்படுகின்றன . இவற்றை 
ஆராயுங்கால் இரங்கல் என்பது வரிவிலக்கைக் குறிப்பதென்பதும் , 
நீங்கல் என்பது அரசாங்க வரிப் புத்தகத்திலிருந்து கிராமசபை 
போன்ற பிறவற்றின் வரிப் புத்தகத்திற்கு மாற்றப்பட்டதை 
உணர்த்தும் . ஆகவே , நீங்கல் என்பது வரிவிலக்கு 

வரிவிலக்கு அன்று 
என்பது 

தெளிவாகிறது . தலைச்செங்காடு என்ற ஊரிலிருந்த 
சபையார் யாராலும் உரிமை கொண்டாடப்படாமலும் சாகுபடி 
செய்யப்படாமலும் இருந்த நிலத்தை அவ்வூரிலுள்ள மூன்று சிவன் 
கோவில்களுக்கு இறையிலி தேவதானமாகக் கொடுத்ததுடன் 


14 


168 of 1923 . 
S. I. 1. , 11 4 Para , 1 . 


15 


474 


சோழர் வரலாறு 


அந்த நிலம் முன்னரே இறையிலியாக இல்லாதிருக்குமானால் 
அதற்குரிய வரியை அக் கிராமத்தார் செலுத்துவாராக எனவும் 
முடிவு செய்தது . 


சோழப் பேரரசர் காலத்தில் நிலவரியும் பிற வரிகளும் கிராம 
சபையாராலேயே வசூலிக்கப் பெற்று அரசாங்கத்திற்கு அனுப்பி 
வைக்கப்பட்டன . எனவே , அவர்களுக்கு அதற்கான அதிகாரம் 
முழுவதும் வழங்கப்பெற்றிருந்தது என்பதை வடஆர்க்காடு 
மாவட்டம் உக்கல் கல்வெட்டொன்று தெரிவிக்கிறது . இராச 
ராசன் தன் 24 ஆம் ஆட்சியாண்டில் அனுப்பிய உத்தரவு ஒன்றில் 
நிலவரியும் பிறவரிகளும் ஈராண்டுகள் நிரம்பி மூன்றாமாண்டு 
தொடங்கியும் கொடுக்கப்படாமலிருக்குமாயின் கிராமசபையார் 
அந்நிலங்களைக் கைப்பற்றிச் சபைப் பெருவிலைக்கு ( ஏலம் ) விற்று 
அவ்வரிகளுக்கு ஈடுசெய்ய வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது . 
இதை நோக்கும்போது எக்காரணத்தலோ இரண்டாண்டுகள் வரை 
வரி கொடுக்கப்படாமல் இருப்பது உண்டென்பதும் தெளி 
வாகிறது . இது போலவே நிலவரி முதலிய வரிகளைக் கொடாமல் 
வேற்றூர் போய்க் புகுந்தவர்களுடைய நிலங்களையும் 
சபையாரே பறிமுதல் செய்து விற்று வரிகளுக்கு ஈடு செய்த 
நிகழ்ச்சிகளும் கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றன . தஞ்சை 
மாவட்டம் வானவன் மாதேவிச் சதுர்வேதி மங்கலத்தைச் சேர்ந்த 
அந்தணர் சிலர் வரிகளைச் செலுத்தாது , வேற்றூர் போய்க் குட்டி 
புகுந்தபோது , கிராம சபையார் 

அவருடைய 
கைப்பற்றித் திருச்சேறைக் கோயிலுக்கு விற்று அரசிறை செலுத் 
தினர் என்பது கல்வெட்டொன்றாலயறிப்படுகிறது .15 திருச்சிராப் 
பள்ளி மாவட்டம் அரிஞ்சிகைச் சதுர்வேதிமங்கலத்திலிருந்த 
அந்தணர் மூவர் 15 ஆண்டுகள் முடிய தம் நிலங்களுக்குரிய 
வரியைச் செலுத்தாமல் வேற்றூர் போய்விட , அரசாங்கத்தார் 
அந் நிலங்களைப் பறிமுதல் செய்து , இராசேந்திரப் பெருவிலைக்கு 
விற்று அரசிறைக்கு 

செய்தனர் என்று அவ்வூர்க் 
கல்வெட்டால் அறியப்படுகிறது . இதை நோக்கும்போது 
வரி செலுத்தப்படாத மூன்றாவதாண்டிலேயே நிலம் பறிமுதல் 
செய்யப்பட்டுப் பெருவிலைக்கு விற்கப்பட்டதென்னும் நிலையில் 
இவர்கள் எவ்வாறு பதினைந்தாண்டுகள் வரிகொடாமல் இருக்க 
முடிந்ததென்பது வியப்பாயுள்ளது . இது போன்றே சுத்தவல்லி 
நல்லூர் ஆத்திரையன் மாதேவப்பட்டன் என்பான் பத்தாண்டுகள் 


நிலங்களைக் 


19 


16 


17 


13 


206 of 1925 . 
S. 1. 1. , Vol . III , No. 9. 
620 of 1909 . 
189 of 1914. 


அரசாங்க வருவாய் 


475 


அரசிறை கொடாமல் பாண்டிநாடு சேர்ந்து அங்கு இறந்து 
போனான் . அவன் நிலமும் சபையோரால் கைப்பற்றப்பட்டுப் 
பெருவிலைக்கு விற்கப்பட்டு வரிக்கு ஈடு செய்யப்பட்டதென்பது 
தஞ்சை மாவட்டம் களப்பாள் எனும் ஊரிற்கிடைத்த கல்வெட்டா 
லறியப்படுகிறது . 20 இவற்றை நோக்கும்போது அக்காலத்துக் 
கிராமசபை நிர்வாகத்திலும் ஊழல் இருந்ததென்பது தெளிவா 
கிறது . 


இவ்வாறு வரி கொடாமல் வேற்றூர் சேர்ந்ததற்கு இயலாமை 
யுடன் வரி வசூலிக்கும் அதிகாரிகளின் கொடுமையும் காரணமாய் 
இருக்கலாமோ என்றெண்ண வேண்டியுளது . நாட்டுத்தலைவர்கட் 
கும் , அரசியல் அதிகாரிகட்கும் சீவிதமாகக் கொடுக்கப்பட்ட நிலங் 
களுக்கு வரிவசூல் செய்வதில் கொடுமை நடந்ததே வரிகொடாமல் 
ஊரைவிட்டோட நேர்ந்தது என்றும் எண்ணக் கூடியதாயுள்ளது . 
சோழப்பேரரசின் இறுதிக்காலத்தில் சுயேச்சை பெற்ற தலைவர்கள் 
பழைய வரிகளை அதிகப்படுத்தியும் புதுப்புது வரிகளை விதித்தும் 
கொடுமை செய்தமையைத் திருவொற்றியூர்க் கல்வெட்டாலும் 1 
பிற கல்வெட்டுகளாலும் அறிய முடிகின்றது . தொண்டை 
மண்டலத்துத் திருவொற்றியூர்ப் பகுதிக்குத் தலைவனாயிருந்த 
யாதவராயன் என்பான் விளை நிலம் எல்லாவற்றிற்கும் வேலி 
ஒன்றுக்குக் கால்மாடைப் பொன் வரிவிதித்து அவ்வரியை 
வசூலிப்பதற்கெனத் தண்டல் அதிகாரி ஒருவனையும் நியமித் 
திருந்தான் . அவ்வதிகாரி , புன்னைவாயில் என்ற ஊரில் வர 
வேண்டிய வரிப் பாக்கிக்காக அவ்வூர்க் கிராமசபையாரைச் சிறை 
யிலடைக்கச் செய்தான் . அவர்கள் வேறு 

செயலின்றிக் 
குளத்தூரில் இருந்த குடியிருப்பு மனைகளுடன் கூடிய எண்பது 
வேலி நிலத்தையும் இருநூறு காசுக்கு விற்று அவ்வரிப் பாக்கியைச் 
செலுத்தினர் . சோழர் ஆட்சியின் 

ஆட்சியின் இறுதிக்காலத்தில் வரிக் 
கொடுமையால் பெரிதும் துன்பப்பட்ட மக்கள் கிராமசபையாரிடம் 
செய்து கொண்ட முறையீட்டையும் அவர்தம் துன்பம் துடைப்ப 
தற்கெனச் சபையார் மேற்கொண்ட செயல்களையும் தஞ்சை 
மாவட்டம் மன்னார்குடிக் கைலாயநாதர் கோயிலிலும் இராச 
கோபாலப்பெருமாள் கோயிலிலும் உள்ள இரு கல்வெட்டுகள் 
தெளிவுபடுத்துகின்றன . 22 அப்போது மன்னார்குடிச் சபையார் 
அக்கம் பக்கத்திலுள்ள ஐந்து நாடுகளின் சபையுடன் சேர்ந்து 
கூட்டங்கூடிப் பழக்கத்திலுள்ள படி இன்ன இன்ன 

இன்ன வரிகளை 


20 


21 


336 of 1925 . 
201 & 202 of 1912. 
$ .1.1 . , Vol. VI , Nos . 50 & 58 , 


476 


சோழர் வரலாறு 


அதற்கென விதிக்கப்பட்ட தொகையைத்தான் வரியாகச் செலுத்த 
வேண்டும் எனவும் அதற்குமேல் எதுவும் கொடுக்க வேண்டிய 
தில்லை எனவும் முடிவு செய்தனர் . 


நிகரிலிச் சோழமண்டலம் , 48,000 பூமியையுடைய சயங் 
கொண்ட சோழமண்டலம் , இராசேந்திரப் பதினெண் பூமி ஆகிய 
மண்டலத்திலுள்ள 48 நாடுகளிலும் பசுக்களுக்கும் எருமை 
களுக்கும் எவ்வித வரியும் விதிக்கப்படும் பழக்கம் இல்லை . ஆனால் , 
அப்பகுதியின் வரிகளை வசூலித்துக் கொள்ளும் உரிமை பெற்ற 
வலங்கை மகாசேனை அதிகாரிகள் சோழ மூவேந்த வேளானால் 
அவற்றிற்கு விதிக்கப்பட்ட புது வரி அந்நாடுகளின் சபை 
செய்த முடிவின்படி மறுக்கப்பட்டது . இச் செய்தியை முதற் 
குலோத்துங்கனின் 3 ஆம் ஆண்டிற் பொறிக்கப்பெற்ற மைசூர் 
நாட்டிலுள்ள கல்வெட்டொன்று தெரிவிக்கிறது. செங்கற்பட்டு 
மாவட்டம் , திருக்கச்சூர் ஊராட்சிக் குழு , ஊரில் விளைவு இல்லாத 
காரணத்தால் அரசாங்கத்துக்குச் செலுத்த வேண்டிய வரியைச் 
செலுத்த முடியாதபோது 

பக்கத்து 

ஊரிலுள்ள செல்வன் 
ஒருவனிடம் கடன் வாங்கியது . அதற்குரிய வட்டியை முறை 
யாகக் கொடுக்க முடியாததால் ஊர்ப் பொதுவாயிருந்த தரிசு 
நிலத்தைப் பயிரிட்டுக் கொள்ளச் செய்து அதற்குரிய அரசாங்க 
வரியை வட்டிப் பணத்திற்குஈடுச் செய்து கொள்ளும்படிச் செய்யப் 
பட்டது ஸ்ரீ கண்ட சதுர்வேதி மங்கலத்திலிருந்த ஒரு காணியை 
( நிலத்தை ) ஒருவன் விலைக்கு வாங்கினான் . ஆனால் , அதற்குரிய 
வரியைச் செலுத்த 

இயலவில்லை . இதற்கிடையில் 
அவன் அவ்வூர்க் கோயிலில் செய்த சிறு குற்றத்திற்காக 20 காசு 
அபராதம் விதிக்கப்பட்டான் . இந் நிலையில் அந்த ஊர்ச் சபையார் 
அந்த நிலத்தை விற்று அதனால் வந்த பணத்தைக் கொண்டு 
வரிப்பாக்கியையும் அபராதத் தொகையையும் செலுத்தியதாகத் 
திருச்சி மாவட்டம் , ஊட்டத்தூரிலுள்ள விக்கிரம சோழன் 
காலத்திய கல்வெட்டாலறியப்படுகிறது . சோழப் பேரரசு காலத்தில் 
நிலவரியாகவும் பிறவரிகளாகவும் அதிகமான பொருள் வசூலிக்கப் 
பெற்றதைக் கண்டோம் . எனினும் நிலவரியும் பிறவரிகளுள் ஒரு 
சிலவுமே அரசாங்கத்திற்குரியதாகும் . ஏனைய வரிகள் அந்தந்த 
ஊர் நன்மைக்கென ஊர்ச்சபைகள் வசூலித்தவையாம் . பல பகுதி 
களின் நிலவரி அந்தப் பகுதிக்குரிய அரசாங்க அதிகாரிகளின் 
சம்பளத்திற்காக ஒதுக்கப்பட்டு விட்டதையும் முன்னர்ப் பார்த் 
தோம் . எனவே , மீதமான 

பகுதியே அரசாங்கத்திற்குச் 


அவனால் 


28 


464 of 1911 . 
274 of 1909 . 


அரசாங்க வருவாய் 


477 


சேர்ந்தது . அதில் ஒரு பகுதி அரசருடையவும் அவர் குடும்பத் 
தாருடையவும் பரிவாரங்களுக்காகச் செலவிடப்பட்டது . அரச 
குடும்பத்தாருக்கானச் செலவுபோக மீதமுள்ள தொகை இருப்பு 
நிதியாகச் சேர்த்து வைக்கப்பட்டது . பல பெரிய கோயில்களிலும் 
இத்தகைய இருப்பு நிதி சேர்ந்திருந்தது . ஆனால் , அவை 
நாட்டில் வறட்சி , பெருமழையாலேற்பட்டவெள்ளம்முதலியவற்றால் 
விளைவு கெட்டு மக்கள் கஷ்டப்பட்டபோது அவர்களுக்கு உதவி 
செய்யப் பயன்பட்டது . இத்தகையதொரு நிலை இல்லையாயின் அக் 
அக்காலத்தில் பொருளாதாரம் அடியோடு குலைந்து போயிருக்கும் . 
மேலும் , இவர்கள் சேமிப்பு நிதி ( Reserve Bank ) போன்றதோர் 
அமைப்பை , ஊர்தோறும் அமைத்து , சுபிட்ச காலத்தில் மக்கள் 
கொடுக்கும் பணத்தைச் சேமித்து வைத்துப் பஞ்சம் போன்ற 
காலங்களில் அவர்களுக்கு உதவியதாகவும் தெரிகிறது . 
மேலும் , கோயில்களில் பெரும் பொருள் சேமித்து வைத்திருந்ததே 
அன்னியர் படையெடுப்பின்போது கோவில்கள் தகர்க்கப்பட்ட 
தற்குரிய காரணம் என்பதும் கருதத்தக்கது . அரசனும் செல்வரும் 
கோயிலாரும் மக்களிடமிருந்து வரியாகவோ வேறு வகையாகவோ 
பெற்ற பொருளில் பெரும் பகுதியையும் மக்களுக்காகவே மக்கள் 
நலனுக்காகவே செலவிட்டனர் . எனவே , அக்கால மக்களிடமும் 
பிறரிடமும் கொண்டு கொடுத்தல் ( give and take ) என்ற நல்ல 
தொரு பழக்கம் இருந்தது என்பது தெளிவாகிறது . எனவே , 
சோழர் ஆட்சிக் காலத்தே ஒரு வியக்கத்தக்க சமூக பொருளாதார 
இணக்கம் நிலவியதென்பது பெருமைப்படுவதற்குரியதேயாம் . 


25 


26 The Colas , p. 541 . 


32. நிலவுரிமையும் வேளாண்மையும் 


பிற்காலச் சோழர் காலத்திய அரசாங்க வருவாய்களுள் 
முதன்மையானது திலவரியேயாகும் . இவ் வரியை முறையாக 
வசூலிப்பதற்கு வரி செலுத்தப்படும் நிலத்தின் அளவு , நிலத்தின் 
தரம் , நிலத்துக்கு உரியவர் எனும் இவை யாவும் தெளிவாகத் 
தெரிந்தால் தான் வரியை முறையாக 

வசூலித்து அரசாங்க 
வருவாயையும் சரிவரக் கணக்கிடமுடியும் . எனவே , இராச்சியத் 
திலுள்ள நிலம் முழுவதையும் அளந்து அதில் நீர்நிலம் ! நன்செய் ) , 
கொல்லை ( புன்செய் ) , நத்தம் ( குடியிருப்பு மனை ) , கரம்பு ( தரிசு 
நிலம் ) , காடு ஆகியவற்றை வகைப்படுத்தித் தெரிந்து கொள்ள 
வேண்டும் . ஆதலால் , இராச்சியத்திலுள்ள நிலம் முழுவதையும் 
அளந்து கணக்கிட வேண்டுவது இன்றியமையாததாகும் . 


இதனையறிந்த முதலாம் இராசராசன் சோழராச்சியத்திலுள்ள 
நிலம் முழுவதையும் அளந்து கணக்கிடச் செய்தான் . கி . பி . 
1001 - ல் நிலம் அளக்கப் பெற்ற இதுவே முதல் முறை என்று தெரி 
கிறது . பின்னர் கி . பி . 1086 - ல் முதற் குலோத்துங்கனின் 16 ஆம் 
ஆண்டில் சோழராச்சியத்திலுள்ள நிலம் முழுவதும் அளக்கப் 
பெற்றது .. அதன் பின்னர் மூன்றாம் முறையாக மூன்றாங் 
குலோத்துங்க சோழன் ஆட்சியின் 38 ஆம் ஆண்டில் இராச்சியத்தி 
லுள்ள நிலம் முழுவதும் அளந்து கணக்கிடப்பட்டது . 


இவ்வாறு அளக்கும் போது முதலில் ஒவ்வோர் ஊரிலும் உள்ள 
மொத்த நிலம் எவ்வளவு என்பது கணக்கிடப்படும் . அந்நாளில் நில 
அளவு , குழி மா , வேலி என்று கணக்கிடப்படும் . ஒரு குழி என்பது 
ஒரு கோல் சதுரம் கொண்டதாகும் . கோல் என்பது பதினாறு 
சாண் அல்லது பன்னிரண்டடி கொண்ட அளவாகும் . நூறு குழி 
கொண்டது ஒரு மா எனவும் , இருபது மா கொண்டது ஒரு வேலி 
எனவும் கணக்கிடப்பட்டது . 

அளக்கப்பட்ட நிலங்களின் 
எல்லையைத் தெரிந்துகொள்வதற்காகக் கற்கள் நடப்பட்டன . 
அக்கற்கள் புள்ளடிக்கற்கள் என்று அக்காலத்தில் வழங்கப்பட்டன 


1 


S.I.I. Vol . III , No. 222 & 223 , Ins. 59 of 1913 . 

S. I. 1. Vol. Y , No. 990 ; S. 1. 1. Vol . VI , No. 34. 
. Ins . 188 & 216 of 1908 , 


2 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


479 


வாகத் தெரிகிறது . சிவன் கோயில் நிலங்களுக்குத் திரிசூலம் 
பொறிக்கப்பட்ட கற்களும் , திருமால் கோயில் நிலங்களுக்குச் 
சக்கரம் பொறிக்கப்பெற்ற கற்களும் , சமண , பௌத்தப் பள்ளிகளைச் 
சேர்ந்த நிலங்களுக்கு முக்குடை குண்டிகை 
பொறிக்கப்பெற்ற கற்களும் எல்லைக் கற்களாக நடப்பட்டன 
எனத் தெரிகிறது . 


போன்றவை 


அளந்து குறிக்கப்பட்ட நிலங்கள் அவற்றின் விளைவுக்குத் 
தக்கபடி தரம் பிரிக்கப்பெற்றன . ஒன்று முதல் பதினான்கு வரை 
நிலத்தின் தரங்கள் இருந்தனவாகத் தெரிகிறது. இவ்வாறு 
தரம் பிரிக்கப்பட்ட நிலங்களின் விளைவு மாறும்போது தரமும் 
மாற்றியமைக்கப்பட்டு அதற்கேற்ப வரியிலும் மாற்றம் செய்யப் 
படும் . ஒரு போக நிலம் , இரு போகம் , முப்போகம் என்று 
மாறும்போதும் வரியை உயர்த்தும் வழக்கமும் இருந்திருக்கிறது . 
இவ்வாறு வரியில் மாற்றம் செய்யப்படாமல் நிரந்தமான வரி 
விதிக்கப்பெற்ற நிலங்களும் உண்டு . இப்படிப்பட்ட நிலையான 
வரி ‘ நின்றிறை என்று திருவாலங்காட்டுச் செப்பேட்டில் 
குறிக்கப் பெற்றுள்ளமை கருதுதற்குரியது . இவையன்றி வரி 
விதிக்கப்படாத நிலங்களும் இருந்தன . ஊர் நத்தம் , வண்ணார் , 
கம்மாளர் போன்ற தொழிலாளர் இருப்பிடங்கள் , பள்ளச்சேரி , 
பறைச்சேரி , கோயில்கள் , குளங்கள் , நீர் நிலைகள் , சாலைகள் , 
வீதிகள் , கன்று மேய் பாழ் , சுடுகாடு முதலியன இவ்வகையில் 
அடங்கும் . இவையாவும் விவரமாகக் கல்வெட்டுகளிற் காணப் 
படுகின்றன . 

நாட்டுப்புற மக்களிற் பலரும் உழவுத் தொழிலையே மேற் 
கொண்டிருந்தனர் . நிலமுடையவனுக்கே குறிப்பாக அக் 
காலத்தில் சமுதாயத்தில் பெருமை இருந்தது . அன்றியும் அக் 
காலத்தில் பண்டமாற்று ஒன்றே வாணிபத்தின் அடிப்படையா 
யிருந்ததுடன் நெல்லே அடிப்படையான பண்டமாற்றுப் 
பொருளாய் இருந்ததால் நிலக்கிழார்களே அக்காலப் பொருளா 
தாரத்தின் அடிப்படையாகவும் இருந்தனர் . ஆகவே , ஒருவன் 
எத்தொழிலைச் செய்தாலும் கொஞ்சமாவது நிலம் வைத்திருப் 
பதையே விரும்பினான் . அதனால் ஒவ்வொரு கிராமமும் சொந்த 
நிலமுடைய நிலக்கிழார்கள் நிறைந்தாயிருந்ததுடன் ஊர்ச் 
சபைகளும் அவர்களை உறுப்பினர்களாகக் கொண்ட சங்கங் 
களாகவே இருந்தன எனலாம் . ஊர்ச்சபைகளின் நிறைவேற்றுக் 
கழகங்களின் உறுப்பினராவதற்கு அரசிறை செலுத்தக்கூடிய , 


4 S. 1. 1. Vol. V , No. 1379 . 

S. I. I. Vol . VIII , No.701 . 


5 


480 


சோழர் வரலாறு 


கால்வேலி நிலம் உடையவராயிருத்தல் வேண்டும் என்ற விதி 
நினைவுகூர்தற்குரியது . 


பொது 


8 


ஊரைச் சுற்றிலும் உள்ள சில நிலப்பகுதிகள் ஊர்ப்பொது 
நிலமாக இருந்தன . இத்தகைய பொது நிலங்கள் இருந்ததைக் 
கல்வெட்டுகளிற் காணப்படும் சபா மஞ்சிகம் , ஊர்மஞ்சிகம் , 
ஊர்ப்பொது என்ற தொடர்களால் அறிகிறோம் . வரி கட்டப்படாத 
நிலம் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் பயிரிடப்படாதிருந்த தரிசு 
நிலம் ஊர்ச்சபையால் விற்கப்பெற்று , அதன் வருவாய் ஏதாவ 
தொரு குறிப்பிட்ட கிராம நலனுக்கான வழியில் செலவு செய்யப் 
பெற்றது . மதுராந்தகத்தில் பயிரிடப்படாமலிருந்த 
நிலத்தைச் சபை விலைக்கு விற்றது பற்றிச் சுந்தரசோழன் ஆட்சிக் 
காலத்திய கல்வெட்டொன்று தெரிவிக்கிறது . தனிப்பட்ட 
வருடைய நிலவுரிமை ஒப்புக் கொள்ளப்பட்டிருந்தது . அவர்கள் 
தங்கள் நிலத்தை விற்கவோ தானம் செய்யவோ முழு உரிமையும் 
பெற்றிருந்தனர் . அன்றியும் தகப்பனுக்குப் பின் மகன் அந்த 
நிலத்தை அடையும் உரிமையும் இருந்தது . 

கிராமத்தில் வாழ்ந்த சிறிய பெரிய மிராசுதாரர்களே யல்லாமல் 
உழவுத்தொழிலையே நம்பி வாழ்ந்த உழவர்களும் இருந்தார்கள் . 
நிலமற்ற உழவர்களும் , சமுதாயத்தின் கடைவகுப்பினரும் 
உழவுத் தொழிலுக்கான வேலைகளைச் செய்து விளைவில் அவர் 
கட்குக் கொடுக்கப்பட்டதைப் பெற்று வாழ்ந்து வந்தனர் . 
கிராமத்தில் வாழ்ந்தவர்களில் வரிசெலுத்துவோரும் அல்லாதவரும் 
பாகுபாடு செய்யப்பட்டு வரிசெலுத்துவோரே கிராமசபைகளிலும் , 
ஊராட்சி மன்றங்களிலும் இடம்பெற்றனர் . பரம்பரைத் தொழிலைச் 
செய்யும் தொழிலாளிகளும் , கடைநிலை வகுப்பினரும் அவர்கள் 
செய்யும் பணிக்காக ஊர்ப்பொது நிலத்தில் அவரவர்க்கென 
ஒதுக்கப்பெற்ற நிலப்பகுதிகளைப் பெற்று , பயிரிட்டு வாழ்ந் 
திருந்தனர் . தொழில் வல்லவராகிய தச்சர் , கொல்லர் போன்ற 
வர்கள் தாங்கள் இருக்கும் ஊரைவிட்டுப் போகாமலிருப்பதற்காக 
வும் , ஒரு வேலையைச் செய்து தரும்படி தங்களிடம் வரும்போது அவ் 
வேலையைத் தாமதப்படுத்தாமல் அதைச் செய்துகொடுப்பதற் 
காகவும் ஊர்ப்பொது நிலங்களிலிருந்து அவர்க்கு உரிய பகுதி ஒதுக் 
கப்பட்டிருந்தது . மேலும் , அவர்கள் செய்யும் வேலைக்கான 
கூலியை வேலை தருவோரிடம் பேசிக்கொண்டு வேலை முடிந்ததும் 
அத் தொகையைக் கூலியாகப் பெற்றுக்கொள்ளலாம் . 

பெரிய மிராசுதாரர்களிடத்தில் உள்ள நிலங்களில் வேலை 
செய்து 

நாள் கூலி பெற்று வாழ்ந்தவர்களும் அக்காலத்தில் 
Ins . 396 of 1922 . 


8 . 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


481 


இருந்தனர் . இவர்களுடைய கூலி பெரும்பாலும் நெல்லாகவே 
கொடுக்கப்பட்டது . நிலமே இல்லாமல் சாகுபடி வேலை செய்து 
நாட்கூலி பெற்றவனுக்கும் கொஞ்சம் நிலம்வைத்துக் கொண்டு 
சாகுபடி 

வேலை செய்து நாட்கூலி பெற்றவனுக்கும் ஏதேனும் 
வேறுபாடு காட்டப்பட்டதா ? அப்படி வேறுபாடு காட்டப்பட்டி 
ருந்தால் அது என்ன ? என்பதையும் இப்போது அறிந்து கொள்ள 
இயலவில்லை . 


கோயில் தோட்ட வேலை செய்யும் ஒருவனுக்கு நாள் 
ஒன்றுக்குப் பத்து நாழி அல்லது ஒன்றே கால் மரக்கால் நெல் 
கூலியாகக் கொடுக்கப்பட்டது . ஏழு பாடக நீளங்கொண்ட ஒரு 
தோட்டத்திற்கு நாள்தோறும் ஆறுபேர் வீதம் ஆண்டு முழுவதும் 
வேலை செய்ய வேண்டியிருந்ததாகத் தெரிகிறது . கோயில் 
களுக்கும் மடங்களுக்கும் கொடுக்கப்பட்ட நிலங்களில் அந் 
நிலங்களில் உழவுத் தொழிலைச் செய்வோர் குடியிருப்பதற்கான 
குடியிருப்பு மனை நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் . அவ்வாறுள்ள 
குடியிருப்புகளும் அவர்கள் வேலை செய்ய வேண்டிய நிலங்களுக்கு 
அருகிலேயே அமைந்திருக்கும் 

என்பது குறிப்பிடத்தக்கது . 
இவர்களில் யாருமே நிலமுள்ள 

குடியானவர்கள் 

அல்லர் . 
வர்கள் கூலிக்கென்று திட்டம் செய்யப்பட்டதை முன்னதாகவே 
பெற்றுக் கொள்வதால் ( மாதச் சம்பளமாகவும் இருக்கலாம் 
போலும் ) விளைவு முழுவதும் நிலத்தையுடைய மடத்திற்கோ 
கோயிலுக்கோ சேர்ந்துவிடுகிறது . 


குத்தகை சாகுபடியும் அக்காலத்தில் மிகவும் சாதரணமாக 
மேற்கொள்ளப்பட்டு வந்தது . இவ்வாறு சாகுபடி செய்யப்பட்ட 
நிலம் தனிப்பட்டவருடையதாகவோ கோயில் மடம் போன்ற 
நிறுவனங்களைச் சேர்ந்ததாகவோ இருக்கலாம் . அந்த வகைச் 
சாகுபடியில் முன்னதாகவே முடிவு செய்து கொண்டபடி உள்ள 
நெல்லாகிய மேல்வாரத்தை நில உரிமையாளர்க்குக் கொடுத்து 
விட்டு மீதியைக் குத்தகைதரான் எடுத்துக் கொள்வான் . இதில் 
அவன் செலுத்த வேண்டிய சிறுவரிகள் ஏதேனும் இருக்குமானால் 
அவற்றின் தொகையும் சாகுபடி செய்தற்கான செலவு தொகையும் 
போக மீதமுள்ளது அவனுடைய வருமானமாகும் . 


அக்காலத் திருந்த சாகுபடி சம்பந்தமான முழு விவரங்களையும் 
அறிந்து கொள் தற்கான ஆதாரங்கள் இது வரை கிடைக்க 
வில்லை . கல்வெட்டுகளிலிருந்து நமக்குக் கிடைக்கும் செய்திகள் 


7 


114 of 1928 
327 of 1916 


8 


சோ . 


வ.- 31 . 


482 


சோழர் வரலாறு 


எல்லாம் கோயில்களுக்குக் 

கோயில்களுக்குக் கொடுக்கப்பட்ட தேவதானம் , 
மடங்களுக்குக் கொடுக்கப்பட்ட மடப்புறப் , அறநிலையங்களுக்குக் 
கொடுக்கப்பட்ட சாலாபோகம் போன்ற நிலங்களைப் பற்றியனவே 
யாம் . எனவே , இவற்றில் கூறப்படும் விதிகள் வெள்ளான் வகை 
நிலங்களைச் சாகுபடி செய்வோருக்கு எவ்வளவு தூரம் பொருந்தும் 
என்பதைக் கூறவியலாது . அக்காலத்திலிருந்த மற்றத் தொழில் 
களைப் போலவே பயிர்த்தொழிலும் ஸ்தல தேவைகளைப் பூர்த்தி 
செய்வதற்கானதேயாம் . இத்தொழிலால் செல்வர் 
உண்டா எனின் 

அது கூறுதற்கு இயலாததாகும் . இந்த 
வகையில் தனியார் நிலச் சாகுபடியாளருக்கும் தேவதானம் 
போன்ற நிலச் சாகுபடியாளருக்கும் அதிக வேறுபாடு இல்லை . 
இவைபற்றிய சரியான ஊக மதிப்புக் கண்டுபிடிக்கக் கூடுமானால் 
நிலங்களின் உரிமை நிலை , நீர்ப்பாசனம் , நில மதிப்புப் போன்றவை 
சரியான முறையிற் கண்டுபிடிக்கப்படலாம் . 


ஆனவர் 


ஊர்ப் பொதுவாக இருந்த நிலம் தவிர மீதமுள்ள விளை 
நிலத்தின் உரிமையை மூன்று பிரிவுகளாகக் கொள்ளலாம் . 
முதலாவதாக , உழவுத் தொழிலையே சொந்தமாகக் கொண்டு 
அரசாங்கத்திற்கு வரி செலுத்திக் கொண்டு வந்த குடிமகனுக்கே 
உரிமையுள்ள நிலவுரிமை வகையாகும் . சாசனங்களில் இது 
வெள்ளான் வகை என்று கூறப்பட்டுளது . அரசாங்கத்தில் 
அவரவர்கள் செய்து வந்த பணிகளுக்கும் , பிற அலுவல் 
களுக்கும் ஏற்ப அரசாங்கத்தாலும் , செல்வராலும் , கிராமசபை 
போன்றவற்றாலும் கொடுக்கப்பட்ட நிலங்கள் இரண்டாவது 
வகையாகும் . இவை சீவிதம் , போகம் , காணி , விருத்தி , பற்று , 
புறம் , பட்டி , முற்றூட்டுப்போன்ற பற்பல பெயர்களால் அவரவர் 
செய்த அலுவலுக்கேற்ப வழங்கப்பட்டு வந்தன . பெரும்பாலும் 
அரசாங்கத்தாலும் , சிறுபான்மை சபைகள் போன்றவற்றாலும் தான 
மாகக் கொடுக்கப்பட்வையே மூன்றாவதாகும் இவை தேவதானம் 
திருவிடையாட்டம் , பள்ளிச்சந்தம் , மடப்புறம் , சாலாபோகம் , பிரம 
தேயம் என்பன போன்ற பெயர்களால் வழங்கப்பட்டு வந்தன . 
இவ்வாறு தானமாகக் கொடுக்கப்பட்ட நிலங்களெல்லாம் தனித் 
தனி விதிமுறைகளின்படி கொடுக்கப்பட்டு அவை குறித்த 
செப்புப் பட்டயங்களோ சாசனங்களோ அல்லது இரண்டுமோ 
ஏற்படுத்தப்பட்டிருந்தன . குறிப்பிட்ட தொழிலைச் செய்வதற் 
கெனக் கொடுத்த நிலங்களுக்குக் கூட இது போன்ற ஆதாரங்கள் 
இருந்தன . ஆனால் இவையெல்லாம் மிகவும் சாதாரண முறையில் , 
கொடுக்கப்பட்ட நிலத்தின் அளவு யாருக்குக் கொடுக்கப்பட்டது ? 
என்ன பணிக்காகக் கொடுக்கப்பட்டது ? என்பன 


போன்ற 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


4831 


விவரங்களே இருக்கும் . நிலத்திலிருந்து நிலச் சொந்தக்காரர் 
களுக்குச் சேர வேண்டிய நெல் அளவு போன்றவைபற்றி அந் 
நிலச் சொந்தக்காரரும் நிலத்தைப் பயிரிடுவோரும் அவ்வூரிலுள்ள 
பழக்கத்திற்கேற்பத் தங்களுக்குள் செய்துகொள்ளும் உடன்பாடு 
களேயாம் . 


" வெள்ளான் வகை என்பது வேளாளர் வகை அதாவது 
வேளாண்மைத்தொழில் செய்வோர் வகை எனப்பொருள்படும் 
எனவே , வெள்ளான் வகை என்பது வேளாளர்க்கு உரிமையுடைய 
நிலம் என்பதாகின்றது . ஒரு சாதாரண விவசாயிக்கு உரிய நிலம் 
கூடத்தரம் பிரிக்கப்பெற்று , அந்த நிலத்தின் சொந்தக்காரர் 
யார் ? உரிய பாத்தியதை ( Right ) என்ன ? என்பன போன்ற 
விவரங்களெல்லாம் தெளிவாகப் பதிவு செய்யப் பெற்றிருந்தன . 
வெள்ளான்வகை நிலத்திற்கும் பிறவகை நிலங்களுக்கும் உள்ள 
வேறுபாடுகள் சாசனங்களில் தெளிவாகக் குறிக்கப்பட்டுள்ளன . 


பல 


தஞ்சைப் பெரிய கோயிலுக்கு நெல் அளக்கும்படி இராச 
ராசன் 

கிராமங்களைத் திட்டப்படுத்தியிருந்தான் . அக் 
கிராமங்களுள் கருப்பூர் கிராமமும் ஒன்றாகும் . அவ்வூரிலிருந்த 
தேவதானம் , சாலாபோகம் ஆகியவை போக மீதமுள்ள 
வெள்ளான் வகைக்கு மாத்திரம் கணக்கிட்டு நெல் அளக்கும்படி 
செய்ததாகக் கல்வெட்டால் அறியப்படுகிறது . இந்த நெல் ஒரு 
குறிப்பிட்ட அளவுடையதாகவும் , ஆண்டு தோறும் கொடுக்க 
வேண்டியதாகவும் ஏற்படுத்தப்பட்டிருந்தது . எனவே , இந்தக் 
கருப்பூர் கிராமத்தில் வெள்ளான் வகை நிலங்களும் தேவதான 
சாலாபோக நிலங்களும் இருந்தனவாகத் தெரிகிறது திருவாலங் 
காட்டுச் செப்பேடுகளிலிருந்து கிராமம் முழுவதுமே அரசிறை 
செலுத்துகின்ற வெள்ளான் வகையாயிருந்ததெனத் தெரிகிறது . 
பழையனூர் 

என்னும் கிராமம் சிங்களாந்தகச் சதுர்வேதி 
மங்கலத்துச் சபையைச் சேர்ந்ததாகும் . அங்கிருந்த நிலத்திற்குச் 
சமமாக வேறிடத்தில் நிலம் கொடுத்துவிட்டு அவ்வூர் வெள்ளான் 
வகையாக்கப்பட்டது . அவ்வாறு மாற்றப்பட்ட பிறகு பழையனூர் 
திருவாலங்காட்டுக் கோயிலுக்குத் தேவதானமாகக் கொடுக்கப் 
பட்டது . இந்த ஊரிலமைந்த வெள்ளான் வகைக்கும் பிற ஊர் 
வெள்ளான் வகைக்கும் அதிக வேறுபாடு இருந்தது . இவ்வாறு 
மாற்றப்பட்ட பழையனூர் மற்ற வெள்ளான் வகையைப் போல் 
ஆறிலொரு கடமை கொடுப்பதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு 
ஆண்டு தோறும் 3288 கலம் 7 குறுணி 5 நாழி நெல்லும் இதற்கு 
முன் கொடுத்ததைப் போலவே பாடி , பள்ளியுட்பட நூற்றுத் 
தொண்ணூற்று மூன்று கழஞ்சு ஒரு மஞ்சாடி ஒரு மாப் பொன்னும் 


484 


சோழர் வரலாறு 


வகை 


கொடுக்கவேண்டுமென்று நிர்ணயிக்கப்பட்டது . இதிலிருந்து 
அக்காலத்திய நில முறை ஏற்பாடுகளுள் ஒரு சிலவற்றைத் 
தெரிந்துகொள்ள முடிகிறது . வெள்ளான் 

நிலங்கள் 
அரசாங்கத்தின் நேரடியான வரிவிதிப்பு , வரி வசூலுக்குள்ளாகி 
யிருந்ததுடன் அடிக்கடி 

மாற்றத்திற்குட்பட வேண்டியதாயு 
மிருந்தது . இந்த முறை , தனித்தனி நிலங்களுக்கா ஊர் மொத்தத் 
திற்குமா என்பது தெளிவாகத் தெரியவில்லை . ஆனால் , பிரம 
தேயங்களெல்லாம் அதிக வரி கட்டியமையும் சிற்சில வரிகளையும் 
சேர்த்து மொத்தத் தொகையாகப் பொன்னாகக் கொடுக்க 
வேண்டும் என்பதும் தெரிகிறது . பிரமதேயமாயிருந்த நிலங் 
களுக்குப் பதிலாக வேறு நிலங்களைக் கொடுத்துவிட்டு , 
பிரமதேயத்தை வேறு வகை நிலமாக மாற்றலாம் என்பதும் 
இந்த நிகழ்ச்சியில் தேவதானமாக மாற்றப்பட்டது என்பதும் 
தெளிவாகிறது . பழையனூர்க்கிராமம் 

ஒரு சாதாரண 

தேவ 
தானம் போல் கொடுக்கப்படாமல் நிரந்தரமாக விதிக்கப்பட்ட 
வரியை அரசாங்கத்திற்குப் பதிலாகக் கோயிலுக்குச் செலுத்தக் 
கூடிய வெள்ளான் வகையாகவே அது இருந்தது . இவ்வாறு 
சுற்றி வளைத்துச் செய்யப்பட்ட ஏற்பாட்டிற்கான காரணமேதும் 
அறியக் கூடவில்லை . ஆயினும் , சாகுபடியாளர்களுடைய நிலை 
எப்போதும் போலவே இருந்ததென்பது உறுதியாகிறது . இந்த 
நிலம் பிரமதேயமாயிருந்த போது இதே வரியை அதாவது 
நெல்லையும் பொன்னையும் அந்த நில உரிமையாளருக்குக் கொடுத்த 
தற்குப் பதிலாக இப்போது கோயிலுக்குக் கொடுக்கிறார்கள் . 
இப்போது கொடுக்கப்பட்ட பழையனூர்த் தேவதானத்துக்கு 
விதித்த வரி நிரந்தரமானதென்று காணப்பட்டாலும் வெள்ளான் 
வகையைப் போல அடிக்கடி மாற்றப்பட மாட்டாது என்பதே 
அல்லாமல் எப்போதுமே மாற்றப்படாமலிருக்கு மென்பதில்லை . 
இது போன்ற ஒவ்வோர் உத்தரவும் நிரந்தரமானது என்று 
முதலில் கூறப்பட்டாலும் சந்தர்ப்பம் நேரும் போது மாற்றி 
யமைக்கப்பட்டன . இந்தக் குறிப்பிட்ட பழையனூர் வெள்ளான் 
வகை மற்ற வெள்ளான் வகையிலும் வேறுபட்டு நிரந்தரமான 
வரியாகக் காணப்பட்டாலும் சாசனத்தின் வாசகத்தைப் 
பார்க்கையில் ஒருவகையில் விளைவின் அடிப்படையில் அரசாங்கத் 
திற்குச் செலுத்தும் வரி போன்று அமைந்திருப்பதும் தெளிவாகும் . 
இதையும் நாம் உறு தியாகச் சொல்லுவதற்கில்லை ; இவ் 
வாறுள்ளதை வெள்ளான் வகை தேவதானம் என்று கூறலாம் 
போலும் . 


சோழ பாண்டிய வைஸ்ராயாக இருந்த சுந்தரசோழன் 
காலத்தில் பிரமதேயமாக இருந்த ஐந்து வேலி நிலம் வெள்ளான் 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


4851 


வகையாக்கப்பட்டுத் திருவாலீஸ்வரம் கோயிக்கு வெள்ளான் 
வகைத் தேவதானமாகக் கொடுக்கப்பட்டுள்ளது . எடுத்துக் 
காட்டிய இவ்விரு நிகழ்ச்சிகளிலிருந்து முதல் இராசேந்திரன் 
காலத்தில் அரசாங்கத்திற்கு நேரடியாக மாற்றத்திற்குரிய வரி 
செலுத்தும் வெள்ளான் வகை எனவும் , நிரந்தரமான வரியைக் 
கோயிலுக்கேர் 

போன்ற பொது நிறுவனங்களுக்கோ 
செலுத்தும் வெள்ளான் வகை எனவும் இரு வேறுபட்ட வெள்ளான் 
வகை இருந்தனவென்பது உறுதியாகிறது . ஆனால் , இவ்விரு வகை 
யில் சாகுபடியாளருக்கு இலாபகரமானது எது 

என்பதைக் 
கூறுவதற்கான ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை . 


மற்றொரு குறிப்பிடத்தக்க பிரமதேய மாற்றம் முதற் குலோத் 
துங்கனின் 11 ஆம் ஆட்சியாண்டில் ( கி.பி .1081 - ல் ) பதிவாகியிருக் 
கிறது .10 

இரண்டாம் இராசேந்திரனின் 11 ஆம் ஆட்சியாண் 
டாகிய கி.பி. 1061 - ல் தொடங்கிய இம் மாற்றத்திற்கான சம்பிர 
தாய நிகழ்ச்சிகள் பல ஆண்டுகளுக்குப் பின்னர் வீரராசேந்திரன் 
( கி.பி. 1063 --1070 ) காலத்தில் அதற்கான உத்தரவுகள் பிறப் 
பிக்கப்பட்டு முதற் குலோத்துங்கன் காலத்தில் தான் 
முடிவு 
பெற்றன . இவ்வாறு மாற்றம் செய்யப்பட்ட நிலம் இராசேந்திர 
நல்லூர் என்ற தொரு புதிய கிராம மாக்கப்பட்டு நக்கன் தரணி 
என்பவனால் எடுப்பிக்கப்பட்ட திருத்தாடகை ஈஸ்வரம் என்ற 
கோயிலுக்குத் தேவதானமாக்கப்பட்டது . இதிலிருந்து ஆண்டு 
தோறும் 2000 கலம் நெல் நிரந்தரமாகக் கொடுக்கப்பட வேண்டும் 
எனவும் ஏற்படுத்தப்பட்டது . இந் நிகழ்ச்சியிலிருத்து தேவதான 

மாற்றப்பட்ட நிலம் புதியதோர் ஊராக வழங்கலாயிற் 
றென்பது தெரிய வருகிறது . இரண்டாம் குலோத்துங்கனின் 
மூன்றாம் ஆட்சியாண்டில் ( கி.பி. 1136 - ல் ) தென்னார்க்காடு 
மாவட்டம் நாட்டுப் பிரமதேயமாயிருந்த அவியனூர் இறையிலி 
திருநாமத்துக் காணியாக்கப்பட்டது.11 


மாக 


அரசாங்க 

அதிகாரிகளுக்கு மாதந்தோறும் அரசாங்கக் 
கருவூலத்தினின்று சம்பளம் கொடுக்கப்படுவதில்லை என்பதையும் 
அதற்குப் பதிலாகச் சில நிலப்பகுதிகளின் வரிகளை வசூலித்துக் 
கொள்ளும் உரிமை கொடுக்கப்பட்டிருந்த தென்பதையும் அது 
சீவிதம் முதலிய பெயர்களால் வழங்கப்பட்டதென்பதையும் 
முன்னர்க் கண்டோம் . இதுபோலவே , கோயில் மடம் முதலிய 
வற்றில் பணியாற்றியவர்களுக்கும் நிலம் கொடுக்கப்பட்டிருத்தது . 


9 . 


327 of 1916 
10 74 of 1931-32 
11 260 of 1939-40 


486 


சோழர் வரலாறு 


உதாரணமாக பின் வரும் செய்தியைக் காணலாம் . தஞ்சை 
மாவட்டம் மானம்பாடி நகரத்தாரும் கோயில் அதிகாரிகளும் 
சேர்ந்து வீரநாரயணபுரத்து மகாதேவர் கோயிலில் சித்திரை 
மாதத்தில் நடக்கும் ஆண்டுத் திருவிழாவின் போது ஐந்து 
தமிழகக் கூத்துகளை நடத்துவதற்காகக் கி.பி .1008 - ல் கூத்தாட்டுக் 
காணி கொடுக்கப்பட்டது.12 இவ்வாறு கோயில் முதலியவற்றின் 
அலுவல்களுக்காகக் கொடுக்கப்படும் நிலவுரிமை பலவகைப் 
படும் . இந்தப் பணிகளுக்காகக் கொடுக்கப்படும் வருமானமும் 
நிலவரி வசூலாகவோ நிலவுரிமையாகவோ இருக்கும் . 


பிற்காலச் சோழர் காலத்தில் இவ்வாறு வரி வாங்கிக் 
கொள்ளும் உரிமை கொடுக்கப்பட்டது . பெரும்பாலும் காவல் 
அதிகாரிகட்கும் சேனைத் தலைவர்களுக்குமே எனலாம் . கங்கை 
கொண்ட சோழபுரம் அரண்மனையில் சிறுதனம் பிரிவிலிருந்த 
மேற்கா நாட்டுக் கைக்கோளர்கள் பயன்படுத்திக் கொள்வதற் 
காகக் குலோத்துங்க சோழ நல்லூர் என்ற கிராமத்திலுள்ள 
சாகுபடி நிலம் வீரபோகமாகக் கொடுக்கப்படட்து என்பனைத் 
திருவாவடுதுறையிற் கிடைத்துள்ள கி.பி. 1117 ஆம் , 1121 ஆம் 
ஆண்டுகளிற் பொறிக்கப் பெற்றுள்ள 

பெற்றுள்ள கல்வெட்டுகளால் அறி 
கிறோம் .18 இராமநாதபுரம் மாவட்டம் சிவபுரியிலுள்ள கி.பி .1125 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டொன்று சுந்தன் கங்கை கொண்டான் 
என்னும் நிலமானியத் தலைவன் சண்டையில் மடிந்த தன் வாட் 
படைஞர் ஒவ்வொருவருடைய குடும்பத்தினர்க்கும் நல்ல நிலம் 
5 மாவும் , சாதாரண நிலம் 3 மாவும் கொடுப்பதாக வாக்களித்த 
தாகக் கூறுகிறது . மேலும் அவ் வாட்படையினரின் பணியாள்கள் 
யாரேனும் போரிலோ நோயாலோ இறந்து விட்டால் அவருடைய 
உறவினர் தரவேண்டிய வரிகளை அவர்களாகவே விருப்பத்துடன் 
கொடுத்தாலன்றி வசூலிப்பதில்லை என்றும் தெரிவித்தான் எனவும் 
அதே கல்வெட்டாலறியப்படுகிறது . தஞ்சை மாவட்டம் கோவில் 
காட்டில் கிடைத்த கி.பி. 1256 - ல் பொறிக்கப் பெற் கல்வெட் 
டொன்று ! 5 தொண்டை மண்டலம் பையூரைச் சேர்ந்த சோழ 
கங்கன் தன்னுடைய படைப்பற்று நிலங்களுக்கு மா ஒன்றுக்கு 
600 காசு பணமும் இரண்டு கல நெல்லுக்கும் அதிகமாக வாங்குவ 
தில்லை என்று உறுதி கொடுத்தான் என்று கூறுகிறது . இதிலி 
ருந்து ஒரு நிலமானியத்தலைவன் அவனுக்கென்று குறிக்கப்பட்ட 


12 


18) 


90 of 1931-32 
69 & 72 of 1926 
47 of 1929 
194 of 1928 


14 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


487 


சேனா வீரர்களை அரசன் வேண்டும் போது அனுப்புவதற்குத் 
தயாராக வைத்திருப்பதற்காக அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட 
நிலங்களின் வரியிலிருந்து வரும் வருவாயை அவன் வாங்கிக் 
கொள்ளும் வழக்கம் அந்நாளில் இருந்ததென்பது உறுதியாகிறது 


போலவே கோயில்கள் மடங்கள் , அன்னதானச் 
சத்திரங்கள் ஆகியவற்றிப் பணி புரியும் குறிப்பிட்ட சிலருக்கு 
நிலங்களின் அனுபோக உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது . கோயில் 
களுக்கு அபிடேக நீரைக் கொண்டு வருபவன் , கோயில் காவல் 
காரன் , சங்கு ஊதுவோன் , அருச்சனை செய்பவன் , திருப்பலிக்கு 
உதவுபவன் , திருப்பதிகம் விண்ணப்பஞ் செய்வோன் , அவற்றிற் 
பயிற்சி அளிப்பவன் முதலிய பணியாளர் கட்குச் சீவிதம் போகம் , 
காணி என்ற பல பெயர்களால் நில அனுபோக உரிமை கொடுக்கப் 
பட்டிருந்தது . ஜனனாத மங்கல சதுர்வேதி சபை , 

முதல் 
இராசேந்திரனின் 9 ஆம் ஆண்டில் ஒரு சமயம் கூடி , அவ்வூர்க் 
கோயில் நிலங்களில் அருச்சனை செய்வோருக்கும் , விளக்கிற்கு 
எண்ணெய் வார்ப்போருக்கும் , கோயில் காவலுக்கும் அவரவர்க் 
குரிய பகுதியை ஒதுக்கியதுடன் அவரவர் செய்ய வேண்டிய 
வேலையின் தன்மை அளவு முதலியவற்றையும் நிர்ணயம் செய்த 
தாக அவ்வூர்க் கல்வெட்டொன்று கூறுகிறது . முதலாம் இராச 
ராசனின் 9 ஆம் ஆண்டாகிய கி.பி. 994 - ல் பொறிக்கப் பெற்ற 
கல்வெட்டொன்றால் 17 திருவாவடுதுறைக் கோயிலில் ஆண்டுத் 
திருவிழா நாள்களில் ஆரியக்கூத்து நடத்துவதற்காக நிருத்திய 
போகம் அல்லது சாக்கைக்காணி கொடுத்ததாகவும் திருவாரூர்க் 
கோயிலில் தட்டாரப் பணி புரியும் தட்டான் ஒருவனுக்குச் சோழ 
அரசியாகிய தந்தி சக்திவிடங்கியால் தட்டாரக் காணி முதல் 
இராசேந்திரனின் 4 ஆம் ஆட்சியாண்டில் கொடுக்கப் பட்டதாக 
மற்றொரு 

கல்வெட்டாலும் 8 அறிகிறோம் . இவற்றிலிருந்து 
கோயிற்பணி செய்வதற்காக நிலம் அனுபவ உரிமையுடன் 
அவ்வப் போது கொடுக்கப்பட்டதென்பது தெரியவருகிறது . 
மேலும் கோயிலுக்கு நிவந்தமாக நிலம் கொடுப்போர் இன்னின்ன 
பணிக்காக என்று குறிப்பிட்டுக் கொடுப்பதால் அந்தந்தப் பணியும் 
சரிவர நடக்கிறதா என்பதைக் கோயில் அதிகாரிகள் கவனித்துக் 
கொள்வார்கள் . 


கிராமசபை ஊர்மன்றங்களில் பணி புரிபவருக்குங்கூட இது 
போல அனுபவ உரிமையுடன் நிலம் கொடுக்கப்பட்டதுண்டு . 


18 : 386 of 1922 

120 of 1925 
18 216 of 1894 


17 


488) 


சோழர் வரலாறு 


இதிலும் இருவகைப்பட்ட நிலஉரிமை முறைகள் இருந்தன . 
கிராமசபைகள் அல்லது ஊர்மன்றங்கள் , குறிப்பிட்ட பணியைச் 
செய்வதற்காகக் கிராமப்பொது நிலத்திலிருந்து 

அனுபோக 
உரிமையுடன் நிலம் கொடுப்பது ஒன்று . அவ்வூரிலுள்ள செல்வர் 
கிராமத்தின் முக்கியத் தேவைப் பணிக்காகத் தம்முடைய நிலத்தை 
நிவந்தமாகக் 

கொடுத்து 

அதனைக்கிராமசபை அதிகாரிகள் 
நிர்வகித்து வரும்படி செய்வது மற்றொன்றாகும் . 


முதல் வகைப் பல சான்றுகள் காட்டக்கூடும் . உதாரணமாகப் 
பள்ளிக்கூட ஆசிரியர்களுக்கும் கோயில்களில் புராணப் 
பிரசங்கங்கம் சமயப் பிரசாரம் செய்பவருக்கும் பட்டவிருத்திகள் 
கொடுக்கப்பட்டன . தட்டார் போன்ற தொழிலாளிகள் , வைத்தி 
யர்கள் , நட்டுவர்கள் போன்றவர்களுக்கும் காணிகள் கொடுக்கப் 
பட்டன . ஊர்க்குளத்திலுள்ள சேறு முதலியவற்றை நீக்கிச் 
சுத்தப்படுத்துதலும் , அவற்றின் கரைகளை அடிக்கடி பழுது 
பார்த்து வைப்பதற்கும் ஓடங்களைச் செலுத்துவதற்கும் இன்னும் 
இதுபோன்ற பிற அத்தியாவசியத் தொழில்களுக்கும் தனிப்பட்ட 
வர்கள் தங்கள் நிலங்களை நிவந்தமாகக் கொடுத்தனர் . 
அது ஏரிப்பட்டி என்று கூறப்பட்டது . தங்கும் இடங்களையும் பிற 
பொதுவிடங்களையும் சுதத்மாக வைத்துக் கொள்வதற்கும் , 
தண்ணீர் கொடுப்பதற்கும் நிலம் கொடுக்கப்பட்டு அது அம்பலப் 
புறம் எனப்பட்டது. சோமநாதசதுர்வேதி மங்கலத்தில் உள்ள 
தச்சர் மூவரில் ஒவ்வொருவருக்கும் இரண்டு மா நிலத்தை நிவந்த 
மாகக் கொடுத்து அவர்கள் தங்களிடம் கொடுக்கப்படும் வேலை 
களுக்கு உரிய கூலியைப் பெற்றுக் கொண்டு உடனுக்குடன் செய்து 
கொடுக்க வேண்டுமாய் ஏற்பாடு செய்யப்பட்டது .19 
போன்ற அலுவல்களுக்காகக் கொடுக்கப்பட்ட நிலவுரிமைகளையும் 
அதைப் பெறுவோர் செய்ய வேண்டிய அலுவல்களையும் கல்வெட்டு 
களிலிருந்து தெளிவாக அறிய முடிகின்றது . இந்த நிலங்களின் 
வரி சம்பந்தமாக ஏற்பட்ட தகராறுகளையெல்லாம் முதலாம் இராச 
ராசன் தன் ஆட்சியின் 24 ஆம் ஆண்டில் விடுத்த உத்தரவு 
ஒன்றின் மூலம் தீர்த்து வைத்ததாகத் தெரிகிறது . குறிப்பிட்ட 
காரணங்களுக்காக வரி நீக்கம் செய்யப்பட்டிருந்தால் அன்றி , 
இந் நிலங்களுக்கு அரசாங்கத்தாலும் உள்ளூர்ச்சபை மன்றங் 
களாலும் விதிக்கப்பட்ட வரிகளைச் செலுத்தியாக வேண்டும் . 


இவை 


தர்மசொத்துகள் பற்றிய நிலவுரிமையை முக்கியமான மூன்று 
பகுதிகளாகக் கொள்ளலாம் . அவை பிரமதேயம் , தேவதானம் , 


405 of 1925 . 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


489 


தானம் 


சாலாபோகம் என்பனவாம் . இவற்றுள் பிரமதேயமும் , 

தேவ 
தானமும் ஒரே கிராமத்தில் இருப்பதும் உண்டு.2 

உண்டு.2 ° தேவ 
என்பது திருவிடையாட்டம் , திருநாமத்துக்காணி 
என்பவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது . திருவிடையாட்டமும் 
திருநாமத்துக்காணியும் கோவிலுக்கு முழு உரிமையுடைய நிலங் 
களாம் .21 பொதுவாகப் பார்க்கும் போது நிலங்களை விலைக்கு வாங்கி 
வழக்கமான சில சடங்குகளுடன் கொடுப்பது 

வழக்கம் 
அப்படிக் கொடுக்கும் போது அந்த நிவந்தத்தின் கடமைகள் 
உரிமைகள் எவை என்பதையும் ஏதேனும் சிறப்பாகக் குறிப்பிடத் 
தக்க விதிமுறைகள் இருந்தால் அவையும் தெளிவாக்கப்பட்டி 
ருக்கும் . யாருக்கும் கொடுக்கப்படாத ஊர்ப்பொது நிலம் இருக்கு 
மாயின் , அதை அரசனோ அன்றிச் சம்பந்தப்பட்ட சபை அல்லது 
ஊர் மன்றமோ கொடுப்பதும் உண்டு. நிலச் சொந்தக்காரனே 
சாகுபடி செய்பவனாயிருந்தால் அவ்வுரிமை கீழ்க் காராண்மை 
எனப்படும் . இந்த நிலங்களுக்கான வரிகளையெல்லாம் அந்த 
நிவந்தம் ஏற்படுத்தப்பட்ட தேதிக்குப்பின் கொடுத்தால் போதும் . 
இந்த நிலங்களெல்லாம் பெரும்பாலும் மத்திய ஸ்தல அரசாங்க 
அதிகாரிகளால் அனுமதிக்கப்பட்ட இறையிலியாகவே இருக்கும் . 
அல்லது அதற்குரிய இறை மொத்தமாகக் கட்ட வேண்டியதா 
யிருக்கும் . வரிபற்றிய தெளிவான குறிப்பு ஏதும் இல்லாவிட்டால் 
சாதாரண நிலத்தைப் போல் , எல்லா வரிகளும் கட்டப்பட 
வேண்டும் . நாட்டிலுள்ள செல்வர்கள் இத்தகைய நிலத்தை 
வழங்கும்போது அதற்குரிய வரிக்காக முதற்பொருள் பெற்று 
அதன் வட்டியை ஆண்டுதோறும் வரிக்குக் கட்டுவது வழக்கம் . 
இத்தொகை இறை காவல் என வழங்கப்பட்டது . அவ்வூர்ப் 
பொது மக்களே அவ்வரியை ஏற்றுக் கொண்டு ஆண்டுதோறும் 
கட்டிவருவதும் உண்டு. 


பிரமதேயம் என்பது ஒரு கிராமத்திலுள்ள நிலத்தின் பகுதி 
களைப் பல பிராமணர்களுக்கு இறையிலியாகக் கொடுப்பதாகும் . 
அவ்வாறன்றி ஒரு கிராமம் முழுவதுமே ஒரே பிராமணனுக்கு 
இறையிலியாகக் கொடுக்கப்படுமானால் அது ஏகபோகம் எனப் 
படும் . அதாவது ஒருவனே அனிபவிப்பது என்று பொருள்படும் . 
மழநாட்டு அன்பின் என்ற ஊரில் வாழ்ந்த அநிருத்த பிரமாதி 
ராயனுக்குப் பத்து வேலி நிலத்தை ஏகபோகமாகச் சுந்தரசோழன் 
வழங்கியதை அன்பில் செப்பேடுகள் தெரிவிக்கின்றன . அந்நாளி . 
லிருந்த வழக்கப்படி பெண் யானை ஒன்றைச் செலுத்தி அதன் 


20 


127 of 1925 ; 388 of 1913 . 
21 209 of 1925 . 


490 


சோழர் வரலாறு 


எல்லையை வரையறை செய்து அந்த எல்லையைக் குறிப்பதற்கு 
மண் முட்டுகளிட்டும் , நாகதாளியை நட்டும் குறிப்பிட்டதாகவும் 
தெரிகிறது . அப்பட்டயத்தில் அந்நிலப் பகுதியிலிருந்த நீர் 
நிலைகள் , மரங்கள் முதலிய யாவும் விவரமாகக் குறிக்கப்பட்டிருப்ப 
துடன் பிரமாதிராயன் அந்நிலத்தை என்னென்ன வகையில் 
பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதுவும் விவரமாகக் கூறப்பட் 
டுள்ளது . இந்த இடத்தின் பழைய 

பெயர் மாற்றப்பட்டுக் 
கருணாகர மங்கலம் என்று பெயரிடப்பட்டதுடன் முன்னர்ச் 
செலுத்தி வந்த வரிகள் யாவும் நீக்கப்பட்டன . 


தேவதான நிலங்கள் முன் கூறியபடி அந்தந்தத் தெய்வங் 
களுடைய அடையாளம் பொறிக்கப் பெற்ற கற்களை நட்டு வரை 
யறை செய்தனர் . இந்த நிலங்கள் பற்றிய வரி விலக்கு முதலிய 
யாவும் ஏறத்தாழப் பிரமதேயத்திற்குக் கொடுக்கப்பட்டவை 
போன்றனவேயாம் . அந்த நிலங்களெல்லாம் கோயில் அதிகாரி 
களால் நிர்வகிக்கப்பட்டு ஊர்ச்சபையாலும் அரசாங்கத்தாலும் 
தணிக்கை செய்யப்பட்டு வந்தது . கோயில் உபயோகத்திற்கான 
பொருள்களைக் கொடுப்போருக்கும் கோயில் அலுவல்களைச் 
செய்வோருக்கும் அவ்வூர்ச்சபையாருடைய சம்மதத்துடன் 
சீவிதம் அல்லது காணியாக வழங்கப்பட்டு வந்தது . சில சமயத் 
தில் கிராமசபையாரே இவற்றை ஏற்பாடு செய்து விடுவதும் 
உண்டு. ஒரு சமயம் உத்தம சோழன் கொஞ்சம் நீர் நிலமும் 
ஒரு வீடும் திருமுதுகுன்றம் உடையாருக்குத் தேவதானமாக 
நெற்குப்பை ஊர் மன்றத்தாரிடம் கொடுத்தான் , அதை அவர்கள் 
இராசராசனின் 3 ஆம் ஆண்டில் கோயிலுக்கு அயன சங்கராந்தி 
நாளில் அரைப்பலம் சந்தனமும் , காற்பலம் நறுமணப் பிசினும் 
மற்றும் இறைவன் அபிடேகத்திற்கான பொருள்களும் தரும்படி 
ஏற்பாடு செய்து ஒருவனுக்குக் காணியாகக் கொடுத்தனர் . 22 


ஊரிலுள்ள செழிப்பற்ற அல்லது தரிசாக உள்ள நிலம் ஊர்ப் 
பொதுக்காரியத்தின் தேவைக்காக விற்கப்படுவதுண்டு. அப்போது 
அதைக் கோயிலுக்கு வாங்கி நல்ல உழைப்பும் ஆர்வமுமுள்ள 
விவசாயிக்குக் கொடுத்தால் அவன் எரு முதலியன இட்டு 
அந் நிலத்தைப் பண்படுத்திப் பிரிட்டுக் கோயிலுக்கு நல்ல 
வருமானம் வரும்படி செய்வான் . கோயில்களுக்கு நிலம் வரும் 
வகைகளில் இதுவும் ஒன்றாகும் .29 முதலாம் இராசராசன் காலத்தில் 
சுசீந்திரம் கோயிலுக்குச் சொந்தமான நிலங்களை இரண்டு பிரிவு 
களாகப் பிரித்து ஒரு பகுதியிலுள்ள நிலத்திற்குக்காணிக்கடனாக 


22 


23 


57 of 1918 
495 of 1918 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


491 


என்று 


அதுவரை கொடுக்கப்பட்டு வந்த மாவுக்கு 

மாவுக்கு மூன்று கலம் 
நெல்லுடன் தூணி நெல் சேர்த்துக் கொடுக்கும்படி ஏற்பாடு 
செய்யப்பட்டது . ஆனால் , மற்றப்பகுதியை அந்த அளவு 
காணிக்கடன் கொடுக்க யாரும் வராததால் தேவகன்மிகளாகிய 
கோயில் 

அதிகாரிகளே தங்கள் நிர்வாகத்தில் எடுத்துக் 
கொண்டனர் . கோயில் நிலக்குத்தகைதாரர்கள் , தனியார் 
நிலக்குத்தகைதாரர்களை விட இலாபமுடையவர்கள் 
கருதலாம் . மேலும் தேவைப்படும் போது அக்காணிக்கடன் 
திட்டம் மாற்றியமைக்கக் கூடியதாயுமிருந்ததென்பதை நாம் 
மேலே பார்த்த நிகழ்ச்சி தெளிவு படுத்துகிறது . 

மன்னார் கோயிலிலிருந்த இராசேந்திர சோழ விண்ணகரத்திற் 
குரிய நிலங்களிலிருந்து ஆண்டுதோறும் 3340 கலத்திற்கு மேலும் 
நெல் கொடுக்க வேண்டுமென்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது . 
ஆயின் அது மிகவும் அதிகமான மேல் வாரமாக இருந்ததால் சேரன் 
இராசராசதேவன் அக்கோயிலுக்கு மேலும் 10 வேலி நிலம் 
கொடுத்ததுடன் கொடுக்கவேண்டிய நெல்லையும் ஆண்டுக்கு 
2600 கலமாகக் குறைத்துக் கொடுக்கவும் திட்டம் செய்தான் .24 
இதிலிருந்து கோயில் நிலங்களின் நிர்வாகத்திலும் பொருளாதாரத் 
திலும் வெளியார் தலையீடு இருந்ததென்பது தெளிவாகிறது . 

இரண்டாம் ஆதித்தனுடைய கல்வெட்டொன்று கோயில் 
கணக்குகளை எல்லாம் அவ்வப்போது அரசாங்க அதிகாரிகள் 
தணிக்கை செய்து சரிபார்த்தாகக் கூறுகிறது . திருவிடை மருதூர்க் 
கோயிலுக்கு ஆண்டுதோறும் பஞ்சவாரமாக 256 கலம் நெல் 
கொடுப்பதாக உடன்படிக்கை செய்துகொண்ட சாகுபடியாளர்கள் 
அவ்வாறின்றி ஆண்டொன்றுக்கு 160 கலம் நெல் மட்டுமே 
கொடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டு உடன்பாட்டின் படி நெல் 

ஏற்பாடு செய்யப்பட்டது . தஞ்சை மாவட்டம் திரு 
மாகாளம் கோயில் நிலங்களின் குத்தகைகாரர்கள் சரிவர நெல் 
அளக்காததுடன் குத்தகைப்பாக்கி மேலும் மேலும் அதிகரித்ததே 
யன்றித் தீர்க்கும் வகையில்லாததால் அவர்களை நீக்கி வேறு சாகு 
படியாளர்களை ஏற்பாடு செய்ய முதற் குலோத்துங்கன் உத்தர 
விட்டதை கி.பி .1112- ல் பொறிக்கப் பெற்ற அவ்வூர்க் கல்வெட்டா 
லறிகிறோம் . 25 இதிலிருந்து தேவதானக்குடிகளை நீக்குவதாயின் 
அரசனின் முன்உத்தரவு தேவையெனத் தெரிகிறது . மேலும் , 
இவ்வாறு அரசன் உத்தரவு பெற்றுள்ளதால் நீக்கம் செய்யப் 
பெற்ற குத்தகைதாரர் பின்னர் வழக்குத்தொடர வழியில்லாமலும் 
ஆகிவிட்டது . 


அளக்க 


111 of 1905 . 
93 of 1910 . 


492 


சோழர் வரலாறு 


சங்ககாலக் கரிகாற் பெரு வளத்தான் , காடு கொன்று 
நாடாக்கிக் குளம் தொட்டு வளம் பெருக்கித் திருமாவளவன் 
எனும் பெயர் பெற்றான் என இலக்கியங்கள் கூறுவதும் , 
பல்லவர்கள் காடு வெட்டிகள் என்று கூறப்படுவதும் , கிறிஸ்து 
வாப்தத்திலிருந்தே விளை நிலங்களைப் பெருக்கும் முயற்சி அரசர் 
களால் பெருமளவில் கைக் கொள்ளப்பட்டதென்பது உறுதியா 
கிறது . மேலும் , பல்லவர் சோழர் காலத்து அரசர்கள் கரம்பு 
நிலத்தை விளை நிலமாக்குவோருக்குப் பண உதவி செய்தும் 
வரிச்சலுகை கொடுத்தும் அவர்களை ஊக்கப் படுத்தியமையும் 
கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றன . எனவே , விளை நிலப் 
பெருக்கம் நெடுங்காலமாகவே தொடர்ந்து நடைபெற்று வந்த 
தென்பது தெளிவாகிறது . 


சோழ வள நாடு சோறுடைத்து என்ற மொழி தோன்று 
வதற்குக் காரணமாயமைந்தது காவிரியின் நன்கொடையாகிய 
நீர் வளமேயாகும் . இதனை 


‘ வான் பொய்ப் பினுந் தான்பொய்யா 
மலைத்தலைய கடற்காவிரி 
புனல் பரந்து பொன் கொழிக்கும் 
விளைவரு வியன் கழனி 


என்பன போன்ற சங்கச் செய்யுள்கள் புலப்படுத்துவதைக் 
காணலாம் . 

கரிகாற் 

பெருவளத்தான் காவிரிக்குக் கரை 
கட்டியதை இலக்கியங்கள் உறுதிப்படுத்துகின்றன . ஆதித்தன் , 
முதற் பராந்தகன் ஆகிய இருவர் தம் கல்வெட்டுகள் காவிரியின் 
வடகரையைக் கரிகாலக்கரை என்றே குறிப்பதால் அவர்கள் 
காலமாகிய 9,10 ஆம் நூற்றாண்டுகளில் காவிரியின் வடகரை 
கரிகாலக்கரை என்றே மக்களால் 

மக்களால் வழங்கப் 

வழங்கப் பெற்றதென்பது 
புலனாகிறது .26 

இத்தகைய ஆற்றுவளம் இல்லாத இடத்தில் ஏரி முதலிய 
பெருநீர் நிலைகளைப் பாதுகாத்து அதிலிருந்து விளை நிலங்களுக்கு 
நீர் பாய்ச்சப் பட்டதென்பதைப் பல கல்வெட்டுகளும் கூறுகின்றன . 
அப்படிப்பட்ட ஏரிகளில் சோளிங்கரில் அமைந்திருந்த சோழ 
வாரிதியும் , ஆனைமலைக்கு அருகிருந்த கலியாணி ஏரியும் , சோழ 
புரத்திலிருந்த கள்ளி நங்கைக் குளமும் , உத்தரமேரூர் வயிரமேகன் 
தடாகமும் , பாகூர்ப் பெருங்குளமும் , புங்கனூர் சோழப் பேரேரியும் 
சோழர் காலக் கல்வெட்டுகளால் அறியப்படும் . உழவுத்தொழிலை 
வளர்க்க அக்காலத்து அமைந்த சில பெரிய நீர் நிலைகளாகும் . 


26 


S. I. I. Vol .VNo.693 


நிலவுரிமையும் வேளாண்மையும் 


493 


ஆண்டுதோறும் கோடையில் இவற்றிலுள்ள 

இவற்றிலுள்ள சேற்றை நீக்கி 
ஆழப்படுத் திக்கரைகளைப் பாதுகாக்கும் பொறுப்பு ஊர்ச்சபைகளைக் 
சேர்ந்ததாகும் . இதன் பொருட்டு ஏரி ஆயம் என்னும் சிறு 
வரியொன்றும் மாவுக்குப் பதக்கு நெல் (பதக்கு என்பது இரண்டு 
மரக்கால் கொண்ட ஓர் அளவாகும் ) வீதம் வசூலிக்கப்பட்டதாகத் 
தெரிகிறது . இச் செயலை மேற்கொள்ளுதற்கெனத் தன நிவந் 
தங்கள் ஏற்படுத்தப்பட்டமையை ( ஏரிப்பட்டி ) முன்னரே 
கண்டோம் . விலைக்கோ தானமாகவோ நிலம் கை மாறும் போது 
அதற்குரிய தண்ணீர் உரிமையும் ஆவணத்தில் குறிக்கப்படும் . 
இயற்கையாகத் தண்ணீர் பாயாத இடங்களில் கிணறுகளிலிருந்து 
நீர்இறைத்துச் சாகுபடி செய்யப்பட்டது . இத்தகைய நிலங்களுக்கு 
அரசிறை மிகக்குறைவாகும் . 


கி.பி. 1010 - ல் சாளுக்கிய குல கால சதுர்வேதி மங்கலம் 
என்றழைக்கப்பட்டம் நெம்மேலிச்சபை சில வருமானங்களை ஏரி 
ஆயம் என ஒதுக்கி வைத்ததையும் பார்ப்பனர் யாரும் இறந்து 
விட்டால் அப்போது இதன்பொருட்டுக் கால் பொன் கொடுக்க 
வேண்டும் என்று ஏற்படுத்தியதாகவும் தெரிகிறது .27 செங்குன்றம் 
கிராமத்துக்குச் சொந்தமான ஏரி , அவ்வூரார் சம்மதத்துடன் 
திருக்கச்சூர்க் கோயில் நிலங்களுக்கும் தண்ணீர் பாய்ச்சும்படி 
அக்கோயில் செலவில் விரிவுபடுத்திக் கலிங்கு ஒன்று அமைத்த 
தாகவும் அதன் நீரைக் கோயில் நிலங்களுக்கும் , ஊரார் நிலங் 
களுக்கும் 

விகிதாசாரத்தில் பாய்ச்சிப் பயிரிட்டதாகவும் 
கல்வெட்டொன்றாலறியப்படுகிறது . 28 இவை 

போன்ற 
கல்வெட்டுச் செய்திகளாலும் அக்காலத்திய நீர்ப்பாசன வசதியைத் 
தெரிந்துகொள்ள முடிகின்றது . 


பிற 


அக்காலத்திலிருந்த நில வருமானம் பற்றி அதாவது விளைவு 
பற்றித் தெளிவாக அறிந்து கொள்தற்கான ஆதாரங்கள் ஏதும் 
கிடைக்கவில்லை . நிலம் முழுவதும் பெரும்பாலும் ஒருபோகச் 
சாகுபடியாகவே இருந்தது . சில நிலங்களில் இருபோகமும் அதை 
விடக் குறைந்த அளவில் முப்போகமும் விளைவிக்கப்பட்டன . 
நிலத்தின் விளைவு எவ்வளவு என்பதைச் சரியாகக் கணக்கிட்டு 
அறிய இயலவில்லை . சில சமயங்களில் மேல்வாரம் , போகம் , 
இறை போன்றவற்றைக் கூடச் சரியாகச் அறிந்து கொள்ள 
முடியாத நிலை உள்ளது . ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாகக் 
குறிக்கப்பட்டுள்ளது . சிதம்பரத்தில் கிடைத்துள்ள இராசகேசரி 


27 


156 of 1942-43. 
295 of 1909. 


28 


494 

சோழர் வரலாறு 
இராசேந்திரன் கல்வெட்டொன்று 44 வேலி நிலத்தில் 4500 கலம் 
விளைந்ததாகவும் அதில் மேல்வாரம் 2250 கலம் எனவும் குறிப்பிடு 
கிறது . மைசூர்க் கல்வெட்டொன்று 30 நன்செய் நில மேல்வாரம் 
40 சதவீதமும் புன்செய் நில மேல்வாரம் 25 சதவீதமும் எனத் 
தெரிகிறது . 

புதிதாகச் சாகுபடிக்குக் கொண்டு வரப்பட்ட 
நிலங்களில் ஒரு பகுதிக்கு வேலிக்கு 30 கலமும் மற்றொன் றில் 
வேலிக்கு 28 கலமும் , 19 கலமும் மேல் வாரமாகக் குறிக்கப்பட் 
டுள்ளது . மிகக் குறைந்த மேல் வாரமாயுள்ள தென்பதைத் 
திருவொற்றியூர்க் கல்வெட்டாலறிகிறோம் . முதலாம் இராசேந் 
திரனின் 6 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று செங்கற்பட்டு 
மாவட்டம் நத்தத்தில் குழி ஒன்றுக்கு குறுணியும் ஐந்து நாழி 
நெல்லும் மேல்வாரமெனக் கூறுகிறது . 2 விருத்தாசலம் கோயில் 
தேவதான நிலத்துக்கு வேலிக்கு 40 கலம் இராசகேசரி மரக் 
காலால் கொடுக்கப்பட்டதாகத் தெரிகிறது . தென்னார்க்காடு 
மாவட்டம் எருமூரில் வேலி ஒன்றுக்குக் கடமை , பாடிகாவல் , 
சில்வரி போன்ற வரிகளும் மற்றும் கொடுக்க வேண்டிய 
வர்கள் உளதாயின் அவற்றுக்குமாகச் சேர்த்து 525 கலம் நெல் 
கொடுக்கப்பட்டதாத கி.பி. 1152 ஆம் 

ஆண்டுக் 

கல்வெட் 
டொன்றால் 3 : அறியப்படுகிறது . இக்கல்வெட்டில் வேலி அல்லது 
நிலம் எனக் குறிக்கப்படுவதால் அக்காலத்தே நிலம் என்பது ஒரு 
வேலி அளவைக் குறித்ததென்பது தெரியவருகிறது . 


2 . 


3 . 


118 of 1888 
505 of 1911 
103 of 1912 
263 of 1912 
Ins . 397 of 1913 


32 


38 


33. நாணயங்கள் , எடைமானம் , 

அளவுகள் 


தென்னிந்திய நாணயங்கள் பற்றித் தொடர்பான வரலாறு 
இல்லையென்றே சொல்லவேண்டும் . உட்பொறிப்புகள் தெளிவாகக் 
காணப்படும் நாணயங்கள் மிகக்குறைவு . ஆனால் , சாசனங்களிலும் 
நாணயங்களிலும் காணும் சில உட்பொறிப்புகள் வரலாற்றை 
ஒருவாறு உருவாக்குவதில் பயனளிக்கின்றன . 
நாணயங்களின் நிறைகள் 

தென்னக முன்னாள் நாணயங்களை இருதர நிறையுடையன 
வாகக் கருதலாம் . தக்காணத்துப் பொன்கட்டியான நாணயம் 
சராசரி 58 பொன் துகள் எடையுள்ளனவாயிருந்தன . அவற்றுள் 
எடைமிகுதியானவை 60.1 பொன் துகள் எடையுள்ளவையா 
யிருந்தன . இதுதான் அதாவது சராசரி 58 பொன் துகள் எடை 
யிருந்ததுதான் தமிழகத்தில் கத்யாண அல்லது கழஞ்சு என்று 
கூறப்பட்டு வந்தது . எலியட் என்ற அறிஞர் திட்டப் படுத்தியுள்ள 
உத்தமசோழனின் பவுன் நாணயம் உண்மையில் 50 முதல் 60 பொன் 
துகள் எடையுடையனவாயிருப்பதால் இந்த நாணயம் பழைய 
கத்யாண வகுப்பைச் சார்ந்த தாயிருக்கவேண்டும் . அது பத்தாவது 
நூற்றாண்டின் இறுதிவரை வழக்கத்திலிருந்திருக்க வேண்டும் . 

வெகுகாலம் வரை குமார கச்சாணம் என்ற பெயருடைய 
தீர்வை அந்த விவரத்தை உண்மைப்படுத்துகிறது . ஆனால் 
சோழப்பேரரசு காலத்தில் பெரும் பழக்கத்திலிருந்த நிறை இருபது 
மஞ்சாடி நிறைக்குச் சமமான கழஞ்சாயிருந்தது . இது சட்டப் படி 
72 பொன் துகள் நிறைஇருக்க வேண்டும் . ஆனால் , சில வேளைகளில் 
80 பொன் துகள் வரை நிறை இருந்தது . இத்த பொற்கட்டி நிறை 
தான் , முதற் பராந்தகனின் 13 ஆம் ஆண்டுக் கல்வெட்டில் குறிப் 
பிடப்பட்டுள்ளதெனலாம் .2 இக் கல்வெட்டில் குறிப்பிடப்பட்ட 
ஒரு கழஞ்சுப் பொன் சமஸ்கிருதத்தில் ஒரு நிஷ்கம் என்று பெயரிடப் 
பட்டிருந்தது . ஆனால் இந்த அளவுள்ள சோழநாணயம் எக்கால 
முதல் பழக்கத்தில் வந்ததென்பது திட்டமாகக் கூறமுடியாது , 

K. A. N. Sastri ; Colas . p . 613 . 
S. I.IIII No.104 . 


1 


2 


496 


சோழர் வரலாறு 


பல கல்வெட்டுப் பொறிப்புகளும் கழஞ்சு எடையைக் குறிப்பிடு 
கின்றன . ஆனால் , சில கல்வெட்டுகள் கழஞ்சுக்கு ஒப்பாகப் 
பொன்னைக் குறிப்பிடுகின்றன . அதிலிருந்து ஒரு கழஞ்சு எடை 
யுள்ள பொன்னை உருக்கினது பொன் என்றும் கழஞ்சு என்றும் 
கூறப்பட்டிருந்த தென்பது தெளிவு . இதற்கு மதுராந்தக தேவன் 
மாடை என்ற பெயரும் வழங்கி வந்தது . இந்த நாணயம் 
கலப்பற்ற ஒரு கழஞ்சுத் தங்கத்திற்கு ஒப்பான வட்டி அளித்தது . 
இந்த நாணயம் இராசராச தேவனின் 31 ஆம் ஆண்டில் குறிப் 
பிடப்பட்டுள்ளது இந்த இராசராச தேவன் என்பவன் முதலாம் 
இராசராச தேவனாயிருந்திருக்கலாம் . அவ்விதமாயின் மாடை 
என்ற நாணயத்தை முன் அரசாண்ட மதுராந்தக உத்தம சோழன் 
முதன் முதல் வெளியிட்டிருக்கக் கூடும் . 


காசு : இந்த மாடைக்குச் சரியாக நேர்பகுதி நிறையுடையது 
இராசராசன் காசு என்பதாகும் . இது முதலாவது இராசராசன் 
தோற்றுவித்த நாணயம் எனத் தோன்றுகின்றது . ஆனால் , 
இதே எடையும் , இதே மாற்றுமுள்ள காசு முதலாம் இராசராசன் 
காலத்திற்கு முன்னதாகவே தோன்றியுள்ளதாக அறிகிறோம் . 
இரண்டாம் ஆதித்தனின் நாலாவது ஆண்டைச் சார்ந்த கல்வெட் 
டொன்று இருபது காசுகள் பத்துக் கழஞ்சு நிறையுடையனவா 
யிருந்தனவென்று கூறுகிறது . முதலாம் இராசராசனுக்குப் 
பிற்காலமும் இது நடைமுறை வழக்கிலிருந்தது . அப்போதும் 
20 காசுகள் பத்துக் கழஞ்சுக்குச் சமமாகவே கருதப்பட்டதால் , 
காசு பிற்காலத்திலும் , வழக்கத்திலிருந்ததென்பது திண்ணம் . 
உண்மையில் 

மாடையும் காசும் ஆகிய இருவகைப் பொன் 
நாணயங்களும் கி.பி. 1070 - க்கு முன்ன தாகவே ஆட்சி புரிந்த 
சோழப் பேரரசர்களால் வெளியிடப்பட்டவை யெனத் தெரிகிறது . 
ஆனால் , அவற்றின் மீது பொறிக்கப்பட்டிருந்த பெயர்கள் மட்டிலும் 
அந்தந்த மன்னர்களின் பெயராயிருந்தன . எடுத்துக்காட்டாக 
இராசராசன் மாடை , இராசேந்திர சோழன் மாடை 
வற்றைக் கூறலாம் . இவையும் மாடை என்று கூறப்படுவதால் 
இராசராசனுக்கு முன் ஆண்ட மதுராந்தகதேவன் மாடையை 
ஒத்திருக்க வேண்டும் . எனத் தோன்றுகிறது . பிற்காலச் சோழ 
மன்னர்களும் 

என்ற பெயரையே பயன்படுத்தினர் . 


ஆகிய 


காசு 


8 252 of 1915 
4 141 of 1912 
5 241 of 1923 ) 
6 203 of 1925 
7 104 of 192 | 
8 203 of 1925 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


497 


அன்றாடு நற்காசு ( வழக்கத்திலிருந்த நல்ல காசு ) , பழங்காசு , 
அன்றாடு நற்பழங்காசு ( வழக்கத்திலிருந்த பழங்காசு ) என்றெல் 
லாம் பிற்காலச் சோழ சாசனங்களில் காணப்படுகின்றன . " 


10 


மதுராந்தகன் மாடை முதலாம் குலோத்துங்கன் காலத்திலும் 
வழக்கத்திலிருந்தது . 

அதன் எடையும் மாற்றும் 91 மாரி 
அல்லது இரண்டு காசுகளுக்கு ஒப்பாயிருந்தது . ஆனால் , பிற்கால 
நாணயங்கள் 

யாவும் இதே உயர்தர முறையில் உருவாக்கப் 
பட்டன வென்று கூறமுடியாது . சாசனங்களே இம்மாறுதலுக்குச் 
சான்று பகர்கின்றன . 


கீழ்க்கோதாவரி மாவட்டத்திலுள்ள தவனேசுவரம் கிராமத் 
தில் 1946 - ல் எதிர்பாராத வகையில் நாணயங்கள் கண்டுபிடிப்பு 
நிகழ்ந்தது . அதில் 127 பொன் நாணயங்கள் கிடைத்தன . இவை 
பழைய உண்மையான பொன் நாணயங்கள் என்பதற்கு ஐயமில்லை . 
இவைபோன்ற மற்ற இடங்களிலுள்ள நாணயங்கள் தட்டானால் 
நகைகளாக உருமாற்றப்பட்டுவிட்டன . கிடைத்த நாணயங்கள் 
யாவும் மெல்லிய பொன்னால் செய்யப்பட்டவையாயிருந்தன .. 
அவை வட்டுப் போல் இருந்தன , நடுவில் ஒரு வடிவமும் , ஒரு 
பக்கத்தில் எழுத்துகளும் காணப்பட்டன . இவற்றுள் கீழைச் 
சாளுக்கிய மன்னன் முதலாம் இராசராசனின் 49 நாணயங்களைப் 
பற்றி ஒன்றும் கூறுவதற்கில்லை ; அவை இராசராசனின் ஆட்சி 
யாண்டுகளை மட்டுமே குறிக்கின்றன . இவை தவிர உள்ள மற்ற 
நாணயங்களை இருவகையாகப் 

பிரிக்கலாம் . ஒரு 
நாணயங்களில் தமிழ் கிரந்த எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருப்ப 
துடன் ஒரே தரத்திலுள்ள சோழர்கால வடிவமும் நடுவில் தோற்ற 
மளிக்கின்றது . மற்ற வகை நாணயங்களில் கங்கை கொண்ட 
சோழன் என்று மட்டும் காணப்படுகின்றது . அவற்றில் ஆட்சி 
யாண்டுகள் 28 முதல் 33 வரையுள்ளவை குறிப்பிடப்பட்டுள்ளன . 
இவற்றை முதலாம் இராசேந்திரன் நாணயங்கள் எனக் கருதலாம் . 
இவற்றின் நடப்புக்காலம் 1040 முதல் 1045 வரையிருந்தது . 
ஆட்சி புரிந்த ஆண்டுக்கு மேலாக 4000 , 11 போன்ற எண்கள் 
காணப்படுகின்றன . 

அவற்றின் 

பொருள் என்னவென்று 
அறிவதற்கில்லை . நடுவிலுள்ள வடிவத்தில் காணும் எழுத்துகள் 
யாவை எனவும் அறிவதற்கில்லை . 


வகையான 


1 46 எண்களடங்கிய இரண்டாவது தொகுதி நாணயங்களில் 
பின்கண்ட பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது . மலை நாடுண்ட 


71 of 1926 ; 217 of 1901 of 329 of 1929 
A.R.E.1929 , II , 38 . 


10 


சோ . வ . --32 . 


498 


சோழர் வரலாறு 


சோழன் ஆட்சி புரிந்த ஆண்டுகள் 34 முதல் 36 வரை குறிக்கப் 
பட்டுள்ளன . இந்நாணயங்கள் , இராசகேசரி முதலாம் இராசாதி 
ராசனோடு தொடர்புடையனவாகத் தெரிகிறது . இராசகேசரி 
முதலாம் இராசாதிராசனுக்கு அவன் தகப்பனார் முதலாம் இராசந் 
திரன் கி.பி. 1018 - ல் தனக்குப்பின் நாட்டை ஆளும் உரிமையளித் 
தார் . இம் மகன் முதலாம் இராசேந்திரனோடு கி.பி .1044 வரை 
கூட்டாக ஆட்சி செய்தான் . அதற்குப்பின் கொப்பத்துப் 
போரில் உயிரிழப்பது வரை பத்தாண்டுகள் அரசு புரிந்தான் . 
முதலாம் 

இராசராச சளுக்கியனுக்குத் தன் ஆட்சியில் பல 
இன்னல்கள் நேர்ந்தன . குறிப்பாக மேலைச் சாளுக்கியனும் 
ஏழாம் விசயாதித்தியனின் எதிர்ப்பைத் தடுத்து நிறுத்துவதற்காக 
சோழர் உதவியைப் பல தடவை நாடவேண்டியிருந்தது . 


இராசராசன் தன் தகப்பனார் சார்பாகக் கேரளத்தோடு போர் 
செய்து வெற்றி பெற்றதன் விளைவாக அவன் ‘ மலை நாடு கொண்ட 
என்ற பட்டப் பெயர் எய் திருக்க வேண்டும் . இப் பெயர்தான் 
அவரது நாணயங்களில் இடம் பெற்றிருக்க வேண்டும் . இப்பெயர் 
அவனது நாணயத்தில் பொறிக்கப்பட்டது . இராசேந்திரனின் 
நாணயங்களிலிருந்து வேறுபடுத்தி அறிவதற்காகக் கையாளப் 
பட்டிருக்க வேண்டும் . ஆனால் , இந் நாணயங்கள் கீழ் நாட்டுச் 
சளுக்கியரின் நாணயங்களின் அமைப்பை ஒத்திருப்பதால் , இவை 
வேங்கி நாட்டில் பயன்படுத்த மட்டுமே உருவாக்கப்பட்டனவோ 
மன்னரது நாடு முழுவதிலும் பயன்படுத்தக் கருதித் தோற்று 
விக்கப்பட்டனவோ என்ற ஐயப்பாடு வரலாம் . இதற்குத் திட்ட 
மான விடையளிக்க அடிப்படை ஆதாரங்கள் எவையும் இல்லை . 


நிலவட்டாரத்துக்குரிய நாணயங்கள் 

முதலாம் குலோத்துங்கன் ஆட்சிக்காலம் முதல் பல்வேறு 
வகை மாடை நாணயங்கள் தோன்றியதாகச் சாசனங்களிலிருந்து 
அறிகிறோம் . இவைகளில் மிகப் பல சோழநாட்டுக் குறு நில 
மன்னர்களால் வெளியிடப்பட்டவை . இம் மாதிரித் தோன்றிய 
நாணயங்களில் குறிப்பிடக் கூடியவை சகம் 998 - ல் செப்ரோலு 
என்ற இடத்தில் கிடைத்த ஜயமாட 11 என்பவையாகும் . 
பாபட்லா சாசனத்தின்படி தெரிய வருவது உத்தம கண்ட 
மாட 12 என்ற நாணயங்களாகும் . அதே இடத்தில் கொஞ்ச 
காலத்திற்குப் பிறகு கிடைத்துள்ளவை சாசனப்படியுள்ள 
சாமரமாட ‘ பிருதமாட 18 என்பவையாகும் . இரண்டாம் 


11 


12 


151 of 1897 
236 of 1897 
210 of 1897 ; and 176 of 1897 


13) 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


499 


முதலாம் 


இராசாதிராசனது 14 ஆம் ஆண்டைச் சார்ந்த காஞ்சிபுரம் 
கல்வெட்டில் குறிக்கப்பட்ட நச்சிமாட புஜபல மாடை 14 
என்பவை 

லோத்துங்கனின் மூன்றாம் 
ஆண்டைச் சேர்ந்தவை . குலோத்துங்கனின் மூன்றாம் ஆண்டுக் 
கல்வெட்டிற் காணப்படும் , புஜபலமாடை என்னும் நாணயம் , 
கங்கமண்டலத்துச் சிற்றரசனாகிய புஜபலவீரனால் வெளியிடப்பட் 
டதும் நந்தலூரில் இப்பெயரோடு கிடைத்துள்ள தில் மூன்றாவதும் 
ஆகும் .15 பிற்காலத்தில் காஞ்சிபுரம் , திருப்பாலைவனம் ஆகிய 
இடங்களிலுள்ள கல்வெட்டுகளில் காணப்பட்டவையும் 

ஆம் . 
கி.பி .1232 - ல் திருமுல்லைவாயிலில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டில் 
காணப்படும் பழம்புள்ளிமாடை ) 18 

என்பதுவும் , கண்ட 
கோபாலன்மாடை என்பதும் மூன்றாம் இராசராசன் , மூன்றாம் 
இராசேந்திரன் ஆகியோர் காலத்தே இருந்த நெல்லூர்த் தெலுங்க 
சோழர்களால் வெளியிடப்பட்டவையாகும் 7 . 


அதே இடத்து அதேகாலத்திலுள்ள இரண்டு கல்வெட்டுகளைப் 
பயன்படுத்தி நாணயமுறை சார்ந்த நிபுணர் 

காட்ரிங்டன் , 
மதுராந்தகன்மாடை கிட்டத்தட்ட 8-3 / 8 மாற்றுப் பெறுமெனத் 
தெளிவாக்க முயலுகிறார் . ஆனால் , முன்கூறிய குலோத்துங்கன் 
காலத்துக் கல்வெட்டு இதற்கு முரணாக இருக்கிறது . இவ்விரு 
கல்வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ள , இரண்டு காசுகளும் ஒரே 
மாற்றுடையவாயிருக்கின்றன . ஒன்றின்மாற்று , மற்ற மதுராந்தக 
மாடையைப்போலவே 91 மாற்றுஉடையதாயிருக்கலாம் . காட்ரிங் 
டன் பின்னும் கீழ்வரும் கருத்தைக் கூறுகிறார் . ஒரு சோழ 
நாணயமும் இதன் மதிப்பளவை அடையவில்லை . இந்தமாடையை 
ஒரு கழஞ்சுப் பொன்னுக்கு ஒப்பாகச் சொல்லமுடியாது . அவை 
பிற்காலம் மாற்று குறைந்து வந்த நாணயங்களோடு ஒருதொடர்பும் 
இல்லாதவை ) . இம் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது . 
ஏனென்றால் இக்கருத்தின்படி நல்ல மாற்றல்லாத காசு அரசு 
நாணயச்சாலையிலிருந்து வெளியிடப்பட்டு வந்திருக்க வேண்டுமே . 
அது அக்காலத்தில் எதிர்பார்த்திருக்க முடியாது . 


சில வேற்றுமைகள் காணப்படுகின்றன . முதல் இராசாதி 
ராசனது 35 ஆம் ஆட்சிக் காலத்திலும் கூட , அதாவது கி.பி. 
1053 - ம் அங்கீகரிக்கப்பட்ட காசு , அந்நாளிலும் நடைமுறை 
யிலிருந்தது . அதோடு அதைவிடக் 

அதோடு அதைவிடக் கனமான காசு , அதாவது 


14 


48 of 1893 
588 of 1907 . 

674 of 1904 . 
17 266 of 1921. etc. 


500 


சோழர் வரலாறு 


முக்கால் கழஞ்சு, 3 மஞ்சாடி எடையுள்ளவை எனச் சில சாசனங் 
களில் கூறப்பட்டுள்ளன .15 அதோடு சற்று எடை குறைவான , 
அதாவது ஏழு மஞ்சாடி எடையுள்ள காசும் அப்போது இருந்தது ... 
இவ் வாறாகப் பல்வேறு நாணயங்கள் வழக்கத்திலிருந்ததற்குக் 
காரணம் என்ன ? காட்ரிங்டன் கூறியிருப்பது போல் பேரரசில் 
இருந்த வெவ்வேறு மாகாணங்களில் 

வெவ்வேறு தரமான 
நாணயங்கள் வழக்கத்தில் இருந்திருக்கலாம் . அந்த நாணயங் 
களுக்கும் பேரரசு முழுவதிலும் செல்லுபடியான நாணயத்துக்கு 
முள்ள தொடர்பு என்னவென்பதை அவ்வக் காலத்தில் திட்டப் 
படுத்தியிருக்க வேண்டும் . 

இது நமக்கு விந்தையாகவே 
படுகிறது . அக்கால உயர்தர மாடை இப்போது கிடைப்பதே 
அரிது . ஏனென்றால் அவை பெரும் பாலும் பொற்கொல்லர்களால் 
உருக்கப்பட்டிருக்க வேண்டும் . முன் கூறிய தவளேசுவரத்தில் 
சேமித்து வைத்திருந்த நாணயங்களும் இதே போல் மாற்றப் 
பட்டிருக்க வேண்டுமெனவே கருதலாம் . 


ஸ்ரீலங்காவிலிருந்து சோழ நாட்டுக்கு வந்திருந்த காசு சில 
காலமாகவே வழக்கத்திலிருந்திருக்க வேண்டும் . சோழப் பேரரசில் 
ஒன்பது , பத்தாம் நூற்றாண்டுகளில் பழக்கத்திலிருந்து வந்த 
சோழ நாணயங்களை விட இது முன்னமே வழக்கத்தில் வந்து 
விட்டது . ஈழக்காசு என்ற பெயருடைய ஸ்ரீலங்காக் காசு ஒரு 
மாடையின் அரைக் கழஞ்சு மாற்றுடையதாயிருந்தது . 
ஸ்ரீலங்காவில் கி.பி. ஏழாவது நூற்றாண்டிலேயே வழக்கத்தில் 
வந்தது . சோழ சாசனங்களில் முதல் பராந்தகனின் ஆட்சியில் 
கி.பி. 937 முதல் இவை குறிப்பிடப்பட்டுள்ளன . இது எவ்விதம் 
வந்தது . மதுரைக்கு முதலில் இலங்கையிலிருந்து வந்திருக்க 
வேண்டும் . ஏனென்றால் , மதுரைக்கும் ஸ்ரீலங்காவிற்கும் சில 
காலமாகவே தொடர்பு இருந்து வந்தது . முதல் பராந்தக சோழன் 
மதுரையைக் கைக் கொண்டபின் அங்கிருந்து சோழ நாட்டிற்கு 
அந்த நாணயம் பரவியிருக்க வேண்டும் . ஆகையால் , பாண்டி 
நாட்டில் முன்னதாகவே ஸ்ரீலங்கா நாணயம் பரவியிருந்த 
போதிலும் சோழ நாட்டில் பத்தாவது நூற்றாண்டிற்கு முன் பரவி 
யிருக்க வேண்டுமெனவே கருதலாம் . கிடைத்துள்ள நாணயங் 
களிலிருந்து ஸ்ரீலங்கா நாணயத்தின் ஒரு புறத்தில் ஒரு மானிட 
உருவம் நின்று கொண்டிருப்பது போலவும் மறுபக்கத்தில் 


18 


13 


105 of 1925 
5 of 1890 
S. I. I, III 64 


20 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


501 


அதே போன்ற உருவம் இருப்பது போலவும் காண்பிக்கப் 
பட்டுள்ளது . ஆனால் சோழருடைய தனிப்பட்ட நாணயத்தில் 
ஒரு புலி , மீன் , வில் ஆகிய தனிக் குறிகள் காண்பிக்கப்பட் 
டுள்ளன . இருவகை நாணயங்களும் சோழ நாட்டில் வழக்கத்தி 
லிருந்தன . ஆனால் பாண்டிய நாட்டில் இலங்கை நாணயம் 
வெகு காலமாகவே வழக்கத்திலிருந்தது . சோழ நாட்டிலும் 
இலங்கை நாணயம் முதலாம் இராசராசன் காலத்திற்கு முன்ன 
தாகவே பழக்கத்தில் வந்திருந்த தென்பதற்கு ஐயமில்லை . 21 


கருங்காசு 

மாடை , காசு முதலிய தங்க நாணயங்கள் பற்பல இடங் 
களிலும் பழக்கத்திலிருந்து வந்தன . ஆனால் , சில கல்வெட்டுகள் 
‘ கருங்காசு அல்லது ஈழக்கருங்காசு என்ற நாணயங்களையும் 
குறிப்பிடுகின்றன .22 இதுவும் கண்டிப்பாக ஈழ நாட்டிலிருந்தே 
வந்திருக்கவேண்டும் . ஏனென்றால் " நீலகஹாபண என்ற 
வெள்ளி நாணயம் வெகு காலமாகவே அங்கு வழக்கத்திலிருந்தது . 
சோழ நாட்டில் வழக்கத்திலிருந்த பல கலப்புச் சேர்ந்த 
( கத்யாண எடையுள்ள ) நாணயங்கள் இவ்வகையை ஒத்த 
தெனலாம் . சில முழு எடையுள்ளனவாயிருந்தன . வேறு சில 
அதன் பகுதி எடையுள்ளனவாயிருந்தன . சோழர் காலத்தில் 
பித்தளை நாணயங்களும் வழக்கத்திலிருந்தன . இவை கழஞ்சை 
விடக் கத்யாண தரத்தை ஒத்திருந்தனவென எலியட் முதலியோர் 
கருதுகின்றனர் . 


அக்கம் 

அக்கம் என்ற ஒரு நாணயத்தைப் பற்றியும் சோழர் காலத்தில் 
கேள்விப்படுகிறோம் . ஆனால் அதன் தன்னடி , எடை , தோற்றம் , 
முதலியவை பற்றித் திட்டமாயொன்றும் அறிவதற்கில்லை . மதுரை 
மாவட்டத்திலிருந்து கிடைத்த முதல் பராந்தகனின் 33 ஆம் 
ஆண்டுக் கல்வெட்டு23 ஈழக்காசென்பது ஏழரைப் புது அக்கங் 
களுக்கு ஒப்பானது எனத் தெரிவிக்கின்றது . 

இரண்டாம் 
ஆதித்தியன் கல்வெட்டிலும் அக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது . 
ஆனால் , அது மற்ற நாணயங்களோடுள்ள தொடர்பைக் குறிப்பிட 
வில்லை . 

இராசராசன் காலத்தில் அக்கம் ஒரு காசின் பன்னி 
ரண்டில் ஒரு பங்கு மதிப்புடையதெனவும் , 

ஆகவே ஒரு 
கழஞ்சின் இருபத்து நான்கில் ஒரு பங்கு எடையுள்ளதெனவும் 

76of 1898 
243 of 1925 
1800 of 1918 
S. I. I. II . 7 


24 


21 


22 


24 


502 


சோழர் வரலாறு 


தெரிகிறது . 

ஆனால் , மதுரையிலும் தஞ்சாவூரிலுமுள்ள 
பராந்தகன் , இராசராசன் ஆகியோரின் அக்கங்கள் ஒன்றுக் 
கொன்று வேறுபட்டுள்ளனவாகத் தெரிகிறது . ஆனால் கல்வெட்டு 
களிலிருந்து பராந்தகனின் ஈழக்காசும் , இராசராசனின் காசும் 
ஒரே விலையும் ஒரே மாற்றும் உடையனவாகக் காணப்படு 
கின் றன . 25 


சோழ நாணயம் பரவுதல் . 

முதலாம் இராசராசனின் வெற்றிகளால் சோழப் பேரரசு 
உருவாகியது . அத்துடன் சோழ நாணயம் பேரரசு முழுவதிலும் , 
அப்பேரரசின் கீழ் ஆண்ட சிற்றரசர்கள் நாடுகளிலும் பரவின . 
புது நாணயம் வேங்கியில் ஏறத்தாழக் கி.பி. 1000 - ல் வழக்கத்திற்கு 
வந்தது . அன்றியும் சோழநாட்டிற்கு அருகிலுள்ள நாடுகளிலும் 
அது பரவியது . எடுத்துக் காட்டாக மேலைச்சளுக்கிய நாட்டிலும் 
கோவாவிலுள்ள கதம்பர்களிடையேயும் சோழக் காசு போன்ற 
நாணயங்கள் வழக்கத்திற்கு வந்தன .26 பதினோராம் நூற்றாண்டுக் 
கொங்காள்வார்களுடைய ஆடவலம் கத்யாண என்ற நாணயம் 
சற்று மாற்றப்பட்ட சோழர்களுடைய பொன் 

நாணயமா 
யிருக்கலாம் என்று காட்ரிங்டன் கருதுகிறார் . ஆயினும் சோழ 
நாட்டின் பலபகுதிகளில் சிற்சில சிறு மாற்றங்களைக் கொண்ட 
இம்மா திரி நாணயங்கள் பரவியிருந்தன . கி.பி .1049 - ல் கீழைச் 
சளுக்கிய அரசன் திருவையாற்றுக் கோயிலுக்கு 300 இராசராச 
மாடைகள் நன்கொடையளித்தான் . அவற்றின் 

337 ! 
கழஞ்சுகள் ஆகும் . 


எடை 


27 


அக்காலத்துப் பொன்னுக்கும் , வெள்ளிக்கும் 

ஒன்றுக் 
கொன்றுள்ள அளவையொட்டிய தொடர்பு என்ன ? முதலாம் 
குலோத்துங்கன் காலத்தின் பத்தாம் ஆண்டிலுள்ள , செங்கற்பட்டு 
மாவட்டக் கல்வெட்டொன்று , பொன்காசுக்கும் வெள்ளிக் கட்டிக் 
கும் உள்ள தொடர்பை காட்டுகிறது . 28 அது கூறுகிறதாவது 
433 கழஞ்சு வெள்ளிக்கட்டி , 100 காசுக்குச் சமமாயிருந்தது . ஆகவே 
ஏறத்தாழ 9 மாற்றுத்தங்கம் 1 கழஞ்சு 8.66 கழஞ்சு வெள்ளிக்குச் 
சமமாயிருந்தது . 


தங்கக்காசும் இடத்துக்கு இடம் மாற்றல் சற்று வேறுபட்டதாக 
இருந்தது . காசு எவ்வளவு தங்கம் நிறையுடையது என்று பல 


25 


28 


I. M. C. I p.p. 327-8 . 
K. A. N. Sastri Colas P. 618 
221 of 1894 
211 of 1922 . 


27 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


503 


கல்வெட்டுகளிலும் கூறப்பட்டுள்ளது . அவற்றில் கூறியிருப்பதன் 
மாற்றுமாடையை அடிப்படையாகக் கொண்டதுதான் . ஆனால் , 
இது ஒரு சில கல்வெட்டுகளில் தான் திட்டமாகக் கூறப்பட்டுள்ளது . 
கி.பி. 1063 - ல் வடவார்க்காட்டுக் கல்வெட்டுகள் இரு மாதிரியான 
காசுகளைக் குறிப்பிடுகின்றன . ஒன்று 356 மஞ்சாடி , மற்றொன்று 
7 மஞ்சாடி தங்கம் கொண்டவை.29 6 மஞ்சாடிக்குச் சற்றுக்கூடு 
தலான ஒருகாசு பற்றித் திருவொற்றியூரிலுள்ள 1077 ஆம் ஆண்டுக் 
கல்வெட்டொன்று கூறுகிறது .30 திருவாவடுதுறையில் 1111 ஆம் 
ஆண்டுக்காசு 6.813 மஞ்சாடி 1 எனவும் , திருவாரூரில் 1122 - ல் 
அது 61 மஞ்சாடி 3 2 

என்றும் 

அறிகிறோம் . தஞ்சாவூர் 
மாவட்டத்தைச் சார்ந்த கி.பி .1133 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு ஒரு 
காசு முக்கால் கழஞ்சு எடையுள்ள தாயிருந்ததென்று அறிவிக் 

கி.பி. 1152 - ல் கூட ஒருகாசு தங்கம் மூன்றில் ஒரு 
கழஞ்சு எடையுள்ள தென்று ஆலங்குடி.க்கல்வெட்டொன்றிலிருந்து 
அறிகிறோம் . 84 


கிறது . 33 


நாணயத்தில் கலப்படம் செய்து மதிப்பைக் கெடுத்தல் 

முக்கியமாக அறிய வேண்டியது யாதெனில் நாளடைவில் 
சோழர்க்காலத் தங்க நாணயங்கள் வெள்ளியோடு 

வெள்ளியோடு கலப்படம் 
செய்யப்பட்டு மதிப்புக் குறைந்தன . முதலாம் இராசராசனின் 
சிங்கள மாதிரி நாணயங்கள் ஒருவாறு நல்ல தங்கமாயிருந்த 
போதிலும் , கிடைத்துள்ள பிற்கால மன்னர்களின் நாணயங்கள் , 
அதாவது குறிப்பாக முதலாம் இராசேந்திரன் காலம் தொட்டு 
தங்கத்தால் பூசப்பட்ட வெள்ளியே என்று கூறலாம் . 


செப்பு நாணயம் 

மூன்றாம் குலோத்துங்கன் காலம் முதல் காசு என்ற சொல் 
செப்பு நாணயத்தையே குறித்தது . அது விலை மதிப்புக் 
குறைந்தது . அதன் விலை மதிப்பு இடத்திற்கு இடம் வேறுபட்டி 
ருந்ததுடன் , வெளியிட்ட ஒவ்வொரு முறைக்கும் வேறுபாடு 
இருந்தது . இக்காலத்தில் , ஒரு விளக்கிற்கு நிவந்தம் ஏற்படுத்த 
இரண்டு அல்லது மூன்று பழங்காசுகள் போதுமானதாயிருந்த 
போதிலும் 1100 காசுகள் ஒரு விளக்கிற்கும் , 9000 காசுகள் ஒரு 
நெடுங்கால நிலையான விளக்கிற்கும் கொடுக்க வேண்டி 


29 


SO 


157 of 1916 and 5 of 819 
401 of 1896 
150 of 1925 
563 of 1904 

509 of 1912 
34 521 of 1920 


82 


38 


504 


சோழர் வரலாறு 


85 


காசு 


யிருந்தது . ஆனால் மற்றோரிடத்தில் ஒரு விளக்கு அமைக்க 
200 காசு போதுமானதாயிருத்தது. மூன்றாம் இராசேந்திரனின் 
20 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று , ஒரு கழஞ்சுப் பொன் 
411-7 / 13 

மதிப்புள்ள தாயிருந்ததென்று கூறுகிறது .37 
சேலம் மாவட்டத்திலுள்ள 13 ஆம் நூற்றாண்டுப் பாண்டியர் 
கல்வெட்டொன்று 100 சோழர் காசுகள் ஒரு பணத்துக்கு ஈடா 
யிருந்தனவென்று தெரிவிக்கிறது .38 இராசராசன் 

பெயரைக் 
குறிப்பிட்ட செப்புக் காசுகள் இன்றும் தென்னிந்திய நகரங்களி 
லுள்ள கடைத் தெருக்களில் கிடைக்கலாம் . 

ஆனால் , இவை 
பிற்காலச் சோழர் கல்வெட்டுகளில் குறிக்கப்பட்டவை யென்று 
நினைக்க வேண்டும் . பிற்கால அரசர்களின் சோழ நாணயங்கள் 
வகை மாதிரி உருவம் ( அதாவது முதலாவது இராசராசனின் 
நாணயங்கள் போல ) அமைந்திருந்தன . ஆனால் , மேல் பொறிக் 
கப்பட்ட எழுத்துகள் கரடுமுரடாக இருந்தன . சில எழுத்துகளோ 
தலைகீழாகக் காணப்பட்டன . இத்தரம் குறைந்த நாணயங்களில் 
பல ஏற்றத் தாழ்வுகள் காணப்பட்டன . சில நாணயங்கள் அவை 
கட்குச் சற்று முன்னிருந்தவற்றைப் போல ஏறக்குறைய ஒப்பு 

உருவாக்க முயன்றவை போல் தோன்றின . 
இப்புதிய காசுகளில் நன்கு உருவாக்கப்பட்டவை , கிடைத்திருப்ப 
வற்றுள் முற்காலத்திலுள்ளவை . அவற்றின் அகலம் 

76 
அங்குலமும் கனம் 63 துகன் எனவும் கூறலாம் . 


டையனவாக 


திரமம் 

திரமம் என்ற நாணயவகை சில சாசனங்களில் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . அதை நாணயமென்றோ கணக்கிடுவதற்குப் பயன் 
படுத்திய அலகடிப்படை அளவென்றோ கூறமுடியாது . 
வானாலும் காஞ்சிபுரத்தில் கி.பி .1076 - ல் ஆறு திரமங்கள் ஒரு 
காசுக்கு ஒப்பாகக் கருதப்பட்டது . ஆனால் , அதற்கு அறுபது 
ஆண்டுகட்குப் பின்னர் இராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு காசு 
ஏழு திரமங்களுக்கு ஒப்பாக இருந்ததெனத் தெரிகிறது .. 


எது 


எடை 


நடை முறையிலிருந்த பொன் நாணயத்தின் எடையையும் , 
மற்றையும் திட்டப்படுத்த முடிந்த போதிலும் அவைகளைத் 


35 


36 


37 


264 of 1913 ; 63 of 1892 
449 of 1902 
522 of 1922 
439 of 1913 
1of 1893 
284 of 1923 


8 9 


50 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


505 


கலவை 


திட்டப்படுத்த பல்வேறு தரத்திலுள்ள எடைகளும் , 
அளவு மதிப்பீடு செய்யப் பல முறைகளும் வழக்கத்திலிருந்தன . 
இம் முறைகளை விவரிப்பதற்கு முன் , அக்காலத்தில் நடைமுறை 
யிலிருந்த வழக்கத்தை விளக்கச் சில உதாரணங்களை எடுத்துக் 
காட்டலாம் . தங்கத்தின் எடையைத் திட்டப்படுத்துவதற்கு , 
திருச்சி மாவட்டம் குமாரவயலூரில் விடேல்விடுகுகல் என்ற 
நிறைகல் இருந்ததாக , முதலாம் ஆதித்தியனின் கல்வெட் 
டொன்றால் அறியப்படுகிறது . இதிலிருந்து அரசியல் மாற்றங்கள் 
நிகழ்ந்த போதிலும் எடை , அளவு ஆகியவற்றைத் திட்டப் 
படுத்தும் கருவிகள் தொடர்ந்து இருந்து வந்ததனவென்றே 
கூறலாம் . இராசராசனின் தஞ்சாவூர்க் கல்வெட்டுகளிலிருந்து 
இரு வேறுபட்ட எடைக் கணிப்பு அடிப்படைக்கூறுகள் பயன் 
படுத்தப்பட்டு வந்தனவெனக் காண்கிறோம் . ஒன்று தங்கத்தை 
எடையிட ஆடவல்லான் என்றும் , நகைகளை எடையிட 
தட்சிணமேரு விடங்கன் என்றும் இருவகை எடைக் கருவிகள் 
பயன் படுத்தப்பட்டனவெனத் தெரிகிறது . தஞ்சாவூ ருக்கு 
வெளியே சில ஊர்களில் தனிப்பட்ட 

எடைகள் 

இருந்தன 
வென்றும் அறிகிறோம் . திருவாரூரில் இராசராசன் காசை எடை 
போட ஒரு 

தனிக்கல் இருந்ததாகவும் 41 திருமழபாடியில் 
வையகத்தார் கல்லும்’42 திருச்செந்துறை , பழுவூர் ஆகிய 
இடங்களில் , ‘ விடேல் விடுகு கல்லும் 43 தடிமலிங்கையில் 
கெம்போ நாகரசு நிறை யும் , ஸ்ரீ கண்ட சதுர்வேதி மங்கல 
மாகிய திருவெறும்பூரில் ஒரு குறிப்பிட்ட எடையுள்ள வெறும் 
கல்லும் 45 பயன் படுத்தப்பட்டனவென அறிகிறோம் . இவை 
ஒவ்வொன்றின் சரியான 

என்னவென்பதை எளிதில் 
திட்டப்படுத்த முடியாது . ஆனால் , எல்லோரும் ஒரே மாதிரிப் 
பெயர்களைப் பயன் படுத்தினர் . 20 மஞ்சாடிகளால் வகுக்கப் 
பட்டது கழஞ்சு ; ஒவ்வொரு மஞ்சாடியும் இரண்டு குன்றி மணி 
களுக்குச் சமம் . அது போலவே தங்கத்தின் மாற்றும் பல 
விகிதங்களில் குறிக்கப்பட்டது . 

செம்பொன் ஆகிய 
வற்றின் மாற்றுப் பற்றிக் கூறப்பட்டுள்ளது . இவற்றுள் , செம் 
பொன் என்பது சுத்தமாக்கப்பட்டதும் , சில குறிப்பிட்ட வழிகளில் 
சோதனை செய்யப்பட்டதுமாயிருந்தது .46 அனேகமாக செம் 
பொன் என்றதற்கு வேறு பெயர்கள் துளைப் பொன் அல்லது துளை 


44 


எடை 


மாடை , 


43 


680 of 1919 
1 of 1920 
316 of 1903 ; 353 of 1918 ; 
491 of - 1911 ; 

100 of 1892 
46 S. 1. I, III p . 229 n . 5 


45 


506 


சோழர் வரலாறு 


நிறைப்பொன் என்பனவாம் . சில வேளை , மாற்று அதன் 
உணர்வுக் கூறினால் வெளிப்படுத்தப்பட்டது . உதாரணமாக காசு 
நிறை கல்லால் ஒன்பது மாற்று என்று மாற்றைக் குறித்தனர் . 7 
பழங்காசின் மாற்றும் , அரசியல் பண்டாரம் குறிப்பிட்டிருந்த 
மாற்றும் - தாசைச் செம்மை - முதலிய சொற்கள் பழங்கல்வெட்டு 
களில் பயன் படுத்தப்பட்டுள்ளன . ஆகவே , பொன் நாணயங் 
களிலோ , எடை முறையிலோ , மாற்றைத் திட்டப்படுத்துவதிலோ 
சோழநாடு முழுவதிலும் ஒரே முறை வழக்கத்திலிருந்ததென்று 
சொல்ல முடியாது . அதனால் ஒவ்வோர் ஊர்ச் சபையும் தங்கத் 
தைச் சோதனை செய்யத் தங்கக் குழுக்கள் அமைக்க வேண்டிய 
அவசியம் ஏற்பட்டது . 


வேறு அளவுகள் 

திரவரப் பொருள்களையும் , தானியங்களையும் , நிலத்தையும் 
அளப்பதற்கும் ஒவ்வோரிடத்திலும் ஒவ்வொரு மாதிரியான 
அளவுகள் அமைக்கப்பட்டிருந்தன . அன்பில் பட்டயங்களில் 
வடமொழியில் " வாடிகா என்ற வார்த்தை தமிழில் நிலம் 
அல்லது வேலி 

என்ற நிலத்தின் அளவைக்குறிப்பதாகும் . ° 
அது பல பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டது . அதாவது 1/2 , 1/4, 1/8 , 
1/20 , 1/80 , 1/320 முதலியவை ஆகும் . இதில் இறுதியாக உள்ள 
1/320 என்னும் அளவு பின்னும் சிறு கீழ் வகுப்பாகச் சில வேளை 
களில் வகுக்கப்பட்டிருந்தது .50 


இவ்வளவு நுட்பமாக எவ்விதம் நிலம் அளக்கப்பட்டு வந்த 
தென்று அறிவதற்கில்லை . நிலம் வேலிகளாக அளவிடப்பட்டது 
சோழநாட்டிலே வெகுகாலத்திற்கு முன்னரே தோன்றியதாகும் . 
பிறகு தென்னிந்தியாவின் மற்றப் பகுதிகளிலும் அம் முறை 
பரவியது . சோழப்பேரரசு மறைந்தபின் , அதுவும் நாளடைவில் 
மறைந்து விட்டது . பாண்டிய நாட்டில் இம் முறை இருந்ததைப் 
பாண்டி நாட்டிலுள்ள சோழர் கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன . 
ஆனால் , சோழர் ஆட்சிக்குப்பின் அதுவும் மறைந்துவிட்டது . 
ஆனால் சோழர் கல்வெட்டுகள் வேலியை இவ்வளவு நுட்பமாக 
பகிர்ந்து கணித்தபோதிலும் ஒவ்வொரு பகுதியிலும் மொத்தமாக 
எவ்வளவு நிலம் இருந்ததென்பதை அறிந்துகொள்ள இயலவில்லை . 
நிலத்தை அளக்கும் கம்பு அல்லது கோல் 16 சாண் நீளமுள்ள 


48) 


T. A. S. IV p.p. 139-41 
50 of 1925 ; 356 of 1924 
தஞ்சாவூர்வேலி இன்று 8.7 ஏக்கர் கொண்டது . அந்நாளிலும் ஏறத்தாழ 

அவ்விதமே இருந்திருக்கவேண்டும் . 
10 s. 1. I II p. 48 n.n , 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


507 


தாகும் . இது பதினாறு சாண் கோல் எனவும் , கடிகைக் களத்துக் 
கோல் , ஸ்ரீ பாதக் கோல் , மாளிகைக் கோல் போன்ற பற்பல 
பெயர்களால் பல இடங்களிலும் வழங்கப்பட்டுள்ளதால் , அதன் 
அளவும் வேறுபட்டிருக்கவேண்டும் எனக் கொள்ளவேண்டி 
யுள்ளது . 


51 


ஒருவேலியில் இருபதில் ஒருபங்குக்கு ஒரு மா அல்லது சேரு 
என்று பெயர் . 

பல குழிகள் சேர்ந்தது ஒரு மா எனப்பட்டது ; 
ஆனால் எத்தனை குழிகள் சேர்ந்தது ஒரு மா என்பதும் இடத்துக் 
கிடம் மாறுதல் அடைந்திருந்தன . அதுமட்டுமன்று ; குழியின் 
அளவே திட்டமாக இருக்கவில்லை ; அதை அளக்கப்பயன்படுத்திய 
கோலின் அளவை ஒட்டியிருந்தது . இதனால் சில வேறுபாடுகள் 
ஏற்பட்டன . தென்னார்க்காட்டுக் கீழுரில் மா என்பது 16 சாண் 
கோலால் அளந்த 256 குழி எனக்கொள்ளப்பட்டது . இது முதலாம் 
இராசேந்திரனின் ஆறாம் ஆண்டுக் கல்வெட்டாலறியப்படு 
கின்றது .52 அதே ஆண்டில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவாவடு 
துறையில் , மாளிகைக்கோலால் அளந்த நூறுகுழி கொண்டது ஒரு 
மா எனக் கணக்கிடப்பட்டது .53 பன்னீராண்டுகளுக்குப் பின் 
கீழுருக்கு அருகிலிருந்த திருவாமாத்தூரில் 16 சாண் கோலால் 
அளந்த 200 குழி ஒருமா என்று கணக்கிடப்பட்டுள்ளது . நில 
அளவுகளிலும் நாணய முறைகளில் இருந்தது போலவே மாறுதல் 
கள் இருந்தன . மத்திய அரசாங்கம் ஒரே அனவை அமைக்க 
முயன்றதாயினும் பல்வேறு இடங்களிலும் சில மாறுதல்கள் 
இருந்தன . மாளிகைக்கோல் ( அரண்மனையில் பயன்படுத்திய 
கோல் ) , நூறுகுழி கொண்டது மா , வேலி என்பன போன்றவை 
யாவும் மத்திய அரசு, நாடு முழுவதிலும் ஒரே அளவை ஏற்படுத்தி 
முயன்றதன் அறிகுறியேயாகும் . ஆனால் , இடத்துக்கு இடம் 
வேற்றுமைகள் இருந்துதான் வந்தன . தஞ்சாவூர் மாவட்டத்துத் 
திருவாலங்காட்டுக் கோயிலில் அளக்கும் கோலின் , நீளம் எவ்வள 
வென்பது , கோயில் சுவரிலும் , கோபுரத்திலும் வரைந்து காட்டப் 
பட்.டிருந்தன . இவை தஞ்சைப்பெரிய கோயிலின் சுவரிலும் 
காட்டப்பட்டிருந்தன . அவற்றையொட்டி மற்ற இடங்கள் பின் 
பற்றவேண்டும் என்பது அரசின் கருத்தாகும் . ஆனால் , அது 
திட்பநுட்பமாக நடைபெற்றதென்று கூறமுடியாது . 


52 


51 261 of 1902 ; S. I , 1. 64 ; 160 of 172 of 1921 ; 87 of 1200 99 of 1914 

102 of 1925 
261 of 1902 . 
102 of 1925 . 
18 of 1922 . 
93 & 97of 1926, 


54 


508 


சோழர் வரலாறு 


சாண் 


58 


69 


60 


இடத்திற்கு இடம் எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தன 
வெனப் பிற்காலச் சோழ சாசனங்கள் விளக்குகின்றன . ஆகவே , 
மத்திய அரசின் முயற்சிகள் இத் துறையில் பயனளிக்கவில்லை . 
உதாரணமாக , 

கி.பி. 1072 - ல் திருவெற்றியூரில் , 16 
அளவுள்ள கோலால் அளந்த 2000 குழி கொண்டது ஒரு வேலி 
யாகக் 

கொள்ளப்பட்டது . " 6 ஆனால் , கி.பி. 1204 - ல் உத்தர 
மேரூரில் அது 6 ) பாடகம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது . 1 
கி.பி .1097- ல் ஒரு மா என்பது 138 குழிகள் எனத் திருக்கடையூரில் 
கணக்கிடப்பட்டுள்ளது . கி.பி. 1110 - ல் திருவாவடுதுறையின் 
சபை அளவுப்படி ஒரு மா என்பது 128 குழி எனக் கணக்கிடப் 
பட்டுள்ளது . அதே சபை அடுத்த ஆண்டில் வேறோர் 
அளவைப் பயன்படுத்தி , ஒரு மா நூறு குழி கொண்டதெனக் 
கணக்கிட்டுள்ளது . பின்னும் தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
கி.பி. 1138 - ல் 14 சாண் கோலால் அளந்த குழி 512 கொண்டது 
ஒரு மா என்று கணக்கிடப்பட்டுள்ளது . கி.பி. 1220 - ல் தஞ்சை 
மாவட்டம் முனியூரில் மாவுக்கு இதே எண்ணிக்கையுள்ள குழிகள் 
கணக்கிடப்பட்டுள்ளன . 1 ஆனால் அளப்பதற்குப் பயன்படுத்திய 
கோலின் அளவு குறிப்பிடப்படவில்லை . அதே மாவட்டத்தைச் 
சேர்ந்த வழுவூரில் , இரண்டாம் இராசாதிராசன் காலத்தில் ஒரு 
மாவுக்கு 513 குழி எனக்கணக்கிட்டதாகத் தெரிகிறது . 2 இங்குக் 
குறிக்கப்பட்டுள்ள விவரங்கள் சோழ நாடு முழுவதிலுள்ள ஊர் 
களையும் அளவுகளையும் காட்டுவனவல்ல . அனேக இடங்களில் 
எந்த அளவு கோலால் அளக்கப்பட்டதென்ற விவரமே குறிக்கப் 
படவில்லை . ஒரு சில சாசனங்கள் , திருவாவடுதுறைச் சபையைப் 
பற்றிக் கூறுவது போல அந்த ஊரில் கணக்கிடப்பட்ட 4 , மா 
நிலம் , பொது அளவில் 6 மாவுக்குச் சரி என்றும் , 6 மாக்களும் 
ஒரு காணியும் என்பன 

போன்றும் கணக்கிடப்பட்டுள்ளன . 
பொது அளவில் ஒரு மா என்பது 100 குழி கொண்டதென்று 
கூறப்பட்டுள்ளது . 

3 ஆனால் , இது போன்று எல்லா இடங்களிலும் 
திட்டமாகக் கூறப்படவில்லை . 


.6 


57 


52 


S. I. I. III 64 
76of 1898 
243 of 1925 
155 of 1925. இந்தக் கல்வெட்டு இந்த அளவின்படி 41/2 மாநிலம் 
பொது அளவுப்படி 6 மா நிலத்துக்குச் சரி என்று கூறுகிறது . இதுவே 
அளவுகளில் வேற்றுமை இருந்ததை உறுதிப்படுத்துகிறது . 
150 of 1925 179-281 of 1918 
607 of 1902 
428 of 1912 
144 & 155 of 1925 


61 


நாணயங்கள் , எடைமானம் , அளவுகள் 


509 


திரவப் பொருள்கள் , கூலங்கள் முதலியவற்றின் அளவு 
களிலும் இடத்துக்கு இடம் வேறுபாடுகள் காணப்பட்டன . பல 
அளவுகளுள்ள நாழிகள் , மரக்கால்கள் போன்றவை சாசனங்களில் 
கூறப்பட்டுள்ளன . தஞ்சாவூர்க் கல்வெட்டுகளிலிருந்து முதலாம் 
இராசராசன் காலத்தில் ஆடவல்லான் என்ற அளவு இராச 
கேசரிக்கு ஒப்பான தாகப் பயன்படுத்தப்பட்டு வந்ததாகத் 
தெரிகிறது . இந்த அளவுதான் இராசேந்திரன் , இராசாதிராசன் 
காலங்களில் அருண்மொழித் தேவன் என்ற பெயரால் குறிப் 
பிடப்பட்டதெனலாம்.4 ஆனால் இராசகேசரி என்ற பெயரும் 
இதனுடன் கையாளப்பட்டது.85 


முதலாம் இராசராசனின் 26 ஆம் ஆண்டுள்ள திருவாமாத் 
தூர்க் கல்வெட்டிலிருந்து இராசகேசரி என்ற அளவுக்கும் , வீதி 
விடங்கம் என்ற வேறொரு பெயருடைய அளவுக்கும் வேற்றுமை 
குறிப்பிடப்பட்டுள்ளது . அதாவது இராசகேசரியை விட வீதி 
விடங்கம் என்னும் அளவால் அளந்தபோது , கொஞ்சம் தானியம் 
எஞ்சியிருந்ததாம் . கோமளம் , ‘ கச்சிப்பேடு நின்றான் 
என்ற 

அளவுகளும் செங்கற்பட்டில் பயன்படுத்தப்பட்டன .67 
பொதுவாகப் பார்த்தால் நீரியலான பொருள்களையும் , தானியங் 
களையும் அளப்பதில் மற்றப் பொருள்களை விட ஏறத்தாழ ஒற்றுமை 
ஏற்பட்டிருந்ததெனக் கூறலாம் . எதுவானாலும் முதலாம் இராச 
ராசனுக்குப்பின் உள்ள கல்வெட்டுகள் இவ்வளவுகளில் மிகப் 
பெரும் வேறுபாடுகள் காணப்படவில்லை என்று கூறலாம் . 


ஒரு விந்தையான விலையின் பெயர் ஆடு என்றிருந்தது . இது 
ஓர் ஆண்டில் வட்டியாகக் கொடுப்பதற்குள்ள ஒரு படி நெய்யைத் 
தரும் ஆடுகளின் எண்ணிக்கையாயிருந்திருக்கலாம் . 

முதல் 
இராசேந்திரனின் 16 ஆம் ஆண்டில் 25 காசுகள் இவ்விதமான 22 , 
ஆடுகளுக்குச் சமமாயிருத்தனவாம் . அதாவது அந்த ஆண்டில் 
அந்த அளவு நெய்யைக் கொடுக்கக் கூடிய ஆடுகள் எனலாம் . 
இதில் பகுதி என்று குறிப்பிடும் போது , பணத்தின் பகுதி 
என்பதாகக் கொள்ளப்படுமே தவிர , உயிருள்ள ஆட்டின் பகுதி 
அதாவது பகுதி ஆடு என்பது பொருளன்று . 


64 . 


85 


68 


401 of 1921 ; 26 of 1921 
140 of 1912 
21 of 1922 
A. R, E. 1911 11 21 
78 of 1895 . 


67 


S10 


சோழர் வரலாறு 


ஓர் ஆண்டு 360 நாள்களாகக் கணக்கிடப்பட்டது . ஆனால் , 
சில வேளைகளில் 365 நாள்களாகவும் கணக்கிட்டனர். சோதிட 
சாத்திரங்களான சூரிய சித்தாந்தமும் , சித்தாந்த சிரோமணியும் 
எனும் இரண்டுடன் , வேறு சில முறைகளும் பின்பற்றப்பட்டன . 
எந்தக் காரியத்துக்கும் தனிப்பட்ட ஆண்டுக் கணக்கைப் பயன் 
படுத்தலாம் என்று காணப்படுகின்றது . சோழ சாசனங்களில் , 
ஒரே காரியத்திற்கே இவ்விரண்டு முறைகளும் கையாளப்பட்டு 
வந்தனவென அறிவிக்கப்படுகின்றது . உதாரணமாக 

விளக் 
கெரிப்பதற்கு ஆண்டுக்கு நெய் எவ்வளவு வேண்டுமென்பதைக் 
கணக்கிடுவதற்கு இவ்விரு முறைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளன , 


பொதுவாகப்பார்த்தால் , சோழப்பேரரசில்தோன்றிய பல்வேறு 
கலைகள் , பண்பாடுகள் முதலியவை போல் , நாணயங்கள் , அளவு 
கள் , ஆகியவை உயர்ந்த முறையில் உருவாக்கப்படவில்லை 
என்றே கூறவேண்டும் . மாபெரும் கோயில்களையும் ஒப்பற்ற 
படிமங்களையும் , அணிகலன்களையும் தோற்றுவித்த சோழர் , 
அளவு , எடை முதலியவற்றில் சிறப்பான நிலையை அடைய 
வில்லை . பிற்காலப் பாண்டியர்கள் , விசயநகர 

மன்னர்கள் 
காலத்தை ஒப்பிட்டுப் பார்த்தால் , சோழர்காலம் இத்துறைகளில் 
பின்னணியில்தான் நின்றது . அன்றியும் இதுகாறும் கிடைத்துள்ள 
நாணயங்கள் , அளவு வகைகள் முதலியவை துருவி ஆராயப்பட 
வில்லையெனவே 

வேண்டும் . சர்வால்ட்டர் , எலியட் , 
வி . ஏ . ஸ்மித் போன்ற ஆய்வாளர்கள் தந்துள்ள அடிப்படை 
உண்மைகள் தாம் நமக்குப்பல வகையில் உதவி புரிவனவாகும் . 
காட்ரிங்டனின் ஸ்ரீ லங்கா நாணயங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் 
தென்னிந்திய நாணய வரலாற்றை அறியப் பயன்படுவதாயுள்ளது . 
நம் நாட்டிலேயே தொல்பொருள் ஆராய்ச்சி இன்னும் நுட்பமாக 
வளரவேண்டியது மிகத்தேவை . 


கூற 


89 556 of 1904 ; 731 of 1909; 504 of 1918 


34. சமூக வாழ்க்கை 


சோழப் பேரரசில் இருந்த மக்கள் எண்ணிக்கை எவ்வளவு 
என்று திட்டப்படுத்துவது எளிதன்று . 

இதற்கு இரண்டு 
காரணங்கள் உள்ளன . ஒன்று 

அக்காலத்தில் - ஏன் - மிக 
அண்மைக் காலம் வரை - மக்கள் தொகையைக் கணக்கெடுக்கும் 
வழக்கமேயில்லை . 

இரண்டாவதாக , சோழப்பேரரசும் 
எக்காலத்தும் ஒரே அளவினதாக இல்லை . விசயாலயன் காலம் 
முதல் எடுத்துக் கொண்டாலுமே , பற்பல காலங்களிலும் 
பேரரசின் அளவு மாறிக் கொண்டு வந்ததைக் காணலாம் . இப் 
பேரரசின் அளவு முதல்பாராந்தகன் காலத்தில் இருந்தது 
போலவே முதல் இராசராசன் , முதல் இராசேந்திரன் ஆகியோர் 
காலங்களில் இல்லை . முதற்குலோத்துங்கன் காலத்திலும் சிறிது 
மாறுதலடைந்தது . நாள் செல்லச் செல்லப் பேரரசின் அளவும் 
மக்கள் தொகையும் பெருகி வந்துள்ளதைக் காணுகிறோம் . 


மிக 


சோழப் பேரரசர் காலத்தில் அளவு , எடை , முதலியவற்றை 

நுட்பமான முறையில் அமைத்திருந்தனர் என்பதில் 
ஐயமில்லை . வரி விதிக்கும் பொருட்டு , 320 - ல் ஒரு பங்கான முந்திரி 
என்ற நுண்ணிய அளவு வரை நில அளவைக் குறிக்கச் செய்த 
சோழ அரசர்கள் மக்கள் தொகை பற்றி எவ்விதக் கணக்கெடுப்பும் 
செய்யாதது வியப்பாகவே உள்ளது . 

அது பற்றி அரசியல் 
துறையிலிருந்த ஆவணங்கள் கிடைக்கவில்லையா , மக்கள் 
தொகை கணக்கெடுப்பது பற்றி அரசாங்கம் அக்கறை எடுத்துக் 
கொள்ளவில்லையா 

தெரியவில்லை . எதுவாயினும் 
அக்காலச் சமூக நிலை , சமூக வாழ்க்கை முதலியவற்தைக் அறிந்து 
கொள்வதற்கு இஃதொரு பெருங்குறை யென்பது திண்ணம் . 


என்பது 


1 


Population of Tamilagam during the Sangam Age என்ற தலைப் 
பில் , திரு . M.S. மாணிக்கவாசகம் பிள்ளை , கோலாலம்பூர் உலகத் 
தமிழ் மாநாட்டில் படித்த கட்டுரையில் , சங்க காலத்தின் முற்பகுதியில் 
மக்கள் தொகை ஆறு இலட்சாமாயிருந்திருக்கலாமென்றும் , இறுதியில் 
அதாவது கி.பி. மூன்றாம் நூற்றாண்டில் 11 இலட்சமாயிருந்திருக்கலா 
மென்றும் கூறியுள்ளமை வெறும் ஊகமேயாகும் . கி.பி. 1911 - ல் முதன் 
முதல் எடுத்த மக்கள் தொகைக் கணக்கிலிருந்து பின் நோக்கியவாறு 
இத்தொகையைக் குறிப்பிடுகிறார் . அக்காலத் தமிழ் நாட்டின் பரப்பே 
வேறென்பதும் , கேரளமும் தமிழ் நாட்டில் சேர்ந்திருந்த தென்பதையும் 
எண்ணும் போது இது ஊகமே யென்பது தெளிவாகும் . எனவே , 
இக் கணக்கால் நமக்குப் பயனில்லை . 


512 


சோழர் வரலாறு 


சில நகரங்களிலும் ஊர்களிலும் இப்போதுள்ள மக்களைக் 
காட்டிலும் அதிக மக்கள் இருந்தனரெனக் கல்வெட்டுகளிலிருந்து 
ஊகிக்கலாமென்று பேராசிரியர் சாஸ்திரியார் கருதுகிறார் . 
எடுத்துக் காட்டாக , செங்கற்பட்டு மாவட்டத்திலுள்ள உத்தர 
மேரூர் , தஞ்சை மாவட்டத்திலுள்ள செந்தலை , திருவிடைமருதூர் , 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலுள்ள திருவெறும்பூர் , லால்குடி 
போன்ற ஊர்களைக் கொள்ளலாம் என்கிறார் . இது வெறும் ஊகம் 
என்பதோடு ஒப்புக் கொள்ள முடியாத ஊகமும் ஆகும் . அந்தச் 
சிறு கிராமங்களில் கூட அக்காலத்தைவிட இக் காலத்தில் மக்கள் 
தொகை அதிகமாகியிருப்பதாக எண்ணுதற் கிடமுண்டு . பொது 
வாகவே காலப் போக்கில் மக்கள் தொகை அதிகரித்து வந்திருக் 
கிறது . இன்றுள்ள பெரிய நகரங்களில் அன்று மக்கள் தொகை 
குறைவாகவே இருந்திருக்க வேண்டும் . சென்னை , மதுரை , 
திருச்சிராப்பள்ளி போன்ற நகரங்களெல்லாம் அன்று மக்கள் 
தொகையில் குறைந்துதான் இருந்திருக்க வேண்டும் . எனினும் , 
இரட்டபாடி ஏழரையிலக்கம் , கங்கபாடி தொண்ணூற்றாறாயிரம் , 
நுளம்பபாடி முப்பத்தீராயிரம் , வனவாசி பன்னீராயிரம் , இடை 
துறை நாடு இரண்டாயிரம் , வேங்கைநாடு ஆறாயிரம் எனவும் 
வழங்கியுள்ளமையைக் கல்வெட்டுகளாலறிகிறோம் . ஒருகால் இவ் 
வெண்கள் அந்நாட்டில் வாழ்ந்த மக்களைக் குறிக்கலாமோ எனில் 
அதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை . ஆனால் மலாடு இரண்டாயிரம் 
பூமியும் , செயங்கொண்ட சோழபுரம் நாற்பத்தெண்ணாயிரம் 
பூமியும் எனக் குறிக்கப் பெற்றுள்ளதைக் காணுங்கால் மேற் 
கண்ட யாவும் அந்தந்த நாட்டு நிலப்பரப்பைக் கூறுவதாகத் 
தெரியும் ஆனால் பூமியென்பது நிலத்தின் என்ன அளவைக் 
குறிப்பதென்பது இப்போது அறியக் கூடவில்லை . ஆகவே , 
அக்காலத்தில் மக்கள் தொகை கணக்கிடப்படவில்லை யென்பது 
உறுதி . 


இன்று போல் அன்றும் வேளாண்மையில் ஈடுபட்ட ஊர்கள் 
மிகப்பலவாக இருந்தன . தொழில் துறைகளும் , வாணிகமும் 
பட்டணங்களில் சிறப்பாக வளர்ந்திருந்தன . இவை 

பற்றி 
அந்தந்த அத்தியாயங்களில் காணலாம் . பொதுவாக நகரங் 
களிலும் கிராமங்களிலும் அமைதி நிலவியது . ஆனால் , மண 
முறைகளில் சமுதாய நியதி இன்றிருப்பவை போலவே அன்றும் 
இருந்திருக்க வேண்டுமென்று சாஸ்திரியார் கூறியிருப்பது ஒப்புக் 
கொள்ளத் தக்கதன்று கண்டிப்பாக இந்த நூற்றாண்டில் 
திருமண முறையிலும் , மிக அண்மையில் சடங்குகளிலும் பெரு 


2 


2 


K. A. , N. Sastri : The Colas p . 546 


சமூக வாழ்க்கை 


513 


3 


மாற்றம் வந்துள்ளதைக் காண்கிறோம் . சமுதாய நியதியும் 
மிக மிக மாறியுள்ளது . வெளிநாட்டாரோடு , அதிலும் குறிப்பாக 
ஆங்கிலேயரோடு ஏற்பட்ட தொடர்பினால் சமூக முன்னேற்றம் , 
குறிப்பாக உயர்கல்வி , பொருளாதார நிலை முதலியவற்றில் 
உயர்ந்தவர்களிடையே வாழ்க்கைமுறை , சமூக நியதி ஆகிய 
யாவும் உயர்ந்துள்ளன . ஆனால் , இது எல்லோருக்கும் ஒரே முறை 
யான பயனை அளிக்கவில்லை. நகரங்களில் இருந்தவர்களிடமும் , 
செல்வர்களிடமும்தாம் புது வாழ்க்கை முறையும் , சமூகச்சடங்கு 
களும் உயர்ந்தன ; செலவுகளும் அதிகரித்தன ; இன ( சாதி ) 
வேற்றுமைகளும் சங்க காலத்திலிருந்ததைவிட வளர்வதாயின . 
பேராசிரியர் க.ஏ. நீலகண்ட சாஸ்திரியார் , சோழர் காலத்தில் , 
தொழிலை ஒட்டிய ஜாதி வேற்றுமை சிறிது ஊக்கம் குன்றியது 
என்று கூறுகிறார் . மரபு தொடர்பு முன்னிருந்ததுபோல் வலு 
வுற்றிருக்கவில்லை என்றும் , சிலர் அவரது பண்டைத்தொழிலைக் 
கைவிட்டு வேறு தொழிலைக் கடைப்பிடித்தனர் என்றும் கூறி 
யுள்ளார் . அதற்குச் சான்றாக எண்ணாயிரம் என்னும் ஊரில் 
பிராமணர் வணிகத்தொழிலைப் பின்பற்றினர் என்றும் , அக்காரணத் 
தால் அவர் வளஞ்சிய எண்ணாயிரத்துத்தெற்குச்சாலை வணிகரோடு 
இணைத்துக் கருதப்பட்டனர் . என்றும் கூறுவர் . ஆனால் இவ் 
வொரு குறிப்பிலிருந்தே சாதி வேற்றுமை அற்றுவிட்டதென்றோ, 
பண்டைத் தொழில்களைப் பலரும் புறக்கணித்துப் புதுத்தொழில் 
களைக் கடைப்பிடித்தனரென்றோ பொதுவாகச் சொல்ல வழியில்லை . 
எண்ணாயிரத்தில் ஒரு வகுப்பினர் கையாண்டதை எடுத்துக் 
காட்டாக வைத்து , பொதுப்பட மாற்றம் ஏற்பட்டதென்று கூறு 
தற்கில்லை . இக்காலத்தும் பார்ப்பனர் உயர்ந்த வகுப்பினராக , 
பெரும்பாலும் மதச் சார்புடைய தொழில்களிலேயே ஈடுபட்டிருந் 
தனர் ; கல்வியில் மேம்பட்ட நிலையில் இருந்தனர் . மற்ற இனத்தவ 
ரெல்லாம் அவர்களுக்கு நன்மதிப்பளித்து , நன்கொடைகள் 
வழங்கி வந்துள்ளனர் . தலைச்செங்காட்டுக் கோயிலின் 

மூல 
பருடையர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க , கோயில் வழிபாட் 
டிற்கும் , நாள்தோறும் பத்துப் பிராமணர்களுக்குச் சாப்பாடு போடவு 
மான செலவுகளை அவ்வூர்ப் பொது மக்கள் விருப்பத்துடன் ஏற்றுக் 
கொண்டனர் . பிராமணர்கள் தாங்கள் குடியிருந்த ஊர்களிலுள்ள 
சபைகளில் சேர்ந்து தனித்து வாழ்ந்ததுடன் கூடுமான வரையில் 
மற்ற இனத்தவர்களுக்கு அந்தப்பகுதியில் நிலவுடைமை 
யில்லாமல் செய்துவந்தனர் . என்பதையும் , இதைப் பொது 
மக்களும் , அரசாங்கமும் ஒத்துக்கொண்டதையும் சாசனங்களால் 


3 


4 . 


Colas . p. 546 . 
343 of 1917 . 
198 of 1925 . 


5 


சோ . வ . -33 . 


|| 


514 


சோழர் வரலாறு 


அறிகிறோம் . அந்த நாள்களில் பிராமணர்கள் வேதசாஸ்திரங் 
களில் வல்லவர்களாயிருந்ததுடன் , கோயில் மண்டபங்களில் 
அமர்ந்து மகாபாரதம் போன்ற வடமொழி நூல்களைப் பொது 
மக்களுக்கு எடுத்துக் கூறிக் கதாகாலட்சேபம் செய்து வந்தன 
ரெனவும் தெரிகிறது . அவர்களுடைய கல்வி மேம்பாட்டைக் 
கண்டு மகிழ்ச்சியடைந்த ஊர்ப்பொதுமக்கள் , ஊர்ப்பொது நிலங் 
களுள் சிலவற்றை வேதவிருத்தி , பட்டவிருத்தி , புராணவிருத்தி 
போன்ற 

பெயர்களோடு இறையிலி நிலங்களாகக் கொடுத்து 
அவர்களை ஆதரித்தனரெனவும் சாசனங்களால் தெரியவருகிறது . 


பிராமணர்களேயன்றி வேறுசில வகுப்பினரும் தமக்கென்று 
சில உரிமைகளைப் பெற்றுக்கொண்டனர் . முதலாம் இராசராசன் 
காலத்தில் குன்றவத்தனக் கோட்டத்தைச் சேர்ந்த வேளாளர் , 
சில வரிகளுக்கு விலக்குப் பெற்றனர் . முதலாம் இராசேந்திரன் 
காலத்தில் காஞ்சிபுரத்திலிருந்த ஓவியக்குலச் சிற்பிகள் அரச 
னுடைய செப்புப்பட்டயங்களையெல்லாம் பொறிக்கும் உரிமை 
பெற்றனர் . உத்தமசோழன் காலத்தில் காஞ்சிபுரத்திலிருந்த 
சேணியர்களெல்லாம் அரசர்க்குரிய ஆடைகளை நெய்யும் உரிமை 
பெற்றிருந்தனர் . தச்சன் , கொல்லன் , தட்டான் , கன்னான் , 
கொத்தன் என்று கூறப்படும் ஐவகைக் கம்மாளர்களும் மிகவும் 
முயன்று பல உரிமைகளைப் பெற்றனர் என்று தெரிகின்றது . 
அவர்கள் , தாங்கள் விஸ்வகர்மப் பிராமணர்கள் என்றும் , எனவே 
பிராமணர்களைப் போன்று பூணூல் அணிதல் போன்ற சடங்குகளைக் 
செய்யும் உரிமை வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் . 


இவ்வெடுத்துக் காட்டுகளிலிருந்து , சாதி வேற்றுமைகளும் , 
சாதிப் பொறாமைகளும் , குறைகளை வற்புறுத்தல்களும் அக்காலத் 
திலேயே ஓங்கி வளர்ந்து விட்டன என்பதறியப்படும் . 


பொதுவாக மக்கள் பழங்காலத் தொழில்களைக்கைவிட்டுப் புதுத் 
தொழில்களை மேற்கொள்ளவில்லையானாலும் , ஒரு சில வகுப்பார் 
கலப்பு மணம் செய்துகொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது . இக் 
காலத்தில் , அநுலோமர் , பிரதிலோமர் என்ற இணைப்பு வகுப்பினர் 
இருந்தனரெனக் கல்வெட்டுகள் கூறுகின்றன . இது உண்மையில் 
கலப்பு மணத்தால் நிகழ்ந்ததா மிகப் பழங்காலத்தில் தோன்றி 
யிருந்த புராணக்கதைகளின் சார்பாக எழுந்த வகுப்பினரைப் 
பின்பற்றியதால் வந்ததா என்பது அறியக்கூடவில்லை . எனினும் 


T 


46 of 1857 ; 311 of 1911 
375 of 1911 
திருவாலங் காட்டுச்செப்பேடுகள் II வரி 517-524 


8 


சமூக வாழ்க்கை 


515 


என்ற 


சோழர் காலத்தில் சிலர் இவ்வாறு பின்பற்றியிருக்கக்கூடும் எனத் 
தெரிகிறது . முதற் குலோத்துங்கன் 

ஆட்சியின் இறுதிக் 
காலத்தில் நிகழ்ந்த மாற்றத்தை இதற்கோர் எடுத்துக்காட்டாகக் 
காட்டலாம் . ஒரு கல்வெட்டு ராசாஸ்ரய சதுர்வேதி மங்கலத்துப் 
பட்டர்கள் 

சாஸ்திரங்களை ஆராய்ந்து ரதகாரர்கள் 
அனுலோம வகுப்பினர் ஈடுபடக்கூடிய தொழில்களை எடுத்துக் 
காட்டியுள்ளனர் . அதாவது , கட்டடங்கள் , தேர் , ஆடம்பரவண்டி 
முதலியவை கட்டுவது , கோபுரங்கள் , மண்டபங்களின் பணி 
செய்விப்பது ; உருவச்சிலைகள் ஆக்குவது ; யாகத்திற்கு வேண்டிய 
செயல்களைச் செய்வது முதலியவை இவர்களுடைய தொழில் என்று 
வரையறுத்தனர் .1° இது விஞ்ஞானேசுவரர் என்ற சட்டவல்லுநரது 
கொள்கைகளுக்குப் பொருத்தமாயுள்ளது . விஞ்ஞானே சுவரரே 
யாக்ஞவல்கிய ஸ்மிருதியின் புகழ்பெற்ற உரையாகிய மித்தா 
க்ஷரத்தை உருவாக்கியவர் . 1169 ல் ஆண்டுக்குரியகல்வெட்டொன்றி 
லிருந்து 11 ரதகாரர் என்போர்களுள் கொல்லர் , தட்டார் , தச்சர் , 
கொத்தர் முதலியோர் சேர்ந்திருந்தனரெனத் தெரிகிறது . விக்கிரம 
சோழன் காலத்து இரண்டு கல்வெட்டுகள் , உத்கிருஷ்ட ஆயோக 
வர் , அல்லது பட்டினவர் , என்போரைக் குறிப்பிடுகின்றன . ஆனால் 
ப் பெயர்கள் இதுவரை கிடைத்துள்ள ஆதாரபூர்வமான நூல்களில் 
காணப்படவில்லை ; இது எவ்வாறாயினும் மித்தாக்ஷரத்தில் இவரைப் 
பற்றிய குறிப்பு ஏதுமில்லை . இந்த வகுப்பினரின் தோற்றத்தைப் 
பற்றிக் கிடைத்துள்ள இரு கல்வெட்டுகளிலும் சில வேற்றுமைகள் 
காணப்படுகின்றன . 

அதுவுமன்றி யாக்ஞவல்கியர் கருத்தி 
லிருந்தும் வேறுபட்டிருக்கின்றன . யாக்ஞவல்கிய ஸ்மிருதியின்படி 
இவர் வைசியப் பெண்ணுக்கும் , சூத்திர ஆடவனுக்கும் பிறந்தவ 
ரெனக் குறிப்பிடப்படுகிறார் . ஒரு கல்வெட்டு அவரை பிரம்ம 
வைசியரது , குழந்தை எனக்குறிக்கின்றது . இதிலிருந்து ஒருகால் 
பிராமணர் வைசியத் தொழிலைப் பின்பற்றியவர் என்றும் இவரைக் 
கருதலாம் என எண்ணவும் இடமுள்ளது .12 ஆனால் , மற்றொரு 
கல்வெட்டு ஓர் ஆயோகவன் என்பவன் ஒரு க்ஷத்திரியப் பெண் 
ணுக்கும் வைசியன் ஒருவனுக்கும் பிறந்தவரெனக்கூறி , அதற்கு 
ஆதாரமாக ஒரு சமஸ்கிருத சுலோகத்தையும் கூறுகிறது . இக் 
கூட்டத்தினர் பொதுவாகப் பிரதிலோம வகுப்பைச் சேர்ந்தவராகக் 
கருதப்பட்டனர் . இவர்கள் நெசவுத்தொழில் புரிவோராவர் . 
இவர்கள் கோயில்களில் உள்ள கடவுட் படிமங்களுக்கு வேண்டிய 


A.R.E. 190911 45 
10 A.R.E , 1909 II 45 
11 189 of 1925 . 
12 

208 of 1919 . 


516 


சோழர் வரலாறு 


துணிகளையும் , பிராமணர்கள் வீட்டில் நடக்கும் 

உபநயனம் 
போன்ற சடங்குகளுக்குத் துணிகளையும் கொடுக்கும் தனிஉரிமை 
பெற்றிருந்தனர் . மன்னர்களுக்கு வேண்டிய புதுத்துணிகளையும் 
இவர்களே நெய்து கொடுத்தனர் . கி.பி .1127 - ல் இவ்வகுப்பைச் 
சேர்ந்த சில குடும்பத்தினர் திருபுவனியில் கொஞ்சம் நிலத்தை 
இறையிலி நிலமாகப் பெற்றனர் . அதற்கு ஈடாக , அவ்வூர்க் 
கோயிலுக்குக் குறிப்பிட்ட வேளைகளில் வேண்டிய துணியை 
நெய்து கொடுக்கக் கடமைப் பட்டிருந்தனர் . 

அவர்கள் 
* கடமையில் தவறினால் அக்கோயில் ஸ்ரீ வைணவர்கள் , அவர்கள் 
குடியிருக்கும் வீடுகளைச் சூழ்ந்து அவரைச் சிறையிலடைத்தும் 
மற்றும் வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கவும் உரிமைம்படுத்தி 
யிருந்தனர் . 18 

அடுத்த ஆண்டிலேயே அதாவது கி.பி .1128 - ல் 
இருபது குடும்பத்தினர் ஐந்து வெவ்வேறு கிராமங்களிலிருந்து 
திருக்கண்ணபுரத்துக்குச் சென்று அங்குள்ள கோயிலுக்கும் பிரம 
தேயத்துக்கும் பணிவிடை செய்வதாக ஒப்புக் கொண்டனர் . 
அவர்களுடைய ஒப்பந்தத்தின் நிபந்தனைகள் யாவும் , ஏழைம் 
பதின்மர் மகாசபையினருடையவும் , பதினெட்டு நாட்டுவைணவர் 
களுடையவும் பாதுகாப்பில் ஒப்படைக்கப்பட்டன . 
-கருவூரிலும் , பேரூரிலும் உள்ள கல்வெட்டுகள் வெங்கல நாடு , 
தென்கொங்கு ஆகிய இடங்களிலுள்ள கம்மாளக் கல்தச்சர்களுக் 
கும் அதுபோன்ற வேறுசில கைவினைகாரர்களுக்கும் 4 கொடுத்த 
சில தனி உரிமைகளைக் குறிப்பிடுகின்றன . இவ்வுரிமைகளை 
அளித்த சோழ மன்னன் யார் யார் என்று திட்டமாகக் குறிப்பிடு 
வதற்கில்லை . ஏனென்றால் அவர் கோனேரின்மை கொண்டான் 
- என்று மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது . அவர்களுக்குக் கொடுக் 
கப்பட்ட உரிமைகள் பின்வருவன : அவர்கள் வீட்டு நன்மை தீமை 
களில் இருசங்கு ஊதுவது , மத்தளம் அடிப்பது , வீட்டை விட்டு 
வெளியில் போகும் போது செருப்பு அணிந்து கொள்வது , அவர் 
வீட்டுச்சுவர்களுக்கு அரைத்த சுண்ணாம்பு பூசுவது ஆகியவை 
யாம் . அன்றியும் இரு மாடிவீடுகள் கட்டுவது , வீடுகளுக்கு இரு 
கதவுகள் அமைப்பது , வீட்டின் முன்பக்கத்தை அல்லிப்பூ மாலை 
களால் அலங்கரிப்பதும் அங்கீகரிக்கப்பட்ட மற்ற உரிமை 
களாம் . 


பிரதிலோமர் அநுலோமர் வகுப்பினரைத் தவிர வேறு சாதி 
யினர்களுக்கும் சில தனி உரிமைகளைச் சோழமன்னர்கள் வழங்கி 
னரெனக் காண்கிறோம் . தமிழகத்தின் தெற்குக் கோடியில் 

208 of 191 ) 
14 S. 1. 1. Vol . III No. 25 


13 


சமூக வாழ்க்கை 


517 


இருந்த இடையர்கள் நன்மை தீமைக் காலங்களில் பேரிகை 
முழக்கலாம் எனவும் , நன்மைக்குப் பல்லக்கில் ஏறிச் செல்லலாம் 
எனவும் , தீமைக்கு மேல் விளைவுள்ள பாடைகட்டி அதன் மேல் 
பட்டுக்கட்டிக் கொள்ளலாம் எனவும் , தங்கள் வீடுகளுக்குச் 
சுண்ணாம்புச்சாந்து பூசிக் கொள்வதுடன் இருபுறமும் வாயிற் 
படிகள் அமைத்துக் கொள்ளலாம் எனவும் உரிமை வழங்கப் 
பட்டதாக மதுரைமாவட்டம் மேலூர்த்தாலுக்கா , கீரனூர்க் 
கல்வெட்டொன்றால் அறியப்படுகின்றது .15 இவை விக்கிரம 
சோழனது 13 ஆம் ஆட்சியாண்டில் வழங்கப்பெற்றனவாகும் . 
இவைகளை எண்ணும்போது ஒவ்வொரு வகுப்பினரும் கேட்ட 
நியாயமான உரிமைகளையெல்லாம் சோழப் பேரரசர்கள் வழங்கி 
வந்துள்ளனர் என்பது தெளிவாகும் , 


வலங்கை இடங்கை 

சோழப் பேரரசர் காலத்தில் தோன்றிய ஒரு விந்தையான 
சமூகப் பாகுபாடு வலங்கை , இடங்கைச் சாதியினர் எனப்படு 
வதாகும் . சோழ்நாட்டுத் தமிழர்களிடையே பிராமணரையும் 
வேளாளரையும் தவிர மற்ற சாதியைச் சார்ந்துள்ளவர் இந்த இரு 
வகுப்பில் எதனையும் சாராதவராயிருந்தனர் . இந்தப் பாகுபாடு 
கன்னட நாட்டிலும் , தெலுங்கு நாட்டிலும் மிகக் குறைவாகக் 
காணப்பட்டது . மாடிகர் , பேடர் என்ற இவ் வடக்குப் பகுதியினர் 
இடங்கை வகுப்பினர் என்று கூறப்பட்டனர் . இவரைத் தவிர 
அந்த நாடுகளில் இந்த பாகுபாடு பற்றிய குறிப்பேதும் இருந்த 
தாகத் தெரியக் கூடவில்லை . பாண்டி நாட்டிலும் , கேரளத்திலும் 
இந்த இரண்டு வகுப்பினரைச் சார்ந்த மக்கள் வாழ்ந்திருந்த 
போதும் அவர்கள் இப்பாகுபாட்டைக் கையாண்டதாகத் தெரிய 
வில்லை . ஆனால் 11 ஆவது நூற்றாண்டு முதல் சோழ நாட்டில் 
பற்பல கல்வெட்டுகள் இவ்விரு வகைப்பினர்களைப் பற்றியும் , 
அவர்களுக்கிடையே நடைபெற்ற 

சண்டை சச்சரவுகளைப் 
பற்றியும் மிகப்பல குறிப்புகளை தருகின்றன .18 ஆகவே , இவ்வேறு 
பாடு சோழநாட்டிலே தான் தோன்றியிருக்க வேண்டும் . ஆனால் 
எக்காரணம் பற்றி ஏற்பட்டிருக்கலாம் என்பது பற்றித் திட்டமாக 
ஒன்றும் தெரியவில்லை . மேலும் எக்காலத்தில் இப்பிரிவினை 
முதலில் தோன்றியதென்பது பற்றிப் பெரும் ஐயப்பாடு இருந்து 
வருகின்றது . பல கதைகளும் கூறப்பட்டுள்ளன . 


15 


16 


S.I.I. Vol . V No. 283 
இந்த வலங்கை , இடங்கை வேறுபாடு தொழில் துறையைச் சார்ந்தவர் 
களிடம் மட்டுமே இருந்தது என்று பேராசிரியர் கே . ஏ . என் . சாஸ்திரி 
யார் கூறியிருப்பதற்கு அடிப்படையில்லை . (Colas p . 549) . 


518 


சோழர் வரலாறு 


விவரிக்கிறது . 


கரிகாலன் காலத்தில் மக்கள் மன்னனிடம் அவர்களுடைய 
குறைகளை அறிவிக்கச் சென்ற போது , மன்னனது இருபக்கத் 
திலும் நின்று முறையிட்டனரென்றும் , அதுமுதல் மன்னருக்கு 
வலக்கைப் பக்கம் நின்றவர் வலங்கையினரென்றும் , மற்றவர் 
இடங்கையினரென்றும் கருதப்பட்டனர் .17 இது முதன் முதல் 
வந்த கரிகாலனைச் சார்ந்ததென்றால் அதற்கு அடிப்படையே 
யில்லை . ஏனென்றால் இவர்களைப் பற்றி முதன் முதலாக கேள்விப் 
படுவதே கி.பி. 11 ஆம் நூற்றாண்டிலேதான் . மூன்றாங் குலோத் 
துங்கன் காலத்திலுள்ள ஒரு கல்வெட்டு " * இடங்கையினர் முதலில் 
தோன்றியதைப் பற்றிய கதை ஒன்றை 
அரிந்தாமன் என்ற பண்டைக்கால சோழ மன்னனின் விருப்பப் 
படி காசிப முனியும் , அவரது உதவியாளர்களும் சேர்ந்து ஒரு 
வேள்வி நடத்தினார்களாம் . அவ் வேள்வியின்போது சில 
வகுப்பினர் , முனிவருக்கு வேண்டிய ஒத்தாசை செய்தனர் . 
வேள்வி முடிந்த பின் முனிவரும் அவர் தோழர்களும் ஒரு புதிய 
குடியிருப்புக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் . வேள்வியில் 
உதவி புரிந்த மக்கள் அனைவரும் இவர்களது குடிமாற்றத்திற்கு 
வேண்டிய உதவி புரிந்தனர் . முனிவர்களுடைய குடைகள் 
செருப்புகள் ஆகியவற்றை எடுத்துச் சென்றனர் . முனிவர்கள் 
அவர்களது ரதங்களிலிருந்து இறங்கியவுடன் அவர்களுக்கு இடப் 
பக்கத்தில் நின்று உதவி புரிந்தவர்களை இடங்கைச் சாதியினர் 
என்றும் , முனிவர்களின் வலப்பக்கம் நின்று ரதங்களிலிருந்து 
இறக்கி உதவி செய்தவர்களை வலங்கைச் சாதியினரென்றும் 
அழைக்கலாயினர் . இவ்விரு வகுப்பினரும் பிராமணரல்லாதாரே 
என்று உணரவேண்டும் . 


இவ்விரு இனத்தவர்களுக்கும் சில தனி உரிமைகள் முனிவர் 
களால் அளிக்கப்பட்டன . இடங்கைச் சாதியினருக்கு கொம்பு , 
சங்கு , எக்காளம் ஆகியவை பயன்படுத்த உரிமைகள் கொடுக்கப் 
பட்டன . அன்றியும் , அவர்களுக்கு நாரையின் இறகு , பின் 
தொங்கும் மனிதமுடி ஆகியவை சின்னமாகப் பயன்படுத்த 
உரிமைகள் அளிக்கப்பட்டன . இக்கதை மூன்றாங் குலோத்துங்கன் 
காலத்தில் கி.பி .1128 ஆம் ஆண்டையடுத்துப் பொறிக்கப்பெற்ற 
இரு கல்வெட்டுகளில் காணப்படுகின்றது . அவை ஊட்டத்தூர் , 
திருப்பைஞ்சீலி என்ற ஊர்களில் உள்ளன .19 இக் கதையை 
நம்புவதற்கில்லையென்பது தெளிவாகும் . அது பிற்காலம் இடங் 
கையினரைப் பொருமைப்படுத்துவதற்காகத் தோற்றுவித்த 


17 * A.R.E . 1921 , 11 , 47 
81 A.R.E. 1913 II 39 
15 4897of 1912 ; ARE 1913 1 39 


சமூக வாழ்க்கை 


519 


தாகலாம் . ஆனால் இடங்கை வகுப்பினர் 98 சாதிகளைச் சார்ந்த 
வரென்பது ஆடுதுறையிலுள்ள ஒருகல்வெட்டால் தெரியவருகிறது . 
இந்த ஆடுதுறைக் கல்வெட்டு இடங்கையினர் , வலங்கைக் 
குத்தகைக்காரர் , பிராமணர் , வேளாளர் ஆகியோரிடமிருந்து 
பட்ட தொல்லைகளையும் எடுத்துக் கூறுகிறது .20 


மற்றொரு கட்டுக்கதை சில கம்மாளர்களால் தோற்றுவிக்கப் 
பட்டுள்ளது . இடங்கை வகுப்பினர் தாங்கள் உயர்ந்தவரெனக் 
கூறிக்கொண்டனர் . அவர்கள் பிராமணர்களுக்கு அடுத்த 
படியான நிலையிலிருந்தவரெனக் கருதினர் . இக் கதையின்படி 
கம்மாளர்தாம் பண்டுதொட்டே , தலைமுறை தலைமுறையாகச் 
சோழர்களின் புரோகிதர்கள் என்று கூறிக்கொண்டனர் . அவர் 
களுடைய உயர்ந்த நிலையைக் கண்டு மனம் குமுறியப் வேதவி 
யாசர் , பரிமளன் என்ற சோழமன்னனைக் கொன்று 

அவன் 
புதல்வனுக்கு அரச பதவி கொடுத்தார் . இவ்வரசர் கம்மாளரை 
நாட்டைவிட்டு அகற்றினார் . இது காறும் அங்குக் கம்மாளர் 
ஐந்தாம் வேதத்தை அவர்களது தனிச் சொத்து என்று கருதி 
வந்தனர் . இப்போது அவ்வேதத்தையும் அழித்தார் . மற்று 
மொரு கதை கம்மாளருக்கு உயர்ந்த நிலை அளிக்குமாறு உருவாக் 
கப்பட்டுள்ளது . அவர்கள் தெய்விகச் சிற்பியாகிய விசுவகர்மா 
வின் மரபு வழித்தோன்றியவரென வீணாகத் தற்புகழ்ச்சி செய்து 
கொண்டனர் . 


மற்றுமொரு புனைகதையை , 

கி.பி .11 ஆம் நூற்றாண்டில் , 
காஞ்சிபுரத்துக் கம்மாளர்கள் தோற்றுவித்தனர் . கம்மாளர் 
களுக்கு உயர்ந்தநிலை முன்னதாகவே அளிக்கப்பட்டிருந்த 
தாகவும் , அவர்களுக்குக் காளிதேவியின் இடப்பக்கம் இருப்பிடம் 
கொடுக்கப்பட்டிருந்ததாகவும் கூறினர் . காஞ்சிபுரத்தில் இக் 
கதையை இவர்கள் தோற்றுவித்தது கி.பி .1098 - ல் 
ஆனால் இவற்றைக் குறிப்பிடும் செப்பேடுகள் பிற்காலத்தில் 
பொறிக்கப்பட்டனவோ என்று அறிவதற்கில்லை . எவ்வாறாயினும் 
கி.பி .11 ஆம் நூற்றாண்டில் இந்த வலங்கை , இடங்கை வேற்றுமை 
தோன்றிவிட்டதென்று திட்டமாகக் கூறலாம் . 


ஆகும் . 


மேற்கூறிய புனைகதைகள் இடங்கை வகுப்பினரின் 
பெருமையை மிகைப்படுத்திக் கூறும் பொருட்டுத் தோன்றியவை . 
அதேசமயம் , வலங்கையினரின் பெருமையைப் புனைந்துரைக்கும் 
கதையொன்றும் உண்டு . இது வலங்கைச் சாதி வரலாறு எனும் 


20 34 of 1913 . 


520 


சோழர் வரலாறு 


னான் . 


கையெழுத்துப்படி ஒன்று சென்னையிலுள்ள கீழைநாகரிகத்தொடர் 
புடைய கையெழுத்துப்பிரதி நூல் நிலையத்தில் ( Oriental Manu 
script Library ) உள்ளது . இதன்படி தமிழ்நாட்டில் பாண்டியரும் 
சோழரும் கீழ் நிலையை அடைந்தபோது , நந்தன் என்ற பறையபன் 
தமிழ் நாட்டின் வடக்குப் பகுதியைக் கைப்பற்றி ஆளத் தொடங்கி 

தனது நிலையை உயர்த்திக் கொள்ளும் பொருட்டு ஒரு 
வேளாளப் பெண்ணை மணக்க விரும்பினான் . வேளாளர்கள் 
நேரடியாக மறுக்க 

முடியாமல் 

கம்மாளர்களின் உதவியால் , 
கல்யாணம் நடைபெறுதற்கான ஒரு மண்டபத்தை அமைத்து 
நல்ல தருணத்தில் , அம்மண்டபம் மணமக்கள் மீது விழும்படியாகக் 
சூழ்ச்சி செய்தனர் . அவர்கள் நினைத்தது போலவே நிகழ்ந்தது ; 
நந்தன் மாண்டான் . மற்றப் பறையர்கள் அவ்விடத்தை விட்டுத் 
துரத்தப்பட்டனர் . இன்னும் சிலர் அடிமைகளாக்கப்பட்டனர் . 
இது கம்மாளர் சூழ்ச்சியால் நடைபெற்றதெனக்கொண்டு , பறையர் 
கள் அவர்கள் மேல் கோபங்கொண்டனர் . பறையர் வலங்கை 
வகுப்பினர் ; கம்மாளர் இடங்கை வகுப்பினர் . பறையர் கம்மாளரின் 
உரிமைகள் சிலவற்றை அவர்கள் மேற்கொள்ளாமல் தடுத்தனர் . 
அதாவது , சிங்கம் , அனுமான் , அன்னம் , கலப்பை ஆகிய 
சின்னங்களைக் கொண்ட வெள்ளைக் கொடிகளைப் பிடிக்கக்கூடா 
தென்றனர் . உடனே 

கம்மாளரும் பறையருடைய உரிமை 
களாகிய வெள்ளை அல்லது பச்சை நிறத்தாலாகிய மலர்களால் 
ஒப்பனை செய்யப்பட்ட குடைகளைப் பிடிக்கவோ , பகல் வேளை 
களில் பந்தங்கள் பிடிக்கவோ அனுமதிக்கவில்லை . இக் கதையின் 
விந்தையாதெனின் பறையரும் வேளாளருமே எதிரிகளன்றிப் 
பறையரும் கம்மாளரும் அல்லர் . இது கம்மாளருக்கு முக்கியத் 
துவம் கொடுப்பதற்காக எழுந்த ஒரு கதை ; நம்பத்தக்கதன்று . 
மேலும் உயர் வகுப்பினர் பெண்ணை மணக்கத் துணிந்த தாழ்ந்த 
குல மன்னனை ஒழிக்க , இந்த உபாயம் வேறு சில கதைகளிலும் 
காணப்படுகின்றது . நல்லதங்காள் கதையும் , நாஞ்சில் குறவன் 
கதையும் அவற்றுட் சிலவாம் . 


மற்றொரு செய்தியைப் பற்றியும் கேள்விப்படுகிறோம் . மூன்றாங் 
குலோத்துங்கன் காலத்தில் வேளாளருக்கும் கம்மாளருக்கும் பகை 
மூண்டது . 

மன்னன் இவ்விரு கூட்டத்தாரையும் தன்னிடம் 
வரும்படி அழைத்தான் . அப்படி வந்தபோது கம்மாளர்கள் 
மன்னனின் இடப்பக்கமும் , வேளாளர்கள் மன்னனின் வலப் 
பக்கமும் நின்றனர் . மன்னன் வேளாளரே சமூக நிலையில் 
உயர்ந்தவர்களென்று அவர்களுக்கு அனுகூலமாகத் தீர்ப்பளித் 

அந்நாள் முதல் கம்மாளர்கள் இடங்கை வகுப்பின 
ரென்றும் , வேளாளர்கள் இலங்கை வகுப்பினரென்றும் கருதப் 


தான் . 


சமூக வாழ்க்கை 


521 


பட்டனர் . இக் கதையையும் நம்புவதற்கில்லை . பல வகுப்பினரைப் 
பற்றியும் இக் கதை கூறப்படுவதுண்டு . அன்றியும் பிராமணரைப் 
போலவே வேளாளரும் இவ்வலங்கை இடங்கைப் போராட்டத்தில் 
பங்கு கொண்டதாக அறிவதற்கில்லை . ஆகவே இதுவும் ஒரு 
புனை கதையென்றே கருத வேண்டியதாயுள்ளது . 


கம்மாளரை 

இடங்கை வகுப்பினரெனக் கருதுவதற்கு 
மற்றுமொரு 

கதை 

தோன்றியது . காஞ்சிபுரத்து மன்னன் 
ஒருவன் ஒரு கம்மாளனின் மனைவியைக் காரணமின்றிக் கொலை 
செய்து விட்டான் . அக்கம்மாளனுக்கு இரண்டு புதல்வர்கள் 
இருந்தார்கள் . அவர்களில் ஒருவன் கம்மாள மனைவியிடம் 
பிறத்தவன் ; மற்றவன் 

பலிஜா 

மனைவியிடம் பிறந்தவன் . 
இரண்டு புதல்வர்களும் சேர்ந்து மன்னனை எதிர்த்துப் போராடி 
அவரைக் கொன்றனர் . ஆனால் மன்னனின் சொத்துகளைப் 
பிரித்துக் கொள்ளும் போது இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது . 
மற்ற வகுப்பினருள் ஒரு சிலர் கம்மாளனோடும் , வேறு சிலர் 
பலிஜனோடும் சேர்ந்தனர் . அவ் வாறு கம்மாளனோடு சேர்ந்த 
வர்கள் இடங்கையினரென்றும் , பலிஜனோடு சேர்ந்தவர்கள் 
வலங்கையினரென்றும் அழைக்கப்பட்டனர் . 

காஞ்சிபுரம் வலங்கை , இடங்கை வகுப்பினரின் பகைமை 
கடுமையாக இருந்தது . மற்றும் சில ஊர்களைப் போலக் காஞ்சி 
புரத்திலும் இடங்கையினருக்கும் வலங்கையினருக்கும் தனித் 
தனி மண்டபங்கள் , தனித்தனி 

நடனமகளிர் இருந்தனர் . 
இடங்கையினரும் வலங்கையினரும் பொது காரியங்களில் ஒன்று 
சேருவதேயில்லை . 


கதைகளைத் தவிர , வரலாறும் கதையும் கலந்தமைந்த 
சோழன் பூர்வபட்டயம் என்ற கையெழுத்துப்படி ஒன்று கிடைத் 
துள்ளது . இது சென்னை கீழை நாட்டுக் கையெழுத்துப்படி நூல் 
நிலையத்தில் உள்ளது . இது கூறுவதாவது : சோழ மன்னன் 
கரிகாலன் பல வேளாளர் , செட்டிகள் , கைக்கோளர் ஆகியோர் 
களை மக்கள் எண் கூடுதலாக இருந்த இடங்களிலிருந்து கொங்கு 
நாட்டிற்கும் மற்றும் சில தமிழக ஊர்களுக்கும் கொண்டு வந்தான் . 
இக்கரிகாலன் என்பான் மூன்றாம் குலோத்துங்கனாயிருக்கலாம் . 
அம் மன்னனுக்கும் கரிகாலன் என்ற பெயர் இருந்தது . மூன்றாங் 
குலோங்துங்களின் 16 ஆம் ஆண்டுக் கல்வெட்டுகளிலும் , காஞ்சி 
புரத்திலுள்ள வேறு சில கல்வெட்டுகளிலும் இம் மன்னன் கரூரி 
லிருந்து கொங்கு நாட்டிற்குச் சென்று இச் சமூகச் சீரமைப்பை 
ஒழுங்குபடுத்தினார் என்று கூறுகின்றன . 21 அவனே இப்பாகு 

ARE 1925. 397 ; 1925 : 18 ; 1900 : 80 


522 


சோழர் வரலாறு 


பாடும் செய்திருக்கக் கூடும் . ஆயினும் இக் கல்வெட்டுகள் 
இவ் வகுப்புக்களைப் பற்றியும் , அவை எப்பொழுது தோன்றியவை 
என்பது பற்றியும் ஒன்றும் கூறவில்லை . 


எல்லிஸ் என்ற அறிஞர் 22 வலங்கை இடங்கை வேறுபாடு 
வெகுகாலம் வேளாண்மை செய்தவர்களுக்கும் புதிதாக வந்த 
தொழில் துறையாளருக்கும் தோன்றிய போட்டியின் விளைவாகத் 
தோன்றியதென்று கருதினார். வேளாண்மைக்காரர் வலங்கை 
யினராகவும் , தொழில் துறைக்காரர்கள் இடங்கையினராகவும் 
அமைந்தனர் என்பது அவர் கருத்தாகும் . ஆனால் இதை ஒத்துக் 
கொள்வதற்குப் பல இடையூறுகள் உள்ளன . 


செய்த 


முதலாவது எல்லா வேளாண்மைக்காரர்களும் வலங்கையைச் 
சார்ந்தவரல்லர் எடுத்துக்காட்டாக பயிர்த்தொழில் 
பள்ளிகளும் பள்ளர்களும் இடங்கை வகுப்பினராயிருந்தனர் . 
மேலும் வலங்கை வகுப்பினர் வேளாண்மை செய்தவர் மட்டிலு 
மல்லர் . வணிகரான கோமுட்டிச்செட்டிகள் , பேரிச்செட்டிகள் 
வலங்கை வகுப்பைச் சார்ந்தவராயிருந்தனர் . 


வலங்கை இடங்கை வகுப்புகள் கி.பி. 11 ஆம் நூற்றாண்டுக்கு 
முன்னதாகவே தோன்றிவிட்டது . ஆனால் தொழில் துறையாளர் 
கள் கி.பி. 13 ஆம் நூற்றாண்டில் தான் தமிழகத்திற்குக் கொண்டு 
வரப்பட்டனர் . மேலும் அவ்வாறு 13 ஆம் நூற்றாண்டில் தமிழகத் 
திற்குக் கொண்டுவரப்பட்ட தொழில் துறையாளர் யாவர் என்பதும் 
திட்டமாகத் தெரியவில்லை . உண்மையில் 

விசயநகரத் 
தலைவர்களோடு ஒரு சிலர் வந்தனர் . ஆனால் , அது நடைபெற்றது 
கி.பி. 15 ஆம் நூற்றாண்டிற்குப் பின்னரேயாகும் . 

கஸ்ற்றவ் ஒப்பெர்டு ( Gustav oppert ) என்பர் மற்றொரு கருத்தை 
வெளியிட்டுள்ளார் . எல்லிஸின் கொள்கையை அங்கீகரிப்பதோடு , 
இங்கு வந்த தொழில்துறையினர் பெரும்பாலும் சமணர்களெனவும் , 
வேளாண்மை செய்தவர் இந்துக்களெனவும் கூறுகிறார் . 
ஆனால் , இதுவும் ஒப்புக் கொள்ளக்கூடியதாயில்லை . சமணர்கள் 
கர்நாடகதிலும் தமிழகத்திலும் கி.பி. 11 ஆம் நூற்றாண்டுக்கு 
முன்னதாகவே குடியேறியிருந்தனர் . மேலும் , கஸ்ற்றவ் ஒப்பொடு 
இடங்கை வகுப்பினரைச் சார்ந்த சாதியார் யார் யாரென்பதை 
மறக்கிறார் . எடுத்துக்காட்டாக , இடங்கையைப் சார்ந்த பள்ளிகள் , 
பள்ளர்கள் சமணர்களே அல்லர் ; ஆனால் வலங்கைக் கூட்டத் 
தாரில் பலர் சமணர்களாகவே இருந்தனர் . 


22 


T. W. Ellis : Kural . Translation : 44. quoted in the Madras 
Journal of Literature Series , 


சமூக வாழ்க்கை 


523 


எம் . சீனிவாச ஐயங்கார் கருதுவது : 23 வலங்கை இடங்கைப் 
பிரிவினை சோழ நாட்டிலேயே ஏறத்தாழக் கி.பி. 1010 - ல் முதன் 
முதல்தோன்றியது . இவ்வேற்றுமை தோன்றுவதற்கு அரசியல் , 
சமூக நிலை , மதக்கொள்கைகள் எல்லாம் அடிப்படை காரணங்களா 
யிருந்தன . அரசியல் காரணம் சோழர்களுக்கும் , அவர்களுக்கு 
அண்மையிலிருந்த மன்னர்களுக்கும் 

இடையே தோன்றிய 
பகையேயாகும் . கீழ்ச்சாதியினர் சில உரிமைகள் பெறுவதற்கு 
விரும்பியது தான் சமூக சச்சரவுக்குத் தூண்டுதலாயிருந்தது . 
மேலும் பஸவருடைய பிராமணரல்லாதாரோடுள்ள வெறுப்பு 
இந்தச் சாதி வேற்றுமைக்கு மற்றுமொரு காரணம் . ஆனால் 
இறுதியில் கூறியகாரணம் சற்றேனும் சரியன்று . ஏனெனில் , 
பஸவர் காலம் இடங்கை , வலங்கைப் பிரிவு ஏற்பட்டதற்குப் 
பிற்காலத்திலேதான் . மேலும் பலவருடைய செல்வாக்குத் 
தமிழ் நாட்டில் இருந்ததோ என்பது மிகவும் ஐயப்படக்கூடியது . 
இறுதியாக சீனிவாச ஐயங்கார் சமணருக்கும் இந்துக்களுக்குமுள்ள 
போட்டி ஒரு காரணமெனக் கருதுகிறார் . ஆனால் , இது எவ்வளவு 
பொருத்தம் என்று அறிவதற்கில்லை . அன்றியும் கி.பி.ஏழாம் 
நூற்றாண்டுக்குப்பின் சமணர்கள் நிலை தமிழகத்தில் குன்றிவிட்டது . 


ஒரு விந்தை என்னவென்றால் சக்கிலிய ஆண்கள் இடங்கை 
வகுப்பைச் சேர்ந்தவர் ; அவரது பெண்கள் வலங்கையினர் . 
போர்கள் நடக்கும் காலங்களில் சக்கிலியப் பெண்கள் அவர்கள் 
கணவர்களோடு உடலுறவு வைத்துக் கொள்வதில்லையாம் . 24 
சக்கிலியரைப் போலவே பள்ளர் சாதியினர் இடங்கையினர் ; 
அவரது 

பெண்கள் வலங்கையினர் ஆவர் . இதிலிருந்து 
இவ் வேற்றுமை இயற்கையாக அமைந்தனரென்று தெரிகிறது . 


இவ்வேற்றுமை தோன்றுவதற்கு உண்மையான 

காரணங் 
களில் ஒன்று சோழப் பேரரசர்கள் தமது படைக்கு ஆள்களைச் 
சேர்த்துக் கொண்ட முறையாகும் . முற்காலத்தில் சில சாதியைச் 
சேர்ந்தவர்களையே படையில் சேர்த்து வந்தனர் . பிற்காலத்தில் , 
போர் வீரரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டி வந்த போது 
வேறு சாதியினரையும் சேர்க்க நேர்ந்தது . முன்னதாகவே 
இருந்த படையினர் வலங்கை வகுப்பினர் என்றும் , பின்னர் 
சேர்க்கப்பட்டவர் இடங்கை வகுப்பினர் எனவும் 

எனவும் வகுக்கப் 
பட்டனர் . இதில் பழைய படையைச் சார்ந்தவர்கள் 14 வலங் 
கைப் படையினரென அழைக்கப்பட்டனர் என்று தெரிகிறது . 


23 


M. Srinivasa Iyangar s Tamil studies p. 107 . 
Nelson : Madura Manual Part II chap . I ] P. 5 


24 


524 


சோழர் வரலாறு 


அன்றியும் , முதலாம் இராசராசன் இராசேந்திரன் ஆகிய சோழப் 
பேரரசர்கள் தோல்வியடைந்த மன்னர்களிடமிருந்து கைப்பற்றிய 
படையினரை இடங்கை வகுப்பினரென அழைத்தமையும் கருதற் 
குரியது . எடுத்துக்காட்டாகக் கன்னட நாட்டுப் பேடர்கள் , 
பாண்டிய நாட்டுப் பள்ளர்கள் , கலிங்க நாட்டு பேடர்கள் , மாடி 
கர்கள் , சக்கிலியர்கள் ஆகியோர் சோழப் படையோடு சேர்க்கப் 
பட்டபின் இடங்கை வகுப்பினராகக் கருதப்பட்டனர் . 

வெளி நாட்டிலிருந்து வந்தவர் இடங்கை வகுப்பினர் என்று 
கருதப்பட்டதற்கு வேறு சில எடுத்துக்காட்டுகளும் தரலாம் . 
பெரும்பாலும் கன்னட நாட்டிலிருந்து வந்த நெசவுத்தொழிலா 
ளராகிய ஒரு கூட்டத்தார் , நாகர்கோயிலுக்கு 

நாகர்கோயிலுக்கு அருகிலுள்ள 
இடவாக் குடியில் புதிதாகக் குடியமர்த்தப்பட்டனர் . பிராமணர் , 
வேளாளர் முதலியோர் அவரை இடங்கை வகுப்பினராகக் கருதிக் 
கோயிலுக்குள் புக அனுமதிக்கவில்லை . அதே போல ஸ்ரீலங்காவி 
லிருந்து வந்த ஈழவர் , தீயர் முதலியோரும் இடங்கையினராகக் 
கருதப்பட்டனர் . 


தமிழகத்துப் பறையர் இடங்கையினர் அல்லர் . ஆனால் , 
தமிழரே என்று மரபு வழியாகவே ஒரு கொள்கை இருந்தது . 
ஆகவே இடங்கையினர் தமிழகத்துக்கு வெளி நாட்டிலிருந்து 
வந்தவரெனக் கருதப்பட்டனர் எனக் கூறலாம் . 


முக்கியமாகப் படையின் அமைப்பை ஒட்டியே வலங்கை 
இடங்கை வேற்றுமை தோன்றியதென்பதற்கு சோழர் காலத்தே 
கையாளப்பட்ட சில பெயர்கள் சான்றாக உள்ளன . சோழப் 
பேரரசர் காலத்தில் ஒரு படையினர் மூன்றுகைப் படையினர் ) 
என்று அழைக்கப்பட்டனர் .25 மற்றொரு கல்வெட்டிலும் இப்பெயர் 
குறிப்பிடப்படுகிறது . முதலாம் குலோத்துங்கனது ஆட்சியில் 
ஒரு கோயிலின் ஆஸ்திகளைப் பரிபாலிக்கும் பொறுப்பு மூன்று கைப் 
படையினர் என்றவரிடம் அளிக்கப்பட்டது.- 5 மூன்று கை 
என்பது இடங்கை வலங்கை என்ற பாகுபாட்டின் பிரிவினையாக 
வந்திருக்கவேண்டும் . 


வலங்கை இடங்கைச் சச்சரவுகள் 11 ஆம் நூற்றாண்டில் 
அடிக்கடி நிகழ்ந்தன . முதன் முதலாக நாம் கேள்விப்படும் 
சண்டை கி.பி. 1072 ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் 


25 


திரு வாலீசுவரம் 

கோயில் கல்வெட்டு ( 120 of 1905 ) மூன்று கை 
மகாசேனையைக் குறிப்பிடுகிறது . 
189 of 1895 


சமூக வாழ்க்கை 

525 
தோன்றியது . அதைத் தொடர்ந்து வேறு சச்சரவுகளும் நடந்து 
கொண்டேயிருந்தன . 


28. 


பலபூசல்கள் சிறு காரணங்களை ஒட்டித் தோன்றின . அவை 
பற்றித் தீவிரக் கலவரங்கள் நிகழ்ந்தன . சாதி உரிமைகள் 
பற்றியும் , தனிச்சலுகைகள் பற்றியும் சச்சரவுகள் தோன்றின . 
எடுத்துக்காட்டாக 14 ஆம் நூற்றாண்டில் பாண்டிச்சேரிக்கு 
அருகில் வலங்கை இடங்கைக் கலவரம் வெள்ளைக் குடைபிடிப்பது , 
வெள்ளைக் குதிரைமீது போவது , பல்லக்கு ஏறுவது போன்ற பல 
உரிமைகளை யொட்டித் தோன்றியது . வலங்கை இடங்கைச் 
சண்டைகள் தமிழகத்தில் , குறிப்பாகச் சோழநாட்டில் 
எண்ணற்றவை நிகழ்ந்தன . கி.பி .1440 - ல் இச்சண்டைகள் 
தஞ்சாவூர் மாவட்டத்தில் உச்ச நிலையை அடைந்தது . பிறகும் 
அதாவது 19 ஆம் நூற்றாண்டு வரை இச் சச்சரவுகள் நடைபெற்ற 
தாக அறிகிறோம் . ஆனால் , சோழப் பேரரசின் வீழ்ச்சிக்கப்பால் 
இந்தப் போராட்டம் சற்று ஓய்வுற்றிருந்ததெனலாம் . 


சோழநாட்டில் அடிமை முறை 

சங்க காலத்தில் அடிமை முறை பெருவாரியாக இல்லா 
விடினும் சில அடிமைகள் இருந்திருக்க வேண்டும் . அடிமை 
என்ற வார்த்தையே அதற்குச் சான்றாகும் . தொல்காப்பியம் 
சொல்லதிகாரம் 56 : 2 ; குறள் 608 ஆகியவற்றில் அடிமை என்ற 
சொல் கர்ணப்படுகிறது . ஆனால் இவற்றிலிருந்து அடிமை முறை 
சங்க காலத்தில் மிகுதியாக வழக்கிலிருந்தது என்று கூறவே 
முடியாது . 


பொதுவாக 


சோழப்பேரரசு காலத்தில் அடிமை முறை வழக்கத்திலி 
ருந்தது என்பதற்கு ஐயமில்லை . 

அடிமைகள் 
கோயிலை ஒட்டியே அடிமைப்பட்டனர் . கல்வெட்டுகளில் குறிக்கப் 
பட்ட அடிமைகள் கோயில்களுக்கு விற்கப்பட்டவராகவே தெரிய 
வருகிறது . ஆனால் , ஒரு விந்தையான வழக்கம் குறிப்பிடத் 
தக்கது . சிலர் தம் விருப்பத்தாலேயே கோயில்களுக்கு அடிமை 
களாகக் விற்றுக் கொண்டனர் . எடுத்துக்காட்டாக தஞ்சாவூர் 
மாவட்டத்திலுள்ள ஒரு கோயிலுக்கு இரு பெண்டிர்கள் , அவர் 
களது தோழர்கள் , உறவினர்கள் ஆகியோரும் தங்களை விற்றுக் 
கொண்டனர் . 29 ஈசனுக்குத் தொண்டு செய்ய 

வேண்டிய 
விருப்பத்தால் இது நடைபெற்றிருக்க வேண்டும் . கோயிலில் சில 


27 


28 


A.R.E. 31 of 1936- 37 
A.R E. 1936 - 37 
106 of 1892 


29 


526 


சோழர் வரலாறு 


திருப்பணி செய்வதற்காகவும் , அடிமைகள் வாங்கப்பட்டனர் . 
வயலூர்க் கோயிலுக்கு ஒரு கோயில் அலுவலாளர் திருப்பதிகம் 
பாடுவதற்காகவும் , ஈசனுக்கு வெண்சாமரம் வீசுவதற்காகவும் 
மூன்று பெண்களை விலைக்கு வாங்கினார் . 80 இன்னும் திருவடந்தை 
என்ற ஊரிலுள்ள கல்வெட்டு ( கி.பி. 1002 ) பன்னிரண்டு 
குடும்பத்துச் செம்படவர் ஸ்ரீ வராஹதேவர் கோயிலுக்கு இரு அர 
சாங்க அலுவலாளர்களால் விற்கப் பெற்றனரெனக் கூறுகின்றது . 
இப்பன்னிரண்டு குடும்பத்தாரும் நெய்தல் , மீன்பிடித்தல் ஆகிய 
தொழில்களில் ஈடுப்பட்டு முக்கால் கழஞ்சுப்பொன் கொடுப்பதற்கும் , 
கோயிலில் ஆவணிச் சதயத்தில் திருவிழா நடத்துவதற்கு 
வேண்டிய செலவுத் தொகையை அளிப்பதற்கும் ஒப்புக்கொண் 
டனர் 1. அன்றியும் அவ்வூர்ச் சபையும் ஊராரும் இவ்வடிமை 
களையும் , அவர் வழி வருவோரையும் , இவ்வுடன்பாட்டின்படி நடக்கு 
மாறு பார்த்துக் கொள்வதென்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது . ஆனால் 
இந்த உடன் படிக்கை , அடிமை முறையைப் பின்பற்றியதா 
என்பது ஐயத்திற்கிடமாயுள்ளது . ஏனென்றால் அடிமைகளாக 
விற்றுக் கொண்ட இவருக்குச் சில தனி உரிமைகள் அளிக்கப் 
பட்டிருந்தன . உணவுப் பண்டங்கள் முதலிய கோயிற் பிரசாதங் 
கள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தன . எனவே , இவர்களை 
வழக்கமாக இருந்த அடிமைகளைப் போல் கருதுவதற்கில்லை . 
ஆயினும் வலுக்கட்டாயம் இருந்ததாலும் , வழி வழியாகச் சில 
நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டியிருந்ததாலும் இவர்களையும் 
அடிமைகளென்றே கருத வேண்டும் . 


முன் கூறியது போலக் காளஹஸ்திக் கோயிலுக்கு விற்றுக் 
கொடுத்த தேவரடியார்கள் பலர் கி.பி. 1088 - ல் தவறாக அரண் 
மனைச் சேவைக்கு மாற்றப்பட்டிருந்தனர் . அது கண்ட முதற் 
குலோத்துங்கன் அந்த அடிமைத் தேவரடியார்களைக் காளஹ 
ஸ்திக் கோயிலுக்கே மறுபடியும் மாற்றக் கட்டளையிட்டார் .. 
அவர்கள் கையில் குத்தியிருந்த அரச முத்திரைகளை அகற்றிச் சூல 
முத்திரையிடவும் உத்தரவு செய்தார் . 


கி.பி. 1119 - ல் திருவல்லத்துக் கோயிலுக்குச் சூலம் பொறித்த 
சில பெண்கள் தேவரடியார்களாக விற்கப்பட்டனர் 2 இரண்டாம் 
இராசாதிராசன் காலத்தில் கி.பி. 1175 - ல் நான்கு பெண்கள் 
திருவாலங்காட்டுக் கோயிலுக்கு 700 காசுக்கு விற்கப்பட்டனர் 38 


81 


A.R.E.II 21 
274 of 1910 
230 of 1921 
80 of 1913 


82 


88 


சமூக வாழ்க்கை 


527 


அடிமைகள் 


சிலர் முழு 


பலவகை இருந்தனரென உணர 

வேண்டும் . 
வேளாண்மை செய்த ஏழைப் பணியாளர்கள் 

அடிமைகள் 
போலவே வாழ்க்கை நடத்தி வந்தனர் . வேறு 

வேறு சிலர் 
அடிமைகளாகவே தங்களை விற்றுக்கொண்டனர் . ஓர் அடிமை 
யின் விலை யாது என்று திட்டப்படுத்த முடியவில்லை ; ஏனெனில் 
அவர்கள் கையாண்ட நாணயத்தின் மதிப்பு யாதென்று திட்ட 
மாகத் தெரியவில்லை . சில வேளைகளில் காசுக் 

கணக்கின் 
படியும் சில சமயங்களில் பொன் கழஞ்சு கணக்கின்படியும் 
குறிக்கப்பட்டிருந்தன . 


உழவுத் தொழிலில் பண்ணையாள்முறை என்ற ஒரு திட்டம் 
அண்மைக்காலம் வரையில் இருந்ததை அறிவோம் . அதாவது 
ஒரு மிராசுதாரனிடத்தில் ஒரு தொழிலாளி தான் வாங்கியகடனாகிய 
ஒரு சிறுதொகைக்காகத் தானும் தன் மனைவியும் அம்மி ராசு 
தாரனுக்கு அடிமையாயிருத்தல் ஆகும் . அதனால் அவ்விருவரும் 
அவர்தம் ஆயுட்காலம் முழுவதும் குறைந்த கூலிக்கு அதிக வேலை 
செய்யவேண்டியதாயிருக்கும் . அவனறியாமலே அவன் மற்றொரு 
மிராசுதாரனுக்கு விற்கப்படுவதும் உண்டு. அப்போது அவன் 
அந்தப் புதிய மிராசுதாரனுக்கு அடிமையாகி வேலை செய்ய 
வேண்டும் . இதுவே பண்ணையாள் முறை என்பது , இதுவே 
யன்றிச் செல்வர்களும் 

அடிமைகளை 

வைத்துக்கொள்வதும் 
உண்டு. ஆடு மாடுகள் ஒருவருடைய செல்வமாகக் கருதப்படுவது 
போல் பிற்காலச்சோழர் ஆட்சியில் அடிமைகளும் செல்வமாகக் 
கருதப்பட்டனர் . சுதந்தரமாக இருந்த ஆண்களும் பெண்களும் 
நாட்டிலேற்படும் பஞ்சம் வறுமை போன்ற பல காரணங்களால் 
அடிமைகளாக நேர்ந்தது . நம்பிக்கை காரணமாகத் தங்களைக் 
கோயிலுக்கு அடிமையாக்கிக் கொண்டவர்களும் உண்டு. இந்த 
அடிமைகளிலும் படித்தரங்கள் இருந்ததாகவும் தெரி 
கிறது . பெரும்பாலும் கோயிலடிமைகளைப் பற்றியே சோழர் 

சாசனங்கள் பேசுகின்றன . தஞ்சை மாவட்டம் மேலப் 
பெரும் பள்ளத்திலுள்ள கோயிலுக்கு அறுவரை அடிமைகளாகப் 
பதின்மூன்று காசுக்கு நாங்கூர் அந்தணன் ஒருவன் விற்றதாகத் 
தெரிகிறது . மேலும் , இரு பெண்கள் தங்களையும் தங்கள் உற 
வினர்களையும் உள்ளிட்ட எழுவரை முப்பது காசுக்கும் , மேலும் 
பதினைந்து பேர்களை முப்பது காசுக்கும் அதே கோயிலுக்கு விற்ற 
தாகவும் , அத்துடன் தாமும் தம் உறவினரும் அக் கோயிலுக்கு 
வழி வழி தம்மை அடிமைகளாக்கிக் கொண்டனர் என்றும் 
அவ்வூர்க் கல்வெட்டுகளால் அறிகிறோம் . 34 இக் கல்வெட்டுகளில் 
பெயர் தெரியாத சோழன் ஒருவனின் ஆட்சியாண்டு குறிக்கப் 
34 216 to 219 of 1925 ; A.R.E. 1925 II Para 18 


பல 


கால 


528 


சோழர் வரலாறு 


35 


பட்டுள்ளதென்பது சிந்தித்தற்குரியதாம் . 

1119 - ல் இரு 
முடி சோழத் தெறிந்த வில்லிகள் படையின் தலைவனான பாண 
புரத்துக் கணபதி நம்பியாகிய அழகிய பாண்டிய பல்லவரையன் 
தன் குடும்பப் பெண்கள் சிலருக்குத் திரிசூல முத்திரையிட்டுத் 
திருவல்லங் கோயிற் பணிபுரியும் தேவரடியாராக்கியதாக , முதற் 
குலோத்துங்கனின் 49 - ஆம் ஆட்சியாண்டுக் கல்வெட்டொன்று 
தெரிவிக்கிறது . இரண்டாம் இராசாதிராசன் ஆட்சியில் 
நால்வர் மகளிர் , திருவாலங்காட்டுக் கோயில் தேவரடியாராக 
700 காசுக்கு விற்கப்பட்டதாகத் திருச்செங்காட்டங்குடக் 
கோயிற் கல்வெட்டால் ( கி.பி. 1175 ) அறியப்படுகிறது .36 அரசியல் 
தலைவனாகிய வயிராதரன் என்பான் தன்னுடையவும் , ஸ்ரீ தனமாக 
வந்த தன் மனைவியருடையவும் அடிமைகளுள் 36 பேரைக் கி.பி. 
1208 - ல் திருவாலங்காட்டுக் கோயிலுக்கு அடிமைகளாக விற்ற 

அவ்வூர்க் கல்வெட்டொன்று தெரிவிக்கிறது . 
தகைய அடிமைகளுள் யாரேனும் ஓடி வீட்டால் அவர்களைத் 
தேடிப்பிடித்து வந்து , மீண்டும் அடிமைப்பணிபுரியச் செய்ய 
வேண்டுமென்று மூன்றாங் குலோத்துங்கன் செய்த கட்டுப்பாடு 
ஒன்று திருவாலங் காட்டுக் கோயிலில் பொறிக்கப் பெற்றுள்ளது . 


மையை 


இவ்வாறு அடிமையாக விற்கப்பட்டவர்கள் எல்லோரும் 
பெரும்பாலும் கோயில்களுக்கும் மடங்களுக்குமே விற்கப்பட்டிருந்த 
தால் கடவுளுக்கும் அடியார்களுக்கும் தொண்டு புரியும் பொருட்டே 
அவர்கள் அடிமையாகியிருத்தல் வேண்டும் . அன்றியும் அச் 
செயலை அவர்கள் புண்ணியச் செயலாகவும் கருதியிருக்கக்கூடும் . 
பஞ்சம் , வறுமை ஆகியவற்றின் காரணமாகவும் மக்கள் அடிமைப் 
பட்டனர் என்பதையும் கண்டோம் . 


உணவு 

மக்கள் சமூக வாழ்க்கையைப் பற்றிக் கூறும்போது உணவு 
பற்றி அறிவது மிகத்தேவை . சங்க காலத்திலிருந்து பெரும் 
மாற்றம் ஏதும் உணவு நிலையில் ஏற்படவில்லை . நெல் அரிசிதான் 
முக்கிய உணவுப் பொருள் . அதிலும் சோழநாட்டில் எப்பொழுதுமே 
அதற்கு ஒரு தனிப் பெருமை உண்டு . நெல் , அரிசி தவிர சோளம் , 
கம்பு , கேழ்வரகு , பயறு , உளுந்து , கடலை , எள் முதலியன 
வெல்லாம் இடம் பெற்றிருந்தன . அவல் , பொரி , முதலியவற்றை 
யும் மாங்கனி , வாழைக்கனி , பலாக்கனி, ஆகியவற்றையும் மக்கள் 
விரும்பி உண்டனர் . 


ப 


85 


38 


230 of 1921 
80 of 1913 
94 of 1926 


87 


சமூக வாழ்க்கை 


529 


அரிசி பல்வகைப்பட்டதாக இருந்தது . முல்லையரும்பு போலும் , 
கொக்கு நகம் போலும் , அறுத்த சங்கு போலும் சோறு வெண்மை 
யாகவும் மெலிந்தும் நீண்டும் இருக்கும் . சிலவகை அரிசி கடின 
மாகவும் இருந்தது . இன்றுபோல் அன்றும் செல்வர்கள் மெல்லிய 
அரிசியைப் பயன்படுத்தினர் . 


யான 


பாற்சோறு , அக்கார அடிசில் , புளிஞ்சோறு என்று பலவகை 

சோறுகள் சமைக்கப் பெற்றன . காய்கறி வகைகளைப் 
பொரித்தும் , துவட்டியும் , தாளித்தும் உண்பர் . சோற்றுடன் 
கட்டித்தயிரும் , ஆடைத்தயிரும் கலந்து கொள்வதுண்டு . 

அந்நாளைய மக்களிடையே கட்டுச்சோறு உண்ணும் வழக்கம் 
இருந்தது . பழச்சாற்றில் இஞ்சியை ஊறவைத்து உண்பதுண்டு. 
சமண முனிவர்கள் புல்லரிசி , அல்லிக்காயரிசி , மூங்கிலரிசி , 
தோரை என்ற அரிசி வகைகள் , காய் , கிழங்கு , பழம் , வள்ளிக் 
கிழங்கு , மலைவாழைப்பழம் ஆகியவற்றை உண்டு வந்தார்கள் . 
கிழங்கு , தேன் , ஆண்பன்றி , முள்ளம்பன்றி இறைச்சிகள் , நெய் 
ஆகியவை வேடர்கள் விரும்பி உண்ட பண்டங்கள் . வெப்பத்தைப் 
பெருக்கும் கள் வகைகளை அக்காலத்தும் , சங்ககாலத்தைப்போல் 
மக்கள் குடித்துக் களித்தனர் . இவை சாடிகளில் ஊற்றிப் 
பதமிடப்பட்டன . பெண்கள் பெட்டிலில் கள்ளை 

முகந்து 
வழங்குவர் . 


மணைமேல் அமர்ந்து 

கலங்களிலிருந்து உணவு எடுத்து 
உண்ணுவது அக்காலத்துப் பொதுவான வழக்கமாகக் காணப் 


பட்டது . 


தண்ணீர்ப் பந்தல்களில் வழிப்போக்கருக்கு வழங்கப்பட்ட 
தண்ணீரில் பூவும் சந்தனமுங் கலந்திருக்கும் . செல்வர் வீட்டுச் 
சமையல் அடுப்பில் நறுமணம் வீசும் விறகுகள் எரிக்கப்பட்டன . 
சமையற்கலையை விளக்கும் மடை நூல் என்ற பாகநூல் ஒன்று 
அக்காலத்தில் வழங்கி வந்ததாக அறிகிறோம் . 


நெல்லின்விலை இடத்துக்கு இடம் சற்று , மாறுதலடைந் 
திருந்தது . அது இடங்களின் செழுமையைப் பொறுத்திருந்தது . 
பிற்காலங்களைப்போல விலையில் மாபெரும் மாறுதல்கள் காணப்பட 
வில்லை . வடவார்க்காடு மாவட்டத்திலுள்ள திருவல்லத்தில் 
கி.பி.992 - ல் கழஞ்சுக்கு 13 , கலம் நெல் விற்றது . 1015 - ல் அதே 
மாவட்டத்தில் அதே விலைதானிருந்ததெனத் தெரிகிறது . காள 
ஹஸ்தியில் கி.பி .1012 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு ஒரு பொன்னுக்கு 
ஏழுகலம் நெல் விற்றதாக அறிவிக்கிறது . ஒரு பொன் என்பது 
ஒரு கழஞ்சுக்குச் சமமாயிருந்ததென்று தெரிகிறது . 


சோ.வ.-34 . 


530 


சோழர் வரலாறு 


இராசகேசரி இராசேந்திரன் கல்வெட்டொன்று ஒரு காசுக்கு 
8 ) கலம் அதாவது கழஞ்சுக்கு 17 கலம் நெல்விலையென்று கூறு 
கிறது . பண்டாரவாடையிலுள்ள ஓர் இராசகேசரி கல்வெட்டு 
ஒரு கழஞ்சுக்கு 15 கலம் கிடைத்ததாகக் கூறுகிறது . 1048 - ல் 
திரிபுவனியில் ஒரு கழஞ்சுக்கு 10 கலம் நெல் விற்றதாகத் தெரி 
கிறது . இது சற்றுக்கூடுதல் விலை ஆகும் . ஆனால் சில வேளைகளில் 
இதைவிடவும் விலை 

ஏறியதுண்டு . செங்கற்பட்டு மாவட்டம் 
நத்தத்தில் கி.பி. 1018 - ல் ஒரு கழஞ்சுக்கு 12 கலம் விற்றது . 
முதலாம் குலோத்துங்கன் ஆட்சியின் தொடக்கத்தில் அரை 
மாடைக்குச் சரியான காசுக்கு , கோலாரில் இரண்டேமுக்கால் 
கலமே கிடைத்தது . திருவொற்றியூரில் 4 கலம் கிடைத்தது . 
இந்த உயர்ந்தவிலை அதிராசேந்திரன் இறந்தவுடன் நிகழ்ந்த 
குழப்பத்தினால் ஏற்பட்டிருக்கலாம் . குலோத்துங்கனின் ஆட்சியின் 
இறுதியில் 13 கலம் நெல்லுக்கு விலை ஒரு காசாக இருந்தது . 
ஆனால் 1136 - ல் ஏமப்பேரூரில் மாடைக்கு எட்டுக்கலம் நெல் 
கிடைத்தது . ஆகவே , நெல்விலையில் பலவேற்றுமைகள் இருந்த 
போதிலும் , ஒருவாறு சமமாகவே இருந்ததெனலாம் . மேலும் 
அளவுகளிலும் வேறுபாடு இருந்திருக்கவேண்டும் எனவும் தெரி 
கிறது . அதனால் தான் இடத்துக்கு இடம் இருந்த விலையை 
ஒத்துப்பார்க்க இயலவில்லை . வீரராசேந்திரன் காலத்து 11 ஆம் 
நூற்றாண்டில் திருமுக்கூடலில் இராசகேசரி அளவால் 16. கலம் 
நெல் 1 கழஞ்சு விலையாகும் . திருப்புகலூரில் காசுக்கு 8 கலமும் , 
கி.பி .1006 - ல் சிதம்பரத்தில் கழஞ்சுக்கு 16 கலமும் விற்றதாகத் 
தெரிகிறது . இந்த வேறுபாடுகள்யாவும் , இடத்தின் செழிப்பை 
யும் , மரக்காலின் 

அளவையும் பொறுத்து 

இருந்திருத்தல் 
வேண்டும் . 


சாமான்களின் விலைகளைப் பற்றி , சாசனங்களிலிருந்து ஒன்றும் 
தெளிவாக அறிவதற்கில்லை . வெகுதூரத்திலிருந்து கொண்டு 
வரப்பட்ட மதிப்புமிக்க பொருள்கள் தாம் 

தாம் பணம் கொடுத்து 
வாங்கப் பெற்று வியாபாரம் நடந்தது . உதாரணமாக , தஞ்சா 
வூர்க் கல்வெட்டுகள் ஒரு காசு அதாவது அரைக் கழஞ்சுக்கு 
முதலாம் இராசராசன் காலத்தின் இறுதியில் கீழ்க்கண்ட 
பொருள்கள் கிடைத்தவனவாக அறிவிக்கின்றன . ஒன்றரைக் 
குறுணி ஏலக்காய் ; இரண்டு குறுணி சம்பகமொட்டு ; அறுநூற் 
றைந்து பலம் 

கஸ்கஸ்வேர்கள் ; இரண்டரை முதல் மூன்று 
கழஞ்சுக் கற்பூரம் ; 2 பலம் சர்க்கரை . கி.பி. 931 - ல் ஒரு காசு 
( பொன் ) க்கு மேலப்பழுவூரில் 9 பெண் ஆடுகளும் , செங்குன்றத் 
தில் கி.பி. 1014 - ல் அதே ஆடுகளும் கிடைத்தன . ஆனால் 


சமூக வாழ்க்கை 


531 


தஞ்சாவூர்க் கல்வெட்டொன்று ஒரு காசுக்கு மூன்று ஆட்டுக் 
குட்டிகள் தாம் கிடைத்தனவெனக் கூறுகிறது . கி.பி. 1136 - ல் 
தென் ஆர்க்காடு மாவட்டம் திட்டக்குடியில் ஒரு பசுவின் விலை 
15 காசு ; தஞ்சாவூர் மாவட்டம் நல்லூரில் கி.பி. 1221 - ல் விளைவு 
வளம் நிறைந்த தென்னைமரத்திற்கு 150 காசும் விளைவு வளம் 
இல்லாத தென்னைக்கு 100 காசும் விலையாகும் . ஆனால் , மூன்றாம் 
இராசராசன் காலத்தில் காசுக்கு விலை மதிப்பு மிகக் 
குறைந்திருந்தது . 


உலோகங்களுடைய விலைபற்றி ஒரு சில விவரங்களே கிடைக் 
கின்றன . திருப்பனந்தாளில் 1099 - ல் கிடைத்த கல்வெட்டின்படி 
ஒரு காசுக்கு ( அதாவது அரைக் கழஞ்சுப் பொன்னுக்கு ) 35 பலம் 
வெண்கலமும் , 30 பலம் பித்தளையும் , 26-2 / 3 பலம் தகரமும் , 70 
பலம் கலப்பு உலோகமும் ( தார் ) கிடைத்தது . 


பஞ்சங்கள் 

சில சாசனங்களின் ஒரு சில குறிப்புகளில் பஞ்சங்களைப் பற்றிக் 
காண்கிறோம் . ஏறத்தாழ 

கி . பி . 1131 - ல் தென்னார்க்காட்டில் 
தோன்றிய பஞ்சத்தால் மக்கள் நிலங்களை விற்றபின் அரசண்ட 
நல்லூர் என்ற ஊரை விட்டு அகன்றனர் . அவ்வூர்ச்சபை கூடி 
நிலத்தை 24 பங்குகளாகப் பங்கிட்டுக் கொடுத்தனர் . ஆனால் , ஒரு 
நிபந்தனையாதெனில் நிலத்தை விற்கவோ மாற்றாக வேறு 
பொருளைப் பெறுவதோ ஆகாதென்றும் அதை மீறினால் நிலத்தைத் 
திருப்பிக் கொடுக்க வேண்டியதோடு கூட 64 கழஞ்சுப்பொன் 
தண்டமும் கொடுக்கவேண்டுமென்றும் நிபந்தனை இடப்பட்டது . 
மக்கள் பலர் மிகத்துயரம் அடைந்தனர் . வெளியூர்களுக்குச் 
சென்று கூலி வேலையாள்களாக அமர்ந்தனர் . மிகப்பெரிய பஞ்சம் 
ஒன்றைப் பற்றி ஆலங்குடியில் (தஞ்சாவூர் மாவட்டம் ) கி.பி. 
1152 - ல் கிடைத்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது . மக்கள் 
துயரத்தை அகற்ற அரசு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் பற்றியும் 
அது 

விவரிக்கிறது . ஆனால் , கல்வெட்டில் கூறியிருக்கும் 
விவரங்கள் யாவும் தெளிவாயில்லை . ஆலங்குடி மக்கள்பட்ட 
துயரத்துக்கு உள்ள பத்துக் காரணங்கள் யாவை என்று தெரிவதற் 
கில்லை . ஆனால் மக்கள் அவ்வூர்க் கோயில் பண்டாரத்திலிருந்து 
101 கழஞ்சுப்பொன் நகைகள் , 464 பலம் வெள்ளி முதலியவற்றைக் 
கடனாக வாங்கி அதைக் கொண்டு வித்தும் உரமும் , வாங்கினரென 
அறிகிறோம் . கடனைத் திருப்பிக் கொடுப்பதற்கு நிபந்தனைகளை 
வகுத்து ஓர் உடன்படிக்கை செய்யப்பட்டது . 


38 


38 


5 of 1899 


532 


சோழர் வரலாறு 


ஆடைகள் 

ஆண்கள் முழந்தாள் வரையில் ஆடையணிந்தனர் . தலையில் 
தலைப்பாகையணிந்தனர் . வேட்டியைக் கச்சமாகக் கட்டிக் 
கொண்டிருந்தனர் . ஆண்கள் மேலாடை அணிந்திருந்தாகத் 
தெரியவில்லை . பெண்கள் கொய்சகம் வைத்துப் புடவைகள் 
அணிந்தனர் .3 ? பொதுவாகப் பெண்கள் மேலாடையுடுத்தித் தம் 
மார்பை மறைக்கும் வழக்கம் அந்நாள்களில் இல்லை . ஓவியங் 
களிலோ , சிற்பங்களிலோ பெண்கள் மேலாடையுடன் தோன்ற 
வில்லை . ஆனால் அவர்கள் கச்சு மட்டும் அணிவதுண்டு. சிற்சில 
சமயம் மேலே உத்தரியம் போட்டுக் கொள்வதுமுண்டு.40 
அரசிகள் தம் உடல் வனப்பை அப்படியே எடுத்துக்காட்டு 
மளவுக்கு மிகமிக மெல்லிய ஆடைகளை அணிந்திருந்தனர் என்று 
தஞ்சைக் கோயில் ஓவியங்களினால் அறியலாம் . 1 பெண்களும் 
முழந்தாள் அளவே உடையணிவது வழக்கம் . 


ஆடைகள் பலவகைப்பட்டிருந்தன . அவையாவன ; பாலாவி 
போன்ற மெல்லிய துணி ; காடியூட்டிய பூந்துகில் , முயல் இரத்தம் 
போன்ற செவ்வண்ணப்பட்டுகள் ; பொங்கும் நுரையைப் போன்ற 
கலிங்கம் ; எலிமயிர் ஆடைகள் ; கப்பலில் இறக்குமதியான 
அன்னிய நாட்டுத் துணிகள் ; பசிய இலைத் தொழிலையுடைய 
பட்டுகள் ; வெண்பட்டு முதலியவாம் . 


படைவீரர்கள் முழந்தாள் அளவாக வட்டுடை அணிவர் ; 
வேடர்கள் செருப்பு அணிவர் . எலிமயிரினால் போர்வைகள் 
நெய்யப்பட்டன. ஆடைக்கு நறுமணப்புகை யூட்டுவார்கள் . 


ஒப்பனைக்கலை 

சோழர் காலத்தில் ஒப்பனைக் கலை மிக உயர்ந்த நிலையை 
எட்டியிருந்தது என்பதில் ஐயமில்லை . தம்மை ஒப்பனை செய்து 
கொள்வதில் நெடுநேரம் செலவிட்டிருக்க வேண்டும் என்று 
தோன்றுகிறது . பெண்கள் பலவகையான நறுமணப் பண்டங்கள் 
கலந்த நீரில் மங்கல நீராடுவர் ; கண்ணுக்கு மை தீட்டிக் கொள்ளு 
வர் ; மார்பில் குங்குமக் குழம்பைப் பூசிக்கொள்ளுவர் ; விரல் 
களுக்கும் பாதங்களுக்கும் செம்பஞ்சுக் குழம்பு ஊட்டிக் கொள்ளு 
வார்கள் . நறுமணப் புகையூட்டிய மலர் மாலைகளை அணிவார்கள் . 


33 


சீவக 2457 


42 


4 ! பெருங்கதை 2 : 4 : 122 ; 2 : 6 : 124 

சீவக 468 
சீவக 1874 


சமூக வாழ்க்கை 


533 


கொண்டையில் மலர் வளையங்கள் 

சூடுவாாகள் . 

பெண்கள் 
அணிந்த மாலைகளில் பலவகையுண்டு . கற்பூரமாலை , தீம்பூமாலை , 
பூந்தாமம் , மலர் போல் ஒப்பனை செய்த பொன் தகட்டு மாலை , 
மணிமாலை என்பன அவற்றுட்சில , மல்லிகைமாலைகளில் சில 
எழுத்து வடிவம் தோன்றும்படியாகத் தொடுக்கப்பட்டிருக்கும் . 4 4 
மணப் பெண்ணுக்கு உடல் முழுவதும் செந்நிறம் ஊட்டுவார்கள் . 
இக் கோலம் நச்சினார்க்கினியர் காலத்திலேயே வழக்கொழிந்து 
விட்டதாம் . 


யானையின் மருப்பினால் சீப்புகள் செய்யப்பட்டன, தலைவாரு 
வதற்கு முன்பு அதற்கு நறுமண மூட்டுவார்கள் . நவமணியிழைத்த 
பொற்சீப்புகளும் பயன்படுத்தப்பட்டன . 45 


கண்கவரும் ஒப்பனைகளைச் செய்து கொண்டு தம் அழகை 
எடுப்பாகக் காட்டிக் கொள்ளுவதைப் பெருமையாகக் கொண்டனர் 
சோழர் காலத்துப் பெண்மக்கள் . அவர்கள் தோற்றத்தில் அதிக 
உயரமாகவோ , குட்டையாகவோ இல்லை ; நடுத்தர உயரமுள்ள 
வராக இருந்தனர் . பெண்களின் ஒசிந்த கொடியனைய தோற் 
றமும் நுண்ணிடையும் , அகன்று புடைத்து விளங்கிய மார்பகமும் , 
சுழித்துத் திரண்ட கன்னங்களும் , பிறையனைய நெற்றியும் , முழு 
நிலவைப் போன்ற முகமும் , கடைந்தெடுத்த கைகளும் கால் 
களும் , கண்களிலொளியும் , இதழ்களில் புன்னகையும் , உடற் 
கட்டும் , நெளிவும் , அக் காலத்திய புலவர்கள் , சிற்பிகள் , 
ஓவியர்கள் ஆகியவர்களுடைய கண்ணையும் கருத்தையும் மிகவும் 
கவர்ந்திருக்கவேண்டும் . 


இசைக் 


இசைக்கலை 

இசையையும் கூத்தையும் விளக்கிய நூல்கள் பல வழங்கி 
வந்தன . வாய்ப்பாட்டுக்குக் குழலும் , யாழும் , வீணையும் பக்க 
வாத்தியங்களாக நின்றன . பண் 

கேட்டலும் , 

நாடகம் 
பார்த்தலும் மக்களின் பொழுதுபோக்குகளுட் சிலவாம் . 
கச்சேரி இன்னமுறையில் இயற்றப்பட வேண்டுமென்று 
இலக்கணம் வகுக்கப்பட்டிருந்தது . சிலப்பதிகாரம் , மணிமேகலை 
யாகிய காப்பியங்களுள் கூறப்பட்ட யாழ்வகைகளும் பண் வகை 
களும் தொடர்ந்து பயிற்சியில் இருந்து வந்தன . இடையர் ஏறு 
தழுவும்போது ஏறங்கோள் என்ற தனிப்பறை ஒன்று முழக்குவர் . 
வீணையின் உறைக்கு எழினி என்று பெயர் . மட்கிய மரம் , 
வாளால் வெட்டுண்ட மரம் , இடிவிழுந்த மரம் , முறிந்து விழுந்த 


சீவக 2450 
சீவக , 2436 


534 


சோழர் வரலாறு 


மரம் , வெந்து கருகிய மரம் ஆகியவற்றால் வீணைகள் செய்வதில்லை , 
அவற்றுக்கு ஆகக்கூடிய மரத்திற்குத் தனி இலக்கணம் வகுக்கப் 
பட்டது . 


கூத்தாடி முதிர்ந்த பெண்களுக்கும் , பின் பாட்டுப் பாடிய 
பெண்களுக்கும் , நாட்டியத்துக்குப் பதம்பாடிய பெண்களுக்கும் 
தோரிய மடந்தையர் என்று பெயர் . இசைப் புலவர்கள் பாடும் 
போது தே- தா என்று ஆனத்தி செய்வார்கள் . சில யாழ்களின் 
நரம்புக்குள் மயிர் 

பொதியப்பட்டிருக்கும் . வீணை வாசிக்கத் 
தொடங்கு முன்பு அதற்கு மலர் மாலை சூட்டுவார்கள் . முழவுக்கு 
இருபுறமும் மண் பூசுவார்கள் . நாட்டிய அரங்கினில் தாமாகவே 
திறந்து மூடிக் கொள்ளும் இயந்திர எழினிகள் ( திரைகள் ) கட்டப் 
பட்டிருந்தன . 


மற்றக் கலைகள் 

மக்கள் பயின்று வந்த கலைகள் அறுபத்து நான்கு வகையாகத் 
தொகுக்கப்பட்டிருந்தன . இலக்கியக் கலையைப் 

பயின்றவர் 
களுள் , கற்றார் , கட்டுரை வல்லார் , கவி என 

மூவகையினர் 
இருந்தனர் . கல்வி பயிலுமிடத்துக்குக் கல்லூரி என்று பெயர் . 
சைவல்லார்கள் ( ஓவியர்கள் ) ஓவியம் எழுதி அதற்குக் கண் திறப் 
பார்கள் . மண்டபங்களின் சுவர் மேல் யானை , மான் போன்ற 
விலங்குகளின் உருவங்களும் , தாமரை , வேறு மலர்கள் , குளம் 
ஆகியவற்றின் உருவங்களும் , வண்ணங்களால் எழுதப் பெற்றன . 
பாலைக் கொண்டு நீலமணியின் தன்மையை நோட்டங் காண்பதும் 
ஊசியை மையில் தோய்த்து ஓலையின்மேல் பிறர் கண்ணில் படாத 

எழுத்தை மறைத்து எழுதுவதும் , யானைப் போரின் 
நுணுக்கங்களைக் கற்பதும் 6 சோழர்காலத்துப் பயிலப்பட்ட சில 
அபூர்வக்கலைகளாம் . 


வாறு 


அவையே யன்றித் தொலை தூரத்தில் இருப்பவர்களை இருந்த 
இடத்திலேயே காணக் 

கூடிய மதிமுகம் என்ற கலையைப் 
பயில்வதும் 7 வானத்தில் பறப்பதற்கு உதவிய ஆகாச காமினி 
என்ற மந்திரத்தை ஓதுவதும் 8 மக்கள் கற்ற கலைகள் 
அறிகின்றோம் . 


என 


ஓலையின் மேல் எழுதிய பின்பு அதன் மேல் உருகிய அரக்கு 
வைத்துக் காதின் குண்டலத்தால் முத்திரையிடும் வழக்கம் அந் 


47 


சீவக 1677 
சீவக 1709 
சீவக 1718 


48 


சமூக வாழ்க்கை 


535 


49 


நாளில் காணப்பட்டது . பயிற்சி பெற்ற சோதிடப் புலவர்கள் 
குழந்தைகட்குச் சாதகம் கணித்துக் கொடுத்தனர் . சாதகம் 
கணிப்பதற்குச் சிரோதயம் பூபதளம் , தெரியுங்காலம் என்ற 
மூவியலையும் அடிப்படை நேரமாக்கிக் கொள்வதுண்டு.5 ° யானைக்கு 
அப்புது , அப்புது , ஆது , ஆது , ஐ , ஐ என்று கூறி ஆணைகள் 
இடுவார்கள் .51 


பொது மக்களிடையே வழங்கிய கருத்துகளும் மூடநம்பிக்கைகளும் 

கடவுட்பற்றிலிருந்து சில காலங்களில் சமயச் சார்பான 
மூடநம்பிக்கைகள் பல தலை தூக்கின . சமய உணர்ச்சி உலக 
வாழ்க்கைக்குப் பின்னும் வாழ்க்கையுண்டென்ற கருத்தை 
மிகப் பலர் நம்பினர் . ஆகவே வானுலகு , நரகம் என்பவற்றில் 
நம்பிக்கை தோன்றியது , வானுலகு என்றதை உயர்நிலை , உயர் 
உலகு அல்லது உயர் நிலைஉலகு எனவும் , நரகத்தை நிரயம் , 
பாதாளம் , நரகு என்றும் அழைத்து வந்தனர். இவ்வுலகில் 
அறவாழ்க்கை நடத்தியவர் வானுலகை எய்துவர் எனவும் ,, 
மற்றோர் நரகத்தில் தள்ளப்படுவர் எனவும் கொண்ட நம்பிக்கை 
பழங்காலந்தொட்டே குடிகொண்டிருந்தது . 


மறுபிறவியில் நம்பிக்கை இருந்தது . அதை மறுமை , மறு 
முறையென்றும் அழைத்தனர் . தொடர்ந்து புண்ணியம் , பாவம் , 
விதி , ஊழ் முதலிய கருத்துகள் சங்ககாலத்திலேயே மக்களால் 
நம்பப்பட்டன . 


பேய் பிசாசு ஆகியவற்றில் பலருக்கும் நம்பிக்கை இருந்தது . 
அவற்றால் நேரக்கூடிய தொல்லைகளை அகற்ற மக்கள் வேப்பிலை , 
வெள்ளைக்கடுகு முதலியவற்றைக் கையாண்டனர் . 


பல நம்பிக்கைகள் வெகுகாலமாகவே இருந்து வருகன்றன . 
நிமித்தமும் சகுனம் பார்ப்பதும் வழக்கமாயிருந்தன . பறவைகள் , 
விலங்குகள் ஆகியவற்றின் செயல்கள் , நன்மையையோ 
தீமையையோ குறிப்பிடுவதாகக் கருதி வந்துள்ளனர் . உதாரண 
மாகப் பல்லியின் முரல் ஒலி சில திசைகளிலிருந்து வருமானால் 
நலனைக் குறிக்குமென்றும் , வேறு திசைகளிலிருந்து வருமானால் 
தீமையைக் குறிக்குமென்றும் நம்பிவந்துள்ளனர் . சங்க காலத் 
திலேயே கணி வாய்ப்பல்லி ( அகம் 151 : 5 ) என்ற பெயர் கூறப் 
பட்டது . குயில் ஒலி நன்மைக்கு அறிகுறியாயிருக்கும் . 


சீவக 1768 
சீவக 1280 , 1686 , ( நச்சினார் . உரை ) 
சீவக 1894 


51 


536 


சோழர் வரலாறு 


சில நிகழ்ச்சிகள் தீமைக்கு அறிகுறியாகக் கருதப்பட்டன . 
காகம் 

கரைகிற முறையிலிருந்து நன்மையோ தீமையோ 
வருமென்று கருதினர் . படையினர் போருக்குப் புறப்படும் போது 
சில பறவைகளின் கரைதல் நன்மை தீமைகளுக்கு அறிகுறியா 
யிருந்தனவென பழங்காலந் தொட்டே நம்பி வந்தனர் . நல்ல 
நாள் பார்த்து வினையைத் தொடங்குவதில் மக்களுக்குப் பெரிதும் 
நம்பிக்கை இருந்தது . சோதிடத்தை மக்கள் நம்பினர் . மேலும் 
விந்தையான எண்ணங்களும் நிலவின . 

உதாரணமாக 
ஐப்பசி மாதத்தில் அசுவினி நாளில் பிறந்து வளர்ந்த குதிரைகள் 
மிகவும் உயரமானவை என்றும் மக்கள் நம்பினர் . 


பல 


பெண்களின் இடக் கண்ணிமையோ 

ஆண்களின் வலக் 
கண்ணிமையோ துடிப்பது நன்மைக்கு அறிகுறியெனக் கருதினர் . 
இவற்றிற்கு நேர்மாறாக நிகழ்ந்தவை தீமையைக் குறிப்பன என 
இன்றும் நம்பி வருகின்றனர் . பகலில் கோட்டான் கூவினால் 
கேடுவருவது தவறாது என்றும் மக்கள் நம்பி வந்தனர் . ஆந்தை 
யின் அலறல் தீய நிமித்தம் என்று சங்க காலத்திலிருத்து 
இதுகாறும் மக்கள் நம்பி வந்துள்ளனர் . தும்மல் வெற்றிக்கோ 
தோல்விக்கோ அறிகுறியாயிருந்தது ; அவற்றின் எண்ணிக்கை 
யையும் பொறுத்திருந்ததாம் . மேலும் தும்மல் தமக்கு வேண்டியவர் 
எவரோ தம்மை நினைப்பதாகவும் கருதினர் . தும்மினால் நூறு ஆயுசு 
என்று வாழ்த்துவர் . காகம் கரைந்தால் விருந்தினர் வருவாராம் . 
கனவுகளுக்கும் குறிப்பு நுட்பம் இருப்பதாகக் கருதினர் . விடியற் 
காலையில் கண்டகனவு பலிக்கும் என்றும் நம்பினர் . 


பழக்க வழக்கங்கள் 

நம்பிக்கைகளைப்போலச் சங்ககாலப் பழக்கங்கள் சில சோழர் 
காலத்திலும் தொடர்ந்து வந்துள்ளன . கார்த்திகை மாதம் 
கார்த்திகை நாள் அன்று குன்றின் மேல் விளக்கிட்டனர் . 
வெள்ளம் பெருகிவருவதை முரசறைந்து மக்களுக்கு முன்னறி 
விப்புக் கொடுத்து வந்தனர் . மன்னனின் 

வரலாறுகள் 
நாடகமாக நடாத்துக் காட்டப்பட்டன . உணவு கொண்டவுடன் 
நூறடி உலவி வரவேண்டுமென்று மருத்துவ நூல்கள் வற்புறுத் 
தின . குழந்தைகள் பிறந்ததும் அதற்கு மண் பொட்டிடுவார்கள் , 
பிறகு அதைக் குளிப்பாட்டுவார்கள் ; மருந்து வார்ப்பார்கள் ; 
குழந்தைகளுக்குச் சாதகங்கள் கணித்து வைப்பதுண்டு . குழந்தை 
பிறந்த பன்னிரண்டாம் நாள் அதற்குப் பெயர்சூட்டுவிழா நடை 
பெறும் . ஆண் குழந்தைகளுக்கு மழித்துக் குடுமிவைத்தலும் 
இரு பிறப்பாளர்க்கு உபநயனமும் நடைபெறும் . குழந்தையை 
ஐந்தாம் ஆண்டில் பள்ளிக்கு வைத்தல் ஒருமங்கலச் சடங்காகக் 


சமூக வாழ்க்கை 


537 


களைச் 


கொண்டாடப்பட்டது . பயிற்சி தொடங்கிய நாளன்று ஆசிரிய 
ருக்குப் பொற்காசைக் காணிக்கையாக அளிப்பதுண்டு . வீட்டில் 
குழந்தைகளுக்குக் காவலாக விடி விளக்கு எரிந்து கொண்டே 
இருக்கும் . சங்ககாலத்தில் பெரும்பாலும் பிணங்கள் புதைக்கப் 
பட்டன . அவ் வழக்கத்துக்கு மாறாகச் சோழர் காலத்தில் பிணங் 

சுடுகாட்டில் எரிக்கும் வழக்கம் ஏற்பட்டுவிட்டது . 
பிணங்களுடன் சுடுகாட்டுக்குப் பெண்களும் செல்லுவர் . இப்போது 
அவ்வழக்கம் மறைந்துவிட்டது . விதவைப் பெண்கள் தாம் 
அணிந்திருந்த வளையல்களை உடைத்து , அணிகலன்களைக் 
களைந்து விடுவார்கள் . பிணத்தைச் சுடுகாட்டில் வைத்ததும் , 
அங்கிருந்த புலைமகன் உப்பில்லாமல் பொங்கிய சோற்றைப் 
பலியாகத்தூவுவான் . மன்னன் துறவுக்கோலம் பூண்ட நாளன்று , 
அங்காடிகள் கதவடைக்கப்பட்டன . மலையிலிருந்து குதித்து 
உயிர்விடும் பழக்கம் அந்நாள்களில் இருந்தது . 


விருந்தினர் வீட்டுக்கு வந்தவுடன் அவர்களுக்கு வெற்றிலை 
பாக்கு வழங்கப்பட்டது . வெற்றிலைப் பெட்டிக்கு வெற்றிலைச் 
செப்பு என்று பெயர் . விருந்தினர் நீராடி எழுந்தவுடன் வீட்டுக் 
குடையவர்கள் 

அவர்களது கால்களைக் கழுவி மணைமேல் 
இருத்துவார்கள் . விருந்தினர் மும்முறை தண்ணீரினால் வாயைத் 
துடைத்துக் கொண்டு மும்முறை சிலதுளி தண்ணீர் அருந்துவர் . 
தம் விரல்களால் கண் , காது , மூக்குகளைத் தொட்டுக்கொண்டு 
பிறகு தம் மேலாடையால் துடைத்துக் கொள்வர் . உண்ட பிறகு 
வெற்றிலை பாக்குப் போட்டுக்கொள்வர் . பிராமண விருந்தினருக்குப் 
பொன் தட்டும் , பக்கத்தட்டுகளும் வைத்து உணவு படைப் 
பார்கள் . மேற்குடி மக்கள் விடிந்து எழுந்தவுடன் கடுக்காய் , 
நெல்லி , தான்றி இம் மூன்றும் சேர்ந்து ஊறிய தண்ணீரால் தம் 
கண்களைக் கழுவிக்கொள்வார்கள் . 


வெளியூர் செல்ல விடைபெற்றுக் கொள்ளும் மகன் பன்னிரண்டு 
வில் தொலைவில் நிற்பான் ; அவன் தாய் மூன்று வில் தொலைவில் 
நெருங்கிச் சென்று விடை கொடுத்தனுப்புவாள் . 


நாவிதன் சவரக்கத்தியைத் தீட்டுக் கல்லின் மேல் தேய்த்துத் 
துணியால் துடைத்து விட்டு , அதைத் தன் அங்கையின் மேல் 
புரட்டிக்கூராக்குவான் . இரும்பும் எஃகும் சேர்த்துச் சவரக் 
கத்திகள் செய்யப்பட்டன .52 


பல 


பாம்புகளில் குலங்கள் உண்டு என்றும் , அவை 
கடிப்பதற்கு எட்டுக் காரணங்கள் உண்டு என்றும் ஒரு நம்பிக்கை 

சீவக 2496 


52 


538 


சோழர் வரலாறு 


நிலவிற்று . இசைநூல் , நாட்டிய நூல் , சித்தர் ஆரூட நூல் , 
விஷவைத்திய நூல் ஆகிய நூல்கள் வழக்கத்தில் இருந்தன . 


திருமணம் 

மன்னர்கள் பல மனைவியரை மணந்தனர் . எனினும் பொது 
மக்கள் ஒரு 

மனைவியோடுதான் வாழ்ந்தனர். கணிகர் 
திருமணத்துக்கேற்ற நல்ல நாளையும் வேளையையும் கணித்துக் 
கூறுவார்கள் . திருமணம் மாலை வேளையில் நடைபெறுவதில்லை . 
ஒரு பெண்ணின் கையைப் பற்றுவதற்கு முதல் உரிமை பெற்றவன் 
அவளுடைய தாய் மாமனாவான் . இப்பழக்கம் இன்றும் சிலரி 
டையே நிலவுகின்றது . 

பெண் வீட்டார் மணமகனைத் தேடிச் 
செல்லுதல் பழந்தமிழரின் பண்பாட்டுக்கு முரணாகும் . மணமகன் 
வீட்டார் பெண்ணை நாடி மணமகள் வீட்டுக்கு வரவேண்டும் . 
மணமகன் பெண்ணுக்குப் பரியம் ( ஸ்பரிசம் அல்லது தொடுவிலை ) 
போடவேண்டும் . சங்க காலத்தில் இதற்கு முலைவிலை என்று 
பெயர் . பெண்வீட்டார் மணமகனுக்கு வரதட்சிணை வழங்குதல் 
தமிழரின் மரபு அன்று . 


53 


ஆனால் , பெண்களுக்கு நிலங்களைச் மகட்கொடையாகக் 
கொடுக்கும் வழக்கம் அந்நாளிலும் உண்டு. தன் மனைவியின் 
சீதனச் சொத்தைச் செலவழிக்கும் உரிமை கணவனுக்கு இல்லை 
யெனத் தெரிகின்றது . விக்கிரமசோழன் காலத்தில் மங்கை 
நல்லூரில் வாழ்ந்திருந்த அகளங்கராயன் என்பான் ஒருவன் தன் 
மனைவியின் சீதனச் சொத்தைச் செலவிட்டதற்காக , அவளுக்குச் 
சில நிலங்களை ஈடாகக் கொடுத்தான் என்று ஒரு கல்வெட்டுச் 
செய்தி கூறுகிறது .54 எந்தக் காரணத்தினாலோ பிற்காலத்தில் 
சில பிராமணக்குலங்களில் பெண்ணுக்குப் பரியம் கொடுக்கும் 
பழக்கம் நுழைந்து விட்டதெனத் தெரிகிறது . அதைக் கண்டித்து 
ஒரு கிராமத்துப் பிராமணருள் கன்னடியர் , தமிழர் , தெலுங்கர் , 
இலாடர் ஆகியவர்கள் தமக்குள் ஓர் ஒப்பந்தம் செய்து கொண் 
டனர் . அதன்படி கன்னியாதானமாகவே தம் பெண்களுக்குத் 
திருமணம் செய்விக்க வேண்டுமென்றும் , மணமகளின் 
தந்தைக்குப் பரியப்பணம் கொடுக்கும் மாப்பிள்ளையும் , பரியம் 
பெற்றுக் கொள்ளும் மணமகளின் தந்தையும் குலத்தினின்றும் 
தள்ளி வைக்கப்படுவர் என்றும் நிபந்தனைகள் ஏற்பட்டன . 55 


58 


Ep . Rep . 354/1909 
54 Bp . Rep , 39/25 

S. I. 1. INo. 56 


தே 


சமூக வாழ்க்கை 


539 


பெண்களுக்குப் பன்னிரண்டு ஆண்டுகளில் திருமணம் நடை 
பெற்றது திருமணப் பந்தலில் தீ வேட்ப துண்டு . அந்தணர்கள் 
திருமணச் சடங்குகளை நடத்தி வைத்தனர் . மணமகன் மண 
மகளின் இடக்கையைப் பற்றிக் கொண்டு வந்து தீயை வலம் 
வந்து மணைமேல் அமர்வான் . மணமக்களுக்குக் காப்புக் கட்டுவ 
துண்டு . பெண்ணின் பெற்றோர் மணமகனுக்குத் தம் பெண்ணை 
தாரை வார்த்துக் கொடுப்பர் . ஓமத்தில் நெற்பொரியிடுதல் , 
அம்மி மிதித்தல் , அருந்ததி காட்டுதல் ஆகிய சடங்குகள் நடை 
பெறும் மணமகளின் மலரடிகளை மணமகன் பாலால் 

கழுவ 
வேண்டும் .57 மணமகன் , மணமகளுக்குத் தாலி கட்டும் வழக்கம் 
முதலாம் இராசராசன் காலத்தில் தான் தோன்றியிருக்க 
வேண்டும் . கோயிலில் அம்மன் சிலைகளுக்கு நவமணிகள் பதித்த 
தாலிகள் வழங்கியதாகக் கல்வெட்டுச் சான்றுகள் கூறுகின்றன . 


58 


மணமக்கள் ஏறிய கட்டிலைச் சுற்றிக் கொசுவலை கட்டப் 
படுவதுண்டு . அது எந்திரத்தால் இயக்கப்பட்டது . அதனால் 
அதற்கு எந்திர எழினி என்று 

எழினி என்று பெயர் 5 9 ஆனால் செல்வர் 
களிடையில் மட்டிலுமே இது வழக்கத்திலிருந்திருக்க வேண்டும் . 


பொழுது போக்கு 

ஆண்கள் ஆட்டுடன் ஆட்டையும் , நாட்டுக் கோழியுடன் 
இறக்குமதியான கோழியையும் சண்டை முட்டிக்களிப்பார்கள் . 
குதிரைப்பந்தயம் , யானைப் பந்தயம் , 

பெற்றிருந்தன . 
ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே அவை கையாளப்பட்டன . 


இடம் 


நீர் விளையாட்டுகளில் பெண்களுக்கும் விருப்பம் இருந்தது . 
பெண்கள் பந்து விளையாடினர் . பந்துகளைக் கையால் தட்டி 
எடுத்தல் , எரிதல் , பாம்பைப் போல் நெளிந்து நெளிந்து ஓடிப் 
பந்தடித்தல் , பூப்பந்தாடுதல் , பொம்மைக்கலியாணம் செய்தல் , 
ஊசலாடுதல் , பாத்திரங்களில் தண்ணீரை நிரப்பி அதைத் தட்டித் 
தட்டி முழவு 

முதலிய 

இசைக் கருவிகளின் இன்னிசையை 
எழுப்புதல் 

விளையாட்டுகளையும் பெண்கள் 
வந்தனர் . 


ஆகிய 


பயின்று 


விழாக்காலங்களில் 

பல்வேறு பொழுதுபோக்குகளிலும் , 
விளையாட்டுகளிலும் , வேடிக்கைகளிலும் மக்கள் ஈடுபட்டனர் . 


56 


சீவக 1453 ; 1978 

2469 
S. I.I.XII , 144 
சீவக 838 ( நச்சர் உரை ) 


540 


சோழர் வரலாறு 


சிலர் கூத்துகளிலும் , இசை , பொது நாடக ஆட்டம் முதலிய 
மகிழ்ச்சியூட்டும் பொழுதுபோக்குகளிலும் ஈடுபட்டனர் . 

வாழ்க்கை வசதிகள் பலவற்றை மக்கள் துய்த்து இன்புற்ற 
னர் . பெண்கள் சாமபானம் என்ற தனிப்பட்ட மது ஒன்றை 
அருந்தினர் . வெற்றிலையுடன் பச்சைக் கற்பூரம் சேர்த்து 
மெல்லுவதுண்டு . யவனர் செய்த பெட்டிகளில் நகைகள் பூட்டி 
வைக்கப்பட்டன . குடைகளில் வட்டக்குடை , பீலிக்குடை என 
இருவகை இருந்தன . உயர்வரிசை மக்கள் பல்லக்கேறிப் பயணம் 
செய்தனர் . 

மக்கள் குளித்துவிட்டு மரக்கட்டைச் செருப்பை 
அணிந்து வீட்டுக்குள் நுழைவார்கள் . அச் செருப்பில் பொன் 
ஆணி ஒன்று பதிக்கப்பட்டிருக்கும் . கருங்காலி மரத்தைச்சீவித் 
தண்ணீரில் ஊறவைத்து , அத் தண்ணீரைக் காய்ச்சி அதன் 
களியில் பாக்கைக் கலப்பார்கள் . அப்பாக்கு களிப்பாக்கு , எனப் 
பட்டது . 


மருத்துவம் 

சமூக நிலையை ஆராயுமிடத்து மருத்துவத்தைப் பற்றிக் 
கூறுவதும் தேவையாகும் . மருத்துவம் நன்கு 

வளர்ச்சி 
யுற்றிருந்தது . நோயை மருந்தினாலும் அறுவையினாலும் தணிப் 
பதற்கு அக்கால மருத்துவர்கள் பயிற்சி பெற்றிருந்தனர் . வாதம் , 
பித்தம் , சிலேட்டுமம் என்ற மூன்று நாடிகளை நன்கு ஆராய்ந் 
திருந்தனர் . குடிமக்களுக்கும் , தவசிகளுக்கும் மருத்துவம் செய் 
வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன . மருத்துவர் 
களுடைய பிழைப்புக்கு நிவந்தங்கள் அளிக்கப்பட்டன . 
எண்ணாயிரம் , முக்கூடல் ஆகிய இடங்களில் மருத்துவச்சாலைகள் 
நடைபெற்று வந்தன . அக்கால மருத்துவர்கள் பல அரிய 
மூலிகைகளின் பயனையும் அறிந்திருந்தனர் . 


. 


60 


Ep . Rep . 159/21 


35. தொழில் துறை 


பல 


தச்சர் , 


சங்க காலத்திலிருந்தே வேளாண்மை தவிரப் பல தொழில்கள் 
தமிழகத்தில் வளர்ந்து வந்தன . ஆனால் , சோழப்பேரரசின் 
காலத்தில் தொழில்கள் பெரும்பாலும் கோயில்களை ஒட்டியே 
வளர்ந்தன . சோழர்காலத்தில் சிறியவையும் பெரியவையுமான 
கோயில்கள் கட்டப்பட்டன . 

இவைகளை 

யொட்டியே 
கட்டடக்கலை , சிற்பக்கலை , ஓவியக்கலை , முதலிய பற்பலவும் ஓங்கி 
வளர்ந்தன . மேற் கூறிய பல கலைத்தொழில்களும் வளர்வதற்குக் 
கோயில்கள் பெருந்துணையாயிருந்ததுடன் , அரசர்தம் அரரண்மனை 
களும் , செல்வர் தம் மாளிகைகளும் அதேபோன்று பல தொழில் 
வளர்ச்சிக்கும் பெருந்துணைபுரிந்தன . இவற்றில் 
கொத்தர் ஆகியோர் தொழில்கள் முக்கிய இடத்தைப் பெற்றன . 
போருக்குரிய பலவகைக் கருவிகள் , படைக்கலங்கள் , படைக்கல 
அணிகள் போன்றவற்றின் உற்பத்தியாலும் பல தொழில்கள் 
வளர்ச்சியடைந்தன . சமைத்தற்கான கலங்கள் , உண்கலங்கள் 
போன்றவற்றைச் செய்ததாலும் , கட்டில் , நாற்காலி , மேசை 
போன்ற பொருள்களைச் செய்தலாலும் , தச்சர் , கன்னார் போன்றாரது 
தொழில்கள் வளம் பெற்றன . உழவுத்தொழிலுக்கான பல்வேறு 
கருவிகளைச் செய்வதன் மூலம் தச்சர் , கொல்லர் தொழில் வளர்ச்சி 
யடைந்தது . கோயிலுக்கு வேண்டிய தேர் , வாகனம் , வேறு சில 
உருவங்கள் போன்றவையும் , பல விளையாட்டுப் பொருள்களும் , 
மரத்தால் செய்யப்பட்டதால் அத் தொழில்கள் வளம் பெற்றன . 


தச்சுவேலை சங்க காலத்திலேயே உயர் நிலை எய்தியிருந்த 
தாக அறிகிறோம் . படகின் முன் கோடியில் ஒரு குதிரையின் 
வடிவம் அழகாக அமைக்கப்பட்டிருந்தது . எனப் பட்டினப் 
பாலை ! கூறுகிறது . சோழர்காலத்தில் தச்சர் செயல் திறம் மிக 
உயர்ந்த தென்பதை உணரவேண்டும் . ஏனென்றால் உலோகச் 
செயல்பற்றியே மிகுதியாகக் கூறப்பட்டுள்ளது . மேலும் கொல்லர் , 
கன்னார் , பொற் கொல்லர் ஆகியோர் தொழில்களும் சோழர் 
காலத்தில் பெருமளவில் வளர்ச்சிபெற்றன . வைரம் , வைடூரியம் , 
இரத்தினம் ஆகியவற்றைக் கொண்டு பல சிறந்த அணிகள் 
செய்தனர் . 


1 பட்டினப்பாலை 30-35 


542 


சோழர் வரலாறு 


இலக்கியக் குறிப்புகளைக் கொண்டும் , சிற்பங்கள் ஓவியங்கள் 
ஆகியவற்றைக் கொண்டும் , கல்வெட்டுச் செய்திகளைக் கொண்டும் 
பெண்கள் அணிந்திருந்த அணிகலன்களைப் பற்றி ஒருவாறு 
அறிந்துகொள்ளலாம் . அணிகள் யாவும் பொன்னால் ஆக்கப் 
பட்டவை ; நவமணிகள் பதித்தவை . சோழமன்னர்கள் கோயில் 
களில் உள்ள அம்மன் வடிவங்களுக்கு வழங்கிய பொன் நகைகள் 
முத்தாலும் பவளத்தாலும் மணிகளாலும் இழைக்கப் பெற்றவை 
யாகும் . அரசிகள் சுட்டி , தெய்வ உத்திப்பொற்பூ ஆகிய 
தலையணிகளையும் , நெற்றியில் சூட்டு , காதுகளில் மகரக் குழை , 
கழுத்தில் முத்துமாலை , பிறைவடம் , நட்சத்திர மணிமாலை , 
வலம்புரி முத்துகள் கோத்தவடம் , 

நிறைத்தாலி , மாணிக் 
கத்தாலி , தாலிமணிவடம் ஆகியவற்றையும் பூண்டனர் . சுறா 
மீன் வடிவமுள்ள தோளணி , மகரமீன் வடிவமான குறங்கு 
( துடை ) செறி , பவழமேகலை , பாதங்களில் தவளைக் கிண்கிணி , 
பாடகம் , சிலம்பு , விரலாழிகள் ஆகியனவும் பெண்களை அணி 
செய்தன , பெண்கள் பூண்ட அணிக்குக் கணக்குக் 
முடியாது . சோழ நாட்டில் பொன்னுக்கும் மணிக்கும் பஞ்சமே 
இல்லை . நாடெங்கும் அவை மலிந்து காணப்பட்டன . சோழர்கள் 
பகைவரை வென்று அவர்களிடமிருந்து கவர்ந்து வந்த பொன்னும் 
மணியும் மக்களின் கைகளில் குவிந்து கிடந்தன . 


காண 


கோயில் சபைகளில் , பொன்னை உரைகாண்பதற்கென்றே 
தனிவாரியம் ஒன்று அமைந்திருந்தது . இவ் வாரியத்தில் உறுப் 
பினர் ஒன்பதின்மர் அமர்ந்து பணிபுரிந்தனர் . மாதந்தோறும் 
ஏழரை மஞ்சாடிப் பொன் அவர்கட்கு ஊதியமாக அளிக்கப் 
பட்டது . இந்த வாரியம் எவ்வளவு அக்கறையுடன் பணி செய்ய 
வேண்டியிருந்த தென்பது நடைமுறையிலிருந்த சில நிபந்தனை 
களால் அறியப்படுகிறது . உதாரணமாக , இவ்வாரியத்தின் உறுப் 
பினராக அமர்த்தப்பட்ட பெருமக்கள் ஒன்பதின்மரில் இருவர் 
படைவீரர்கள் ; மூவர் சங்கரபாடிகள் ( வாணியர் அல்லது செக்கர் ) 
ஆவர் . இப் பெருமக்கள் வஞ்சனையின்றிக் குடிமக்களின் பொன்னை 
மாற்றறியக் கடமைப்பட்டவராவர் . இவர்கள் ஆற்றிய பணி 
களுக்கும் சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருந்தன . அவர்கள் 
பொன்னை உரைக்கும் கட்டளைக்கல் மிகவும் பெரியதாக இருக்கக் 
கூடாது ; ஆணிக்கல்லையே அவர்கள் உறைக்கல்லாகப் பயன் 
படுத்தவேண்டும் . அவ்வப்போது ஆணிக்கல்லை ஒற்றி எடுத்த 
மெழுகு உருண்டையானது பொன் துகளுடன் ஏரி வாரியப் பெரு 
மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் . ( பொன் வாரியத்தைப் 
போல ஏரி வாரியமும் பணியாற்றியதென்று முன்னரே குறிப்பிடப் 
பட்டுள்ளது . ) பொன் வாரியப் பெருமக்கள் மூன்று திங்களுக்கு 


தொழில் துறை 


543 


ஒரு முறை ஆட்டை வாரியத்தார் முன்னர் நின்று , நாங்கள் 
எங்களுக்கு இட்ட கட்டளையை மீறி , உரைகாண 

வந்த 
பொன்னைக் கையாடியிருப்போமாயின் , நாங்கள் , என்றென்றும் 
பசிப்பிணியால் வருந்தி அழிவோமாக என்று உறுதிமொழி 
ஒன்று எடுத்துக்கொள்ளவேண்டும் . பொன் வாரியத்தின் பெரு 
மக்கள் ஒன்பதின்மரும் ஒன்று கூடிக் கூட்டாகச் செயல்படாமல் , 
அவரவரும் தனித்தனியாகவே பொன்னுக்கு உரை கண்டு வர 
வேண்டும் . ஆனால் இவ் வாரியங்கள் பிராமணரின் கிராமங்களில் 
மட்டிலுந்தான் பணியாற்றின வென்பதை மறந்து விடக்கூடாது . 
இருப்பினும் பொன்னை மாற்றுக் காண்பதற்கெனவே ஒரு தனி 
வாரியம் ஒவ்வொரு கிராமத்திலும் அமைக்கப்படும் அளவுக்கு 
அக்காலத்தில் நாட்டில் பொன் நடமாட்டம் மலிந்திருந்தது 
குறிப்பிடத்தக்கதாம் . எனவே , பொன் நகைகளையும் மிகப் 
பலவாக உருவாக்கியிருக்க வேண்டுமென்பது தேற்றம் . 


சோழர்காலத்து வெண்கல உருவங்கள் உலகம்புகழ் 
பெற்றவை என்பது யாவரும் அறிந்த உண்மையாம் . பித்தளை , 
செம்பு ஆகிய உலோகங்களாலும் நல்ல முறையில் பல 
பாத்திரங்கள் , அணியலங்காரங்களும் செய்யப்பட்டன . இரும்பு , 
மரம் ஆகியவற்றைக் கொண்டு பற்பல கருவிகள் அமைக்கப் 
பெற்றன . இவற்றின் முழுவிவரங்கள் இப்போது கிடைக்கவில்லை . 
ஆனால் கோயில் , மாளிகை , கப்பல் முதலியவை கட்டியதில் 
வையாவும் பயன்பட்டிருக்க வேண்டும் . 


உணவுப் பொருள் சமைப்பதற்குப் பொதுமக்கள் பெரும் 
பாலும் மண்பாண்டங்களையே பயன்படுத்தியதாகத் தெரிகிறது . 
பொது உணவுச் சாலைகளிலும் மண்பாண்டங்களும் மண்கலங்களுந் 
தாம் கையாளப்பட்டனவென அறிகிறோம் . 


இரும்பினால் செய்த கருவிகள் சிலவற்றைக் குறிப்பிடுவது 
தேவை . போர்க் கருவிகள் பல இரும்பைப் பயன்படுத்திச் 
செய்யப்பெற்றன . எந்திரங்களால் இயக்கப்பட்ட போர்க் 
கருவிகளும் , காப்புக் கருவிகளும் கோட்டையின் மதிற் சுவர்மேல் 
அமைப்பது அக் காலத்தில் வழக்கமாக இருந்தது . அவற்றுள் 
பல யவனக் கம்மியர்களால் உருவாக்கப்பெற்றவை . 2 


அரண்மனைக்குள் விளையாடுவதற்கெனத் தனிப் பொழில்கள் 
அமைந்திருந்தன . அகழியிலிருந்து அரண்மனைக்குத் தண்ணீர் 


2 


சீவகசிந்தாமணி 101-103 

152 


8 


544 


சோழர் வரலாறு 


4 


வருவதற்குச் சித்திரச் சுருங்கைகள் குடையப்பட்டிருந்தன . 
மன்னர்கள் உல்லாசமாக அமர்ந்து இன்புறுவதற்கு அரண்மனைக் 
குள் மணிமண்டபங்கள் இருந்தன . அங்குப் பொன்னாலும் 
வெள்ளியாலும் செய்யப்பட்ட யானைகள் , மான்கள் முதலியவற்றின் 
படிமங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன . நவமணிகள் பதிக்கப்பட்ட 
தங்க ஊசல்கள் ஆடிக்கொண்டிருந்தன . 


& 


ஆடைகள் 


கின்றன . 


இத்தகைய சிறப்புப் பொருள்கள் தவிர , பொதுமக்கள் பயன் 
படுத்தியவற்றில் பலவகையான 

நெய்யப்பட்டன . 
சங்ககாலத்திலும் , சோழர்காலத்திலும் இவை மிகுதியாக 
வழக்கத்திலிருந்தன . 

மன்னர்கள் , 

அரசிகள் , செல்வர்கள் 
அணிந்த ஆடைகளைப்பற்றி நுட்பமான விவரங்கள் கிடைக் 

அவை முன்னரே குறிப்பிட்டுள்ளது போல , பாலாவி 
போன்ற மெல்லிய துணி ; காடியூட்டிய பூந்துகில் , முயல் இரத்தம் 
போன்ற செவ்வெண்பட்டுகள் , பொங்கும் நுரைபோன்ற கலிங்கம் , 
எலிமயிர் ஆடைகள் , வெண்பட்டு முதலியவாம் . இவை அக்கால 
இலக்கியங்களினாலும் , ஓவியங்களினாலும் அறியப்படுகின்றன . 
ஆனால் இவை யாவற்றையும் சரிவர நம்ப முடியுமா ? அவை 
கலைஞர்களும் , கவிஞர்களும் கற்பனை செய்தவையா ? இவ்வளவு 
நேர்த்தியான துணிகளும் பட்டுகளும் இங்கு நெய்யப்பட் 
டிருந்தால் கலிங்கத்திலிருந்தும் , அன்னிய நாடுகளிலிருந்தும் 
அவற்றை இறக்குமதி செய்வதற்கான அவசியம் யாது ? ஆனால் 
வெளி நாடுகளிலிருந்தும் சில புதுவகைத் துணிகள் இறக்குமதி 
செய்யப்பட்டிருக்கலாம் . அவற்றோடு உயர் தர ஆடைகள் சோழ 
நாட்டிலேயே நெய்யப்பட்டும் ; இருக்கலாம் . 

இருக்கலாம் . காஞ்சிபுரத்தில் 
நான்கு தெருக்கள் நெசவாளர் குடியிருப்பாக இருந்தமை அறியத் 
தக்கது . ஆகவே , சற்று மிகைப்படக் கூறியிருப்பினும் பொதுவாக 
நாம் இலக்கியத்திலிருந்தும் , ஓவியத்திலிருந்தும் அறிபவை நம்பு 
தற்குரியவையல்ல என்று கூறமுடியாது . 

சிலப்பதிகாரத்தில் 32 
விதத்துணிகள் கூறப்பட்டுள்ளன . பல சங்க நூல்களிலும் துகில் 
பற்றிக் காண்கிறோம் . 


வேடர்கள் செருப்பு அணிந்தனர் . பொதுமக்களிற் பெரும் 
பாலோர் செருப்பு அணிந்ததாகத் தெரியவில்லை . ஆயினும் சில 
செம்மான்கள் (சக்கிலியர் ) செருப்புச் செப்பனிடும் தொழிலில் 
ஈடுபட்டிருந்திருக்க வேண்டுமெனத் தெரிகிறது . சிலப்பதிகாரம் 


4 


5 


சீவகசிந்தாமணி 142 

146 
சீவக 147 பெருங்கதை 133 


6 


தொழில் துறை 


545 


தோலின் துன்னகாரர் பற்றிக் கூறுகிறது . பொதுமக்களுக்குத் 
தேவையான பொருள்கள் செய்வதிலும் , உதவிகள் அளிப்பதிலும் 
பலர் ஈடுபட்டிருந்தனரென்பது யாவரும் அறிந்ததே . எடுத்துக்காட் 
டாக , ஒவ்வொரு ஊரிலும் குயவர் மண்பாண்டங்கள் செய்தனர் . 
சங்க காலத்திலேயே இத் தொழில் பற்றிக் கேள்விப்படுகிறோம் . 
இத் தொழிலும் வளர்ந்து வந்ததென்பதற்கு ஐயமில்லை . 


7 


துபோலவே நாவிதர் , வண்ணார் , மீனவர் அல்லது பரதவர் 
படையினர் ( மழவர் , மறவர் ) ஆகியோர் சங்க காலந்தொட்டே 
அவரவர் தொழில்களில் ஈடுபட்டிருந்தனர் . சோழர் காலத்திலும் 
தொடர்ந்து பணியாற்றி வந்தனர் . 


உமணர் 


கடல் நீரிலிருந்து உப்பைப் பாகுபடுத்தியவர் மிகப்பலர் . 
அவர் உமணரென்று அழைக்கப்பட்டனர் . சில பரதவரும் 
அல்லது மீனவர் , வலையர் என்று அழைக்கப்பட்டவரும் இத் 
தொழிலில் ஈடுபட்டிருந்தனர் . இவர்கள் உப்பு எடுப்பது மட்டு 
மன்றி மற்ற ஊர்களுக்குக் கொண்டு போய் விற்பதிலும் ஈடுபட்டி 
ருந்தனர் , சங்க காலத்தில் உப்பு விற்பவரை உமணர் , உமட்டியர் 
என்று அழைத்தனர் . உப்பு விளைவிப்பதிலும் விற்பதிலும் 
வெகுகாலமாகத் தமிழர் ஈடுபட்டிருந்தது விந்தையன்று . 


சோழர் காலத்தில் உப்பு விளைவிப்பது அரசாங்கத்தின் 
மேற்பார்வையிலும் கட்டுப்பாட்டுக்குட்பட்டும் நடைபெற்றது . 
அரசாங்கம் பலவகை வரிகளை இத் தொழிலாளர்கள் மீது சுமத்தி 
யிருந்தது . உமணர் ,, உப்பாகவும் பணமாகவும் அரசுக்குக் 
கொடுக்கவேண்டியிருந்தது . கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்கும் 
உப்பளங்களிற் சில மரக்காணம் , ஆயதுறை , வாரியூர் , 
கன்னியாகுமரி என்ற ஊர்களிலிருந்தன . ஆனால் , இது சோழ 
நாட்டில் மட்டுமுள்ள தொழிலன்று . கடலோரமிருந்த மிகப்பல 
ஊர்களில் இது வழக்கத்திலிருந்தது . 


வாணிகம் 


வெளிநாட்டு வாணிகத்தைப்போல முழுவிவரம் உள் நாட்டு 
வாணிகத்தைப்பற்றிக் கிடைக்க வில்லை . உள் நாட்டு வாணிகத் 
திற்கான போக்குவரத்திற்குக் கடல் , ஆறு ஆகியவை எல்லா 
இடங்களிலும் வசதியாக வாய்க்கவில்லை . ஆறுகளிலிருந்து 


7 


நற்றினை 200 : 4 ; 293 : 2 ; அகம் , 86 


சோ.வ.- 

- 35 . 


546 


சோழர் வரலாறு 


சென்ற 


பல 


வாய்க்கால்கள் வேளாண்மைக்குப் பயன்படுத்தப் 
பட்டனவே யொழிய , வாணிகத்துக்கு மிகுதியாகப் பயன்படுத்தப் 
படவில்லை . 

கல்வெட்டுகளும் நாட்டின் பல பகுதிகளை 
இணைத்த போக்குவரத்துச் சாலைகளைக் குறிப்பிடுகின்றன . 
இத்தகைய சாலைகளைச் சீரான முறையில் பாதுகாக்கவேண்டியது 
அந்தந்தத் தல அதிகாரிகளுடைய பொறுப்பாயிருந்தது . அவர் 
களோடு அந்தந்த ஊர் மக்களும் ஒத்துழைக்க வேண்டியதாயிருந் 
தது . மக்கள் கூலியை எதிர்பாராது ஒத்துைழக்கக் கடமைப்பட்ட 
வராயிருந்தனர் . இவ்வூழியத்துக்கு வெட்டி , அமஞ்சி 
பெயர் . 


என்று 


இருவகைப்பட்ட பெருஞ்சாலைகளைப் பற்றிக் கேள்விப்படு 
கிறோம் . ஒன்று வதிகள் அவை ஒற்றையடிப் பாதையை விடர் 
சற்று அகலமானது . அவை சக்கரங்களால் இயங்குகின்ற 
வண்டிகள் போக வர வசதியுள்ளவையா யிருக்கவில்லை. உத்தர 
மேரூரில் இருந்த ஒரு வதி வெள்ளப் பெருக்கால் அழிந்து 
போயிற்று . கன்று காலிகள் கூட அதன் வழிச்செல்லமுடியாத 
நிலையிலாகிவிட்டது . ஆகையால் ஊர்ச்சபை , அதைச் 
திருத்தி அமைத்து வசதிப்படுத்துவதற்குப் பக்கத்திலிருந்த 
நிலங்களை , அவற்றின் சொந்தக்கார்களிடமிருந்து விலைக்கு வாங்கி 
அகலப்படுத்தியது . * 


என்று 


பெரிய பாதைகளைப் பெருவழி 

கல்வெட்டுகள் 
குறிப்பிடுகின்றன . அவை நாட்டின் முக்கியப் பகுதிகளுக்குப் 
பெரிய நகரங்களின் வழியாகச் சென்றன . அவற்றின் பெயர்களி 
லிருந்தே அதை அறியலாம் . தஞ்சாவூர்ப் பெருவழி கொங்குப் 
பெருவழி வடுகப் பெருவழி அல்லது ஆந்திரபதா போன்ற பெயர் 
களாலறியலாம் . தஞ்சாவூர் மாவட்டத்திலுள்ள ஒரு கல்வெட்டில் 
கல்யாணபுரத்திற்குச் செல்லும் பெருஞ்சாலை யொன்று குறிப்பிடப் 
பட்டுள்ளது . இப் பெருவழிகளில் ஒன்று , இரண்டு கோல் அல்லது 
24 அடி அகலமாயிருந்ததாகக் கூறப்பட்டுள்ளது . 


9 


10 


வாணிகக் குழுக்கள் 

வாணிகம் செழிப்பாக நடைபெறுவதற்கு , வணிகர்கள் பல 
குழுக்களையும் , சங்கங்களையும் அமைத்துக் கொண்டனர் . 
சேலத்தில் ஓர் அறக்கட்டளையை ஏற்படுத்திய கொடும்பானார் 


9 


9of 1898 
203 of 1908 
S. I. I. , III , 15 , 1.2 


1 ) 


தொழில் துறை 


547 


வைணவ 


மணிக்கிராமத்தார் என்ற வணிகக் குழுவைப்பற்றிக் கல் 
வெட்டொன்று கூறுகிறது. திருப்புறம்பியம் வளஞ்சியார் என்னும் 
கழகத்தைப் பற்றி மற்றொரு கல்வெட்டாலறிகிறோம் .12 இதே 
போல விசயவாடாவில் தெலிகி என்ற பெயருடைய குழு ஒன்று 
இருந்ததாக இரண்டாம் இராசராசனின் கல்வெட்டிலிருந்து 
அறிகிறோம் . தம்ம வாணிகர் ( நடு நிலை கோடாத வாணிகர் ) 
என்றும் , சத்திய வாசகர் (உண்மை பேசுவோர் ) என்றும் 
அழைக்கப்பெற்ற வாணிகக் கழகத்தார் தங்கள் பெயரால் 
திருவண்ணாமலையில் ஒரு மடத்தை ஏற்படுத்தி நிர்வகித்து வந்த 
துடன் , அவ்வூர்க்கோயில் விழாக்கள் மூன்றிற்குத் திருக்கொடி 
வழங்கி வந்தனர் .13 தென்னிலங்கையைச் சேர்ந்த வளஞ்சியார் 
அல்லது சூசகர் கருணாகர வீரர் என்ற கழகத்தார் , கி.பி .1189 ஆம் 
ஆண்டு முதல் திருக்கண்ணபுரத்திலுள்ள 

ஒரு 
மடத்தை நடத்துதற்கான செல வைக் கொடுத்து வந்தனர் . 4 
திருநெல்வேலிக் கோயிலின் நிலங்கள் சிலவற்றைக் காரண்மை 
யாக அனுபவித்து வந்த வளஞ்சியார் , கோயிலுக்கு வேண்டப் 
படும் சிலபொருள்களை அளிக்க ஒப்புக்கொண்டனர் 1 ° கி.பி .1207 ஆம் 
ஆண்டில் , நெல்லூர் , நாராயணபுரம் , ஆர்க்காடு , மயிலாப்பூர் , 
திருவொற்றியூர் பூவிருந்தவல்லி , நெடும்பிறை , தமனகச்சேரி , 
பெருங்களூர் , திருநீறு ஆகிய ஊர்களின் வணிகர் குழுக்கள் ஒன்று 
சேர்ந்து ஒரு கிராமத்தை விலைகொடுத்து வாங்கி , அதை திருப் 
பாசூர்க் கோயில் மதில் கட்டுதற்காக , அக்கோயிலுக்குத் தேவ 
தானமாக வழங்கியதுடன் , அக் கிராமத்தைக் கவனிக்கும் பொறுப் 
பைத் தம்மசித்தி என்ற வணிகக் குழுவிடம் ஒப்படைத்தனர் .16 
கி.பி. 1235 - ல் சித்திரமேழிப் பெரிய நாட்டார் , திசை ஐயாயிரத்து 
ஐஞ்ஞூற்றுவர் , பல மண்டலங்களிலுள்ள நாடுகளைச் சேர்ந்த 
செட்டிகள் தவனச்செட்டிகள் , சயபாலர்கள் , முனைவீரகொடியர் , 
சிறந்த சிற்பிகள் , முதற்படைக் கலனையார் ஆகியோர் ஒன்றுகூடி , 
எல்லோரும் சேர்ந்து அக் கூட்டத்திற்கு இராசராசப் பெரு 
நீராவியோம் எனப் பெயரமைத்துக் கொண்டனரென்று , அன்பில் 
கல்வெட்டொன்று கூறுகிறது .17 எனினும் சாசனம் சிதைந்து 
போயிருத்தலால் அவர்கள் 

அவர்கள் ஒன்றுசேர்ந்த காரணம் முதலிய 
வற்றை அறிய முடியவில்லை . 

இறுதியாக திருவிளக்குடி 


12 


11 

47 of 1888 

71 of 1897 
18 

547 of 1902 ; 550 of 1902 

505 of 1902 : 
15 

28 of 1927 
16 120 of 1930 
17 601 of 1902 


5481 


சோழர் வரலாறு 


வளஞ்சியாரும் , நானா தேசியத் திசையாயிரத்தைஞ்நூற்றுவரும் 
சேர்ந்து அவ்வூர்க் கோயிலின் ஒரு பகுதியைக் கட்டினர் . 13 
ஆகவே , வணிகர் குழுக்கள் பொதுக்காரியங்களுக்காக , குறிப்பாகக் 
கோயில்களுக்குச் சேவை செய்ததாக அறிகிறோம் . 


நானாதேசிகள் 

இக் குழுக்களிலெல்லாம் மிகச்சிறப்புற்றது நானாதேச திசை 
யாயிரத்து ஐஞ்நூற்றுவர் என்பதேயாம் . இந்த நீளமான பெயர் 
எதற்காக ஏற்பட்டது ? பின்வரும் இரண்டில் ஒன்று அதன் 
காரணமாக இருந்திருக்கலாம் . ன் று , அது எல்ல நாட்டி 
லுமுள்ள ஆயிரந்திசைகளைக் சேர்ந்த ஐஞ்நூற்றுவர் என்பதைக் 
குறிப்பிடலாம் , அல்லது பல திசையிலுமுள்ள நாடுகளைச் சேர்ந்த 
1500 பேரைக் கொண்ட குழு ஒன்றிருக்கலாம் . சாஸ்திரியார் , 
இக் குழு சில இடங்களில் நானாதேசிகள் என்றும் , வேறிடங்களில் 
ஐஞ்ஞூற்றுவர் என்றும் 

என்றும் கூறப்பட்டிருப்பதால் முதற்சொன்ன 
காரணமே சரியாயிருக்கலாம் என்றெழுதியுள்ளார் . இது ஓர் 
ஊகம் தான் . உண்மையில் அதன் நுட்பம் விளங்கவில்லை . 
இக் குழு வெகுகாலம் பெரும் சேவை செய்து வந்தது . இது 
விசயாலய சோழப் பேரரசு அமைவதற்கு முன்னதாகவே 
தோன்றியுள்ளது . ஏனென்றால் , புதுக்கோட்டையில் முனிச் 
சந்தை என்ற இடத்தில் , அநேகமாக விசயாலயன் முதலாம் 
பராந்தகன் ஆகியோரின் இரு கல்வெட்டுகளிலிருந்து இந்தக் குழு 
அவர்கள் காலத்திலேயே ஊக்கமாகப் பணியாற்றி வந்ததென்பது 
அறியப்படுகிறது . முனிச்சந்தை என்ற இடத்திலுள்ள 

குளம் 
அக் குழுவின் பெயராலேயே அழைக்கப்பட்டது . இந்தக் குழுவின் 
உறுப்பினர்கள் சுமார் 1015 - ல் நிகரிலிச்சோழ சதுர்வேதி 
மங்கலத்தின் சபை , குடியிருப்பதற்கோ சாமான்களை வைத்துக் 
கொள்வதற்கோ சில வீடுகளை அளித்ததாக அறிகிறோம் .1 கி.பி. 
1033 - ல் அம்பாசமுத்திரம் சிவன் கோயில் பணிக்காக நிலதானம் 
செய்து சிறப்புப் பெற்றுள்ளது. 20 


சுமத்திராவில் லோபோடோவா என்னுமிடத்திலுள்ள ஒரு 
தமிழ்க் கல்வெட்டின் பகுதி இக் குழுவைப்பற்றிக் கூறுகிறது . அது 
சகம் 1010 அல்லது கி.பி. 1088 ஐச் சார்ந்ததாகும் . ஆகவே , 
அப்பொழுதே வெளிநாட்டு வர்த்தகத்தில் பல இடங்களில் தமிழர் 
ஈடுபட்டிருந்தனரென்பது தெளிவாகிறது . 

தெளிவாகிறது . சில மைசூர் நாட்டுக் 
கல்வெட்டுகள் இந்த வெளிநாட்டு வர்த்தகத் குழுவின் தோற்றம் 


18 


19 


131 of 1926 
651 of 1916 
82 of 1907 


20 


தொழில் துறை 


549 


பற்றிய கதைகள் , அமைப்பு , வாணிகப்பொருள்கள் வாணிகம் 
செய்த நாடுகள் , அங்குச் சென்ற முறை ஆகிய எல்லாவற்றையும் 
பற்றிக் கூறுகின்றன . இக் குழுவின் உறுப்பினர்கள் வாசுதேவர் , 
கந்தளி , மூலபத்ரர் ஆகியோரது இனத்தில் பிறந்தவராயிருந்த 
தால் பகவதிதேவின் அருள் பெற்றோரவர் . இக் குழுவின் உறுப் 
பினர்கள் நாட்டின் பல பகுதிகளையும் சார்ந்தோராவர் ; பல நாடு 
களிலுள்ள நாடோடிகளுக்குப் பிறந்தவர்கள் . அவர்கள் 

சேர , 
சோழ , பாண்டிய , மலேயா , மகதா , கோசலா , சௌராஷ்டிரா , 
தனுஷ்ட்ரா, குறும்பா , 

காம்போஜா , லாளா , பருவரா , 
நேப்பாளா , ஏகபாதா , லம்பகர்ணா , ஸ்ரீராஜ்யா , கோளமுகா 
போன்ற பல்வேறு நாடுகளுக்குச் சென்றனர் . அவர்கள் தரை 
வழியாகவும் , கடல் வழியாகவும் , மொத்தம் 

ஆறுகண்டங் 
களுக்கும் சென்றனர் . அவர்கள் வாணிகத்தில் கையாண்டவை 
உயர்தர யானைகள் , 

நல்ல இனக் குதிரைகள் , பல்வேறு 
தரமுள்ள மணிக்கற்கள் , நறுமணச்சரக்கு வகைகள் , மருத்துச் 
சரக்குகள் முதலியவையாம் . இவற்றை மொத்தமாகவும் , பற்பல 
இடங்களுக்குத் தோளில் சுமந்து சென்று சில்லறையாகவும் விற்று 
வந்தனர் ; கழுதை , எருமை முதலியவற்றின் மேல் மூட்டை 
களாகக் கொண்டு சென்றும் விற்று வந்தனர் . அவர்கள் அரச 
னிடமிருந்து பெற்ற ஐந்நூறு வீரசாசனங்களால் பெருமை பெற்றி 
ருந்தனர் . முதல் இராசாதிராசனின் 32 ஆம் ஆண்டுக் கல்வெட் 
டொன்று ( கி.பி. 1050 ) இத்கைய வீரசாசனம் ஒன்றைக் கூறு 
கிறது . அக் குழுவின் 

ஒரு திட்டத்தால் நானாதேசிகளும் 
அவரைச் சார்ந்தவர்களும் சீராவள்ளி என்ற கிராமத்தை வாங்கி 
அதை நானாதேசிய தசமடி எறி வீரப்பட்டினம் என்று ஆக்கிய 
துடன் அதில் வாழ்ந்தவர்களுக்குச் சில சலுகைகளையும் வழங் 
கினர் . இந்த வர்த்தகக் குழுவை ஒரு சமயம் என்றும் , அது 
( சமய திருவடிக்குக்குப் பணி செய்யும் படையினரால் சேவை 
செய்யப்பட்ட தென்றும் அதே கல்வெட்டுக் கூறுகிறது . மேலும் , 
அதே வணிகர் கூட்டம் மயிலாப்பூரில் சந்தித்து முன்னர் ஐயப் 
புழல் என்றழைக்கப்பட்ட 

காட்டூரை ஒரு 

வீரபட்டினமாக 
மாற்றி நாட்டு வியாபாரத்தில் ஒரு சிறந்த இடத்தைப் பெறும் 
படி செய்தது . 21 என்றும் கூறுகிறது . திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 
ஊட்டத்தூரிலுள்ள நாடு , நகரம் என்ற குழுக்கள் கி.பி. 1199- ல் 
சந்தித்து வெண்மணிப்பாடி என்ற கிராமத்துக்குத் தாயிலு நல்ல 
புரம் என்ற புதுப் பெயரும் கொடுத்து அது ஒரு வணிக நகரமாக 
மாற்றியது .22 


21 256 of 1912 

521 of 1912 


22 


550 


சோழர் வரலாறு 


மான 


அக் காலத்திய நானாதேசிகள் எனப்பட்டோர் வணிகர் 
களடங்கிய ஒரு சுதந்தரமுடைய செறிவு மிக்க 

குழுவாக 
விளங்கியது . அது பல நாடுகளையும் கடந்து தொழில் நடத்தி 
வந்தது . பல நாடுகளுக்கும் அதன் உறுப்பினர் சென்றனர் . 
எங்கும் அவருக்குத் தனி மதிப்பும் உரிமைகளும் அளிக்கப் 
பட்டன . சோழ நாட்டின் மத்திய அரசாங்கமும் , கிராம சபை 
போன்ற தல அமைப்புகளும் அதை ஆதரித்தன . அக் குழுவிற்குத் 
தனிப்பட்ட படையும் இருந்தது . அவர்களது பொருள்களையும் 
அவற்றைச் சேமிக்கும் இடங்களையும் அப்படை பாதுகாத்ததுடன் , 
அப் பொருள்களை எடுத்துப் போகும் வழிகளில் பாதுகாப்பும் 
அளித்தது . அவர்கள் தங்கியிருந்த இடங்களில் உள்ள 

தல 
ஆட்சியிலும் பங்கு கொண்டனர் . சோழமாதேவி சதுர்வேதி 
மங்கலம் என்றழைக்கப்பட்ட வண்டூர் சபை உறுப்பினர்கள் , 
மளூர்ப்பட்டினத்துக் கோயிலுக்குக் கொடுக்க வேண்டிய நிரந்தர 

கடனுக்குரிய வட்டியை வசூலிப்பதில் , அக் கோயில் 
ஸ்ரீ வைணவர்களுக்கு இவர்கள் உதவி புரிந்ததாகத் தெரிகிறது . 
இது முதலாம் இராசேந்திரனின் ஆட்சித் தொடக்கத்தில் நடந்த 
தாகவும் தெரிகிறது . ஆனால் , அவர்கள் தொழில் நடத்திய ஊர் 
களின் நிலைமை , போர்கள் முதலியவற்றை ஒட்டி அவரது வாணி 
கத்தின் வளர்ச்சி இருந்து வந்தது விந்தையன்று . 13 ஆம் 
நூற்றாண்டில் பர்மாவில் பாகன் என்ற நகரில் நானாதேசிகள் 
கட்டிய ஒரு விஷ்ணு கோயில் இருந்தது . இது மலபாரைச் 
சேர்ந்த வணிகரொருவர் கொடுத்த பணத்தால் கட்டப்பட்டது 

சிலர் கருதியுள்ளனர் . ஆனால் , அதற்குப் போதிய 
சான்றுகள் இல்லை . கேரளத் துறைமுகத்தைச் சார்ந்த ஒரு 
வணிகர் நன்கொடை கொடுத்ததாக அறிகிறோம் . 

தென்னிந்திய வர்த்தகக் குழுக்களுக்குச் சீனா முதலிய ஊர் 
களிலிருந்ததை விட அதிகச் சுதந்திரம் இருந்தது ; அரசியல் 
தொல்லைகளும் இடர்ப்பாடுகளும் குறைவாகவே இருந்தன . 
ஆனால் , ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் நடந்ததுபோல் 
அரசாங்கங்கள் வர்த்தகக் குழுக்களாக மற்ற நாடுகளோடு போர் 
செய்யவோ , இடர்ப்பாடுகளை விளைவிக்கவோ துணியவில்லை . 
தென்னிந்தியாவிலிருந்த இவ் வர்த்தகக் குழுக்கள் வர்த்தகத்தில் 
மட்டுமே கண்ணாயிருந்தன . 
நகரம் 


என்று 


வணிகர்களுடைய சில குழுக்களுக்கு நகரம் என்ற பெயர் 
அமைந்தது . காஞ்சிபுரம் , மாமல்லபுரம் போல உள்ளவை இந் 

512 of 1911 
E.I. VII pp. 147-8 


23 


தொழில் துறை 


551 


நகரங்கட்கு உதாரணங்கள் . ஆனால் இந்த நகரங்களில் அமைந்த 
குழுக்களுக்கும் விரிவான பல இடங்களில் வாணிகம் நடத்திய 
மணிக்கிராமம் , நானாதேசிகள் , வளஞ்சியார் முதலியவற்றுக்கும் 
என்ன வேற்றுமை என்று திட்டவட்டமாகக் 

கூறமுடியாது . 
பிராமணர்கூடச் சில இடங்களில் வணிகத்தில் ஈடுபட்டதாக 
முன்னரே கண்டோம் . வைணவருடைய முக்கிய இடமானதும் , 
கல்விப்பீடமாக விளங்கியதுமான எண்ணாயிரம் என்ற ஊரின் 
தெற்குக் கடைவீதியில் வளஞ்சியரோடு வாணிபத்தில் ஈடுபட் 
டிருந்த பிராமணரைப் பற்றிக் கூறப்பட்டுள்ளது . 25 நகரங்கள் 
அவற்றின் பற்பல பொதுச் செலவுகளுக்காக உறுப்பினர்கள்பொது 
நிதிக்குப் பங்களித்தனர் . இதற்கு ஓர் எடுத்துக்காட்டைக் 
கூறலாம் . கி.பி .1037 - ல் வாளையூர் நகரத்தின் உறுப்பினர் அவ் 
வூர்க்கோயிலுக்கு விளக்குகளை நிலையாக எண்ணெயிட்டு எரியும்படி 
திட்டப்படுத்தினர் . அதற்கு வணிகத்தொழிலில் கிடைக்கும் 
பணத்தை ஒரு திட்டப்படுத்தின கணக்கின்படி பொருள்களை 
வாங்குவோரும் விற்போரும் கொடுக்கும் பணத்தை . முதலாக 
வைத்து , அந்த முதலிலிருந்து கிடைக்கும் வட்டியைக் கொண்டு 
விளக்கெரிக்கும் செலவுகளுக்குப் பயன்படுத்தத் திட்டப்படுத் 
தினர் . இதுபோன்று கல்வெட்டுகளிலிருத்து பற்பல உதாரணங் 
கள் காணலாம் . இவை நகரக் குழுக்கள் எடுத்துக் கொண்ட 
பொறுப்புகளை விளக்குகின்றன . 


சுங்கம் 


சோழ அரசு வெளிநாட்டிலிருந்து வந்த பொருள்கள் மீது 
சுங்கம் விதித்தது . உள்நாட்டிலிருந்து கடல் வழியாக வெளிநாடு 
களுக்கு அனுப்பப்பட்ட பொருள்களின் மீதும் அதே போலக் 
வெளிநாடுகளிலிருந்து கடல்வழியாகக் கொண்டுவந்து இறக்குமதி 
யான பொருள்களின் மீதும் சுங்கம் வசூலிக்கப்பட்டது . முதலாம் 
குலோத்துங்கன் ( சுங்கந்தவிர்த்த சோழன் என்று புகழப் பெற்ற 
தாகச் சாசனங்களிலும் , இலக்கியங்களிலும் கூறப்பட்டுள்ளன , 
ஆனால் , எந்தெந்தப் பொருள்கள் மீது எவ்வளவு சுங்கம் விதிக்கப் 
பட்டது என்ற விவரம் எதுவும் திட்டமாக அறிவதற்கில்லை . 
சுங்கம் சரிவரக் கொடாதவர்மீது என்ன 

நடவடிக்கைகள் 
எடுக்கப்பட்டதென்பதும் தெரியாது . 


கடன் 


கொடுத்தது பற்றியும் , அதற்கு அடையோலைகள் 
எழுதிக் கொடுத்தது பற்றியும் நல்ல விவரம் இல்லை . ஆனால் 
வாங்கின கடனைக் குறித்தும் , அதன் மீதுள்ள வட்டி பற்றி யும் 

343of 1917 
82 of 1905 


25 


28 


552 


சோழர் வரலாறு 


சபை 


பத்திரங்கள் எழுதிக் 

கொடுத்ததாகத் தெரிகிறது . ஒரு 
கல்வெட்டில் வரும் குறிப்பிலிருந்து இது பற்றிய சில விவரங்கள் 
கிடைக்கின்றன . முதலாம் இராசராசன் காலத்துத் திருவாவடு 
துறைக் கல்வெட்டிலிருந்து ஒரு செய்தி தெரிகிறது . அவ்வூர்ச் 

ஒரு கைக்கோளனுக்குக் கொஞ்சம் பணம் கொடுக்க 
வேண்டியதாயிருந்தது . அவர்கள் அது பற்றி ஒரு கையெழுத் 
தோலை எழுதிக் கொடுத்திருந்தனர் . ஆனால் எக்காரணத்தாலோ 
அக் கைக்கோளனின் சொத்து அரசாங்கத்தால் கைப்பற்றப் 
பட்டது . அப்போது சபை அவனுக்குக் கொடுக்க வேண்டிய 
பணத்தை அரசாங்கம் வசூல் 

செய்தது . ஆகவே , சபை 
கொடுக்கவேண்டிய பணத்தை வாங்குவதற்கு 

அரசாங்கம் 
நடவடிக்கை 

எடுத்துக் கொண்டதென்பது அறியத்தக்கது . 
முதலாம் இராசேந்திரன் காலத்திலும் இவ்வாறு வாங்கப்பட்ட 
ஒரு கடன் பற்றிய செய்தி கூறப்பட்டுள்ளது . 27 இது ஒரு கடவோலை 
( பிராமிசரி நோட்டு ) மீது புஞ்சைக் கோயிலிருந்து 100 காசு கடன் 
பெற்றதற்குத் தலைக்செங்காட்டு மூலபருடையர் எழுதிக்கொடுத்தது 
பற்றியதாகும் . 


281 


அக் காலத்தில் வட்டி விகிதம் எவ்வளவு நடைமுறையி 
லிருந்த தென்பது பற்றி நமக்கு மிக வேறுபட்ட விவரமே கிடைத் 
துள்ளது . வட்டியின் விகிதம் மட்டுமன்றி அது எதை அடிப்படை 
யாகக் கொண்டு கணக்கிடப்பட்டது ? எவ்விதம் குறிப்பிடப் 
பட்டது ? என்பன போன்றவற்றை அறிவதற்கு மூல ஆதாரங்கள் 
ஒன்றுமில்லை . கோயில்களுக்கு நன்கொடைகளுக்காகக் கொடுக்கப் 
பட்ட தொகைக்கு ஒரு கழஞ்சுப் பொன்னுக்கு அரைக் கழஞ்சு 
ஆண்டுக்கு வட்டியாக வெகுநாளாகக் கொடுத்து வந்தனரென்று 
கல்வெட்டுகளிலிருந்து தெரிகிறது . ஆனால் , சில வேளைகளில் 
கழஞ்சுக்கு மூன்று மஞ்சாடியும் , அதாவது நூற்றுக்கு 15 விகிதம் 
வட்டியாகப் பெற்றதாகவும் தெரிகிறது . தெரிந்த அளவில் மிகக் 
குறைந்தது ஒரு கழஞ்சுக்கு ஒரு மஞ்சாடி அதாவது 100 - க்கு 5 
விகிதமாக இருந்தது . ஆனால் , இது ஒரு சோழமன்னன் பெற்ற 
தாகவோ , அவன் அனுமதியுடன் கொடுக்கப்பட்டதாகவோ அறி 
வதற்கில்லை . அந்த விகிதம் விசயகாமபவர்மன் 9 ஆட்சியில் 
புழக்கத்திலிருந்ததாகத் தெரிகிறது . இவன் சோழமன்னனல்லன் . 
ஆனால் , 13 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த ஒரு சிற்றரசனாயிருக் 
கலாம் . ஆகவே , 100 - க்கு 5 விகிதமானவட்டி நடைமுறை 
யிலிருந்ததெனக் கூற முடியாது . 

சில வேளைகளில் நூற்றுக்கு 


27| 


187 of 1925 
S. I. I. II Int . p . 17 , 255 of 1921 
S. I. I. III 128 16. 36--7 


தொழில் துறை 


553 


12 ) அல்லது 15 விகிதத்தை விடக் கூடுதலாக வட்டி வாங்கு 
வதும் வழக்கத்திலிருந்ததாகத் தெரிகிறது . ஒரு ‘ பூ அல்லது 
ஆறுமாத காலத்திற்கு ஒரு முறை நூற்றுக்கு 12 ) விகிதம் , அதாவது 
ஆண்டொன்றுக்கு 100 - க்கு 25 விகிதம் வட்டி வாங்கியதாகவும் 
தெரிகிறது . 39 மேலும் 400 கழஞ்சுப் பொன்னுக்கு ஆண்டுக்கு 
150 கழஞ்சுப் பொன் வட்டியாகத் கொடுத்ததாகவும் , அதாவது 
நூற்றுக்கு 37} வீதம் கொடுத்ததாகவும் , 31 இன்னும் ஓரிடத்தில் 
ஒரு காசுக்கு வட்டியாக , காசு வீதம் அதாவது 100 - க்கு 
50 விகிதமாகக் கொடுத்ததாகவும் 82 அறிகிறோம் . இது மிகவும் 
விந்தையாக இருக்கிறது . இவ்வளவு பெரும் வேற்றுமை எவ்விதம் 
வந்தது 

என்று திட்டப்படுத்த முடியவில்லை.. ஆனால் , இவ் 
வேற்றுமைகள் நாட்டிலிருந்த 

அரசியல் நிலைமையைப் 
பொறுத்தோ எதற்காகக் கடன் வாங்கப்பட்ட தென்பதைப் 
பொறுத்தோ இருக்க முடியாது . எடுத்துக் காட்டாக , இராட்டிர 
கூடரின் படையெடுப்புச் சோழ நாட்டின் வட்டி விகிதத்தில் 
எவ் வித மாற்றத்திற்கும் காரணமாயிருக்கவில்லையென்பது 
கிருஷ்ணனுடைய 3 ஆட்சிக்காலக் கல்வெட்டுகளாலறியப்படு 
கின்றது . முதலாம் இராசேந்திரன் காலத்தில் வட்டி விகித 
நிலையில் எந்த விதமான மாறுதலும் ஏற்படவில்லையெனத் 
தெரிகிறது . மேலும் இராசேந்திரன் காலத்தில் உள்நாட்டு 
நிலையில் எந்த விதமான அமைதிக் குறைவும் ஏற்படவில்லையென் 
பதும் மனத்திலிருத்த வேண்டியதாகும் . 


பல சமயங்களில் வட்டியின் கணிப்பு விகிதம் சமான்களின் 
விலையை அடிப்படையாக வைத்துக் கணக்கிடப்பட்டது . சில 
வேளைகளில் கடன் தொகைகூட ஏதாவது பொருள்கள் , பெரும் 
பாலும் தானியத்தை ஒட்டிக் கணக்கிடப்பட்டது . ஒரு கழஞ்சுத் 
தங்கத்துக்கு குறைந்த வட்டி விகிதம் ஆண்டுக்கு ஒரு கலமாயிருந் 
தது . கூடுதல் வட்டி 3 கலம் , 4 கலம் வரை ஏறியது . ஆனால் 
சாதாரணமாக வட்டி விகிதம் ஒரு கலம் அல்லது 1-1 / 3 கலமுமாக 
இருந்தது . ஒரே சமயத்தில் ஒரே நாட்டுப் பகுதியிலிருந்த இரு 
கிராமசபைகள் , ஒரு கோயிலிலிருந்து கடன் பெற்றன . ஆனால் 
வட்டி விகிதம் ஒரு கிராமசபைக்கு 2/3 கலமாகவும் , மற்றொரு 


34 


-30 


32 


16 of 1899 
31 203 of 1925 

193 of 1925 
179 of 1912 

316 of 1903 
35 58 of 1897 , 90 of 1928 


33. 


554 


சோழர் வரலாறு 


சபைக்கு 1 கலமாகவும் ஏற்படுத்தப்பட்டது . பொதுவாக உயர்ந்த 
விகிதம் தானியத்தை யொட்டிக் கணக்கிட்டால் வட்டி நூற்றுக்கு 
இருபத்தைந்துக்குக் குறைந்திருக்கவில்லை . குறிப்பிட்ட ஒரு 
கடன் கொடுத்ததில் வட்டி விகிதம் ஆண்டுக்கு 100 - க்கு 75 ஆக 
இருந்திருக்கிறது .36 வேறுபட்ட வட்டிகள் , சில வேளைகளில் 
கடன் கொடுக்கப்பட்ட தொகையின் அடிப்படையில் கணிக்கப் 
படுவதாலும் ஏற்படலாம் .. ஒரே 

சேவை செய்வதற்காகக் 
கொடுத்த மொத்தத் தொகையில் அவ் வேற்றுமை காணப்பட்டது . 
எடுத்துக்காட்டாக , ஒவ்வொரு நாளும் காற்படி எண்ணெய் 
கொடுப்பதற்கு 18 கழஞ்சு 3 மஞ்சாடி ஒரு குன்றியாக ஓர் 
ஏற்பாட்டில் இருந்தது . மற்றொரு ஏற்பாட்டில் அதற்கு 10 கழஞ்சு 
போதுமானதாயிருந்தது .37 


வணிகர்களுக்குள்ளேயும் கடன் கொடுப்பதும் கடன் வாங்கு 
வதும் பெருவாரியாக வழக்கத்தில் இருந்து வந்ததெனக் கருத 
லாம் ஆனால் , அவை பற்றிய முழு விவரங்கள் கிடைப்பது அரிது . 
சாசனங்களில் 

காணப்படும் நடவடிக்கைகள் பெரும்பாலும் 
கோயில்களுக்குச் செய்த செலவு பற்றியோ , அறச்சிந்தனையோடு 
கொடுத்த நன்கொடைகள் பற்றியோ தான் கூறுகின்றன . இவை 
குறிப்பிட்ட செலவு வகைகளுக்கே பயன்படுத்த வேண்டியதா 
யிருந்தன , அவற்றை வேறு வகைக்கு மாற்றுவது இயலாததா 
யிருந்தது . மலை நாட்டு வணிகர் ஒருவர் 16-1 / 8 கழஞ்சுப் பொன் 
கடனாகக் கொடுத்து , அதன் வட்டியிலிருந்து செங்கற்பட்டு 
மாவட்டம் திருவடந்தை வராகதேவர் கோயிலில் , கும்பமாதத் 
தில் நாள்தோறும் 12 பிராமணர்களுக்கு உணவு அளிக்க ஏற்பாடு 
செய்ததாக ஒரு கல்வெட்டுத் தெரிவிக்கிறது .38 அன்றியும் 
கோனேரி என்ற ஊரின் ஊர்ச்சபையார் காஞ்சிபுரம் கோயில் 
ஒன்றிலிருந்து ஜந்து கழஞ்சுப்பொன் கடனாகப் பெற்றனர் . 
அதற்க்கு கழஞ்சு ஒன்றுக்கு ஆண்டுவட்டியாக 1-2 / 3 கலம் கொடுப் 
பதாகவும் , எக்காலத்தும் அக்கடனைத் திருப்பிச் செலுத்துவதில்லை 
யென்றும் நிபந்தனை செய்து கொண்டது . விந்தையாகவே 
உள்ளது . இன்னும் முதலாம் இராசேந்திரன் காலத்தில் , 
பொறிக்கப்பெற்ற கல்வெட்டொன்று பெங்களூரைச் சேர்ந்த 
மளூர்ப்பட்டணம் என்ற ஊரிற் கிடைத்துள்ளது .40 அக் கல்வெட் 
டில் கடன்பட்டார்க்குக் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகள் கவனத்திற் 


39 


88 


37 


38 


232 of 1923 
67 of 1895 
273 of 1910 

54 of 1893 
40 512 of 1911 ( E.C. ix Cp 129 ) 


தொழில் துறை 


555 


குரியனவாம் . கடன் பெற்றவர் வண்டூர்ச்சபையின் 

உறுப் 
பினராவர் . பெற்றகடன் 320 கலம் நெல்லாகும் . அக் கடன் 
நிரந்தரமானதும் திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டாததுமாகும் ; 
இந்த நெல் முதலுக்குக் கொடுக்கவேண்டிய வட்டி , கலம் 
ஒன்றுக்கு ஆண்டுக்கு 3 குறுணி நெல்லாகும் . மொத்தத்தில் 
ஆண்டுக்கு 100 கலம் ஆகும் . இதை ஆறு மாதத்திற்கு ஒருமுறை 
அதாவது ஒவ்வோர் அறுவடைக்குப் பின்னும் 50 கலம் வீதம் 
கொடுக்க வேண்டும் . இந்த வட்டியை வாங்குவதற்கென்று நிய 
மிக்கப்பட்டவர் வட்டி வசூலிக்க வரும்போது அவருக்கு நாளைக்கு 
இருமுறை சாப்பாடு போடவேண்டுமென்பதும் நிபந்தனைகளில் 
ஒன்றாகும் . எக் காரணத்தாலாவது வட்டி கட்டத் தவறினால் , 
தண்ணீர் எடுப்பதற்கும் , நெருப்பு பெறுவதற்கும் தடை செய்யப் 
படும் ; கன்றுகாலிகள் அடைத்து வைக்கப்படும் ; வீட்டைச் 
சுற்றிலும் காவல் ஏற்படுத்தப்படும் என்பன போன்றவை முக்கிய 
மான நிபந்தனைகளாம் . ஆனால் , இவையாவும் நிறைவேற்றப் 
பட்டிருக்க முடியுமா என்பது பற்றி எதுவும் திட்டமாகக் கூற 
முடியாது . எவ்வாறாயினும் அக் காலத்தில் தென்னிந்தியக் 
கோயில்கள் அவை கொடுத்த கடன் தொகைக்கு முறைப்படி 
வட்டி வசூலிப்பது எளிதாயில்லையெனத் தெரிகிறது . 


சொத்துக்கை மாற்றம் 

நிலம் , வீடு போன்ற அசையாப் பொருள்களை விற்பதற்கும் , 
நன்கொடையாகக் கொடுப்பதற்கும் உறுதியான சில விதிமுறை 
கள் இருந்தன . 

ஆனால் , பிற அசையும் பொருள்களுக்கு 
அவ்விதம் கண்டிப்பான விதிமுறைகள் இல்லை . தனிப்பட்ட 
மக்களுக்கிடையே நடைபெற்ற பொருள் மாற்றம் பற்றி நமக்குக் 
கிடைக்கின்ற ஆதாரங்கள் மிகக் குறைவே . பொது நன்மை 
கருதிச் செய்யப் பெற்ற சொத்துக் கைமாற்றம் பற்றியே 
சாசனங்கள் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது . இவ்வாறு 
கைமாற்றம் அல்லது விற்பனை செய்யப்பட்ட நிலங்களின் விற்பனை 
முறையை நான்கு பிரிவாகப் பிரிக்கலாம் . அவை : ( 1 ) ஆக்ஞா 
கிரயம் , ( 2 ) பெருவிலை , ( 3 ) சண்டீசப் பெருவிலை , ( 4 ) சபை 
அல்லது ஊர்விலை என்பனவாம் இராசத்துரோகம் அல்லது 
அரசகுடும்பத்தினர்க்குத் தீங்கு செய்தோருடைய சொத்துகளை 
அரசன் கட்டளைப்படி பறிமுதல் செய்து விற்பதே ஆக்ஞாகிரயம் 
எனப்படும் . ( ஆக்ஞை = கட்டளை = அரச ஆணை ) இரண்டாம் 
ஆதித்தன் கொலையில் சம்பந்தப்பட்டவர்களுடைய சொத்துகளைப் 
பறிமுதல் செய்து விற்றமை இதற்குகொரு நல்ல எடுத்துக்காட் 
டாகும் . இது உடையங்குடிக் கல்வெட்டில் அறியப்படுகிறது . 1 
41 577 of 1920 


556 


சோழர் வரலாறு 


சபை 


அரசாங்கத்திற்குச் செலுத்த வேண்டிய நிலவரி செலுத்தப்படாம 
லிருந்து , வேறு எந்தவகையிலும் வசூலிக்கப்பட முடியாதபோது 
அரசாங்கம் அந்த நிலத்தைப் பறிமுதல் செய்து விற்பதுவே பெரு 
விலை எனப்படும் . சிவன் கோயில் நிலம் விற்கப்பட்ட போது அது 
சண்டீஸ்வரப் பெருவிலை என்று கூறப்பட்டது . ஏனெனில் , 
கண்டீசரே சிவபெருமானுடைய முதல் அடியாராகக் கருதப்பட்ட 
தால் அவ்வாறு கூறப்பட்டது . இதே போல் விஷ்ணு கோயில் 
நிலம் விற்கப்படுமானால் அது சேனாபதிவிலை என்று வழங்கப் 
பட்டதாகத் தெரிகிறது . சபைக்குச் சொந்தமான நிலத்தைச் 

அதிகாரிகள் விற்றால் அது சபைவிலை எனவும் , அதே 
போன்று ஊராட்சிக்குச் சொந்தமான நிலம் ஊராட்சி அதிகாரி 
களால் விற்கப்பட்டால் அது ஊர்விலை எனவும் வழங்கப்பட்டது . 
இந்த நடவடிக்கைகளை நாம் ஆராய்ந்தால் ஒன்று தெளிவா 
கிறது . இந்த விற்பனையெல்லாம் தனிப்பட்ட பொருளாதார 
அடிப்படையிலமைந்திருந்ததனால் தான் . அவ்வாறு தனித்தனிப் 
பெயர்களால் குறிக்கப்பட்டன . இவ்வாறு விற்கப்பட்ட நிலங் 
களின் விலைக்கும் , அக்கம் பக்கத்தில் சாதாரணமாக விற்கப்பட்ட 
விலைக்கும் எவ்வித ஒற்றுமையும் இல்லை . பெருவிலை யென்னும் 
விற்பனை , பெரும்பாலும் பொது மக்கள் பலரும் கலந்து கொண்டு , 
ஏலம் ( auction ) வாயிலாக நடந்திருக்கலாம் . அங்கு வந்திருந்த 
பொது அலுவலாளர் ஒருவர் , வாங்க விருப்பமுள்ளவர் கூறும் 
அதிகமான விலையை உரத்துக்கூவுவார் என்பதும் , சொத்தின் 
விலையையும் மற்ற நிபந்தனைகளையும் அறிவித்தனரென்பதும் 
கல்வெட்டுகளாலறியப்படுகின்றன . இந்த ஏலமுறை , 

பெய 
ருக்குத்தான் நடந்ததெனவும் , நிலவிலை முன்னதாகவே திட்டப் 
படுத்தப்பட்டிருந்த தெனவும் , பேராசிரியர் கே.ஏ.என் . சாஸ்திரி 
யார் கூறியுள்ளது பொருத்த மற்றது .43 சாசனங்களில் 
நடந்த முழு விவரங்களையும் கொடுத்திருக்க முடியாது . 


42 


ஏலம் 


ஆவணங்கள் 


இனி விலை பிராமாணங்கள் , நன்கொடை 
போன்றவற்றின் அக்கால முறைகளைப் பார்ப்போம் . இவற்றைத் 
திட்டவட்டமாகக் குறிப்பிடுவதில் எவ்வளவு எச்சரிகை காட்டப் 
பட்டதென்பது , 

திருவாலங்காடு , கரந்தை , ஆனைமங்கலம் , 
அன்பில் முதலிய செப்பேடுகளிலிருந்து நன்கு தெளிவாகிறது . 
கல்வெட்டுகளிலும் இதே முறையைக் காணமுடிகின்றது . எனினும் 
கல்வெட்டுகளில் , கருத்துகள் , செப்பேடுகளை விடச் சுருக்கமாகவே 
கூறப்பட்டுள்ளன . இவ் வாவணங்களில் மிகுதிக் குறை உள்ள 
டங்க என்று சேர்க்கப்பட்டிருந்தது . அதாவது கூடுதல் குறைவு 


42 


458 of 1905 
K.A.N. Sastri . Colas p . 603 


43 


தொழில் துறை 


557 


களைச் சேர்த்து என்பது அதன் பொருளாகும் . இதிலிருந்து அறியக் 
கூடுவது யாதெனில் , ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள அளவு 
களைக் காட்டிலும் , அதன் எல்லைகளே உண்மையான அளவைத் 
தெரிவுப்பதாகும் என்பதேயாம் . தவிரவும் , குறிப்பிட்ட சொத்தில் 
தேவதான நிலம் , பொதுப்பாதைகள் , கால்வாய்கள் போன்றவை 
சேர்க்கப்பட்டிருத்தல் கூடாது . ஏனெனில் , அவை கைமாற்றக் 
கூடிய தனியுரிமைச் சொத்தல்ல . நன்கொடை ஆவணங்களைப் 
போலவே விற்பனை ஆவணங்களும் குறிப்பிட்ட சொத்துகளோடு 
அவற்றின் உரிமைகளையும் சேர்த்துக் குறிப்பிட்டன . நிலத்தின் 
உரிமை , அதிலடங்கிய மரங்கள் , குன்றுகள் , கிணறுகள் முதலிய 
னவும் , பாசன உரிமையும் , தனிப்பட்டோர் நிலத்திற்செல்லும் 
வழியுரிமையும் போன்ற 

யாவும் குறிக்கப்பெற்றிருந்தன . 
ஒவ்வோர் ஆவணத்தின் இறுதிப் பகுதியும் சம்மதிக்கப்பட்ட விலை 
முழுவதுமாகக் கொடுக்கப்பட்டு விட்டதையும் , நிலம் முறைப்படி 
வாங்கியோருக்குக் கொடுக்கப்பட்டுவிட்டதையும் , 
ஆவணமே , நிலவிலை முழுவதையும் பெற்றுக் கொண்டதற்கான 
பற்றுச் சீட்டாகும் என்பதையும் , இதற்கான வேறு பற்றுச்சீட்டு 
எதுவும் பிற்காலத்தில் கேட்கக்கூடாதென்பதையும் தெளிவு 
படுத்துவதைக் காணலாம். 4 


கி.பி .1232 - ல் ஏற்பட்ட ஒரு விலைப்பிரமாணம் ஆர்ப்பாக்கத்தி 
லிருந்து கிடைத்துள்ளது . அதில் கீழ்க்காணும் நிபந்தனைகள் 
குறிப்பிடப்பட்டுள்ளன . விற்கப்பட்ட 

நிலம் 

எந்தவிதமான 
வில்லங்கத்துக்கும் உட்பட்டதன்று ; ஒரு காலத்தில் ஏதாவது 
வில்லங்கம் இருப்பதாகக் 

கண்டுபிடிக்கப்பட்டால் , நிலம் 
விற்றவரே அந்த வில்லங்கத்தைத் தீர்த்து வைக்கவேண்டும் . 
வழக்கமாகக் குறிக்கப்படும் விலைபற்றிய விவரங்கள் தரப்பட்டி 
ருந்தன . வாங்கியவர் எல்லா உரிமைகளுடன் நிலத்தைத் தன் 
வசப்படுத்திக் கொண்டதாகவும் , அதை விற்கவோ , ஒற்றி 
வைக்கவோ , அல்லது தானமாகவோ ஆன எல்லா உரிமைகளை 
யும் பெற்றுக் கொண்டதாகவும் , நிலத்தை விற்றவர் பின்னொரு 
காலத்தில் ஆவணம் எழுதப்பட்ட முறையில் தவறுல்லதாலும் 
எழுத்துகள் தெளிவாயில்லாததாலும் 

செல்லத்தக்கதன் 
றென்று வாதாடக் கூடாதென்றும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது . 
கி.பி .1204 ஆம் ஆண்டுக்குரிய திருவண்ணாமலைக் கல்வெட்ட 
டொன்று 18 மகேஸ்வரசபையார் செய்த தீர்மானம் ஒன்றைக் கூறு 
கிறது . அதன்படி கோயில் நிலத்தில் ( திருமடவிளாகம் ) கட்டப் 


14 


219 of 1894 ; 522 of 1922 
45 137 of 1923 

486 of 1902 


558 


சோழர் வரலாறு 


பட்ட வீடுகளை விற்பதாயின் , கோயில் பண்டாரத்துக் கங்காணி 
திட்டப்படுத்திய விலைக்கே விற்கவேண்டுமென்றும் , அதில் பாதி 
தொகையைக் கோயிலுக்குக் கொடுத்துவிட்டு , மீதத் தொைையத் 
தான் வீட்டை விற்றவர் எடுத்துக் கொள்ளவேண்டும் என்றும் 
தெரிகிறது . பல சமயங்களில் நிலத்தின் விலையோடு , அதற்குச் 
செலுத்த வேண்டிய வரி முதலியவற்றுக்கான ஒரு தொகையையும் 
சேர்த்துக் கொடுக்கப்பட்டதுடன் , அவ்வாறு செலுத்த வேண்டி 
வரிவிவரம் கொடுக்கப்பட்டது . ஆதலால் அதுவரியற்ற நிலமாகக் 
கொள்ளப்பட்டது . சிலசமயங்களில் விற்கப்படும் நிலத்திற்கான 
இறை காவல் தொகையைத்தனி ஆவணத்தில் எழுதப்பட்டதும் 
தெரியவருகிறது . 


வெளிநாட்டு வாணிகம் 

மிகப் பழங்காலத்திலிருந்தே , தென்னிந்தியா கடல் கடந்து , 
கிழக்கு , மேற்கு நாடுகளுடன் வாணிகம் செய்து வந்தது . கி.பி. 
நான்காம் நூற்றாண்டிலிருந்து , அராபியர்களை விடப் பாரசீகர்களே 
இந்தியப் பெருங்கடலில் தீவிரக் கடலோடிகளாயிருந்தனர் . 
கி.பி. ஐந்து , ஆறு , ஏழாம் நூற்றாண்டுகளிலுள்ள சீனத் தொகுப்பு 
ஏடுகளில் ஸ்ரீ லங்கா , இந்தியா ஆகிய நாடுகளின் எல்லாப்பொருள் 
களும் , அரேபியா , ஆப்பிரிக்காப் பொருள்களுடன் , பாரசீகப் 
பொருள்கள் (( Products of Persia ) என்றே குறிப்பிடப்பட்டு 
டுள்ளன . 7 ஏழாம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து சீனாவுக்கும் 
தென்னிந்தியாவுக்குமிடையேயுள்ள நேரடியான கடற்பாதை 
பயன்படுத்தப்பட்டுவந்தது . இக் காலத்தில் இப்பாதை வழியாக 
இந்தியாவுக்கு வந்த முப்பத்தேழு சீனப் பயணிகளைப் பற்றி 
பட்சிங் என்பார் குறிப்பிட்டுள்ளார் . பழங்காலத்திலிருந்தே இந்திய 
வணிகர்கள் மலேயாத் தீபகற்பம் , மலேயாத் தீவுக் கூட்டங்கள் , 
இந்தோசீனா, சீனா ஆகியவற்றுடன் வாணிகத் தொடர்பு கொண் 
டிருந்தனர் 18 மாமல்லபுரம் , காவிரிப்பூம்பட்டினம் , சாலியூர் , 
கொற்கை ஆகிய கிழக்குக் கடற்கரை ஊர்களும் மேற்குக் கடற் 
கரையிலுள்ள கொல்லமும் , வெளிநாட்டு வாணிகம் நடைபெற்ற 
பெரும் பட்டினங்களாயிருந்தன . கிழக்கில் நிக்கோபார் , ஸ்ரீ லங்கா 
தீவுகளும் , மேற்கில் லட்சத்தீவுகள் , மாலத் தீவுகளும் , நெடுந் 
தூரம் செல்லும் கப்பல்கள் தங்கிச் செல்லுமிடங்களாக இருந்தன . 

கி.பி. ஒன்பதாம் நூற்றாண்டையடுத்துத் தெற்காசிய நாடுகள் , 
அதுவரை வரலாற்றிலே காணாத அளவுக்குக் கடல்யாத்திரை 
யிலும் , கடல் வாணிகத்திலும் மேலோங்கியிருந்தன . டாங் ( Tang ) 

K. A. N. Sastri Colas p. 604 
K. A. N. Sastri Colas P. 604 


47 


48 


தொழில் துறை 


559 


வந்து 


அரசாங்கத்தைக் கொண்ட சீனப்பேரரசும் , வலிமிக்க சைலேந் 
திரர்கள் ஆட்சியைக் கொண்ட ஸ்ரீ விஜயமும் , அபாஸிட்காலிபத் 
ஆட்சி 

செலுத்திய பாக்தாதும் கடல் வாணிபத்தில் சிறந்து 
விளங்கிய பிறநாடுகளாம் . 9 ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் 
சீனாவில் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டன . ஆகையால் , 
வெளிநாட்டு வாணிகம் பெரிதும் பாதிக்கப்பட்டதுடன் , 
வெளிநாட்டு வாணிகர்க்கு அது ஓர் ஆபத்தான இடமாகவும் 
ஏற்பட்டுவிட்டது . எனவே , வெளிநாட்டு வர்த்தகர்கள் மலேயா 
தீபகற்பம் , சுமத்திரா போன்ற இடங்களுடன் திரும்பலாயினர் . 
ஆதலால் சீனக்கப்பல்கள் அங்கு 

வெளிநாட்டுப் 
பொருள்களை வாங்கிச்செல்ல வேண்டியதாயிற்று . இதுவே , சீனா 
கடற்பயணத்தில் முன்னேறுதற்கான காரணமாயமைந்தது . 
பன்னிரண்டாம் நூற்றாண்டில் ‘ ஜங் என்னும் பெயரியகான்டன் 
நகரக் கப்பல்கள் மலையாளக் கரையிலுள்ள கொல்லம் வரை 
செல்லலாயின . அக் காலத்தே , பாரசீக வளைகுடாவின் கிழக்குக் 
கரையிலிருந்த , சிராப் ( Siraf ) என்னும் நகரம் பெரும் கடல் 
வாணிப நகரமாயிருந்தது . அதைப்பற்றி அக்கால அரபு பயணி 
யான இபின் ஹாக்கெல் என்பார் பின்வருமாறு கூறுகிறார் . இங்கு 
வேளாண்மையே இல்லை ; தண்ணீர் கூட வெகு தூரத்திலிருந்து 
கொண்டு வரப்படுகிறது . அந்தப் பக்கத்தில் மரமே காணகிடைக்க 
வில்லை ; மக்கள் யாவரும் வாணிகத்திலேயே ஈடுபட்டுள்ளனர் . 49 
சிராப் செழிப்படைவதற்கு வேறொரு வழியுமில்லையாயினும் , 
வாணிகம் மிகவும் உயர்ந்த நிலையையடைந்ததால் , மிகப்பெரும் 
மாளிகைகள் நிறைந்தும் , மக்கள் மிகுதியாக வாழ்ந்ததும் ஆகிய 
பெருநகரமாகச் செழிப்புற்றது . இந்தியப் பெருங்கடல் வழியாகச் 
சென்ற எல்லாக் கடலோடிகளும் வணிகர்களும் , அதாவது , 
சீனர்கள் , ஜாவானியர்கள் , மலேயா மக்கள் , இந்தியர்கள் ஆகிய 
யாவரும் வியாபாரத்திற்காகச் சிராபுக்குச் சென்றனர் . சிராப் 
அக்காலத்தில் தனிச்சார்பற்ற அகிலவுலக மக்கள் வதியும் இடமா 
யிருந்தது . வெளிநாட்டு மக்கள் , உள்ளூர் பெரிய வணிகர் வீடு 
களுக்குச் சென்றால் வந்தவர்களுடைய பழக்க வழக்கத்திற்கேற்ப 
அவர்களை வரவேற்றனர் . 


அபுசையத் என்பார் பின்வருமாறு கூறுகிறார் : இந்தியாவில் 
உள்ள ஒரு வகுப்பினர் ஒரே பாத்திரத்திலிருந்தோ , ஒரே மேசை 
மீதோ சேர்ந்து சாப்பிடுவதில்லை . இவ்வகுப்பினர் சிராப்புக்குச் 
சென்றால் அங்குள்ள செல்வமிக்க வணிகர் ஒருவர் இவர்களை 
விருந்துக்கழைத்தால் , ஏறக்குறைய நூறுபேர் உதவிக்கு இருக்கும் 


4. Wilson : The Persian Gulf p . 94 . 


560 


சோழர் வரலாறு 


அங்கு , இவர்கள் ஒவ்வொருவருக்கும் , ஒரு தனிப்பாத்திரம் 
வைத்துச்சாப்பாடு பரிமாறவேண்டும் .50 ஆனால் , சாஸ்திரியார் , 
தனிப்பாத்திரத்தில் உண்ணுவது இந்தியாவிலுள்ள ஒரு வகுப்பி 
னருடைய பழக்கமன்று . இந்தியர் எல்லோரும் அவ்விதமே 
செய்தனர் என்று அழுத்தந்திருத்தமாகக் கூறியிருப்பது ஒப்புக் 
கொள்ளத்தக்கதன்று . அபுசையத் கூறியுள்ள விவரம் அந் நாளி 
லிருந்த வாணிகத் 
வாணிகத் தொடர்பும் , 

அதனால் 

கி.பி.ஒன்பதாம் 
நூற்றாண்டில் இந்தியர்களுக்கும் , அயல் நாட்டார்க்கும் ஏற்பட்ட 
தொடர்புக்கும் நல்லதொரு சான்றாகும் . 


பத்தாவது நூற்றாண்டின் இறுதியில் சீனாவின் அரசாங்க நிலை 
சீர்ப்பட்டு வந்தது . அப்போது ஆட்சியிலிருந்த ஸங்க் { Sung ) 
அரசாங்கம் வெளிநாட்டு வாணிகத்தில் அதிக அக்கறைகாட்டி 
வளர்த்து வந்தது . வாணிகம் அரசாங்கத்தின் ஏகபோகத்தனி 
உரிமையாகக் கொள்ளப்பட்டது ; வாணிகத்தைப் பெருக்கத் 
தீவிரமுயற்சிகள் செய்யப்பட்டன . பேரரசர் ஒரு தூதுக்குழுவைப் 
பல நாடுகளுக்கும் அனுப்பி வைத்தார் . அவர்களை அரசாங்க 
முத்திரையுடனும் , ஆதாரச் சான்றுகளுடனும் , ஆடையணிகள் 
பொன் முதலியன கொடுத்தும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி 
வைத்து , சீனாவுடன் வாணிக உறவு ஏற்படுத்த முயற்சி செய்யப் 
பட்டது . பொருள்களை உள் நாட்டிற்குக் கொண்டுவரத் தனியான 
உரிமைப் பட்டயங்கள் வழங்கப்பட்டன . சோழப் பேரரசர்களும் 
இவ் வசதியை நன்கு பயன்படுத்திக் கொள்ள முன்வந்தனர் . 
முதலாம் இராசராசனும் , முதலாம் இராசேந்திரனும் , சீனாவுடனான 
வர்த்தகத்தைப் பெருக்கும் பொருட்டுத் தூதுக் குழுக்களை அனுப்பி 
னர் . ஆனால் , சோழநாட்டுக்கும் சீனாவிற்கும் இடையேயிருந்த 
நெடுந்தூரமும் , இவர்கள் நேரடியாகத் தொடர்பு கொள்ளச் 
செய்த புதுமுயற்சியும் , இவர்களிடத்தில் , சீன அரசாங்கம் தகுந்த 
மதிப்புக் கொடுக்காமலும் , அக்கறைகாட்டாமலும் செய்துவிட்டன . 
அவர்களுடைய பேராள்கள் விலையுயர்ந்த நன்கொடைகளுடன் 
அனுப்பப்பட்ட 

போதிலும் , அவர்கள் கிழக்குத் 

துருக்கி 
ஸ்தானத்தைச் சேர்த்த ஒரு சிற்றரசர் போலவே மதித்து நடத்தப் 
பட்டனர் . சோழப்பேரரசால் அனுப்பப்பெற்ற தூதுக்குழு ஒன்று 
கி.பி .1015 - ல் போய்ச் சேர்ந்தது . அக்குழு , 

முதலாம் 
இராசராசனின் 

இறுதிக் காலத்தில் அனுப்பப்பட்டிருக்கலாம் . 
அக் குழுவைப்பற்றிச் சீன வரலாற்றறிஞர் கூறுவதாவது : கி.பி. 
1015 - ல் சூளியன் அரசன் முத்துகள் , அவைபோன்ற இன்னும் பல 


50 


Ferrand- Voyage p . 138. quoted by K. A. N , Sastri 


தொழில் துறை 


561 


உயர்ந்த பொருள்களையுங் கொடுத்து ஒரு தூதுக் குழுவை அனுப்பி 
வைத்தான் . அவர்களுடைய மொழிபெயர்ப்பாளர்கள் தூரதேச 
நாடான சீன நாகரிகத்துக்கு மதிப்புத் தருவதாகக் கூறியதாகத் 
தெரிவித்தனர் . அரசன் அவர்களை அரண்மனைப் பக்க வாயிலுக் 
கருகே உள்ள இடத்தில் தங்கும்படியும் , அரசாங்க ஆண்டு 
நிகழ்ச்சித் தொகுப்பேட்டின் அலுவலர் சங்கத்தால் விருந்து 
கொடுக்கும் படியும் உத்தரவிட்டான் . அன்று சக்கரவர்த்தியின் 
பிறந்த நாளானதால் , தூதுக் குழுவினர் அதைக் கண்டு களிக்க 
முடிந்தது . கி.பி .1033 - ல் இராசேந்திர சோழனால் ( ஸ்ரீ இராஜ 
இந்திர - சோழன் ) அனுப்பப்பெற்ற தூதுக்குழுவைப்பற்றிய சில 
செய்திகளே கிடைத்துள்ளன . அதிலிருந்து 11 ஆம் நூற்றாண்டு 
முழுவதும் இரு நாடுகளுக்கிடையே வாணிபம் செம்மையாக நடை 
பெற்று வந்தது . சோழமன்னர் , சீனப்பேரரசுக்கு நன்மதிப்பு 
அன்பளிப்பு அனுப்பி வந்ததாகச் சீன ஆண்டு நிகழ்ச்சித்தொகுப்பு 
எழுத்தாளர்கள் எழுதியுள்ளனர் . முதலாம் இராசேந்திரன் 
ஸ்ரீ விசயநாட்டின் மேல் அனுப்பிய கப்பற்படையெழுச்சியும் , அதன் 
கடாரவெற்றியும் , சீனாவுக்கும் சோழநாட்டுக்கும் உள்ள தொடர்பை 
யும் , வாணிகத்தையும் , மேலும் வளர்க்கலாயின . மேலும் 
கடாரத்தில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடியைத் தீர்த்து வைக்கு 
மாறு வீரராசேந்திர சோழனுக்கு வேண்டுகோள் வந்ததிலிருந்து 
சோழநாட்டிற்கும் மலேயாத் தீவுகளுக்கும் இடையேயிருந்த 
நட்புறவு முதலியன தெளிவாகின்றன . கி.பி .1077 - ல் ஒரு சோழத் 
தூதுக்குழு வந்ததாகவும் சீன அரசாங்க ஏடு குறித்துள்ளது ; அதில் 
குலோத்துங்கன் பெயர் பிழையான 

முறையில் குறிக்கப் 
பட்டுள்ளது .51 


வர்த்தகப் பொருள்கள் 

இந்தக் கடல் வாணிகம் வெகு தூரம் சென்று செய்ய வேண்டி 
யிருந்ததால் நிறை குறைவானதும் , விலை மதிப்பு மிகுந்தனவு 
மாகிய பொருள்களையே கொண்டு சென்று வாணிகம் செய்தனர் . 
10 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சிராப் எழுத்தாளரான இஸ்டக் 
கிரி , ( Istakhri ) கூறுவதாவது : ‘ இறக்குமதியான சரக்குகள் 
( எரிப்பதற்கான ) காழகில் , ஓர்க்கோலை , கற்பூரம் , மூங்கில் , 
தந்தம் , கருங்காலிக்கட்டை , தாள் , சந்தனக்கட்டை , பலவித 
வாசனைப் பொருள்கள் , மருந்துச் சரக்குகள் , சுவையூட்டும் 
பொருள்கள் ஆகியவையாம் . நகரிலேயே அருமையானதுடைப்புக் 


51 


K. A. N. Sastri ; Colas. p . 606 - 


சோ.வ.- 36 . 


562 


சோழர் வரலாறு 


கட்டையும் நார்மடி , முகத்திரையும் செய்தனர் . அங்கு முத்துகள் 
மிகுதியாக விலை போயின . 11 ஆம் நூற்றாண்டின் இடைக்காலச் 
சிராபின் உயர் நிலை குன்றத் தொடங்கியது . அதன் பின்னர் 
க்னவஸ் ( Qais ) அல்லது கிஷ் என்ற தீவு இந்திய வாணிபத்தின் 
பண்டசாலையாக விளங்கியது . பன்னிரண்டாட் நூற்றாண்டின் 
மத்தியில் இந்திய வணிகர்கள் பாரசீகம் முதலிய மேற்கு நாடு 
களோடு செய்த வணிகத்திற்குக்னவஸ் ஓர் எல்லையாயிருந்ததாக , 
ஸ்பெயின் தேசத்துப் பயணியான துதேலாவைச் சேர்ந்த 
பெஞ்சமின் கூறுகிறார் . க்னவஸ் பெரிய வாணிகத் துறைமுக 
மாயிருந்ததெனவும் , இந்திய வாணிகர்கள் தங்கள் விற்பனைப் 
பொருள்கள் அங்குக் கொண்டு வந்தனரெனவும் கூறுகிறார் . 
மேலும் மெளபொட்டோமியா , ஏமன் , பாரசீகம் முதலிய நாடு 
களிலிருந்து பலதரப்பட்ட பட்டு வகைகள் , ஊதாத் துணிகள் , 
மென்சணல் துணிகள் , பஞ்சு , சணல் , ஒருவகைப் பயறு , 
கோதுமை , பல்வேறு கூலங்கள் முதலியவற்றைக் கொண்டு வந்து 
விற்றதாகக் கூறியுள்ளார். இந்திய வியாபாரிகள் பலவித 
நறுமணப் பொருள்களைக் கொண்டு வந்தனரென்றும் , அத்தீவி 
லுள்ள மக்கள் இவ்விரு பக்கத்தாரின் தாசர்களாகப் பணியாற்றி 
வந்தனரெனவும் அத் தீவில் 500 யூதர்கள் இருந்தனரென்றும் 
கூறியுள்ளார் . 


குதிரை வியாபாரம் 

அரேபியாவுடனான குதிரை வாணிகம் சோழப் பேரரசின் 
காலத்தில் முதன் முதல் தோன்றியிருக்க வேண்டுமென்று கருதப் 
படுகிறது . பின்னர் அது மேன்மேலும் வளர்ச்சியடைந்து வந்தது . 
சோழர் , பாண்டியர் சேனையில் குதிரைப்படைக்கு முதலிடம் 
கொடுக்கப்பட்டதென்பதைச் சாசனங்கள் தெளிவுபடுத்துகின்றன . 
குதிரைச் செட்டிகள் என்று கல்வெட்டுகளில் குறிக்கப் 
பட்டுள்ளோர் குதிரை வணிகர்களே யாவர் . இவர்கள் வெளிநாடு 
களிலிருந்து அதிலும் குறிப்பாக அரேபியா , பெரு முதலிய இடங் 
களிலிருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து இந்தியாவின் பல 
பகுதிகளிலுள்ள மக்களுக்கு விற்றனர் . இச் செட்டிகள் மலை 
நாட்டிலிருந்து வந்தவரெனக் கூறப்படுவதால் 33 
பெரும்பாலும் அரேபியாவிலிருந்தே குதிரைகள் கொண்டுவந் 
திருக்கவேண்டும் . மார்க்கபோலோவும் , வாசாபும் கூறுவதி 
லிருந்து , 14 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நடைபெற்ற , 


இவர்கள் 


52 R.H, Major India in the 15th Century Int . p.p. XIY - 1 

182 of 1925 , 196 of 1928 


தொழில் துறை 


563 


மிகவும் வளர்ந்திருந்த குதிரை வியாபாரம் , அதற்கு சில காலம் 
முன்னதாகவே அதாவது சோழப் பேரரசர் காலத்திலேயோ 
அதற்கும் முன்னதாகவோ தோன்றியிருக்கவேண்டு 
கூறலாம் . 


மென்று 


சீன இறக்குமதிப்பொருள்கள் 

சீனாவில் இறக்குமதி செய்யப்பெற்ற பொருள்கள் இருவகை 
யைச் சார்ந்தவை . ஒன்று நெய்த துணிவகைகள் , நறுமணப் 
பொருள்கள் , மருந்துச் சரக்குகள் ஆகியவையாம் ; மிக விலையுயர்ந்த 
நகைகள் , தந்தம் , காண்டா மிருகத்தின் கொம்பு , கருங்காலிக் 
கட்டை , ஓர்க்கோலை , பவழம் முதலியனவும் , நறுஞ்சுவைப் பொருள் 
களும் ஆகியவை மற்றொரு வகையாம் இரண்டாவது குறிப்பிட்ட 
பொருள்களின் உயர்ந்த விலைகளும் அவற்றை வாங்குவதிலேற் 
பட்ட பெருவிருப்பமும் சேர்ந்து அவற்றைச் சீன அரசாங்கத்தின் 
தனியுரிமைப் பொருள்களாக்கிவிட்டன . அரசாங்கத்திலிருந்து 
தனி இணக்க ஆணை பெற்றவர்களுக்கே இப் பொருள்களை விற்கும் 
உரிமை வழங்கப்பட்டது . ஆனால் அவர்கள் அரசாங்கம் திட்டப் 
படுத்திய விலைக்குத்தான் , அவற்றை வாங்கவும் விற்கவும் 
வேண்டும் . அக் குறிப்பிட்ட பொருள்களை அரசாங்கப் பண்டக 
சாலைகளிலிருந்து வாங்குவதற்கே அனுமதியளிக்கப்பட்டிருந்தது . 


யான 


துணி வகைகள் , நறுமணப் பொருள்கள் , மருந்துப் பண்டங் 
கள் ஆகியவற்றின் வியாபாரத்தில் அரசாங்கத் தடை ஏதும் 
இல்லை . ஆனால் , இவற்றிற்கு இறக்குமதித் தீர்வை கட்ட 
வேண்டு மென்ற நிபந்தனை இருந்தது . அத் தீர்வை இறக்குமதி 

பண்டங்களில் பத்தில் ஒரு பங்கோ இரண்டு பங்கோ 
இறக்குமதி செய்யப்பட்ட பண்டங்களாகவே கொடுக்க வேண்டி 
யிருந்தது . இந்த பொருள்களைக் கொண்டு வரும் கப்பல் வந்து 
இறங்கினவுடனேயே ஒரு குறிப்பிட்ட சரக்கெடை யளவும் தீர்வை 
யாகக் கொடுக்க வேண்டிருந்தது . பொதுவாகப் பார்க்கப்போனால் 

மல் 
இவ் வாணிபம் சீன அரசாங்கத்துக்கே அனுகூலமாயிருந்தது .. 
அதனால் அது வணிகர்க்கு எவ்வித தொல்லையும் ஏற்படுத்தவில்லை . 
ஆனால் , உயர்விலைப் பொருள்களின் வாணிகத்தில் பலமோசடிகள் 
தோன்றின . அதுவுமன்றி உள் நாட்டுப் பணம் மிகுதியாக 
வெளிநாடு சொல்லாயிற்று . இவை அரசாங்கத்திற்குக் கவலையை 
உண்டாக்கின . ஆதலால் கி.பி. 12 ஆம் நூற்றாண்டில் அரசாங்கம் 
இவை பற்றிச் சட்டம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் 
ஏற்பட்டது . அதன்படி விலையுயர்ந்த பொருள்களையும் , பணத் 
தையும் சீனாவிலிருந்து வெளியேற்றுதற்குத் தடை ஏற்பட்டது . 
மேலும் தென்னிந்தியாவிலுள்ள தமிழ்நாடு , கொல்லம் ஆகிய 


564 


சோழர் வரலாறு 


வற்றுடன் செய்து வந்த மற்றப் பொருள்களின் வியாபாரத்தைக் 
குறைக்கும் படியும் கட்டளையிடப்பட்டது . 


சீன 


அரசாங்கம் பல நிபந்தனைகளையும் , கட்டுத்திட்டங் 
களையும் ஏற்படுத்திய போதிலும் , சீனாவுக்கும் தென்னிந்தியா 
வுக்குமான வாணிபம் கி.பி .13 ஆம் நூற்றாண்டு வரை நடை 
பெற்றுக் கொண்டுதான் இருந்தது . சுமத்திராவிலுள்ள லோபோ 
டோவாவிற்கிடைத்துள்ளதொரு சிதைந்த தமிழ்க் கல்வெட்டில் 
( சகம் 1010 = கி.பி. 1088 ) திசையாயிரத்து ஐஞ்நூற்றுவர் பற்றிக் 
குறிப்பிடப்பட்டுள்ளது . இது , இந்தியாவுக்கு வெளியேயும் 
தென்னிந்திய வணிகர் குடியேறியிருந்தனரென்பதைக் காட்டு 
கின்றது . இத் தென்னிந்தியவணிகர்கள் பராசீக வளைகுடாவிற்கும் 
சீனாவிற்கும் இடையேயான முக்கிய வணிக நகரங்களில் குடியேறி 
யிருந்தனரெனத்தெரிகிறது . பார்சேமாவுக்கு எதிர்புறமுள்ள சுவான் 
சௌ என்னும் துறைமுகப் பட்டினத்திலுள்ள சீனக் கோயிலில் , 
நிச்சயமாகத் தென்னிந்திய அடிப்படையிலமைந்த சிற்பங்கள் 
காணப்படுகின்றன . இச் சிற்ப வடிவங்கள் புராணக் கதையாகிய 
கஜேந்திர மோட்சம் , குழந்தை கிருஷ்ணன் உரலிற் கட்டப்பட்டு 
இரு மரங்களுக்கிடையே அவ்வுரலுடன் தவழ்ந்து செல்லுதல் 
போன்றவற்றைக் சித்திரிப்பனவாயுள்ளன . அவை 12 அல்லது 
13 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை . எனவே , சுவான் சௌ 
என்ற துறைமுகப் பட்டினத்தில் தென்னிந்திய வணிகர் பலர் 
வாழ்ந்திருக்க வேண்டுமென்பது மிக உறுதி . இந்தச் சுவான் 
சௌ என்னுந் துறைமுக நகரம் மத்தியகாலப் பயணிகள் கூறும் 
செயிட்டன் நகரமாயிருக்கலாமென்று கூறப்படுகிறது . 


சௌ ஜ கூவா ( Chau Ju - Kua ) என்பார் கூறியுள்ள சோழ 
நாட்டு உற்பத்திப் பொருள்களும் , சீனா இந்த நாட்டிலிருந்து 
இறக்குமதி செய்து கொண்ட பட்டியலிற் கண்ட பொருள்களும் 
கி.பி. 13 ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையில் எவ்வித 
மாற்றமும் பெறாமலே இருந்து வந்துள்ளன . முத்துகள் யானைத் 
தந்தங்கள் , பவழம் , முகம் பார்க்கும் கண்ணாடி பாக்கு , 
ஏலக்காய் , பட்டு நூலாலியன்ற துணிவகைகள் , போன்றவையே 
அப்பொருள்களாம் . சோழ அரசாங்கம் விதித்த வரியும் , திறையும் 
பலவாகவும் , மிகுதியாகவும் இருந்ததால் அன்னிய நாட்டு 
வணிகரின் வருகையும் வெகுவாகக் குறைந்து விட்டது . ஆனால் , 
இந்தக் குற்றச் சாட்டு அக் காலத்தில் சீன அரசாங்கத்தால் ஏற் 
படுத்தப்பட்ட வரி முதலியவற்றொடு , இங்குள்ளவற்றையும் ஒத்துப் 
பார்த்ததன் விளைவேயாகும் என்பதை மறக்கக் கூடாது . 
அவர்கள் 

கொடுத்துள்ள முடிவு சரியானதென்றும் சொல்ல 


தொழில் துறை 


5651 


முடியாது . ஏனென்றால் , தென்னிந்திய வாணிகம் மிகவும் வளர்ந் 
திருந்ததென்பதைக் காட்டும் பிற சான்றுகள் பல உள்ளன . 
அன்றியும் தென்னிந்தியத் துறைமுகப்பட்டினங்களில் வெளி 
நாட்டு வாணிகர் குடியிருப்பு பல இருந்தமையும் தெரிய வருகிறது . 
தென்னிந்தியாவுக்கும் மங்கோலியப் பேரரசர் குப்ளாய் கானுக்கு 
மிடையே பல தூதுக் குழுக்கள் , வியாபார சம்பந்தமாகவும் , 
அரசியல் சம்பந்தமாகவும் போய் வந்துள்ளமை உறுதியாகிறது . 
ஆனால் , இவை யாவும் பாண்டியர் ஆட்சி உயர் நிலை பெற்றிருந்த 
போதாகலின் அது பற்றி இங்கு விரிவாகக் கூற வேண்டியதில்லை . 


சூளம் என்பது , கிஷ்ஷிலிருந்து ( Kish ) கடல் வழியாகப் 
பதினேழு நாள் பயணத்தில் இருந்ததாகத் துடேலா பெஞ்சமின் 
கூறுவதால் , அது தற்போதுள்ள கொல்லமாகவோ , சோழ 
ராட்சிக்கு உட்பட்டு , அதற்கு வடக்கிலிருந்த ஒரு நகரமாகவோ 
இருந்திருக்கவேண்டும் . அவ்வூரிலிருந்த மக்கள் , அரசாங்கம் , 
அது அமைந்திருந்த நாடு ஆகியவை பற்றிப் பெஞ்சமின் பின் 
வருமாறு கூறுகிறார் : அங்குள்ள மக்கள் குஷ் என்ற இனத்தவரின் 
வழித் தோன்றல்களாவர் ; சோதிடத்தில் நம்பிக்கையுடையவரா 
யும் , கருநிறம் வாய்ந்தவராயும் உள்ளனர் . வாணிகத்தில் 
நம்பிக்கைக்குரியவர்கள் . எப்பொழுதாவது வெளிநாட்டு வணிகர் 
அங்கு வந்தால் , அரசனின் அலுவலவர்கள் சென்று அன்புடன் 
வரவேற்று அவர்களின் பெயர் முதலியவற்றைக் கேட்டு 
அரசனுக்கு அறிவிப்பர் . அரசர் அவர்களுக்கு ஆதரவளித்த 
துடன் அவர்களுடைய சொத்துகளுக்குப் பாதுகாப்பும் கொடுப்பார் . 
அவர் உடைமைகளை காவல் காப்பதற்கு ஆள் இல்லாமலே திறந்த 
இடத்தில் வைக்கக்கூடிய 

வசதி இருந்தது . சந்தையில் 
அரசருடைய அதிகாரி ஒருவர் ஒருபக்கத்தே அமர்ந்திருப்பார் . 
அங்குக் கேட்பாரற்றுக் கிடக்கும் ( தவறி விட்டுவிடப்பட்ட ) 
பொருள்களையெல்லாம் அவர் பெற்றுக் கொண்டு பின்னர் 
அப் பொருள்களைச் சரியான அடையாளம் கூறும் சொந்தக் 
காரரிடம் கொடுப்பார் . இந்த முறை அந்த இராச்சியம் முழு 
வதிலும் மேற்கொள்ளப்படுகிறது . கோடை காலமாகிய ஈஸ்டர் 
முதல் புத்தாண்டுக் காலம் வரை - அதாவது ஏப்ரல் முதல் 
அக்டோபர் வரை வெப்பம் மிகவும் அதிகமாயிருக்கும் . அப்போது 
எல்லா மக்களும் காலை 9 மணி முதல் மாலை வரை தத்தம் வீடு 
களுக்குள்ளே தங்கியிருப்பர் . பின்னரே வெளி வந்து தத்தம் 
அலுவல்களைக் கவனிப்பர் . தெருக்களிலும் சந்தைகளிலும் 
விளக்குகள் அமைக்கப்பட்டிருக்கும் . எனவே , அங்குள்ளவர் 


566 


சோழர் வரலாறு 


களெல்லாம் இராக்காலம் முழுவதிலும் தங்கள் அலுவல்களைக் 
கவனிப்பர் . இவ்வாறு அவ்வூரைப் பற்றியும் , ஊர் மக்கள் , அவர் 
தம் பழக்கவழக்கம் , பண்பாடு அலுவல் முறை ஆகியவை பற்றிக் 
கூறியுள்ளார் . 


சோழப் பேரரசு காலத்தில் நடந்த வெளி நாட்டு வாணிகம் 
பற்றி அறிந்து கொள்ளுதற்கான நமக்குக் கிடைத்துள்ள 
ஆதாரங்கள் மிகமிகக் குறைவேயாகும் . இது பற்றியறிவதற்குத் 
துணையாயிருப்பன அரேபியர் சீனருடைய குறிப்புகளேயாம் . 


36. கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


இக் காலத்திய கல்வி முறை உலகப் பொதுத் தேவைக்கேற்ப 
அமையக்கூடியதாகவும் எல்லாத் துறைகளுக்கும் ஏற்ற 
வாய்ப்பைப் பெறக் கூடியதாகவும் அதற்கான அடிப்படை 
அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதேயாம் . ஆனால் , நம் 
நாட்டில் ஏறக்குறைய ஆயிரம் ஆண்டுகட்கு முன்னர் சோழப் 
பேரரசர் காலத்தில் இருந்த நிலையை எண்ணிப் பார்க்கும் போது 
அவரவர் திறமைக்கேற்ற கல்வியே கற்பிக்கப்பட்டதென்பது 
தெளிவாகும் . திறமை என்பதை எந்த அடிப்படையில் காணுவது 
என்று எண்ணும் போது கற்பவனுடைய தனி விருப்பத்தை 
யல்லாமல் அவன் பிறப்பையும் அப்போதுள்ள சூழ்நிலையையும் 
கருதியே கொள்ளப்படும் . இன்றும் நாம் காணுகின்ற தொழிற் 
கல்வியும் , தொழில் நுட்பத் துறைக் கல்வியும் , அன்று அவரவர் 
சாதி ஆசாரத்தை ஒட்டியும் , நடைமுறையிலிருந்த பழக்கத்தை 
ஒட்டியும் , தொழிலாளிகள் தத்தம் வீட்டிலேயே கற்றுக் 
கொடுத்தனர் . 


பொதுக்கல்வி எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றிருந்த 
தென்பதும் அதற்கேற்ப அது கற்பிக்கப்பட்டதா என்பதும் இப் 
போது அறியக்கூடவில்லை . அன்று இருந்த நிலை எதுவாயினும் 
இன்று நம் நாட்டு நிலையை எண்ணும் போது கல்வியறிவுடை 
யோர் எண்ணிக்கை மிகமிகக் குறைவென்பதை இந்த நூற் 
றாண்டில் எடுக்கப்பட்ட மக்கட் கணிப்புகள் தெளிவாக்கும் . 


திண்ணைப் பள்ளிக்கூடம் என்ற சொல் வழக்கினை எண்ணிப் 
பார்த்தால் ஆசிரியர் வீட்டுத் திண்ணைகளிலேயே கல்வி கற்பிக்கப் 
பட்டதென்பது புலனாகும் . கோயிலிலோ மர நிழலிலோ வகுப்புகள் 
நடைபெற்றதாகத் தெரிய வருகிறது . அதன் ஆசிரியர் கிராமப் 
பொது நிலத்தில் அவருக்கென ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து 
வரும் வருவாயையே தம் ஊதியமாகக் கொள்வர் . படிக்கும் 
மாணவர்கட்குக் இது போன்ற ஏற்பாடு இருந்ததுண்டு 
ஆண்டு அறியப்படாத கல்வெட்டொன்று குறிக்கும் தென்னார்க் 
காடு மாவட்டம் பனையவரத்திலிருந்த இலவசப்பள்ளி இவ்வகை 
யைச் சேர்ந்ததாகும் . 
! 323 of 1917 


கூட 


568 


சோழர் வரலாறு 


கல் தச்சர்களாலும் கன்னார்களாலும் 

பொறிக்கப்பெற்ற 
கல்வெட்டுகளும் பட்டயங்களும் சரியான அளவுப் படியும் , திறமை 
மிக்க சிறந்த வேலைப் பாட்டுடனும் செய்யப்பட்டுள்ளதை எங்கும் 
காணலாம் . ஆனால் , அவற்றிலுள்ள பல்வகைப் பிழைகளும் இழி 
வழக்குச் சொற்களும் , திறமை வாய்ந்த அத் தொழிலாளிகள் 
படிப்பாளிகள் அல்லர் என்பதை எடுத்துக் 

காட்டுகின்றன . 
இதன் அடிப்படைக் காரணம் பொதுக் கல்விக் குறைவே என்பது 
தெளிவாகும் . சோழப் பேரரசர் காலத்திலும் வளர்ந்து வந்த 
மத்திய , தல அரசாங்கங்களின் பல திறப்பட்ட கணக்குகளையும் 
ஆவணங்களையும் பார்த்துக் கொள்ளவும் , உத்தரவுகள் போன்ற 
வற்றை அனுப்பவும் , இது போன்ற அரசாங்க அலுவல்களைச் 
செய்யவும் , இக் காலத்தைப் போலவே அதிகமான அலுவலர்கள் 
தேவைப்பட்டது . இவர்களுக்குச் சிறந்த பொதுக் கல்வி தேவை 
யென்பது எல்லோரும் அறிந்த ஒன்றேயாம் . 


கோயில்களிலும் மடங்களிலும் இராமாயணம் , பாரதம் 
போன்ற இதிகாசங்களையும் புராணங்களையும் பிரசங்கம் செய்வதும் , 
அதைக் கேட்பதுமே அக் காலத்தில் பொதுமக்கள் கல்வியாகக் 
கொள்ளப்பட்டதாகத் தெரிகிறது . சில சமயங்களில் குறிப்பிட்ட 
சமயங்களைப்பற்றியும் சமயக் 

கருத்துகளைப் பற்றியும் விரித் 
துரைக்கப்பட்டன . சிவ தருமம் , சோமசித்தாந்தம் , இராமனுஜ 
பாஷ்யம் போன்றவை அவற்றுள் சிலவாகும் . 


உயர் கல்வி என்பது பெரும்பாலும் சமயச் சார்புடையதாகவே 
கோயில்களிலும் மடங்களிலும் இருந்த பள்ளிகள் , கல்லூரிகளில் 
நடத்தப்பட்டதாகும் . கோயில்கள் , மடங்கள் , பள்ளிகள் , 
விகாரங்கள் ஆகியவையே அக் காலத்தில் கல்வி பயிலும் இடங் 
களாக அமைந்திருந்தன . அங்கெல்லாம் சிறந்த நூல் நிலையங்கள் 
இருந்தன . பல பொருள்கள் பற்றிய நூல்கள் இருந்தன . ஆனால் , 
அவையாவும் அடிக்கடி பெயர்த்து எழுதப்பட்டவையாதலின் தலை 
முறைக்குத் தலைமுறை சிறிது மாற்றம் பெற்றன எனலாம் . 


பிரபாகரரது மீமாம்சை , வியாகரணம் , போன்றவற்றைத் 
தனித்தனியே பயிலுதற்காகப் பல சிறுசிறு உதவி நிதிகள் 
ஏற்படுத்தப்பட்டிருந்தன . அவற்றைப் போதிப்பதற்கெனத் 
தனித்தனி ஆசிரியர்களும் இருந்தனர் . அந்த இடங்களிலேயே 
அறிவை வளர்க்கத்தக்க உயர்பொதுக் கல்வி கற்பிக்கும் , பல 
மாணவர்களையும் ஆசிரியர்களையும் கொண்ட கல்லூரிகளும் 
இருந்தன . அவை தனித்தனி மண்டபங்களிலோ தனிக்கட்டடங் 
களிலோ நடத்தப்பட்டிருக்கலாம் . இத்தகைய கல்லூரிகளுக் 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


569 


கெல்லாம் பெருமளவிலான மானியங்கள் , பல அரசர்களாலும் 
சபை ஊர் மன்றங்களாலும் சில இடங்களில் பெருஞ்செல்வர் 
களாலும் கொடுக்கப்பட்டிருந்தன . 


பல 


இடைக்காலத்தில் , தென்னிந்தியாவில் விளங்கிய இத்தகைய 
கல்வி நிலையங்கள் பற்றி வெளிநாட்டார் குறிப்பேதும் கிடைக்க 
வில்லை . ஆயினும் சோழர் காலத்திய கல்வெட்டுகள் 
அவைபற்றிய 

செய்திகள் எல்லாவற்றையும் தெளிவாகக் 
கூறுகின்றன . அவை எந்த அளவுக்குப் பொதுமக்களால் 
பாராட்டப்பட்டு ஆதரிக்கப்பட்டன என்பதைத் தெளிவுபடுத்து 
கின்றன . அங்கங்கே பயின்ற மாணவர்களின் எண்ணிக்கை , 
ஆசிரியருடைய எண்ணிக்கை , 

எண்ணிக்கை , அவர்களுக்கு அளிக்கப்பெற்ற 
உதவி , ஊதியம் போன்ற வற்றையும் கூட எடுத்துக் கூறுகின்றன . 


காமப்புல்லூரிலிருந்த ஆளுங்கணத்தார் ஒருவர் சபையிட் 
மிருந்து தாம் வாங்கிய நிலத்தை வேத பாடசாலை நடத்துவதற் 
காக மானியமாகக் கொடுத்ததை முதற்பரர்ந்தகன் சுந்தரசோழன் 
காலத்திய கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . கி.பி. 999 - ல் 
அணியூர் மகாசபையார் வேதங்களையும் இலக்கணம் போன்ற 
பிறவற்றையும் கற்பிப்பதற்காக ஒரு பட்டவிருத்தியை ஏற்படுத் 
தினர் . அதற்குரிய பட்டர் , வேத சாஸ்திரங்களில் வல்லவர் 
எனவும் , பாணிணியம் கற்று வல்லவர் என்றும் , அலங்கார சாஸ் 
திரம் , மீமாம்சையில் இருபது அதிகாரம் கற்றுணர்ந்தவரென்றும் 
முதல் இராசராசன் காலத்திய சாசனத்தால் தெரிய வருகிறது . 
அந்தப் பட்டர் தம் மாணவர்களுக்குப் பாடம் கற்பித்ததுடன் 
உணவு கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத் 
தக்கது . 


3 


தென்னார்க்காடு மாவட்டம் , இராசராச சதுர்வேதிமங்கலம் 
சபையார் , அரசாங்க 

அரசாங்க அதிகாரி ஒருவர் முன்னிலையில் முதல் 
இராசேந்திர சோழ தேவன் உத்தரவுப்படி எண்ணாயிரம் என்ற 
அவ்வூர்க் கல்லூரி ஆசிரியர்களின் சம்பளத்திற்கும் , மாணவர் 
களின் சாப்பாட்டிற்கும் ஏற்பாடு செய்வதாக முடிவு செய்தனர் . 
இது பற்றிய சாசனத்தில் அங்குப் படித்த மாணவர்களின் தொகை , 
பயின்ற பாடங்களின் முக்கியத்துவம் , பணி புரிந்த ஆசிரியர்கள் 
பெற்ற மதிப்பு , அவர் தம் மாத ஊதியம் பல தரப்பட்ட மாணவர் 
கட்கும் நாள்தோறும் ஆகும் செலவு முதலிய யாவும் விவரமாகக் 


2 


268 and 270 of 1938-39 
76 of 1932-33 and A.R.E. II 22 
333 of 1917 


4 


570 


சோழர் வரலாறு 


குறிக்கப் பெற்றுள்ளன . அங்குப் பயின்ற இனநில மாணவர் - 
270 ; முதுநிலை மாணவர் -70 . மொத்தம் 14 ஆசிரியர் இருந்தனர் . 
இன நிலை மாணவருள் நாற்பதின்மர் இலக்கணம் முதலியன பயின் 
தனர் . ஏனையோர் வேதங்களைப் பயின்றனர் . இள நிலை மாணவர் 
ஒருவருக்கு நாளொன்றுக்கு 6 

நாளொன்றுக்கு 6 நாழி நெல்லும் , முதுநிலை 
மாணவர் ஒருவருக்கு 10 நாழி நெல்லும் உணவிற்காகக் கொடுக் 
கப்பட்டது . ஆசிரியர்களுள் வேதாந்தம் கற்பித்த பேராசிரியரே 
நாள் ஒன்றுக்கு 16 மரக்கால் நெல் வீதம் அதிகச் சம்பளம் 
பெற்றார் 

மற்றையோர் அடுத்தடுத்த படித்தரங்களில் 
ஊதியம் பெற்றனர் . இதுவேயன்றி ஆசிரியர்களும் , முதுநிலை 
மாணவர்களும் அவரவர்க்கென்று விதிக்கப்பட்ட பொன்னையும் 
பெற்றனர் . சான்றாக வியாகரணம் , மீமாச்சை கற்பிப்போர் , 
கற்பித்த ஒவ்வோர் அதிகாரத்திற்கும் ஒவ்வொரு கழஞ்சுப்பொன் 
பெற்றனர் . மற்றையோருக்கு அவரவர் அலுவலுக்கு ஏற்றபடி 
கொடுக்கப்பட்டது . இக் கல்லூரியைப் போன்றதொரு கல்லூரி 
திரிபுவனியில் இருந்தது . அதன் மாணவர் தொகை 260 ஆகும் ; 
ஆசிரியர் 12 பேராகும் . இங்கு இள நிலை மாணவர்கட்கு நாள் 
தோறும் 6 படி நெல்லும் முதுநிலை மாணவர்கட்கு 8 படி நெல்லும் 
தரப்பட்டது. ஆசிரியர்களில் வேதாந்தப் பேராசிரியரே நாள் 
தோறும் 14 மரக்கால் நெல் பெற்றனர் . ஏனையோர் தரவாரியாகப் 
பெற்றனர் . இவற்றையெல்லாம் விவரமாகக் குறிக்கும் கி.பி .1048 - ல் 
பொறிக்கப் பெற்ற இராசாதிராசன் கல்வெட்டு , கல்லூரி ஆசிரியர் 
களும் மாணவர்களும் கிராமசபை அலுவல் புரிவதிலிருந்து விலக் 
களிக்கப் பெற்றனரெனக் கூறுகிறது . 


5 


கல்வித் தொடர்பாக அடுத்து நாம் பார்க்ககூடியது கி.பி. 
1067 - ல் பொறிக்கப் பெற்ற வீரராசேந்திரன் கல்வெட்டாகும் . 
அது திருமுக்கூடலிலுள்ள திருமால் கோயிலின் ஆண்டு வரவு 
செலவு முழுவதையும் விவரமாகக் கூறுவதுடன் ஒரு கல்லூரியும் 
ஒரு மருத்துவமனையும் நடத்துதற்கான செலவுகளும் அந்த நிதி 
நிலை அறிக்கையில் கூறப்பெற்றுள்ளது . நாம் 

முன்னர்ப் 
பார்த்ததைவிட இது மிகவும் சிறியதொரு கல்லூரியாகும் . இங்கு 
இருக்கு , யஜுர் ஆகிய இரு வேதங்களும் ரூபாவதாரத்துடன் 
கூடிய வியாகரணமும் கற்பிக்கப்பட்டன . ஒவ்வொரு வேதத்தைக் 
கற்பிப்பதற்கு ஒவ்வோர் ஆசிரியரும் , கற்பதற்குப் பத்துப்பத்து 
மாணவரும் இருந்தனர் . வியாகரணம் கற்பிப்பதற்கு ஓர் 
ஆசிரியரும் கற்பதற்கு இருபது மாணவர்களும் இருந்தனர் . வேத 


G 


176 of 1916 
6 182 of 1915 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


571 


ஆசிரியருக்கு நாள்தோறும் பதக்கு நெல்லும் ஆண்டொன்றுக்கு 
நான்கு பொற்காசுகளும் கொடுக்கப்பட்டன . வியாகரண 
ஆசிரியருக்கு நாள்தோறும் தூணி நெல்லும் ஆண்டுக்குப் பத்துக் 
காசுகளும் கொடுக்கப்பட்டன . அங்கிருந்த வேத 

பாடசாலை 
இக்காலத்துள்ள அத்யயனப் பாடசாலை போன்று வேதங்களைப் 
பாடம் செய்து ஓதுதற்குக் கற்பிக்கும் பாடசாலையாகும் . மாணவர் 
களின் உணவிற்காக நாள்தோறும் .1 ) நாழி அரிசியும் அதற்கான 
பிறபொருள்களும் , படிக்க விளக்கும் , படுக்கப் பாயும் , சனி தோறும் 
தலை முழுக எண்ணெயும் கொடுக்க ஏற்பாடாகியிருந்தது . பள்ளிக் 
கூடத்திற்கும் மாணவர்கட்கும் வேண்டும் குற்றேவல்களைச் 
செய்தற்கெனப் பணி மகளிர் இருவர் இருந்தனர் . 


விக்கிரம சோழனின் மூன்றாம் ஆண்டாகிய கி.பி .1121 - ல் 
பொறிக்கப்பெற்ற திருவிடை மருதூர்க் கல்வெட்டு " அவ்வூர் 
மடத்திலிருந்து உணவு பெறுவோருள் மருத்துவமும் , இலக்கண 
மும் பயிலும் மாணவர்களும் சேர்க்கப் பெற்றிருந்தனரெனக் கூறு 
கிறது . 

கி.பி .1213 - ல் பொறிக்கப்பெற்ற திருவொற்றியூர்க் கல் 
வெட்டொன்று அவ்வூர்கோயிலுள்ள 

வியாகரண 

தான 
மண்டபத்தில் சிவபெருமான் பாணனிக்கு வியாகரணச் சூத்திரம் 
பதினான்கிற்கும் விரிவுரை நிகழ்த்தியதாகக் கூறப்படும் புரணக் 
கதையைக் கூறுவதுடன் அம் மண்டபத்தைப் பழுதுபார்ப்பதற்கும் 
அங்கு ஒரு வியாகரணப் பாடசாலை நடத்துதற்கும் 65 வேலி நிலம் 
மானியமாக ஏற்படுத்தப் பட்டதைக் கூறுகிறது . மலையாளத்தி 
லிருந்து வந்து வேதாந்தம் பயிலும் பிராமண மாணவர்கட்குத் 
தஞ்சை மாவட்டம் திருவிடைக்கழியிலுள்ள மடத்தில் சாப்பாடு 
போட ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாகக் கி.பி .1229 - ல் பொறிக்கப் 
பெற்ற அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் அறியப்படுகின்றது . 


இவற்றைக் காணும்போது பிற்காலச் சோழர் காலத்தில் 
வடமொழியும் , வடமொழி நூல்களும் எந்த அளவிற்குப் போற்றி 
வளர்க்கப் பெற்றன என்பதைத் தெளிவாய் அறிந்து கொள்ள 
முடிகின்றது . ஆயின் , தமிழ்மொழி வளர்ச்சிபற்றி அறிந்து 
கொள்ளுதற்கான ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை . இருப்பினும் 
நாட்டில் அக்காலத்தில் இருந்த மடங்கள் சமய சம்பந்தமானதும் , 
இலக்கிய இலக்கணம் போன்ற பிறவுமான தமிழ்க் கல்வியை 
வளர்த்து வந்தன எனக் கூறலாம் . மேலும் , அவைகளே சுவடி 
நிலையங்களை அமைத்துப் பல நூல்களையும் பாதுகாத்து வந்தன 


? 


159 of 1925 

202 of 1912 
9. 276 1925 


8 


572 


சோழர் வரலாறு 


என்பதும் . 

குறிப்பிடத்தக்கது . திருமுறைகள் கோயில்களில் 
முறையாக ஓதும் பழக்கத்தைச் சோழ மன்னர்கள் ஏற்படுத்தியதன் 
வழியாக நாட்டில் பக்திப் பெருக்கும் , பக்தி நூல்களின் வளர்ச்சியும் 
ஏற்படலாயின . சைவத்திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி 
தொகுத்தமைத்ததை ஒப்ப நாதமுனிகளும் வைணவப் பிரபந்தங் 
களைத் திரட்டி அமைத்துத் தந்தார் . இக் காலத்தே இலக்கியத் 
துறையில் நல்ல வளர்ச்சியும் மாற்றங்களும் தோன்றியடைம் 
குறிப்பிடத்தக்கதாம் . 


பிற்காலச் சோழப் பேரரசர் காலத்தே அவர்தம் இராச்சியம் 
பெருகி வளர்ந்ததைப் போலவே கலைகளும் கல்வியும் கல்வி 
வளர்ச்சிக்கான இலக்கிய இலக்கண நூல்களும் பலவாகப் பெருகி 
வளர்ந்தன . பல்லவ பாண்டிய அரசர்களுக்குப் பின்னர்ச் சோழப் 
பேரரசர்கள் புலவர்களை ஆதரித்தும் , அவர்கள் இயற்றிய நூல் 
களைத்தக்க வகையில் ஆய்வு செய்து பரிசில்களும் நிவந்தங்களும் 
கொடுத்தும் இலக்கிய வளர்ச்சிக்குப் பெரிதும் துணை புரிந்துள்ளனர் . 
இவர்கள் காலத்தே தமிழ் , சமஸ்கிருத மொழியும் , நூல்களும் 
வளர்ந்தது போலவே பௌத்தப்பிக்குகளால் இயற்றப்பெற்ற சில 
பாலிமொழி நூல்களும் தோன்றி வளரலாயின . 


பொதுவாக , சோழப் பேரரசர்களுக்கு முன்னர் , சிறப்பாக 
முதலாம் இராசராசனுக்குப் பின்னர் அரசாங்க நிகழ்ச்சிகளைக் 
குறிக்கும் சாசனங்கள் இருந்தனவாயினும் அவையெல்லாம் சுவை 
யற்ற சிறுசிறு உரைநடைப் பகுதிகளாகவே அமைந்திருந்தமை 
தெரியவரும் . முதலாம் இராசராசன் பழக்கத்திற்குக் கொணர்ந்த 
மெய்க்கீர்த்திப்பகுதி எளிய இனிய ஆசிரியப்பா நடையிலமைந்து 
படிப்போர் உள்ளம் கவர்வதாயும் அவ்வப்போது நடந்த செய்தி 
களை உடனுக்குடன் படம் பிடித்துக் காட்டியது போலும் அமைந்து 
அக்கால இலக்கியத்திற்கோர் எடுத்துக்காட்டாய் அமைந்துளது 
எனலாம் . 

சோழ ராச்சியம் பெருமளவில் வளர்ந்ததுபோலவே 
இலக்கியத்துறையும் செழிப்புடன் சிறந்து வளர்ந்ததெனலாம் . 


தமிழ் மொழியில் பேச்சு நடைக்கும் எழுத்து நடைக்கும் அதிக 
வேறுபாடு இருப்பதை நாம் நன்குணர்வோம் . இதுபோலவே 
முற்காலச் சாசனத் தமிழுக்கும் பிற்கால மெய்க்கீர்த்தித் 
தமிழுக்கும் இடையேயுள்ள வேறுபாட்டையும் நாம் காண 
முடிகிறது . இராசராசனுக்குப் பிறகு வந்த இரண்டொரு 
அரசரைத் தவிர மற்றையோர் மெய்க்கீர்த்திகளெல்லாம் அக்கால 
இலக்கியத்திற்கு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளன எனலாம் . 
அந்த மெய்க்கீர்த்திகளின் பெருமிதநடையும் , செய்யுளின் 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


573 


எளிமையும் உயிரோவியம் போன்று வரலாற்று நிகழ்ச்சிகளைப் 
படம் பிடித்துக் காட்டும் திரனும் காணுங்கால் அவற்றை அக் 
காலத்திய சிறந்த இலக்கியங்களெனக் கொள்ளல் தகும் . இம் 
மெய்க்கீர்த்திப் பகுதிகளைத் தவிரச் சாசனப் பகுதியிலுங் கூடப் 
பல பகுதிகள் சிறந்த இலக்கியப் பகுதிகள் போன்று அமைந் 
துள்ளமை குறிப்பிடத்தக்கதாம் . இதற்கு முதற் குலோத்துங்கன் , 
விக்கிரமசோழன் ஆகியோருக்கு அரசியல் அதிகாரியாய்ச் சிறந்த 
தொண்டாற்றிய நரலோக வீரனுடைய சிதம்பரம் , திருவதிகைச் 
சாசனங்கள் நல்ல எடுத்துக்காட்டுகளாகும் . வயலூர் , விருத் 
தாசலம் ஆகிய இடங்களிற் காணப்பெறும் காடவர்களின் மெய்க் 
கீர்த்திகளும் சிறந்தவையாம் . 


செய்யுள் வடிவிலமைந்துள்ள மெய்க்கீர்த்திகளில் தமிழ்ச் 
செய்யுளிலக்கணத்தில் விரிவாகப் பேசப்பெறும் பலவகை 
அடியமைப்புகள் ( Metre ) இருப்பதைக் காணலாம் . இவற்றின் 
நடை மிகவும் எளிதாகவும் , ஆற்றொழுக்காகவும் அமைந்துள்ள 
துடன் அரும் பதங்களோ , அருகி வழங்கும் சொற்களோ 
இன்றியும் அமைந்துள்ளது வியத்தற்குரியதாம் . இத்தகைய 
அமைப்புடையதாயினும் சிறந்த புலமை சான்ற அரசவைப் 
புலவர் போன்றோரால் எழுதப்பபட்டவையல்ல என்பதும் தெளி 
வாகும் . சில கல்வெட்டுகளைப் பார்க்கும் போது அவை நுண்கலை 
யிற் வல்ல கல்தச்சராற் செய்யப்பட்டு வடிவும் , அளவும் வாய்த் 
திருப்பினும் , இலக்கியத் திறம் ஏதும் வாய்க்கப் பெறாதவர் அவர் 
என்பது தெள்ளிதின் விளங்கும் . எனவே , அக்காலக் கலைவல்லார் 
பலரும் கல்வி நலஞ்சாராதவர் என்றே புலனாகிறது . 

சாசனங்கள் அந்தந்தக்கால அரசியல் நிகழ்ச்சிகளைக் கூறுவ 
தோடன்றி அந்தந்தக்கால இலக்கியக் கருவூலங்கள் சிலவற்றின் 
வழிகாட்டியாயுமுள்ளன என்பதும் கருதற்குரியதாம் . அவ்விலக்கி 
யங்கள் பற்றி அச் சாசனங்கள் கூறவில்லையாயின் அவற்றின் 
பெயரைக் கூட நாம் அறியமுடியாமற் போயிருக்கும் . சாசனங் 
களின் துணைகொண்டு பெயரளவில் அறியப்படும் அந்நூல்கள் 
யாவுப் அழிந்து போனமை பெரிதும் வருந்துதற்குரியதாம் . 
சாசனங்களில் பேசப்படும் தன்மையிலிருந்து அந்நூல்கள் 
மக்களால் மதித்துப் பாராட்டப்பட்டவை எனத்தெரிகின்றது . 
எனினும் அந்நூல்கள் யாவும் நமக்குக் கிடைக்காததால் அவை 
எந்தந்த வகையில் சிறப்புற்றிருந்தன என்பதை நாம் அறிந்து 
கொள்ளஇயலவில்லை . 

சோழ அரசைப் பேரரசாக்கி நிலைபெறச் செய்த முதலாம் 
இராசராசன் பெயராலமைந்த நாடகம் ஒன்றும் காப்பியம் ஒன்றும் 


514 


சோழர் வரலாறு 


இருந்ததாகக் கல்வெட்டுகளால் அறியப்படுகின்றது . இவற்றுள் 
இராசராச நாடகம் - என்பது அவ்வரசனின் வாழ்க்கை வரலாறு 
கூறுவதாகத் தெரியவில்லை . ஆயின் , அவ்வரசனால் தஞ்சையில் 
எடுப்பிக்கப்பெற்ற வரலாறு குறித்ததாகலாம் எனத் தெரிகின்றது . 
மேலும் இந்நாடகம் தஞ்சைப் பெரிய கோயிலில் நடைபெறும் 
ஆண்டுத் திருவிழாவின்போது நடிக்கப்பெற்றதாகவும் தெரிகிறது . 
எனவே , இது தமிழ்நாடகநூல் என்றே கொள்ளத்தகும் . இராச 
ராசவிசயம் என்னும் நூல் இராசராசனின் ஆட்சியை அடிப்படை 
யாகக் கொண்டு எழுதப்பட்ட 

வரலாறு 
செய்யுள் நூலாகலாமென்பதும் இதில் வரலாற்று நிகழ்ச்சிகள் 
அப்படியே கூறப்படாவிட்டாலும் அவை பற்றிய குறிப்புகளைக் 
கொண்டவையாயிருக்கலாம் என்பதும் உய்த்துணரற்பாலது . 
மேலும் இக் காப்பியம் காவிரியின் தென்பால் அமைந்துள்ள திருப் 
பூந்துருத்திக் கோயிலில் விரிவுரை செய்யப்பெற்று வந்ததாகத் 
தெரிய வருகிறது . 

இவ்விரண்டுக்கும் நிவந்தங்கள் விடப்பட் 
டிருந்ததென்பதும் அறியப்படுகிறது . 


அரசியல் 


தழுவிய 


திரிபுவனியைச் சேர்ந்த மானகுலாசனிச் சேரியிலிருந்த 
கவிகுமுதசந்திரர் எனவும் அழைக்கப்பெற்ற திரு நாராயணப் 
பட்டர் என்பார் , முதற் குலோத்துங்க சோழனின் வரலாறு 
தழுவிய குலோத்துங்க சோழ சரிதை என்றொரு நூல் இயற்றிய 
தாகவும் முதற் குலோத்துங்க சோழன் ஆணைப்படியே அவ்வூர்ச் 
சபை அதிகாரிகள் தக்காரைக் கொண்டு அதனை நன்கு ஆய்வு 
செய்து சிறந்ததென்று கண்ட பின்னர் அவருக்குப் பன்னிரண்டு 
மா நிலம் பரிசாக வழங்கியதாகவும் அந்த . நிலம் எந்தக் காலத்தும் 
பன்னிரண்டாந்தரமாகக் கொள்ளப் பெற்று வரிவிதிக்கப் பெற்ற 
தாகவும் தெரிகிறது . கமலாவயப்பட்டர் என்பவர் இயற்றிய 
கன்னிவனபுராணம் என்றும் தலபுராணத்தையும் அங்கு வழங்கும் 
மரபு வழிக்கதைகளை அடிப்படையாகக் கொண்டு இயற்றப்பெற்ற 
பூம்புலியூர் நாடகத்தையும் பாராட்டி அவருக்கு இறையிலி நிலம் 
வழங்கப்பட்டதாகத் தென்னார்க்காடு மாவட்டம் 

கடலூரிற் 
கிடைத்துள்ள கி.பி. 1111 , கி.பி. 1119 - ல் பொறிக்கப்பெற்ற இரு 
கல்வெட்டால் அறியப்படுகின்றது . கி.பி. 1210 - ல் வடவார்க்காடு 
மாவட்டம் திருவாலங்காட்டுக் கோயிலில் 
ஒரு 

விளக்கிற்கு 
நிவந்தம் கொடுத்த 

கொடுத்த அரும்பாக்கம் அறநிலைவிசாகன் திரை 
லோக்கிய மல்லன் வத்சராசன் என்பார் தாம் மகாபாரதத்தை 


1 


S. I. I. Vol . II. p . 306 ; 120 of 1931 
198 of 1919 
128 & 129 of 1902 


9 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


515 


இனிய தமிழில் ஆக்கியதாகவும் சிவன் அடையும் வழியைக் 
கண்டறிந்ததாகவும் கூறியுள்ளார் . மருதத்தூர் உடையான் 
என்பவன் , தான் பையூர் வேதவனமுடையானைப் பாராட்டிப் 
பாடியமைக்காக அவன் தனக்குக் கொடுத்த நிலத்தை நான்கு 
பட்டிக் கோயிலுக்குக் கொடுத்ததாகக் கூறியுள்ளமை கி.பி .1146 - ல் 
பொறிக்கப் பெற்ற கல்வெட்டொன்றால் அறியப்படுகின்றது . 5 


அரசன் பெயரும் காலமும் அறியப்படாத கல்வொட்டொன் 
றில் அரசன் திருவாரூர்க் கோயில் மண்டபத்தே வீற்றிருந்து 
பூங்கோயில் நாயகத் தலைக்கோலி என்பாளது 

நடன 
நிகழ்ச்சியைக் கண்டு மகிழ்ந்திருந்தபோது வாயாற்றூர்ப் பிரமதே 
யத்திலிருந்து ஒரு பகுதி நிலத்தை அரசனின் படைமானியத் 
தலைவனான வீரசோழ அவைக்கன் என்பான் மீது வீராணுக்க 
விஜயம் என்னும் நூலைப்பாடிச் சிறப்பித்தமைக்காக பூங்கோயில் 
நம்பிக்கு இறையிலியாகக் கொடுத்ததாக அக்கல்வெட்டுக் 
கூறுகிறது . இதிலிருந்து பூங்கோயில் நாயகத் தலைக்கோலியும் 
பூங்கோயில் நம்பியும் அக்கோயிலிற் பணியாற்றியவர்களென்று 
கருதலாம் . இக் குறிப்பிலிருந்து அந்த நூல் எந்த மொழியில் 
ஆக்கப்பட்டதென்பதும் இறையிலி நிலம் அளித்த சோழ அரசன் 
யாரென்பதும் தெரியவில்லை . ஆயினும் , அவ்வாறு கொடுத்த 
அரசன் பிற்காலச் சோழ அரசர்களுள் ஒருவன் என்பது உறுதி . 
குறட்டியைச் சேர்ந்த வரதையப் புலவர் என்பார் திருவல்லமுடை 
யாரைச் , சிறப்பித்து வல்லை அந்தாதி என்னும் நூலைப் பாடியமைக் 
காக , அக்கோயிலதிகாரிகள் அவருக்குக் கோயில் நிலத்திலிருந்து 
நூறு குழி நிலம் கொடுத்ததாகத் கல்வெட்டொன்றாலறியப்படு 
கிறது . 


இவைகளையெல்லாம் நோக்கும்போது 

நோக்கும் போது பிற்காலச் சோழர் 
காலத்தே இயற்றப்பெற்ற பல நூல்கள் பாதுகாக்கப்படாமல் 
அழிந்துபோயின என்பது தெளிவாகிறது . அன்றியும் பெயர் 
அறியப்படாமலே அழிந்துபோன நூல்களும் இருத்தல் கூடும் . 
அவை யாவும் நமக்குக் கிடைத்திருக்குமாயின் , பிற்காலச் சோழ 
அரசர்களைப் பற்றியும் அவர்தம் அரசியல் பற்றியும் எத்தனையோ 
அரிய செய்திகளைத் தெரிந்து கொண்டிருக்கலாம் . எனவே , அவை 
கிடைக்காமற் போயினமை மிக்க வருத்தம் தருவதேயாம் . 


5 


4 482 of 1905 

335 of 1914 
548 of 1904 
233 of 1921 


6 


? 


516 


சோழர் வரலாறு 


பிற்காலச் சோழர்காலத்தெழுந்த தமிழ் நூல்களுள் நமக்குக் 
கிடைத்துள்ளவற்றை முறையாய் அறியுமுன் மிகவும் அருகிக் 
கிடைத்துள்ள சமஸ்கிருத நூல்களைக் காணலாம் . வடமொழியும் , 
வடமொழி நூல்களும் எவ்வாறு போற்றிக் கற்கப்பட்டன என் 
பதைக் கல்வெட்டுகள் தெளிவுபடுத்தியுள்ளதை முன்னரே 
கண்டோம் . வேதங்களும் , பாணினியமும் , தத்துவமும் , எவ்வாறு 
போற்றி வளர்க்கப்பட்டனவென்பதை விவரமாகக் கண்டோம் . 
எனினும் இக்காலத்தெழுந்த சமஸ்கிருத நூல்களைப்பற்றி அறிந்து 
கொள் தற்கான ஆதாரம் ஏதும் நமக்குக் கிடைக்கவில்லை . இருப் 
பினும் பிற்காலச் சோழப் பேரரசர்கள் சமஸ்கிருத வளர்ச்சியில் 
அதிக அக்கறை காட்டி வந்தனர் என்பதை அவர்தம் சாசனங் 
களும் சாசனத்து அமைந்துள்ள வடமொழிச் சொற்களும் தெளிவுப் 
படுத்துகின்றன . மேலும் நானார்த்தாணவ சங்க்ஷேபா என்னும் 
பேரகராதியின் பாயிரச் செய்யுள்கள் இக் கருத்தை உறுதிப் 
படுத்துவதைக் காணலாம் . அதில் கூறப்படுவதாவது : முதற் 
குலோத்துங்கன் சமஸ்கிருத வல்லுநர் பலரை ஒரு கிராமத்தில் 
குடியமர்த்தினான் . அக் கிராமத்திலிருந்த வடமொழி இலக்கண 
அறிஞர் பரம்பரையில் வந்த 

வந்த வத்சகோத்திரத்தைச் சார்ந்த 
கேசவஸ்வாமின் என்ற பிராமணர் இரண்டாம் இராசராச 
னுடைய சேவையில் அமர்ந்திருந்தார் . வடமொழிப் பேரகரா 
தியிலுள்ள சொற்களைத் தொடுத்து அகர வரிசைப்படுத்தி 
இளைஞர்க்குப் பயன்படத்தக்க நூலாயமைக்கும்படி அரசன் விடுத்த 
ஆணைப்படியே அவர் செய்து முடித்ததாகத் தெரிகிறது . இதற்கு 
முற்பட்ட நாள்களிலேயே சோழ அரசர்கள் சமஸ்கிருதத்தை 
ஆதரித்ததாகத் தெரிகிறது . காவிரியின் தென்கரையிலிருந்த ஒரு 
கிராமத்தில் வேங்கடராயனின் மகனாகிய மாதவன் என்பான் 
வசித்துவந்தான் . அவர் இருக்கு வேதத்திற்கு மிக விரிவானதொரு 
விளக்கவுரை எழுதினார் . அவன் அவ்வாறு எழுதிய காலத்தில் 
உலகப் புகழ்பெற்ற மாவீரனுடைய நாட்டில் தனக்கு வேண்டும் 
எல்லா வசதிகளையும் பெற்றிருந்ததாக அவன் கூறியுள்ளான் . 
அவன் தான் யார் காலத்திலிருந்தவன் என்பதைக் கூறாவிட் 
டாலும் , அம்மன்னன் முதற் பராந்தகன் எனவே துணியப்படும் . 
ஏனெனில் , இவனே வெல்லுதற்கரிய கிருஷ்ணராயனை வென்று 
வீரசோழன் என்னும் பட்டமெய்தியதாகக் கூறும் வீரராசேந்திர 
னின் கன்னியாகுமரிக் கல்வெட்டு இதனை உறுதிப்படுத்துகிறது . 
பிற்காலத்தெழுந்த விசயநகரப் பேரரசர்களின் ஆதரவில் எழுதப் 
பெற்ற ரிக்வேத பாஷ்யம் இதைப் பின்பற்றியதென்றே கூறலாம் . 
பிற்காலச் சோழர் காலத்துத் தோன்றிய சமஸ்கிருத நூல்கள் பற்றி 
நாம் அறியக்கூடுவன இவ்வளவேயாம் . 

Tri . Sans . Series . No. 23 , 29 & 31 - VV - 1-20 at the beginning . 


8 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


577 


பன்னிருதிருமுறை 

பிற்காலச் சோழர் காலத்து ஏற்பட்ட தமிழ்நூல் வளர்ச்சியை , 
கிடைத்துள்ள நூல்களைக்கொண்டு காணுதல் எளிதாம் . இது 
தமிழிலக்கிய வறலாறு அன்று , ஆதலின் இன்றியமையாத ஒரு சில 
நூல்களைப்பற்றியே கூறப்பெற்றுள்ளன . பிற்காலச் சோழர் காலத் 
திற்கு முன்னர்த் தோன்றிய தேவாரப் பாடல்களுள் ஏதோ ஒரு 
சிலவே கோயில்களில் ஓதப்பெற்று வந்தன . அதில் ஈடுபாடு 
கொண்ட முதல் இராசராசன் பெருமுயற்சி செய்து தேவார ஏடு 
களைத் திரட்டி நம்பியாண்டார் நம்பிகளைக்கொண்டு தொகுப் 
பித்தான் . சம்பந்தர் தேவாரம் முதன் மூன்று திருமுறைகளாகவும் , 
அப்பர் தேவாரம் 4 , 5 , 6 ஆம் திருமுறைகளாகவும் , சுந்தரர் 
தேவாரம் 7 ஆம் திருமுறையாகவும் தொகுத்த பின்னர் மணிவாசகர் 
இயற்றிய திருவாசகம் , திருக்கோவையார் 8 ஆம் திருமுறை 
யாகவும் , திருமாளிகைத்தேவர் , கருவூர்த்தேவர் முதலிய 
ஒன்பதின்மர் இயற்றிய திருவிசைப்பா திருப்பல்லாண்டு 9 ஆம் 
திருமுறையாகவும் , திருமூலர் திருமந்திரம் பத்தாம் திருமுறை 
யாகவும் , திரு ஆலவாய்ப்பெருமாள் கபிலதேவநாயனார் , கல்லாட 
தேவநாயனார் , காரைக்காலம்மையார் , பட்டினத்தடிகள் போன்ற 
பன்னிருவர் பாடிய நூல்கள் 11 ஆம் திருமுறையாகவும் அமைக்கப் 
பெற்றன . பின்னர் பொருட் சிறப்புடைமை கருதிப் பெரியபுராணம் 
12 ஆம் திருமுறையாகச் சேர்க்கப்பெற்றது . இவற்றுள் நால்வர் 
பாக்கள் தவிர ஏனைய யாவும் பிற்காலச் சோழர் காலத்தனவேயாம் . 


சித்தாந்த நூல்கள் 

பதினான்கு சைவ இலக்கியங்களில் முக்கியமாகப் பேசப்படும் 
மெய்கண்ட சாத்திரங்களில் முதலாவதாகக் கொள்ளப்படும் 
திருவுந்தியார் ( கி.பி .1148 ) திருவியலூரிலிருந்த சிவஞானியாராகிய 
உய்ய வந்த தேவரால் இயற்றப்பெற்றதாகவும் , திருக்களிற்றுப் 
படியார் ( கி.பி. 1178 ) திருக்கடவூரிலிருந்த உய்யவந்த தேவரால் 
இயற்றப்பெற்றதாகவும் கூறப்படும் 

கூறப்படும் திருமுறைகளின் சாரமாய் 
சித்தாந்த நுண்பொருள்களைச் சுவைபட எளியமுறையில் கூறுவது 
திருவுந்தியாராகும் . அதன் விளக்கமாகவும் நாயன்மார் பலருடைய 
வாழ்க்கை வரலாறுகளைக் கூறுவதாயும் அமைந்தது திருக்களிற்றுப் 
படியார் . சைவ சித்தாந்த மரபைத் தோற்றுவித்த மெய்கண்டார் 
தென்னார்க்காடு மாவட்டம் பெண்ணாகடத்தில் பிறந்தோராவார் . 
இவர் கி.பி. 1238 - ல் 12 நூற்பாக்களாகிய 40 வரிகளைக்கொண்ட 
சிவஞானபோதத்தை இயற்றினார் . 

பொழிப்புரை , 
உதாரணச்செய்யுள்கள் ஆகிய எல்லாவற்றையும் இவரே செய்தார் 
என்பர் . இந்நூல் 

ரௌரவாகமத்திலுள்ள சிவஞானபோத 


இதன் 


சோ . வ . - 37 . 


578 


சோழர் வரலாறு 


மொழிபெயர்ப்பெனக் கூறப்பட்டுவந்த கொள்கை கா . சுப்பிரமணிய 
பிள்ளயின் ஆராய்ச்சியால் இது ஒரு முதனுலே என்பது உறுதி 
செய்யப்பட்டது . அருள்நந்தி சிவச்சாரியார் எழுதிய சிவஞான 
சித்தியார் சுபக்கம் , பரபக்கம் எனும் இருபகுதிகளைக்கொண்டு , 
சித்தாந்த சாத்திரம் எனப்படும் மெய்கண்ட நூல்களில் விரிவான 
நூலாகும் . இதற்குப்பலர் உரைவகுத்துள்ளனர் . இந்நூல் சிறந்த 
சித்தாந்த சாத்திரமாவது மட்டுமன்றி இலக்கியமாகவும் தோத்திர 
மாகவும் கொள்ளத்தக்க சிறப்புடையதாம் . வெண்பா ஆசிரியப்பா 
மாறிமாறிவர அந்தாதித்தொடையாய் அமைந்த 20 செய்யுள்களைக் 
கொண்ட இவரது இருபாவிருபஃது மெய்கண்டாரைத் 
துதிக்கும் முகமாகச் சாத்திர நுண்பொருள்களை வினாவிடையாக 
விளக்கும் மிகச்சிறந்த நூலாகும் . சித்தாந்த நூல்களில் ஒன்றான 
உண்மை விளக்கத்தை ஆக்கியவர் மனவாசகங் கடந்தாராவார். 
55 பாடல்களைக் கொண்ட இச் சிறுநூல் சைவசித்தாந்தக்கருவி 
நூலாகும் . சைவ சமய தத்துவங்களாகிய , ஆன்ம தத்துவம் , 
வித்தியா தத்துவம் , சுத்த தத்துவம் , பாசம் , ஆன்மா , சிவரூபம் , 
ஐந்தெழுத்து , முத்தி , வழிபாடு ஆகிய பொருள்களை இந்நூல் 
கூறுகிறது . சிவப்பிரகாசம் முதல் சங்கற்ப நிவாகரணம் 
இறுதியாக உள்ள எட்டுச் சித்தாந்த 

நூல்களை உமாபதி 
சிவாச்சாரியார் இயற்றினாரென்பது மரபாகும் . 


சீவக சிந்தாமணி 

ஐம்பெருங் காப்பியங்களில் முதலில் வைத்துக் கூறப்படுவதும் 
காலத்தில் சிலம்பு மேகலைக்குப் பிற்பட்டதுமாகிய 

சீவக 
சிந்தாமணி சோழர் காலத்திய நூலாகவே கொள்ளப்படுகின்றது . 
இதன் காலம் பற்றி அறிஞர்கள் தம்மிடையே ஒத்த கருத்துப் 
பெற்றிலர் . தேவார காலத்திற்கு முந்தியதெனக் கருதுவோரும் , 
கி.பி. பத்தாம் நூற்றாண்டியதே எனக் கருதுவோரும் இருகோடி 
களிலுள்ளோராவர். அவ்வாறு கொள்வதற்கு அவர்தம் சமயச் 
சார்பும் ஒரு காரணம் என்பதை நாம் மறந்து விடுதற்கில்லை . ஒரு 
நூல் காலத்தால் முந்தியது என்பதனாலேயே உயர்ந்ததாகிவிட 
முடியாது . அது போன்றே காலத்தாற் பிந்திய நூல்களெல்லாம் 
தாழ்ந்தனவாகி விடவும் முடியாது . எவ்வாறாயினும் திருத்தக்க 
தேவர் என்னும் சமண முனிவரால் இயற்றப்பெற்ற 

சீவக 
சிந்தாமணி தமிழ்க்காப்பியங்களில் தலை சிறந்ததென்பதில் ஐய 
மில்லை . இது பெருங்காப்பியத்திற்கு வேண்டும் அங்கங்கள் யாவும் 
பொருந்திய விருத்தப்பாக்களால் அமைந்துள்ளது . அவருக்குப் 
பின் வந்த புலவர் பலரும் போற்றி எடுத்தாளும் கருத்துச் செறி 
வுடையது . சமண சமயக் கோட்பாடுகளைப் பரப்பும் அடிப்படைக் 
கருத்தில் அமைந்ததாயினும் முருகன் , திருமால் , சிவன் போன்ற 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


579 


பிற சமயக் கடவுளர்களையும் ஏற்ற பெற்றி பாராட்டிக் கூறியுள்ள 
தேவரின் சமயப் பொது நோக்கு மிகவும் பாராட்டிற்குரியதாம் . 
நூலின் தலைவனாகிய சீவகன் காந்தருவதத்தை முதலிய எண்மரை 
மணந்து இன்பம் துய்த்தானாயினும் , கடுவன் கவர்ந்த பலாக்கனி 
நிகழ்ச்சியால் வாழ்க்கை நிலையாமை உணர்த்தப் பெற்று துற 
வறம்புக்கு வீடு பேறடைந்ததாகக் கூறி , வீடு பேற்றின் இன்றியமை 
யாமையையும் அதை அடைதற்கான வழியாம் துறவறத்தின் 
சிறப்பினையும் உய்த்துணர வைத்துள்ளமை இத்நூலின் தனிச் 
சிறப்பாம் . எண்மர் மணம் பேசும் இந்நூலுக்கு மண நூல் 
எனும் பேருண்மையும் கருதுதற்குரியதாம் . தேவர் கூறும் நாட்டு 
வளம் , 

நகர்வளம் மிகச்சிறந்த முறையிலமைந்துள்ளன .. 
சீவகன் , சுடுகாட்டில் பிறந்த நிலையைத் தேவர்கூறுவது கற்போர் 
உள்ளம் கரைவித்துக் கண்ணீர் மல்கச் செய்யும் தன்மை 
வாய்ந்தது . ( வெவ்வாய் ஓரி முழவாக ......... ) அவலச் சுவைக்கு 
இதனினும் சிறந்த எடுத்துக்காட்டு இல்லை என்றே சொல்லலாம் . 

சமயக் கோட்பாடுகளுள் தலைசிறந்ததாய இரத்தினத் 
திரயம் எனப்படும் நன்ஞானம் , நற்காட்சி , நல்லொழுக்கம் ஆகிய 
வற்றையும் ( மெய்வகை தெரிதல் ஞானம் .......... ) பிற சமண 
தருமங்களையும் நூலில் அங்கங்கே கூறிச் செல்லுவதைக் காண 
லாம் . சுருங்கக் கூறுமிடத்துச் சீவக சிந்தாமணி இனிய எளிய 
நடையுடை விருத்தப்பாக்களாலியன்று காவிய நயமும் , கற்பனை 
வளமும் செறிந்து உவமை , உருவகம் முதலிய அணி நலம் 
நிறைந்து கற்போருள்ளம் கவரும் தனகமைத்து எனலாம் . இந் 
நூல் பதின்மூன்று இலம்பகங்களாகப் பிரிக்கப்பெற்று , மூவாயிரத் 
திற்கு மேற்பட்ட செய்யுள்களைக் கொண்டுள்ளது . 


சமண 


வளையாபதி 

ஐம்பெருங் காப்பியங்களில் ஒன்றாகப் பேசப்பெறும் வளையா 
பதி முழுவதுமாக நமக்குக் கிடைக்கவில்லை . புறத்திரட்டில் 
காணப்பெறும் 66 செய்யுள்களும் அடியார்க்கு நல்லார் போன்ற 
உரையாசிரியர்களால் மேற்கோளாகக் காட்டப்பட்டுள்ள சில 
செய்யுள்களுமே கிடைத்துள்ளன . இந்நூலின் கதையை வைசிய 
புராணத்தில் 35 ஆவது 

35 ஆவது அத்தியாயத்தில் காணலாம் . அது 
வருமாறு . தன் குலத்துதித்தாளொரு பெண்ணுடன் வேறுகுலப் 
பெண்ணொருத்தியையும் விரும்பி மணந்து வாழ்ந்து வந்த 
நவகோடி நாராயண செட்டி என்பவன் , தன் குலத்தவர் வகுத்த 
சாதிக் கட்டுப்பாட்டிற்கிணங்க தான் கைப்பிடித்த வேறு குலப் 
பெண்ணைக் கைவிட்டான் . அக்காலத்தே கருவுற்றிருந்த 
அப்பெண் காளிகோயிலில் 

அடைக்கலம் 

புக்கு , 
மகவையீன்று , வளர்த்துப் பள்ளிக்கனுப்பி வைத்தான் . உடன் 


ஓராண் 


580 


சோழர் வரலாறு 


மாணவர் கூறிய பழித்துரை பொறாத அச்சிறுவன் தன் பிறப் 
புண்மை அறிந்து , காளிதேவியின் அசரீரி வாக்கால் தந்தையால் 
ஆதரிக்கப்பெற்று வாழ்ந்தான் . இஃதொரு சமணசமயச் சார் 
புடைய நூலென்பது கிடைத்துள்ள அதன் செய்யுள்களாலறியப் 
படுகின்றது . 


குண்டலகேசி 

பெருங்காப்பியங்கள் ஐந்தனுள் ஒன்றாக வைத்து எண்ணப் 
பெறும் குண்டலகேசியும் கிடைத்திலது . புறத் திரட்டிற் காணப் 
பெறும் 19 செய்யுள்களே கிடைத்துள்ளன . வீரசோழிய 
உரைகாரர் இதனை அகலக் கவி எனக்கூறுதலால் இஃதொரு 
பெருங்காப்பியமென்பது தெளிவாகும் . குண்டலகேசி என்னும் 
வைசியக்கன்னி களவு செய்த குற்றத்திற்காகக் காவலரால் 
கொண்டு செல்லப்பட்ட காளன் என்பானைக் கண்டு காமுற்றது 
அறிந்த அவள் தந்தை அரசனிடம் சென்று அவனைச் சிறைவீடு 
செய்து தன் மகளுக்குத் திருமணம் முடித்து வைத்தான் . ஒரு 
சமயம் அவள் தான் கொண்ட புலவி காரணமாக அவனைக் கள்வன் 
என்றுரைத்தாள் . அது 

கேட்கப்பொறாத 

அவன் , அவளை 
வஞ்சனையாற் கொல்லும் பொருட்டு மலைவாழ் தெய்வம் வணங்கு 
தற்கென அழைத்துச்சென்று மலைமுகட்டை அடைந்ததும் தன் 
எண்ணமுரைத்து 

இஷ்டதெய்வத்தை வணங்கப் 
பணித்தான் . 

அவளும் நடுக்கம் யாதுமின்றிக் கண்கண்ட 
தெய்வமான கணவனை வணங்குவதாகக்கூறி அவனை வலம் 
வருவதுபோன்று பின்புறமடைந்து மலை உச்சியிலிருந்து கீழே 
தள்ளி உயிர் துறக்கச்செய்து தானும் வாழ்க்கையை வெறுத்துத் 
துறவியானான் என்பது நீலகேசி உரையால் அறியப்படும் கதைச் 
சுருக்கம் . இக்கதை பௌத்த நூலாகிய தேரி காதை 46 ஆம் 
காதையிலும் பேசப்படுகின்றது . அதன்படி அவள் இயற்பெயர் 
பத்திரை என்பதும் காளன் பெயர் ஸத்துகன் என்பதும் , முதலில் 
நிகண்டவா தியாயிந்து பின்னர்ப் பிக்குணியானாள் என்பதும் 
தெரிகின்றது . நாகுதத்தனார் எனும் புலவர் இதன் ஆசிரியராவார் . 


அவள் 


நீலகேசி 

இதன் ஆசிரியர் யார் என்பது தெரியவில்லை . இது ஒரு சமண 
சமயச் சார்பு நூல் . சமய திவாகர வாமன முனிவர் இயற்றிய 
உரையை நோக்குங்கால் இது குண்டலகேசி எனும் பௌத்த 
சமயச் சார்பு நூலை மறுக்கும் வகையில் தோன்றியதெனவே 
கொள்ளப்படுகின்றது . இது ஐஞ்சிறு காப்பியங்களுள் ஒன்றாகக் 
கொள்ளப்படுகிறதெனினும் காப்பிய உறுப்புகள் இதில் அமைய 
வில்லை என்பது தெளிவாகும் . நீலகேசி என்பதற்கு அழகிய கரிய 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


581 


கூந்தலுடையாள் என்பதே பொருளாகும் . இது நீலகேசித் 
திரட்டு எனவும் நீலகேசித்தெருட்டு எனவும் உரையுள் வழங்கப் 
பெறுவதைக் காணலாம் . இதுகொண்டு இஃதொரு பெருங்காப்பி 
யத்திலிருந்து திரட்டி , அமைக்கப்பட்ட நூலெனக் கொள்ளல் 
பொருந்தாது . இதுவே முதனூலென்பது அறிஞர் பலரும் ஒப்புக் 
கொண்ட கருத்தாகும் . பழையனூர் நீலியைத் தலைவியாகக் 
கொண்ட இந்நூல் போதிக்கும் அறங்களில் தலையாயது கொல் 
லாமையேயாம் . செய்யுள் விகற்பங்கள் பலவும் பயின்று வரும் 
894 செய்யுள்களைக் கொண்ட இந்நூலில் அமைந்துள்ள பாக்கள் 
பல ஓசை நயமின்றியும் , பொருட் சிறப்பின்றியும் உள்ளதைக் 
காணலாம் . இதன் 647 ஆம் செய்யுள் இரண்டடிகளைக் கொண்ட 
தாக உள்ளது . இது பரணி மோன்ற தாழிசையால் அமையும் 
சிற்றிலக்கியங்களுக்குப் பொருந்துமேயன்றிக் காப்பியத்திற்குச் 
சிறிதும் பொருந்தாது . பல பாடல்கள் ஆசீவகவாதத்தை மறுத் 
துரைப்பனவாயும் பல செய்யுள்கள் அருகனைத் துதிப்பனவாயும் 
உள்ளன . அருகதேவனுக்கு ஆயிரத்தெட்டுத் திருநாமங்கள் 
உளவாகப் பேசப்படுகின்றது . பாயிரத்துடன் பத்துச் சருக்கங் 
களைக் கொண்டுள்ள இந்நூல் ஆங்காங்கே அமைந்துள்ள சுவை 
யான கருந்துகளும் தொடர்களும் நானில வருணனையும் கற்போர் 
உள்ளம் களிக்கும் வகையில் அமைந்துள்ளமை பாராட்டுதற் 
குரியதாம் . 


சூளாமணி 


தோலாமொழித்தேவர் இயற்றிய சூளாமணி 

ஆருகத 
மாபுராணத்தைத் தழுவியதாகும் . இது 12 சருக்கங்களையும் 
2331 செய்யுள்களையும் கொண்டதாகும் . இந்நூலின் கதை , 
பாகவதத்தில் வரும் கண்ணன் , பலராமன் கதை ஆகியவற்றை 
ஓரளவு ஒத்துள்ளது . இந்நூலில் இடம்பெறும் இருவர் , திவிட்ட 
னும் விசயனும் ஆவர் . நூலை நோக்குகையில் இதனைச் சிறு 
காப்பியத்துள் சேர்த்ததற்கான அமைதி ஏதும் தோன்றவில்லை . 
சமண யாத்திரைத்தலமாகிய சிரவண பெள்கோளாவில் உள்ள 
கல்வெட்டில் இந்நூல் பற்றிய குறிப்பு உள்ளது . போதனமா 
நகரிலிருந்து சுரமை நாட்டையாண்ட பயாபதி மன்னனின் ஆட்சி 
யில் தொடங்கி அவன் துறவு மேற்கொள்ளுவதுடன் முடியும் 
இந்நூலில் அவன் மகனாகிய திவிட்டனே காப்பியத்தலைவனாகத் 
தோற்றமளிக்கிறான் . வித்தியாதர உலகில் இரத நூபுரத்திலிருந்து 
அரசு செலுத்திய சுவவனசடி என்பானது மகளாகிய சுயம் 
பிரபையை மணந்து கொண்டான் . அவனே வித்தியாதரனாகிய 
மாயச் சிங்கத்தைத் துரத்திச் சென்றான் . உடனே வித்தியாதரன் 
மறைந்து , விட குகையிலிருந்த உண்மைச் சிங்கத்தின் வாயைப் 


582 


சோழர் வரலாறு 


பிளந்து 


கொன்றவனும் எவ்விதக்காரணமுமின்றிக் கோடிக் 
குன்றெடுத்தவனும் அவனே யாவான் . சூளாமணி , கவிதைப் 
பண்புமிக்க பாடல்கள் பலவற்றைக் கொண்டு கவிதைச் சுவையில் 
மேலோங்கி உள்ளதைக் காணலாம் . இயற்கை வருணனைகளிலும் , 
போர் வருணனைகளிலும் , உலகநீதி கூறுதலிலும் இத் தன்மையைக் 
காணலாம் . இறைமாட்சி பற்றி இவர் கூறியுள்ள கருத்துகள் 
மிகச் சிறந்தவையாம் . அடியார்க்கு நல்லார் , நச்சினார்க்கினியர் , 
குணசாகரர் 

இளம் பூரணர் போன்ற இலக்கிய இலக்கண 
உரைகாரர் யாவரும் இதிலிருந்து மேற்கோள் காட்டத்தவறவில்லை . 
எனினும் இக் காப்பியத்தில் கதையமைப்போ - கதையமைப்பின் 
கட்டுக்கோப்போ - இலக்கணம் அமைந்த பாத்திரப்படைப்போ 
அமையவில்லையென்றே அறிஞர் கூறுவர் . நிலைத்த செல்வம் 
பெறுவதற்கும் காலனை வெல்லுதற்குமான வழி குறித்து , அரசன் 
அமைச்சனை வினவுவது , அரசமரபுக்கே இழுக்கைத் தருவது 
போலமைந்துள்ளது . தன்னை வணங்கிய மகளாகிய 
பிரபையை மன்னன் புகழ்ந்து கூறுவது , மகளிர்க்கு ஏற்றம் தராத 
சமண சமய மரபுக்கு மாறுபட்டுள்ளது . திவிட்டன் மகள் சோதி 
மாலையின் சுயம் வரத்திற்கு வந்தவருள் ஏமாங்கத நாட்டு இளவரச 
னும் பேசப்படுதலாலும் பிறகாரணங்களாலும் இந்நூல் சிந்தாமணிக் 
கும் பின்னர்த் தோன்றியதெனவும் , பத்தாம் நூற்றாண்டின 
தெனவும் கொள்வர் ஆராய்ச்சியாளர் . 


சுயம் 


கல்லாடம் 


தமிழ் இலக்கியத் திலுள்ள சிறந்த நூல்களுள் கல்லாடம் 
ஒன்றாகும் . பாயிரமாய் அமைந்த விநாயகன் , வேலன் வணக்கச் 
செய்யுள்களும் , அகப்பொருள் துறை ஒவ்வொன்றிற்கும் ஒவ் 
வொன்றாயமைந்த நூறு பாக்களும் சேர்ந்து 102 பாடல்களைக் 
கொண்டதொரு நூலாகும் . திருவாதவூரடிகள் இயற்றிய திருக் 
கோவையாரின் சிறப்பை உலகறியச் செய்யுங் கருத்துடன் அதி 
லுள்ள நூறு துறைகளைத் தேர்ந்தெடுத்து , ஒவ்வொரு துறைக்கும் 
ஒவ்வொன்றாக ஆசிரியப்பாவினால் 

ஆகிய 

செய்யுள்களைக் 
கொண்டது . இவை பதினைந்தடிச் சிற்றெல்லையும் அறுபத்தாறு 
அடி பேரெல்லையுமுடையன . சொல்லால் சங்கச் செய்யுள்களை 
யொத்தும் , பொருளாற் புராணக் கதைகளைத் தழுவியும் ஆக்கப் 
பெற்றுள்ளன . 


எனப் 


கல்லாடரால் இயற்றப் பெற்றமையின் இந்நூல் கல்லாடம் 

பெயர் பெற்றதென்பர் . அகநானூற்றில் ஏழும் , புற 
நானூற்றில் ஐந்தும் , குறுந்தொகையில் இரண்டும் ஆக இச் 
செய்யுள்கள் யாவும் கல்லாடரால் இயற்றப் பெற்றுள்ளன , 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


583 


பதினோராந்திருமுறையிலுள்ள * திருக்கண்ணப்பர் திருமறம் 
கல்லாடதேவ நாயனாரால் இயற்றப் பெற்றதாகக் குறிக்கப் 
பட்டுள்ளது . தொல்காப்பிய உரைகாரருள் கல்லாடரும் ஒருவரா 
வார் . எனவே இவ்வாறு குறிக்கப்படுவோர் ஒருவராகார் ; பல 
ரென்பதுதேற்றம் . மேலும் கல்லாடர் என்பது இயற்பெயரா ? 
ஊரால் அமைந்த பெயரா ? அன்றிக் குடிப்பெயரா ? என்பதும் 
தெளிதற்கில்லை . ஹல்லட என வழங்கப் பெற்ற வீர சைவ 
ஞானாசிரிய மரபே தமிழகத்தில் கல்லாடர் என்றாகியிருக்கலாம் 
எனக் கருதுவோரும் உளர் . இவ்வாசிரியரின் காலம் பதினோராம் 
நூற்றாண்டின் இடைக் காலமாயிருக்கலாமென்பது அறிஞர் செய்த 
முடிவாகும் . 


இந்நூல் அளவாற் சிறிதாயினும் பொருளால் சிறந்த 
தென்பது தேற்றம் . மக்களின் உள்ளம் விரிவடைந்து தெய்வ 
நலத்தில் ஈடுபட்டு உயர்வடைய வேண்டுமென்பதே ஆசிரியரின் 
நோக்கமெனத் தெரிகின்றது . கூடலையும் பரங்குன்றையும் 
சிறப்பிக்கும் வகையில் ஆலவாயண்ணல் , முருகப்பெருமான் ஆகிய 
இருவர்தம் திருவருட்பேற்றினை வியந்து கூறு தலை நூலெங்கினும் 
காணலாம் . இராமாயணம் , பாரதம் , திருவிளையாடல் போன்ற 
புராணக் கதைகளும் திருத்தொண்டர் வரலாற்றிற்சிலவும் இசை 
நாட்டியக்கலை விளக்கமும் இந்நூலில் இடம் பெற்றுள்ளதுடன் 
உலகியலும் நல்லொழுக்கமும் உவமை , 

உருவக வாயிலாக 
விளக்கப் பெற்றுள்ளமை பாராட்டுதற்குரியதாம் . சொற்செறிவும் 
அருவழக்குச் சொற்களும் உள்ளமையின் கற்போருள்ளம் வருந்தச் 
செய்யினும் பயின்ற பின்னர் பலமுறை படித்து மகிழ விரும்பும் 
சொல்லோவியமாம் . கல்லாடம் கற்றவனோடு சொல்லாடாதே , 
என்ற பழமொழியே இந்நூலின் சிறப்பையும் இதுபல்லோராலும் 
போற்றிப் பயிலப்பட்டமையையும் விளக்கப்போதிய சான்றாகும் . 


கலிங்கத்துப் பரணி 

ஆனையாயிரம் அமரிடை வென்ற மானவனுக்கு வகுப்பதே 
பாடற்கரும் பரணியாகும் . பரணிக்கோர் சயங்கொண்டார் எனப் 
பாராட்டப்பெற்ற தனக்கு முன்னும் பின்னும் தோன்றிய பரணி 
நூல்கள் பல இருப்பினும் ஒப்புயர்வற்றதாக அறிஞர் பலராலும் 
பாராட்டப் பெறும் கலிங்கத்துப்பரணி முதற் குலோத்துங்கனது 
கலிங்க வெற்றியை வீறுபெற விளக்கும் நூலாகும் . கலிங்க மன்ன 

அனந்த வர்ம சோட கலிங்கன் சோழனுக்குத் திறை 
கொடாமல் முரண்படவே கலிங்கப்படையெழுச்சி அவசியமாயிற்று . 
அதனை மேற்கொண்டு சென்று வெற்றி சூடியவன் கருணாகரத் 
தொண்டைமான் எனும் சேனைத் தலைவனாவான் . இரண்டாம் 


னாகிய 


584 


சோழர் வரலாறு 


வீர 


இராசேந்திரசோழன் மேலைச்சளுக்கிய மன்னனாகிய ஆகவ 
மல்லனைக் கொப்பத்துப்போரில் வென்றமை கூறும் கொப்பத்துப் 
பரணியும் , இரண்டாம் இராசேந்திரன் தம்பியாகிய 
ராசேந்திரன் அதே மேலைச்சளுக்கிய மன்னனாகிய ஆகவமல்லனை , 
கிருஷ்ணா, துங்கபத்திரைப் பேராறுகள் கூடும் கூடல் சங்கமத்தில் 
வெற்றி கொண்டமையை பாடும் கூடல் சங்கமத்துப் பரணியும் 
கலிங்கத்துப் பரணிக்குக் காலத்தால் முந்தியவையாயினும் 
கிடைக்கப்பெறாமையின் நமக்குக் கிடைத்துள்ள பரணி நூல்களுள் 
இதுவே பழமையானதாகக் கொள்ளத்தக்கதாம் . 

இந்நூல் கடவுள் வாழ்த்து , கடை திறப்பு , காடு பாடியது , 
கோயில் பாடியது , தேவியைப் பாடியது , பேய்களைப் பாடியது , 
இந்திர சாலம் , இராசபாரம்பரியம் , பேய் முறைப்பாடு , அவதாரம் , 
காளிக்குக் கூளி கூறியது , களங்காட்டியது , கூழடுதல் , ஆகிய 13 
உறுப்புகளைக் கொண்டது . இந்நூலின் 8 ஆம் பகுதியாகிய இராச 
பாரம்பரியம் பிற பரணி நூல்களில் அமையாத குலோத்துங்க 
னுக்கு முற்பட்ட சோழ மன்னர்கள் பலரையும் அவர் பெற்ற 
வெற்றிச் சிறப்புடன் வரிசை பெறக் கூறுவதாகும் . மேலும் 
கரிகாற் சோழன் இமயம் வரை தன் படையைச் செலுத்தி 
இமயத்தில் புலிச்சின்னம் பொறித்ததும் காவிரிக்குக் கரையெடுப் 
பித்து , பதினாறு இலட்சம் பொன் கொடுத்து பட்டினப்பாலை 
பெற்றதும் போன்ற பலவும் கூறப்பட்டுள்ளன . அவதாரம் 
என்னும் பகுதியில் குலோத்துங்க சோழனது வரலாறு முழுவது 
மாகக் கூறப் பெற்றுள்ளதைக் காணலாம் . கடைதிறப்பு , காடு 
பாடியது , இந்திரசாலம் , களங்காட்டியது போன்ற பகுதிகள் 
இன்பச்சுவை , இயற்கை வருணனை , நகைச்சுவை , அவலச் 
சுவை , வீரச்சுவை போன்ற பலவும் பொருந்தி பலகாலும் படித்து 
இன்புறுதற்குரியனவாம் . 

இந்நூலை இயற்றிய ஆசிரியர் சயங்கொண்டார் என்பது 
சிறப்புப் பெயராகவே தோன்றுகிறது . அபயனுடைய சயத்தைப் 
பாடியதால் சயங்கொண்டார் எனப் பெயர் பெற்றதாக தெரிகிறது . 
அது காரணமாகவே கவிச்சக்கரவர்த்தி எனும் பட்டமும் பெற்றார் . 
இவர் சோழநாட்டுத் திருப்பதிகளுள் சிறந்ததாகிய திருவாரூரின் 
வடமேற்கமைந்த , இன்று சமணர் பதியாக விளங்கும் தீபங்குடிப் 
பதியினர் . ஆகையால் இவர் சமண சமயம் சார்ந்தோரெனக் 
கருதப்பட்டு வந்தது . ஆயின் இவர் பாடியுள்ள கடவுள் வாழ்த்துப் 
பகுதி முழுவதும் மும்மூர்த்திகள் , முருகன் , 

கொற்றவை 
போன்றோர் துதியாயிருத்தலின் அவர் 

சமயத்தவரா 
யிருத்தல் முடியாதெனப் பேராசிரியர் அருணாசலனார் கூறுவது 
கருதுதற்குரியது . இது கி.பி. 1112 - ல் இயற்றப் பெற்றதாகலாம் . 

தமிழிலக்கிய வரலாறு 12ஆம் நூற்றாண்டு . பக்கம் 39 & 40 


சமண 


9 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


585 


என 


மூவருலா முதலியன 

சோழர் வரலாற்றோடு பின்னிப் பிணைந்து விட்ட ஒன்று 
ஒட்டக்கூத்தர் வரலாறாகும். அக்காலக்கவிகளில் சிறந்து 
விளங்கியதால் கவிச்சக்கரவர்த்தி எனவும் கவிராட்சசன் எனவும் , 
அரசனளித்த காளம் ) என்னும் விருதைப் பெற்றமையால் 
காளக்கவி எனவும் , தமிழ் சமஸ்கிருதம் இரண்டிலும் புலமை 
பெற்றுக் கவி செய்தமையின் சருவக்ஞ கவி எனவும் சிறப்பிக்கப் 
பெற்றவர் ஆவார் . சிறந்த புலமையும் உயர்ந்த தன்மையும் 
உடைய இவரை மேலும் சிறப்பிக்கக் கருதிய பிற்காலத்தவர் சிலர் 
காலத்தால் மிகவும் பிற்பட்டவராகிய புகழேந்திக்கும் இவருக்கும் 
பகைமை கற்பித்து அதன் வழி இவர் பொருமை முதலிய 
புன்குணம் படைத்தவராக ஆக்கி விட்டமை பெரிதும் வருந்துதற் 
குரியதே . 

இவர் விக்கிரம சோழன் , அவன் மகன் இரண்டாம் குலோத் 
துங்க சோழன் , அவன் மகன் இரண்டாம் இராசராசசோழன் 
எனும் மூவர் காலத்தும் வாழ்ந்து அவர்கட்கு ஆசானாகவும் அவைக் 
களப் புலவராகவும் இருந்து பெருஞ்சிறப்புப் பெற்றவர் . இவர் 
மூவர் மீதும் தனித்தனியே உலாப் பாடியுள்ளார் . 

அவை 
மூவருலா 

வழங்கப்படுகிறது . இவ்வுலாக்களில் சோழ 
மன்னர்தம் குலமரபும் , பாட்டுடைத் தலைவனின் பெருமைகளும் , 
தலைவன் காலையில் துயிலெழுந்து நீராடிக் கடன் முடித்து , அரச 
கோலத்தில் யானை மீதமர்ந்து நகரப் பெரு வீதிகளில் உலா 
வருதலும் உடன் வருவோர் முதலானோரும் அவர்தம் கூற்றுகளும் , 
அதைக் காணும் எழுபருவ மகளிரின் உள்ளக் 

கிளர்ச்சியும் 
அதன் வழி நிகழும் செயல்கள் போன்றனவும் இனிமை பெற 
இயம்பப்பட்டுள்ளன . இவ்வுலாக்கள் உலாப்பிரபந்தம் என்பத 
னோடு அமையாது பிற்காலச் சோழர் வரலாற்றாராய்ச்சிக்குப் 
பயன்படும் நூலாகவும் உள்ளமை பாராட்டுதற்குரியதாம் . அது 
போன்றே இரண்டாம் குலோத்துங்கன் மேல் பிள்ளைத்தமிழ் 
ஒன்றும் பாடியுள்ளார் . 

பிள்ளைத்தமிழ் நூல்களுள் இவர் பாடியதே முதல் பிள்ளைத் 
தமிழ் நூலாகத் தெரிவதால் தமிழிலக்கிய மரபில் பிள்ளைத்தமிழ் 
என்ற பிரபந்த வகையைத் தோற்றுவித்த சிறப்பு இவரையே 
சாரும் . இந்நூல் முழுவதுமாகக் கிடைக்கவில்லை . கிடைத்த 
ஒரேட்டை வைத்துக்கொண்டு திருவையாற்றுத் தமிழ்க் கல்லூரிப் 
பேராசிரியராயிருந்த பண்டித உலக நாதபிள்ளை 1933 - ல் இதை 
அச்சிட்டார் . அதன்படி இது 103 பாடல்களைக் கொண்டதெனத் 
தெரிகின்றது . இடையிடையே பல செய்யுள்களும் செய்யுளடி 
களும் இல்லை . ஆண்பாற் பிள்ளைத்தமிழுக்குரிய பத்துப் பருவங்களும் 


586 


சோழர் வரலாறு 


உள்ளன . சிறுபறைப் பருவம் நாற்சீர் கொண்ட சந்தக்கலி 
விருத்தமாக உளறு . இவர் குலோத்துங்கன் மேல் முதலில் உலா 
வும் பின்னர்ப் பிள்ளைத்தமிழும் பாடியிருக்கலாம் என்பது சங்கர 
சோழனுலாவாற் கொள்ளக்கிடக்கின்றது . 


விக்கிரமசோழன் தென் கலிங்கத்தை வென்று கொண்ட 
போது இவர் அவனின் வெற்றி குறித்து ஒரு கலிங்கத்துப்பரணி 
பாடியுள்ளாரென்பது பிற நூல்களால் தெரியவருகிறது . மேலும் 


" தெலுங்க வீமன் விலங்கல் மிசை ஏறவும் 
கலிங்க பூமியைக் கனலெரி பருகவும் 


எனவரும் இவன்றன் மெய்க்கீர்த்திப் பகுதி இவன் தெலுங்க 
வீமனை வென்று தென்கலிங்கம் கொண்டமையைப் புலப்படுத்து 
வதைக் காணலாம் , இக் கருத்து இவர் பாடிய தக்கயாகப் பரணி 
776 ஆம் தாழிசையாலும் தெளியப்படும் . 


ஒட்டக்கூத்தர் இரண்டாம் 

இராசராசனைச் சிறப்பிக்கும் 
வகையில் பாடிய மற்றொரு நூல் தக்கயாகப் பரணியாகும் . 
இந்நூலின் பாட்டுடைத் தலைவன் சிவபெருமானே யாயினும் இராச 
ராசனின் புகழ் பலவிடத்தும் பேசப்படுதலின் 

இராசராசனைச் 
சிறப்பிக்கும் நூலாயிற்று . பரணி என்பதற்குப் பல பொருள்கள் 
கூறப்படினும் காளியையும் காலனையும் தெய்வமாகப்பெற்ற 
பரணி நட்சத்திரத்தில் அமைந்த பெயரென்பதே பொருத்த 
முடையதாகும் . கலிங்கத்துப் பரணி போன்றவை , உண்மையில் 
நடந்த போராகிய வரலாற்று நிகழ்ச்சியை 

அடிப்படையாகக் 
கொண்டு அம்மன்னன் பெற்ற வெற்றியைப் புலப்படுத்திச் செய்யப் 
பெற்றவையாகும் . ஆயின் சிவபெருமான் தன்னை அவமதித்த 
தக்கனையும், அவன் 

அவன் செய்த யாகத்தையும் வீரபத்திரரைத் 
தோற்றுவித்து அழித்ததாகிய புராணக்கதையைப் பொருளாகக் 
கொண்டு செய்யப்பெற்ற தக்கயாகப் பரணி , பழையபரணி 
முறைக்கு முற்றிலும் மாறுபட்டுப் புதியதொரு மரபை ஏற்படுத்தி 
யுள்ளதெனலாம் . ஏனெனில் , அதன் பின்னர்த் தோன்றிய 
இரணியவதைப்பரணி , திருச்செந்தூர்ப்பரணி 

போன்றவை 
புராணக்கதைகளின் அடிப்படையிலேயே 

தோன்றியனவாம் . 
மேலும் அஞ்ஞைவதைப் பரணி , மோகவதைப்பரணி , பாசவதைப் 
பரணி போன்றவை தத்துவக்கருத்துகளை ஆதாரமாகக் கொண் 
டவை யாதலின் , அவை மேற்சொல்லப் பெற்ற இரு பரணிகளுக்கும் 
வேறானவையாம் . எனவே , உண்மை வரலாறு தழுவிப் பரணி 
பாடும் மரபு ஒட்டக்கூத்தரால் முற்றிலும் மாற்றம் பெற்று விட்ட 
தென்பது கருதற் குரியது . 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


587 


இப்பரணி நூல் காப்பு , கடவுள் வாழ்த்து எனத் தொடங்கி 
இறுதியில் வாழ்த்துடன் முடிகிறது . வீரபத்திரருடைய 
வெற்றியைக் கூறுதலின் முதலில் வைரவக் கடவுள் வணக்கம் 
கூறியமை மிகப் பொருத்தமுடையதேயாம் . கடவுள் வாழ்த்தி 
லிருந்தே செய்யுள்களில் சந்தப்பொலிவு சிறந்துள்ளமை தெளிவாம் . 
இவர் தம் வருணனைத் திறத்திற்ருக் காடுபாடிய பகுதி சிறந்த 
எடுத்துக்காட்டாகும் . காளிதேவியின் சிறப்பு , வழிபடுமுறை , 
தேவையான பொருள்கள் முதலியவற்றைத் தேவியைப் பாடியதிற் 
காணலாம் . கோயில் பாடிய பகுதியிலும் சம்பந்தர் சமணர் 
கதையை வெளிப்படுத்து முகத்தான் பழைய மரபை மாற்றியுள்ள 
தைக் காணலாம் . இறுதியில் அமைந்துள்ள வாழ்த்துப் பகுதியில் 
இராசராசனும் , காவிரியும் , உறையூரும் வாழ்த்தப்படுவதைக் 
காணலாம் . 


கூத்தர் இயற்றிய நூல்களுள் உத்தரகாண்டமும் ஒன்றாகும் . 

இராமாயணத்தின் இறுதிப் பகுதியாக அமைந்து ,, 
சீதையைப் பூமிதேவி ஏற்றுக்கொள்ளவும் , வருந்திய இராமன் சில 
காலத்திற்குப் பின்னர் வைகுந்தம் அடைந்ததையும் பேசுகின்றது . 


இது காறும் நாம் பார்த்த நூல்களேயன்றி இவர் பாடிய 
கலிங்கத்துப் பரணி , அரும்பைத் தொள்ளாயிரம் , காங்கேயன் 
நாலாயிரக் கோவை , எதிர் நூல் முதலியவை கிடைத்தில கண்டன் 
கோவை , கண்டன் அலங்காரம் , தில்லை உலா ஆகிய நூல்களும் 
இவர் செய்ததாகச் சொல்லப்படுகின்றன . இவர் பிறந்த மரபாகிய 
செங்குந்தர் மரபினை ஈட்டி எழுபதில் புகழ்ந்து பாடியுள்ளதாகக் 
கொள்வர் . 


நளவெண்பா 


வெண்பாவிற் புகழேந்தி எனப் பாராட்டப்பட்ட புகழேந்திப் 
புலவர் , மங்காப் புகழுடைய நளவெண்பாவைப் பாடியவராவார் . 
வெண்பா கொண்டு இயற்றப்பட்ட நூல்களில் இதுவே தலை 
சிறந்ததாகும் . பாடல்கள் இனிமையும் எளிமையும் வாய்ந்து 
கற்போருள்ளம் கவருந்தன்மைத்தாம் . மகாபாரதத்திலுள்ள 
நளோபாக்கியானம் எனும் கிளைக் கதையைத் தமிழிலாக்கியதே 
நள வெண்பாவாகும் . நளசரிதம் , நளன் வரலாறு என்ற பெயர் 
களாற் கூறாமல் நள வெண்பா என்ற பெயருண்மையே முழுவதும் 
வெண்பாவாவியன்ற நளன் வரலாறு கூறும் நூல் என்பதைத் 
தெளிவுறுத்தும் . இது சுயம்வர காண்டம் , கலிதொடர் காண்டம் 
கலி நீங்கு காண்டம் என்னும் மூன்று பகுதிகளையுடைய நானூற் 
றுக்கு மேற்பட்ட வெண்பாக்களாலாகிய நூலாகும் . சொற் சுவை 


588 


சோழர் வரலாறு 


யும் , பொருட்சுவையும் உவமை நயமும் சிறந்த பாடல்கள் நிறைந் 
துள்ளதைக் காணலாம் . 

முற்றுமோனைக்கு 

உதாரணமாக 
கானகத்துக் காதலியைக் காரிருளிற் கைவிட்டு எனவரும் 
நளவெண்பாப் பாடலடியைப் பலரும் எடுத்துக் காட்டுகின்றனர் , 

இவர் எடுத்துக் கொள்ளும் பொருள் எதுவாயினும் அதனைக் 
கற்போருள்ளம் கவருமாறு பொருத்தமிக்க வகையில் கூறுவதைக் 
காணலாம் . மாவிந்த நகரத்து மன்னன் நளனுக்குத் தமயந்தியை 
மணமுடித்து வைப்ப தாகக் கூறிச் சென்ற அன்னம் நளனைப் 
பற்றித் தமயந்தியிடம் கூறும் போது 
‘ செம்மனத்தான் தண்ணளியான் செங்கோலான் மங்கை 

யர்கள் 
தம்மனத்தை வாங்குந் தடந்தோளான் - மெய்ம்மை 
நளனென்பான் மேனிலத்தும் நானிலத்தும் மிக்கான் 
உளனென்பான் வேந்தன் உனக்கு 


எனக் கூறுவதன் வழி அவனது பண்பு நலனையும் அரசமேன்மை 
யும் அழகினையும் படிப்படியாக எடுத்துக் கூறி அவனே அவளுக் 
கேற்ற கணவன் என்பதையும் அறுதியிட்டுக் கூறியுள்ள அவர்தம் 
புலமைத் திறம் பாராட்டுதற்குரியதாம் . 

ஒரு கன்னியின் 
உள்ளத்தைக் கவர்தற்கு இதனினும் சிறந்த பாராட்டும் 
தேவையோ ? 

வினையின் விளைவால் தன் மனைவியைக் காட்டில் தனியே 
விட்டுப் பிரிய வேண்டிய நிலை வந்த போது நளனது மன நிலை 
யையும் செயலையும் உவமை நயந்தோன்ற 

போயொருகால் மீளும் புகுந்தொருகால் மீண்டேகும் 
ஆயர் கொணர்ந்த அடுபாலின் - தோயல் 
கடைவார்தங் கைபோலு மாயிற்றே காலன் 
வடிவாய வேலான் மனம் 


என்று கூறியுள்ளதைக் காணலாம் . இவை போன்றே அவரியற்றிய 
எல்லாப் பாடல்களும் மிகச் சிறந்தனவாம் . 

நளனது தலை நகரமாகிய மாவிந்த நகரத்தின் சிறப்பினைக் 
கூறுமிடத்து 


‘ மாமனு நூல் வாழ வருசந் திரன் சுவர்க்கி 
தாமரையாள் வைகுந் தடந்தோளன்- காமருபூந் 
தாரான் முரணை நகர் தானென்று சாற்றலாம் 
பாராளும் வேந்தன் பதி 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


589 


என்று கூறியுள்ளதால் இப்புலவர் மள்ளுவ நாட்டு முரணை நகரி 
லிருந்து சந்திரன் சுவர்க்கியால் ஆதரிக்கப்பட்டவரென்பதையும் 
பதின்மூன்றாம் நூற்றாண்டினர் என்பதையும் அறியமுடிகின்றது . 
இவ்வாறிருப்பவும் , இவர், கம்பர் , ஒட்டக்கூத்தர் காலத்தவர் 
என்றெழுதியுள்ளது பொருந்தாகக் கூற்றாகும் . 


அவ்வியரசாணிமாலை பவளக் கொடிமாலை , புலந்திரன் கனவு , 
ஆரவல்லி சூரவல்லி கதை , இரத்தினச்சுருக்கம் போன்றவை 
பொதுமக்கள் உள்ளத்தைக் கவர்ந்துள்ளனவாயினும் பாடுதற்கரிய 
வெண்பா யாப்பினால் நளவெண்பாவைப்பாடி , இறவாத புகழ் 
பெற்ற இப்புலவர் அந்த நூல்களைச் செய்திருக்கக் கூடுமோ 
என்பது சிந்தித்தற்குரியதேயாம் . 


பெரிய புராணம் 

இதனைப்பாடிய சேக்கிழார் , தொண்டைநாட்டுப் புலியூர்க் 
கோட்டத்துக் குன்றத்தூர் வளநாட்டுத் தலை நகராகிய 
குன்றத்தூரிற் பிறந்தவர் . அருண்மொழித் தேவர் என்னும் 
பிள்ளைத் திருநாமம் பெற்றவராயினும் தாம்பிறந்த சேக்கிழார் 
குடிவிளங்கச் செய்தமையின் சேக்கிழார் எனும் பெயரே சிறந்து 
வழங்குவதாயிற்று . இவர்தம் கல்வி கேள்வியின் சிறப்பறிந்த 
அனபாய சோழன் எனும் இரண்டாம் குலோத்துங்கன் இவரை 
அழைப்பித்துத் தன் முதலமைச்சராக ஆக்கிக் கொண்டான் . 
அவருக்கு உத்தமசோழப்பல்லவன் எனும் பட்டத்தையும் அளித் 
தான் . அவர்தம் பக்தியுள்ளத்தை நன்கறிந்த மன்னன் , 
நாயன்மார் வரலாற்றைப் பாடும்படி கேட்டுக் கொண்டதுடன் 
அவர் சிதம்பரத்திலேயே தங்கியிருந்து நூலியற்றுவதற்கான 
யாவும் அமைத்துக் கொடுத்தான் . நூல்பாடி முடிக்கப்பெற்ற 
பின்னர் அரசன் தில்லையையடைந்து புலவரையும் புராணத்தை 
யும் யானை மேலேற்றித்தானும் உடனிருந்து நகர்வலம் செய்வித்துச் 
சிறப்புகள் பலசெய்து தொண்டர்சீர் பரவுவார் என்ற பட்டத்தை 
யும் அளித்து மகிழ்ந்தான் . ஆசிரியர் அந்நூலுக்கு இட்டபெயர் 
திருத்தொண்டர் புராணம் என்பதாகும் . எனினும் நாளடைவில் 
அப்பெயர் மறைந்து , பெருமைபெற்ற அடியார் வரலாறு கூறும் நூல் 
எனப் பொருள்படும் , பெரிய புராணம் எனும் பெயரே நிலை 
பெறுவதாயிற்று . 


தமிழ்ப்பெரும் புலவர்களுள் இவர் காலம் தெளிவாக வரை 
யறுத்துக் கூறக் கூடியதா கயிருப்பினும் இவர் வாழ்ந்த காலத்திற்கு 
ஐம்பதாண்டுகள் முன்னும் பின்னும் கொண்டு சென்ற வரும் 


590 


சோழர் வரலாறு 


உளராவர் . அவர்கள் கருதுகிறபடி இவர் வாழ்ந்தகாலம் : 


1. முதல் இராசேந்திரன் காலம் ( கி.பி.1012-1044 ) 
2. முதற் குலோத்துங்கன் காலம் ( கி.பி. 1070-1120 ) 
3. இரண்டாம் குலோத்துங்கன் காலம் ( கி.பி.1133 - 1150 ) 
4. இரண்டாம் இராசராசன் காலம் ( கி.பி. 1146 - 1163 ) 
5. மூன்றாம் குலோத்துங்கன் காலம் ( கி.பி.1178-1218 ) 


இக்கருத்துகளைச் சுருக்கமாகக் காணுவோம் . 

இதனைக் 
காணுதற்கு முன்னதாகக் குலோத்துங்கன் சிறப்புப் பெயர்களில் 
அனபாயன் என்பதும் ஒன்றென்பதையும் திருத்தொண்டர் 
புராணத்துள் பத்து இடங்களில் இப்பெயர் வந்துள்ளதென்பதை 
யும் சிற்றம்பலம் , பொன்னம்பலம் , பேரம்பலம் என்பவை வெவ் 
வேறானவை என்பதையும் நினைவிற் கொள்தல் நலமாகும் . 


முதல் குலோத்துங்கனின் 46 ஆம் ஆண்டில் வரையப் பெற்ற 
நீடூர்க் கல்வெட்டில் தில்லை யம்பலத்தே வட கீழ்பால் சொன்ன 
வாறறிவார் கோயிலும் புராண நூல் விரிக்கும் புரிசை மாளிகை 
யும் வரிசையால் விளங்கப் பொருப்பினால் விரும்புறச் 
செய்தான் எனக் கூறப்படுதலின் முதற் குலோத்துங்கன் காலத் 
திற்கு முன்னதாகவே அதாவது முதல் இராசேந்திரன் காலத்தில் 
பெரிய புராணம் பாடப் பட்டிருக்க வேண்டுமெனக் கருதுவர் , 
இலக்கண விளக்க பரம்பரைச் சோம சுந்தர தேசிகர் மேலும் 
குலோத்துங்கன் தன் மூன்றாம் ஆட்சியாண்டில் மெய்ப்பொருள் 
நாயனார் , அப்பர் , சம்பந்தர் , சுந்தரர் , சிறுத்தொண்டர் முதலானோ 
ரது செப்புத் திருமேனியை இராசராசேச்சுரத்து எழுந்தருளுவித் 
தமையும் தான்வென்று கொண்ட கடாரம் முதலான நாடுகளிலே 
முடிசூடும் காலத்தே தேவாரப்பதிகம் ஓதுவிக்கச் செய்தமையும் 
அவன் பெரிய புராணத்தே கொண்ட ஈடுபாட்டினால் அமைந்தவை 
என்றும் அவர் கூறுவர் . புராணம் என்பது பெரிய 
ஒன்றனையே குறிப்பதாகாது . ஆதலாலும் நாயன்மார் திருமேனிகளை 
எழுந்தருளச் செய்ததும் தேவாரப் பதிகம் ஓதச் செய்ததும் 
தேவாரப் பாடல்களிற் கொண்ட ஈடுபாடே காரணமாதலாலும் ,, 


புராணம் 


சென்னி அபயன் குலோத்துங்கச் 
சோழன் தில்லைத் திருவெல்லை 
பொன்னின் மயமாக்கிய வளவர் 
போரே றென்றும் புவிகாக்கும் 
மன்னர் பெருமான் அனபாயன் 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


$ 91 


எனவரும் பெரிய புராணச் செய்யுளில் குலோத்துங்கன் என்ற 
பெயரே குறிப்பிடப்பட்டுள்ளதாலும் அவர் கொள்கை பொருந்து 
மாறில்லை . 


இனி அனபாயன் என்ற சொல்லாட்சியைக் கொண்டும் , 
குலோத்துங்கன் பேரம்பலம் பொன் வேய்ந்த செய்தியைத் திருப் 
பராய்த்துறை , திருமாணிக்குழிச் சாசனங்கள் 

கூறுவதைக் 
கொண்டும் , பெரிய புராணம் பாடுவித்தவன் முதற் குலோத் 
துங்கனே ஆதல் வேண்டுமென முதன் முதலிற் சோழவம்ச 
சரித்திரம் எழுதியவரும் சாசன ஆராய்ச்சி வல்லவருமாகிய 
கோபிநாதராவ் செந்தமிழ் மூன்றாம் தொகுதியில் ( கி.பி .1905 ) 
எழுதினார் . முதன் முதலில் தமிழிலக்கியத்தை ஆங்கிலத்தில் எழுதி 
( 1929 ) பூரண லிங்கம் பிள்ளையும் தமிழிலக்கிய வரலாறெழிதிய 
( 1930 ) கா . சுப்பிரமணிய பிள்ளையும் அக் கருத்தை அப்படியே 
ஏற்றுக் கொண்டனர் . ஆயின் மேற்காட்டிய செய்யுளில் வரும் 
சென்னி அபயன் குலோத்துங்கச் சோழன் என்னும் தொடரை 
ஆராய்ந்த சேது சமஸ்தான வித்துவான் ரா . இராகவையங்கார் , 
அதில் குறிக்கப் பெற்றவன் இரண்டாம் குலோத்துங்கனே எனத் 
தக்க ஆதாரங்களுடன் அதே செந்தமிழ் மூன்றாம் தொகுதியில் 
( 1905 ) நிறுவினார் . எனவே , பெரிய புராணம் பாடுவித்தவன் முதற் 
குலோத்துங்கன் அல்லன் என்பது உறுதியாயிற்று . 


இரண்டாம் இராசராசனுடைய காலத்தில் 

காலத்தில் வாதீபசிம்மன் 
என்பார் தமிழ்ச் சிந்தாமணிக் கதையை க்ஷத்ர சூடாமணி 
என்னும் பெயரில் நல்லொழுக்க போதனை மிக்க நூலாக வட 
மொழியில் ஆக்கினார் . அதில் ஈடுபட்ட அரசனைத் திருப்பவே 
சேக்கிழார் பெரிய புராணம் செய்தார் . அதில் ஈடுபாடு கொண்ட 
தன் விளைவாகவே மன்னன் தான் எடுப்பித்த தாராசுரக் 
கோயிலில் நாயன்மார்கள் வரலாறுகளைப் படைப்புச் சிற்பங்களாக 
அமைக்கச் செய்தான் என ஆங்கிலத்தில் தமிழிலக்கிய வரலா 
றெழுதிய ( கி.பி. 1955 ) தெ.பொ. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கூறுவர் . 
நாம் மேலே காட்டிய பெரிய புராணச் செய்யுளில் , சென்னி 
அபயன் குலோத்துங்கச் சோழன் எனவும் மன்னர் பெருமான் 
அனபாயன் எனவும் தெளிவாகக் குறிப்பிட்டிருப்பவும் அவனை 
இரண்டாம் இராசராசன் என்று கூறுவது வியப்பாகவே உள்ளது . 
அனபாயன் 

எனும் சிறப்புப் பெயர் இரண்டாம் குலோத்துங் 
கனுக்கு உரியதேயன்றி இரண்டாம் இராசராசனுக்கு உரியதன்று . 
மேலும் வடமொழி நூலாகிய க்ஷத்ர சூடாமணி அரசனுள்ளத்தைக் 
திருப்பவே பெரிய புராணம் இயற்றப்பட்டதெனக் கூறுவம் மேலும் 
வியப்பாகவே உள்ளது . பெரிய புராணம் பாடுவித்ததால்தான் 


592 


சோழர் வரலாறு 


அறுபத்து மூவர் வரலாற்றுச் சிற்பங்கள் அமைத்தான் என்பது 
சரியன்று . அறுபத்து மூவர் வரலாற்றைப் படித்த ஈடுபாட்டினால் 
அமைத்தான் என்பதே பொருந்தும் எனவே , இரண்டாம் இராச 
ராசனே பெரிபுயராணம் பாடுவித்தவன் என்பது பொருந்துவ 


தன்று . 


கூறு 


பரணியாசிரியர் சயங்கொண்டாரைப் புகழ்ந்து 
இரண்டாம் குலோத்துங்கனது அவைக்களப் புலவராகிய ஒட்டக் 
கூத்தர் பக்தி வெள்ளமாகிய பெரிய புராணத்தைக் குறிப்பிடாத 
தாலும் அவரியற்றிய தக்கயாகப் பரணியில் கூறப்படும் சம்பந்தர் 
வரலாறும் புராணத்துள் வரும் சம்பந்தர் வரலாறும் வேறுபட்டிருத் 
தலானும் சேக்கிழார் மூன்றாம் குலோத்துங்கள் காலத்தவராதல் 
வேண்டும் என்பார் பேராசிரியர் சதாசிவப்பண்டாரத்தார் . 
இக்கருத்துப் பொருத்தமுடையதாகவே காணப்படினும் நாம் 
மேற்காட்டிய பெரிய புராணச் செய்யுளிற் கண்டவாறு தில்லைக் 
கோயிற் பேரம்பலம் பொன் வேய்ந்தவன் இரண்டாங் குலோத் 
துங்கனே ஆதலாலும் வீரமும் புலமையும் ஒருசேரப் பெற்றிருந்தும் , 
மூன்றாங் குலோத்துங்கன் காலம் போரும் பசியும் பஞ்சமும் 
நிறைந்து அமையற்றிருந்த நிலையில் பக்திப் பெருவெள்ளமாகிய 
பெரிய புராணம் தோன்றியிருக்க முடியாததாலும் பெரிய புராணம் 
பாடுவித்தவன் இராண்டாம் குலோத்துங்கனே ஆதல்வேண்டும் . 


சேக்கிழார் காலத்தோடு சோழப்பேரரசர் ஐவர்தொடர்பு 
படுத்திக் கூறப்பட்டதாகலின் நாம் இதை இவ்வளவு விரிவாகக் 
காணநேர்ந்தது . 


இந்நூலுக்கு ஆசிரியர் இட்ட பெயர் திருத்தொண்டர்புராணம் 
ஆகும் . அதுவே நாளடைவில் பெரிய புராணம் என்று வழங்கலா 
யிற்று . தொகை , வகை , வரிஎனும் நூல்கள் மூன்றனுள் இது 
விரி நூலாகும் . கி.பி .8 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இருந்த 
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரின்கண் பாடியருளிய ‘ தில்லை 
வாழ்ந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் என்ற தொடக்கத்தை 
யுடைய திருத்தொண்டர் தொகை நூலாகும் . பதினோராம் 
நூற்றாண்டுத் தொடக்கத்தே வாழ்ந்திருந்த திருமுறை வகுத் 
தருளிய நம்பியாண்டார் நம்பிகள் 

திருத்தொண்டர் 
திருவந்தாதி வகை நூலாகும் . அவ்விரண்டனையும் கொண்டு 
திருத்தொண்டர் தொகையின் ஒவ்வொரு பாடலிலுள்ள முதற் 
பகு தியையே ஒவ்வொரு சளுக்கப் பெயரமைத்து மிகவும் 
விரிவாகச் செய்தமையின் இதுவிரிநூலாயிற்று . திருத்தொண்டர் 
தொகைபாடி அமைத்த பதினொரு சருக்கங்களுடன் தொடக்கத் 
தில் திருமலைச்சருக்கம் என்ற ஒன்றை 

அமைத்துக்கொண்டு , 


செய்த 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


593 


நாட்டு நகர் வளம் முதலியவற்றைக் கூறிப் பன்னிரண்டு சருக்கங் 
களாக்கியுள்ளார் . 


எண்ணூறாண்டுகட்கு முன்னர் , தமிழகத்தில் இருந்த நகரங்கள் 
சிறப்புமிக்க தலங்கள் . நதிகள் ,, மலைகள் 

போன்றவற்றையும் 
தமிழ் வழங்கிய பல நாடுகள் பற்றியும் தெளிவாகக் கூறுவதுடன் 
அன்றைய நாட்டின் நிலையை , மக்கள் வாழ்க்கையை , மன்னர் 
பரம்பரையைப் பலகாட்சிகள் மூலம் விளக்குதலால் இந்நூல் ஒரு 
சிறந்த நில நூலும் வரலாற்று நூலும் ஆகும் எனின் மிகையாகாது . 
சைவ சமயக் கருத்தோடு பிற சமயக் கருத்துகளும் விரவியிருப்பது 
ஒரு தனித்தன்மையாம் . சுருக்கமாகக் கூறுவதாயின் , பல நலங் 
களும் சிறந்த சுந்தரமூர்த்தி நாயனாரைப் பாட்டுடைத் தலைவராக 
கொண்டதொரு பெருங்காப்பிய மெனலாம் . 


கம்பராமாயணம் 


இராமாயணத்தின் மூலமாகிய இராம காதை மிகப் பழங் 
காலந் தொட்டே பாரத நாடு முழுவதிலும் வழங்கி வந்துளது . 
கடல் கடந்த கீழ்த்திசை நாடாகிய காம்போஜ நாட்டில் ஏழாம் 
நூற்றாண்டிலேயே இராமாயணம் கோயில்களில் படித்துப் பொருள் 
சொல்லப்பட்டதாகத் தெரிகிறது . பாரத நாட்டின் பற்பல பாகங் 
களிலும் பற்பல வேறுபாடுகளுடன் இராமகாதை வழங்கி 
வந்துளது . இக்கதை முழுவதுமாகவோ , பகுதியாகவோ தனி 
நூலாகவும் நாடகமாவும் கீர்த்தனையாகவும் இயற்றப்பட்டிருந்தது 
யாவரும் அறிந்ததேயாம் . சங்க இலக்கியமாகிய அகநானூறு 
( 70 : 13-16 ) , புறநானூறு ( 378 : 18-21 ) , சிலப்பதிகாரம் ( ஊர் 
காண் 46-49 ) போன்ற நூல்களில் இக்கதை குறிக்கப்படுகிறது . 
தொல்காப்பியம் , யாப்பருங்கலம் , வீரசோழியம் ஆகியவற்றின் 
உரைகாரர்கள் வெண்பா , ஆசிரியப்பாக்களால் அமைந்த இராம 
காதைப் பாடல்களை மேற்கோளாகக் காட்டியுள்ளனர் . இராமன் 
இலக்குவன் , சீதை முதலியோரின் பற்பல பெயர்களையும் தமிழ் 
மக்கள் அமைத்துக் கொண்டிருப்பதுடன் இக்கதையுடன் 
தொடர்புபடுத்திக் கூறப்படும் ஊர்கள் நதிகள் போன்றனவும் 
நாட்டிலிருப்பது கருதுதற்குரியது . இக் காப்பியத்தின் சிறப்பனைத் 
தும் சுற்றறிந்தோர் நன்குணர்வராதலின் அதை விடுத்துக் 
கம்பரைக் காணுவோம் . 


கம்பர் திருவழுந்தூரிற் பிறந்தவர் . ஆதித்தன் மகன் 
திருவெண்ணெய்நல்லூர்ச் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்ற 
வர் . இராமனிடத்தில் கொண்ட ஈடுபாட்டால் இராமாயணத்தைப் 
பாடியவர் என்பவையே இவர் பாடிய இராமாயணத்திலிருந்து 


சோ.வ. -38 . 


594 


சோழர் வரலாறு 


இவரைப் பற்றி நாம் அறியக் கிடப்பது . மேலும் , கம்பர் அரசனால் 
போற்றப்படாமையும் அவன் பாடிய நூலிருந்து உரைகாரர்கள் 
மேற்கோள் காட்டமையும் சிந்தித்தற்குரியனவாயுள்ளன எனினும் 
கல்வியிற் பெரியவன் கம்பன் என்பன போன்ற மொழிகளால் 
பொது மக்களிடையே அவனுக்கிருந்த பெருஞ்சிறப்பு விளங்குவ 
தாகும் . 

கவிச்சக்கரவர்த்திப் பட்டம் பெற்ற சயங்கொண்டார் , 
ஒட்டக்கூத்தர் , கம்பர் ஆகிய மூவரில் இவரொருவரே இன்றளவும் 
கவிச்சக்கரவர்த்தி என அழைக்கப்பட்டு வருவது அறியத்தக்க 
தாம் . கம்பர் இரு மொழியில் வல்லவர் . சுருங்கக் கூறுவதாயின் 
இவர் தமிழகமெங்கும் சுற்றிப்பார்த்து இயற்கைச் சிறப்பினை நேரிற் 
கண்டவர் . பல்வேறு மக்கள் உள்ளத்தையும் சமுதாய நிலையை 
யும் பண்பாட்டையும் தெரிந்து கொண்டவர் . இசை நாடகம் 
போன்ற கலைகளில் வல்லவர் . உயிரோட்டமுள்ள கவிபுனையும் 
திறன் கைவரப் பெற்றவர் . இராமனைப் பற்றிக் கூறும் நூல்கள் 
பலவற்றையும் கற்றவர் . அவர் கூறும் கதை 

நிகழ்ச்சிகள் 
பாத்திரப்படைப்பு போன்ற யாவும் அவரது சொந்தக் கற்பனையே 
யாம் . இந்நூல் மக்களால் பெரிதும் பயிலப் பெற்றமையின் எந்த 
நூலுக்கும் இல்லாத அளவு பாடபேதம் மலிந்துள்ளது . சந்த 
அமைப்பு எடுத்துக் கொண்டபொருளுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற 
வாறு பெருமிதமும் , இன்னோசையும் , மிடுக்கும் , நெகிழ்ச்சியும் 
உடையதாயிருப்பதைக் காணலாம் . 


இவர் வரலாற்றைத் தமிழ் நாவலர் சரிதை , தொண்டை 
மண்டல சதகம் , பாண்டி மண்டல சதகம் , சோழ மண்டல சதகம் 
எனும் நூல்களே பேசுகின்றன . ஆயின் , இவர் தம் காலம் 
இன்றளவும் உறுதி செய்யப் பெறாமலே உளது . சிலர் 9 - ஆம் 
நூற்றாண்டெனவும் சிலர் 12 ஆம் நூற்றாண்டெனவும் முடிவு 
செய்துளர் . இருவரும் , 


எண்ணிய சகாத்தம் எண்ணூற் றேழின் 

சடையன் வாழ்வு 
நண்ணிய வெண்ணெய் நல்லூர் தன்னிலே கம்ப நாடன் 
பண்ணிய இராம காதை பங்குனி யத்த நாளில் 
கண்ணிய அரங்கர் முன்னே கவியரங் தேற்றினானே 


6என்ற செய்யுளைக் கொண்டே கூறுவர் . பிற காரணங்களும் 
காட்டுவர் . 


சகாத்தம் எண்ணூற்றேழு என்பதனை அப்படியே கொண்டு 
சகம் 807 +78 = 885 கி.பி. என்பர் . கம்பனை 9 ஆம் நூற்றாண்டிலே 
நிலை நிறுத்ததுபவர் . அதே தொடரையே எண் நூற்று ஏழின் 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


595. 


மேல் எனப் பிரித்து எண் என்பது ஆயிரத்தைக் குறிப்பதாகக் 
கொண்டு 1000+ 107 என்றாக்கி சகம் 1107 + 78 = கி.பி. 1185 
என்பர் கம்பரைப் 12 ஆம் நூற்றாண்டுக்குக் கொண்டு வர 
விரும்புவோர் இவ்விரு சாராரின் பிற காரணங்களை விரிக்கிற் 
பெருகுமாதலின் இத்துடன் விடுப்போம் . 


இலக்கண நூல்கள் 


இப்பகுதியை முடிக்கு முன்னர் இக்காலத்துத் தோன்றிய சில 
இலக்கண நூல்களைக் குறிப்பிடுதல் நலமாம் . இவ்வாறு குறிப் 
பிடக்கூடிய முதல் நூல் பொன்பற்றி புத்தமித்தரரால் இயற்றப் 
பெற்ற வீர சோழியமாகும் . இரு மொழி வல்லவராகிய இவர் 
தம்மை ஆதரித்த வீரராசேந்திர சோழன் ( கி.பி.1063-1070 ) 
பெயரால் இந்நூலைச் செய்துள்ளார் . இது எழுத்து , சொல் , 
பொருள் , யாப்பு , அணி எனும் ஐந்திலக்கணத்தையும் சுருக்க 
மாகச் சொல்லும் நூலாகும் . தொண்டை நாட்டுத் களத்தூரிலே 
பிறந்த குணவீரபண்டிதர் என்பார் நேமிநாதம் என்னும் இலக் 
கண நூலைச் செய்தார் . இது தொண்ணூற்றாறு சூத்திரங்களில் 
எழுத்து , சொல் எனும் இரு இலக்கணப்பகுதிகளையும் கூறுவதாகும் . 
தொல்காப்பியம் கூறும் விதிமுறைகளுள் காலத்தால் வீழ்ந்து 
பட்ட சிலவற்றைத் தள்ளியும் , இடைக்காலத்தே வழக்கத்திற்கு 
வந்த சில புதிய விதிகளை மேற்கொண்டும் , எழுத்து , சொல் 
ஆகிய இரு பகுதிகளைக் கொண்டமைந்தது பவணந்தி முனிவர் 
இயற்றிய நன்னூல் . அவர் மூன்றாங் குலோத்துங்கன் காலத்தே 
மைசூர் மாநிலத்துள்ள கோலார்ப் பகுதியை ஆண்ட சீயகங்கனால் 
ஆதரிக்கப் பெற்றவர் என்பதை , 


‘ திருந்திய செங்கோற் சீய கங்கன் எனும் நன்னூர் சிறப்புப் 
பாயிரப்பகுதி விளக்கும் . 


தொல்காப்பியத்திற் கூறப்படும் அகப்பொருள் ஒன்றனையே , 
காலத்திற்கேற்ப விரித்துரைப்பது , நாற்கவிராசநம்பி இயற்றிய 
அகப்பொருள் நூலாகும் . இதன் உதாரணச் செய்யுள்களாகப் 
பொய்யாமொழிப் புலவரியற்றிய தஞ்சைவாணன் 

கோவைச் 
செய்யுள்கள் காட்டப்பெற்றுள்ளன . இந்நூலை ஆக்கியோன் 
பெயரைச் சேர்த்து , நம்பியகப்பொருள் என்றே இந்நூல் கூறப் 
படுகிறது . தீபங்குடி அமிதசாகரர் இயற்றிய யாப்பருங்கலமும் 
யாப்பருங்கலக் காரிகையும் ஐந்திலக்கணத்துள் ஒன்றாகிய 
யாப்பிலக்கணத்தைப் பற்றியனவாம் . தொல்காப்பியச் 
செய்யுளியலில் கூறப்பட்டுவழக்கு வீழ்ந்தவற்றை விடுத்தும் , புதி 
தாகத் தோன்றியவற்றைச் சேர்த்தும் செய்யப்பெற்ற யாப்பு நூல் 


596 


சோழர் வரலாறு 


காரிகையாகும் . இதற்குக் குணசாகரர் என்பார் சிறந்த உரை 
வகுத்துள்ளார் . நேமிநாதம் இயற்றிய குணவீர பண்டிதர் , 
பாட்டியல் மரபைக் கூறும் வச்சணந்திமாலை எனும் வெண்பாப் 
பாட்டியலைச் செய்தார் . வடமொழியாசிரியர் தண்டி என்பார் 
இயற்றிய காவ்யாதர்ஸம் என்னும் அலங்கார சாஸ்திரத்தைத் 
தண்டியலங்காரம் எனும் பெயருடன் ஆக்கினார் , தண்டியாசிரியர். 
இவர்தம் இயற்பெயர் தெரிந்திலது . 125 நூற்பாக்களைக்கொண்ட 
இந்நூல் பொதுவியல் பொருளணியியல் , சொல்லணியியல் எனும் 
மூன்றுபகுதிகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது . இந்நூலின் உதாரணச் 
செய்யுள்களையும் இவரே ஆக்கினர் என்பர் . 


நிகண்டு நூல்கள் 

சொற்களின் பொருள்களை விளக்கும் நூல் நிகண்டு எனப் 
படும் . அது செய்யுள் வடிவில் அமைந்துள்ளதால் செய்யுள் 
வடிவில் அமைந்த அகராதி நூல் எனலாம் . ஆயின் , சொற்கள் 
அகர வரிசையில் அமையாது தெய்வப் பெயர்த் தொகுதி , மக்கட் 
பெயர்த் தொகுதி என்பன போன்ற தனித் தனிப் பகுதிகளாய் 
அமைந்து , எளிதில் மனப்பாடஞ் செய்தர்கேற்ற நூற்பாக்களால் 
அமைந்துள்ளன . சிறு குழந்தைகள் கணக்கை எளிதிற் செய்தற் 
கென வாய்பாடு எண்சுவடி ஆகியவற்றை மனப்பாடம் செய்வது 
போல் இலக்கியம் பயில்வதற்கு எளிதாக நிகண்டை மனப்பாடம் 
செய்யும் முறை இந்த நூற்றாண்டின் தொடக்க ஆண்டுகள் 
வரை பழக்கத்திலிருந்து வந்தது . இவ்வாறு மனப் பாடம் 
செய்யப்பட்ட நூல் 11 ஆம் நிகண்டு எனப்படும் . அது சூடாமணி 
நிகண்டின் பதினோராம் தொகுதியாகும் . ஆங்கிலேயரின் தொடர் 
பால் அகாரதி நூல்கள் வழக்கிற்கு வந்த பின்னர் இவை வழக் 
கொழிந்தன . 


நூற் 


இவ்வகையில் காலத்தால் முந்திய நூல் ஒன்பதாம் 
றாண்டில் தோன்றிய திவாகரம் எனப்படும் . இது திவாகர 
முனிவரால் திவாகரன் சேந்தன் எனும் அரசன் விருப்பப்படி 
செய்யப்பட்டதாகக் கூறுவர் . ஆதலால் இது சேந்தன் திவாகரம் 
எனவும் கூறப்படும் . இதில் சங்க நூல் வழக்குச் சொற்களே 
மிகுதியும் பயின்று வந்துள்ளன . பிற்கால வழக்குச் சொற்கள் 
அதிகம் இடம் பெறவில்லை எனலாம் . 


அடுத்து , 10 ஆம் நூற்றாண்டில் தோன்றிய பிங்கல முனிவரால் 
இயற்றப்பட்ட பிங்கல நிகண்டைக் கூறலாம் . இதன் பாயிரத்தில் 


செங்கதிர் வரத்தால் திவாகரன் பயந்த 
பிங்கல முனியெனத் தன் பெயர் நிறீஇ 


கல்வியும் இலக்கிய வளர்ச்சியும் 


597 


என வருவதைக் கண்டு இவர் திவாகர முனிவரின் மகன் எனக் 
கொள்ளப்படுவது மரபாயுள்ளது . இதை மறுத்தற்கான எச்செய்தி 
யும் இதுவரை கிடைத்திலது . இது தவிர இதன் ஆசிரியரைப் 
பற்றி அறியத்தக்க பிறசெய்தியொன்றும் கிடைக்கவில்லை . பிங்க 
லம் என்பது வடசொல்லாதலின் பிங்கலந்தை என்பதே தமிழ்ச் 
சொல்லாம் . இது இயற்சொல் , திரிசொல் , திசைச்சொல் , வட 
சொல் என்ற நால்வகைச் சொல்லையும் ஆராய்ந்து 14,700 
சொற்கள் அமைந்துள்ள நூலாகும் . செய்யுள்கள் யாவும் நூற் 
பாவால் அமைந்துள்ளன வேனும் சில வெண்பாக்களும் அமைந் 
துள்ளன . 


37. சமய அமைப்பு 


சோழர் காலத்தில் மக்கள் மேற்கொண்டிருந்த சமயம் , 
பண்டைக்காலத்திலேயே தமிழகத்தில் தோன்றியிருந்த சமயத் 
தின் வளர்ச்சி என்பதை மனத்தில் ஊன்றுதல் வேண்டும் . பல 
மாற்றங்களும் , புதுக்கருத்துகளும் சோழர் காலத்தில் தோன்றி 
யிருந்த தென்பதும் மறக்கமுடியாததாகும் . ஆயினும் அடிப்படை 

இருந்த கொள்கைகள் , நம்பிக்கைகள் , வழிபாடுகள் 
போன்றவை சோழர் காலத்திலும் ஏன் ? இக்காலத்திலுங் கூடப் 

மக்களிடையே இருந்து வருகின்றனவென்பதை மறுக்க 
முடியாது . 


யாக 


பல 


சங்க காலத்தில் கையாண்டுவந்த மதத்தைப் பற்றிய ஒரு 
தவறான எண்ணம் சில இடங்களில் நிலவி வந்துள்ளதை ஆராய 
வேண்டும் . மிகப் பலர் அக்காலத்தில் திராவிட மதமும் ஆறிய 
மதமும் கலந்து நிலவின என்று பொதுவாகக் கூறிவருகிறார்கள் . 
பெரும்பாலும் அது ஒப்புக்கொள்ளக் கூடியதாயிருந்த போதிலும் , 
தமிழர்களின் அல்லது பொதுவாகத் திராவிடர்களின் 

மதக் 
கொள்கைகளும் நம்பிக்கைகளும் வேரூன்றுவதற்கு முன் சில 
வழக்கங்கள் திகழ்ந்திருந்த தென்பதை மறக்கலாகாது . 


இதற்கு எடுத்துக் காட்டாக மூதாதையரை வணங்குவதைக் 
கூறலாம் . இது ஆரியர்களிடமும் வழக்கத்தில் இருந்து வந்த 
தெனினும் , தமிழ் நாட்டில் ஆரிய , திராவிடர்களுக்கு முன்ன 
தாகவே இப்பழக்கம் இருந்திருக்க வேண்டும் . அவ்வழக்கத்தி 
லிருந்துதான் நடுகல் , வீரக்கல் என்ற நினைவுச் சின்னங்கள் 
தோன்றின . இவ்வழக்கம் சோழர் காலத்தில் கூட ஏறத்தாழக் 
கி.பி. 11 ஆம் நூற்றாண்டு வரை நடைமுறையிலிருந்த தென் 
பதற்குச் சான்றுகள் உண்டு. 2 


Dr. K. K. Pillay A. Social History of the Tamils . Vol. I Second Edition 


pp . 465-6 


பிற்காலங்களில் மூதாதையரை வணங்குவதும் , சமயச் சடங்குகள் செய் 
வதும் ஆரியரிடமும் , திராவிடரிடமும் ஊக்கமாய் வளர்ந்து வந்த 
தென்புதை மறுக்க முடியாது . 


சமய அமைப்பு 


599 


மூதாதையரை வணங்குவது சங்க காலத்திற்கு முன்னரே 
தோன்றியிருக்கலாம் . உண்மையில் மிகப் பழைய மனிதனின் 
உயிரில்லாப் பொருளுக்கும் இயற்கை நிகழ்ச்சிகளுக்கும் ஒரே 
ஆன்மாவைக் கற்பிக்கும் கொள்கையிலிருந்து ( animism ) இவ் 
வழக்கம் உருவெடுத்திருக்கலாம் . வாழ்க்கைக்குப்பின் தோன்றுகிற 
பிசாசுகளில் நம்பிக்கையும் , இறப்புக்குப் பின்னுள்ள வாழ்க்கை 
பற்றிய நம்பிக்கையும் , நரகம் பேரின்ப வீடு ஆகியவற்றைத் 
தோற்றுவித்திருக்கலாம் எனக் கருதலாம் . 


தமிழர்கள் வழிபட்ட சுடலை , மாடன் , பிடாரி , அங்காளம்மன் , 
ஆகிய தெய்வங்கள் சுடுகாட்டுத் தெய்வங்களாக சங்ககாலத்திற்கு 
முன்னரே தோன்றி இன்றுவரை தமிழகத்தில் வழக்கத்திலிருப்பது 
நினைவிலிருக்க வேண்டும் . ஒருவேளை அங்காளம்மன் என்ற 
தேவியே சங்க காலத்திலும் பிற்காலத்திலும் கொற்றவை , காளி 
என்ற பெயருடன் வணங்கப்பட்டாள் எனலாம் . 


மிகப்பண்டைய மதக்கொள்கைகளில் இயற்கை அடிப்படை 
யான சமய அறநெறிமுறைமையும் ( Naturism ) தலை தூக்கியது . 
அதிலிருந்து மரத்தை வழிபடுதல் தோன்றியது . இதுசங்க 
காலத்திலும் , சோழர் காலத்திலும் , ஏன் ? இக்காலத்திலும் கூட 
வழக்கத்திலிருக்கிறது . பிற்காலம் சிவன் , விஷ்ணு , முதலியோரது 
கோயில்கள் மரவழிபாட்டோடு இணைக்கப்பட்டது. 


சோழர்காலம் , கோயில்கள் உயர் நிலையடைந்த காலமாகும் . 
பலகோயில்கள் கட்டப்பட்டன . மேலும் பலகோயில்கள் புதுப் 
பிக்கப்பட்டன . வழிபாட்டில் சோழர் காலத்தில் சிவனுக்கே 
முதலிடம் தரப்பட்டது . அடுத்துத் திருமால் , முருகன் ஆகியோர் 
இடம் பெற்றனர் . தேவிவழி பாட்டில் பார்வதியும் இலக்குமியும் 
சிறப்பான இடத்தைப் பெற்றனர் . சங்ககாலத்தில் வழிபட்ட 
பலராமன் அல்லது பலதேவன் , இந்திரன் , பிரம்மா , காமன் , 
யமன் , சூரியன் , சந்திரன் முதலியோர் கோயில்கள் நாளடைவில் 
எண்ணிக்கையிலும் , முக்கியத்துவத்திலும் குன்றின . 

சூரிய 
னுக்குத் தனிக்கோயில்கள் சில சோழர்காலத்தில் எழுப்பப் 
பெற்றன . சூரியனார் கோயில் என்ற ஊரில் உள்ள 
கோயிலில் வழிபாடுகள் நடத்த முதலாம் குலோத்துங்கன் 
ஏற்பாடுகள் செய்தான் . இராசராசன் பெரும் வெற்றிகள் பல 
பெற்றதிலிருந்து கோயில்கள் பல எடுப்பிக்கப் பெற்றன . அணி 
யலங்காரங்களால் மேன்மைப்படுத்தப் பட்டன . மிகப்பிரசித்தி 
பெற்ற பிரகதீசுவரர் கோயில் , கங்கைகொண்ட சோழபுரக் 
கோயில்களே யன்றிப் புகழ் பெற்ற எண்ணிறந்த கோயில்கள் 
எடுப்பிக்கப்பெற்றன . உதாரணமாகத் திருநெல்வேலி மாவட்டம் 


சூரியன் 


600 


சோழர் வரலாறு 


பிரமதேசத்தில் எடுப்பிக்கப்பெற்ற திருவாலீசுவரம் கோயில் மிகச் 
சிறப்புற்றது ; அருமையான வேலைபாடுகள் கொண்டது . இதனை 
எடுப்பித்தவன் முதலாம் இராசராசன் ஆவான் . அதனுடைய 
மகாமண்டபம் முதல் இராசேந்திரனால் கட்டப்பட்டது . திருவை 
யாற்றிலுள்ள தட்சிணைகைலாயமும் திருமழபாடியிலுள்ள வைத்திய 
நாதர் கோயிலும் இன்னும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்க்கை 
யுடன் தொடர்புள்ள ஊர்க்கோயில்களும் கட்டப்பெற்றன . 


சங்க காலத்திலும் கூடக் கோயில்கள் இருந்தன . அவற்றிற்குக் 
கோட்டம் என்பது பெயர் . பல்லவர் காலத்திற்கு முன் மரத்தாலும் 
செங்கல்லாலும் அமைந்த 

அமைந்த கோயில்கள் இருந்தன . பல்லவ 
மன்னன் முதலாம் மகேந்திர வர்மன் தான் முதன் முதல் கற்றளி 
களை எடுப்பித்தான் . 


விசயாலயச் சோழர்கள் கற்றளிகள் பலவற்றை எடுப்பித் 
தனர் . அக்காலத்திய சாசனங்களிற் சில இவற்றைத் தெளிவு 
படுத்துகின்றன . முதலாம் ஆதித்தியனின் ஆட்சியிலமைந்த 
மாபெரும் சிறப்பு யாதெனில் மலைமுதல் கடல்வரை காவேரி 
யாற்றின் இரு பக்கங்களிலும் மிகப்பல கோயில்களைக் கட்டு 
வித்ததே என்று அன்பில் செப்பேடுகள் கூறுகின்றன . இவை 
யாவும் பெரிய கற்றளிகள் ; சிவன் கோயில்கள் . அதே போலவே 
முதல் பராந்தகனும் பல கோயில்களைக் கட்டினான் . சிதம்பரம் 
கோயிலைப் பொன் வேய்ந்தது அவனது அருஞ்செயல் , மன்னர்கள் 
தவிர அவர்கள் உறவினர் , அலுவலாளர் பலரும் கோயில் கட்டும் 
பணியில் ஈடுபட்டனர் . முதல் பராந்தகனின் அலுவலாளரா 
யிருந்த திருக்கற்றளிப்பிச்சன் இவரில் ஒருவர் . அவருடைய 
கற்சிலை ஒன்றைத் திருவாவடுதுறையில் காணலாம் . சோழ 
நாட்டைத் தாக்கின இராட்டிரகூட அரசன் மூன்றாம் கிருஷ்ணன் 
தான் வென்ற நாட்டில் சில கோயில்களைக் கட்டினான் . அதில் 
ஒன்று 

காவேரிப்பாக்கத்திலுள்ள காலப்பிரியா 
கோயிலாகும் . 


எனும் 


கண்டராதித்தனின் அரசியும் , உத்தம சோழனின் தாயுமான 
செம்பியன் மகாதேவி இளம் பருவத்திலேயே கைம்பெண் ஆகிப் 
பல ஆண்டுகள் வாழ்ந்தாள் . மதப்பற்றுடைய அவள் , தன் 
புதல்வன் காலத்திலும் , அவன் பின் வந்த முதலாம் இராசராசன் 
காலத்திலும் கோயில்கள் பல கட்டுவதிலும் , அவற்றிற்குப் பல 
நன்கொடைகள் அளிப்பதிலும் ஈடுபட்டாள் . செம்பியன் 


பி 


A.R.E 1926 II 22 


சமய அமைப்பு 


601 


மகாதேவி என்ற ஊரே அவ்வம்மையாரால் உருவாக்கப்பட்ட 
தாகும் . மேலும் கி.பி. 1001 - ல் தென்னார்க்காட்டில் திருவக் 
கரையில் தோற்றுவித்த சந்திர மௌலீசுவரர் கோயில் அவ்வம்மை 
யார் இறுதியாகக் கட்டியதாகும் . சோழர்கள் பல பழைய கோயில் 
களைப் புதுப்பித்தனர் ; புதியன பல கட்டினர் . எதுவானாலும் 
சோழர் காலம் கோயில்களின் உயர்வான காலம் மட்டுமன்று ; 
அவர் தொடக்கி வைத்த ஆர்வம் பிற்காலத்திலும் வளர்ந் 
தோங்கியது . ஆயினும் 11 ஆம் நூற்றாண்டைய தஞ்சாவூர்க் 
கோயிலும் , கங்கைகொண்ட சோழபுரக் கோயிலும் தென்னிந்தியக் 
கோயில்களில் பலவகையிலும் சிறந்தவை யென்பதற்கு ஐயமில்லை . 


தஞ்சாவூர்ப் பெரிய கோயில் 

அக்காலத்துக் கோயில்களில் சிறப்புற்றதும் , செழிப்பு வாய்ந் 
ததும் தஞ்சாவூர் பிரஹதீஸ்வரர் கோயிலேயாம் , கி.பி .1009 - ல் 
கட்டி முடிக்கப்பட்ட இக்கோயில் இந்தியக் கோயில்களிலேயே 
மிக உயரமானதும் , பெரியதும் என்பதற்கு ஐயமில்லை . தென்னிந் 
தியக் கட்டடக் கலையில் மாணிக்கம் என இதைக் கருதலாம் . 


இதற்கு மன்னன் இராசராசனே தனது 29 ஆம் ஆட்சி ஆண்டுக் 
குள்ளாகவே அளவற்ற பொன்னும் சொத்துகளும் அளித்தான் . 
இவற்றோடு பலதரப்பட்ட நகைகளும் அணிமணிகளும் பாத்திரங் 
களும் இக்கோவிலுக்கு நன்கொடையாக வழங்கினான் . இவற்றுள் 
பலவும் இவனது வெற்றிகளின் பயனாகப் பெற்றவையேயாம் . 
கிடைத்திருக்கும் கணக்கின்படி இப்பெருங்கோயிலுக்கு 41,500 
கழஞ்சுப்பொன் இருந்ததாகத் தெரிகிறது . கோயிலின் உடைமை 
யாக இருந்த அணிமணிப்பூண்கள் 10,200 காசுபெறக்கூடியவை 
யாயிருந்தன . 

அதாவது அதன் பகுதி கழஞ்சு எடையுள்ள 
தாயிருந்தது .. வெள்ளி , சுமார் 50,650 கழஞ்சு கொடுத்தார் . ஈழம் 
உட்படத் தன் ஆட்சியிலிருந்த நாடுகளிலுள்ள பல நிலங்களைக் 
கோயிலுக்கு அளித்திருந்தான் . 

அவற்றின் 

ஆண்டுவரவு 
1,16,000 கலம் நெல் எனக் கூறப்பட்டுள்ளது . அது அந்நாள் 
விலையில் 58,000 காசுக்கு ஒப்பாயிருந்தது . இவை தவிரக் 
கோயிலுக்கு 1,100 காசுகளும் கிடைத்தன . கோயில் பணிக்காக 
நானூறு காமக்கிழத்தியர் பல சிறு கோயில்களிலிருந்து இங்கு 
நியமிக்கப்பட்டனர் . அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடும் 
ஆண்டுக்கு 100 கலம் நெல் அளிக்கும் ஒரு வேலி நிலமும் கொடுக் 
கப்பட்டது. இதுபோலவே 212 ஆண் வேலைக்காரர்களுக்கும் 
அளிக்கப்பட்டது . இவ் வேலைக்காரர்கள் நாட்டியம் கற்றுக் 
கொடுப்போர் , இசைப் பாடகர் , மத்தளம் கொட்டுவோர் , துன்ன 


4 S. I. I.II Para 48 


602 


சோழர் வரலாறு 


காரர் , பொற்கொல்லர் , கணக்கர் ஆகியோராவர் . இவர்களில் 
மூவர் ஆரியம் பாடுவதற்கும் , நால்வர் தமிழ் பதிகங்கள் ஓதுவதற் 
கும் நியமிக்கப்பட்டிருந்தனர் . ஆரியமென்றது அகமார்கமென்றும் 
தமிழ் தேசியென்றும் அழைக்கப்பட்டன . இசைக்கருவிகளுடன் 
திருப்பதிகம் பாடுவதற்கு ஐம்பது பேரடங்கிய ஒருகூட்டமும் 
இருந்தது . இவர்களில் யாராவது இறந்து போகவோ , வேறிடங் 
களுக்குப்போகவோ நேரிட்டால் அவர்களுக்குப் பதிலாக வேறு 
ஆள்களை நியமிக்க உரிமை இருந்தது . இவர்கள் ஒவ்வொரு 
வருக்கும் நாளொன்றுக்கு மூன்று குறுணி நெல் கூலியாகக் 
கொடுத்தனர் . இராசராசனின் தமக்கையார் குந்தவை என்பார் 
இக்கோயிலுக்கு ஏறத்தாழ 10,000 கழஞ்சுப்பொன்னும் , 18,000 
காசுவிலை பெறும் பாத்திரங்களும் நன்கொடையாகக் கொடுத்தார் . 
இன்னும் வேறுபலர் அரசிகள் , அலுவலாளர்கள் , படைத்தலைவர் 
கள் எண்ணற்ற நன்கொடைகள் அளித்தனர் . இந்த நன்கொடை 
களின் விவரம் கோயில் சுவர்களிலும் தூண்களிலும் , நிறைவாகவும் 
நுட்பமாகவும் பொறிக்கப்பட்டிருந்தது . நன்கொடையாகக் 
கொடுத்தபணம் மிகப்பல காசுகள் மதிப்புக்குரியவையாயிருந்தன . 
அவை பல்வேறு ஊர்க்குழுக்களுக்கு , ஏறத்தாழ 100 - க்கு 12 வட்டிக் 
குக் கடனாகக் கொடுக்கப்பட்டிருந்தன . கற்பூரம் , ஏலக்காய் 
விதைகள் , சம்பக மொட்டுகள் , கஸ்கஸ்வேர்கள் முதலிய பொருள் 
களும் கோயிலுக்கு நன்கொடையாகக் கொடுக்கப்பட்டிருந்தன . 


அது கட்டி 


தஞ்சாவூர்க் கோயில் தமிழ் நாட்டின் பொருளாதார நிலையை 
வலுப்படுத்துவதில் பெரும் பங்கு கொண்டிருந்தது . அது 
முடிவதற்கே வெகு நாளாயிற்று ; அக்காலம் முழுவதிலும் 
எண்ணற்ற தொழிலாளர்களுக்கு வேலை அளித்தது . சிற்பிகள் , 
தச்ச வேலைக்காரர் முதலிய பல்வேறு வல்லுநர்களும் அவரவர் 
அரும் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் . 

இப்பெருங் கோயிலின் முறைகளை , மற்றச் சிறு கோயில்களும் , 
அவ்வவற்றிற்குத் தக்கவாறு கையாண்டன . அன்றியும் , கோயில் 
களுக்குச் சொந்தமாயிருந்த நிலத்தைப் பயிரிடச் செய்வதிலும் , 
பல பொருள்களை வாங்குவதிலும் , மக்களுக்குப் பேருதவியளிப் 
பதிலும் தஞ்சாவூர்க் கோயிலும் அது போன்று மற்றச் சிறு கோயில் 
களும் முன் வந்து , மக்கள் வாழ்வில் பெரும் பங்கு கொண்டன . 

முதலாம் இராசேந்திரன் காலத்தில் தோன்றிய கங்கை 
கொண்ட சோழபுரம் கோயில் , தஞ்சாவூர்க் கோயிலை விடச் 
சிறியதாயிருந்தாலும் , அழகிலும் சிற்ப வேலைகளிலும் மிகச் சிறந்த 


5 


S. I.III 65 


சமய அமைப்பு 


6031 


தென்பதை மறுக்க முடியாது . அதை ஒட்டியும் பலர் அலுவலுக்கு 
அமர்த்தப்பட்டனர் . 

கங்கை கொண்ட சோழபுரத்திலும் ஒரு 
பெரும் கடைத்தெரு இருந்ததாக அறிகிறோம் . அக்கோயிலுக்கு 
அருகில் சோழ கேரளன் என்ற அரச மாளிகையும் இருந்தது . 
அரண்மனைக்கு அருகில் மன்னன் குளிப்பதற்கென்று அமைக்கப் 
பட்ட திருமஞ்சனத்தார் வேளம் என்ற குளம் இருந்தது . 


கங்கை கொண்ட சோழபுரமே , கோயில் ஒட்டி ஒரு சிறந்த 
நகரமாக விளங்கியது . பலருக்கு அலுவல் அளித்தலினாலும் ,, 
நன்கொடைகளைப் பரிபாலித்ததனாலும் , மிகப் பலருக்கு வேலை 
யளித்தது . பிற்காலத்தில் கொள்ளிடம் அணைக்கட்டைக் கட்டும் 
போது அந்தச் சிறந்த கோயிலின் ஒரு சுவரை , அதன் கற்களைப் 
பயன்படுத்துவதற்காக இடித்துத் தகர்த்தனர் . மக்கள் தடுத்தும் 
அரசாங்கம் அதன் கருத்தை நிறைவேற்றியது . முன் அந்தக் 
கோயிலைச் சுற்றி வளம் பெற்றிருந்த நகரமும் அதன் அருகிலிருந்த 
ஏரியும் அழிந்து விட்டன . ஆகவே , தற்போது அந்தச் சிறந்த 
கோயில் சிறு குடிசை 

களடங்கிய 

ஒரு சிற்றூரின் அருகே 
நிற்கிறது . 
இக்கோயில் கி.பி. 1030 - ல் கட்டப்பட்டது . 

அதாவது 
தஞ்சாவூர்க் கோயில் தோன்றி இருபதாண்டுகளுக்குப் பின் இது 
உருவாயிற்று . ஆனால் , சோழ அரசு முன் இருந்ததை விடச் 
செல்வமும் செழிப்பும் மிகுந்திருந்ததால் தஞ்சாவூர்க் கோயிலை விட 
இது நுட்பமாக அமைக்கப்பட்டிருந்தது . 


சோழப் பேரரசர்கள் காலத்தில் தோன்றிய மிகப் பல கோயில் 
களில் முன் சொன்னவை தவிர , தாராசுரம் , திருபுவனி முதலிய 
வையும் குறிப்பிடத் தக்கவை . இவை தவிர எண்ணற்ற சிறு 
கோயில்களும் சோழப் பேரரசர் காலத்தில் தோன்றின . 


சைவக் கோயில்கள் மிகு தியாகத் தோன்றிய போதிலும் 
அனந்தாழ்வார் கோயில் போன்ற சில வைணவக் கோயில்களும் 
சோழர் 

காலத்தில் கட்டப்பட்டன . ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் 
கோயிலுக்கு விக்கிரம சோழன் பல புது அமைப்புகள் செய்து 
வைத்தான் . 


மடங்கள் 

இந்து மதத்தைப் பரவச்செய்வதற்குத் தொண்டாற்றியவை 
மடங்களேயாம் . முதலாம் இராசராசன் காலத்திற்கு முன்னரே 


S. I. I. II 20 


604 


சோழர் வரலாறு 


மடங்கள் தோன்றியிருந்தன . எடுத்துக்காட்டாகத் திருவாவடு 
துறை திருவொற்றியூர் ஆகிய இடங்களில் இருந்த மடங்களைக் 
குறிப்பிடலாம் . ஆயினும் , சோழப் பேரரசர்கள் காலத்தில்தான் 
மடங்களின் எண்ணிக்கையும் செல்வமும் பெருகின . முதலில் 
ஆங்காங்கே சில மடங்கள் தோன்றின . பெரிய கோயில்களுக்கு 
அருகில் ஒன்றோ அதற்குக் கூடுதலாகவோ மடங்கள் அமைக்கப் 
பட்டன . முதலில் பொதுவாகச் சமயம் பற்றிய ஆராய்ச்சிகளும் 
பயிற்சிகளும் நடைபெற்றன . பிறகு சில தத்துவங்களையும் 
கொள்கைகளையும் பற்றித் தீவிர ஆராய்ச்சிகளை மடங்கள் தனிப் 
பட்ட முறையில் நடத்தி வந்தன . இவற்றில் சிறந்த குருக்கள் 
தலைவர்களாயிருந்தனர் . அவர்களின் கீழ் சந்தாணர் என்ற மதப் 
பற்றுடைய அறிஞர்கள் தத்துவங்களைப்பற்றி ஆராய்ச்சி செய்வ 
திலும் , மற்றவர்களுக்குப் பயிற்சி அளிப்பதிலும் ஈடுபட்டிருந்தனர் . 
எடுத்துக்காட்டாக லக்ஷாத்யாய ஸந்தானா என்பவர் பெரும்பற்றப் 
புலியூர் (சிதம்பரம் ) நடுவில் மடத்துப் பதஞ்சலி தேவரின் 
மடத்தைச் சார்ந்தவர் . இவரும் இவருடைய மடத்தைச் சார்ந்த 
பிறரும் , வாரணாசி கொல்லா மடத்தையும் , திருவானைக்கா நடுவில் 
மடத்தையும் , திருச்சத்திமுற்றம் முதலியார்கள் மடத்தையும் , 
திருவிடைமருதில் மாளிகை மாடத்து முதலியார் சந்தானத்தையும் 
மேற்பார்வையிட்டு வந்தனர் . 

வந்தனர் . ஈடுபாட்டில் , இம் மடங்களிற் 
பெரும்பாலனவை தமிழகத்தைச் சார்ந்தவையே . ஆயினும் பல 
மடங்கள் மற்ற இடங்களோடும் தொடர்பு வைத்திருந்தன . 
ஆதலால் அவை , அதுபற்றிப் பெருமை கொண்டிருந்தன . 
குறிப்பாக ஆரிய தேசத்தோடும் அதிலும் காசி , காஷ்மீரம் ஆகிய 
இடங்களோடும் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தன . அது 
போலவே வெளிநாட்டிலிருந்து கோளகி மடம் தமிழகத்தில் சில 
இடங்களொடு தொடர்பு வைத்திருந்தது . இதுபற்றிப் பின்னர்க் 
கூறப்படும் . வடநாட்டிலிருந்து பட்டர்கள் தென்னகத்துச் சிறந்த 
கோயில்களுக்கும் மடங்களுக்கும் வந்து தங்கியதாகச் சில 
சாசனங்களும் மரபுவழிச் செய்திகளும் உறுதிப்படுத்துகின்றன . 
குறிப்பாக , காஷ்மீரத்திலிருந்து சிலர் ஸ்ரீரங்கத்துக்கும் 
செங்கற்பட்டு இராமநாதபுரம் முதலிய இடங்களுக்கும் வந்து 
தங்கியதாகத் தெரியவருகிறது . பொதுவாக பாசுபதர் , காபாலிகர் 
ஆகிய சைவக் கூட்டத்தார்களும் அவரது மடங்களும் தாம் வெளி 
நாட்டோடு தொடர்பு வைத்துக்கொண்டன . இன்னும் பல்வேறு 
சிவப்பிராமணர்கள் , வைணவர்கள் ஆகியவர்களது மடங்களும் , 
சமயநோன்பினர் வாழிடங்களும் தமிழகத்தில் திகழ்ந்திருக்க 
வேண்டும் . ஆனால் , அவற்றைப் பற்றிச் சாசனங்களில் 
குறிப்புகள் குறைவாகவே காணப்படுகின்றன . 

A.R. E. II 28 


7 


சமய அமைப்பு 


605 


மடங்களுக்குச் சோழ மன்னர்கள் பெரிதும் துணை புரிந் 
தார்கள் . சோழப் பேரரசு காலத்தில் பெரும் பற்றப் புலியூர் , 
மேலைச் சேரி பதஞ்சலி 

பதஞ்சலி தேவர் மடம் , கீழையூர் மடம் , 
திருவானைக்கா நடுவில் மடம் , திருச்சத்தி முற்றத்து முதலியார் 
மடம் , திருவிடை மருதில் முதலியார் சந்தானம் , திருவாவடுதுறை 
மடம் ஆகியவை சிறப்புடன் நடைபெற்று வந்தன . திருவொற்றி 
யூரில் சதுரானை பண்டிதர் என்பவர் மடம் ஒன்றை நிறுவினார் . 
அவர் கேரள நாட்டினர் ; பல கலைகளையும் பயின்றிருந்தார் . தம் 
அறிவை வளர்த்துக் கொள்ளும் பொருட்டு இளமையி லேயே தம் 
நாட்டைத் துறந்து , சோழ நாட்டிற்கு வந்து இராசாதித்திய 
சோழனுடன் நட்புப் பூண்டார் . அம் மன்னன் போரில் உயிர் 
துறந்தபோது , அவருடன் போர்க்களத்தில் வீர மரணம் எய்தும் 
வாய்ப்பிராததால் 

வெறுத்துக் காசிக்குச் சென்றார் . 
அங்குக் கங்கையில் நீராடி நிரஞ்சன குரு என்பாரிடம் தீட்சை 
பெற்றுத் திரும்பி வந்து திருவொற்றியூரை அடைந்தார் . அங்குத் 
தம் பெயரால் மடம் ஒன்றை அமைத்தார் . (கி.பி . 960 ) அம் மடம் 
நீண்ட காலம் பணியாற்றி வந்தது . 


உலகை 


கோவிந்தபுத்தூர் , திரு விசயமங்கைக் கோயிலில் திருத் 
தொண்டத் தொகையான் திருமடம் நிறுவப்பட்டது . வழிப் 
போக்கருக்கு உப்பு , விளக்கெண்ணெய் வழங்குவதும் , நோய்க்கு 
மருத்துவம் செய்வதும் இம் மடம் மேற் கொண்டிருந்த சில குறிப் 
பிடத்தக்க கடமைகளாம் . மலையாளத்துப் பிராமண இளைஞர்கள் 
வேதாந்தம் பயில்வதற்கெனத் திருவிடைக்கழியில் மடம் ஒன்று 
ஏற்படுத்தப்பட்டது . திருவாரூரில் தட்சிண கோளகி மடம் என்று 
ஒரு மடமும் , மதுரையில் திருஞானசம்பந்தர் மடமும் அமைக்கப் 
பட்டிருந்தன.10 மற்றும் திருநீலவிடங்கன் மடம் , நாற்பத் 
தெண்ணாயிரவர் மடம் - இசைந்தவார் குழலி மடம் 3 ஆகிய 
மடங்களைப் பற்றிக் கேள்விப்படுகிறோம் . விக்கிரம சோழன் 
காலத்தில் திருவாவடுதுறையில் அமைந்திருந்த ஒரு மடத்தில் 
பிராமணருக்கும் தவசிகளுக்கும் , அநாதி கிரீசர் என்பவர் கட்கும் 
உணவு வழங்கப்பட்டது . இலக்கணமும் மருத்துவமும் பயின்றவர் 
கட்கு உணவும் இருக்கையும் அளிக்கப்பட்டன . இப்போது 
திருவாவடுதுறைப் பண்டார சன்ன தியிடம் உள்ள கோயில்: 


10 


8 Ep . Rep . 271- 11 177 , 181 of 1912 
9 Ep . Rep : 276/25 

S. 1. 1. V. No. 301 
11 Ep . Rep . 143/25 
12 Ep . Rep. 150/205 
18 Ep . Rep . 525/20 


606 


சோழர் வரலாறு 


ஒன்று முதலாம் இராசராசன் காலத்தில் திருவையாறு மடம் 
ஒன்றுக்கு உரியவரான சதாசிவ பட்டாரர் என்பவருக்கு உரிமைப் 
பட்டிருந்தது .14 


கின்றது . 


சதுரானன பண்டிதர் 

திருவொற்றியூர் மடத்தைச் சார்ந்த சதுரானன பண்டிதர் 
களில் ஒருவரின் 15 வாழ்க்கை வரலாறு கன்னரதேவன் காலத் 
துள்ள ஒரு கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது . அது பற்றி 
அறிவது தேவை . ஏனெனில் துறவு மேற்கொள்ளத் தூண்டிய 
கருத்துகளை அவர் வாழ்க்கை வரலாறு நன்கு விளங்கச் செய் 

கேரளத்தில் பழங்குடித் தலைவர் குடும்பத்தில் பிறந்த 
வல்லவன் என்பார் குகனைப் போல நற்குணங்கள் பெற்றவரா 
யிருந்தார் . இளமையிலேயே பல கலைகளையும் சாஸ்திரங்களையும் 
கற்றறிந்த அவர் உலக மக்களுக்குத் தொண்டு செய்வதில் ஆர்வம் 
கொண்டார் . அந்நோக்கத்தோடு பல இடங்களுக்குச் சென்று 
பின் சோழ நாட்டை அடைந்தார் . அவ்வேளை சோழ நாட்டை 
ஆண்ட இராசாதித் தியனின் சாமந்தனாகவும் , அருமை நண்ப 
ராகவும் விளங்கினார் .16 உலகப் புகழிலும் , போரிலும் விருப்ப 
மில்லாத அவர் தம் வாழ்க்கை தமது பிறப்புக்கும் , தொடர்பு 
களுக்கும் ஒத்ததன்று என்றுகருதி உலகை வெறுத்தார் . பின் அவர் 
கங்கைக்குச் சென்று புனித நீராடித் திருவொற்றியூருக்கு வந்து 
துறவியானார் . நிரன்ஞான குரு என்ற சதுரானனரின் சீடராய் 
ஒரு மகாவிரதின் ஆனார் . பின்னர் அம்மடத்தின் தலைவருமானார் 
இவ்வரலாற்றைக் கூறுகின்ற கல்வெட்டு கி.பி. 960 - ல் கச்சியையும் 
தஞ்சையையும் கைக் கொண்ட கன்னர தேவனின் ஆட்சியில் 
இருபதாமாண்டு செதுக்கிய கல்வெட்டில் காணப்படுகிறது . 
வல்லபன் 

சதுரானனனின் சீடரானது கி.பி. பத்தாம் நூற் 
றாண்டின் முற்பகுதியிலாயிருக்கலாம் . 


கூட 


அக்காலத்தில் துறவுபுரிவதற்குப் பெரும் ஆற்றலும் , ஆர்வமும் 
பலரிடத்தில் காணப்பட்டது . செல்வச்சிறப்புடையவர்களிடற் 

சிலர் துறவிகளாயினர் . ஆனால் பலர் உண்மைத் துறவி 
களாய்த் திகழ்ந்த போதிலும் , ஒருசிலர் போலித்துறவிகளாகவும் 
இருந்தனர் . இவ்விரு வகுப்பினரையும் முழுமையாகச் சேராமல் 
இல்லறமும் துறவறமும் இணைந்து வாழ்க்கை நடத்தி வரும் சிலர் 
இருந்தனர் . 


14 


15 


Ep . Rcp . 101/251 
சதுரானன என்பது பட்டப் பெயரே தவிரத் தனியொருவரைக் குறித்த 
பெயரன்று . 
181of 1912 


18 


. 


. 


சமய அமைப்பு 

607 
மிகப்பலர் இல்லறவாழ்க்கை நடத்தும்போதே நற்செயல் 
களிலும் , ஈசன் வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டிவந்தனர் . ஏழை 
களுக்கும் , பக்தர்களுக்கும் , பதிதர்களுக்கும் , துறவிகளுக்கும் , 
உணவு 

அளிப்பதற்கு மன்னர்களைத் தவிர வேறுபலரும் நன் 
கொடை அளித்தனர் . கோயில்களிளும் மடங்களிலும் அன்ன 
தானம் நடைபெற்றது . வைணவர்கள் பெரும்பாலும் ஸ்ரீ வைணவ 
ருக்கும் வேதத்தை முழுவதுமாகக் கற்றறிந்தவருக்கும் அன்ன 
தானம் செய்வதற்காகவே நன்கொடை அளித்தனர் . 

இக்காலத்தில் சங்கரரின் அத்வைதமதம் அல்லது ஸ்மார்த்த 
ஹிந்துமதம் என்றதிலிருந்து சற்று வேறுபட்டதாகப் பற்பல 
கூட்டங்கள் அமைந்தன . அவர்களில் கொடூரமான பழக்க வழக் 
கங்களைக் கையாண்ட பாசுபதர் , காபாலிகர் , காளாமுகர் முதல் 
சற்று சாத்துவிகமான சிவயோகிகள் வரை அடங்கியிருந்தனர் . 
சிவயோகிகள் , அவர்களது பெயர் குறிப்பிடுவதுபோல சிவனைப் 
பற்றி ஆழ்ந்து நினைப்பதிலே ஈடுபட்டனர் . அவ்விதம் மனத்தை 
அடக்கிச் சிந்தனை செய்வதனால் , உலக வாழ்க்கையின் பிணைப்பு 
களை அறுத்தெறியலாமென்று நம்பினர் . மரணம் வரும் தறுவாயறிந் 
தால் உடன் அவர் உடல் முழுவதும் திருநீற்றால் பூசி சிவமந்திரங் 
களை உச்சரித்தும் தம் நெஞ்சின் மீதிருந்த லிங்கத்தைத் தொழவும் 
செய்தனர் . சிவயோகிகளுக்குக் கோயிலிலும் மடத்திலும் உணவு 
அளிக்கப்பல நன்கொடைகள் அளிக்கப்பட்டிருந்தன .17 காளா 
முகர்கள் , அல்லது மகாவிரதிகள் என்றவர்கள் இக்கூட்டங்களில் 
மிகத் 

தீவிரமானவர்கள் . காபாலிகர் என்றவரும் ஏறத்தாழ 
இவர்களைப்போலத் தீவிரப்பழக்கங்களைக் கையாண்டவர்களே . 
காளாமுகர்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகிலும் அவர்களது 
விருப்பங்களை அடைய வேண்டுமென்றால் கீழ்க்கண்ட வழி 
வகைகளைப் பின்பற்ற 

வேண்டுமெனக் கருதுகின்றனர் . 
( 1 ) மண்டையோட்டில் உணவை உண்ணுதல் , ( 2 ) எரிக்கப் பட்ட 
பிணத்தின் நீற்றைத் தம் உடல் முழுவதிலும் பூசிக்கொள்ளுதல் , 
( 3 ) நீற்றை உட்கொள்ளுதல் , ( 4 ) ஒரு குண்டாந்தடியைக்கையில் 
ஏந்திக்கொள்ளுதல் , ( 5 ) ஒரு பானையில் 

மதுவை வைத்துக் 
கொள்ளுதல் , ( 6 ) ஓரிடத்திலிருந்து ஈசனைத்தொழுதல் , ஆகியவை 
யாம் . இவ்வழக்கமான செயல்களிலிருந்து அவர்களை மகா விரதி 
அழைக்கலாயினர் . 

அதாவது பெரும்விரதங்களைக் 
கையாளுபவர் என்பதாம் . சாப்தீகமான பலரும் அவருடைய 
பழக்கங்களை அறவே வெறுத்தனர் . பண்பு நயமுடைய இராமாநுசர் 
அவரை அடியோடு வெறுத்தார் . காளாமுகர் மனித உயிர்ப்பலி 
செய்தனர் . ஒன்பது , பத்து , பதினோறாம் நூற்றாண்டுகளில் 


களென 


17 


467 of 1908 ; 577 of 1920 ; 227 of 1911 


6ds 


சோழர் வரலாறு 


அவர்கள் தென்னிந்தியாவில் பரவலாக இருந்தனர் . அரசர்களும் 
பாமர மக்களும் அவரை ஆதரித்தனர் . 


இரண்டாம் பராந்தகனின் சம காலத்தவரான கொடும்பாளூர் 
தளபதி விக்கிரம கேசரி என்பார் , மூவர் கோயில் என்ற மூன்று 
கோயில்களைக் ( விமானத்ரயம் ) கட்டினார் . அதோடு ஒரு பெரிய 
மடமும் கட்டுவித்தார் . இந்த மடம் ஆத்ரேய கோத்திரத்தைச் 
சார்ந்த வரும் , மதுராவைச் சேர்ந்தவருமாகிய சிறப்பு வாய்ந்த 
பேரறிஞர் காளாமுகமல்லிகார்ச்சுனருக்கு விக்கிரம சேனர் கட்டி 
வைத்தார் . காளாமுக தானத்தின் தலை சிறந்த யாதவ விக்கிரம 
கேசரி என்பார் மடத்தோடு ஒவ்வொரு நாளும் ஐம்பது துறவி 
கட்டு உணவளிப்பதற்குப் பதினொரு கிராமங்களைக் கொடுத்த 
கல் வெட்டொன்று தெரிவிக்கிறது. இக்கல்வெட்டுக்கு முன்ன 
தாக வடவார்க்காட்டிலுள்ள வேடாள் என்ற இடத்திலிருந்து ஒரு 
கல்வெட்டுக் கிடைத்துள்ளது . அது ஹாரித கோத்திரத்தையும் , 
ஆபஸ்தம்ப சூத்திரத்தையும் சார்ந்த காளாமுக தசாபுரியனைப் 
பற்றிக் கூறுகிறது .19 அதற்கு அருகே மேல் பாடி என்ற இடத்தில் 
காளா முகரிகள் மடம் ஒன்றிருந்தது . அம்மடத்தின் தலைவர் 
லகுளீச பண்டிதர் என்பவா 20 திருவொற்றியூரில் மற்றொரு மடம் 
இருந்தது , அதன் தலைவர் ஒரு சதுரானன பண்டிதர் என்பவர் 2 1 
வீரராசேந்திரன் ஆட்சியில் தென்னார்க்காட்டு சம்பை என்ற 
ஊரிலுள்ள கல்வெட்டு அவ்வூர்க் கோயிலின் அதிகாரக் குழுவினர் 
ஒரு மகாவிரதியான லகுளீசுவர பண்டிதர் என்பவரைக் குறிப்பிடு 
கிறது . கேரமடத்து அருளாள பட்டன் என்ற காளாமுகன் கி.பி. 
1123 - ல் தஞ்சாவூர் மாவட்டத்துக் கோயில் தேவராயன் பேட் 
டைக்குச் சில நிலம் விற்றதாக அறிகிறோம் . சைலராசி சனராசி 
என்ற பெயருடைய அதே மதச் சார்புடைய காளாமுகர்கள் கி.பி. 
1127 , 1205 , 1231 என்ற ஆண்டுகளில் செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
திருவானைக் கோயிலில் 

என்றும் 

விளக்கெரிப்பதற்காகவோ , 
அவற்றிற்கு வேண்டிய நன்கொடைகளைப் பாதுகாப்பதற்கோ 
முன் வந்ததாகத் தெரிகிறது. 23 

இவை யெல்லாம் சோழர் 
காலத்தில் தென்னிந்திய சைவத்தில் காளாமுகர்களுக்கு இருந்த 
செல்வாக்கைத் தெரிவிக்கின்றன . ஆனால் , அக்காலச் சோழர் 
கோயில்களுடன் தொடர்பு கொண்டிருந்த கூட்டத்தார் பலர் 


18 


19 


A.R.E. 1908 , Part II Para 85 , 86 
85 of 1908 
85 of 1889 
177 of 1912 
247 of 1923 
352 , 357 , 360 of 1911 


21 


22 


28 


சமய அமைப்பு 


609 


காளாமுகர்களுடைய கொள்கைகளையும் , ஆசாரங்களையும் , பின் 
பற்றி வந்தனரா என்று கூற முடியாது . அக்காலத்து இலக்கியமும் 
இவை பற்றி விளக்கமாகக் கூறவில்லை . 


காளாமுகர் , பாசுபதர் , காபாலிகர் என்ற கூட்டத்தார் போல 
வேறு சில சைவ வகுப்பினரைப் பற்றி அறிகிறோம் . இவர்களுக்குச் 
சாக்தர் , விஷ்ணுமார்க்கர் என்ற பெயர்கள் இருந்தன . கொள்கை 
களிலும் , ஆசாரங்களிலும் இவர்களிடையே சில சிறு 
வேற்றுமைகள் இருந்தன . இவர்களிலெல்லாம் ஊக்கமாயிருந்தவர் 
காளாமுகர்களே . 


முதலில் 


காளாமுகச் சமய உட்பிரிவு கி.பி.இரண்டாம் நூற்றாண்டிலேயே 
தோன்றியது எனச் சிலர் 

கருதுகின்றனர் . ஆனால் , இதற்குப் 
போதிய சான்றுகள் இல்லை . உண்மையில் , அக்காலத்திற்குப் 
பின்னரே அச்சமயம் தலை தூக்கியது . மேலைச்சளுக்கியர் காலத்தில் 
இவரைப்பற்றி 

கேள்விப்படுகிறோம் . ஒன்பதாம் 
நூற்றாண்டில் வாசஸ்பதி மிஸ்ரா காளாமுகப்பிரிவை ஒரு தனிக்குழு 
என்று கருதினார் . அக்காலத்திற்குள் சைவ , பாசுபத , கபாலிகர் 
என்ற பிரிவுகளும் தலை தூக்கியிருந்தன . ஆனால் , காபாலிகரின் 
ஒருமுனைக் கோடியான வகுப்பினரே காளாமுகர் என்று பந்தர்க் 
கார் , நீலகண்ட சாஸ்திரியார் ஆகியோர் கருதியிருப்பது ஒப்புக் 
கொள்ளுவதற்கில்லை . உண்மையில் காளாமுகர் தனிக்கருத்தைக் 
கையாண்டவர் என்பது முன் கூறியதுவே , கன்னட நாட்டில் 
சளுக்கியர் காலம் முதலில் தோன்றிப் பின் தமிழகத்திலும் பிற 
நாடுகளிலும் காளாமுகர் பரவினர் . கி பி.ஏழாவது நூற்றாண்டில் 
திருச்சிராப்பள்ளி , சேலம் , 

சேலம் , வடவார்க்காடு , தென்னார்க்காடு , 
தஞ்சாவூர் , செங்கற்பட்டு , மதுரை மாவட்டங்களிலும் காளா 
முகரைக் குறிப்பிடும் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன . சோழ 
மன்னன் வீரராசேந்திரன் ( கி.பி.1063-70 ) காலத்தில் சம்புநாத 
கோயிலிலும் , முதலாம் இராசேந்திரன் காலத்தில் திருவையாற்றுப் 
பஞ்சநதீசுவரர் கோயிலிலும் , இன்னும் பல கோயில்களிலும் காளா 
முகரைக் குறிப்பிடும் சோழர்காலக் கல்வெட்டுகள் காணப்படு 


கின்றன . 


தமிழகத்தில் தோன்றிய (கி.பி. 1018-1253 ) காளாமுக மையங் 
களில் மிக நீடித்துச் செயலாற்றியது தஞ்சாவூர் , செங்கற்பட்டு 
ஆகிய மாவட்டங்களில் செயல்பட்ட கோமேதவகுப்பு எனப்படுவ 
தாகும் . 


சோ . வ . - 39 . 


610 


சோழர் வரலாறு 


காளாமுகருக்கும் சில சைவ கோயில்களுக்கும் கி.பி. பத்தாம் 
நூற்றாண்டு முதல் 13 ஆம் நூற்றாண்டு வரை நெருங்கிய தொடர்பு 
இருந்ததாக அறிகிறோம் . சில சிவன் கோயில்களும் , காளாமுக 
மடங்களும் இணைந்திருந்தன வென்று பல கல்வெட்டுகளிலிருந்தும் 
அறியலாம் . பிற்காலச் சாசனங்கள் சிவன் கோயில்களிலும் 
காளாமுக மடங்களிலும் முதன்மைப் புரோகிதர்களும் ஒருவரேயா 
யிருந்தனர் என்று அறியப்படுகிறது . இவற்றின் தொடர்பை 
இவை நன்கு விளக்குகின்றன . 


வைணவ 


மடங்களும் அரிய சேவை செய்து வந்தன . 
முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் அரிகேசவன் மடம் சிறப் 
புற்றுப் பணியாற்றியது .24 அங்கு வேத பாராயணம் தொடர்ந்து 
ஓதுதல் , விவாதங்கள் ஆகியவை நடைபெற்றன . அண்மை 
யிலிருந்த கிராமத்தார் மடத்தில் போதனை பெற்ற மாணவர் 
களுக்கும் , ஓதுதலில் பங்கு கொண்டவர்களுக்கும் உணவு அளிப் 
பதற்காக நிலம் மானியமாக வழங்கினர் . 


காஞ்சிபுரத்தில் வைஷ்ணவதாசர் என்றவர் தலைமையில் ஒரு 
மடம் இருந்தது . அது பற்றிக் கி.பி. 1359 ஆம் ஆண்டுக் கல்வெட்டி 
லிருந்தே அறிவதாயிருந்தாலும் அதற்கும் முன்னதாகவே 

தோன்றியிருக்கவேண்டும் . இராமானுச தரிசனத்தின் 
கருத்துகளைப் போதிப்பதே இம் மடத்தின் அரும் பெரும் சேவையா 
யிருந்தது . இம் மடத்தில் வைணவ சமயத்தைப் பற்றிய பல 
சுவடிகள் இருந்தன . இம் மடத்தின் முதன்மைப் புரோகிதர் 
‘ பிரஹ்ம தந்திர ஸவதந்திரர் என்னும் பேரறிஞர் ஆவார் . 
அவர் வேதாந்த தேசிகரின் கொள்கையைப் பின்பற்றியவர் . 

இதே காலத்தில் காஞ்சி வரதராசசுவாமி கோயிலில் வேத 
மடம் என்ற பெயருடைய மடமும் இருந்தது . இதன் சிறப்பு 
யாதெனில் வைணவர்களைத் தவிர மத்வர்களும் இதில் பங்கு 
கொண்டிருந்தனர் . 

தொடர்புள்ள வைணவர்கள் 
இராமானுசரின் கொள்கைகளை ஆதரித்தவரல்லர் . 


இதில் 


மடங்கள் மருத்துவத் துறையிலும் நற்பணியாற்றி வந்தன . 
வானமாமலையில் வைணவ மடம் ஒன்று அமைக்கப்பட்டது . 
இன்றும் செயல்பட்டு 

வருகின்றது . 

மன்னார்குடியில் 
செண்டலங்காரர் மாமுனி மடமும் , சேரன் மாதேவியில் மற்றொரு 


635 of 1919 
Ep . Ind . XXV . No. 34 
Ep . Rep . 5/6/16 ; Bp . Rep . 127/25 
Ep . Rep . 258/28 


சமய அமைப்பு 


611 


வைணவமடமும் சிறந்து விளங்கி வந்தன . ஆயினும் பொதுவாகப் 
பார்க்கும்போது வைணவமடங்களை விடச் சைவ மடங்களே மிகுதி 
யாக இருந்தன , மடங்களைத் தவிரக் குகைகளும் அக்காலத்தில் 
தமிழகத்தில் இருந்தன . குகையென்பது கடுந் துறவிகள் வாழுமிட 
மாகும் . சிலமடங்களில் யாத்ரீகர்களுக்கு வசதியளிக்கப்பட்டது . 
இது போன்ற ஒரு மடத்தின் வரலாறு கவனிக்கத்தக்கது . இது 
கி.பி. 1248 - ல் கோவிந்தபுத்தூரைச் சார்ந்த கல்வெட்டிலிருந்து 
தெரிகிறது . 


சிதம்பரத்தைச் ( வியாக்ரபுரி ) சார்ந்த கந்தாபரணர் என்ற 
பிரமுகரின் பேரன் சுப்பிரமணிய சிவன் சிறிதளவு நிலம் விலைக்கு 
வாங்கிக் கோவிந்த புத்தூரைச் சார்ந்த திருவிசையமங்கைக் 
கோயிலிலுள்ள திருத்தொண்டத் தொகையான் திருமடத்தில் சில 
உதவிகள் புரியும் பொருட்டு ஒரு நன்கொடையளித்தார் .. 
நன்கொடையாக அளித்த நிலத்திலிருந்து வரும் நெல்லைக் 
கொண்டு யாத்ரீகர்களுக்கு உப்பும் ஆமணக்கெண்ணெயும் கொடுக் 
கவும் சீடருள் உடல் நலம் குன்றியவருக்கு மருத்துவ உதவியளிக் 
கவும் திட்டங்கள் வகுக்கப்பட்டன . சுப்பிரமணியசிவன் தமக்குப் 
பின் இக் கைங்கரியங்களை அவருடைய பின் உரிமையாளர்கள் 
ஒழுங்காக நடத்த வேண்டுமென்றும் குறிப்பிட்டிருந்தார் . ஆனால் , 
அவருக்குப் பின் வரவேண்டிய மடத்தின் தலைவரைக் குறிப்பிடா 
மலே இறந்துவிட்டார் . சிதம்பரத்திலுள்ள திருத்தொண்டத் 
தொகையான் திருமடத்தின் தலைவர் , இதற்குத் தலைவர் ஒருவரைத் 
தேர்ந்தெடுக்க வேண்டுமென்றும் , நிபந்தனைகளின்படி பொறுப்பு 
களை 

நடத்திவரவேண்டுமென்றும் குறிப்பிட்டிருந்தார் . 
போல் மற்ற மடங்களிலும் யாத்ரீகர்களுக்கும் மற்றும் பல சேவை 
களைச் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் 
ஆனால் அவை எல்லாவற்றையும் பற்றிய முழுவிவரமும் நமக்குக் 
கிடைக்கவில்லை . 


சில வேளைகளில் கன்று காலிகளைக் கூடப்பாதுகாக்க 
மடங்களின் பக்கத்திலுள்ள இடங்களில் வசதி செய்திருந்ததாகத் 
திருவிதாங்கூரைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டால் தெரியவருகிறது .28 


சமயக் கொள்கைகள் 


சைவம் , வைணவம் ஆகிய இரு பெரும் சமயங்களும் சோழர் 
ஆட்சியில் சிறப்புடன் வளர்ந்து வந்தன . சைவமும் வைணமும் 
இந்து சமயத்தின் இரு கண்கள் எனப்படும் . ஆயினும் , குறிப்பாகச் 
சோழர் காலத்தில் , சைவ சமயம் தன் உச்ச நிலையை அடைந்தது 


2. T.A.R. 1920-21 , P. 64 


612 


சோழர் வரலாறு 


என்றால் அது மிகையாகாது . இதற்குச் சோழ மன்னர்கள் 
அளித்த பேராதரவே இன்றியமையாத துணையாகும் .. சைவ 
அடியார்கள் ஊர் ஊராகச் சென்று கி.பி. ஏழாம் நூற்றாண்டு முதல் 
இவன் பேரில் உருக்கமான பக்திப் பாடல்களைப் ( தேவாரப் 
பாடல்கள் ) பாடினார்கள் . எனினும் சோழர் காலத்தில் தான் , 
இவை யாவும் திருமுறைகளாகத் தொகுக்கப் பெற்றுக் கோயில் 
களில் முறையாகப் பாடப்பட்டு வந்தன . வைணவ ஆழ்வார் 
களும் அதற்கு முன்னரே தோன்றிப் பக்திப் பாடல்களைப் 
பாடினர் . நாலாயிர திவ்யப் பிரபந்தத்தில் அவை தொகுக்கப் 
பெற்று வைணவக் கோயில்களில் பாடப்பெற்றன . 


யோக 


சைவ நாயன்மார்களும் , வைணவ ஆழ்வார்களும் வைதிக 
சமயத்துக்குப் புத்துயிர் அளிப்பதற்காகவே பிறவி யெடுத்தவர்கள் . 
வைதிக சமயம் மீண்டும் ஒரு முறை வலிகுன்றிச் சரிந்து விடாத 
படி திறமான அடிப்படையின்மேல் அவற்றை நிறுவினார்கள் . 
நாயன்மார்களும் ஆழ்வார்களும் 

அளவையால் 

கட்டுண்டு 
கிடக்கும் தத்துவங்களையோ , உயிர்ப்பை ஒடுக்கும் 
நெறியையோ , கடவுள் முன்னிலையில் தன்னையே அர்ப்பணித்துக் 
கொள்ளத் தூண்டும் உணர்ச்சி வெறியையோ பாராட்டினாரிலர் . 
கடவுளிடத்து அயராத அன்பு ஒன்றையே அவர்கள் மக்களுக்குப் 
போதித்து வந்தனர் . கடவுள் அன்புக்குக் கட்டுப்பட்டவன் 
என்பதும் , அவனிடத்தில் இடையறாத ஈடுபாடு உடையவர் 
களுக்கு அவனுடைய திருவருள் தானாக வந்து சேரும் என்பதும் , 
செல்வச்செருக்கும் வாதாடுந்திறனும் அத் திருவருளுக்குத் 
தடையாக நிற்பன என்பதும் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் 
பொதுவான கொள்கைகள் . 


நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சோழப்பேரரசு காலத்திற்கு 
முன்னரே வாழ்ந்திருந்தவர்கள் . ஆயினும் அவர்களது திருப்பதி 
கங்களும் பாசுரங்களும் சோழர் காலம் முதல் தான் பெருவழக்கில் 
கையாளப்பட்டு வந்தன . 


திருநாவுக்கரசு நாயனார் , திருஞானசம்பந்தர் , திருமங்கை 
யாழ்வார் ஆகிய இம் மூவரும் பல்லவர் காலத்து வாழ்ந்தவராவர் . 
பெரிய புராணத்தில் சேர்க்கப்பட்டுள்ள நாயன்மார்கள் அறுபத்து 
மூவருள் சிலர் திருஞானசம்பந்தர் காலத்தவர்கள் . அவர்களுள் 
தலையாயவர் சிறுத்தொண்ட நாயனாராவார் . சுந்தரமூர்த்தி சற்றுப் 
பிற்காலத்தவர் . இராசராசன் , இராசேந்திரன் ஆகிய இரு பெரும் 
சோழர்காலத்தே வாழ்ந்த நம்பியாண்டார் நம்பிகள் தாம் தேவாரப் 
பதிகங்களையெல்லாம் தொகுத்துத் திருமுறைகளாக அமைத்தார் . 


சமய அமைப்பு 


613 


மேலும் திருத்தொண்டர் திருவந்தாதியையும் பாடினார் . சேக்கிழார் , 
சுந்தரமூர்த்தி பாடிய திருத்தொண்டத்தொகையை 

அடிப் 
படையாக வைத்துக்கொண்டு , அதில் உள்ள முறைப்படியே 
பெரிய புராணத்தைப் பாடியுள்ளார் . இந்நூல் தொடக்கம் முதல் 
இறுதிவரை சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்க்கை வரலாற்றை கூறுவ 
தாகவே கொள்ளவேண்டும் . 


சைவசமயகுரவருள் நான்காமவராக வைத்துப் போற்றப்படு 
பவர் மாணிக்கவாசகர் ஆவார் . இவர் , தேவாரம் பாடிய மூவருக் 
கும் முந்தியவர் என்று சிலர் கருதுவது சரியன்று . இவரது 
திருவாசகம் மிகவும் செல்வாக்குப் பெற்றிருந்தது . கள்னெஞ்சை 
யும் கரைத்து உருகவைக்கும் தன்மை வாய்ந்தது . 


பல்லவர்கள் காலத்திலே வைணவமும் 

கிளர்ச்சியுற்று 
எழுந்தது . வைணவ சமயத்தில் நெஞ்சை அள்ளும் பாடல்களைப் 
பாடித் தமிழகத்தில் பக்தி வெள்ளம் பெருகச் செய்தவர்கள் 
ஆழ்வார்களாவர் . அவர்களுட் சிலர் சைவகுரவரின் சமகாலத்த 
வர் ஆவார்கள் . ஆழ்வார்கள் பன்னிருவர் ; தமிழகத்தின் பல 
இடங்களிலும் தோன்றியவர்கள் . ஆழ்வார்களுள் நால்வர் பல்லவ 
நாட்டைச் சார்ந்தவர்கள் ; மூவர் சோழ நாட்டினர் ; சேர 
நாட்டினர் ஒருவர் ; பாண்டிய நாட்டைச் சார்ந்தவர் நால்வர் . 
இப் பன்னிருவரும் தமிழகத்தில் கி.பி. 500 ஆம் ஆண்டு முதல் 
கி.பி. 800ஆம் ஆண்டு வரையிலான கால அளவில் வாழ்ந்தவர்கள் 
என ஆய்வாளர் சிலர் கருதுவர் . வைணவ சமயம் பல்லவர் 
நாட்டில் தோன்றிச் சோழநாட்டில் வளர்ந்து பாண்டிய நாட்டில் 
மலர்ச்சியுற்றது . சோழர் காலத்தில் இவர்கள் பாசுரங்கள் 
வைணவக் கோயில்கள் , மடங்கள் , வைணவர் வீடுகள் ஆகியவற்றி 
லெல்லாம் செல்வாக்குப்பெற்றன . 


இப் பன்னிரு ஆழ்வார்களும் பாடிய பாசுரங்கள் யாவும் 
சேர்ந்துள்ள தொகை நூலுக்கு நாலாயிரத் திவ்யப்பிரபந்தம் என்று 
பெயர் வழங்குகிறது . நம்பியாண்டார் நம்பி , சைவத் திருமுறை 
களை வகுத்தமைத்தது போல் நாதமுனிகள் என்பார் வைணவப் 
பாசுரங்களாகிய ஆழ்வார் அருளிச் செயலையெல்லாம் நாலாயிரத் 
திவ்யப்பிரபந்தம் என்ற பெயரில் தொகுத்தளித்தார் . ஒரு சமயம் 
குரு கூரிலிருந்து இவர் வீட்டிற்கு வந்தசிலர் , நம்மாழ்வார் பாசுரத்தி 
லிருந்து பத்துப் பாடல்களைப் பாடினர். சடகோபராகிய 
நம்மாழ்வார்குருகூரில் பிறந்தவராவார் . இப் பாசுரங்களைக் கேட்டுப் 
பக்திப்பரவசமாகிய நாதமுனிகள் அவர்களொடும் குருகூர்சென்று , 
நம்மாழ்வார் , மதுரகவியாழ்வார் ஆகியோரது பாசுரங்களைப் பெற்ற 
துடன் , பின்னர் ஏனைய ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் 


614 


சோழர் வரலாறு 


பெற்று , நாலாயிரத்திவ்யப் பிரபந்தமாகத் தொகுத்தார் . அன்பில் 
செப்பேடுகள் குறிப்பிடும் ஸ்ரீ நாதர் என்பவரே , ஆராய்ச்சியாளர் 
கருதுகிறபடி , நாதமுனிகளாயிருப்பின் இவர் காலம் 9 ஆம் நூற் 
றாண்டின் இறுதியும் 10 ஆம் நூற்றாண்டின் தொடக்கமும் ஆகும் . 
ஸ்ரீ நாதரும் நாதமுனிகளும் ஒருவரென்பதற்குப் போதிய சான்றுகள் 
இல்லையெனவே பலர் கருதுகின்றனர் . நாதமுனி உருவாக்கிய 
நியாய தத்துவம் என்ற நூல் 9 ஆம் நூற்றாண்டின் இறுதியில் 
தோன்றியதாகவே கருதப்படுகிறது . இவர்தம் தொண்டின் விளை 
வாகவே இரண்டாம் பராந்தகனின் அமைச்சரான அனுருத்தரும் , 
குடும்பத்தாரும் வைணவத்தைப் போற்றினர் . ஸ்ரீ அரங்கநாதரை 
வழிபட்டனர் . இதிலிருந்தே நாதமுனியின் காலத்துக்கும் 
இரண்டாம் பாராந்தகனின் காலத்துக்கும் தொடர்பு இருந்திருக்க 
வேண்டுமென்று கருதலாம் . 


வைணவக் கோயில்களில் மூர்த்தியினண்மையில் அமர்ந்து 
நாலாயிரப் பிரபந்தப் பாடல்களை பாராயணம் செய்யும் வழக்கம் 
உண்டு வைணவ மரபுக்குக் கிடைத்துள்ள உரிமையாகும் இது . 
இவ்வுரிமையைக் இன்றளவும் , சைவத் திருமுறைகள் இவ் 
வுரிமையைப் பெறவில்லை யென்பது குறிப்பிடத்தக்கது . சோழர் 
காலத்திலும் பின்னும் இன்று வரை தொலைவில் , குறிப்பிட்ட 
இடத்திற்கு அப்பால் நின்று , ஓதுவார்கள் திருமுறைப் பாடல்கள் 
இசைப்பது மரபாக இருந்து வருகிறது . 


ஆயினும் , சோழர்கள் தேவாரம் ஓதுவதைக் கண்காணித்து 
வருவதற்காகவே தேவார நாயகம் என்ற உயர் நிலை அலு 
வலர் ஒருவரை நியமித்திருந்தனர் . சைவத்திருமுறைகளை வகுத்துக் 
கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகள் பிறந்த ஊரான திருநாரை 
யூருக்குச் சில கிலோ மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள காட்டு 
மன்னார் கோயில் என்ற ஊர் வைணவ சமயத்துக்கு மிகச்சிறந்த 
மாக விளங்கிவருகிறது . இவ்வூரில் தான் வைணவப் பாசுரங் 

வகுத்தளித்த வைணவ ஆச்சாரியாராகிய நாதமுனிகள் 
பிறந்தார் . அவர் நாலாயிரப் பிரபந்தம் தொகுத்த செய்தியை 
முன்னரே கண்டோம் . பாசுரங்களைத் தொகுத்ததோடு 
அவற்றிற்கு இசையும் வகுத்துக் கொடுத்தார் . எனவே , அக் கால 
மாகிய சோழர் காலமுதல் அப்பாசுரங்கள் 

செல்வாக்குப் 
பெறலாயின . 

வைணவக் கோயில்களில் திருவாய்மொழியையும் , 
மங்கையாழ்வார் , குலசேகராழ்வார் பாசுரங்களையும் சாற்று முறை 
செய்து வரப் பல மானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளன . முதலாம் 
இராசராசன் காலத்திலுள்ள உக்கல் கல்வெட்டு வைணவக் 


திரு 


சமய அமைப்பு 


615 


80 


3 2 


கோயில்களில் திருவாய் மொழி பாடியதைக் குறிப்பிட்டிருப்பதி 
லிருந்து தேவாரத்தைப் போலவே திருவாய் மொழியும் அக் 
காலத்தில் சிறப்புற்றிருந்ததாகக் கருதலாம் . அதுவுமல்லாமல் 
திருவாய் மொழி ஓத மூன்று பக்தர்களுக்கு ஊதியம் அளிக்க 
நன்கொடை அளிக்கப்பட்டிருந்தாக தெரிகிறது . திருவரங்கம் 
கோயிலில் திருப்பள்ளியெழுச்சி வேளையில் , திருவாய் மொழி ஓத 
ஒழுங்கு செய்ததாகவும் ( கி.பி. 1085 ) கல்வெட்டொன்றிலிருந்து 
அறிகிறோம் . 29 குலசேகர ஆழ்வாரின் , தேட்டருந்திறல் 
தேனினை எனத் தொடங்கும் பாடல் திருவரங்கத்துக் கோயிலில் 
ஒரு விழாவில் மூன்று இரவுகளிற் பாடப்பட்டதாக கி.பி .1088 ஆம் 
ஆண்டுக் 

கல்வெட்டொன்று தெரிவிக்கிறது . திருக்கோயி 
லூரில் ஐப்பசியிலும் , வைகாசியிலும் நடைபெற்ற விழாக்களில் 
திருவாய் மொழி ஓதுவதற்குச் செய்த நிபந்தனை பற்றிக் 
கி.பி .1171 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்று கூறுகிறது . ஐம்பத் 
தெட்டுப் பிராமணர் காஞ்சிபுரத்தில் திருமொழி ஓத அமர்த்தப் 
பட்டனரெனக் கி.பி. 1242 ஆம் ஆண்டுக் கல்வெட்டொன்றிற் 
கூறப்பட்டுள்ளது . திருக்கோயிலூரிலுள்ள வை ண வக் 
கோயிலில் திருநெடுந்தாண்டகம் ஓதுதற்காக மானியம் அளிக்கப் 
பட்டதாக அவ்வூர்க் கல்வெட்டொன்றால் தெரிய வருகிறது .88 
இறுதியாக மூன்றாங் குலோத்துங்கன் காலத்ததாகக் கருதப்படும் 
கல்வெட்டொன்று காஞ்சிபுரத்தில் ராமானுஜ பாஷ்யத்தை 
(ராமானுஜ பாஷ்ய விருத்தியுரையை ) விளக்கத் தகுந்த ஒருவரை 
நியமனம் செய்ததாகத் தெரிவிக்கிறது .84 இன்னும் இது போன்று 
எவ்வளவோ கல்வெட்டுகள் வைணவக் கோயில்களுக்குச் செய்த 
சேவைகள் பற்றி இருந்திருக்கலாம் . முன் கூறியது போல 
திருமால் புரத்து விஷ்ணுவைப் புகழ்ந்து கோலனார் குழல் எனத் 
தொடங்கும் செய்யுளொன்று , கி.பி. 995 - ல் பொறிக்கப்பட்ட 
கல்வெட்டொன்றில் 5 காணப்படுவது வியப்பைத் தருகிறது . 
எனினும் இது போன்ற பிற்காலத்தெழுந்த வைணவப் பக்திப் 
பாடல்கள் , தேவாரத்திற்குப் பின்னர்த் தோன்றிய திருவாசகம் , 
திருக்கோவையார் போன்றவை சைவத்திரு முறைகளிற் சேர்க்கப் 
பெற்றது போல , நாலாயிரத் திவ்யப் பிரபந்தத்தையடுத்துப் 
பாசுரங்களாக வகுக்கப் பெறவில்லை யென்பது குறிப்பிடத்தக்கது . 


. 


29 


80 


31 


32 


61 of 1892 
62 of 1892 
343of 1921 
557 of 1919 
126 of 1900 
493of 1919 
333 of 1900 


8 . 


616 


சோழர் வரலாறு 


முதலாம் இராசராசன் காலத்திலேயே நம்மாழ்வாரின் வழிபாடு 
தொடங்கியிருந்தது .36 வைணவருக்குத் தலையாய கோயில் 
திருவரங்கத்துக் கோயில்தான் . சைவமரபில் கோயில் என்ற 
சொல் சிதம்பரம் கோயிலையே குறிக்கும் . அதே போல வைணவ 
மரபில் கோயில் என்றால் அது திருவரங்கத்தையே குறித்து நிற்கும் . 


37 


சைவ வைணவ 


வழிநடை வைணவருக்கு உண்டியளிப்பதற்காக நிவந்தம் 
நிறுவப்பட்ட செய்தியைத் திருக்கோவலூர்க் கல்வெட்டொன்று 
தெரிவிக்கிறது . வைணவ மரபினரான ஏகதண்டி சந்நியாசி 
கள் சமயவளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர் . 38 
பூசல்களைப் 

பற்றிய செய்திகளைப்பற்றிச் சில கல்வெட்டுகள் 
தெரிவிக்கின்றன . மாறவர்மன் திரிபுவன சக்கரவர்த்தி சுந்தர 
பாண்டியன் காலத்தில் அத்தகைய பூசல் ஒன்று நடுவர்களால் 
தீர்த்து வைக்கப்பட்டது. 39 வைணவரோடு நெருங்கிய உற 
வாடிய 

சிவன் கோயில் மகேசுவரர் சிலர் தண்டிக்கப்பட் 
டுள்ளனர்.40 


மன்னர்கள் பல மதப்பிரிவுகளுடனும் வேற்றுமையில்லாது 
நடந்தபோதிலும் , மக்கள் சிலர் கடும் போட்டிகளைத் தோற்றுவித் 
தனர் . பொதுவாகவே சைவரும் வைணவரும் தனித்தனியாகவே 
வாழ்ந்து வந்தனர் . சில அறிஞர்கள் கருத்து ஒற்றுமைகளைப் 
பரப்பினாலும் , பொதுமக்கள் 

சச்சரவை 

உண்டுபண்ணினர் . 
சோழப் பேரரசின் காலத்தில் மிகப்பெரிய பூசல் இராமானுசர் 
காலத்தில் நிகழ்ந்தது . அவரையும் அவரது கூட்டத்தினரையும் 
ஒரு சோழ மன்னன் தொல்லை கொடுத்து நாட்டை விட்டுத் 
துரத்தினான் . இச் சோழ மன்னன் யார் என்று தெரிவதற்கில்லை . 
இது இறுதிச் சோழனான அதிராசேந்திரன் காலத்தில் நடை 
பெற்றதாகப் பலர் கருதுகின்றனர் . ஆனால் , இக் கொடுமை 
வைணவத்திற்குப் புத்துயிர் பெற வழிகோலியது . 


இதேமாதிரி வைணவத்திற்கு எதிராக நடைபெற்ற 
கலவரத்தைப் பற்றி நல்ல விவரம் வந்துள்ளது . இப் பூசல் 
இரண்டாம் குலோத்துங்கன் காலத்தில் சிதம்பரத்தில் நடை 
பெற்றது . இது பற்றிய விவரம் அக்காலக் கல்வெட்டுகளிலும் 
இலக்கியங்களிலும் காணப்படுகின்றது . இரண்டாம் குலோத் 
துங்கன் 

ஒரு தீவிர சைவன் . தென்னகத்துச் சைவத்தின் 
S.I.I. III No. 2 
S.I.I. VII No. 135 
Ep . Rep . 544/11 
Ep. Rep . 31/1907 
Ep . Rep . 257/25 


38) 


97 


9 B 


AD 


சமய அமைப்பு 


617 


தலைசிறந்த கோயிலாகிய சிதம்பரத்தில் வெகுகாலமாகச் சிவனுக் 
கும் விஷ்ணுவுக்கும் அமைந்திருந்த இடங்களை மாற்றுவதற்குத் 
திட்டமிட்டான் . குலோத்துங்கனு டைய இச் செய்கையால் 
தோன்றின சைவ வைணவப்பகை சிலகாலமாகத் தொடர்ந்து 
நீடித்தது . விசயநகர மன்னர்களின் இறுதிக் காலத்தில்தான் 
சமரசம் ஏற்பட்டது . ஆனால் அந்தச்சமாதானம் கொஞ்ச காலத் 
துக்குத்தான் இருந்தது . தற்போது கூட இவ்விரு கூட்டத்தாரும் 
கோயிலில் ஒற்றுமையாக இணைந்து நடந்து கொள்கிறார்கள் என்று 
சொல்லமுடியாது . 


சைவ வைணவப் போட்டிகள் சோழர் காலத்தில் இருந்த 
தைத் திருக்கடையூர் மகாசபை ஏற்படுத்திய ஒரு திட்டத்திலி 
ருந்து தெரிந்து கொள்ளலாம் . 1 சிவன் கோயில் காப்பாளர்களின் 
கொள்கைகளுக்கும் ஆசாரங்களுக்கும் எதிராக நடக்கவோ 
வைணவரோடு ஒன்று சேரவோ செய்தால் அவர்களுடைய 
சொத்தைப் பறிமுதல் செய்து கோயிலுக்கு எடுத்துக் கொள்ள 
உரிமையுண்டு என்பதே அச்சபை தீட்டிய திட்டமாகும் . இவ்வளவு 
திட்டவட்டமாக இரு கூட்டத்தாருக்குமிடையேயான 
கசப்பைக் குறிப்பிட்டுள்ள சிலாசாசனம் இது ஒன்றேயென்று கூற 
லாம் . ஆனால் , படிப்படியாக ஏறிவந்த வேற்றுமைகளுக்கு இது 
ஓர் எடுத்துக்காட்டு எனச் சொல்லலாம் . 


மனக் 


மதத்தின் சார்பாக ஏற்பட்ட மனக்கசப்பைச் சோழர் 
காலத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலிருந்தும் 
அறியலாம் . மதங்களுக்கிடையே மன்னனின் 

ஆதரவையும் 
மக்கள் அன்பையும் பெறுவதற்கே பெரும் போட்டி காஞ்சியில் 
நடைபெற்றது . காஞ்சி , சோழ நாட்டின் மிகச்சிறந்த நகரங் 
களில் ஒன்றென்பதற்கு ஐயமில்லை . அந் நகரில் மூன்று பகுதிகள் 
இருந்தன . ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மதச் சார்புடையதா 
யிருந்தது . அம் மூன்று பகுதிகளிலும் மிகப் பெரியது சிவ வழி 
பாடுகளுக்கு உரியதாயிருந்தது . அடுத்தது விஷ்ணு ஆலயம் 
அடங்கியது ; ஹஸ்திகிரி ஆழ்வார் அல்லது அருளாளப் பெருமாள் 
என்ற விஷ்ணுவின் கோயில் உள்ளது . இப் பகுதிக்கு சின்ன 
காஞ்சிபுரம் என்ற பெயர் வழங்குகிறது . இறுதியாகச் சமணர் 
களின் உறைவிடமான பகுதி ஜின காஞ்சி என்று வழங்கப்பட்டது . 
பொதுவாக , இது திருப்பருத்திக் குற்றம் என்றழைக்கப் பெற்று 
வந்தது . இப்பகுதி இன்று போலல்லாமல் சோழப் பேரரசின் 
காலத்தில் மிகப் பெரியதாக இருந்தது . மேலும் , காஞ்சிபுரம் 


41 257 « 1925 


618 


சோழர் வரலாறு 


நகரத்தோடு மிக தெருங்கியும் இருந்தது . பழைய பௌத்தக் 
குடியிருப்பின் ஒரு சில பகுதிகள் சோழப் பேரரசு காலத்திலும் 
காணப்பட்டது . பல மதங்கள் சில காலமாகவே ஒற்றுமையுடன் 
இங்கிருந்தனவாகத் தெரிகிறது . தென்னிந்தியாவில் ஓரிடத்திலும் 
இவ்விதமாக நான்கு மதப் பிரிவுகளும் ஒற்றுமையாக இருந்த 
தாகத் தெரியவில்லை . 


மக்கள் வழிபட்ட தெய்வங்கள் 

ஆங்காங்கே சில மதப்போராட்டங்கள் நிகழ்ந்த போதிலும் 
பொதுவாகச் சோழ நாட்டில் சமரசமனப்பான்மை நிலவியதென்றே 
சொல்லவேண்டும் . சமயப் பிரிவுணர்ச்சியும் போராட்டங்களும் 
மிகுதியாக இல்லை . இது சோழப் பேரரசின் முற்பகுதியில் 
இல்லவேயில்லை என்றே கூறவேண்டும் . மன்னர்கள் எல்லா 
வகுப்பினரையும் வேற்றுமையின்றி நடத்தி வந்தனர் என்பது 
மட்டுமின்றி எல்லா மதங்களுக்கும் அவற்றின் பிரிவுகளுக்கும் 
நன்கொடைகள் அளிப்பதிலும் வேற்றுமை காட்டவில்லை . மிகப் 
பரந்த நோக்கமுடைய முதலாம் இராசராசன் தன் விரிவான 
மனப்பான்மையைப் பலவகையிலும் காண்பித்ததோடு , அவனது 
பெரிய கோயிலில் வைணவம் , பௌத்தம் ஆகிய மதங்களிலுள்ள 
காட்சிகளையும் , ஆய்வுப் பொருள்களையும் அலங்கரிக்க முன் 
வந்தான் . அவனுடன் உடன் பிறந்த குந்தவை அம்மையார் 
மூன்று கோயில்கள் அமைத்தார் . ஒன்று சிவனுக்கும் மற்றொன்று 
விஷ்ணுவுக்கும் , மூன்றாவது 

மகாவீரருக்குமாக ஒரே 
இடத்தில் , அதாவது இன்று தாதாபுரம் என்றழைக்கப்படும் . 
இராசராசபுரத்தில் அமைத்து நன்கொடைகளும் அளித்தார் . 
கோயிலின் அணிமணிப்பூண்கள் பட்டுயலில் வைணவருடைய 
வைதிகக் குறிப்பான நாமங்கள் பலவற்றில் காணப்படுகின்றன . 
சில கோயில்களில் சைவ அம்பலங்களும் வைணவ அம்பலங் 
களும் ஒன்றுக்கொன்று அருகிலேயே இருந்தன . இதற்குப் 
பெரும் எடுத்துக்காட்டு சிதம்பரம் கோயிலே என்பதில் ஐயமில்லை . 
சிவன் , விஷ்ணு உருவங்கள் எந்தெந்த இடங்களில் அமைய 
வேண்டுமென்பதைத் திருக்கோவையார் நுட்பமகாக் குறிப்பிடு 
கிறது . அதில் விஷ்ணு , நடராசரின் முன்பாகச் சயன 
வடிவத்தில் படுத்திருப்பது போலக் காட்டப்பட்டுள்ளது . 
நடராசர் தமது நாட்டியத்தில் தம்மையே மறந்து ஒரு காலைத் 
தூக்கி ஆடுகிறார் . விஷ்ணு நடராசரது மற்றைக் காலையும் காட்ட 
வேண்டு மென்று கேட்டுக் கொள்வது போல் தோன்றுகிறது . 


சமண 


8 of 1019 
3 செய்யுள் 86 


சமய அமைப்பு 

619 
திருவக்கறையில் செம்பியன் மாதேவி யாரால் கற்றளியாக 
எடுப்பிக்கப் பெற்ற சந்திர மௌலீசுவரர் கோயிலின் கோட்டை 
எல்லைக்குள் வரதராசப் பெருமாள் அம்பலம் இருந்தது . இது 
முன்னாளில் , கோச் சோழனால் செங்கல்லாற்கட்டப்பட்டிருந்தது . 
அது அதிராசேந்திரனின் ஆட்சியில் கல்லால் 

அமைக்கப் 
பட்டது . 14 

முதலில் இதைக்காட்டிய கோச்சோழன் என்று கூறப் 
பட்டவன் , பழங்கதையைச் சேர்ந்த சோழன் செங்கணானாயிருக்க 
லாம் . ஏனெனில் திருமங்கையாழ்வார் இப்பெயரால் அவனை 
அழைக்கிறார் . அவ்விதமாயின் செங்கணான் முன் காலத்தில் 
கட்டினதாக நம்பப்படும் இவ் விஷ்ணுகோயிலருகில் எண்டோ 
ளீசர்க்கு ஏழின்மாடம் எழுபது அமைத்தாக அதிராசேந் 
திரன் கல்வெட்டுக்கூறுவது வியப்பன்று . ஆகவே , இந்துமதம் 
போட்டியிட்ட தனிக்குழுக்கள் அல்ல . அது வாழ்க்கையின் 
உருவமைதியைத் துலக்குவதேயென்பதை இது காண்பிக்கின்றது . 
ஆயினும் , ஒரு சில போட்டிகளும் செப்புத் தன்மையும் எழுந்தன 
என்பதை முன்னரே கண்டோம் . 


கோயில்களில் வழிபட்ட பல தெய்வங்கள் 

இந்துக்களிடையே சில போட்டிகளும் பகைமையும் இருந்த 
போதிலும் பல கோயில்களிலும் சைவ வைணவ தெய்வங்கள் 
அமைக்கப்பட்டிருந்தன . இது சோழப் பேரரசு காலத்தில்தான் 
தோன்றியது . பிற்காலத்திலும் , அது கையாளப்பட்டு வந்துள்ளது . 
சிவன் கோயிலில் சில வைணவப் படிமங்களும் , வைணவக் 
கோயிலில் சைவ உருவச்சிலைகளும் காணப்பட்டன . மதப்போராட் 
டங்களில் ஈடுபட்டவர்களாலேயே தீவிரக்கருத்து 

தீவிரக்கருத்து வேறுபாடு 
களும் , சொற்பூசல்களும் நடந்த போதிலும் பல கோயில்களில் 
சைவ வைணவப் படிமங்கள் அமைக்கப்பட்டிருந்தமை போற்று 
தற்குரியது . 


அது மட்டுமன்று ; பல கோயில்களில் முக்கியத் தெய்வத் 
தோடு , அவரது பல்வேறு பண்புக் கூறுகளும் , அவரோடு சார் 
புடைய மிகப்பல படிமங்களும் கூட அமைக்கப்பட்டிருந்தன . " 
எடுத்துக் காட்டாக , தஞ்சாவூர்ப் பெரிய கோயிலில் சிவனுடைய 
பல்வேறு மூர்த்திகளின் சிலைகள் இருந்தன . உதாரணமாக 
உமாசகித நடராஜ , கிராதார்ச்சுனீய , பிச்சாடன , கல்யாண 
சுந்தரலிங்க புராணதேவ , தட்சிணாமூர்த்தி , ஸ்ரீ கண்ட என்ற சிவ 
வடிவங்கள் காணப்படுகின்றன . இவை தவிரக் 

கணபதி , 


11 205 of 1904 

பெரிய திருமொழி VI 6 : 4 
46 $ 1 . 11. Introduction p.p ; 29 -1 


620 


சோழர் வரலாறு 


சுப்பிரமணியர் , மஹா விஷ்ணு , சூரியன் ஆகிய தெய்வச் சிலை 
களையும் அமைத்துள்ளனர் . 7 இவற்றோடு சிவனடியார்களின் 
சிலைகள் சிலவும் காணப்பட்டன ; அவற்றுள் குறிப்பாகத் தேவாரம் 
பாடிய பெரியோர்களும் , மெய்ப்பொருள் நாயனார் , சிறுத் 
தொண்டர் , சீராளர் . சிவபெருமானது அனுக்கிரகமூர்த் தியாகிய 
சண்டேசுவரர் ஆகியவர்களின் படிமங்களும் இருந்தன . சண்டேசு 
வரர் சிவபெருமானின் முதற் சீடர் . இவர் சிவபெருமான் சார்பில் 
நடந்த பண்டமாற்றுகளில் ஈடுபட்டவரென்பது பழைய நம்பிக்கை . 
அதே கோயிலில் தேவிகள் பலருடைய படிமங்களும் இருந்தன . 
அவருள் துர்க்கா பரமேசுவரி , எமலத்துத் துர்க்கையார் , ஓம்கார 
சுந்தரி , காலபிடாரி என்பவர் குறிப்பிடத் தக்கவர்.. மேலும் 
கோயிலின் அருகிலிருந்த சிறு கோயில்களைப் பற்றியும் தஞ்சாவூர்ச் 
சாசனங்கள் குறிப்பிடுகின்றன . இவற்றில் பிடாரி , சேட்டை 
யார் போன்றவர்களின் சிறு கோயில்கள் இருந்தன . இவற்றை 
ஸ்ரீ கோயிலிலிருந்து வேறுபட்டதாகவே கருதியிருக்க வேண்டும் ; 
ஏனென்றால் இக் கோயில்கள் திருமுற்றம் என்ற பெயரால் 
வழங்கப்பட்டிருந்தன.50 

மேலும் , சப்த மாதர்கள் ( ஏழு தாய்கள் ) வேறு சில கல் 
வெட்டுகளிலும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் . அன்றியும் கிருஷ்ணன் 1 
இராமர் , சீதை , லட்சுமணன் , 2 அனுமான் 58 

ஆகியவர் 
களுக்கும் சிலைகள் அமைக்கப்பட்டிருந்தன . 

சமய உட்பிரிவினைச் சார்ந்த பல தெய்வங்கள் , தேவதைகள் 
ஆகியோரின் படிமங்கள் சில கோயில்களில் அமைந்திருந் 
தமைக்கு ‘ எண்ணாயிரம் ஓர் எடுத்துக்காட்டு . அது ஒரு சிறப் 

வைணவமையம் . இருப்பினும் அங்கு வேறு சிறு கோயில் 
களுக்கும் நன்கொடை அளிக்கப் பட்டிருந்ததாக அறிகிறோம் . 
எண்ணாயிரம் கிராமத்திலுள்ள நிலங்களின் வருவாய் வேறு 
கோயில்களுக்கும் கொடுக்கப்பட்டன . உதாரணமாக சரஸ்வதி , 
ஸ்ரீபடாரகி, மகாமோடி , சூர்யதேவ , ஸப்த மாதர்கள் , மஹா 
சரஸ்தா , துர்க்கா , ஜேஷ்டா முதலியோரைத் தவிரச்சேரிகளி 
லுள்ள தெய்வங்களுக்கும் அளிக்கப்பட்டன. இவற்றுக்கெல் 
லாம் மேலாக ஸ்ரீ மூலஸ்தானமுடையார் , அதாவது கோயிலின் 

S. I. I. II Introduction p.p. 29–41 
18 - 207 of 1919 
1. 10 of 1898 
50 -- S. 1. 1. III 66 
51 93 of 1925 

244 of 1910 

335 of 1906 
54 335 of 1917 


பான 


47 


சமய அமைப்பு 


621 


அடிப்படைத் தேவனுக்கு வருமானத்தின் பெரும் பகுதி கொடுக்கப் 
பட்டிருந்த தென்பது குறிப்பிட வேண்டியதில்லை . 


பல 


சிவனடியார்களின் சிலைகள் 

சிவன் கோயில்களில் 
காணப்பட்டுள்ளன . சிலவற்றில் ஒரு சில 

அடியார்களின் 
படிமங்கள் தாம் இடம் பெற்றிருந்தன . திருவொற்றியூரில் அறுபத்து 
மூன்று அடியார்களுக்கும் வழிபாடு நடந்தது.5 


55 


ஆகவே , இந்து மதத்தில் பல்வேறு பகுதிகள் இருந்த 
போதிலும் அதன் பொதுப் பாங்கான தன்மை குறிப்பிடத்தக்கது . 
பாமரமக்கள் பலர் சிவன் கோயிலுக்கும் வைணவர் கோயிலுக்கும் 
வேறு சிலர் பிடாரி , மாடன் முதலிய கிராமதேவதைக் கோயில் 
களுக்கும் சென்று வழிபட்டு வந்தனர் . பக்தர்கள் தல யாத்திரை 
செய்து தெய்வங்களை வணங்கினர் . திருமலை ( திருப்பதி ) போன்ற 
சிறப்பு வாய்ந்த கோயில்களுக்கு அக் காலத்திலேயே வாழ்க்கைப் 
பயணம் செய்பவர்கள் சென்று வழிபட்டனர் . 


கிராம தேவர்களுக்கும் தேவதைகளுக்கும் உயிர்ப்பலி நடை 
பெற்றது . இவைபற்றிச் சாசனங்கள் ஏதும் இல்லையாதலால் 
இவை குறைவாகவே நடைபெற்றனவென்று கூறமுடியாது . 
முண்டசேரித் தேவதைக்குச் செவ்வாய்க் கிழமை தோறும் குறப் 
பெண்கள் ஒரு வெள்ளாட்டைப் பலி கொடுத்ததாக முதலாம் 
இராசேந்திரன் காலத்தைச் சார்ந்த ஒரு மைசூர்க் கல்வெட்டு 
அறிவிக்கிறது .51 


ஆகவே இந்து மதம் பல கொள்கைகளும் , கருத்துக்களும் 
ஒன்றுசேர்ந்த ஓர் இணைப்பு எனக் கூறலாம் . ஆழ்ந்த கருத்து 
களும் தத்துவங்களும் கொண்டிருப்பதோடு அதே வேளையில் சில 
அச்சந்தருகிற பழக்க வழக்கங்களும் கலந்து உருவான மதமாக 
விளங்கியது . பலரும் இவ்விந்தையான இணைப்புப் பற்றித் 
திகைத்துப் போயுள்ளனர் . ஆனால் , உண்மை இந்து மதத்தின் 
தனி இயல்பே அது . பல்வேறு கருத்துகளும் கொள்கைகளும் 
பழக்க வழக்கங்களும் கலந்து உருவெடுத்துள்ளதே இந்து மதம் . 


சைவம் 


சோழர் காலத்தைச் சைவத்தின் வெள்ளிக் காலம் என்று 
சிலர் கூறியுள்ளனர் . முதலாம் இராசராசனின் கல்வெட்டுகள் 
அக்காலத்தில் தழைத்தோங்கிய சைவத்தின் நிலையை நன்கு 


55 


187 of 1912 
484 of 1911 


622 


சோழர் வரலாறு 


எடுத்து விளக்குகின்றது . திருத்தொண்டர்களின் வாழ்க்கை 
வரலாறுகளும் , பதிகங்களும் அப்பொழுதே மக்கள் மனத்தைக் 
கவர்ந்திருந்தன . இவற்றைத்தான் ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டுக்குப் 
பின் சேக்கிழார் பெருமான் ஒப்பற்ற முறையில் உருவாக்கினார் . 
இத்திருத் தொண்டர்களின் உருவச் சிலைகளும் அமைக்கப்பட்டன . 
தென்னாட்டுச் சைவத்தின் வரலாறு பற்றிக் கூறும்போது , பரத 
கண்டத்தின் வேறுபகுதிகளில் நிலவிய சைவத்தோடும் தொடர் 
புடையதாக இருந்ததென்பதை மனத்தில் ஊன்றவேண்டும் . 
முதலாம் இராசேந்திரன் ஆண்டுக்கொரு முறை 

ஏராளமான 
நெல்லை , ஆச்சார்யபோகமாக உடையூர் சர்வசிவ பண்டிதருக்கும் 
அவர் மாணாக்கர்களுக்கும் அளித்ததாகத் தெரிகிறது . உடையார் 
சர்வசிவ பண்டிதர் தஞ்சாவூர்க் கோயிலில் 

சிவபூசனை 
நடத்தியவர் . அவருடைய சீடர்களும் , சீடர்களின் சீடர்களும் 
ஆரியதேசம் , மத்தியதேசம் , கௌடதேசம் ஆகிய இடங்களில் 
வாழ்ந்தனராம் . அவர்களுக்கு இராசேந்திரன் அன்பளிப்புச் 
செய்தான் . மேலும் மூன்றாங்குலோத்துங்கனின் காலத்திலுள்ள 
கல்வெட்டுகள் பிற்காலச்சோழர் காலத்திலும் வடஇந்தியாவுக்கும் 
தென்னிந்தியாவுக்கும் சைவ வழிபாடுகளில் தொடர்பு இருந்த 
தாகக் கூறுகிறது . வாரணாசி ( காசி ) யிலுள்ள கொல்லாமடத்து 
லக்ஷாத்யாய இராவளரின் சந்தானராகிய ஞான சிவ இராவளாது 
சீடராகிய ஓங்காரதேவ இராவளர் என்பார் , செங்கற்பட்டு 
மாவட்டம் திருப்பாசூர்க் கோவிலுக்குத் திருப்பவித்திரம் 
அளிப்பதற்குப் பணம் கொடுத்தாரெனத் தெரிகிறது . 
செய்தியிலிருந்து திருப்பாசூர்க் கோயிலுக்கும் வாரணாசிக்கொல்லா 
மடத்துக்கும் இருந்த தொடர்பு அறியப்படுகிறது . இச் செய்தியைக் 
கூறும் கல்வெட்டிற்கு மூன்றாண்டுகளின் பின்னர்த் தஞ்சாவூர் 
மாவட்டம் பாண்டநல்லூரிற் பொறிக்கப்பெற்ற கல்வெட்டு 
வாரணாசியிலிருந்த பிட்சாமடத்து இராவளரொருவரைப் பற்றிக் 
கூறுகிறது .50 


பழங்காலச் செவிவழி மரபுரை ஒன்று 

அனந்தசம்பு 
கையாளும் சில செய்யுள்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அது 
முதலாம் இராசேந்திரன் கங்கைக்கரையிலிருந்து சில சைவர்களை 
அழைத்து வந்து சோழ நாட்டின் பல பகுதிகளிலும் குடியமர்த் 
தினான் என்று கூறுகிறது . இது , பரத கண்டத்தின் சில பகுதிகளி 


57 


S. I. 1. 11. 20 Introduction pp . 39-40 

ilof 1930 
59 S. 1. I, 1 76 

K. A. N. Sastri Colas pp . 642-3 


சமய அமைப்பு 


623 


சைவ 


லுள்ள 

நிலையங்களுக்கிடையே தொடர்பு இருந்ததை 
எடுத்துக்காட்டுகிறது . 


சைவசமயக் கொள்கைகள் 


சைவ மதம் சோழர் காலத்தில் பெரும் வளர்ச்சியடைந்தது 
பற்றி முன்னரே கூறியுள்ளோம் . இந்து சமயத்தில் 

சமயத்தில் மும் 
மூர்த்திகள் தத்துவம் ஏற்றுக் கொள்ளப்பட்டதாயினும் சிவனே 
முழுமுதற் கடவுாளகக் கொள்ளப்பட்டார் . அழித்தல் தொழிலை 
இயற்றியவராயினும் அவர் தோற்றம் இறுதியற்றவர் என்று சைவ 
சமயம் கூறுகிறது . 1 அதைச் சோழர் காலத்திய தமிழகம் ஏற்றிருந் 
தது . தமிழகத்துச் சைவத்திற்கும் வட இந்தியச் சைவத்திற்கு 
மிடையே நெருங்கிய தொடர்பு இருந்து வந்தது . இதற்குச் 
சான்றுகள் பல உள . பல்லவர் காலத்திலேயே சைவ சமயத்தில் 
நடராச தத்துவம் வளர்ந்து வந்து விட்டது . சோழர் காலத்தில் 
அது சிற்பத்திலும் ஓவியத்திலும் வடிக்கப்பட்டது . வடமொழி ஆக 
மங்கள் தமிழகத்திலும் பரவியதன் காரணமாகச் சைவ சமயம் 
புது மலர்ச்சி பெற்றது . சமய குரவர்கள் நால்வரும் தம் பாடல் 
களின் மூலம் சைவ வழிபாட்டையும் , நடராச தத்துவத்தையும் 
நாடறியப் பரப்பினார்கள் . எனினும் அவர்களுடைய தமிழ் 
மறையில் பொதிந்து கிடந்த மெய்ப் பொருள்களைத் தனியே 
திரட்டிச் சிலைகளில் வடித்துக் காட்டிய பெருமை சோழர்களையே 
சாரும் . சங்கராச்சாரிய சுவாமிகள் அத்துவித வேதாந்தத்தை 
நாடெங்கும் போதித்து வந்தார் . அவருடைய சிறந்த தொண்டி 
னால் பௌத்தம் ஒளியிழந்தது . ஆனால் அதன் 

விளைவாக 
மக்களுக்குக் கடவுள் மாட்டுப் பக்தி குறைந்தது ; வெறும் தருக்க 
வாதமாகவும் அறிவு நிலையில் மட்டும் உணரக் கூடியதாகவும் 
இருந்த வேதாந்தமானது மக்களிடையே கடவுள் பற்றைத் 
தோற்றுவிக்கவும் , அறத்தாறு ஒழுக்கங்களை வளர்க்கவும் போது 
மானதாகக் காணப்படவில்லை . ஆகவே , சைவமும் வைணவமும் 
கோயில்களின் அமைப்பிலும் சமய இலக்கிய வளர்ச்சியிலும் 
மக்கள் கருத்தை ஈர்க்கும் நோக்கத்தில் கருத்தூன்றலாயின . 
சோழர் காலத்தில் சைவசித்தாந்தம் , விசிட்டாத்து விதம் என்னும் 
இரு கோட்பாடுகள் நிறுவப்பெற்றன . 


சைவ சமயத்தின் முடிவென கொள்கை சைவ சித்தாந்த 
மாகும் . கடவுள் ஒருவர் உண்டு ; உயிர் என்பது ஒன்று உண்டு . 
அது தன்னைத்தான் அறியக் கூடாமலும் இறைவனை அறியக் 
கூடாமலும் , அதைத் தடை செய்யும் இருள் ஒன்று உண்டு என்பது 


61 S. I. I. No. 18 


624 


சோழர் வரலாறு 


ஆகும் . 


சைவசித்தாந்தத்தின் அடிப்படைத் தத்துவம் 
இறைவனைப் பதி என்றும் , உயிரைப் பசு என்றும் இருளைப் பாசம் , 
தடை , தளை , ஆணவம் என்றும் கூறுவர் . ஆணவ இருளில் 
சிக்குண்டு உழல்கின்ற உயிர்களிடம் இறைவனுக்கு அருள் சுரக் 
கின்றது . அதனால் அவன் அவற்றுக்கு உடலையும் , உலகத்தை 
யும் , இன்ப துன்பங்களைத் துய்க்கும் ஆற்றலையும் வழங்குகின்றான் . 
இவை மூன்றும் உயிர்களுக்குச் சிறுவிளக்குப்போல் உதவுகின்றன . 
சிறு விளக்கின் ஒளியில் உயிரானது தன்னைப்பற்றியும் , தன் சூழ் 
நிலையையுப் பற்றியும் சிறிது விளக்கங்கண்டு பிறகு கதிரவனின் 
பேரொளி போன்ற முழுமையான சிவப் பேரறிவை அடைய 
வேண்டும் . அதற்காக உயிரானது மீண்டும் மீண்டும் பிறவிகளை 
எடுக்க வேண்டும் . பாசம் என்பது ஆணவம் , சன்மம் , மாயை 
என முப்பொருளாய் விரியும் . இவ்வுலகம் உயிரும் உயிரில்லாத 
பொருளுமாகக் காட்சியளிக்கின்றது . இக் காட்சியைக் தோற்று 
விப்பதற்குத்தான் படைப்பு என்று பெயர் . உயிர்கள் ஆக்கப்படு 
வதுமில்லை ; அழிக்கப்படுவதுமில்லை . இறைவன் என்று உண்டோ 
அன்றே உயிர்களும் உண்டு . இறைவன் ஒருவன் ; உயிர்கள் 
எண்ணிறந்தன . செம்பினிடத்தே களிம்பு இருப்பதைப் போல 
உயிர்களிடத்தில் ஆணவ மலம் உடன் கலந்து இருக்கின்றது . 
களிம்பு நீங்கின செம்பு ஒளிவிட்டுச் சுடர்வதைப் போல மலம் 
நீங்கின உயிர் ஞான ஒளி விளக்கமுற்றுப் பேரின்பம் எய்தும் . 
செம்பினிடத்தில் களிம்பானது ஏன் , எப்போது உண்டாயிற்று 
என்னும் கேள்விக்கு விடை கிடையாது . அதைப் போல உயிர் 
களுக்கு மலம் ஏன் உண்டாயிற்று ? எப்போது உண்டாயிற்று ? 
என்ற கேள்விகளுக்கும் விடையில்லை . உயிரில்லாத பொருளான 
இவ்வுலகம் காலத்தின் இறுதியில் நுண் பொருளாய்ப் பின்பு 
ஆற்றலாய் மாறி ஒடுங்கும் . 


ஒவ்வொருயிருக்கும் இறைவன் உலகையும் உடலையும் 
படைத்துக் கொடுக்கின்றான் . 

அது அவனுடைய படைத்தல் 
தொழில் . உயிரானது பிறவியின் பயனை அறியாமல் வீண்காலங் 
கழித்து இறப்புக்குள்ளாவது அவனுடைய அழித்தல் தொழில் . 
உயிரானது முற்பிறவிகளையும் குழந்தைப் பருவத்தையும் மறந்து 
விடுவது அவனுடைய மறைப்புத்தொழில் . இறுதியாகப்பக்குவம் 
பெற்றஉயிர் சிவஞானமான மெய்ஞ்ஞானம் கைவந்து சிவஒளியில் 
இரண்டறக் கலந்து விடுவது அவனுடைய அருளுந் தொழிலாகும் . 
இவ்வைந்தொழிலும் ஒவ்வோர் உயிரிடத்திலும் நிகழ்வதைப் 
போலவே உலகப்படைப்பிலும் நிகழ்வதுண்டு . ஆற்றலாக மாறி 
இறைவனிடத்தில் ஒடுங்கிய 

மாயையானது அவனுடைய 
ஆணையால் விரிவுற்று அண்டங்களாகவும் உலகங்களாகவும் 


சமய அமைப்பு 


625 


தோற்றமுறும் . இந்த ஆற்றலின் துடிப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு 
படைப்பும் அழிப்பும் ஆகும் . இறைவன் தனித்து நிற்கின்றான் 
உயிர்களிடத்திலும் காணப்படுகின்றான் ; உயிரில்லாத 

சடப் 
பொருள்களிடத்திலும் காணப்படுகின்றான் . இம்மூன்று நிலைகளை 
யும் இறைவன் வேறாயும் , ஒன்றாயும் , உடனாயும் உறையும் நிலைகள் 
எனச் சைவ சித்தாந்தம் கூறும் . இத் தத்துவத்தையே அகர 
முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று 
திருக்குறள் விளக்கி நிற்கிறது . அதாவது அ என்ற உயிரெழுத் 
தானது தனித்து இயங்கும் ; மெய்யெழுத்துகளுள் மறைந்தும் 
இயங்கும் . 


இறைவனின் ஐந்தொழில் தத்துவமே நடராச உருவத்தின் 
தத்துவமாகும் . நடராசர் 

திருவுருவத்தில் அமைந்துள்ள 
உடுக்கை படைப்பைக் குறிக்கிறது ; நெருப்பு அழித்தற்றொழிலைக் 
குறிக்கின்றது ; ஊன்றிய பாதம் மறைப்பையும் , தூக்கிய திருவடி 
அருளுந்தொழிலையும் குறிக்கின்றது . 


சிதம்பரம் கோயில் திருச்சிற்றம்பலம் எனப்படும் . சைவ 
சித்தாந்தக் கருத்துகள் அனைத்தையும் விளக்கிக் காட்டுமாறு 
அமைந்துள்ளது இந்த ஞான சபை . இது இரு பிரிவுகளாக 
அமைக்கப்பட்டுள்ளது . முன்புறம் இருப்பது பொன்னம்பலம் 
அல்லது கனகசபை ; வழிபடுவோர் நிற்குமிடம் . தூய வினை , 
தூய ஒழுக்கம் , உள்ளத்தின் ஒடுக்கம் , விரிந்த தடையுறாத 
பேரறிவு ஆகியவற்றால் ஒருவர் தம் உடம்பைப் பொன் உடம் 
பாக்கிக் கொள்ளலாம் . இவ்வுண்மையைக் குறிப்பிடுவதுதான் 
கனகசபை . இத் தூய உடம்பிலிருந்துகொண்டு விரிந்த துண்டு 
படாத பேரறிவையடைந்து சிவத்தொடு கலத்தலைக் குறிப்பதே 
சிற்றம்பலம் அல்லது ஞானசபை . இச் சபையில் நின்று தான் 
நடராசப்பெருமான் ஐந்தொழில் கூத்து நிகழ்த்துகிறான் . 


இவ் வைந்தொழில் தத்துவத்தின் அடிப்படையில் தான் 
திருமுறைகளும் சைவசித்தாந்த சாத்திர நூல்களும் அமைந் 
துள்ளன . திருமூலர் திருமந்திரம் முதலாகத் திருவருட்பா ஈறாகச் 
சைவத்தைப் போற்றி எழுந்த சமய இலக்கியப் படைப்புகள் 
அத்தனையும் மிகப்பெரிதும் போற்றிப் புகழ்ந்து பாடிய கோயில் 
தில்லைச் சிற்றம்பலம்தான் . இறைவன் உருவமாகவும் , அருவமாக 
வும் , அருவுருவமாகவும் உயிர்களுக்கு அவ்வவற்றின் அறிவுத் 
திரட்சிக்கேற்பக் காட்சியளிக்கின்றான் என்பது சைவ சித்தாந் 
தத்தின் பேருண்மைகளில் ஒன்றாகும் . தில்லைத் திருச்சிற்றம் 
பலத்தில் இம்மூன்று திருமேனிகளையும் காணலாம் . 

நடராசனின் 


--- 


40 . 


626 


சோழர் வரலாறு - 


பல 


வடிவம் உருவத்திருமேனி ; திருச்சிற்றம்பலத்தில் இரகசியம் என்று - 
மறைத்து வைக்கப்பட்டுள்ள வெற்றுவெளி அருவத்திருமேனி 
யாகும் . ஆதித்த சோழன் ( கி.பி.870-890 ) முதலாகக் கோப் 
பெருஞ்சிங்கன் ( கி.பி. 1229-1278 ) 

ஈ றாகப் 

மன்னர்கள் 
போட்டியிட்டுக்கொண்டு ஞானசபைக்குப் பொன்வேய்ந்துள் 
ளனர் . தமிழில் இக்கோயிலின் வரலாற்றைக் கோயில் புராணம் 
என்ற பெயரில் உமாபதி சிவாச்சாரியார் இயற்றியுள்ளார் . மற்றும் 
தமிழிலும் , வடமொழியிலும் சிதம்பரத்தைப்பற்றி எழுந்துள்ள 
நூல்கள் பலவாகும் . 


என்றது 


வைணவக் கோட்பாடு 

வைணவமும் சங்க காலத்திலேயே உருவெடுத்திருந்தது . 
ஆனால் , அக்காலத்தில் விஷ்ணு பல தெய்வங்களில் ஒருவராக 
வழிபடப்பட்டவராக இருந்தாரே தவிர , பிற்காலத்தில் காண்பது 
போல் மாபெரும் நிலை அவருக்கு அளிக்கப்படவில்லை . சங்க 
காலத்தில் ( மால் 

விஷ்ணுவைக் குறிப்பிட்டது. 
சிவனை 

பெருமையும் அளிக்கப்பட்டது . 2 முல்லை 
நாட்டில் திருமாலுக்குத் தனிப் பெருமை இருந்து வந்தது . 
மாயோன் , மாயன் , மாயவன் என்றெல்லாம் அக்காலம் முதலே 
அவரை அழைத்து வந்தனர் . இது அவரது இயல் நிறத்தைக் 
குறித்தது . கிருஷ்ணன் அல்லது கண்ணனை அக்காலத்திலேயே 
மக்கள் போற்றி வந்தனர் . வைணவக் கோயில்கள் சங்க 
காலத்திலே இருந்தனவாகவும் தெரிகிறது . ஆயினும் சங்க 
காலத்திற்குப் பின்னும் பல்லவர் காலத்திலும் தான் விஷ்ணு 
கோயில்களும் கோட்பாடுகளும் சிறந்து விளங்கின . 


முன்னமே கண்டதுபோல் சைவத்துக்கு நாயன்மார் செய்த 
தொண்டை , ஆழ்வார்கள் வைணவத்துக்குச் செய்தனர் . 
முற்காலத்து - ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார் , பூதத்தாழ்வார் , 
பேயாழ்வார் என்போராவர் . திருமழிசை 

திருமழிசை ஆழ்வார் 

ஆழ்வார் முதலாம் 
மகேந்திரவர்மன் காலத்தவர் . அடுத்துத் திருமங்கையாழ்வார் 
ஏழாம் நூற்றாண்டைச் சார்ந்தவரெனலாம் . சோழப் பேரரசர் 
காலத்தில் குறிப்பாக - ஒன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 
பெரியாழ்வார் தோன்றினார் . ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த ஒரு 
பிராமண அறிஞராகிய இவர் பாண்டிய மன்னன் ஸ்ரீமாற ஸ்ரீவல்ல 
பனின் அரசவையில் ஒரு மதப் போட்டியில் வென்றார் . 


பெரியாழ்வாரின் தத்தெடுத்த மகள் ஆண்டாள் என்று கருதப் 
பட்டவர் ஆழ்வார்களில் ஒரே பெண் . ஆண்டாளுக்கு விஷ்ணுவின் 


52 


அகநானூறு 360 


சமய அமைப்பு 


627 


மேலுள்ள ஆர்வப்பற்றுச் சொல்லுக்கடங்காதது . அவர் அத் 
தெய்வத்தை மணந்து கொண்டதாகக் கனவு கண்டார் . அம் 
மகிழ்ச்சியை அவரது பாசுரங்களில் பொழிந்துள்ளார் . ஏறத்தாழ 
அதே காலத்தில் வாழ்ந்தவர்தாம் கீழ்வகுப்பைச் சார்ந்த பாடகர் 
திருப்பாணாழ்வார் . நந்தனாரைச் சிதம்பரத்துக் கோயிலுக்குள் 
அனுமதியாதது போல் , இவரை ஸ்ரீரங்கக்கோயிலுக்குள் விட 
வில்லை . ஆனால் , அவரது ஆர்வமும் நந்தனாரது ஆர்வம்போல் 
வெற்றிபெற்றது . பின் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சார்ந்த 
தொண்டரடிப் பொடியாழ்வார் சமணத்தையும் பௌத்தத்தையும் 
அறவே வெறுத்துப் பாடினார் . அவருக்குப்பின் தோன்றிய சேர 
நாட்டு மன்னர் குலசேகரர் தமிழிலும் வடமொழியிலும் தேர்ச்சி 
யடைந்தவர் ; பலகோயில்களுக்குச் சென்று பக்தியில் மயங்கினார் . 
இறுதியாகப் புகழ் பெற்ற நம்மாழ்வாரும் அவர் சீடர் மதுரகவியும் 
ஆழ்வார்கள் வரிசையில் கடைசியாக வந்தவர்கள் . இவ்விருவரும் 
கி.பி. 9 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர்களெனக் கருதலாம் . 
பெரியாழ்வார் முதல் மதுரகவியாழ்வார் வரையுள்ளவர்கள் சோழர் 
காலத்தில் தழைத்தோங்கினவர்களெனக் கூறுவது மிகையாகாது . 


வைணவக் கோயில்களில் திருவாய்மொழி , திருமங்கையாழ் 
வாரின் பாசுரங்களையும் , குலசேகர ஆழ்வாரின் பாசுரங்களையும் 
சாற்றுமுறை செய்துவரப் பல நிவந்தங்கள் அளிக்கப்பட்டுள்ளன . 


வைணவ 


சைவ 


வழி நடை வைணவருக்கு உண்டியளிப்பதற்காக நிவந்தம் 
நிறுவப்பட்ட செய்தியைத் திருக்கோவலூர்க் கல்வெட்டு 
ஒன்று தெரிவிக்கின்றது . 

மரபினரான ஏகதண்டி 
சந்நியாசிகள் -- சமய வளர்ச்சியில் ஈடுபட்டிருந்தனர் .. ! 
வைணவப் பூசல்களைப் பற்றிய 

பற்றிய செய்திகளைப் 

செய்திகளைப் பற்றிச் சில 
கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன . மாறவர்மன் திரிபுவன சக்கர 
வர்த்தி சுந்தரபாண்டியன் காலத்தில் அத்தகைய பூசல் ஒன்று 
நடுவர்களால் தீர்த்து வைக்கப்பட்டது . வைணவரோடு 
நெருங்கி உறவாடிய சிவன் கோயில் மகேசுரர் சிலர் தண்டிக்கப் 
பட்டுள்ளனர் . 5 


வைணவ தத்துவம் 

சைவ சமய முடிவுக் கொள்கையைக் குமாரிலரும் சங்கராச் 
சாரியாரும் 

எடுத்து விளக்கியதில் சிறந்தவரானது போல் , 
S.I. I. VII . 135 

Ep. Rep. 544/11 
15 Ep : Rep . 31/1907 

Ep . Rep . 257/25 / 


BB 


84 


628 


சோழர் வரலாறு 


யென்று 


வைணவ தத்துவத்தை ஆராய்ந்து விளக்கியவருள் முதன்மை 
யானவர் இராமானுசர் ஆவார் . இவர் 11 ஆம் நூற்றாண்டின் 
தொடக்கத்தில் ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்தவர் . ஆகையால் , சோழ 
நாட்டில் சோழப் பேரரசு காலத்தில் தோன்றியவர். அவர் ஸ்ரீ 
சங்கராச்சாரியாரின் மாயா வாதத்தை மறுத்து வாதிட்டார் ; உப 
நிஷத்துகள் ஒருபொருண்மை வாதத்தைக் கற்பிக்கவில்லை 

வாதாடி விசிஷ்டாத்வைதத் தத்துவத்தை உருவாக் 
கினார் . இது உருவமுடைய கடவுள் மீது பக்தியையும் வேதாந்த 
தத்துவத்தையும் சமரசப்படுத்தியது . இயன்ற இடத்திலெல்லாம் 
கோயில் சடங்கு முறைகளைச் சீர்திருத்தம் செய்து அவர் கொள் 
கையைப் பின்பற்றினவர்களை ஒன்றாய் இணைத்தார் . வேதத்தை 
இருபிறப்பாளரே கற்கலாமென்ற கொள்கையைக் கொண்டாலும் , 
பக்தியைச் சூத்திரர்களிடம் 

சூத்திரர்களிடம் மட்டுமன்று , தீண்டாதாரிடமும் 
பரவச் செய்ய வேண்டுமென்றது அவர் கொள்கை . சில கோயில் 
களுக்குள் ஓராண்டில் ஒரு நாள் தீண்டாதார் செல்வதற்கு அனுமதி 
யளித்தார் . உண்மையில் இது அக்காலத்தில் ஒரு மாபெரும் 
சீர்திருத்தமேயாகும் . 


சோழர் சைவத்தில் பெரும் பற்றுள்ளவர்களா தலால் இராமா 
னுசரின் செல்வாக்கை வெறுத்தனர் . எனினும் சோழர் பல முறை 
களில் அவரைத் துன்புறுத்தியதாகக் கூறப்படும் கதைகளை நம்ப 
முடியாது . ஆனால் ஒன்று திண்ணம் . இராமானுசர் தமிழ்நாட்டை 
விட்டு மைசூருக்குச் சென்று ஏறத்தாழ இருபத்தைந்தாண்டுகள் 
அங்குத் தங்கியிருந்து பின்னர்த்தான் ( கி.பி. 1122 ) ஸ்ரீரங்கத்திற்கு 
வந்தார் . கி.பி .1137- ல் காலமானது வரை தம் கோட்பாடுகளைப் 
பரப்பி வந்தார் . அப் பெரியாரை வைணவக் கோயில்களில் ஓர் 
அவதாரமாகவே கருதுகிறார்கள் . 


இராமானுசருக்குச் சற்றுப் பின் தோன்றியவர் நிம்பாரகர் . 
இவர் ( பிறபக்திக்கு ) முழு நிறை விட்டுக்கொடுப்புக் கோட்பாட் 
டைக் கைக்கொண்டு , அதன் மூலம் கிருஷ்ணனிடமும் இராதா 
வினிடமும் முழுப்பக்தியுடையவராயிருந்தார் . அவர் பேதாபேதக் 
கொள்கையை மேற்கொண்டார் . அதாவது ஈசன் , ஆத்மா , உலகு 
இம்மூன்றும் வேறு அல்லாதவை என்பது அவர் கொள்கை 
அவருடைய கருத்துகளை வேதாந்த சூத்திரங்கள் என்ற நூலின் 
விளக்கவுரையிலும் , சித்தாந்த ரத்னா என்ற நூலிலும் விளக்கி 
யுள்ளார் . 


13 ஆம் நூற்றாண்டில் தென்னாட்டில் இராமானுசரைப் பின் 
பற்றியவரிடத்தே ஒரு பிளவு ஏற்பட்டது . அது பிரபத்தி ( சரண 
டைவு ) பற்றிய கருத்து வேற்றுமையால் தோன்றியது . வடகலை , 


சமய அமைப்பு 


629 


தென்கலை என்ற பிரிவு இதனால் தலைதூக்கியது . தென்கலையைத் 
தோற்றுவித்த பிள்ளைலோகாச்சாரியா கி.பி .1213 - ல் பிறந்தவர் . 
தென்கலை தமிழை ஆதரித்தது . கி.பி .1268 - ல் பிறந்த புகழ்பெற்ற 
வேதாந்த தேசிகர் வடகலைக்குத் தலைவர் . வைணவ ஆச்சாரியர் 
கள் எண்ணற்ற பக்திப் பாடல்களையும் , தத்துவ ஆராய்ச்சி 
நூல்களையும் வடமொழியில் இயற்றினர் . யமுனாச்சாரியார் , யாதவப் 
பிரகாசர் , இராமானுசர் இவர்களுள் சிலர் . ஆனால் , பொதுவாகச் 
சோழர் காலத்தில் வைணவம் பாமரமக்களுடைய மதம் என்ற 
நிலைமை மாறி அறிஞருக்கு மட்டிலும் விளங்கக்கூடிய உபர் நிலையை 
அடைந்தது . தமிழிலுங்கூடச் சமஸ்கிருதம் மிகுதியாகக் கலந்தது . 
இந்த மணிப்பிரவாள நடை பெரியவாச்சான்பிள்ளை , நம்பிள்ளை 
என்றவர்களின் விளக்கவுரைகளில் தெளிவாகக் காணப்படும் . 
இவைபோன்றே குருகைப்பிரான் பிள்ளான் என்பவர் 
நம்மாழ்வரின் திருவாய்மொழிக்கு ஓர் உரை எழுதியுள்ளார் . 


தெய்விக ஒப்புவித்தல் 

திருப்பதிகங்களும் பாசுரங்களும் தமிழில் ஓதப்பட்டதோடு 
கூட வேதத்திலிருந்து செய்யுள்களும் சிவன் கோயில்களிலும் 
வைணவக் கோயில்களிலும் அதற்கென்று நியமிக்கப்பட்ட 
பிராமணர்களால் ஓதப்பட்டு வந்ததென்று சோழர் கல்வெட்டு 
களிலிருந்து தெரியவருகின்றது.7 மேலும் , அவ்வழக்கம் இன்றும் 
பல கோயில்களில் தொடர்ந்து பின்பற்றி வரப்படுகின்றது . சோழர் 
கல்வெட்டுகளிலுள்ள சிலவற்றைத் தனிப்படக் குறிப்பிடவேண்டும் . 
ஓர் இராசகேசரியின் பதினான்காம் ஆண்டில் பண்டாரவாடையில் 
ஒரு நன்கொடை ஏற்படுத்தப்பட்டது . அதன்படி ஆண்டுக்கு 
ஒரு முறை ஆருத்ரா விழாவின்போது பாட்டுப் போட்டி ஒன்று 
நடைபெற்றது . அதில் ஜெமினீய ஸாம வேதம் ஓதுவதில் 
போட்டி நடந்தது . மற்ற விழாக்களில் வேதம் ஓதுதற்குத் 
தக்கவரை ஏற்பாடு செய்யப்பட்டது . அவ்வாறு வேதம் ஓதுபவர் 
களுக்கும் வேண்டும் நிவந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன .58 
மக்கள் மனத்தில் பக்தியை வளர்ப்பதற்காகவே இத்தகைய 
ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தனவெனலாம் . இந்த வகையில் 
ஆளுடைய நம்பிகளின் ஸ்ரீபுராண்மும் , சிவதருமமும் , சோம 
சித்தாந்தமும் ஓதப்பட்டதாகத் தெரிகிறது. இந்நூல்கள் ஓதிய 
கருத்துகள் யாவை ? என்பது இப்போதறியக் கூடவில்லையாயினும் 
பிரபோத சந்திரோதயம் என்னும் நூலிற் குறிப்பிட்டுள்ளதைப் 


87 


103 of 1926 ; 52 of 1928 
68 S.I.1. 11. 25 

403 of 1896 


630 


சோழர் வரலாறு 


பார்த்தால் சோமசித்தாந்தம் என்னும் நூல் காபாலிக சைவ 
மதத்தைப் பற்றியதெனத் தெரிகிறது . 


விழாக்கள் 

கோயில்களில் பல விழாக்கள் கொண்டாடப்பட்டன . இவை 
பல்லவர் காலத்திலும் அதற்கு முன்னதாகவும் தோன்றியிருக்க 
லாம் . ஆனால் அவை பெருமை பெற்றது சோழர் காலத்திலும் 
அதற்குப் பின்னரும் தான் . சோழ மன்னர்கள் பிறந்த நட்சத்திரங் 
களில் விழா எடுக்கப்பட்டது . மாசி மாதந்தோறும் மக நட்சத் 
திரத்தன்று கோயில்களில் பெருவிழா எடுப்பதுண்டு. சிதம் 
பரத்தில் நடராசரது படிமமும் ஏனைய கோயில் மூர்த்திகளும் 
கடலாட எடுத்துச் செல்லப்பட்டதுண்டு . கும்பகோணத்தில் 
மகாமகம் கொண்டாடப்பட்ட செய்தியைப் பதினான்காம் நூற் 
றாண்டுக் கல்வெட்டொன்றால் அறிகின்றோம் . சிதம்பரத்தில் 
ஆனித் திருமஞ்சன விழா நாள்களில் ஆயிரம் பேருக்கு அன்ன 
தானம் செய்வதற்கு முதலாம் இராசேந்திரன் நிவந்தங்கள் அளித் 
திருந்தான் .72 பேரூரில் பங்குனித் திருநாளில் தெப்ப உற்சவம் 
நடைபெற்று 

பொதுவாகச் சிவன் கோயில்களில் 
சங்கராந்தி , தைப் பூசம் , சிவன்ராத்திரி , சித்திரை விழா , 
கார்த்திகைத் திருநாள் ஆகிய நன்னாள்களிலும் கிரகணங்கள் 
திகழ்ந்த நாள்களிலும் விழாக்கள் எடுக்கப்பட்டன . திருக் 
காளத்தியில் முதலாம் பராந்தகன் காலத்தில் இந்திர விழா 6 
எடுக்கப்பட்டது குறிப்பிடத் தக்கதாகும் . வைணவக் கோயில் 
களில் உரியடி விழாவும் , திருப்பள்ளியறை நாச்சியாருக்கு 
( ஆண்டாளுக்கு ) ஆடித் திருப்பூர நோன்பும் சங்கராந்தியும் 
கொண்டாடப்பட்டன . 


வந்தது . 76 


நவக்கிரக வழிபாடு தமிழகமெங்கணும் பரவியிருந்தது . 
சூரியனுக்குத் தனிக்கோயில்கள் எழுப்பப்பட்டனவென்று 
முன்னரே கண்டோம் . சூரியனார் கோயில் என்ற ஊரில் கோயில் 
கொண்டுள்ள சூரியனுக்கு வழிபாடுகள் நடத்த முதலாம் குலோத் 
துங்கன் ஏற்பாடுகள் செய்தான் .77 சூரிய தேவனுக்கும் , சுந்தர 
மூர்த்தி சுவாமிகளுக்கும் ரிக்வேதத்திலிருந்து வேதபாராயணம் 
செய்வதற்காக முதலாம் இராசேந்திரன் திருநாமநல்லூரில் அறக் 
கட்டளை ஒன்றை நிறுவியிருந்தான் . 18 சைவத்திருமுறை எனப் 
படும் 

தேவாரத் திருப்பாட்டின் ஆசிரியரான சுந்தரருக்கு 
A.R.E, 1912 II 29 

S. I.1.V. 578 
71 S.1 . I. IV . 225 

S.1.1. VII . 529 
S. I. I. IV . 223 

S. I , I.V. 277 
8.IIV, 227 

S.I. I.V. 277 
75 Ep . Pep 25/39 


74 


75 


71 


17 


சமய அமைப்பு 


631 


முன்பு வடமொழி வேத பாராயணம் செய்ய அறக்கட்டளை பிறந்தது 
குறிப்பிடத்தக்கதாகும் . 

தம்முடைய எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று 
இறைவன் திருமுன்னர் இருந்து பிரார்த்தனை செய்துகொண்டு 
காணிக்கை செலுத்தும் வழக்கம் பதின்மூன்றாம் நூற்றாண்டிலேயே 
காணப்படுகின்றது . ஆனால் , அக்காலத்திற்கு முன்னரே அது 
தோன்றியிருக்கவேண்டும் என்பது சோழர்காலத்திய சில நிகழ்ச்சி 
களால் தெரியவந்துள்ளன . காணாமற்போன நல்லமங்கை என்ற 
தன்மகள் கிடைத்துவிட்டதாகக் கூத்தன் என்ற பொற்கொல்லன் 
ஒருவன் சுவாமிக்கு நெற்றிப்பட்டம் ஒன்று செய்து கொடுத்தான் . 


சமணம் 


சமணம் தமிழகத்தில் கி.மு. இரண்டாம் நூற்றாண்டிலேயே 
வந்திருக்கவேண்டும் . கி.பி .470 - ல் வச்சிரநந்தி என்பவர் திராவிட 
சங்கத்தைத் தோற்றுவித்தார் . இது சமண சமய சங்கமே தவிர , 
சிலர் கருதுவது போலத் தமிழ்ச் சங்கம் அன்று . 

காவிரிபூம்பட்டினத்தைப் போலுள்ள நகரங்களில் சமணர்கள் 
வாழ்ந்தனர் . நாளடைவில் அவர்களது தெய்வங்கள் சிலவற்றை 
இந்துக்கள் தங்களுடையதாக ஏற்றுக்கொண்டனர் . உதாரண 
மாக , கோமுதயக்க்ஷா என்ற சமணத் தெய்வத்தைச் சைவர்கள் 
நந்தி தேவராக வழிபட்டு வந்துள்ளனர் . சமணப் பெண்துறவி 
களைக் குரத்தியர் , ஆரியாங்கனை , கௌந்தியார் என அழைத்தனர் . 
கணவர் . உயிரோடிருக்கும் போது துறவிகளான பெண்களை 
ஆரியாங்கனை என்று அழைத்தனரென அடியார்க்கு நல்லார் 
கூறுகிறார் . 


சோழர் காலத்திலும் , சில மக்கள் சமணத்தை ஆதரித்தன 
ரெனத் தெரிகிறது . பள்ளிச்சந்தம் அதாவது சமணப் பள்ளி 
களுக்கு இறையிலியாக அளித்த நிலம்பற்றிச் சோழர் காலத்திலும் 
கேள்விப்படுகிறோம் . 


சமணர் தமிழை வளர்த்தனர் . சோழர் காலத்தில் ஐம்பெருங் 
காப்பியங்களுள் ஒன்றாகிய சீவகசிந்தாமணி திருத்தக்க தேவர் 
என்ற சமண முனிவரால் இயற்றப்பட்டது . இவர் பத்தாம் நூற் 
றாண்டின் தொடக்கத்தில் வாழ்ந்தவரெனக் கருதப்படுகின்றார் . 
இவர் சோழர் குலத்தில் பிறந்தவர் என்று நச்சினார்க்கினியர் கூறு 
கின்றார் . சோழர் காலத்திய நாகரிகம் , பண்பாடு , வாழ்க்கை 
முறைகள் ஆகியவற்றைப் பற்றிய குறிப்புகளைக் கொண்டுள்ள ஒரு 
கலைக்களஞ்சியமாக விளங்குகின்றது இந்நூல் , 


632 


சோழர் வரலாறு 


தமிழ்மொழிக்கு வளமூட்டிய மற்றொரு சமண காவியம் பெருங் 
கதையாகும் . இது சீவகசிந்தாமணிக்கு முன்னரே தோன்றி 
யிருக்கலாம் . வளையாபதி , நீலகேசி என்ற சமணக் காப்பியங்களும் , 
நன்னூல் , யாப்பருங்கலம் ஆகிய இலக்கண நூல்களும் சோழர் 
காலத்தில் தோன்றியவையே யாம் . 


சமணப்பள்ளிகளின் சிதைவுகள் கேரளத்தின் தென்பகுதி 
களில் காணப்படுகின்றன . 

நாகர்கோயிலில் காணப்படும் 
நாகரம்மன் கோயில் 11 ஆம் நூற்றாண்டுவரை சமணர் கோயிலாக 
இருந்தது . 


வடவார்க்காட்டு வெடாள் என்ற ஊரில் ஒரு பெரிய சமணத் 
துறவிமடம் இருந்தது . அதில் கி.பி .880 - ல் ஒரு பெண் துறவிக்கும் 
அவளது 500 மாணாக்கர்களுக்கும் , 400 மாடக்கன்னிகளுக்கும் ஒரு 
சமயம் பெரியதொரு விவாதம் ஏற்பட்டது . நல்ல காலமாக ஊரி 
லிருந்த மற்றச் சமணர்கள் தலையிட்டு ஒரு வகுப்பினருக்கு உதவி 
யளித்துத் தகராறை நிறுத்தினர் . 79 தென்னார்க்காட்டுச் சிற்றாமூரில் 
ஓர் இராசகேசரியின் 17 ஆம் ஆண்டுக் கல்வெட்டு , பார்ஸுவநாதர் 
கோயில்மண்டபத்தில் திருமறைநூலை எடுத்துக்கூற ஒரு விளக்கு 
வைப்பதற்கு ஏற்பாடு செய்ததாக அறிகிறோம் . 8 ° வடவார்க்காடு 
மாவட்டம் திறக்கோல் என்னும் ஊரில் காணும் கல்வெட்டில் 2 
இராசேந்திரபுரத்துக் கங்காசுரப் பெரும்பள்ளி கூறப்பட்டுள்ளது . 
மேலும் , ஒரு பரகேசரியின் பன்னிரண்டாவது ஆண்டில் செந் 
தலையில் ஒரு கனகசேன படாரி என்பவரின் கீழ் ஒரு பள்ளி இருந்த 
தாக அறிகிறோம் .32 செங்கற்பட்டு மாவட்டத்துள்ள ஆனந்த 
மங்கலம் என்ற ஊரில் ஒரு பாறைமீது மூன்று சமணர் கூட்டம் ஒரு 
வரிசையாக செதுக்கப்பட்டுள்ளது . ஜினகிரிப் பள்ளியில் நாள் 
தோறும் ஓர் அடிகளுக்கு உணவளிக்க நிவந்தம் கொடுக்கப்பட்ட 
விவரம் அதனடியிற் பொறிக்கப்பட்டுள்ளது . இது முதலாம் 
பராந்தகன் காலமாகிய கி.பி .945 ஆம் ஆண்டைச் சேர்ந்ததாகும் . 
அதே ஆண்டில் திருப்பாண்மலையிலுள்ள பெரிய சமணப் பள்ளியில் 
அரிஷ்டநேமி படாரரின் சீடராயிருந்த பத்தினிக் குரத்தி அடிகள் , 
விளாப்பாக்கத்தில் ஒரு கிணறு வெட்டுவித்து அதன் பக்கத்துள்ள 
வீட்டையும் மாடக்கன்னித்துறவிகள் வாழும் மடமாக அமைத்தார் . 


88 


SO 


S.1 . I. II . 92 
201 of 1902 
277 of 1916 
1 of 1899 
430 of 1922 


சமய அமைப்பு 


633 


இம்மடம் அவ்வூரிலுள்ள இருபத்து நான்கு பேரின் மேற்பார்வை 
யில் இருப்பதற்கான ஏற்பாடும் செய்யப்பட்டது. இராசராசனின் 
17ஆம் ஆண்டில் , திருநறுங்கொன்றையிலுள்ள பெரிய பள்ளிக்கு 
இரண்டு விளக்குகள் அளிக்கப்பட்டதுடன் பள்ளிச் சந்தமும் 
அளிக்கப்பட்டது. வடவார்க்காடு மாவட்டம் போளூருக்கு அருகி 
லுள்ள திருமலையிலும் , திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருமழபாடி 
யிலும் சமணக் 

கோயில்கள் குந்தவையால் கட்டப்பெற்றன 
அன்றியும் சமணம் வளர்ந்திருந்த பிற இடங்களிலும் கோயில்கள் 
கட்டப்பட்டன .86 

காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த திருப்பருத்திக் 
குன்றத்தில் ஒரு சிறந்த சமணக் கோயில் இருப்பதை இன்றும் 
காணலாம் . இவ்விடத்தை ஜினகாஞ்சி எனவும் அழைப்பர் . 
அதனுடைய ரிஷி சமுதாய முனிவர்களுடைய குழு கி.பி .1116 - ல் 
குறிப்பிட்ட நிலத்தை வாங்கினதாகக் கூறப்படுகிறது . 


87 


சற்றுப் பிற்காலத்தைச் சார்ந்த விக்கிரம சோழனின் 
ஆட்சியில் பொறிக்கப் பெற்ற ஒரு கல்வெட்டு இதே குழுவைப் 
பற்றிக் குறிப்பிடுகின்றது .88 தஞ்சாவூர் மாவட்டம் கூகூரில் 
தன் பெயரால் ஒரு சமண்பள்ளி எடுப்பதற்கு முதற் குலோத் 
துங்கன் நிலம் வழங்கியதாக ஒரு கல்வெட்டுக் கூறுகின்றது . * 9 
அதே மாவட்டம் மருத்துவக்குடியில் கி.பி. 1194 - ல் பொறிக்கப் 
பெற்ற கல்வெட்டொன்றில் இரு சமண் பள்ளிகள் குறிக்கப்படு 
கின்றன . ஜினகாஞ்சியிலுள்ள சமணக் குடியிருப்புப் பற்றிக் 
கி.பி. 1199 - ல் பொறிக்கப் பெற்ற கல்வெட்டொன்றில் குறிப்பிடப் 
பட்டுள்ளது . அப்போது குருக்கள் சந்திரகீர்த்தியும் வேறு சிலரும் 
அங்குள்ள கோயிலுக்கு இறையிலியாகப் பள்ளிச்சந்தம் ஒன்று 
கிடைக்கும்படி முயன்றதாகவும் அதிற் கூறப்பட்டுள்ளது . 


90 


91 


இதுவரை கூறப்பட்ட செய்திகளிலிருந்து சோழர் காலத்தில் 
சமணர்கள் துன்புறுத்தப்பட்டதாகவும் , அதை அழிப்பதற்கு 
முயற்சி நடந்ததாகவும் பொதுப்படக் கூறுவது நம்பத் தக்கதன்று . 
ஏதோ சிற்சில சச்சரவுகள் தோன்றிய போதிலும் , தீவிர எதிர்ப்பு 
ஏதும் இருந்ததாகக் கூற முடியாது . 


பௌத்தம் 

சோழப் பேரரசு காலத்தில் பௌத்த மத நிகழ்ச்சி பற்றிக் 
கூறுகின்ற சாசனங்கள் மிகக் குறைவாகும் . சமண சமயச் செய்தி 


88 


84 


89 


83 


53 of 1900 
385 of 1902 
S. 1.1.1.67 & 68 
382m 1922 


381 of 1929 
288 of 1917 

392 of 1907 
41 43 of 1890 


634 


சோழர் வரலாறு 


களைக் கூறும் சாசனங்களைக் கருத்திற் கொண்டு பார்த்தால் இது 
முற்றிலும் உண்மையென்பது தெளிவாகும் . சீனப் பயணியான 
யுவான் சுவாங் காஞ்சியைப் பற்றிக் கூறியுள்ளது போலக் 
குறிப்பாகப் பௌத்தம் தென்னிந்தியாவில் குன்றிவிட்டதென்பது 
தெரியவரும் . 


எனினும் , ஒரு சில சாசனங்கள் பௌத்த மதத்தைப் பற்றிக் 
கூறாமலில்லை . புகழ்பெற்ற லீடன் மானியம் என்ற பட்டயம் 
நாகப்பட்டினத்திலுள்ள சூடாமணி வர்மதேவர் என்ற பௌத்த 
விகாரத்திற்கு ஓர் ஊர் முழுவதுமே நன்கொடையாக அளிக்கப் 
பெற்றதாகக் கூறுகிறது . கொஞ்ச காலத்திற்குப் பிறகு கடார 
மன்னனின் வேண்டுகோளுக்கிணங்க முதலாம் குலோத்துங்கன் 
சூடாமணி வர்ம தேவ விகாரத்துக்கு மற்றுமொரு நன்கொடை 
யளித்தான் . 


ஆனால் , நாகப்பட்டினத்துப் பௌத்த விகாரத்தைப்பற்றி 
ஒரு வைணவக் கட்டுக்கதை தோன்றியுள்ளது . அதாவது 
திருமங்கையாழ்வார் நாகப்பட்டினத்துப் பௌத்த விகாரத்தைச் 
சூறையாடி அங்கிருந்த புத்தபெருமானின் பொன்படிமத்தைக் 
கைக்கொண்டு , அதைவிற்று ஸ்ரீரங்கத்து அரங்கநாதர் கோயிலைக் 
கட்டுவதற்குப் பணத்தைப் பயன்படுத்தினார் என்பதாம் . இதனைச் 
சற்றேனும் நம்புவதற்கில்லை . ஆழ்வார்கள் வரலாற்றை இணைத்து 
இக் கதையை உருவாக்கியுள்ளனர் . கி.பி .10 ஆம் நூற்றாண்டில் 
நாகப்பட்டினம் பௌத்தர்களின் செல்வத்திலும் செல்வாக்கிலும் 
ஒரு முக்கியமான இடமாக இருந்திருக்கவேண்டும் . அதுதான் இக் 
கதையைத் தோற்றுவிக்கத் தூண்டுகோலா யிருந்திருக்கலாம் . 


பௌத்தத் திருச்சின்னங்களைக் காஞ்சிபுரத்தில் இன்றுங் 
காணலாம் . ஆகையினால் , இந்துமதமும் சமணமும் ஓங்கி வளர்ந் 
திருந்ததுபோல் பௌத்தமும் வளம்பெற வாழ்ந்திருக்க வேண்டும் . 
கேரளத்தைச் சார்ந்த பண்டைய ஸ்ரீ மூலவாசமும் பௌத்தத்தின் 
முக்கிய இடமாயிருந்தது . இதுவும் பெருஞ்செல்வாக்குப் பெற்றுக் 
காந்தாரம் வரை எட்டியிருந்ததாகக் கூறப்படுகிறது . 2 தென் 
னாட்டின் பௌத்த வரலாற்றுச் சின்னங்களை நன்கு ஆராய்ந்தால் 
அம்மதம் வளர்ந்திருந்த மற்ற இடங்கள் பற்றி அறியலாம் . 


பௌத்த அறிஞர்களும் தமிழிலக்கியத்திற்குத் தொண்டு 
செய்துள்ளனர் . ஆனால் , சமணர்கள் தமிழுக்குச் செய்துள்ள 
பேருதவியைவிடக் குறைந்ததேயாம் . தமிழகச் சாசனங்களும் 
இலக்கியங்களும் கி.பி. 10 , 11 ஆம் நூற்றாண்டுகளில் பௌத்தம் 

T; A , S II p.117 


92 


சமய அமைப்பு 


635 


சமணத்தைவிடக் குன்றியிருந்ததாகக் கூறுகின்றன . அதற்கு 
முன்னுள்ள நூற்றாண்டுகளில் இந்து மதத் தலைவர்களின் வாதத் 
தினால் பௌத்தம் தளர்வுற்றிருக்க வேண்டும் . எனினும் இது 
எதனால் சமணத்தை அவ்வளவு பாதிக்கவில்லையென்பது விந்தை 
யாகவே உள்ளது . 


பொதுவாகச் சோழப் பேரரசர்கள் காலத்தில் மதங்கள் 
ஒற்றுமையுடன் வளர்ந்தோங்கியிருக்கவேண்டுமென்று தோன்று 
கிறது . சைவம் முதல் நிலையிலும் , அதற்கடுத்தபடியாக வைணவ 
மும் , பின் சமணமும் பௌத்தமும் சிறப்புற்றுத் திகழ்ந்தனவெனக் 
கூறலாம் . ஆனால் மத ஞானியர்களுக்குள்ளும் , ஒருவாறு பொது 
மக்களிடமும் வேற்றுமை இருந்துவந்தது . ஆயினும் கருத்துகளி 
லும் மதச் சார்புற்ற பழக்கவழக்கங்களிலும் ஒன்றுபட்ட இணைப்பு 
களும் தோன்றி வந்தன . இதன் விளைவாகப் பௌத்த விகாரம் , 
சமணப்பள்ளி , இந்துக் கோயில் ஆகியவற்றின் அமைப்பு , 
வழிபாடு , விழாக்கள் முதலியவற்றில் சில ஒருமைப்பாடுகள் 
தோன்றின . பொதுவாக இவை மூன்றிலுமே தவம் , துறவு 
ஆகியவை செல்வாக்குப் பெற்றிருந்தன . எனினும் அவ்வவற்றின் 
அடிப்படைக் கொள்கைகள் தனித் தனியாகவே இருந்துவந்தன . 
பொதுப்படப் பார்க்கும்போது இக்காலத்தில் மதவேற்றுமைகள் 
தீவிரச் சமூகச் சச்சரவுகளுக்குக் காரணமாக விளங்கவில்லை 
என்று 

சிலர் கூறியுள்ளனர் . ஒவ்வொரு மதத்தினரும் மற்ற 
மதத்தரோடு இணங்கி வாழ்ந்ததாகவே தோன்றுகிற தென்றாலும் 
கி.பி. 7 முதல் 9 ஆம் நூற்றாண்டு வரையுள்ள காலப்பகுதியில் 
ஆங்காங்கே சிற்சில சச்சரவுகள் தோன்றின வென்பதையும் மறுத் 
தற்கில்லை . 


38. சோழர் காலக் கலை 


சோழப் பேரரசின் காலத்தில் கலை மிகச் சிறப்புற்று விளங் 
கியது . கட்டடக்கலை , சிற்பக் கலை , ஓவியம் , உருவச்சிலை 
செதுக்குவது ஆகிய நுண்கலை எல்லாம் சிறப்புற்று வளர்ந்த 
காலம் அது . குறிப்பாகச் சோழர் கால வெண்கலச் சிலைகள் 
உலகப் புகழ் பெற்றவை . இக் கலைகள் யாவும் கோயிலை ஒட்டியே 
வளர்ந்தன . 


சோழப் பேரரசர்கள் தங்களுக்கு முன் வாழ்ந்த பல்லவ 
பாண்டிய மன்னர்கள் உருவாக்கிய கோயிற்கலைகளை ஒருவாறு 
வளர்த்திருந்தனர் . இதுவே சோழப் பேரரசின் சிறந்த கலை 
வளர்ச்சிக்கு அடிகோலியிருந்தது . 


முதலில் பல்லவர்கள் சிம்மவிஷ்ணு காலம் தொட்டுப் 
பாறையைக் குடைந்து கோயில்கள் உருவாக்கினர் . 


தென்னார்க்காடு மாவட்டத்தைச் சார்ந்த மண்டகப்பட்டு 
என்னுமிடத்தில் பல்லவப் பேரரசர் சிம்ம விஷ்ணு பாறையைக் 
குடைந்து கோயில் ஒன்றைத் தோற்றுவித்தார் . அவருக்குப் 
பின் அரசாண்ட முதலாம் மகேந்திரன் ( விசித்திரசித்தன் ) என்ற 
சிறந்த மன்னன் மரம் , செங்கல் , சுண்ணாம்பு , சாந்து , உலோகம் 
இவை எவற்றையும் பயன்படுத்தாது மும்மூர்த்திகளுக்குக் 
கோயில் ஒன்றைத் தான் எடுப்பித்ததாக மகிழ்ச்சியுடன் ஒரு 
கல்வெட்டில் கூறியுள்ளான் . ஆகவே , அதற்குமுன் மரம் , 
மண் , செங்கல் முதலியவை கொண்டுதான் கோயில்கள் கட்டப் 
பட்டிருக்க வேண்டும் . ஆனால் , பிற்காலப் பல்லவ அரசர் 
காலத்தில் அதாவது கி.பி. 8 , கி.பி. 9. ஆகிய நூற்றாண்டுகளில் 
கற்கோவில்களும் கற்சிற்பங்களும் தோன்றின . 


பாண்டியர்கள் கற்கோவில்களைக் கட்டினர் . ஆனால் , 
பல்லவர் காலத்திற்குப் பிறகுதான் அவை தோன்றின என்பது 
மட்டுமல்ல ; தரத்திலும் பல்லவரது கலையின் நேர்த்தியை அடைய 
வில்லை . பல்லவரது காஞ்சிபுரத்து வைகுண்டப்பெருமாள் கோயில் , 
மாமல்லபுரத்துக் கடற்கரைக் கோயில் எல்லாம் பல்லவக்கலை மிக 
உயர்ந்த நிலையை எட்டியிருந்ததைக் காட்டுகின்றன . 


637 


சோழர் காலக் கலை 


பிற்காலப் பல்லவர் காலத்தில் பாறையில் குடைந்தெடுத்த 
கோயில்கள் குறைந்தன . கட்டட அமைப்புக்குரிய கோயில்கள் 
பல தோன்றின . இவற்றைத் தொடர்ந்தே பிற்காலச் சோழ 
மன்னர்கள் தஞ்சாவூர் , கங்கைகொண்ட சோழபுரம் ஆகிய இடங் 
களில் மாபெருங் கோயில்களை எடுப்பித்தனர் . சிற்பம் , ஓவியம் , 
வெண்கலப்படிமங்களை உருவாக்குதல் எல்லாம் சோழர் காலத்தில் 
வளர்ந்து வந்தன . 


என்று 


பல்லவர் காலத்துக் கலையையும் சோழர்கலையையும் ஒப்பிட்டுப் 
பார்க்கும்போது சோழர்களது கலை மேலான நிலையை எய்தியது 
எனச் சொல்லலாம் . ஆனால் , தென்னாட்டுக் கட்டடக்கலையை நன்கு 
ஆராய்ந்த ஜோவே துப்ராயில் , சோழர் , கட்டடக் கலையில் தான் 
சிறந்தவர் ; சிற்ப வேலையில் பல்லவரைப்போல் உயர் நிலையை 
அடையவில்லை ) 

கூறியுள்ளார் . இது ஒப்புக்கொள்ளத் 
தக்கதன்று . பல்லவர் காலத்தால் முந்தியவரே தவிர எவ்விதக் 
கலைத்திறனிலும் சோழர் கலைத்திறனுடன் ஒப்பிடக்கூடிய நிலையை 
எய்தவில்லை . 

சோழர்களின் சிறந்த கோயில்கள் கி.பி. 850 முதல் 1250 
வரையுள்ள காலத்தில் தோன்றின . சோழநாடு முழுவதிலும் , 
அதைத் தொடர்ந்து பாண்டிய நாட்டிலும் எண்ணற்ற கோயில்கள் 
கட்டப்பட்டன . இவை தரத்திலும் , உருவ அளவிலும் பல்வேறு 
வகைப்பட்டிருந்தன . 
எல்லாக் கோயில்களின் காலத்தையும் கணக்கிட முடியாது . 

சில கோயில்களுக்கு மட்டுமே கல்வெட்டுகள் 
தோன்றியுள்ளன . திருநெல்வேலி மாவட்டம் , கொற்கை என்னும் 
இடத்திலுள்ள சிவன் கோயில் பண்டைய சோழர் கோயிலின் 
உருவத்திலமைந்துள்ளது . ஆனால் , அக் கோயிலில் முதலாம் 
குலோத்துங்கன் காலத்துக் கல்வெட்டைத்தான் காண 
முடிகின்றது . இதிலிருந்து உட்கோயில் முதலாம் இராசராசன் 
காலத்திற்கு முன்னதாகவே தோன்றியிருக்கலாம் எனக் கருதப் 
படுகிறது . மகாமண்டபம் மட்டும் பின்னர்க் கட்டப்பட்டிருக்க 
வேண்டும் என்பதும் புலனாகிறது . 

சில வேளைகளில் பிற்காலத்தில் கட்டப்பட்ட கோயிலே முன்பு 
வழக்கத்திலிருந்த கலைப்பாணியில் அமைந்திருக்கலாம் . 


. 


ஏனெனில் , 


முற்காலச் சோழர் கோயில்கள் 


நாளடையில் சோழ நாட்டிலும் செங்கற்களால் கட்டப்பட்ட 
கோயில்களுக்குப் பதிலாகக் கற்களால் செய்யப்பட்ட கோயில்கள் 


638 


சோழர் வரலாறு 


( கற்றளிகள் ) தோன்றின . அவற்றுள் பழைமையானதாகத் 
திருக்கழுக்குன்றத்துக் கோயிலைக் குறிப்பிடலாம் . அதன் கட்டடக் 
கலையில் காணப்படும் தனிச்சிறப்புக் கூறுகள் பிற்காலப் பல்லவர் 
கட்டடக்கலையையோ முற்காலச் சோழர் கட்டடக்கலையையோ 
சார்ந்தனவாகக் கருதலாம் . 

கல்வெட்டிலிருந்து மேற்கண்ட 
கோயில் முதலாம் ஆதித்தன் காலத்தில் கற்றளியாக எடுப்பிக்கப் 
பட்டது என்பது புலனாகிறது . சிறிது காலத்திற்குப் பிறகு இதே 
இடத்தில் மற்றொரு கற்கோயில் கட்டப்பட்டதாகத் தெரிகிறது . 
முதலாம் ஆதித்தன் ஸஹயாத்ரி முதல் கடல்வரை மிகப் பல 
கோயில்களைக் கட்டியதாகச் சொல்லப்படுகிறது . 

பல்லவர் காலத்திலிருந்து சோழர் கோயில்களில் அமர்ந்த 
சிங்கத்தின் உருவத்தால் தாங்கப்பட்ட தூண்கள் காணப்பட்டன . 
தூண்களின் தலைப் பரப்பில் பலகைகள் அமைக்கப்பட்டிருந்தன . 
திருக்கோடிக்காவல் என்ற ஊரில் செம்பியன் மகாதேவியார் , 
செங்கற்களால் கட்டியிருந்த கோயிலைக் கற்றளியாக மாற்றினார் . 
இது போன்றே பல கோயில்கள் திருத்தி அமைக்கப்பட்டன . 
இருப்பினும் செங்கற்களால் கட்டப்பட்டவை ஆங்காங்கே காணப் 
பட்டன . 


ஜோவே துப்ராயில் கீழ்வருமாறு கூறுகிறார் . ஒன்பதாம் 
நூற்றாண்டின் தொடக்கத்தில் பல்லவக் கட்டடமுறை பாகூர்க் 
கோவிலில் காணப்படுகிறது . தஞ்சாவூர்க் கோவில் 11 ஆவது 
நூற்றாண்டின் தொடக்கத்தில் தோன்றியதாகும் . இவ்விரண்டு 
நூற்றாண்டுக்களுக்கிடையே சோழர் கட்டட முறைக்கும் பல்லவர் 
கட்டட முறைக்கும் இடைப்பட்ட முறையைப் பின்பற்றிப் பல 
கோயில்களும் தோன்றின . மேற்குறிப்பிட்ட பல்லவ- சோழ 
கட்டட முறைக்கு இடைப்பட்ட முறையில் கட்டப்பட்ட கோயில் 
தோன்றுவதற்குச் சற்று முன்னதாகத் திருச்சி மாவட்டத்து 
முசிறியிலுள்ள சீனிவாசநல்லூர்க் கோயில் கட்டப்பட்டது . 

ஆனால் , இந்த நடுத்தரக் கலைப்பாணியை இருவகையாகப் 
பிரிக்கலாம் . ஒன்று , பல்லவ முறையிலிருந்து சோழமுறைக்கு 
மாறிவரும் தறுவாயிலுள்ள பாணி . இந்தப் பாணியில் அமைந் 
துள்ள கோயில்களில் பல்லவருடையவும் சோழருடையவும் 
கட்டடக்கலைகள் இணைந்து காணப்படுகின்றன . இந்த இணைந்த 
பாணியைவிடப் பல்லவர்களது தனிப்பட்ட பாணியே சிறந்த 
தாகும் . 

இரண்டாவது பிரிவு என்று கூறியதில் சோழரது பாணி 
முனைப்பாகக் காணப்படுகிறது . இவ்விரண்டிலும் முதலில் குறிப் 
பிட்ட பாணி விசயாலயன் காலத்திலும் முதலாம் ஆதித்தன் 


சோழர் காலக் கலை 


639 


காலத்திலும் பெரும்பாலும் காணப்படுகின்றது . பின் சொல்லப் 
பட்ட பாணி முதற் பராந்தகன் காலத்திற்கும் முதல் இராசராசன் 
காலத்திற்கும் இடையில் காணப்படுகிறது . 


சோழப் பேரரசின் முற்காலத்தில் தோன்றிய சிறு சோழக் 
கோயில்கள் ஏறத்தாழப் பிற்காலப் பல்லவர்காலக் கோயில்கள் 
ஒத்திருந்தன . அதாவது காஞ்சிபுரத்து முக்தேசுவரர் கோயில் , 
திருத்தணி, பாகூர் ஆகிய கோயில்களை ஒத்திருந்தன என்று 
கூறலாம் . இவற்றின் தனிச்சிறப்புகள் ஒப்பிடக்கூடியவையாகவே 
இருக்கின்றன . அதாவது உபபீடம் என்ற அடித்தளத்திலுள்ள 
சித்திர வேலைப்பாடு , மாடக் குழிகளின் தன்மை , சதுரத் தூண் 
களின் அமைப்பு , சதுரவடிவமான கர்ப்பக்கிரகத்திற்குமேல் 
படிப்படியாய் அகலம் குறைந்து வந்துள்ள விமானம் இவை 
யெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியில் அமைந்திருந்தன . 
விமானத்தின் உயர்தள உறுப்புகள் அதாவது கிரீவ, சிகர ஸ்தூபி 
ஆகியவை கர்ப்பக்கிரகத்தின் உருவரைப்படிவத்திற்கு ஒத்தவை 
யாகவே இருந்தன . கர்ப்பக்கிரகம் பெரும்பாலும் சதுரவடிவமாக 
இருந்தது . நார்த்தாமலை , 

விசயாலய சோழீசுவரக் கோயில் , 
காஞ்சிபுரத்திலுள்ள திரிபுராந்தகேசுவர , முக்தேசுவர , மதங் 
கேசுவரகோயில்களைச் சுற்றிலும் சிறுகோயில்கள் அமைக்கப்பட் 
டிருந்தன . இச்சிறு கோயில்களும் பல்லவக் கோயில்களை ஒட்டியே 
இருந்தன . இங்குக் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை எடுத்துக் 
காட்டாகக் காண்போம் . அக் கோயிலின் கர்ப்பக்கிரகம் பல 
வற்றின் ஆக்கமாகும் . நடுவில் கிழக்குப் பார்த்த உள்ளறை , 
அதை ஒட்டிச் சில சிறு கோயில்கள் வெளிப்பிராகாரத்தின் நான்கு 
மூலைகளிலும் அமைக்கப்பட்டிருந்தன . அச் சிறு கோயில்களின் 
உள்ளே சிவன் உருவச்சிலை காணப்படுகின்றன . பனைமலைக் 
கோயிலின் கர்ப்பக்கிரகத்தின் மூன்று பக்கங்களின் நடுவிடத் திலும் 
சிறுகோயில்கள் கட்டப்பட்டுள்ளன . ஆனால் , கொடும்பாளூரைச் 
சேர்ந்த ஐவர் கோயிலின் கர்ப்பக்கிரகத் தின் நான்கு மூலைகளிலும் 
சிறுகோயில்கள் கட்டப்பட்டுள்ளன . காஞ்சிபுரம் கர்ப்பக்கிரக 
அமைப்போ இவ்விரண்டின் அமைப்புகளையும் சேர்த்து அமைக் 
கப்பட்டதாகும் . 


பழைய சோழர் கோயில்களில் சிறு கோயில்கள் உட்கோயில் 
லிருந்து விலகி அதன் எதிராக முற்றத்தின் சில இடங்களில் 
அமைக்கப்பட்டன . இச் சிறுகோயில்களில் பரிவாரதேவதை 
எனப்படும் துணைத்தெய்வங்களின் படிமங்கள் காணப்படுகின்றன . 
இச் சிறு கோயில்களெல்லாம் வெளிச்சுவரை ஒட்டியே கட்டப்பட் 
டுள்ளன . மதிலோடு அமைந்த கோபுரங்களும் உண்டு . கோபுரம் 


640 


சோழர் வரலாறு 


விமானத்தைவிடச் சிறியதாகவே இருக்கும் . நாளடைவில் கோயி 
லுக்குள்ளடங்கிய சிறு கோயில்களின் எண்ணிக்கை அதிகரித்தது . 
நவீனமுறை தோன்றல் 

பிற்காலச் சோழர் கோயில்களில் பல்லவ முறைகளை விடச் 
சளுக்கியர்களுடைய கட்டுமானப் 

பண்பு தலைகாட்டியது . 
இக் கருத்தை எடுத்து விளக்கியவர் பெர்ஸி பிரெளன் என்ற 
கலைவாணராவார் .! 

இப் புதுமுறையில் அமைக்கப்பட்ட கோயில்களில் முதலில் 
தோன்றியது நார்த்தாமலை விசயாலய சோழீசுவரம் கோயில் 
எனலாம் . இக்கோயிலின் காலத்தைத் திட்டமாகக் கூறமுடிய 
வில்லை . ஆனால் , பிற்காலப் பாண்டியர்களது கல்வெட்டுகளில் 
அதன் காலம் குறிக்கப்பட்டுள்ளது . மேற்கூறிய கோவில் 
சோழர் காலத்துக் கோயில் என்பதற்கு ஐயமில்லை . இக்கோயில் 
ஒரு குன்றின்மீது மேற்குப் பக்கமாக அமைந்துள்ளது . அதைச் 
சுற்றி ஏழு சிறு கோயில்கள் அமைந்துள்ளன . அவை யாவும் 
தற்போது சிதைந்த நிலையில் உள்ளன . உட்கோயிலின் முன் 
நந்தியின் உருவம் இருந்திருக்கலாம் . ஆனால் , தற்போது அதன் 
சின்னம் ஒன்றும் தென்படவில்லை . கோயிலைச் சுற்றிய புறமதிலும் 
முற்றும் அழிந்துவிட்டது . 
இதன் உட்கோயில் நன்கு உருவாக்கப்பட்ட கற்களால் 

அமைக்கப்பட்டுள்ளது . கோயிலின் பரப்பு 1240 சதுர 
அடியாகும் . கர்ப்பக்கிரகம் இங்கு வட்டமாக அமைந்துள்ளது . 
அதைச் சுற்றி ஐந்து அடி கனமுள்ள திண்மையான சுவர் கட்டப் 
பட்டுள்ளது . அதன் உள் குறுக்களவு 

6 அங்குலம் ; 
உயரம் 8 அடி . வட்டமான சுவரின் வெளிப்புறம் , ஒரு சதுரச் சுவர் 
29 அடி அண்மையில் கட்டப்பட்டுள்ளது . உட்கோயிலின் முன் 
அமைந்துள்ள மண்டபத்தை ஆறு தூண்களும் ஆறு சிறு சதுரத் 
தூண்களும் சுமந்து நிற்கின்றன . அம் மண்டபத்தின் முகடு ஒரு 
பெரும் ஒப்பனைச் சட்டத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது . அதன் 
இடையிடையே கூடுகள் என்ற வேலைப்பாடுகள் உள்ளன . கூடு 
களுக்குள் மனிதத் தலைகள் அல்லது பிராணிகளின் உருவங்கள் 
செதுக்கப்பட்டுள்ளன . 

முகட்டின் உச்சியின் நான்கு பக்கமும் பற்பல பஞ்சரங்கள் 
அலங்கரிக்கின்றன . இப் பஞ்சரங்களில் நாட்டியம் ஆடும் பெண் 
களின் உருவச் சிலைகள் அமைந்த மாடக்குழிகள் அமைக்கப் 

Indian Art and Architecture , p . 98 
சளுக்கியர்களே பல்லவர்களிடமிருந்து கட்டடக் கலையைக் கையாண்டிரு 
பலாம் . 


சீராக 


8 அடி 


1 


சோழர் காலக் கலை 


641 


பட்டுள்ளன . இக்கோவிலிலுள்ள உட்கோவிலின் மீதுள்ள 
விமானம் தனித் தன்மை வாய்ந்தது . மூன்று உருச் சுருங்கி 
வரும் பத்திகளாக அமைந்துள்ளது . பத்திகளின்மீது நான்கு 
பக்கங்களிலும் வெளியே பார்க்கும் நான்கு காளைகள் அமைக்கப் 
பட்டுள்ளன . வட்டமான பத்தியின் நான்கு பக்கங்களிலும் சிற்ப 
வேலையடங்கிய மாடக் 

குழிகள் 

அமைக்கப்பட்டுள்ளன . 
சிகரத்தின் மீது வட்டமான வான் முகடு அமைந்துளது . இது 
வழவழப்பாக உள்ளது . பல்லவர் காலத்தில் உள்ளதைப் போல் 
இடைவெளி இல்லாதிருக்கின்றது . சிகரத்தின் மீதும் கூடுகளையும் 
மாடக் குழிகளையும் காணலாம் . விமானம் குவிந்து காணப்படு 
கிறது . அந்தராள மண்டபத்திலுள்ள தூண்கள் பல்லவர் காலத் 
தைப் போலவே காணப்படுகின்றன . ஆனால் , சோழர் காலத் 
தூண்களைப் போல நன்கு முதிர்ச்சியடைந்தவை அன்று . 


கோயிலின் நுழை வாயிலின் இரு பக்கங்களிலும் நேர்த்தி 
யாகச் செய்யப்பட்ட துவார பாலக உருவங்கள் உருவாக்கப்பட் 
டுள்ளன . அவை ஐந்தடி உயரம் உள்ளன ; நுழை வாயிலோடு 
ஒட்டிச் சற்று சரிந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன . நுழை 
வாயிலின் வெளிப்பக்கத்தில் மலர் போன்ற உருவரைச் சிற்பங்கள் 
அலங்கரிக்கின்றன . 


ஏழு சிறு கோயில்களில் , ஆறு இன்றும் நிலையாயிருக்கின்றன . 
ஆனால் ஒன்று அழிந்து சீர்குலைந்து விட்டது . அவற்றின் அமைப்பு 
எல்லாம் உட்கோயிலின் அமைப்பை ஒப்பிடக் கூடியதே . 


விசயாலய சோழீசுவரக் கோயிலைப் போல வேறு பலகோயில் 
களைப் புதுக்கோட்டை மாவட்டத்தில் காணலாம் . விராலூரைச் 
சார்ந்த சிறிய சிவன் கோயில் கண்ணனூர் பால சுப்பிரமணியர் 
கோயில் , விசுலூர் , திருப்பூர் , காளியாப்பட்டி ஆகியவை விசயால 
யன் காலத்தைச் சார்ந்தவை எனக்கருதலாம் . அவையெல்லாம் 
சிறியவையாவும் நெருக்கமாயும் கட்டப்பட்டவை ; சதுரவடிவ 
மானவை ; கூடுகள் அடங்கிய சிகரங்கள் அமைந்தவை . அவற்றி 
லுள்ள மாடக்குழிகளில் கிழக்குப் பக்கமாக இந்திரன் , தெற்கில் 
தட்சிணாமூர்த்தி , மேற்கில்விஷ்ணு , வடக்கில் பிரம்மா ஆகியோரின் 
உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன . கர்ப்பக்கிரத்தைச் சுற்றியுள்ள 
சுவர்களிலும் இதே போன்ற உருவங்கள் காணப்படுகின்றன . சில 
பெரிய கோயில்களில் கிழக்கில் இந்திரன் காணப்படவில்லை . சில 
கோயில்களில் மேற்கில் விஷ்ணுவின் உருவத்திற்குப் பதிலாக 
லிங்கோத்பவ மூர்த்தியின் உருவம் காணப்படுகிறது . இச்சிறு 


சோ.வ , - 

-41 . 


64 ) 


சோழர் வரலாறு 


கோயில்கள் மாமல்லபுரத்தில் காணும் அர்ச்சுனன் தவத்தைச் 
சித்திரிக்கும் பாறையில் 

உள்ளவற்றை ஒத்திருக்கின்றன 
வெனலாம் . 


பனங்குடி அகஸ்தீசுவர கோயில் மேற்கண்ட கோயில் 
அமைப்பைச் சார்ந்ததே . ஆனால் , சிற்ப வேலைகள் இவற்றில் 
மிகுந்து காணப்படுகின்றன . மாடக்குழிகள் பல கர்ப்பக்கிரகத்தின் 
சுவர்களில் காணப்படுகின்றன . அன்றியும் அதாசுேவர 
கோயிலைச்சுற்றி ஏழு சிறுகோயில்கள் இருந்திருந்தன வெனத் 
தொல்பொருள் ஆய்வார்கள் கருதுகின்றனர் . 


திருக்கட்டளை 


கட்டடக் கலைத் துறையில் இடைக் கால மாறுதலின் 
எடுத்துக் காட்டாகக் காணப்பட்டது திருக்கட்டளைக் கோயி 
லாகும் . அதற்குத் தற்போதைய பெயர் சுந்தரேசுவரர் கோயில் . 
இது முதலாம் ஆதித்தியனின் மூன்றாவது ஆட்சிக் காலத்தைச் 
சார்ந்தது . இதன் உட்கோயிலில் ( 12 அடி வெளியிலும் 6 அடி 
6 அங்குலங்கள் உள்ளேயும் ) கர்ப்பக்கிரகமும் 

ஓர் அர்த்த 
மண்டமும் உள . ஒருமுக மண்டமும் அதையடுத்து இருக்கின்றது . 
இது முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கட்டப்பட்டது என்று 
K. A. நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் கருதுகிறார்கள் . ஆனால் அக் 
கருத்துக்கு அடிப்படை என்னவென்மறு குறிப்பிடவில்லை . 
விமானம் ஏறத்தாழச் சதுர வடிவத்தில் அமைந்துள்ளது . அதன் 
கூரைமுகட்டு ஒப்பனை வேலைப்பாடும் சதுரவடிவில் அமைந் 
துள்ளது . ஸ்தூபியின் அடியில் சிங்களலாடங்கள் என்ற வேலைப் 
பாடு காட்சியளிக்கின்றது . அதற்குக் கீழ்ப்பத்தியில் காளைகளின் 
உருவங்கள் காணப்படுகின்றன . அதற்கும் கீழுள்ள வரிசையில் 
பல மாடக்குழிகள் அமைக்கப்பட்டுள்ளன . அவற்றுள் தெற்கில் 
தட்சிணா மூர்த்தியும் , பிட்சாடன மூர்த்தியும் மேற்கில் வராக 
மூர்த்தியும் , விஷ்ணுவும் , வடபக்கம் இரண்டுபிரம்மாவின் உருவங் 
களும் அமைந்துள்ள வடிவில் அமைக்கப்பட்டுள்ளன . கர்ப்பக் 
கிரகத்தின் மூலச்சுவரின் தெற்கில் வீணையை கையிற்கொண்டு 
நின்ற கோலத்தில் ஒரு தட்சிணாமூர்த்தியின் உருவமும் 

மேற்கில் 
லிங்கோத்பவனும் , வடக்கில் பிரம்மாவின் உருவமும் செதுக்கப் 
பட்டுள்ளன . சுவர்களின்மீது காணப்படும் சிறுசதுரத்தூண்கள் 
சோழர்காலக் கட்டடப்பாணி என்பது உறுதியாகும் . ஆனால் , 
தண்டியக்கட்டுகள் பல்லவர் 

முறையை ஒட்டி அமைந் 
துள்ளன . அதற்குமேல் ஒருசிற்ப வேலைப்பாடு அமைந்துள்ளது . 
அதற்கும் மேலே , மூலைகளில் ஒருபக்கத்தே சீரிஎழுகிறவை போன்ற 


கால 


சோழர் காலக் கலை 


643 


யாளிகளின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன . கட்டட உச்சியின் 
சிற்ப வேலைப்பாட்டின் கீழ் கணங்களின் உருவங்கள் தோற்றமளிக் 


கின்றன . 


சுற்றிலுமுள்ள மதிலில் ஏழு சிறு கோயில்களைக் காணலாம் . 
அவற்றில் சூரியன் , சப்தமாதாக்கள் (Seven mothers ) கணேசர் , 
வீரபத்திரன் ஆகியோரது உருவங்கள் ஒவ்வொரு பக்கத்திலும் , 
பிரதட்சிணமுறையில் கணேசன் , சுப்பிரமணியன் , ஜியேஷ்டா 
சந்திரன் , சண்டேசுவரர் உருவங்களும் தோற்றமளிக்கின்றன . 
கோயிலின் முன்வாசலில் ஒருசிறு கோபுரமும் தோற்றமளிக்கிறது . 
மொத்தத்தில் பழைய சோழர் கோயிலின் முழு நிறைவுடைய 
உருவமென இதைக் கருதலாம் . 


நாகேசுவரர் கோயில் 

நாகேசுவரர் கோயிலும் முன் குறிப்பிட்ட திருக்கட்டளைக் 
கோயிலும் பொதுவாக வடிவத்தில் ஒப்பிடக் கூடியவையே . 
ஆனால் , அதன் அருகில் பிற்காலக் கட்டடங்களும் கட்டப்பட்டுள்ள 
மையால் இரண்டு கோயில்களையும் ஒப்பிட்டு நோக்குவதில் சில 
இடர்ப்பாடுகள் ஏற்படுகின்றன . ஆயினும் இரண்டு கோயில் 
களிலும் ஒற்றுமை உள்ளது என்பதை உறுதியாகக் கூறலாம் . 
குறிப்பாக , கர்ப்பக்கிரகத்தின் பின்பக்கம் காணப்படும் அர்த்தநாரி 
உருவம் , அர்த்த மண்டபத்தில் உள்ள மாடக்குழிகளிலுள்ள 
உருவச் சிலைகள் , அதே மண்டபத்தில் காணும் இராமாயணத்தில் 
உள்ள நிகழ்ச்சிகளைச் சித்திரிக்கும் ஓவியங்கள் , மூன்றாவது 
பத்தியின்மீது காணும் விமானம் முதலிய யாவும் திருக்கட்டளைக் 
கோவிலில் உள்ளன போல் அமைந்துள்ளன . 


பிற்காலம் தோன்றிய சிறுகோயில்களில் அமைக்கப்பட்டுள்ள 
நான்கு சிங்கவடிவிலுள்ள தூண்கள் , முதலில் பல்லவர் 
காலத்திலேயே தோன்றியிருக்க வேண்டுமென காண்பிக்கின்றது . 
முதலில் தோன்றிய சுற்றுக் கோயில்களில் தற்போது எஞ்சியிருப் 
பவை , தென்மேற்கு மூலையிலுள்ள கணேசர் கோயில் , மகாமண்ட 
பத்தின் வடபாலுள்ள வைத்தியநாதர் கோயில் , தென்கிழக்கு 
மூலையிலுள்ள சூரியன் கோயில் ஜேஷ்ட உருவத்தின் குவிந்த 
ஓவியம் ஆகியனவாகும் . இக்கோயில் அப்பர் அடிகள் பாடியுள்ள 
திருக்குடந்தை கீழக்கோட்டமாக இருக்கலாம் . திருச்சிராப்பள்ளி 
மாவட்டத்துத் திருச்செந்துறை மகாதேவர் கோயிலும் முன் 
குறிப்பிட்ட சோழ இடைக்காலக் கோயிலெனக் கருத இடமுண்டு . 
இது முதலாம் ஆதித்தியன் காலத்து இளவரசன் அரிகுலகேசரியின் 
அரசியான பூதி ஆதித்திய பட்டாரிகா என்ற நம்பிராட்டியார் 


644 


சோழர் வரலாறு 


கட்டுவித்ததாகத் தெரிகிறது . இதே காலத்தைச் சார்ந்ததே 
மேலப்பழுவூரிலுள்ள அகஸ்தீசுவரம் 

கோயில் . இதில் சதுர 
கர்ப்பக்கிரகமும் அதன் மேல் வட்டமான விமானமும் காணப்படு 
கின்றன . இவற்றின் வடிவங்கள் விசயாலன் அல்லது முதலாம் 
ஆதித்தியன் காலத்திலுள்ள உருவங்களை ஒத்தவை . 


சோழர் கட்டடக் கலையின் வரலாற்றின் அடுத்தக் கட்டம் 
முதலாம் பராந்தகன் காலத்தில் தொடங்கி முதலாம் இராசப் 
பேரரசன் காலம்வரை அடங்கியுள்ளது . ஆனால் , அதற்கு முன் 
உள்ள இடைக்காலத்தில் அமைந்த கலையின் தனி இயல்புகளையும் 
பிற்காலம் அது முதிர்ந்து வலுவுற்ற காலத்துள்ள இயல்புகளையும் 
பற்றி அறிவதுதேவை . மிகக்குறிப்பிடக்கூடிய அம்சம் யாதெனில் 
உட்கோயிலின் அமைப்பு , பெரும் சிறப்புப் பெற்று விளங்கிய 
தாகும் . கோயிலின் வெளிப் பகுதியில் சிறுகோயில்களின் 
எண்ணிக்கையும் முக்கியத்துவமும் குறைந்து வந்தன . கோயிலின் 
முன்பகுதியில் அகலமான திறந்த வெளியிருப்பதை இக்காலத்தில் 
விரும்பினர் . கர்ப்பக்கிரகத்தின் முன்பக்கம் இருந்த அந்தராளம் 
அல்லது மண்டபம் உட்கோயிலோடு இணைந்த ஒரு பகுதியாகவே 
அமைந்திருந்தது . உண்மையில் விமானத்தின் 

அடித்தளம் 
இம்முக மண்டபத்தையும் உள்ளடக்கி இருந்தது . ஆகவே , 
அந்தராளம் கர்ப்பக் கிரகத்தையும் 

மண்டபத்தையும் 
இணைக்கும் சிறிய மண்டபமாய்த் திகழ்ந்தது . அதன்பின்னர்த் 
தோன்றிய பிற்காலக் கோயில்களில் கர்ப்பக்கிரகத்தின் மேல் 
நேராக உயர்ந்து விளங்கியது . 


மகா 


பல்லவர் காலத்தைப் போலத் தூண்களிலும் ஏனைய பகுதி 
களிலும் சிங்க உருவம் செதுக்குவது பிற்காலத்தில் குறைந்து 
காணப்படுகிறது . உருண்டைத் தூண்களும் சதுரத்தூண்களும் 
பிற்காலத்தை ஒத்த வழக்கு முறையைப்பின்பற்றியது . சோழரது 
தூண் பல்லவர் காலத்தின் தூண்களிலிருந்து இரண்டு முறையில் 
மாறுபட்டிருந்தது . ஒன்று பத்மபந்தம் என்ற கழுத்துச் சித்திர 
வேலைப்பாடு அமைக்கப் பட்டது ; அடுத்தது மணிச்சட்டம் 
அல்லது பலகை என்ற அகன்ற வடிவம் பெற்றது . பிற்காலத்தில் 
பலகை மெல்லியதாகக் காணப்பட்டது . 


அதன் பின்னுமொரு மாற்றம் வந்துள்ளதைக் காண்கிறோம் . 
பிற்காலப் பல்லவர் காலத்தில் தூணைத் தாங்கும் தண்டியக்கட்டு 
( Corbel ) ஆதாரவளைவாக இருந்தது , இப்போது சோழர்காலத்தில் 
கோணவடிவான மூலையுடைய வடிவமாக மாறியுள்ளது , இவ் 
விருவகையான தண்டியக்கட்டுகளையும் ஒரே கோயிலில் சோழர் 


சோழர் காலக் கலை 


645 


காலத்தில் காண்கிறோம் . எடுத்துக்காட்டாக , புதுக்கோட்டை 
யிலுள்ள சிற்றூர் அக்னீசுவரர் கோயிலினுள்ளே இவை காணப்படு 


கின் றன . 


பல 


கோயில் தூண்களின் பீடத்தின் அடியில் கோவையாக 
யாளிகள் பட்டையுள்ள சிற்பமாகக் காணப்படுகின்றன . அவற்றின் 
வினோதமான பூதகணங்கள் 

காணப்படுகின்றன. 
கட்டட உச்சியின் சிற்பவேலைபாடுகளில் இடையிடையே கூடுகள் 
பல காணப்படுகின்றன . நாட்பட நாட்பட அவற்றில் பல உருவ 
மறுதல்கள் காணப்படுகின்றன . சில கூடுகள் சிங்கமுகவடிவத் 
தில் உருவாக்கப்பட்டுபள்ளன . வேறு சிலவற்றில் மூவிலைச் செடி 
கொடிகள் வகை வகையாய்ச் செதுக்கப்பட்டுள்ளன . பல கூடு 
களில் மேல் வளைவுக்குப் பதிலாக வட்டவடிவுகளே உள்ளன . 


மூலக்கோயிலை ஒட்டி சிறு கோயில்கள் பல பிற்காலச் சோழர் 
காலத்தில் தோன்றின . எறும்பூர்ச்சிவன் கோவிலில் எட்டுச்சிறு 
கோயில்கள் உள்ளனவென ஒருகல்வெட்டிலிருந்து காண்கிறோம் . 
ஆனால் , இவற்றினுள் அமைந்திருந்த தெய்வங்கள் பற்பல வகை 
களாகவிருந்தன . 


கோரங்கநாதர் 

முதலாம் பராந்தகன் காலத்தில் முதலில் தோன்றிய கோயில் 
களில் குறிப்பிடத்தகுந்தது , சீனிவாச நல்லூரிலுள்ள கோரங்க 
நாதர் கோயிலாகும் . பழைய 

கல்வெட்டுகள் இங்குள்ள 
தெய்வத்தைத் திருக்குற்க்குத்துறைப் பெருமானடிகள் என்று 
குறிக்கின்றன .. நடுத்தர அளவுள்ள இக்கோயிலின் நீளம் 50 அடி .. 
அதன் சதுரமான கர்ப்பக்கிரகத்தின் நீளமும் , அகலமும் 25 அடி 
யாகும் ; முன் மண்டபத்தின் நீளம் 25 அடியாகும் ; அகலம் 20 அடி 
யாகும் ; உயரம் 50 அடியாகும் . மண்டபம் , கர்ப்பக்கிரகம் ஆகிய 
வற்றின் பிதுக்கங்கள் ( Projections) 169414 அளவுள்ளன . 
கோயிலின் உள்ளறை இருமாடிக் கட்டடம்போல் தோற்றமளிக் 
கின்றது . ஏனெனில் , அதன் நடுவில் சிற்பவேலைப்பாடு அமைந்த 
பிதுக்கம் - ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது . இந்த உட்கோயில் 
12 அடி நீளமும் , 12 அடி அகலமும் உள்ளது . அதன் முன் நான்கு 
தூண்கள் நிற்கும் ஓர் அந்தராள மண்டபம் காணப்படுகிறது . 


கர்ப்பக்கிரகத்தின் மூன்று பக்கச் சுவர்களின் நடுவில் காணப் 
படும் மாடக்குழிகளில் , உருவச் சிற்பங்களோ , சிலைகளோ காணப் 

அந்தராள : மண்டபத்தின் வடசுவரிலும் தென் 


படுகின்றன . ) 


805of 1904 


646 


சோழர் வரலாறு 


சுவரிலும் முறையே துர்க்கை , கணபதி , ஆகியோரின் உருவங்கள் 
அமைக்கப்பட்டிருக்கின்றன . துவாரபாலகர் சிலை இருந்த இடம் 
தற்போது காலியாகவே உள்ளது . இம்மாடங்களின் வளைவு 
களிலுள்ள சிறந்த அலங்காரம் காஞ்சி கைலாச நாதர் கோயிலி 
லுள்ளவற்றிற்கும் தஞ்சாவூர்க் கோயிலிலுள்ளவற்றுக்கும் இடைப் 
பட்டதாக உள்ளன . 


இக்கால மற்றக் கோயில்கள் 

தென் ஆர்க்காடு மாவட்டத்துக் கிளியனூர் அகஸ்தீசுவரர் 
கோயில் முதலாம் பராந்தகன் காலத்துத்வத் தோன்றியதாகும் . 
இதன் அடித்தளம் தாமரைப்பூவின் இதழ்கள் போல் விரிந்து 
அமைக்கப்பட்டுள்ளது . 


தென்னார்க்காட்டுத் திண்டிவனத்துத் திருதிண்டீசுவரர் 
கோயில் கி . பி . 961 - க்கு முன் கட்டப்பட்டுள்ளது . ஏறத்தாழ 
இதே காலத்துத் தோன்றியது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தைச் 
சார்ந்த திருவெறும்பியூர்ப் பிபீலிகேசுவரர் கோயிலாகும் . 
சுந்தர சோழனின்கீழ் ஆண்டு வந்த சிற்றரசன் ஒருவனால் கட்டப் 
பட்டது . இதன் வெளிச்சுவர்களின் அரங்கங்களில் கும்பகோணம் 
நாகேசுவரர் கோயிலுள்ளவை 

போலப் புராணக் கதைகள் 
செதுக்கப்பட்டுள்ளன . திருநெல்வேலி மாவட்டத்திலுள்ள பிரம்ம 
தேசத்தின் அருகிலுள்ள திருவாலீசுவரம் கோயில் கலை நுட்பங் 
களில் சிறந்து விளங்குகிறது . விமானத்தின் பத்திகளில் காணப் 
படும் சிற்பங்கள் மிகச்சிறப்பு வாய்ந்தனவாகும் . இக்கோயில் 
முதலாம் இராசராசனின் காலத்திற்குச் சற்று முன் தோன்றி 
யிருக்கவேண்டும் . ஏனென்றால் , அம்மன்னனின் கல்வெட்டுகள் 
இக்கோயிலில் காணப்படுகின்றன . அம்மன்னனுக்குப் பின் 
சோழ பாண்டியர் காலத்து அமைந்த மகாமண்டபமும் , 
பதின்மூன்றாவது நூற்றாண்டைச் சார்ந்த அம்மன் கோவிலும் 
குறிப்பிடத்தக்கவை . தஞ்சாவூர் மாவட்டத்துப் புல்லமங்கை 
பிரம்மபுரீசுவரர் கோயில் 

கோயில் முதல் பராந்தகனின் காலத்திற்கு 
முன்னர்க் கட்டப்பட்டது . அக்கோயிலின் மாடக்குழிகளும் மிக 
அழகானவை சிறப்பானவை . அதன் தண்டியக்கட்டுச் சிறப்பான 
கலைத்திறனோடு செய்யப்பட்டுள்ளது . பலவகையிலும் பிரம்ம 
புரீசுவரர் கோயில் கும்பகோணம் நாகேசுவரர் கோயிலை 
ஒத்துள்ளது . 


தஞ்சாவூர் மாவட்டத்துத் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி 
கோயில் கி.பி .910 - ல் கல்லால் கட்டப்பட்டுள்ளது . 

முதல் 


+ 


E. I. XIX P. 36 


சோழர் காலக் கலை 


647 


பராந்தகனின் நான்காவது ஆட்சி ஆண்டுள்ள கல்வெட்டொன்று 
இக்கோயிலின் நாடகசாலையில் ஒருகூட்டம் கூடியதாகவும் பழைய 
கர்ப்பக்கிரகத்திலும் விமானத்திலும் நந்திப்போத்தரையர் காலத்து 
அளித்த நன்கொடைகளைச் செதுக்கி வைப்பதாகத் தீர்மானித்த 
தாகவும் கூறுகிறது . இக்கோவிலின் அடித்தளம் எண்கோணமாக 
அமைந்த குமுதத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது . இக்கோவிலில் 
நேர்த்தியான வேலைப்பாடுகளைச் சுவர்களின் அரங்கங்களில் 
காணலாம் . 


இக்கோயிலின் முற்காலக்கல்வெட்டுகள் புராணக்கணபதியின் 
கோயிலைக் குறிப்பிடுகின்றன . ஆகவே , சிறுகோயில்களும் அதற் 
குள்ளே இருந்திருக்க வேண்டும் . ஒரு கல்வெட்டானது மண்டபம் 
பற்றிக் குறிப்பிடுகிறது . அம்மண்டபத்திற்குப் புகழ்பெற்ற 
திசையாயிரத்து ஐந்நூற்றுவரது வணிகர் குழுவின் பெயர் அளிக் 
கப்பட்டிருந்தது . அதனால் , அவற்றின் காலம் குறிப்பிட 
முடிகிறது . சுமார் 912 - ல் கொடும்பாளூர் முசுண்டேசுவர கோயில் , 
திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துத் திருநாமநல்லூர் பக்தஞானே 
சுவரர்கோயில் , அண்டநல்லூர் வட தீர்த்த நாதர் கோயில் , 
தென் ஆர்க்காடு மாவட்டத்து எறும்பூர்க் கடம்பனேசுவரர்கோயில் 
முதலியன கட்டப்பட்டன . கி.பி .935 - ல் கட்டப்பட்ட இறுதியாக 
நாம் குறிப்பிட்ட கோயிலில் உட்கோவிலின் மேற்கேயுள்ள மாடக் 
குழியில் அருணாசலேசுவரர் , உருவத்தில் சிவபிரான் காணப் 
படுகிறார் . மற்றக் கோயில்களில் இந்த இடத்தில் விஷ்ணு , 
அர்த்தநாரி , லிங்கோத்பவர் , என்ற வடிவங்களில் ஏதாவது 
ஒன்றிருக்கும் . இரண்டாம் ஆதித்தியன் காலத்துப் பூஞ்சை 
ஊரில் நல்துணைஈசுவரம் என்ற கோவிலும் தோன்றியது . 


இவ்வகைக் கோயில்கள் பல உள . இவை தவிரச் சற்று 
வேறுபட்டமுறையில் இதே காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டத் 
தில் சித்தூரில் அக்கினீசுவரம் கோயிலும் கொடும்பாளூரில் மூவர் 
கோவிலும் குறிப்பிடத்தக்கவை . சித்தூர்க்கோயிலில் கண்டரா 
தித்தியனின் நான்காவது ஆண்டினது கல்வெட்டு ஒன்று காணப் 
படுகிறது. இக்கோயில் ஏறத்தாழக் கி.பி .950 - ல் தோன்றிய 
தெனலாம் . இதன் தண்டியக்கட்டுகளும் சதுரத்தூண்களும் 
மற்றச் சோழக்கோயில்களிலிருந்து மாறுபட்டனவாகக் காணப்படு 


கின்றன . 


கொடும்பாளூர் மூவர் கோயில் சுந்தர சோழன் காலத்தைச் 
சார்ந்தது . அதில் பல பகுதிகள் அழிவுற்றுப் போயின , நில 


புதுக்கோட்டைக் கல்வெட்டுகள் 24 


648 


சோழர் வரலாறு 


அகழ்வராய்வினால் , விமானம் அதைச் சுற்றிச் சில சிறு கோயில் 
சள் ஒரு சுவருக்குள் அமைந்திருந்தனவாகவும் மேற்கில் வாசல் 
இருந்ததாகவும் அறியப்படுகின்றது . ஒவ்வொரு கோயிலும் 18 
அடிச் சதுர அளவுள்ள அர்த்தமண்டபம் இருந்தது . ஆனால் 
அவற்றின் அடித்தளங்கள் மட்டுமே தற்போது எஞ்சியுள்ளன . 
இம்மூன்று கோயில்களுக்கும் பொதுவாக ஒரு மகா மண்டபம் 91 
அடி நீளம் 41 அடி அகலம் என்ற அளவில் உள்ளது . அதற்கு 
எதிரில் ஒரு சிறு நந்தி கோயில் 11 அ 4 3 அங்குலம் நீளமும் 
அகலமும் 

கொண்டு கட்டப்பட்டிருந்ததாகத் தோன்றுகிறது . 
நந்திக்கும் கோபுரத்துக்கும் நடுவே பலபீடம் 5 அடி 9 அங்குலச் 
சதுரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது . மேற்கண்டவற்றில் தற்போது 
அடித்தளம் மட்டும் எஞ்சியுள்ளது . பெரிய கோயிலைச் சுற்றி 15 

று கோயில்களடங்கிய சுற்று மதிலுடன் இடம் இருந்தது . இந்த 
உட்கோயிலும் சிறு கோயில்களும் நேர்த்தியான பல வேலைப் 
பாடுகள் அடங்கியவை . 


விமானத்தின் மீது சிவன் உருவச் சிற்பங்களும் , அதைச் 
சுற்றித் தேவதைகளின் சிற்பங்களும் காணப்படுகின்றன . சுற்றுத் 
தேவதைகளில் குறிப்பிடத்தக்கவை அர்த்தநாரீசுவரர் , வீணாதர 
தக்ஷிணாமூர்த்தி , கஜாரி , அந்தகாஸுரஸம் ஹாரன் , கிராதன் , 
கங்காதரன் , ஹரிஹரன் , உமாபிரஸாதன் , ஸப்தமாத்திரகர் , 
மோகினி முதலியவையாம் . 


ஜாவாவில் விளைவுகள் 
மூவர் கோவிலின் அழகும் , 

அழகும் , சிறப்பும் , அதிலுள்ள சிறு 
கோயில்களும் ஜாவாவில் காணப்பட்ட பிரம்பணம் இந்துக் 
கோயிலை நினைவூட்டுகின்றன . ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகளுக்கு 
இடையே அமைக்கப்பட்ட இவ்விரு கோயில் கட்டடங்களும் 
ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையதாகவே காட்சியளிக்கின்றன . 
இக்காலத்தில் தென்னிந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் 
தொடர்பு இருந்தது . 


இக்கோயில்களினிடையே சில வேற்றுமைகளும் காணப் 
பட்டன . பிரம்பணத்தில் 156 சிறு கோயில்கள் உள்ளன . ஆனால் 
சோழர்கள் சிறு கோயில்களைக் குறைவாக அமைத்தனர் . பிரம் 
பணம் உட்கோயில்களில் சிவன் , விஷ்ணு , பிரம்மா ஆகியோரின் 
உருவங்கள் அமைக்கப்பட்டிருந்தன . ஆனால் , கொடும்பாளூரிலே 
மூன்று கோயில்களிலும் சிவனுடைய உருவம் மட்டுமே காணப்படு 


சோழர் காலக் கலை 


649 


மத்திய சோழர் காலம் 


கி.பி .985 முதல் கி.பி .1070 வரை கோயிற்கலையின் மத்திய 
சோழர் காலம் எனக் கருதலாம் . இக்காலத்தே கட்டடக்கலை 
உயர் நிலை எய்தியது . இம்மத்திய காலத்தில் கோயில்கள் மிகப்பல 
கட்டப்பட்டன . அவை சோழப்பேரரசு முழுவதிலும் பல்வேறு 
இடங்களில் கட்டப்பட்டிருந்தன . அவற்றில் இரு மிகமுக்கியமான 
கோயில்களைப் பற்றி மட்டும் இங்குக் காண்போம் . 


தஞ்சாவூர்க் கோயில் 


அக்கோயில் ஆவணங்களின்படி கி.பி .1003 ஆம் ஆண்டு அக் 
கோயிலின் வேலை தொடங்கப்பட்டது ; கி.பி .1006 - ல் வேலை முடி 
வுற்றது . அவ்வாண்டில் மன்னன் அக்கோயிலில் பொன்னாலாகிய 
பூக்களால் நடுக்கோயிலில் பூசனை செய்து வணங்கினான் . அக் 
கோயிலுக்கு அம்மன்னன் இராசராசேச்சுரர் கோயில் எனப் 
பெயரிட்டதாகத் தெரிகிறது . இராசராசன் சளுக்கிய சத்தியா 
சிரயனைப் போரில் வென்று திரும்பிய நாளிலேயே மேற்கண்ட 
வைபவம் நடந்தது . கி.பி.1009-10 - ல் விமானத்தின் உச்சியில் 
இறுதி மகுடமாகச் செப்பு கலசத்தை ஆடம்பர விழா ஒன்று 
எடுத்துக் கோயிலுக்கு அர்ப்பணித்தான் இராசராசன் . 


இக் கோயிலைத் தமிழகக் கட்டடக் கலையின் பெருமிதத்தைக் 
காட்டும் ஒரு சிறந்த பணி 

பணி எனலாம் . சோழப் பேரரசின் 
விரிவையும் அதன் செழிப்பையும் ஒத்திருந்தது இப்பணி . இக் 
கோயிலின் நீளம் 180 அடியாகும் . பட்டைக் கூம்பு வடிவ 
விமானத்துடன் இதன் நீளம் 190 அடியாகும் , பின் கட்டப்பட்ட 
நந்தி மண்டபம் , கருவூர்த் தேவர் கோயில் , அம்மன் கோயில் , 
சுப்பிரமணியர் கோயில் ஆகியன தவிர மற்றைய பகுதிகள் யாவும் 
ஒரே காலத்தைச் சார்ந்தவை , மத்திய கட்டமைப்புகள் , 
விமானம் , அர்த்த மண்டபம் , மகாமண்டபம் , மகாநந்தி , கீழ்க் 
கோபுரம் ஆகியன எல்லாம் பொருத்தமான அளவிலும் தரத்திலும் 
அமைக்கப்பட்டுள்ளன . மதிலுக்குள் அடங்கிய 35 சிறு கோயில்கள் 
கொண்ட தாழ்வார மண்டபம் நான்கு பக்கங்களிலும் பொருத்த 

இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன . கோவிலின் எதிரே 
ஒரு சிறு கோபுரம் உளது . அதன் வழியே கோயிலின் வெளிப் 
புறத்துக்குச் செல்லலாம் . 


மான 


இக்கோயிலின் விமானம் உயர் தரமானது . அதற்குத் தமிழில் 
மாடக் கோயில் எனவும் கன்னடத்தில் ‘ தட்சிண மேரு எனவும் 
வழங்குவதுண்டு . இக்கோயிலில் காணப்படும் விமான அமைப்பு 


650 


சோழர் வரலாறு 


முன்பாகவே கோரங்கு நாதர் கோயிலில் கையாளப்பட்டதே 
யாகும் . தஞ்சாவூர் விமானம் 99 அடி அகலமுள்ள சதுர அடித் 
தளத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளது . அடித் தளம் பல சதுரத் 
தூண்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது . இத்தூண்களின் இடை 
விடையே யாளிகள் அமைந்த மாடக் குழிகள் பல உள . 


பீடத்தின்மேல் சிறு உபபீடங்கள் காணப்படுகின்றன . இவை 
63 சதுர அடி அளவுள்ளதாகும் . இதன் சில பகுதிகளில் கல்வெட்டு 
கள் காணப்படுகின்றன . இவற்றின் இடையே மேலும் கீழுமாக 
குமுதம் , பத்மதளம் என்ற பற்பல அலங்கார ஒப்பனைகள் காணப் 
படுகின்றன . 


மாடக்குழிகளிலெல்லாம் சிற்ப உருவங்கள் நேர்த்தியாக 
அமைக்கப்பட்டுள்ளன . பல்லவர் அமைத்த மாடக்குழிகளை விட 
இம்மாடக்குழிகள் பெரியதானவை . இவை சிவனின் பல உருவங் 
களை வெளிப்படுத்திக் காட்டுகின்றன . மாடக்குழிகளின் 
பக்கங்களிலும் சதுர வடிவத் தூண்கள் அமைந்துள்ளன . 


பல்லவர் காலத்தில் தோன்றாத ஒருபாணி இப்போது 
தோன்றியது . அதாவது மாடக்குழியின் உள்ளேயிருந்து ஒரு 
குடும்பத்தினின்று மரம் அல்லது தூண் அமைக்கப்பட்டுள்ளது . 
இவ்வலங்காரம் 14 ஆவது நூற்றாண்டில் கும்பபஞ்சரம் என்ற 
பெயரில் விளங்கியது . 


. 


உட்கோயிலின் மீது உயர்ந்து வரும் விமானம் ஒன்றன்மேல் 
ஒன்று அகலம் குறைந்து பதின்மூன்று அடுக்குகள் உள்ளன . 
இறுதியிலுள்ள மேல்பகுதி அடித்தளத்தின் மூன்றில் ஒரு பாகமே 

பெர்ஸிபிரௌன் என்ற கட்டடக்கலை நிபுணர் இவ் 
விமானத்தைத் திராவிடக் கைவினைஞரின் ஒப்பற்ற படைப்பு 
என்று மட்டுமன்று ; இந்தியக் கட்டடக் கலையின் உயர்தர கற்பனை 
படைப்பெனவும் கருதலாமென்று கூறியுள்ளார் . 


உள்ளது . 


மாடிகள் 


உட்கோயிலின் அருகில் வடப்பக்கம் சண்டிகேசுவரர் கோயில் 
அமைந்துளது . அது உட்கோயிலின் ஒருசிறு வடிவம் போல 
காணப்படுகிறது . இவ்விரண்டுக்குமே இரட்டை 
அமைக்கப்பட்டுள்ளன . சிறுகோயில்கள் கூட்டமாக இருந்ததை 
முன்னர்க் கண்டோம் . ஒவ்வொன்றும் சுவர்களால் சுற்றிக்கட்டப் 
பட்டுள்ளன . மூலைகளிலுள்ள கோயில்கள் முன் இருந்தவை 
போலவே தோற்றமளிக்கின்றன . இவை பண்டைக்காலச் சிறிய 
சோழர் கோவில்களை ஒத்திருக்கின்றன . இப்பரிவாரக் கோயில் 
களுக்குள்ளே உள்ள உருவங்கள் யாவை என்று அறிதற்கில்லை , 


சோழர் காலக் கலை 


651 


இவைகளைச் சுற்றிக் காணப்படும் மதில் வெளியிலிருந்து பார்த்தால் 
இருமாடிகள் போன்று காணப்படுகின்றன . அவற்றின் மேல் 
தளத்திலுள்ள அலங்கார அமைப்புகள் கவர்ச்சியாயுள்ளன . அம் 
மதில்களின்மீது பல நந்திகளின் உருவங்கள் காணப்படுகின்றன . 


கங்கைகொண்ட சோழபுரம் 

தஞ்சாவூர்ப் பெரிய கோயில் தோன்றிய இருபதாண்டுகளில் 
கங்கை கொண்ட சோழபுரம் கட்டப்பட்டது . இதுவும் பெரிய 
கோயிலின் தனிச்சிறப்புகளைப் பின் பற்றியதாகவே இருந்தது . 
ஆயினும் , இதன் அடிப்படைக் கொள்கை சற்று வேறுபட்ட 
தாயிருந்ததெனவே கூறவேண்டும் . பெர்ஸிபிரௌன் இதைத் 
தஞ்சாவூர்க் கோயிலின் பெண் வடிவம் என்று கருதுகிறார் . 
ஏனென்றால் தஞ்சாவூர் கோயிலின் ஆண்மை வாய்ந்த விறுவிறுப்பு 
இதில் காணோம் . ஆனால் , இது தனிப்பட்ட உவகை தரும் அழகு 
வாய்ந்தது . குறிப்பாக , இக்கோயிலின் விமானத்தில் நேரான 
வடிவமைப்புக்கு மாறாக வளைவுகளும் அலங்காரங்களும் மிகுதியாக 
உள்ளன . இக்கோயிலில் தற்காலக் கட்டட மாறுதல்கள் பல 
தோன்றி அதன் இயற்கைப் பேரழகை அகற்றியுள்ளன . ஒரு 
காலத்தில் அது ஒரு கோட்டைபோல் விளங்கியது . 


இக்கோயில் நீண்ட சதுரவடிவமுள்ளது . இதன் நீளம் 340 அடி 
அகலம் 

100 அடி ; முன் மண்டபம் 175 அடி நீளமுடையது ; 
அகலம் 95 அடியாகும் . கர்ப்பக்கிரகம் 100 அடிச் சதுரமுள்ளது . 
அதன் இடையே ஒரு முக மண்டபம் காணப்படுகிறது . இருபுறமும் 
உள்ள வாயில்களில் துவார பாலகரின் சிற்பங்கள் காணப்படு 


கின்றன . 


மண்டபத்தின் கீழ்வாசல் அழகு வாய்ந்த வேலைப்பாடு 
களுடன் 

அமைந்துள்ளது . மண்டபம் மிகப் பெரிய தோற்ற 
முடையது . இம்மண்டபம் எட்டு வரிசையாகக் காணப்படும் 
140 தூண்களைக் கொண்டதாகும் . அவையாவும் 4 அடி உயரம் 
கொண்ட ஒரு மேடை மீது அமைந்துள்ளன . அதன் நடுவே ஓர் 
அகன்ற நடைபாதை உள்ளது . அதைத் தொடர்ந்து ஓர் இடை 
கழி , மண்டபத்தைச் சுற்றி உள்ளது . மண்டபத்தின் மீது , 
நடுவில் 18 அடி . அகலமுள்ளதும் பக்கங்களில் 

16 அடி அகல 
முள்ளதுமான தளம் உள்ளது . முன் கூடம் நன்கு அமைக்கப் 
பட்டுள்ளது . அதன் முகடு மண்டபத்தின் தளத்திற்கு மேல் 
உயர்ந்திருக்கின்றது . 

பட்டைக் கூம்பு வடிவுடைய 
விமானத்திற்கும் மண்டபத்திற்கும் நடுவே , அலங்கரிக்கும் . இரு 


652 


சோழர் வரலாறு 


மாடி அமைப்பு உள்ளது . இடைகழியின் உள்ளே இரு வரிசை 
யாகப் பெரிய சதுரத் தூண்கள் நிற்கின்றன . அதற்கப்பால் 
கர்ப்பக்கிரகம் காணப்படுகிறது . 


இக்கோயிலின் விமானம் 160 அடி உயரம் கொண்டது . 
தஞ்சாவூர் விமானத்தைவிட உயரம் குறைவானதாகும் . இங்குப் 
பல சிறு கோயில்கள் அமைக்கப்பட்டிருந்தன என்பது அண்மை 
யில் நடத்திய அகழ்வாராய்ச்சியினால் வெளியாயிற்று . விமானத் 
தின் அஸ்திவாரமும் கர்ப்பக்கிரகத்தின் சுவர்களும் சேர்ந்து 35 
அடி உயரம் கொண்டதாகும் . கர்ப்பக்கிரகம் இரு அடுக்குகள் 
கொண்டதாகும் ; நடுவில் சிற்ப வேலைப்பாடு அமைந்த பிதுக்கம் 
கொண்டதாகும் . உள்ளே போவதற்குத் தெற்கு வாசல் தவிர 
வேறு வாசல்கள் இல்லை . இந்த விமானத்தில் எட்டுப் பத்திகளே 
உள்ளன . இங்குப் பல நேர்த்தியான வளைவுகளும் , உயர்தர 
வேலைப்பாடுகளடங்கிய கலை நுணுக்கப் பண்புகளும் அலங்கரிக் 
கின்றன . கோயிலின் விமானத்தைப் பல தூபி மாடங்கள் அலங் 
கரிக்கின்றன . தூபி மாடத்தில் இறக்கை போல் விரிந்து காணும் 
நான்கு அலங்கார அமைப்புகள் காணப்படுகின்றன . • இக்கோவி 
லில் நிறைவு காரணமாகச் சலிப்பூட்டுகின்ற பல சிறப்பு அம்சங்கள் 
இருந்த போதிலும் பொதுவாகப் பார்த்தால் சோழக் கட்டடக் 
கலையின் முதிர்ச்சியை இங்குக் காணலாம் என்று அறிஞர் பெர்ஸி 
பிரெளன் மதிப்பீடு தந்துள்ளார் . 


தஞ்சாவூரில் அமைந்துள்ளது போல இங்கும் சண்டேசுவரர் 
கோயில் அதே இடத்தில் காணப்படுகின்றது . 


ஒவ்வொரு கோயிலிலும் தனிப் பெயருடன் கூடிய அம்மன் 
ஆலயம் காணப்பட்டது . அந்த அம்மன் மூல தெய்வத்தின் 
மனைவியாகவே கருதப்பட்டது . அம்மன் கோயில்கள் முதல் 
இராசேந்திரன் காலம் முதல் மிகுதியாகத் தோன்ற ஆரம்பித்தன . 
அவற்றிற்குத் திருக்காமக் கோட்டம் என்று பெயர் . கங்கை 
கொண்ட சோழபுரக் கோயில் கட்டப்பட்ட சில ஆண்டுகளுக்குப் 
பிறகே அம்மன் கோவில் கட்டப்பட்டது . ஆனால் , தஞ்சாவூரில் 
பிருகந்நாயகி அம்மன் கோயில் 13 ஆம் நூற்றாண்டிலே 
தோன்றியது 


கண்டியூர்ச் சிவன் கோயிலில் முதலாம் இராசேந்திரன் 
காலத்தைச் சார்ந்த ஒரு கல்வெட்டில் குறிப்பிடப்படும் மங்களாம்பி 
கைக் கோயில் ஒன்றைப்பற்றி அறிகிறோம் . ஆனால் , கல்வெட்டின் 
ஒரு பகுதி காணப்படாததால் கோயிலைப் பற்றி முழு விவரம் 


-- - - - 


சோழர் காலக் கலை 


6531 


தெரிவதற்கில்லை . எண்ணாயிரத்துள்ள முதலாம் இராசேந் 
திரனின் 26 ஆவது ஆண்டு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள 
ஸ்ரீபட்டாரகியார் கோயில் ஒரு தனிக் கோயிலாயிருந்திருக்கலாம் . * 
ஆனால் , உறுதியாகக் கூறுவதற்கில்லை . பிற்காலச் சோழர்கள் 
காலத்துத் தனி அம்மன் கோயில்கள் தோன்றியதாகச் சான்றுகள் 
உள . எடுத்துக் காட்டாக , இவை இரண்டாம் இராசேந்திரன் 
காலத்துக் கரூரிலும் , முதல் குலோத்துங்கன் காலத்துத் தர்மபுரி 
யிலும் தோன்றியுள்ளன . மூன்றாம் குலோத்துங்கன் , மூன்றாம் 
இராசராசன் , மூன்றாம் இராசேந்திரன் காலத்திலும் திருக்காமக் 
கோட்டங்கள் என்ற அம்மன் கோயில்கள் ஏற்கெனவே இருந்த 
கோயில்களுக்கு அருகில் கட்டப்பட்டனவெனக் கல்வெட்டுகள் 
காட்டுகின்றன . மூன்றாம் குலோத்துங்கன் சிதம்பரம் நடராசர் 
கோவிலிலுள்ள சிவகாமசுந்தரி கோவிலுக்கு ஒரு தனிக் கோபுரம் 
அமைத்து பிராகாரங்களைப் பொன் மயமாக்கியதாக அறிகிறோம் . 
பிற்காலச் சோழர்காலத்தில் தேவி கோயில்களுக்கு , சுவாமி 
கோயில்களுக்கு நிகராக முக்கியத்துவம் அளித்ததாக 
அறிகிறோம் . அம்மன்கோயில் மகாமண்டபத்தின் வடபக்கமோ 
தென்பார்வையில் மண்டபத்தை நோக்கியோ அமைக்கப் 
பட்டது . சில இடங்களில் கோயிலின் ஏதாவதொரு பக்கத்தில் 
கட்டப்பட்டது . உதாரணமாக வழுவூர் கோயிலில் வடபக்கத்து 
முற்றத்தின் வடமேற்கு மூலையில் அம்மன்கோயில் அமைந் 
துள்ளது . 


கோபுரங்கள் 

பிற்காலச்சோழர் காலத்தில் கலைமுதிர்ச்சி பெற்றவைகளில் 
கோபுரங்களைக் கூறலாம் . பல்லவர் காலத்திலேயே சிறுகோபுரங் 
கள் கோயில்களில் கட்டப்பட்டன . இதேபோன்ற கோபுரங்கள் 
திருக்கட்டளை , மூவர் கோயில் போன்ற முற்காலச் சோழர் 
கோயில்களில் காணப்படுகின்றன . 

காணப்படுகின்றன . உத்தமசோழனின் தாயார் 
செம்பியன் மகாதேவி ஸ்ரீ கோயில் , ஸ்னாபன ( திருமஞ்சன ) 
மண்டபம் , கோபுரம் , சிறுகோயில்கள் ஆகியவற்றுக்குத் திருப்பணி 
செய்ததாகக் கல்வெட்டுக் கூறுகிறது . * A 


தஞ்சைப்பெரிய கோயிலின் உட்கோபுரத்தில் அமைந்துள்ள 
இராசராசன் திருக்கோயிலும் வெளிக்கோபுரத்தில் அமைந்துள்ள 


5 


S.I. I. Vol . V. No. 578 
6 335 of 1917 
SA 47 of 1918 


654 


சோழர் வர்லாறு 


கேரளாந்தகன் திருவாயிலும் கோயில் கட்டிய காலத் 
திலேயே அமைக்கப் பட்டனவாம் . முதலாம் இராசேந்திரன் 
காலத்தில் கல்லால் அமைந்த அழகிய கோபுரம் வடஆர்க்காடு 
மாவட்டத்திலுள்ள லத்திகத்தில் ( Laddigam ) கட்டப்பட்டது . 
சோழ மன்னர்களில் கோவிற்பணியில் ஆர்வமுடைய கடைசி 
மன்னன் மூன்றாம் குலோத்துங்கன் ஆவான் . திருபுவனத்துக் 
கோயிலில் அமைக்கப்பட்ட கோபுரம் சோழர்களின் கடைசிக் 
காலத்துப் பாணியைச் சேர்ந்தது . அது ஐந்து மாடி கொண்ட 
கோபுரமாகும் . இதில் கூடு , கலசம் , சிகரம் ஆகியவை நேர்த்தி 
யாக அமைந்திருந்தன . ஆனால் இவையொன்றும் கோவிலின் 
முழு அமைப்பையோ விமானத்தின் பெருமையையோ பாதிக்க 
வில்லை . பிற்காலப் பாண்டியர் காலத்திலும் விசயநகர 
மன்னர்கள் காலத்திலும் இந்நிலை நேர்மாறாக அமைந்தது . 
ஆனால் , சில பிற்காலப் பாண்டியர் கோயில்கள் சோழரது 
முறையைப் பின் பற்றியவையாகவே இருந்தன . எடுத்துக் 
காட்டாக சிதம்பரம் , திருவண்ணாமலை , சம்புகேசுவரம் ஆகிய 
இடங்களில் எழுப்பப்பட்ட பாண்டிய கோபுரங்கள் ஒருவாறு 
பிற்காலச் சோழ கோபுரங்கள் போன்றவையாகவே விளங்கின . 


மண்டபங்கள் 


என்ற 


கோபுரங்களைப் போலவே மண்டபங்களையும் சோழர் நன்கு 
உருவாக்கினர் . இரண்டு அல்லது மூன்று மாடிகளுடன் கட்டப் 
பட்டது மகாமண்டபங்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில்காணப் 
படுகின்றன . பிற்காலத்தில் சோழ கோபுரங்கள் பின்னும் சிறப் 
பாக அமைக்கப்பட்டன , அருண் மொழித் தேவன் 
பெயருடைய மண்டபம் ஒன்றை மேல்பாடிக்கோயிலின் வடபக்கம் 
முதலாம் 

இராசேந்திரன் கட்டிமுடித்தான் . பொதுவாக , 
ஸ்னாபன ( திருமஞ்சன ) மண்டபங்கள் , பெரிய கட்டடங்களாக 
இல்லை . நிருத்த மண்டபங்கள் சற்றுப் பெரியவைகளாக 
அமைந்தன . இம்மண்டபங்கள் 

பாசறையாகவோ 
அரசாங்க அலுவலர்கள் 

அலுவலர்கள் விசாரணை நடத்தும் டமாகவோ 
பயன்படுத்தப்பட்டன . சேக்கிழார் தமது பெரியபுராணத்தைச் 
சிதம்பரம் கோயிலின் ஆயிரக்கால் 

ஆயிரக்கால் மண்டபத்தில் 
குலோத்துங்கன் காலத்தில் அரங்கேற்றியதாகக் கூறப்படுகிறது . 
மேற்கூறிய மண்டபம் சேழக்கிழார் காலத்திற்கு முன்பே கட்டப் 
பட்டிருக்கலாம் . 


இரண்டாம் 


227 of 1921 


சோழர் காலக் கலை 


655 


பிற்காலச் சோழர் காலம் 


பிற்காலச் சோழர் காலத்தில் (கி.பி. 1070 - கி.பி. 1250) 
கோயிற் பணிகள் தொடர்ந்து ஆர்வத்துடனே நடைபெற்றன . 
எண்ணற்ற கோயில்கள் இக்காலத்தே தோன்றின . அவற்றுள் 
சிறப்புற்ற சிலவற்றை இங்குக் காணலாம் . 

தாராசுரம் ஐராவதேசுவரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்துக் 
கோயில்களில் சிறப்பு வாய்ந்தது . இது இரண்டாம் இராசராசன் 
காலத்தில் கட்டப்பட்டதாகும் . ஆகவே , கல்வெட்டுகள் இதை 
‘ இராசராசேசுவரம் எனக் குறிப்பிடுகின்றன . மூன்றாங் குலோத் 
துங்கன் காலத்தில் இக்கோயிலோடு சில பகுதிகள் சேர்க்கப் 
பட்டன . தொடக்கத்தில் பல சுற்றுப் பிராகாரங்களும் , அவை 
ஒவ்வொன்றுக்கும் கோபுரங்களும் இருந்தன. அவற்றுள் 
தற்போது ஒன்று மட்டுமே எஞ்சியுள்ளது . பொது அமைப்பிலும் 
பகுதிகளின் தன்மையிலும் தஞ்சாவூர்க் 

கோயிலையே இது 
ஒத்திருக்கிறது . ஆனால் , இங்கு ஒரு மகாமண்டபம் கூடுதலாகக் 
காணப்படுகிறது . இந்த மண்டபத்தை இராச கம்பீர மண்டபம் 
என்று வழங்குகின்றனர் . இம்மண்டபம் யானைகளால் இழுக்கப் 
படும் ஒரு தேரை ஒத்திருக்கின்றது . இக்கோயில் பலவகையிலும் 
கங்கைகொண்ட சோழபுரம் கோயில்களுடன் ஒப்பிடக்கூடிய 
முறையில் அமைந்திருந்த போதிலும் , பல புது உருவச் சிற்பங் 
களும் அழகிய செதுக்குக்கலை வேலைப்பாடுகளும் காணப்படு 
கின்றன . குறிப்பிடத்தக்க பெரிய புராணக் காட்சிகள் சில 
வற்றைச் சதுரத் தூண் களின் மீதும் அவற்றினிடையேயுள்ள 
மாடக் குழிகளிலும் சித்திரித்துள்ளமை பாராட்டத்தக்கது . 
இங்குச் சுந்தரரின் வாழ்க்கை வரலாற்றை வரைந்திருப்பதும் 
தஞ்சாவூர்க் கோயில் சுவர்ச்சித்திர ஒப்பனையும் ஒன்றையொன்று 
ஒத்திருக்கின்றன . இவையும் சேக்கிழார் காப்பியத்தின் இயல் 
புக்கு ஏற்ப அமைந்துள்ளன . மற்றொரு கலைப் பண்புக்கூறு , 
பலகைக்குக் கீழுள்ள பாம்பு வடிவ இரட்டை வளைவு கவிழ்த்து 
வைத்த 

தாமரைப் பூவைப் போல் உருவாக்கப்பட்டதாகும் . 
பிற்கால முறையில் தாமரை மலரின் இதழ் வட்ட வரிசையாகக் 
காணப்படுகிறது . அன்றியும் தண்டியக் கட்டுப் பிற்காலப் 
புஷ்ப போதிகையாக அமைந்துளது . மேலும் , தஞ்சைக் 
கோயிலில் மென்மையாகத் தோன்றும் கும்பபஞ்சரம் இங்குக் 
கீழ்ப்புறம் கும்பமாகவும் , மேற்புறம் பஞ்சரமாகவும் முதிர்ச்சி 
பெற்றுள்ளன . 

விமானத்தின் .. மேல் அமைப்பு அகலம் குறைந்துவரும் 
கட்டடத்தள அடுக்காக அமைந்திருக்கின்றது . முதல் தட்டின் 


656 


(சோழர் வரலாறு 


தளத்தை அடுத்துக் கோயில்கள் பல காணலாம் . அவற்றை 
இணைத்து ஒருகைப்பிடிச்சுவரும் கட்டப்பட்டுள்ளது . இரண்டாவது 
மாடியில் கீழுள்ளவை போலவே பஞ்சரங்கள் தோன்றுகின்றன . 
ஆனால் , அதன் அர்த்த மண்டபப்பகுதி பல நந்தி உருவங்களைத் 
தன்னகத்தே கொண்ட ஒரு சுவரால் ஆகிய அடைப்பாக அமைந் 
துளது . மூன்று , நான்கு , ஐந்தாம் மாடிகளும் மற்றவை போலவே 
அமைக்கப்பட்டுள்ளன . ஐந்தாம் மாடிக்குமேல் 

வட்டமான 
மாடக்குழிகளும் , நந்திகளும் , சிகரங்களும் , அடங்கிய மேல்பகுதி 
கள் சாந்தினால் பூசப்பட்டுள்ளன . இதன் ஒரு பகுதியை மூன்றாம் 
குலோத்துங்கன் தங்கமயமாக்கினானெனத் தெரிகிறது , 


அர்த்த மண்டபத்தின் வடபக்கம் பார்வதி கோயில் உளது . 
இம்மண்டபத்தின் தூண்களை ஒட்டிச் சிறு சதுரத் தூண்களும் 
யாளிகள் , யானைகள் முதலியவற்றின் சிற்பங்களும் அணி செய் 
கின்றன . இவை பிற்காலம் தோன்றிய பல சேர்ந்தமைந்த தூண் 
களின் முன்னோடிகளாகக் கருதலாம் . மகாமண்டபத்தின் 
தெற்குச் சுவரின் எதிராகக் கட்டப்பட்டுள்ளது ஒரு 

சிவன் 
கோயிலாகும் . இரு அடித் தளங்களில் அமைந்திருக்கும் இச் 
சிவன் கோயிலின் முன் ஒரு சிறு மண்டபம் உளது . அதில் 
ஏறுவதற்குக் கிழக்கிலிருந்து ஒரு படிக்கட்டும் , படிக் கட்டின் 
இரு பக்கங்களிலும் வளைந்த யாளிகளால் அலங்கரிக்கப்பட்ட 
கைப்பிடிச்சுவரும் காணப்படுகின்றன . 


மகாமண்டபத்தின் மீதும் அகர மண்டபத்தின் மீதுள்ள 
மாடியின் மூன்று பக்கங்களிலும் தூணுக்கு மேலுள்ள பகுதியின் 
உறுப்புகள் நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளன . அவை மூன்று 
வகைப் பஞ்சரங்களால் - அதாவது சதுரம் , நீண்ட சதுரம் , திருக் 
கோயிலின் தனியிடத்தின் வடிவம் ஆகியவற்றைக் கொண்ட 
பஞ்சரங்களால் - அலங்கரிக்கப்பட்டுள்ளன . விசயாலய சோழீச் 
சுரக் கோயில்கள் சளுக்கியக் கோயில்கள் ஆகியவற்றின் முன் 
னுள்ள மண்டபங்களிலும் இத்தனிச் சிறப்புக் காணப்படுகின்றது , 
ஐராவதேசுவரக் கோயிலில் புகுமுக மண்டபத்தில் பஞ்சரங்கள் 
இல்லை . ஆனால் , அதன் மாடியின் ஓரத்தில் நந்திகள் அமைக்கப் 
பட்டுள்ளன . 


பீடமும் 


அகர மண்டபத்தின் முன் ஒரு சிறு நந்தி கோயிலும் பலி 

இருக்கின்றன . இவற்றில் தஞ்சாவூர்க் கோயிலைப் 
போன்ற சதுரத் தூண்களும் , சரிவானதும் பொருத்து முனையுடை 
யதுமான தண்டியக் கட்டும் காணலாம் . ஆனால் , அதிலேயே 
பிற்காலத்தைப் போன்ற பாக்கட்டும் . அடிச்சுவடுகளும் காணப் 
படுதல் கவனத்திற்குரியது . மகாமண்டபத்தின் வடபக்கமுள்ள 


சோழர் காலக் கலை 


657 


முற்றத்தில் சண்டேசுவரர் கோயில் இருக்கிறது . இதன் 
அமைப்பும் , தனிச்சிறப்புகளும் தஞ்சாவூர் கங்கைகொண்ட சோழ 
புரம் கோவில்களை ஒத்துள்ளன . முற்றத்தைச் சுற்றிலும் தூண்கள் 
நிறைந்த மண்டபம் இருக்கின்றது . அன்றியும் அங்கு ஆறு சிறு 
கோவில்களும் இருந்தனவெனத் தெரிகிறது . 


வை 


மேற்கூறிய கூட்டமான கோயில்களிலிருந்து சற்று விலகி 
அவற்றின் வடப்பக்கத்தில் ஒரு பார்வதி கோயில் உள்ளது . 
அதற்குத் தேவநாயகி கோயில் என்று பெயர் . உட்கோயிலைப் 
போலவே இது அமைந்துள்ளது . ஆனால் , இதன் விமானத்தில் 
இருதளங்கள் உள . இதன் மாடக் குழிகளில் தேவி உருவங்கள் 
காணப்படுகின்றன . 

பொதுவாகப் பிற்காலமுள்ள 
திருக்காமக் கோட்டங்களை ஒத்துள்ளன ; பெரும்பாலும் மூன்றாங் 
குலோத்துங்கனால் பணி செய்யப்பட்டதெனலாம் . வெளிகோபுரம் 
தற்போது அழிவுற்றிருக்கின்றது . அதன் மாடக்குழிகளில் 
கல்வெட்டுகள் காணப்படுகின்றன . அவற்றில் 36 சுவாமி உருவங் 
களும் , அம்மன் உருவங்களும் தோற்றுவிக்கப்பட்டிருந்தன . 
உட்கோபுரம் இருதளத்துடன் இன்றும் காணப்படுகிறது . சோழர்க் 
கோவில்களின் அமைப்பை ஆராய்ந்தால் இக்கோயில் , பலமுறை 
களிலும் தஞ்சாவூர் , கங்கைகொண்ட சோழபுரம் கோயில்களுக்கும் 
சோழர்களுக்குப் பிற்காலமுள்ள கோயில் அமைப்புக்கும் இடைக் 
காலச்சார்பானதெனக் கருதலாம் . 


திருபுவனம் 

கம்பஹரேசுவரர் அல்லது திருபுவன வீரேசுவரர் கோயில் 
மூன்றாவது குலோத்துங்கருடைய அமைப்பு என்பது கல்வெட்டால் 
தெரிகிறது . அதன் மரபு வழிப்பெயருக்குக் காரணம் பின் 
வருமாறு : 


பெரிதும் 


ஒரு சோழ மன்னன் பிராமணன் ஒருவனைக் கொன்றதால் 

அச்சமடைந்தான் . ஆனால் , இறைவன் அவன் 
குற்றத்தை மன்னித்தருளினான் . இதற்கு நன்றிக் கடனாக இக் 
கோயிலை அம்மன்னன் கட்டுவித்தான் என்பது கதை . இக்கோயி 
லின் அமைப்பு , அதன் அர்த்த மண்டபம் , நுழைவுமண்டபம் 
ஆகிய யாவும் தாராசுரம் கோயிலுடன் ஒப்பிடப்படக் கூடியதாகும் . 
அடிதளத்தின் மீதுள்ளள சதுரத்தூண்கள் கொடிக்கருக்கு என்ற 
சுருளொப்பனையைக் கொண்டு மிளிர்கின்றன . மாடக்குழிகளில் 
பரதநாட்டியக் கலையைக் குறிக்கும் சிற்பங்களைக் காணலாம் . 
தவிர யாளிகள் , சிங்கங்கள் , யானைகள் ஆகிய உருவங்களை 


8 A. R. E. 1920_pp . 102-107 


சோ.வ.- 42 . 


6658 


சோழர் வரலாறு 


இங்குக் காணலாம் . தாராசுரத்தின் கோயில் தூண்களில் ஏனைய 
பிற்காலச் சோழர் கோவில்களைப்போலச் சதுரவடிவப் பலகை 
காணப்படுகிறது . ஆனால் , முற்காலச் சோழர் கோவில்களில் 
காணப்ட்ட பலகையைக் காட்டிலும் மெல்லியதாகத் தெரிகிறது . 
பல்லவர் கோவில்களிலும் தஞ்சாவூர் உட்பட முற்காலச் சோழர் 
கோவில்களிலும் பலகை உறுதியானதாக இருந்தது . கோவிலுள்ள 
தூண்களின் உச்சி வேலைப்பாடு ( தண்டியக்கட்டு ) முற்காலப் புஷ்ப 
போதிகையை ஒத்திருக்கிறது . இது ஐராவதேசுவரர் கோயிலின் 
தண்டியக் கட்டை விடச் சிறப்பானதெனக் கருதலாம் . கூடு 
(போன்ற 

மரவேலை களிலும் முற்காலத்தைவிடச் சிறந்த 
முன்னேற்றம் காணப்படுகிறது . கர்ப்பக்கிரகத்தின் வெளிச் 
சுவர்களில் உள்ள மாடக் குழிகளில் சிறு சன்னல்கள் இருந்தன . 
இவைகளைச்சுற்றிச் சிறு சதுரத் தூண்களும் அருகுகளிலும் தோரண 
வளைவு மேலேயும் காணப்பட்டது . 


விமானம் ஆறு ஒன்றுக்கொன்று சுருங்கி வரும் பட்டைக் 
கம்பு வடிவுடைய அமைப்புகளாக விளங்கின . அவற்றுள் 
கீழிரண்டு பட்டைக்கூம்புகள் அர்த்த மண்டபத்தைச் சுற்றி 
இருக்கின்றன . இப்பகுதி தாராசுரத்திலும் தஞ்சாவூரிலும் இதே 
அமைப்பில் காணப்படுகிறது . மிகக் குறிப்பிடவேண்டிய தனிச் 
சிறப்பு ஒன்று உளது . அதாவது முதல் மாடியின் நடுப்பஞ்சரத் 
திலுள்ள மாடக்குழியின் இரு பக்கத்திலும் தடித்த உருண்ட வடிவ 
முள்ள தூண்கள் காணப்படுகின்றன . இத்தூண்களின் உச்சிகள் 
கூடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன . இக்கலைப்பண்புக்கூறு 
பல்லவர் , முற்சோழர் முதலியோர் காலம் முதல் தோன்றியுள்ளது . 
குறிப்பாக , கொடும்பாளூர் மூவர் கோயிலிலும் , உடையார்குடி 
அனந்தேசுவரர் கோயிலிலும் , புஞ்சையில் நற்றுணை ஈசுவரர் 
கோயிலிலும் இதைக் காணலாம் . வெளியில் உந்தி நிற்கும் பஞ்சரங் 
களூக்கு இடையே உள்ள மாடக்குழிகளில் சிறுகோயில்கள் அமைந் 
துள்ளன . வட்டமான கிரீவமும் , கவிகை மாடம் போல் அமைந்த 
சிகரமும் செங்கல்லாலும் சுண்ணாம்பாலும் கட்டப்பட்டுள்ளன . 
ஏனைய பகுதிகள் கல்லால் கட்டப்பட்டுள்ளது . 


மகா மண்டபத்திலும் அக்கிர மண்டபத்திலுமுள்ள முக்கியச் 
சதுரத் தூண்களும் சதுர அடித்தளங்களும் நாகபடம் கலைப் 
பண்புக்கூறும் நான்கு உயர்ந்த மூலைகளிலும் காணப்படு 
கின்றன . அம் மூலைகளிலிருந்து எண்கோணமுள்ள கணைக்கோல் 
களின் தூண் தலைப்புறுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன . சுவர்கள் 
மீதுள்ள மாடக் 

குழிகளில் 

சிறு சதுரத்தூண்கள் உள்ளன , 
இவற்றில் பதினாறு கணைக்கோல்களும் தூண் தலைப்புறுப்புகளும் 


சோழர் காலக் கலை 


6591 


அமைக்கப்பட்டுள்ளன . அவையோடு 

முற்காலத்திலுள்ள 
வற்றை ஒத்த தண்டியக்கட்டுகளும் மற்ற அழகிய சிற்ப வேலை 
களும் காணப்படுகின்றன . மாடக் குழிகளின் மேல் பஞ்சரப் 
புடைப்பியல் அலங்காரங்கள் , கூடுகள் , அவற்றுள் சில கோயில்கள் 
ஆகியவை அழகுபடுத்துகின்றன . வெளியே உந்தி நிற்கும் சுவர் 
மாடத் தண்டியப் பலகை மீது தோரண மேல் வளைவுகள் அணி 
செய்கின்றன . 


அர்த்தமண்டபத்தின் தெற்கிலுள்ள புகுமுக மண்டபம் ஐராவ 
தேசுவரர் கோயிலில் உள்ளது போலவே அமைந்துள்ளது . ஆனால் 
இவ்விரு கோயில்களின் தூண்களில் மாறுபாடு காணப்படுகிறது . 
சிங்கம் , யானை ஆகிய உருவங்கள் செதுக்கப்பட்ட தூண்களுக்குப் 
பதில் சிற்ப வேலையில்லாத தூண்களே காணப்படுகின்றன .. 
புகுமுக மண்டபம் பல சக்கரங்களால் இழுக்கப்படும் தேர் போல் 
அமைந்துளது . இதில் ஒரு விசேடம் யாதெனில் முன் படிகளுக்கு 
முன்புறம் இரு யானைகளும் கிழக்குப் பக்கத்தில் ஏறுவதற்கு 
உதவும் ஒரு கைப்பிடிச்சுவரும் இருந்ததேயாகும் . உந்தி நிற்கும் 
சக்கரத்தின் அச்சைக் கொந்தளிப்புடைய சிங்கங்கள் தாங்கி 
நிற்கின்றன . ஆனால் , சக்கரங்கள் காணப்படவில்லை . அர்த்த 
மண்டபத்தின் தெற்கில் ஒரு சோமஸ்கந்தர் கோயில் உளது .. 
து பழையகால முறையில் தோன்றியது ; சதுரத் தூண்களும் , 
விரிந்த பூவிதழ்களும் , சரிவான பொருத்து முனையுடையதுமான 
தண்டையக்கட்டுடன் அமைந்தது . மகாமண்டபத்தின் தெற்குச் 
சுவரிலிருந்து ஒரு படைத்தலைவரின் உருவம் காணப்படுகிறது . 


முன் 


பார்வையுடைய வடபக்கமுள்ள தேவி கோயிலும் , 
விமானத்திற்கு வடபக்கம் காணப்படும் சண்டேசுவரர் கோயிலும் 
உட்கோயிலும் சம காலத்தவை . 


ஐராவதேசுவரர் கோயிலில் சில முற்கால முனைப்புக்கூறு 
களைக் காணலாம் . ஆனால் , இங்குள்ள சண்டேசுவரர் கோயிலில் 
சில முற்போக்கான தன்மைகள் காணப்படுகின்றன . அதிஷ்டர் 
னத்திற்குப் பத்மதள அடிவாரம் உள்ளது ; தண்டியக்கட்டு , 
முதிராத புஷ்பபோதின நயாகக் காணப்படுகிறது . 

பலகை சதுர 
வடிவத்தை யிழந்து எண்கோண உருவத்தை அடைந்துள்ளது . 


சுருங்கக் கூறின் இதனைப் பலவகை உருவச் சிற்பங்கள் 
அடங்கிய கலைக்காட்சி கூடம் என்று கூறலாம் . இரு கோபுரங் 
களில் உள்ளிருப்பதன் சிகரம் சீர்கெட்ட நிலையில் உள்ளது . 
ஆனால் , வெளிக்கோபுரம் முழுமையாக நல்ல நிலையில் காணப்படு 
கின்றது . கோயிலுக்குப் பின்பக்கம் மேற்கில் மற்றொரு இடிந்து 


660 


சோழர் வரலாறு 


போன கோபுரத்தின் பகுதி காணப்படுகிறது . அவையெல்லாம் 
தஞ்சாவூர்க் கோபுரத்தைப் போல நீண்டசதுர வடிவாக அமைந் 
துள்ளன ; அவை பிற்காலத்துப் பாண்டியர் காலத்துத் தோன்றி 
யவை போல காணப்படவில்லை . சோழர் கால முறையிலமைந்த 
விமானத்தில் இறுதியான விமானம் இக்கோவிலில் 

உள்ளது 
என்றே கருதலாம் . 


யவை 


சோழர்கலை இந்தோசீனா, தூரக் கிழக்கு முதலிய நாடுகளில் 
எவ்வாறு மாறுதல்கள் உண்டு பண்ணியது என்பதை ஆராய்வது 
ஆர்வம் தருவதாகும் . இந்தியா சீனாவுடனும் இந்தோ சீனா 
வுடனும் வாணிகத்தாலும் வேறு பலவகையாலும் தொடர்பு 
கொண்டிருந்தது . ஒரு 

பக்கம் ஆங்கோறி லிருந்த பெருங் 
கோயில்களும் , மற்றொரு பக்கம் தஞ்சாவூர் கங்கைகொண்ட 
சோழபுரம் கோயில்களும் கருத்தாற்றலிலும் அமைப்பிலும் 
தொடர்புடையவை எனத்தோன்றுகின்றன . மதச்சார்பான 
கட்டடக் கலையின் வளர்ச்சியில் இவை ஒரே காலத்து இயல்புடை 

என்று கூறலாம் . இவற்றுள் மிகத் தொடர்பு உள்ளது 
என்று மட்டுமன்று ஒன்றின் சமவடிவமாகவே மற்றவை தோன்றி 
யுள்ளது என்று திரு A. K. குமாரசுவாமி அவர்கள் கருதுகிறார்கள் . 
மேலும் சுவான் சௌவில் 13 ஆவது நூற்றாண்டை அல்லது பிற் 
காலத்தைச் சார்ந்த கோயில்களில் சோழர் கட்டடக்கலையிலும் 
சிற்பக்கலையிலும் உள்ள தனிச்சிறப்புகள் காணப்பட்டுள்ளன 
என்றும் அவர் கருதுகிறார் . விரிவாகக் கூறுமிடத்து அங்குள்ள 
கோயிலின் அடிப்பீடம் , அதில் தோன்றும் சித்திரவேலைப்பாடு , 
ஆகியன சோழர் கோயிலிலுள்ள உபபீடத்தை ஒத்திருக்கின்றன . 
மேலும் சிவன் , கிருஷ்ணன் இவர்கள் லீலையைச் குறிக்கும் 
சித்திரங்கள் சோழர் கோயிலுள்ளவை போலவே காட்டப் 
பட்டுள்ளன . 


சிற்பக்கலை 


பல்லவச் சிற்பிகள் , செதுக்கோவியத்தில் மிக உயர் நிலை 
அடைந்திருந்தனர் . கருக்கொள்ளுதலின் எளிமையும் , அவற்றை 
திறமையுடன் பாகுபாடு செய்வதிலும் காண்பித்த திறமை 
கோவர்த்தனதார ரூபத்தில் கிருஷ்ணனையும் , மகிஷாசுரனோடு 
போரிடும் துர்க்கையையும் சித்திரித்ததிலிருந்து அறியலாம் . 
மாமல்லபுரச் சிற்பத்தில் அர்ச்சுனன் தவம் புரியும் காட்சியும் 
கங்கையின் நீர் வீழ்ச்சியும் நுட்பமாகக் காட்டப்பட் 
டுள்ளன . இவையெல்லாம் உலகக்கலை வரலாற்றிலேயே ஒரு 
சிறப்பான இடம் பெறுதற்கு உரியன . மாமல்லபுரத்தில் ஆதிவ 
ராகக் கோயிலில் காணப்படும் சிம்மவிஷ்ணு , முதலாம் மகேந்தி 


சோழர் காலக் கலை 


661 


வர்மன் அரசிகள் ஆகியோரின் உருவப்படத் தொகுதி மிகச் 
சிறப்பு வாய்ந்தவை . பல்லவர்களைப் போலச் சோழர்கள் பெரிய 
சுவர்க்கோல ஓவியம் செதுக்க முன்வரவில்லை. சோழச் சிற்பிகள் 
புடைப்பியல் செதுக் கோவியத்திலேயே கருத்தை ஒருமுகப்படுத் 
தினர் . 

அன்றியும் , நாயன்மார்கள் , ஆழ்வார்கள் பாடிய 
பாசுரங்கள் தெய்வங்களின் பற்பல வடிவங்களை அமைப்பதற்கு 
ஊக்கமளித்தன . வரலாறுரைக்கும் சிற்பங்கள் சிறு அரங்கங் 
களில் தொடர்ச்சியாக காட்டப்பட்டுள்ளன . இவ்வரங்கங்களில் 
சில மிகச் சிறியவையாய் கட்டப்பட்டுள்ளன . உதாரணமாக , 
கும்பகோணம் நாகேசுவரர் கோயிலில் அரங்கங்கள் ஆறு அங்குல 
நீளம் , நாலு அங்குல அகலம் கொண்டதாகக் காணப்படுகின்றன . 
அரங்கங்கள் இரண்டடி நீளம் , ஓரடி அகலத்திற்கு மேல் அமைந்த 
தில்லை . திருபுவனம் கம்பகரேசுவர் கோயிலில் இராமாயணம் 
சித்திரிக்கப்பட்ட அரங்கங்கள் இரண்டு அடி நீளம் ஓரடி அகலத் 
தில் காணப்படுகின்றன . சோழச் சிற்பிகள் உருவப்படக்கலை 
யிலும் பின் தங்கவில்லை . அது சீனிவாச நல்லூரிலும் , கும்ப 
கோணத்தில் நாகேசுவரர் கோயிலிலும் காணப்படும் உருவப்படங் 
களிலிருந்து தெரிகிறது . ஆனால் , இத்துறையில் அவர்கள் 
தங்களது கலைத்திறனை முழுமையாகப் பயன்படுத்தவில்லை . இஃது 
ஒரு விந்தை தான் . அதே காலத்தில் சோழர்கள் உலோக 
உருவச்சிலைகள் எண்ணற்றவை வார்த்து உருவாக்கினர் என்பது . 
கவனத்திற்குரியது . 

உலோகம் பயன்படுத்தாத இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் 
சிற்பக்கலை கட்டடக் கலைக்குத் துணையாய் நின்றது . ஆயினும் 
சிற்பக்கலை , குழைமக்கலை , செதுக்கு வேலை ஆகியவற்றைச் சார்ந்த 
தாகவே 

இருந்தது . அதுகோயிலின் சுவர்கள் , தூண்கள் , 
தளங்கள் , கூரைகள் முதலிய பல இடங்களில் பயன்படுத்தப் 
பட்டுளது . சோழச்சிற்பிகள் சுவர்களில் தகுந்த இடம் விட்டுச் 
சிற்பங்களை அமைத்தனரே தவிர நெருக்கமாகப் பல உருவங்களை 
அடுத்தடுத்து அமைக்கவில்லை . இது மட்டுமன்று ; கல்தச்சன் 
தந்தவேலை செய்வோனைப் போலவோ , பொற்கொல்லரைப் 
போலவோ , மினுக்கு வேலைப்பாட்டில் ஆர்வம் கொள்ளவில்லை . 
கெட்டியான பாறைகளிலே அவன்வேலை செய்ததால் , கடின 
உழைப்புத் தேவைப்படும் சிற்பங்கள் மட்டுமே அவனால் உருவாக் 
கப்பட்டன . உலோக உருவங்களும் கடின உழைப்பினால் 
உருவாக்கப்பட்டன . ஆனால் , உலோக வேலைப்பாடுகளில் நு ! 
மாகவும் திட்பமாகவும் ஈடுபட வேண்டியிருந்தது . 

சோழச்சிற்பங்கள் மூன்று வகையைச் சார்ந்தவை . அவை 
யாவன : ( 1 ) உருவப்படம் , ( 2 ) தெய்வ வடிவம் , ( 3 ) ஒப்பனை யா 
சிற்பம் . 


662 


சோழர் வரலாறு 


உருவப்படங்கள் ஒருசிலதான் கிடைத்துள்ளன . அவைகூட 
முற்காலத்தைச் சார்ந்தன . மேலும் அருள் தொண்டர்களது 
உருவப்படத்திற்கும் தெய்வ வடிவத்திற்கும் வேற்றுமைகள் 
அறியக் கூடவில்லை ; சிலவற்றில் தெரிபொருட் கூறுகள் இல்லை . 
சோழச்சிற்பங்களில் சிறந்தவை சைவ உருவச்சிற்பங்களே . 


உருவங்களினால் பொருளை விளக்குதல் ( Icnography ) கடின 
மானதொன்றே . சிற்பக்கலை நூல்களில் உள்ள விதிகளின்படியே 
எல்லாச் சோழச்சிற்பங்களும் அமைக்கப்படவில்லை . இறுதிக் 
காலம்வரையிலும் சோழர்காலச் சிற்பக்கலை , கலை சட்டதிட்ட 
விதிகளுக்கு உட்பட்டவையாயில்லை . இதிலிருந்து சிற்பிகளுக்குச் 
சுதந்திரம் இருந்தது என ஊகித்துக் கொள்ளலாம் . 


முதல் இராசராசன் கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ள சிறந்த 
வெண்கலப் படிமங்கள் நமக்குக் கிடைக்கவில்லை . திட்டமாக 
அறியக் கூடிய உருவப்படம் சோழச் சிற்பத்தில் மிகமிகக் குறைவு . 
இதற்குக் காரணம் ‘ சுக்ர நீதி சாரத்தில் காணப்பட்ட கருத் 
தாக இருக்கலாம் . அதில் காணப்படும் கருத்தாவது : ‘ தெய்வக் 
தன்மை வாய்ந்த உருவம் 

உருவம் விகாரமாயிருப்பினும் மக்களுக்கு 
நன்மையே அளிக்கின்றது . ஆனால் , மானிட உருவம் எவ்வளவோ 
நேர்த்தியாயிருப்பினும் நன்மை அளிப்பதன்று மேலும் உருவப் 
படம் சரிவர அமைப்பது எளிதுமன்று . ஓர் உருவத்தில் சிற்பி 
கண்டதை மற்ற உருவங்களிலும் அமைக்கக் கூடும் . ஆயினும் , 
இவ்வியல்பை மீறினவையும் முற்காலச் சோழக் கலையிலுமுண்டு 
எனக் கருதலாம் . இவற்றை ஐயமின்றித் தெளிவிப்பதும் எளி 
தன்று . 

ஏதானாலும் சீனிவாச நல்லூரிலுள்ள கோரங்கநாதர் 
கோயில் சுவர்களில் காணப்படும் இரண்டு பெண்கள் ஓர் ஆண் 
ஆகிய இம்மூவரின் சிற்பங்கள் உருச்சிதைவுற்று இருப்பினும் 
கும்பகோணம் கோயில் , நாகேசுவரர் கோயிலில் காணப்படும் 
பல ஆண் , பெண் சிற்ப வடிவங்கள் உண்மையான உருவப் 
படங்களெனக் கருதலாம் . கும்ப கோணத்திலுள்ள இவ்வுருவப் 
படங்களைப் பற்றி ஆஜித் கோஸ் என்பார் இவை பல்லவ 
காலத்தை ஒத்த தெய்விகச் சிற்பங்களல்ல ; உண்மை உருவப் 
படங்களும் தென்னாட்டுக் கலையில் மிகச் சிறப்பு வாய்ந்தவை 
என்று கூறியுள்ளார் . நாகேசுவரக் கோயில் உருவப் படங்கள் , 
நடை , உடை , பாவனை , கண் , வாய் முதலியன அமைந்துள்ளவை 
ஒவ்வொன்றிலும் தனித்தனி முறையைக் காண்பித்துள்ளது , 


10 


227 of 1921 
இது பிற்கால நூலாயிருப்பினும் பழைய செவி வழி வந்த மரபை ஒட்டியே 
அமைந்திருக்க வேண்டும் . 


சோழர் காலக் கலை 


663 


இது மிகவும் போற்றுதற்குரியது . இத்தன்மை சோழர் காலத்தில் 
மற்றக்கோயில்களிலோ தென்னிந்தியாவில் மற்ற இடங்களிலோ 
காண இயலவில்லை என்று பேராசிரியர் சாஸ்திரியார் மற்றவர்கள் 
கூறியதை அடிப்படையாகக் கொண்டு கூறுகின்றார் .11 உண்மையில் 
விசயநகர ஆட்சிக் காலத்திலும் , நாயக்கர் காலத்திலும் சில 
உண்மை உருவப் படங்கள் காணப்படுகின்றன . 


சோழ உருவச் சிற்பங்கள் அக்கால உடை , தலைமயிர்க் 
கொண்டை , நகைகள் இவற்றைக் குறிக்கின்றன . அரசகுடும்பத் 
தினரின் சிற்ப உருவங்களுக்கும் , தெய்வச்சிற்ப உருவங்களும் 
வேறுபாடு தெரியவில்லை . 


சில குறைபாடுகள் சிற்ப உருவங்களில் காணப்படினும் 
சீனிவாச நல்லூர் கும்பகோணம் ஆகிய இரு இடங்களிலுள்ள 
சிற்ப உருவங்கள் தலைசிறந்தவை . இவை முதலாம் இராசராசன் 
காலத்திற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன் தோன்றியவை என்பதையும் 
மனத்தில் கொள்ளவேண்டும் . ஆகவே , சோழச் சிற்பக்கலை 
முதலாம் இராசராசன் , இராசேந்திரன் காலத்தில்தான் உச்ச 
நிலையை எட்டியது என்பது நினைவில் கொள்ளவேண்டும் . 


திட்டமாகக் காலத்தைக் குறிப்பிடக்கூடிய சோழர் உருவச் 
சிற்பம் திருக்கற்றளிப்பிச்சன் என்பான் எடுப்பித்த திருவாவடு 
துறைக் கோயிலாகும் .12 இது புடைப்பியல் செதுக்கோவியமாக 
அமைந்துளது . அதன் உயரம் ஓர் அடியாகும் . அது உட்கோயி 
லின் தெற்குச் சுவர் மீது செதுக்கப்பட்டுள்ளது . அதன் பக்கத்தில் 
மற்றோர் அரங்கத்தில் இளையதிருநாவுக்கரையன் என்ற அக் 
கோயில் இறைவன் அடியாரின் உருவம் அமைந்துள்ளது .13 காலத் 
தால் மங்கிப் போயிருந்தும் இவ்விரு உருவங்களின் சிறப்புத் 
தன்மைகளும் தோற்ற அமைப்பும் பத்தாவது நூற்றாண்டின் 
தனி இயல்புகளை விளக்குகின்றன எனலாம் . பிச்சன் தன் இடக் 
கையில் ஒரு பொதி திருநீறு வைத்துள்ளார் . மற்ற அடியார்கள் 
திருநீற்றுப்பொதியை அருகில் ஒரு படிமேல் வைத்துள்ளனர் . 


ஒரு பெண்ணின் வெண்கலச்சிலையை வாஷிங்டன் பொருட் 
காட்சி நிலையத்தில் காணலாம் . இதைப்பற்றி ஆராய்ச்சி செய்த 
A.K. குமாரசுவாமி அவர்கள் அது லக்ஷ்மி அல்லது ஸரஸ்வதியின் 
படிமமாக இருக்கலாம் என்று கருதுகிறார் . ஒரு வேளை அது 


11 


12 


Colas Page 725 
A. R. E , II 10 
131 of 1925 


சோழர் வரலாறு 


செம்பியன் மாதேவியினுடைய சிலையாகவும் இருக்கலாம் என்று 
ஊகித்துள்ளார் .14 அதன் அழகும் அமைப்பும் ஒரு முற்காலச் 
சோழச் சிற்பமாகக் கருதத் துணை செய்கிறது என்று அவர் 
கூறுகிறார் . 


மனித உருவச்சிலையோ அன்றித் தெய்வச்சிலையோ என்று 
ஐயுற வைக்கும் மற்றச் சிற்பங்களைப் பற்றியும் - இங்குக் காண் 
போம் . 


முதலாம் இராசேந்திரன் காலத்தைச் சார்ந்த , நமக்குக் 
கிடைத்துள்ள ஒரே ஓர் உருவச்சிலை இராசராசனின் அரசி சோழ 
மாதேவியைச் சித்திரிப்பதாகும் . அது காளஹஸ்தி கோவிலி 
ஒள்ளது . அதனுடைய காலமும் விவரமும் அதன் அடிப்பீடத்தில் 
பொறிக்கப்பட்டுள்ள குறிப்பிலிருந்து ஐயமின்றித் தெரிய வருகிறது . 
அதில் குறிக்கப்பட்டுள்ளதாவது அஃது இராசேந்திர சோழி 
தேவனின் உத்தரவின்படி நிச்சபட்டாலகன் உருவாக்கியது 
என்று கூறுகின்றது .15 


முதலாகக் 


இதுதான் தென்னிந்தியாவிலேயே முதன் 
காலத்தைக் குறிப்பிட்டுள்ள உருவச்சிற்பம் . அது நேர்த்தி 
யானதோர் உருவச்சிற்பமாகும் ; அக்காலத்திய கலையின் சிறப்பு 
வாய்ந்த தன்மைக்கு ஓர் எடுத்துக்காட்டும் ஆகும் . 


மற்றுமோர் உலோகச் சிற்பம் குறிப்போடு கூடியதாக உளது . 
இது மூன்றாங் குலோத்துங்கனின் வடிவமாகும் . அச்சிற்பம் வலக் 
கையில் ஒரு கட்டாரியையும் , இடக்கை கடக முத்திரையையும் 
தாங்கித் தோற்றமளிக்கின்றது . அது காளஹஸ்தி காளத்தி 
உடையார் கோவிலுக்கு உடைய நம்பி நன்கொடையாக அளித்த 
தெனத் தெரிகிறது .16 மன்னன் அரச பதவியை ஏற்ற வேளையில் 
இவ்வுருவம் செய்யப்பட்டிருக்கலாம் . மன்னனின் முகத்தில் 
இளமைப் பருவ ஊக்கமும் , ஒளியும் விளங்குகின்றன . இதுகாறும் 
கிடைத்துள்ளவற்றில் இச் சிற்பம்தான் மன்னன் உயிரோடிருக்கும் 
போது உருவாக்கப்பட்ட படிமம் . இது கிட்டத்தட்ட கி.பி .1180 - ல் 
உருவாக்கப்பட்டிருக்கலாம் . 


மூன்று உருவச் சிலைகள் தனி வகையானவை . அவற்றுள் 
ஒன்று , சீனிவாச நல்லூரிலுள்ள கற்சிலை ; ஏனைய இரண்டும் 
14 Rupam 1930. No 40 p . 1 

168 of 1922 
168A of 1922 


சோழர் காலக் கலை 


665 


உலோகத்தால் ஆன உருவச் சிலைகள் . இவற்றில் ஒன்று தென் 
ஆர்க்காடு மாவட்டத்தைச் சார்ந்தது . மற்றொன்று தஞ்சாவூர் 
மாவட்டத்தைச் சேர்ந்தது . முன்னர்க் கூறிய பெண் படிமத்தைப் 
போல் இவை மனித உருவத்திற்கும் தெய்வ உருவத்திற்கும் 
இடைப்பட்டதாயுளது . சீனிவாச நல்லூர் கற்சிலை ( கொரங்க 
நாதர் கோயிலின் வடக்குச் சுவரிலுள்ள மாடக்குழி ஒன்றில் 
காணப்படுகிறது . மற்ற உருவப் படிமங்கள் வேறு மாடக்குழி 
களில் காணப்படுவதால் இவையும் உருவச்சிலைகள் எனவே 
கருதலாம் . 

இவைகளை நன்கு பாதுகாத்ததால் கேடின்றிக் 
காணப்படுகின்றன . அதன் அமைவிடமும் , கைகளை அஞ்சலி 
செலுத்தும் முறையில் பூமாலை வைத்திருக்கும் நிலையும் அது 
சண்டேசுவரனின் உருவம் எனக் காட்டுகின்றது . முன் குறிப் 
பிட்டவைகளில் மூன்றாவது உலோகத்தால் செய்யப்பட்ட உருவச் 
சிலை . இது திருநாம நல்லூரில் கிடைத்ததாகும் . இதனை நரசிங்க 
முனைய தரையரின் உருவமெனக் கருதுகின்றனர் . இவர் ஒரு 
மிலாடத் தலைவர் ; சுந்தரமூர்த்தி நாயனாரின் புரவலர் . மற்றொரு 
உருவச்சிலை கோடிக்கரையிலுளது . அது கோளக மகரிஷியை 
உருப்படுத்திக் காண்பித்ததாகச் சொல்லப்படுகிறது . அவர் மிகப் 
புகழ் பெற்ற சைவ ஆசாரிய வழியைச் சார்ந்தவரென கருதப்படு 
கிறார் . இவ்விரண்டும் மன்னர் குலப் புரவலரும் , சமயத்தலைவரும் 
தவிர மற்ற மக்களது உருவச்சிலை அல்ல என்று கூறலாம் . 


வழிபட்டு வரும் உருவச்சிலைகள் சில கல்லிலும் சில உலோ 
சுத்திலும் அமைந்துள்ளன . சோழர் காலத்தில் சைவ உருவச் 
சிலைகள் மிகுதியாக் உள . 


வீணாதர 


தட்சிணாமூர்த்தியின் உருவம் திருக்கட்டளை , 
கொடும்பாளூர் ஆகிய கோவில்களில் தகுந்த மாடக் குழிகளில் 
அமைக்கப்பட்டுள்ளன . இவ்விரண்டு கோயில்களிலும் அமைக்கப் 
பட்டுள்ள வீணையின் வடிவம் , அதை அவ்வுருவங்கள் ஏந்திய நிலை 
ஆகியவற்றில் வேற்றுமை தோன்றுகின்றன . திருக்கட்டளையி 
லுள்ள உருவம் திருபுராந்தகனுடையதாக இருக்கலாம் ; 
ஏனெனில் , கொடும்பாளூரில் காணப்படும் திரிபுரசுந்தரியின் 
பக்கத்திலுள்ள உருவத்தை இது ஒத்திருப்பது போல் தோன்று 

கொடும்பாளூரில் மற்றுமொரு நேர்த்தியான அர்த்த 
நாரீசுவரனின் உருவம் காண்கிறோம் . 

காண்கிறோம் . சற்றுச் சிதைவுற்ற 
போதிலும் இச்சிற்பத்தின் மேன்மையை நாம் உணர முடிகிறது . 
வலப்பக்கம் ஆண் உருவமும் இடப்பக்கம் பெண் வடிவமும் 
திறமையாக அமைக்கப்பட்டுள்ளன . பொதுவாக , ஆண் உருவத் 
தில் தோன்றும் இருக்கைகளில் ஒன்று கான மீது - உள்ளது . 


கின்றது . 


666 


சோழர் வரலாறு 


மற்சென்று சூலத்தைக் தாங்கி நிற்கிறது . ஆகவே , முழு உருவத் 
திற்குமாக மூன்று கைகளே காணப்படுகின்றன . ஆனால் , 
இங்குக் காட்சியளிக்கும் அர்த்த நாரீசுவர உருவத்திற்கு இரு 
கைகனே காணப்படுகின்றன . 


அர்த்தநாரீசுவரர் உருவங்களில் இடத்திற்கிடம் சில மாற்றங் 
கள் காணப்படுகின்றன . திருவையாற்றில் வலப்பக்கம் பெண் 
உருவமும் இடப்பக்கம் ஆண் உருவமும் கொண் . அர்த்த 
நாரீசுவரரை நாம் காண்கிறோம் . 


கோரங்க நாதர் கோயிலில் சிவனை நின்ற நிலையில் காண்கின் 
றோம் . சிவனது வலக்கால் ஒரு கணத்தின் மீது காணப்படுகிறது . 
இக்கோயிலில் அமர்ந்த நிலையில் இருக்கும் தட்சிணாமூர்த்தியின் 
வடிவம் காணப்படுகிறது . இவ்வுருவம் காணப்படும் அதே பந்தலில் 
குட்டித்தெய்வ உருவங்களும் , சீடர் சிலரது உருவங்களும் பிராணி 
களின் உருவங்களும் காணப்படுகின்றன . 
திருவாலீசுவரம் உருவச்சிலைகள் 

திருநெல்வேலி மாவட்டத்தைச் சார்ந்த திருவாலீசுரத்துள்ள 
சிவன் கோயில் முதலாம் இராசராசன் காலத்திற்கு முன்னுள்ள 
சிற்பக்கலையின் ஒரு பொருட்காட்சிச்சாலை என்றே கூறலாம் . அக் 
கோயிலின் விமானத்திலுள்ள பஞ்சரங்களிலும் மாடக்குழிகளிலும் 
சிவனது பல வடிவம் கொண்ட சிற்பங்களைக் காண்கிறோம் . எடுத் 
துக்காட்டாக , தெற்குப் பகுதியில் நடுவில் நடராசரும் , இடப்பக்கம் 
விருஷபாரூடரும் , கங்காதரரும் காணப்படுகின்றனர் . வலப்பக்கம் 
வீரபத்திரனும் , தேவியும் , மேற்குப் பக்கம் லிங்கோத்பவரும் . 
நடுவில் விஷ்ணுவும் பக்கத்தே பிரம்மாவும் , இடப்பக்கம் காளஹா 
மூர்த்தியும் கிராதமூர்த்தியும் வலப்பக்கம் யோகதட்சிணாமூர்த்தியும் 
உமாஸஹிதா மூர்த்தியும் காணலாம் . வடபக்கத்தில் நடுவில் 
கஜாரி மூர்த்தியும் , வலப்பக்கம் சண்டேசானுக் கிரகமூர்த்தியும் , 
சுகாஸன மூர்த்தியும் இடப்பக்கம் சோமஸ்கந்தனும் வகையறுத்துக் 
கூறமுடியாத மற்றொரு சிலையும் காணாகிறோம் . தவிர வேறு பகுதி 
களில் கணங்களோடு அமைந்திருக்கும் மூன்று கையுடன் கூடிய 
அர்ந்த நாரியும் , நந்தியுடன் நிற்கும் சோமஸ்கந்த மூர்த்தியும் 
தோற்றமளிக்கின்றன . காவேரிப்பாக்கத்தில் அமர்ந்திருக்கும் 
கோலத்தில் தட்சிணாமூர்த்தியின் உருவம் ஒன்று காணப்படுகிறது 
அதன் இடக்கையில் ஒரு புத்தகமுள்ளது . வலக்கை உடைந்து 
போயிருக்கிறது . இக்கை ஞான முத்திரையைக் காட்டியிருக்கலாம் . 
இந்தத் தட்சிணாமூர்த்தியின் உருவம் , திருவாலீசுரம் தட்சிணா 
மூர்த்தியையும் புதுகோட்டையிலுள்ள இரு வீணாதரர்களையும் 
ஒத்திருக்கின்றனவெனலாம் . 


சோழர் காலக் கலை 


667 


கின்றன . 


காளை 


வேறு உருவச்சிலைகள் 

முற்காலச்சோழச் சிற்பங்களில் சில வீரட்டானேசுவரத்துக் 
கோயிலில் காணலாம் . எட்டுக்கைகள் கொண்ட துர்க்கை அதன் 
இருபக்கங்களிலும் இரு அடியார்கள் ஆகியோரை இங்குக் காண 
லாம் . இடப்பக்கம் காணும் அடியார் , தேவிக்குத்தன் தலையை 
அர்ப்பணம் செய்யப்போவது போலத்தெரிகிறது . தென் ஆர்க்காடு 
மாவட்டத்தில் ஒலகபுரத்தில் ஒருவிஷ்ணு கோயிலும் , அதனுள்ளே 
விஷ்ணு மூர்த்தியும் , இரு அடியார்களின் உருவங்களும் காணப்படு 

தஞ்சாவூரிலும் , கங்கை கொண்டசோழபுரத்திலும் , 
உள்ள கோயில்களின் சுவர்களின்மீது மிகப்பல சிற்ப வடிவங்கள் 
காட்சியளிக்கின்றன . அவற்றுள் சிலவற்றை இங்குக்காண்போம் . 
தஞ்சாவூர்க்கோயிலில் சரஸ்வதி வடிவம் காணப்படுகிறது . கங்கை 
கொண்டசோழபுரத்தின் கர்ப்பக்கிரகத்தின் தெற்குச்சுவரில் ஒரு 
நேர்த்தியான நடராசமூர்த்தி நடனரூபத்தில் சித்திரிக்கப் 
பட்டுளது . அதே பக்கத்திலுள்ள ஹரிஹரர் சிலை நன்கமைந் 
துளது . 

வடபக்கம் காணும் சண்டேசுவரானுக்கிரஹ மூர்த்தியின் 
உருவம் புகழ்பெற்றது . அதைப்பற்றி ஆய்வாளர்கள் விரித்துரைத் 
திருக்கின்றனர் . இதைத் திருவாலீசுரத்து இம்மூர்த்தியின் 
சிற்பத்தோடு ஒப்பிடலாம் . ஆனால் திருவாலீசுரத்தில் 
பார்வதியின் பாதபீடமாகக் காட்டப்பட்டுளது . 

திருவாலீசுரம் சிற்பம் முன் கூறியதை விடச் சிறப்புற்றது . 
அதன் கலைப்பாணியும் பணியும் முழு நிறைவானதாக விளங்கு 
கின்றது . வடக்குச் சுவரில் காமாந்தக அரங்கம் ஒன்றில் உள்ள 
வடிவம் ஐயமற இனமறிய இயலவில்லை . வடபக்க மூலையில் ஒரு 
காலில் தவம் செய்வது போல் காட்டப்பட்டுள்ளதால் இது 
பார்வதியாக 

இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது . மேலும் , 
இருந்த கோலத்துள்ள சிவனின் வடபக்கம் மன்மதனும் ரதியும் 
இந்திரனின் கட்டளையால் பறப்பது போல் தோன்றுவதால் இந்த 
அரங்கம் வரலாற்றை விளக்கும் அரங்கமாகக் கொள்ளப்படலாம் . 
விஷ்ணு அவரது துணைவியரோடு வீற்றிருக்கும் தோற்றத்தை 
மாடக்குழி ஒன்றில் காணலாம் . ஒரு விந்தையான சூரிய வடிவம் 
கமல யந்திர ரூபத்தில் ஏழு குதிரைகளால் இழுக்கப்படுவதைக் 
கங்கை கொண்ட சோழபுரக் கோயிலின் மகாமண்டபத்தின் 
மேற்கே வெளிச் சுவரில் காணலாம் . அதில் சூரியனும் அவன் 
பரிவாரங்களும் காணப்படுகின்றன . இங்கு 

அடியார்கள் 
உருவங்கள் தென்படவில்லை . அது கல்லின் மீதுள்ள தாமரைப் 
பூவால் புற உருவம் கொடுத்திருக்கலாம் . 

இறுதியாக , தாராசுரம் கோயிலிலுள்ள சில சிற்பங்களைக் 
காண்போம் , அங்கு ஒரு கங்காள - மூர்த்தியும் ஊக்கமாகக் 


668 


சோழர் வரலாறு 


காணப்படும் . ஒரு கஜஹா மூர்த்தியும் தோற்றமளிக்கின்றன . 
இவற்றின் பக்கங்களில் அச்சத்துடன் பயந்து நிற்கும் உமாவும் 
ஸ்கந்தனும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது சோழர் காலத்துத் 
தெய்வ உருவங்களின் சிற்பம் பற்றிய ஒரு சிறிய கட்டுரையாகும் . 


உலோகப் படிமங்கள் 

உலோகப் படிமங்களை வெண்கலப் படிமங்கள் என்று பொதுப் 
படக்கூறுவது வழக்கம் . இவற்றை உருவாக்கின முறைகளைச் சில 
தஞ்சாவூர்ச் சிலாசாசனங்கள் விளக்குகின்றன . சில கெட்டித் 
தன்மையாகவோ , வேறு சில பொள்ளலாகவோ , பகுதிப் பொள்ள 
லாகவோ உருவாக்கப்பட்டிருந்தன . சாசனங்கள் சைவ அடியார் 
களது வாழ்க்கை வரலாறுகளையும் 

விளக்கின எனக் கருது 
கின்றனர் . ஆனால் , அவை 

இப்போது கிடைப்பதற்கில்லை . 
சோழ வெண்கலப் படிமங்களில் மிகச் சிறந்தது நடராசர் சிலை 
தான் . சோழ வெண்கலப் படிமங்கள் பல கோவில்களில் காணப் 
படுவது தவிர உலகிலுள்ள சில பொருட் காட்சிச்சாலைகளிலும் 
இடம் பெற்றுள்ளன . நாகேசுவரர் கோவிலின் நடராச உருவம் 
மிகப் பெரியதானதும் அழகான துமாகும் ; பழங்கால வடிவி 
லுள்ளது ; தஞ்சாவூரில் உள்ளது ; எட்டுக்கையுடைய மற்றொன்று 
நல்லூரிலுள்ள காளிகாதாண்டவத் தோற்றத்தில் 

உள்ளது . 
மற்றொன்று திருவரங்குளத்தில் 

உளது . 

திருவாலங்காட்டி 
லிருந்தும் வேளாங்கண்ணியிலிருந்தும் கிடைத்த இரு நடராசப் 
படிமங்கள் சென்னைப் பொருட் காட்சிச்சாலையில் உள . தெய்விக 
நடராசனைப் பற்றிய கருத்தும் அதன் உட்கருத்தும் சோழச் சிற்பி 
களின் அரும் பெரும் திறமையும் கலைஞர் பலரது போற்று தலைப் 
பெற்றுள்ளன . 


நடராசர் 


நடராச பிம்பத்தைப் பலரும் போற்றுகின்றனர் . நாட்டியத் 
தின் மன்னன் நடராசர் . தலைக்கு மேலே தீ எரிகிறது போலக் 
காண்பிக்கும் திருவாசிகை நடுவில் தோன்றும் அவரது முக 
மலர்ச்சியும் சாந்தமும் கூறமுடியாது . அவர் வலக்கையால் 
இயக்கும் உடுக்கையின் ஒலி உலகமுழுவதிலுமுள்ள சீவராசிகளை 
இயங்கச் செய்கின்றன . அவருடைய பறக்கும் தலைமயிரும் , 
பறக்கும் மேலாடையும் அவருடைய இடைவிடா இயக்கத்தின் 
விரைவை விளக்குகின்றன . நிலவுலகத்துக்கு உயிர் கொடுத்துச் 
சுழலவைக்கும் நெருப்பை ஓர் இடக்கை தாங்குகிறது . இந்நெருப்பு 
உலகை இயலுலக அண்டத்திற்குரிய சுழலில் 

சுழலில் ஈடுபடுத்திக் 
கொள்கிறது என்பது கருத்து . ஈசனின் ஒருகாலடி ஓர் அசுரனை 


சோழர் காலக் கலை 


669 


மிதித்து நிற்கிறது . இந்நாட்டியம் இறந்தோர் உடலின் மீது 
செய்யப்படுவதாகக் கருதப்படுகிறது . ஒரு வலக்கை மக்களுக்கு 
ஆறுதல் கூறுவதுபோல் 

காட்டப்பட்டுள்ளது . இவை உட் 
கருத்துகள் அடங்கிய வேலைத்திறனை விளக்குகின்றன . 

பல நடராச உருவங்கள் புன்னகையோடு காணப்படுகின்றன . 
இந்தப் புன்னகை துன்பத்தையும் இன்பத்தையும் ஒரே விதமாகக் 
கொள்ளவேண்டும் என்பதைக் காட்டுகிறது . 


நடராசரின் கூத்துப் பற்றியும் அவர் பாவனை அவயவங்கள் 
முதலியவை பற்றியும் அவற்றின் உட்கருத்துகளைப் பற்றியும் பல 
அறிஞர்கள் பலவாறு தத்துவமுறையில் விளக்கியுள்ளனர் . 


உள்ளது . 


திருவெண்காட்டில் அண்மையில் கிடைத்த இருகைகளுடன் 
விளங்கும் சிவபெருமான் உருவமும் அவர் அருகிலுள்ள தேவியார் 
உருவமும் பழைய சோழர் காலத்தவை ; அழகானவை . கங்கை 
கொண்ட சோழபுரத்தில் நான்கு கைகளுடன் நிற்கும் சிவனுருவம் 
ஒன்று உளது . ஆனால் , இங்குக் காளையின் உருவம் காணப்பட 
வில்லை . சுகாசன முறையில் இருந்த கோலத்தில் காணப்படும் 
சிவனுருவம் தற்போது புதுக்கோட்டைப் பொருட்காட்சிச்சாலையில் 

முதற் கூறின கங்கைகொண்ட சோழபுரத்துச் சிவப் 
படிமம் சோழரது முற்காலத்தைச் சார்ந்தது . பின் கூறப்பட்டது 
சோழர் காலத்தின் பிற்பட்ட பகுதியைச் சார்ந்தது . அக்காலத்தில் 
மகாபாரதத்திலுள்ள கிளைக்கதை பாரவியின் பெருங்காப்பியமாகிய 
‘ கிராதார்ச்சுனீய த்தில் விளக்கப்பட்டுள்ளது . அது அக்காலத் 
தில் சிறப்புற்றுப் பொதுமக்களால் பாராட்டும் பெற்றது . அதில் 
குறிப்பிடும் நிகழ்ச்சிகள் கல்லிலும் உலோகத்திலும் அமைக்கப் 
பட்டுள்ளன . மாமல்லபுரத்தில் காணப்படும் கிராதமூர்த்தியும் 
தென்னிந்தியச் செப்பு உருவங்களில் நேர்த்தியானவை . இங்குச் 
சிவன் நின்ற கோலத்தில் காணப்படுகிறார் ; ஒரு கையில் வில் , 
மற்றக் கையில் அம்புடன் காட்சியளிக்கிறார் . சிதம்பரம் அருகில் 
திருவேட்களத்தில் ஒரு மிகப் பழைமையான கிராதமூர்த்தி 
உருவம் காணப்படுகிறது . முட்டை வடிவமான பிரபா மண்டலத் 
தில் சிவபெருமான் 

கைகளை 

உயர்த்தி வில்லுடன் காட்சி 
அளிக்கின்றார் . இது பல்லவர் காலத்து உருவாக்கப்பட்டதாக 
இருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றனர் . அது பழைய சோழர் 
காலத்திற்கு முற்பட்டது என்று கருதுவதற்கில்லை . 


சற்றுப் பிற்காலமுள்ள வெண்கலப் படிமம் ராதா நரசிங்க 
புரத்தில் காணப்படுவதாகும் . இது சடாமகுடமும் , கழுத்தில் 
ஆபரணங்களும் , பொருள் பொதிந்த முகப்பார்வையும் கொண்டு 


70 


சோழர் வரலாறு 


காணப்படுகிறது . திருவாவடுதுறையில் பிரபா மண்டலத்தோடு 
கூடிய ஆலிங்கனமூர்த்தி முற்காலச்சோழரது நேர்த்தியான உருவ 
மாகும் . உருவங்களின் அளவுப் பொருத்தம் , நிலையமைதி 
ஆகியன உவகையூட்டுவன . உடை , நகை , முடி , அழகு படுத்தி 
யிருக்கும் பாணி 

முதலியன கவனத்திற்குரியன . பிட்சாடன 
மூர்த்தி ரூபமாகச் சிவன் பல இடங்களில் சித்திரிக்கப்பட்டுள்ளார் . 
பிரம்மாவின் தலை ஒன்றை வெட்டியதால் ஏற்பட்ட பாபத்தைத் 
தீர்க்க எடுத்த உருவமே 

பிட்சாடன 

மூர்த்தி உருவமாகும் . 
அருந்ததியைத் தவிரத் தாருகாவன முனிவர்களது மனைவிகள் 
எல்லோரும் இந்த ஆடையற்ற உருவத்தின் அழகைக் கண்டு 
மயங்கிப்போன கதையை ஒட்டித் தோன்றியது . கல்லிலும் 
உலோகத்திலும் அமைந்த பிட்சாடன மூர்த்தியின் சிற்பங்களும் 
தாராசுரத்துள்ள கங்காளமூர்த்தியும் மேற்கூரிய கதையை ஒட்டித் 
தோன்றியவை . பழையகால ஓர் அருமையான உலோகப் 
படிமத்தைத் திருநாமநல்லூர்ச் சிவன் கோயிலில் 

காணலாம் . 
இது போன்ற உருவம் திருச்செங்கோட்டிலும் உள்ளது . ஆனால் , 
இதுமுன் கூறியதற்கு மாறுபட்டதாக மிக அணி நலம் வாய்ந்தது . 
இதன் வடபக்கம் 

ஒரு மான் , 

காணப்படுகிறது . பிட்சைப் 
பாத்திரத்தோடு தெய்வத்தோழன் ஒருவனும் காட்சியளிக்கிறான் . 
திருச்செங்கோட்டு உருவம் பிட்சாடனராக இருக்கலாம் . இதைத் 
திட்டவட்டமாய்க் கூறுவதற்கில்லை . அவ்வுருவத்தின் கையில் 
சின்னம் ஒன்றும் காணப்படவில்லை . ஆனால் , உயர்ந்து தோன்றும் 
இடக்கையில் பிரம்மாவின் மண்டையோடு காணப்படுகிறது . 


ஸ்கந்தன் அல்லது சுப்பிரமணியன் தமிழகத்தில் மிகப் 
பிரபலமான தெய்வம் ; பொதுமக்கள் ஆர்வத்துடன் வணங்கும் 
தெய்வம் . இவரது குணங்களையும் செயல்களையும் ஆராயும்போது 
ஆரியத் தன்மையும் அதற்கு முன்னுள்ள குணங்களும் கலந்து 
விட்டதாகத் தோன்றுகிறது . இத்தெய்வத்தின் ஒரு பழைய 
வெண்கல உருவம் முட்டை வடிவத்திலுள்ள பிரபாவோடு 
திருவிடைக்களியில் காணப்படுகிறது . வெகு காலத்திற்குப்பின் , 
புதுக் கோட்டையைச் சேர்ந்த திருவரங்குளத்தில் காணப்பட்ட 
முருகன் உருவம் வட்டபிரபாவோடு காணப்படுகின்றது . மயில் 
வாகனமும் இறைவனின் இருதேவியாரும் இவ்விரு இடங்களில் 
சற்று மாறுபட்ட முறையில் அமைக்கப்பட்டுள்ளன . திருவிடைக் 
களியில் காணப்படும் சிற்பம் ஒரு தலையையும் நான்கு கைகளையும் , 
கைகள் எப்போதும் போல உள்ள சித்திர பாவனையையும் தாங்கி 
உள்ளன . இது மிக உயர்ந்த சிற்ப வேலை என்று அறிஞர் கருது 
கின்றனர் . ஆனால் , சிலர் இரண்டவதாகக் கூறின பிற்கால 
உருவத்தையே மிகுதியாக மதிக்கின்றனர் . 


சோழர் காலக் கலை 


671 


வைணவ வெங்கலப் படிமங்கள் 

நான்கு பழைய வைணவ வெண்கலப் படிமங்கள் சேர்மா 
தேவியிலுள்ள அழிந்து பட்ட கோயிலில் காணப்படுகின்ற . 
இங்கு இரண்டு விஷ்ணு விக்கிரகங்கள் , ஒரு ருக்மணி விக்கிரகம் , 
ஒரு லட்சுமியின் விக்கிரம் ஆகியன கிடைத்துள . இரு விஷ்ணு 
சிலைகளும் சம நிலையில் உடலை நிமிர்த்து நேராக உள்ள தோற்றத் 
துடன் பத்ராசனத்தால் தாங்கப்பட்டுப் பத்மாசனத்தில் 
அமைக்கப்பட்டுள்ளன . கைகள் காட்டும் சின்னங்களும் , சைகை 
களும் இரண்டிலும் ஒரே மாதிரியானவை . பெரிய விஷ்ணு 
சிற்பம் எளிய பாவனையில் காணப்படுகிறது ; ஆண்மை மிக்க 
தோற்றமுடையது . பெரும்பாலும் இவை முதலாம் இராசேந்திரன் 
காலத்தைச் சார்ந்தவையாகக் கருதப்படுகின்றன . இது 3 அடி 
2 அங்குலம் உயரமுடையது . இது தென்னிந்தியாவிலுள்ள வெண் 
கலச் சிற்பத்தில் மிகப் பெரியது . ருக்மணியின் உருவம் ( இது 
லட்சுமியின் உருவம் என்று சிலர் கூறுவது ஒப்புக் கொள்ள தக்க 
தன்று ) மிக எளிமை வாய்ந்ததாக உள்ளது . முன் குறிப்பிட்ட 
தஞ்சை சரஸ்வதி , இலட்சுமி படிமங்களை விட இது காலத்தால் 
முற்பட்டது . ருக்மணியும் இலட்சுமியும் திரிபங்க நிலையில் தோற்ற 
மளிக்கின்றனர் . முற்காலப் படிமங்கள் ஆன படியால் , மார்புக் 

காட்டப்படவில்லை . ருக்மணியின் இடக்கால் சற்று 
வளைந்து 

காட்டப்பட்டுள்ளது . அதே போல் இலட்சுமியின் 
வலக்கால் வளைவாகக் காட்டப்பட்டுள்ளது . இதற்குத் தக்கபடி 
உருவ அமைப்பும் மாற்றப்பட்டுள்ளன . இவ்வுருவங்களைப் பற்றிக் 
கூறப்படுவதாவது ; இலட்சுமி ஓர் இளம்பெண் தெய்வம் . ஆனால், 
ருக்மணியோ முதிர்ந்த பருவம் அடைந்த தெய்வம் . இரு 
உருவமும் கற்பனைத்திறனால் உருவாக்கப்பட்ட போதிலும் இயற் 
கைக்கு மீறியதாகப் படவில்லை என்பதாகும் . 


கச்சை 


இந்நான்கு செப்பு உருவங்களின் காலத்தைப்பற்றி ஒருவர் 
கூறியுள்ளார் . ருக்மணியின் உருவம்தான் மிகப்பழைமையானது . 
அடுத்து வைக்கப்பெறுவது புன் சிரிப்புடன் கூடிய விஷ்னு 
வடிவம் . மூன்றாவதாக வைத்து எண்ணப் பெறுவது இலட்சுமியின் 
வடிவம் . இறுதியாகக் கொள்ளத்தக்கது பெரிய விஷ்ணுவின் 
வடிவமேயாம் . இவையாவும் கி.பி. 875 - க்கும் கி.பி. 1032 - க்கும் 
இடையே தோன்றியிருக்கவேண்டும் . ஆனால் , அவை ஒவ்வொன் 
றும் தோன்றிய காலத்தை உறுதிப்படுத்துவது எளிதன்று . 
திருக்கடையூரில் இராமர் , இலக்குமணர் , சீதை ஆகியோரின் 

வெண்கலப் படிமங்கள் கிடைத்துள்ளன . அனுமான் 
உவரும் பயபக்தியுடன் நிற்கும் தோற்றத்தையும் இதில் நாம் 


மூன்று 


672 


சோழர் வரலாறு 


காணலாம் . இவை முதலாம் 

இராசராசன் , இராசேந்திரன் 
காலத்தில் அமைக்கப்பட்டவற்றில் சிறந்தவையாம் . ஒருவாறு 
இச்சிற்பங்களை ஒத்தபடிமங்கள் பல கோயில்களிலும் , பொருட் 
காட்சிச்சாலைகளிலும் காணலாம் . திருவெண்காட்டில் பார்வதி 
கல்யாணத்தைக் குறிக்கும் படிமம் கிடைத்துளது . இது திருவெண் 
காட்டில் கண்டெடுக்கப்பட்டதாகும் . 


வடிவங் 


இனி நன்கொடைகளைக் குறிப்பிடும் செப்பேடுகளைக் 
கோத்திருக்கும் வளையங்களில் காணப்படும் முத்திரைகளைப் பற்றி 
பார்க்கலாம் . இவற்றுள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட 
தஞ்சாவூர்க் கரந்தைச் செப்சேடுகளில் காணப்பெறும் முத்திரை 
களுள் ஒன்றை நோக்கலாம் . இது நன்கு பாதுகாக்கப்பட்ட 
நிலையில் உள்ளது . சிற்பக்கலையைப் பற்றி இறுதியாகக் காண 
வேண்டியது அலங்கார அணியமைந்தகலைப்பபண்புக்கூறேயாகும் . 
தெய்வப் படிமங்களிலும் , உருவப்படிமங்களிலும் இவற்றைக் 
காணலாம் . 

நுழைவாயில்களிலுள்ள துவாரபாலகர் 
களிலும் கலைப்பண்புக் கூறுகளைக் காணலாம் . சிலாசாசனக் 
குறிப்புகளிலிருந்து ஒன்று தெரியவருகிறது ; அதாவது அக் 
காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களின் உருவச் சிலைகளைக் 
கோயில்களிலும் , அரண்மனைகளிலும் வாயில் காப்போராகச் 
சித்திரிப்பது வழக்கமாயிருந்ததாகத் தெரிகிறது . ஆனால் , காலப் 
போக்கில் வாயில்காப்போர் தெய்விக அம்சமுடைய உருவங்களாக 
அமைக்கப்பட்டனர் . இவற்றிலும் சிலவற்றிற்கு இரண்டுகைகளே 
அமைக்கப்பட்டிருந்தன . பின்னர் நான்கு கைகள் அமைக்கப் 
பட்டன . துவாரபாலகர்களின் 

கையிலிருந்த 

சின்னங்கள் 
அந்தந்தக் கோயில்களில் பின்பற்றப்பட்ட வழிபாட்டு மரபை 
யொட்டி ஏற்படுத்தப்பட்டன . தேவிகோயில்கள் பலவற்றில் 
பெண்வாயில் காப்போராகிய துவாரபாலிகர்கள் இருப்பதைக் 
காணலாம் . 

விசயசோழீசுவரன் கோயிலிலுள்ள வாயில் காப் 
போனும் , திருபுவனத்து கம்பஹரேசுவரர் கோயிலிலுள்ள வாயில் 
காப்போனும் , முறையே இக்காலப்பகுதியின் முற்பகுதியிலும் , பிற் 
பகுதியிலும் தோன்றியனவாக , அவற்றின் தன்மைகளிலிருந்து 
கருதலாம் . மாடக்குழியில் காணப்படும் சிலைகளும் , துவார 
பாலகர்களும் தவிர , கோவில் அலங்காரங்களுக்கு வேறு சில தனிச் 
சிறப்புகளும் இருந்தன . அவை , விலங்குகள் , பறவைகள் ஆகிய 
வற்றைச் சித்திரிக்கும் வேலைப்பாடுகளெனலாம் . இதற்கு 
நல்லதோர் எடுத்துக்காட்டாக நார்த்தாமலைக் கோயிலிற்காணும் 
தூணுக்கு மேல்லுள்ள உறுப்பில் யாளிகள் , கணங்கள் , பறவைகள் 
அமைந்துள்ளமையும் , கீழேயும் சிற்ப வேலைப்பாடுகள் அமைந்த 
பிதுக்கம் அமைந்துள்ளதையும் கொள்ளலாம் . அடிப்பட்டையிலும் 


சோழர் காலக் கலை 


676 


பல மாடக்குழிகள் பல்வேறு அலங்காரங்களடங்கியவாயிருந்தன . 
இவை மூவகைப்பட்டனவாயிருந்தனவெனலாம் . திருபுவனச் 
சோழர் 

கோயிலில் இவை முறையே அமைந்திருப்பதைக் 
காணலாம் . முதலாவதாகத் தூண்களினடியில் சிங்க உருவங்கள் 
இல்லை ; அடுத்துள்ளதில் சிங்க உருவங்கள் உள்ளன ; இறுதியாக 
உள்ளதில் மாடக்குழியின் இருபக்கமும் காலை உயர்த்தி நிற்கும் 
சிங்க உருவங்கள் அமைந்திருக்கின்றன . இவையே பிற்காலத்தில் 
விசயநகரத்தில் தோன்றியவற்றிற்கு வழிகாட்டியாயிருந்தன 
வெனலாம் . 


இராமாயணம் , மகாபாரதம் , சிவபெருமானின் லீலைகள் , 
அடியார்கள் வாழ்க்கை வரலாறுகள் போன்ற பலவற்றையும் 
சித்திரிக்கும் சிற்பங்களும் நாளடைவில் தோன்றலாயின . இவை 
திறம்பட அமைக்கப்பட்ட வேலைப்பாடுகளென்பதற்கு ஐயமில்லை . 
திருபுவனக் கோயிலிலுள்ள ஓர் இராமாயணக் காட்சி பல கைகளும் 
தலைகளும் உள்ள இராவணன் சீதையைத் தன் தேரில் எடுத்துச் 
செல்வதையும் , வழிமறித்த சடாயு இராவணனால் கொல்லப்படு 
வதையும் சித்திரிக்கிறது . இவ்வாறு காட்சிகளைச் சித்திரிக்கும் 
அரங்கங்கள் 

மிகச் 

சிறியனவாகவே அமைந்துள்ளன . சில 
அரங்கங்கள் ஆறங்குல நீளமும் நாலங்குல அகலமும் உடையன 
வாயுள்ளன . இவை கர்ப்பக்கிரகத்தின் வெளியிலமைந்துள்ள 
சிறு தூண்களிடையே செதுக்கப் பெற்றுள்ளன . நாகேசுவரர் , 
புள்ளமங்கை , புஞ்சை ஆகிய கோயில்களிலுள்ள சிற்பங்கள் 
இதற்குச் சிறந்த எடுத்துக் காட்டுகளாக அமைந்துள்ளதைக் 
காணலாம் . நாகேசுவரர் கோயிலிலுள்ள அரங்கங்களில் பின்வரும் 
இராமாயணக் காடசிகள் சித்திரிக்கப்பட்டுள்ளன ; ( 1 ) அக்கினி 
தேவன் தசரதனுக்குப் பாயசம் அளிப்பது ; ( 2 ) மன்னன் அதைத் 
தன் தேவியர்க்குப் பகிர்ந்தளித்தல் ; ( 3 ) இராமன் பிறப்பு ; ( 4 ) 
தாடகை வதம் ; ( 5 ) அனுமான் இராவணனை அவன் அரசவை 
யில் சந்திப்பது ஆகியவையாம் . புஞ்சைக் கோயில் அரங்கங்களில் 
வராகாவதாரமும் , கிருஷ்ணன் தனக்குப் பால் கொடுத்துக் 
கொல்லவந்த பூதனையின் பாலை அருந்துவது போல் அவள் 
உயிரைக் குடிப்பதும் சித்திரிக்கப்பட்டுள்ளன . தாராசுரம் கோயி 
லிலுள்ள பெரிய புராணக் கதைச் சிற்பங்கள் மிக்க புகழ் பெற்றவை . 
இவற்றிற்கு மேலாக எண்ணற்ற செடி , கொடிகள் , பூங்கொத்துகள் 
போன்ற வடிவியல் சார்ந்த சித்திரங்களையும் காணலாம் . சோழர் 
காலக் கட்டடக் கலை , சிற்பக்கலை ஆகியவை உண்மையிலேயே 
இன்னும் நன்கு ஆராயப்பட வேண்டியனவாம் . 


சோ . வ.- 43 . 


574 


சோழர் வரலாறு 


ஓவியம் 

சோழர் காலத்திய கட்டட , சிற்பக் கலைகளைப் போன்றே 
ஓவியக்கலையும் பல்லவ , பாண்டியர் காலத்தவற்றைப் பின்பற்றி 
வளர்ந்த தென்று கூறலாம் . பண்டைத் தமிழ் இலக்கியங்கள் 
சுவர்களில் தீட்டப்பெற்ற அக்கால ஓவியங்கள் பற்றிப் பேசு 
கின்றன . எனினும் அவற்றுள் ஒன்றேனும் இன்று காணுதற் 
கில்லை . ஓவியக் கலை மிக நுட்பமான தாகும் ; எனவே அது மழை 
வெய்யில் போன்ற இயற்கைக் கூறுகளாலும் , காலப் போகினாலும் 
எளிதில் அழிந்துபடும் தன்மையதாம் . அன்றியும் , மேற்பூச்சாலும் , 
மேலோவியங்களாலும் கெட்டழிந்த அரிய ஓவியங்களும் பலவாம் . 
எடுத்துக் காட்டாக , தஞ்சைப் பெருவுடையார் கோயில் கர்ப்பக் 
கிரகத்தின் உட்புறமிருந்த சோழர் கால ஓவியங்கள் பல பூச்சாலும் , 
மேலோவியங்களாலும் அழிந்துபட்டமையைக் கூறலாம் . தமிழர் 
தம் அரிய ஓவியக் கலை இத்தகைய அழிவுகளுக்கும் , இடையூறு 
களுக்கும் ஆளான போதிலும் , பண்டு தொட்டுத் தொடர்ந்து 
வந்துள்ளமை , வளர்ந்துள்ளமை பெரு மிதத்திற்குரிய தொன் 
றேயாம் . 


திருமெய்யம் , மாமண்டூர் ஆகிய ஊர்களிலுள்ள குகைக் 
கோயில்களில் காணப்பட்ட சிதைவுற்ற ஓவியங்களும் பனைமலை , 
காஞ்சிபுரம் , மாமல்லபுரம் ஆகிய இடத்துக் கோயில்களிலும் , 
மாமல்லபுரத்து ரதங்களில் காணப்படும் ஓவியங்களும் ஏழு , 
எட்டாம் நூற்றாண்டைச் சார்ந்தவையாம் . ஒரு 

காலத்தில் 
பல்லவர் ஓவியங்கள் என்று கருதப்பட்டுத் தற்போது பாண்டியர் 
ஓவியங்கள் என்று கருதப்படும் சிற்றன்ன வாசல் ஓவியங்களும் , 
திருநெல்வேலி மாவட்டம் , திருமலை புரம் குகைக் கோயிலில் 
காணப்பெறும் ஓவியங்களும் 9 ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 
பாண்டியர் ஓவியங்களாம் . சோழர் ஓவியங்களில் தலைசிறந்தவை 
தஞ்சாவூர்க் கோயிலின் கர்ப்பக்கிரகத்தைச் சுற்றிவரும் பிராசாரத் 
தில் காணப்படுபவை என்பதற்குச் சிறிதும் ஐயமில்லை . இவை 
கோயில் அமைந்த காலத்திலேயே அதாவது முதலாம் இராச 
ராசன் முதலாம் இராசேந்திரன் ஆகியோர் காலத்தைச் சேர்ந்த 
வையாம் . 


ஓவியத்தில் அமைக்கப்பட்ட கலைப்பாணியைப் பார்த்தால் 
தென்னிந்திய ஓவியங்கள் புகழ்பெற்ற அஜந்தா ,சிகிரியா , பாக் , 
பாதாமி , எல்லோரா ஆகிய இடங்களிலுள்ள ஓவியங்களிலிருந்து 
பலவகையிலும் மாறுபட்டுள்ளது . இங்குச் சுவர் மீது முதலில் 
பூசப்பட்ட அரைத்த சாந்து கரடுமுரடான சுண்ணாம்பும் மண்ணும் 
கலந்த சாந்தாகும் . அதன் மேல் ஒரு முறை தனிச் சுண்ணாம்பும் 


சோழர் காலக் கலை 


675 


பூசப்பட்டு , அதன் மேல் தீட்டப் போகும் ஓவியத்திற்கு ஏற்ற 
வண்ணப்பொருள் பூசப்பெறும் . இத்தென்னிந்திய ஓவியங்கள் , 
தக்காரை ஓவியங்கள் , ஸ்ரீலங்கா ஓவியங்களைப் போல் பசையோ , 
வச்சிரப் பசையோ பயன்படுத்தப்படாமல் தீட்டப்பட்டுள்ளன . 
அங்கெல்லாம் களிமண் அல்லது வண்டல் மண் பூசப் பெற்றப் 
பின்னர் அரைத்த சாந்து பூசப்பட்டது . அதிலும் கூடச் சிறிது 
சாணமும் உமியும் சேர்த்து இணைக்கும் ஊடு பொருளாகப் பயன் 
படுத்தப்பட்டது . இதன் மீதுள்ள அரைத்த சாந்து பின்னும் 
சுண்ணாம்பினால் தேய்க்கப்பட்டு பசை அல்லது வச்சிரப் பசை 
கலந்து ஒரு நிலைத்த நிலையை அடைய வைக்கிறது . இந்த கலைப் 
பாணிக்கு 

டெம்பனா என்று பெயர் . தேய்த்த சுண்ணாம்பு 
உலர்ந்தபின் ஓவியத்தைத் தீட்டலாம் . சிற்றன்ன வாசலில் 
முதலிற் பூசப்பட்ட அரைசாந்து , சுண்ணாம்பும் மணலும் சேர்ந்தது .. 
ஆதலால் முதலில் அமைக்கப்பட்ட தளம் கரடுமுரடானதாகும் . 
அதன் மேல் அரை சாந்தும் சுண்ணாம்பும் சேர்த்து பூசப்பட்டு 
அதன் மேல் ஓவியங்கள் தீட்டப்பட்டன . இது ப்ரெஸ்கோ 
செக்கோ என்ற பெயரால் வழங்கப்படுகிறது . ( அதாவது உலர் 
சாந்து மீது தீட்டப்படும் வண்ண ஓவியம் ) ஆகவே இது ஈரச் சுவர் 
மீது தீட்டப்பட்ட ஓவியத் திலிருந்து வேறுபட்டதாகும் . இதற்கு 
எடுத்துக் காட்டுதான் சோழர் ஒவியங்களாகும் . ஆயின் 
மாமண்டூர் , திருமெய்யம் , காஞ்சி , நார்த்தாமலை , சோமபாளையம் , 
லெபாட்சி , திருக்கோகர்ணம் , மலையடிப்பட்டி , திருவிதாங்கூர் , 
கொச்சி முதலிய இடங்களிலுள்ள ஓவியங்களெல்லாம் ப்ரெஸ்கோ 
செக்கோ எனப்படும் உலர்ந்த சாந்து மீது தீட்டப்பட்ட வண்ண 
ஓவியங்களாம் . 


வேறு சில இடங்களைப் போல் , தஞ்சாவூரில் அடியிற் பூசப் 
பெற்ற கரடு முரடான அரைசாந்து ஈரமாயிருக்கும் போதே 
அதன் மேல் மென்மையான அரைசாந்து பூசப்பட்டது போல் 
தோன்றுகிறது . சுவர் ஈரத்தோய்வுடனிருக்கும் போதே சுவர்க் 
கோல ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன . இந்த முறையைப் பின் 
பற்றுவதில் வண்ணப் பொருள் உள்ளே இறங்குகிறது . வண்ணப் 
பொருளைச் சுண்ணாம்பின் மீது தீட்டினாலும் அதே நிலைதான் ஏற் 
படுகிறது . ஆயினும் வண்ணப் பொருள் அதிகமாக உள்ளிறங்குவ 
தில்லை . தஞ்சாவூரில் , காளவாயில் இட்டு நன்கு 

எரித்து 
நீறாக்கப்பட்ட சுண்ணாம்பே பயன் படுத்தப்பட்டது . சில சமயங் 
களில் கிளிஞ்சில் சுண்ணாம்பையும் பயன் படுத்தியிருக்கலாம் . 
பயன் படுத்திய நிறங்கள் , கறுப்பு , மஞ்சள் , தவிட்டு நிறம் , சிவப்பு, 
நீலம் , பச்சை , மஞ்சள் கலந்த பச்சை , வெளிறிய நீலம் ஆகியவை 
யாம் . கறுப்பு நிறம் தவிர ஏனைய நிறப் பொருள்களில் எல்லாம் 


676 


சோழர் வரலாறு 


உலோகச்சத்துக் கலந்திருந்தது . பலவகை வண்ணப் பொருள் 
களைத் தயாரிப்பதில் , சுண்ணாம்புடன் கலந்தால் மாற்றமடையாத 
பொருள்களை மட்டுமே பயன் படுத்தினர் . இது சுவர்க் கோல 
ஓவியத்திற்கு ஏற்பட்டதொரு கட்டுப்பாடு . சுவர்க் கோல 
ஓவியத்தில் 

வண்ணப் பொருள் , ஒரு சில வாரங்களிலேயே 
உலர்ந்து விடுவதால் ஓவியக் கலைஞர் பயன் படுத்தும் வண்ணப் 
பொருள் களின் சூட்டை அதற்கு ஒத்தாற் போல் அமைந்திருக்க 
வேண்டும் . தஞ்சாவூர் ஓவியக் கலைஞர்கள் இதனை நன்குணர்ந்து , 
அவர்கள் பயன் படுத்தும் வண்ணப் பொருள்களைத் தக்க வகை 
அமைத்துக் கொண்டனர் . வண்ண மென்பூச்சு எல்லா இடங் 
களிலும் சுவரோடு ஒன்று போல் ஒட்டாததால் , அப்படிப்பட்ட 
இடங்களில் சுண்ணாம்பின் மீதே வண்ணப் பொருளைப் பூசி ,, 
ஓவியம் தீட்டப்பட்டிருக்கலாம் . அநேகமாக இந்த ஓவியங்கள் 
சுவர்க் கோல ஓவியமாகத் தொடங்கி , சுண்ணாம்பினால் விளக்கப் 
பெற்றவை போல் காணப்படுகின்றன . சுவர்க் கோல ஓவியம் 
நன்கு அமைவதற்கு வேலையில் மிக்க விரைவும் , திட்ப நுட்பமும் 
வேண்டும் . மேலும் , வண்ணத்தையும் வண்ண ஒளி நயத்தையும் 
திறம் பெற இணைக்க வேண்டும் . தஞ்சாவூர்ச் சுவர்க் கோல 
ஓவியத்தில் இவ் விணைப்புகள் நன்றாக அமைந்துள்ளன . ஆகவே , 
தஞ்சாவூர் ஓவியர்கள் எவ்வளவு விரைவுடன் ஓவியம் தீட்டின 
ரென்றோ, ஒரு நாளில் எவ்வளவு பரட்பாவில் ஓவியம் தீட்டியிருப்ப 
ரென்றே திட்டமாய்க் கணக்கிட்டுக் கூற முடியாது . அரை 
சாந்தின் சாயத் தோய்வு மிக மெல்லியதாயிருப்பதால் அதனை 
நீர் நயப்பில் சிறிது நேரத்திற்கு மேல் வைத்திருக்க முடியாது . 
ஓவியங்களிலமைந்துள்ள இணைப்புத் தெரியாமலிருக்க வேண்டு 
மானால் , ஒரு சுவரின் ஓவிய வேலையை ஒரே நாளில் முடித் 
திருக்க வேண்டும் . இது இயல ததாகவும் தெரியவில்லை . 
ஏனெனில் பவர்கள் படுக்கைக் கோட்டு அமைப்பு முறையில் பல 
அரங்கங்களாகப் பிரிக்கப்பெற்று வண்ணப் பொருள்கள் பூசப் 
பட்டிருந்ததால் ஒவ்வோர் அரங்கமும் தனித் தனியே ஓவியந் 
தீட்டுதற்கேற்ற வசதியாயமைந்திருந்தது . எனவே , ஒவ்வோர் 
அரங்கமும் ஒவ்வொரு தனி ஓவியராலோ , அன்றிச் சிலர் சேர்ந்த 
ஓவியர் குழுவாலோ முடிக்கப்பட்டிருக்கலாம் . ஒவ்வோர் அரங் 
கத்திலும் பல சிறு ஓவியங்கள் தீட்டப்பட்டன . ஒவ்வோர் 
அரங்கமும் 24 சதுர அடி முதல் 60 சதுர அடி வரையும் கொண்டு 
அமைந் திருந்தன . நாம் முன்னர்ப் பார்த்தபடி அரங்கங்களின் 
இணைப்புகள் வண்ணத்தால் மறைக்கப்பட்டுள்ளதும் , உடை , 
அணி , அலங்காரம் ஆகிய யாவும் நேர்த்தியாக அமைந்து காணப் 
படுவதும் , விரைந்து தொழில்படும் ஓவியக் கலைஞர் தம் கைத் 
திறனேயாம் . 


சோழர் காலக் கலை 


ள் . 


தஞ்சாவூர்க் கோயிலின் சுவர்களிலும் விமானத்தின் அடியி 
லுள்ள பிரதட்சிணத்தின் உள் கூரைகளிலும் முற்காலத்தில் நல்ல 
வெளிச்சம் இருந்தது . ஏனென்றால் , வெளிச்சுவர்களின் நடுவில் 
தெற்கு , மேற்கு , வடக்கு ஆகிய மூன்று திக்குகளிலும் வாயில்கள் 
இருந்தன . ஆனால் இவ் வாயில்கள் , விசயராகவ நாயக்கரால் 
( 1653-1657 ) அடைக்கப்பட்டன . இச் சுவர்கள் அண்மையில் - 
தொல்பொருள் அகழ்வாராய்ச்சித்துறையினரால் இடிக்கப்பட்டன . 
இவ்வாறு திறக்கப்பட்ட இடங்கள் உட்சுவர்களிலுள்ள சிற்பங்க 
ளமைந்த மாடக்குழிகளுக்கு நேர் எதிராக அமைந்துள்ளன ; 
வெளிச் சுவர்களுக்கும் கோயில் உள்சுற்றுக்கும் நடுவில் சதுரத் 
தூண்கள் அமைந்துள்ளன . இத் தூண்கள் அந்தக் கர்ப்பக்கிரக 
உட்சுற்றைப் பதினைந்து அறைகளாகப் பிரிக்கின்றன . வெளிவாயி 
லின் இருபக்கங்களிலும் , கிழக்கில் இரண்டு அறைகளும் , வடக் 
கிலும் தெற்கிலும் ஐயைந்து அறைகளும் , பின்புறமாகிய மேற்குப் 
பக்கத்தில் மூன்று அறைகளும் உள்ளன . தெற்கிலுள்ள பெரிய 
வாயில் வழியாக நுழைந்து பிரதட்சிணம் வழியாகப் போனால் 
முதலில் மூன்று அறைகளும் , அவற்றின் சுவர்களும் உட்கூரை 
களும் நாயக்கர்காலத்து ஓவியங்களால் மூடப்பட்டுள்ளன ; ஆனால் 
அவற்றின் கீழுள்ள சோழர் ஓவியங்களால் மூடப்பட்டுள்ளன 
வாகத் தெரியவில்லை . நான்காவது , எட்டாவது , பன்னிரண் 
டாவது அறைகளின் வெளிச்சுவர்களில் இடைவெளிகள் இருக் 
கின்றன . ஆனால் , உட்சுவர்களின் மற்றப் பகுதிகளில் பெரிய 
சிற்பங்கள் பல காணப்படுகின்றன . இறுதியாகவுள்ள மூன்று 
அறைகளிலும் நாயக்கர் ஓவியங்கள் மட்டும் காணப்படுகின்றன . 
அவற்றின்கீழ்ச் சோழர் ஓவியங்கள் இல்லை . மற்ற ஆறு அறை 
களிலும் அருமையான சோழர் ஓவியங்கள் காணப்படுகின்றன . 
ஆனால் , அவை நன்றாகத் தெரிவது நாயக்கர்களின் ஓவியங்கள் 
மறைந்துவிட்ட இடங்களில் தாம் . இந்த நாயக்கர் ஓவியங்களைச் 
சோழர் ஓவியங்களைக் கெடுக்காது நுட்பமாகச் சுரண்டி எடுப்பது 
தான் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியாளர்களின் மிகப்பெரும் 
சிக்கல் . 


தஞ்சாவூர்க் கோயிலிலுள்ள சோழர் ஓவியங்கள் மதச்சார் 
புடையவை . இவைதாம் பின்னர்ப் பெரிய புராணத்தில் இடம் 
பெற்றவையாகும் . சுந்தரமூர்த்தி நாயனாரது வாழ்க்கை 
வரலாற்றுச் செய்திகள் பல நேர்த்தியான அரங்கங்களில் காணப் 
படுகின்றன . மேற்குச் சுவரின் மேலுள்ள - அரங்கத்தின்மேல் - 
கைலாயக் காட்சி ஓவியமாக அமைந்துள்ளது . அதன் விவரம் 
வருமாறு : சிவபெருமான் ஒரு புலித்தோல் மீது யோகாசனத்தில் - 

" திருவேணி -VI 1933 , pp . 227-34 


சோ , வ .-- 44 . 


678 


சோழர் வரலாறு 


அமர்ந்துள்ளார் ; அவரருகில் ஒரு காளை படுத்துள்ளது . 
பக்கங்களிலும் இரு ரிஷிகள் உள்ளனர் . அப்ஸரஸ் பெண்கள் 
நாட்டியம் ஆடுகிறார்கள் . சிவபெருமான் செம்மேனியம்மானாகவும் 
ரிஷிகளுள் ஒருவர் நீல மேனியராகவும் காட்சி தருகின்றனர் . 
அதன் கீழ் சுந்தரமூர்த்தியும் அவரது நண்பர் சேரமான் பெருமாள் 
நாயனாரும் காணப்படுகின்றனர் . இருவரும் சிவபெருமான் 
அழைப்பின் பேரில் கைலாயத்திற்குப் போகும் பயணத்தைச் 
சித்திரிக்கிறது . அதில் சிவபெருமான் அனுப்பிவைத்த யானைமேல் 
சுந்தரர் விரைவாகச் செல்கிறார் . சேரமான் தம் குதிரையின் 
காதில் பஞ்சாட்சரத்தை உச்சரித்துக் கொண்டே செல்கிறார் . 
இதன் விளைவாகச் சேரமான் குதிரை அவரைச் சுந்தரருக்கு முன்ன 
தாகவே ஆகாயத்தில் கொண்டு சேர்த்தது . ஓவியத்தின் நடுவில் 
சுந்தரரின் வெள்ளையானையையும் , அதற்கு நேர் முன்னாக விரைந்து 
செல்லும் குதிரையையும் , அதன் மேலிருக்கும் சேரமான் பெருமாள் 
திரும்பிப் பார்த்துச் சுந்தரரைத் தம்முடன் தொடர்ந்து வருமாறு 
சைகை செய்வதையும் காண்கிறோம் . மன்னனுக்கு நீண்ட மீசை 
யும் , குறுகிய தாடியும் உள்ளன . இடையில் ஒரு வேட்டி 
மட்டிலுமே கட்டியுள்ளார் . கழுத்தைச் சுற்றி ஒரு கழுத்தணி ; 
அதைச் சுற்றி உருத்ராட்சமாலை கட்டிய ஒரு கயிறு தொங்குகிறது . 
குதிரைமீதுகலனையும் , அணிமணியாடைத் தொகுதியும் , வெள்ளைக் 
குதிரை நன்கு பணி செய்து காண்பிக்கப்பட்டுள்ளன . 
மேகங்களானவை மறைத்துக் கொண்டிருப்பதாகத் தோற்ற 
மளிக்கும் விண்ணவர் வலத்தும் இடத்தும் உள்ள மேற்பகுதியில் 
தீட்டப்பட்டுள்ளனர் . வலப்பக்கம் அப்ஸரஸ்களும் கந்தர்வர்களும் 
தாமரை இதழ்களைத் தூவிக் கொண்டும் , இசைபாடிக் கொண்டும் 
தோற்றமளிக்கின்றனர் . இடப் பக்கம் ரிஷிகளைக் காணலாம் , 
சேரமானின் குதிரைக்கு முன்னதாக நாட்டியத்தில் மிகச்சிறந்த 
அப்ஸரசப் பெண் ஒருத்தி தனது சந்தமான வளைவுகளுடனும் , 
வலக்கை முன் நீட்டியும் , இடக்கை அபய லட்சணத்திலும் , பின் 
திரும்பிய முகத்துடனும் இருப்பதைக் காணலாம் . அவளுடைய 
அழகிய உடையும் , 

நுட்பமாகச் 

செய்யப்பட்ட தலைமுடிக் 
கொண்டையும் , மணியொலி செய்யும் சிலம்புகளும் அவளுடைய 
அழகிய உருவத்துக்குக் கவர்ச்சியூட்டுகின்றன . 


இந்த அரங்கின் கீழ் , சுந்தரரின் கலியாணத்துக்கு முன் 
அவருக்கும் சிவபெருமானுக்கும் நடந்த விவாதம் காட்சியோவிய 
மாக விளக்கப்பட்டுள்ளது . தாடியுடன் கிழப்பிராமண வடிவத்தில் 
வந்த சிவபெருமான் சுந்தரரின் முன் ஒருபக்கத்தில் அமர்ந்திருக் 
கிறார் ; அவர் தம் கையில் ஓர் ஓலைப்பிரமாணத்தை ஏந்தியிருக் 
கிறார் , 

உயர்த்தி , முகத்தை நிமிர்த்திச் சபையில் 


சோழர் காலக் கலை 


679 


வாதாடும் நிலையில் காட்சியளிக்கிறார் . அடுத்து அவ்வயோதிகர் , 
சுந்தரரின் பாட்டனார் எழுதிக்கொடுத்த ஓலைப்பிரமாணத்தோடு 
நிற்பதையும் , அவர் என்னமுடிவு சொல்லுவாரோ என்று சுந்தரர் 
ஆர்வத்துடன் எதிர்பார்த்து நிற்பதையும் காணலாம் . அவை 
யோரின் முகத்தோற்றம் பல்வேறு உணர்ச்சிகளைக் காட்டுவதா 
யுள்ளன . ஓவியத்தின் வலப்பக்கத்தில் அக்கதையின் உச்ச நிலை 
தோற்றமளிக்கிறது . அதாவது அவர்கள் அனைவரும் கோயிலுக்குள் 
செல்லும் காட்சியாகும் . கீழுள்ள அரங்கில் சில பெண்கள் 
சமையலில் ஈடுபட்டிருப்பது கலியாணத்திற்கான ஏற்பாடுகளை 
விளக்குவதாயிருக்கலாம் . 


மேற்குச் சுவரில் ஒரு பேருருவத்துடன் நடராசரும் அவரது 
அடியார்களும் சித்திரிக்கப்பட்டுள்ளனர் . பொருள் என்னவென்று 
தெரிந்தாலும் பல பகுதிகள் தெளிவாக இல்லை . ஏனென்றால் , 
பிற்காலம் அவற்றின்மீது சில ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன . 
பழைய ஓவியத்தின் காட்சியில் உயர் நிலையிலுள்ள பல பெண் 
களையும் காணலாம் . 


அங்குள்ள ஓவியங்களிலேயே மிகச் சிறப்பானது வடக்குச் 
சுவரில் காணும் திரிபுராந்தக அரங்கமாகும் . அது ஒரு போர் 
நிகழ்ச்சியைக் காட்டுவதாயுள்ளது . சிவன் தேரின்மேல் ஆளித 
நிலையில் நிற்கிறார் . அவரது இடக்கால் வளைந்த நிலையில் உள்ள 
தால் , அவரது உடல்பாரம் முழுவதும் முன்பக்கம் வைக்கப் 
பட்டுள்ள வலக்காலால் 

வலக்காலால் சுமக்கப்பட்டுள்ளது . அவரது எட்டுக் 
கைகளும் பற்பல படைக்கலங்களை ஏந்தியிருக்கின்றன . முன் 
னுள்ள ஒரு கை நீண்டதொரு வில்லைப் பற்றியுள்ளது . அவரது 
துடிப்பதிர்வுடைய உடலமைப்பும் , எதிர்ப்புடனுள்ள பார்வையும் 
அவரது திடமான செயல்படு நிலையைக் குறிப்பனவாயுள்ளன . 
தேரை ஓட்டுகிறவனது இடத்தில் நான்கு தலையுள்ள பிரம்மா , 
கையில் குதிரையின் கடிவாளத்தையும் சாட்டையையும் வைத் 
திருக்கிறார் . முன்னே சிவனையும் , சிவகணங்களையும் பார்த்து 
அசுரர்களின் கூட்டங்கள் மலைத்து நிற்கின்றன . இரு கூட்டங் 
களுக்கிடையேயும் படைக் கலங்களுடன் போர் நடக்கிறது . 
துர்க்காதேவி , தன் சிங்கவாகனத்தின்மேல் வானத்தில் தோன்றி , 
ஓர் அசுரனின்மேல் தன் ஈட்டியைச் செலுத்துகிறாள் . அதே 
வேளையில் அவளுடைய 

சிங்கம் மற்றொருவனின் கழுத்தைப் 
பிடித்து நெருக்குகின்றது . 


மேற்குச் சுவரில் உள்ள ஓர் அரங்கத்தின் மேல்பூச்சை 
அண்மையில்தான் அகற்றினார்கள் . அதில் கனக சபையில் 
உள்ள நடராசர் 

வடிவம் ஓவியமாக்கப்பட்டுள்ளது . அதில் 


686 


சோழர் வரலாறு 


என்று 


நடராசரை அரச பக்தனும் , பல அரசிகளும் , அவர்களது தோழி 
களும் வழிபடுவது காட்டப்பட்டுள்ளது . இவ்வரச பக்தன் அக் 
கோயிலை உருவாக்கிய முதலாம் - இராசராசனாயிருக்கவேண்டும் .. 
ஏனெனில் , அவனே தன்னைச் சிவபாத சேகரன் 
அழைத்துக் கொண்டான் . அன்றியும் அவனுக்கு 

நடன 
மன்னனான நடராசர் மீதுதான் அளவு கடந்த பற்று . அதனாலே 

அளவுகளுக்குக்கூட ஆடவல்லான் என்றே பெயர் 
அமைத்திருந்தான் . அவனது முக்கிய அரசியரும் , நண்பர்களும் 
அவனுக்குப் பின் நிற்கும் முறையில் காணப்படுகிறார்கள் . சிற்றரசி 
களும் அவர்களது பரிவாரங்களும் சற்றுச் சிறிய உருவத்தில் 
தோன்றுகின்றனர் . 


தான் 


சோழர் ஓவியங்கள் காணப்படும் இந்தச் சுவரைச் சுற்றி 
மற்றொரு வளைந்த சுற்றுச் சுவர் உள்ளது . அந்த உட்சுவர்களில் 
பழைய சோழரது அரைசாந்து ஓவியத்தின் அறிகுறிகள் காணப் 
படுகின்றன. இவற்றிலிருந்து கீழுள்ளதைப் போல இதிலும் 
ஓவியம் இருந்ததெனக் கருதலாம் . உட்சுவரைச் சுற்றிக் கண் 
பார்வைக்கு நேராகக் குவி ஓவியங்கள் , சிவனது பல தாண்டவ 
முறைகளை விளக்குகின்றன . அங்கே 108 அரங்கங்கள் இருந்த 
போதிலும் , 82 - ல் தான் உருவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன . 
மற்றவை வெற்றிடமாகவே காணப்படுகின்றன . இந்த 82 சிற்பங் 
களும் செப்பம் பெறாதவைகளெனவே தோன்றுகின்றன . இவை 
பரத நாட்டியத்தில் மேற்கொள்ளப்படும் முறைகளாயிருக்கலாம் ; 
அவை அரைசாந்தினால் பூசப்பட்டிருந்திருத்தல் வேண்டும் . 


உருவங்களின் கோடுகள் இளம் சிவப்பிலோ தவிட்டு நிறத் 
திலோ முதலில் அமைந்து , அவற்றின் மேல் , தீர்ந்த 

, கறுப் 
பினாலோ சிவந்த தவிட்டு வண்ணத்தாலோ அழுத்தமாகச் 
செறிவூட்டப்பட்டவை . உடல் , 

தசை , ஆடை , உருவமைதி 
ஆகியவை மிக நுண்ணிய வண்ணந் தீட்டுங் கோல்களால் 
தட்டப்படுகின்றன . இங்கே உருவங்கள் ஓவியரின் 

ஓவியரின் காட்சி 
முன் மாதிரியாகச் செயலாற்றினவெனத் தெரிகிறது . உருவங் 
களின் நிலைகளில் பெரும் வேறுபாடுகள் இல்லாதிருப்பினும் அவை 
யெல்லாம் ஒரே மாதிரியான மாறா உருவப் படிமங்களாகிவிட 
வில்லை . அப்ஸரசுகள் , கந்தர்வர்கள் , விண்ணுலகம் சார்ந்த 
மற்றவர்கள் - இவர்தம் உடலில் 

ஒருவகை வளைவு காணப் 
படுகின்றது . உட்கார்ந்திருக்கும் பெண்களின் 

வடிவத்தைக் 
காட்டும் வரைகள் நிற்பவர்களை விட அழகும் , கவர்ச்சிக் கூறும் 
உள்ளவை . 

நடனமாடும் உருவங்கள் நல்ல விறுவிறுப்பும் 
முகபாவமும் உள்ளவை . முகத்தின் பக்கத் தோற்ற வடிவம் 


சோழர் காலக் கலை 


681 


தெளிவாகவும் உருவரை சதுரமாகவும் , முகவாய்க்கட்டை முனைப் 
புடையதாகவும் காணப்படுகின்றன . தலைமுடி பலவேறு வகைப் 
பட்ட கொண்டைகளாக அமைக்கப்பட்டுள்ளன ; முடிபூக்களாலும் 
மொட்டுகளாலும் சந்திரன் , நட்சத்திரம் போன்று உருவாக்கப் 
பட்ட 

பல அணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டதாகக் காட்டப் 
பட்டுள்ளன . மனித உருவங்களில் கண் புருவங்கள் தாழ்வான 
தாகவும் , விண்ணவர்களது புருவங்கள் உயரமானதாகவும் தோற்ற 
மளிக்கின்றன . 

கண்கள் வரைகளால் தாம் காட்டப்பெற்றன . 
கண் இதழ்கள் தெளிவாகக் காணப்படவில்லை . ஆயினும் அவை 
உணர்ச்சியை வெளிப்படுத்துகின்றன . மூக்குகள் நீளமாகவும் , 
நேராகவும் , கூர்மை உடையதாகவும் மிக்க அபூர்வமாகவே 
வளைந்தும் , மூக்குத் துளைகள் அகலமுள்ளதாகவும் , அசைவு 
தோன்றக் கூடியதாகவும் அமைந்துள்ளன . 

ஒரு 
நேர்த்தியான மஸ்லினை இடுப்பைச்சுற்றி அணிந்திருந்தனர் . அவை 
கைகளையும் மூடியிருந்தன . இடுப்புடன் கட்டியிருந்த புடைவை 
யைச் சுற்றி இடுப்பில் பல நிறத்திலுள்ள அணியரைப் பட்டிகை 
கட்டப்பட்டுள்ளது , உடலெங்கும் பல அணிகலன்கள் அணியப் 
பட்டுள்ளன . பொதுவாக மார்பு பகுதி திறந்திருக்கும் . சிலவற்றில் 
துணி இடத்தோள் மீது போடப்பட்டு வலக்கையின் வழியாக 
வந்துள்ளதைக் காணலாம் . ஆண்கள் உறுதியான உடல்கட் 
டுடனும் தாடி , மீசை , தலையில் முடிக்கட்டு ஆகியவற்றுடனும் 
இருப்பதைக் காணலாம் . 


உடையாக 


இதுகாறும் கண்ட சோழ அரங்கங்களில் பல உருவங்கள் 
ஒன்று சேர்ந்திருந்ததாகக் காணவில்லை ; ஆனால் , திரிபுராந்தகர் , 
சுந்தரமூர்த்தி அரங்கங்களில் மட்டுமே காணப்படுகின்றன . 
ஆனால் எல்லாச் சோழர் ஓவியங்களும் கண்டுபிடிக்கப்படும் வரை 
இதுபற்றி ஒன்றும் திட்டமாகக் கூறமுடியாது . 

விசயாலய சோழேசுவரக் கோயில் ஓவியங்களின் சில பகுதிகள் 
காணப்படுகின்றன . அவற்றுள் மிகப் பெரியவை பைரவரும் 
நடராசருமேயாம் . அவற்றின் நெகிழ்வற்ற நிலை ஓவியக்கலை சீர் 
கெட்ட 

பிற்காலத்தைச் சார்ந்தவையெனக் காட்டுகின்றன . 
ஆனால் , தெற்குச் சுவரிலுள்ள சில பகுதிகளில் நல்ல அழகுள்ள 
முக ஓவியங்களைக் காணலாம் . அவை தஞ்சாவூர் ஓவியக்கலையை 
ஒத்துள்ளன . அவற்றைப் பிற்காலச் சோழர்களது அதாவது 
12 ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலுள்ளவை எனக் கருதலாம் . 


39. முடிவுரை 


என்று 


மூன்றாம் இராசேந்திர சோழனின் மறைவோடு சோழப் 
பேரரசு 

முடிவடைந்ததெனக் கூறலாம் . மூன்றாம் இராசேந் 
திரனின் இறுதிக் கல்வெட்டு , கி.பி. 1279 ஆம் ஆண்டைச் 
சார்ந்தது . 

ஆகையால் இதையடுத்து இராசேந்திரன் இறந் 
திருக்கக்கூடும் . அம் மன்னனுக்குப் புதல்வர் யாராவது இருந் 
தனரா , அங்ஙனமாயின் அவர் சோழ அரசை 

அவர் சோழ அரசை ஆண்டனரா 
என்பது பற்றி ஐயப்பாடு தோன்றியுள்ளது . சில கல்வெட்டுகளி 
லிருந்து மூன்றாம் இராசேந்திர சோழனுக்குப் பின் அரசனாயிருந்த 
சேமாப்பிள்ளை இவனது புதல்வன் 

சில கல்வெட்டு 
ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளனர் . சேமாப்பிள்ளையை மூன்றாம் 
இராசேந்திரன் நம் மகன் என்று அழைத்து வந்ததாகத் தெரி 
கிறது . ஆனால் நம் மகன் என்று கூறியது தன் கீழ் ஆட்சி 
புரிந்த குறு நில மன்னனையும் குறிப்பிட்டிருக்கலாம் . வேறு சில 
சோழ நாட்டுக் குறு நில மன்னர்களை நம் மகன் என்று குறிப் 
பிட்டுள்ளதாகக் காண்கிறோம் .. ஆனால் , சேமாப்பிள்ளை என்பவன் 
புதுக்கோட்டைக் கல்வெட்டொன்றில் கூறப்பட்ட அழகிய 
சேமான் என்பவனா யிருக்கலாமெனவும் சில ஆராய்ச்சியாளர் 
கருதுகின்றனர் . சேமாப்பிள்ளை வீரபாண்டியனது 

குறு நில 
மன்னனா யிருந்திருக்கலாமெனவும் ஒரு சிலர் கருதுகின்றனர் . 
அவ்விதமிருப்பினும் , இவன் மூன்றாம் இராசேந்திரனின் புதல் 
வனாகவே இருந்திருக்கலாம் ; ஏனெனில் மூன்றாம் இராசேந்திரனை 
மாறவர்மன் குலசேகரன் போரில் தோற்கடித்ததாக அறிகிறோம் . 
ஆகவே , சேமாப்பிள்ளை பாண்டிய அரசனது குறு நில மன்னனா 
யிருந்திருக்கலாம் . எனவே , பேராசிரியர்கள் கே.ஏ. நீலகண்ட 
சாஸ்திரியாரோ , பண்டாரத்தாரோ கருதியுள்ளதைத் திட்ட. 
வட்டமாக ஒப்புக்கொள்ள முடியாது . அவன் மூன்றாம் இராசேந் . 
திரனின் புதல்வனாகவே இருந்திருக்கலாம் ; ஆனால் திறமை 
யற்றவன் ; பாண்டியர் ஆட்சியின் கீழ் அடங்கி 

அடங்கி வாழ்நாளைக் 
கழித்தவன் . 


1 515 of 1912 

A. R , E. 1923 11. 45 
Pudukkottai Manual , pp . 819-21 


11 


முடிவுரை 


683 


அவனுக்குப் பிறகும் பல சோழ அரசர்களைப்பற்றிக் கேள்விப் 
படுகிறோம் . அவர்களுள் சிலர் தெலுங்கச் சோழர் குலத்தைச் 
சார்ந்தவர்கள் ; வேறு சிலர் தமிழகச் சோழர்களின் மரபில் பின் 
தொடர்ந்தவர்கள் . மைசூர் நாட்டிலுள்ள பங்களூர் மாவட்டத் 
தில் வீரசைவ வீரப்பிரதாப சோழ மகாராசன் என்ற ஒரு மன்னன் 
கி.பி. 1301 - ல் அரசாண்டு கொண்டிருந்தான் என்பதை அங்குள்ள 
கல்வெட்டொன்றினால் 

அறிகிறோம் . 

மேலும் , காஞ்சிபுரத்து 
அருளாளப் பெருமாள் கோயிலிலுள்ள கி.பி. 1314 ஆம் ஆண்டைச் 
சார்ந்த ஒரு கல்வெட்டு வீரசோழன் மகன் வீரகம்பன் என்பான் 
ஒரு தேரைப் பரிசாக அளித்தான் என்று கூறுகின்றது . ஆகவே 
வீரசோழன் , வீரகம்பன் ஆகியோர் வடவார்க்காடு மாவட்டத்தில் 
கி.பி. 14 ஆவது நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி செய்திருக்க 
வேண்டும் . 


6 


தெலுங்கச் சோழ பரம்பரையைச் சார்ந்த பக்திராசர் என்ற 
சிற்றரசனின் சகாப்தம் 1277 ஐச் சார்ந்த செப்பேடு ஒன்றைச் 
சென்னைப் பொருட்காட்சி நிலையத்தில் காணலாம் . இவனைப் 
பற்றி வேறொன்றும் அறிவதற்கில்லை . வெகு காலத்திற்குப் பின் 
அதாவது கி.பி. 1482 ஆம் ஆண்டைச் சார்ந்த ஒரு கல்வெட்டால் 
திருவானைக்காவிலுள்ள கோயிலுக்கு ஒரு வேலி நிலம் நிவந்தமாக 
அளித்துள்ள வாலக காமயனான அக்கலராசன் தன்னை உறையூர் 
புரவராதீசுவரன் எனவும் , சோழ நாராயணன் எனவும் கூறிக் 
கொள்வதைக் காண்கிறோம் . ஆகவே , பழங்காலச் சோழர் 
மரபோடு தொடர்பு இவனுக்கு இருந்ததாகக் கருதலாம் . 


கி . பி . 1481 , கி.பி. 1530 ஆம் ஆண்டுகளைச் சார்ந்த இரு 
கல்வெட்டுகள் திருவரங்கத்தில் காணப்படுகின்றன . இவை , 
வாலககாமய்ய , சென்னைய பாலையா என்ற இருவர் முறையே 
அரங்கநாதர் கோயிலுக்கு நிவந்தங்கள் அளித்ததை எடுத்துரைக் 
கின்றன . அவர்கள் தெலுங்கச் சோழருக்குத் தனிஉரிமையாயிருந்த 
"உறையூர் புரவராதீசுவரர் என்ற சிறப்புப் பட்டம் அணிந்திருந்த 
தாகத் தெரிகிறது . 8 


பிற்காலத்தில் விசயநகர மன்னர் அச்சுததேவரின் ஏறத் 
தாழக் கி.பி. 1526 - ல் தோன்றிய கொழிஞ்சிவாடிச் செப்புப் 


Ep. Car. Vol . XI . Bu . 96 
5 Ep . Ind . Vol . III No. 12 B 

Journal of Oriental Research V , pp . 128 ff 
Bp. Ind. Vol. III No. 12C 
300 1891 ; 560 1890 


. 


684 


சோழர் வரலாறு 


பட்டயங்களில் சோழர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் . இறுதியாக 
நாம் சோழரைப் பற்றிக் கேள்விப்படுவது கும்பகோணத்திலுள்ள 
ஒரு கல்வெட்டொன்றிலிருந்தேயாகும் . அது சகாப்தம் 1476 
( கி.பி. 1554 ) -ல் ருத்ரதேவ சோழ மகாராசா என்பவன் ஆதிகும் 
பேசுவரர் கோயிலுக்கு நிவந்தமாக இரு ஊர்களை அளித்ததாகக் 
குறிப்பிடுவதாகும் . சோழரைப்பற்றி வேறு சில குறிப்புகளும் 
விசயநகரச் சாசனங்களில் ஆங்காங்கே காணலாம் . எதுவானாலும் 
பதினாறாவது நூற்றாண்டின் இறுதிவரை பழங்காலச் சோழரின் 
பெயரைப் பல சாசனங்களில் காண்கின்றோம் . அவர்களில் சிலர் 
தெலுங்கச் சோழர் ; சிலர் தமிழகச் சோழ மரபினர் . தமிழகத்தில் 
சோழ நாடு உட்பட சில பகுதிகளில் கி.பி. 15 , 16 ஆம் நூற்றாண்டு 
களில் சம்புவராயர் என்பவர் சிற்றரசர்களாக ஆண்டுவந்தனர் . 
இவர் விசயநகர மன்னர்களின் சிற்றரசர்களாவர் . 


சோழர் வரலாற்றின் தனிச் சிறப்புகள் 

தமிழர் வரலாற்றில் சோழப் பேரரசர் காலம் பலவகையாலும் 
ஒரு பொற்காலம் எனக் கருதப்பட்டுள்ளது . தமிழரின் நாகரிகம் 
அப்போது உயர் நிலையை அடைந்தது எனப் பலரும் கருதுகின் 
றனர் . ஆனால் , இக்கருத்தை முழுவதுமாக அங்கீகரிக்க இயலாது . 
சில வகைகளில் சோழப் பேரரசு தனிச்சிறப்புகளை எய்தியதென் 
பதற்குத் தடையில்லை . முதலாவதாக , சோழ அரசு அதுகாறும் 
கொண்டிருந்ததைவிட மிகப் பரந்த ஒரு நாட்டைக் கைக் 
கொண்டு ஆட்சிபுரிந்தது . 


பேரரசின் பரப்பு வளர்வதற்குக் காரணம் அண்மையிலிருந்த 
பல நாடுகளோடு போரிட்டு வெற்றி பெற்று அவரது நாடுகளைக் 
கைக்கொண்டதேயாகும் . பாண்டியர் , கேரளர் , மேலைச்சளுக் 
கியர் , கீழைச்சளுக்கியர் , இராட்டிரகூடர், கங்கர் ஆகியோரைப் 
புறங்கண்டு அவரை வென்றபின் கைக்கொண்ட நாடும் சோழ 
சாம்ராச்சியத்தில் அடங்குவதாகும் . எப்போதும் சோழர்கள் 
வெற்றிகளைச் சந்திக்கவில்லை ; சில தோல்விகளையும் எதிர் 
கொண்டனர் . ஆயினும் இறுதியாக விடாமுயற்சியுடன் பல 
சோழ மன்னர்கள் போர்களில் வெற்றி பெற்றுப் பேரரசை வலுப் 
படுத்தினர் . 


முதற் பாரந்தகன் , முதல் இராசராசன் , முதல் இராசேந்திரன் 
முதற்குலோத்துங்கன் ஆகியோர் போரில் பெரும் புகழ் பெற்றவரா 


291 x 1927 


முடிவுரை 


1685 


யிருந்த போதிலும் , முதலாம் இராசாதித்தன் , விக்கிரம சோழன் 
போன்றவர்களும் பல வெற்றிகளைப் பெற்றனர்.- அடிப்படையில் 
பேரரசை உருவாக்கினவன் முதல் இராசராசனே . ஆனால் , 
முதல் இராசேந்திரனும் அதை உறுதிப்படுத்துவதில் மிகுதியாக 
ஈடுபட்டவனாயிருந்தான் . அன்றியும் கடல் கடந்து கடாரம் வரை 
சென்று வெற்றி பெற்றதும் முதல் இராசேந்திரனேயாவான் . 


ஆனால் , அக்கால முறைப்படி வரலாறு என்பது பெரும்பாலும் 
போரை அடிப்படையாகக் கொண்டதே . விசயாலயன் காலம் 
முதல் மூன்றாம் குலோத்துங்கன் காலம் வரையிலும் போரே மிகப் 
பெரும் டம் பெற்றிருந்தது . அதற்குப்பின் சோழர் நிலை சீர் 
குலைந்தது . ஆங்காங்குச் சிற்றரசர்களாக வாழ்ந்து இறுதியில் 
விசயநகரப் பேரரசின்கீழ்ச் சிலர் இருந்து வந்தனர் . 


தமிழகத்தில் சோழரது பேரரசு நிலவிய காலத்தில் உலகில் 
பல நாடுகளிலும் அரசுகள் நிலைபெற்றிருந்தன . ஆனால் , எல்லா 
நாடுகளிலும் சோழ நாட்டைப்போல இடைவிடாது போர்கள் 
நடக்கவில்லை . பிரிட்டனை நோக்குகையில் தமிழகத்திலும் அதன் 
அருகிலும் நான்கு நூற்றாண்டுகளுக்குமேல் போர் நடைபெற்றது . 
அன்றியும் 

ஒரே அரசோடு போரிடவில்லை . பல் 
நாடுகளோடும் , குறிப்பாகப் பாண்டியர் , சளுக்கியர் , கங்கர் , 
இராட்டிரகூடர் , ஈழநாட்டார் முதலானோரோடு போர்கள் நடை 
பெற்றன . ஈழநாட்டைத் தவிரக் கடாரம் போன்ற பிற நாடு 
களோடும் சோழநாடு போரில் ஈடுபட்டது . 


ஆகவே , கல்வெட்டுகளிலும் ஒரு சில இலக்கியங்களிலும் 
மிகுதியாகப் போர் பற்றியும் , போரில் ஈடுபட்ட பெரும்படைத் 
தலைவர்கள் பற்றியுமே காண்கிறோம் . போர்களில் அவர்களது 
வீரச்செயல்கள் பற்றியும் நாம் விரிவாக அறிகிறோம் . 


போர்களுக்கு அடுத்தபடி அறிவது கோயில்களைப் பற்றியே 
யாகும் . சோழர் காலத்தில் எண்ணற்ற கோயில்கள் பெரியவை 
யும் சிறியவையுமாகக் கட்டப்பட்டன . கோயில்களை ஒட்டி நுண் 
கலைகள் வளர்ந்தன . கட்டடக்கலை , செதுக்குக்கலை , சிற்பக்கலை , 
உருவச் சிலை அமைக்கும் கலை , ஓவியக்கலை , ஒப்பனைக்கலை , 
நாட்டியக்கலை ஆகியவை மிகச் சிறப்படைந்தன என்பதில் 
ஐயமேதுமில்லை . தமிழக வரலாற்றில் இத் துறைகளில் மிக உயர்ந்த 
நிலைமை இக் காலத்தைச் சார்ந்த தென்பதும் மறுக்க முடியாத 


686 


சோழர் வரலாறு 


உண்மை , இக் காலத்துத் தமிழ் இலக்கிய வளர்ச்சிபற்றி நாம் 
முன்னரே கண்டோம் . 


மக்கள் தேவைகளுக்கு வேண்டிய பல கைத்தொழில்களும் 
சோழர் காலத்தில் வளர்ச்சியுற்றன , வாணிகம் உள்நாட்டிலும் 
வெளிநாட்டிலும் செழிப்புற்று நிலவியது . 

கடற்றுறைப் 
பட்டினங்கள் வாயிலாகக் கடல் கடந்த நாடுகளோடும் வாணிகம் 
செழிப்பாக நடைபெற்றது . புகழ்பெற்ற காவிரிப்பூம்பட்டினம் ,, 
நாகப்பட்டினம் , காரைக்கால் , வீரராமபட்டினம் ; மயிலாப்பூர் 
ஆகிய கடற்றுறைப் பட்டினங்கள் சோழ நாட்டுக் கடல் வாணி 
கத்தில் சிறப்புற்றிருந்தன . 


வேளாண்மை செழிப்பாக அமையப் பெற்றிருந்ததற்கு மிகப் 
பல சான்றுகள் உள . வான் பொய்ப்பினும் தான் பொய்யாக் 
காவிரியாறும் , அதன் கிளைகளாக நிலவும் பல பேராறுகளும் சோழ 
மண்டலத்தை என்றும் குன்றாத வளம் படைத்த பெரு நாடாக்கி , 
மேதக்க சோழ வளநாடு சோறுடைத்து என்று கூறுமாறு செய் 
துள்ளமையை முன்னரே குறிப்பிட்டுள்ளோம் . இது பற்றியே 
இந் நாட்டைக் காவிரி நாடு எனவும் பொன்னி நாடு எனவும் 
புலவர் பெருமக்கள் புகழ்ந்து கூறியுள்ளனர் . நீர்ப்பாசன 
வசதிகள் உருவாக்கப்பட்டதும் , ஏரிகள் பல அமைக்கப்பட்டதும் 
சோழ நாட்டில் வேளாண்மை செழிப்புற்றிருந்ததை விளக்கு 


கின்றன , 


ஆனால் , இவை யாவற்றையும் மனத்திற் கொண்டாலும் 
மக்கள் செழிப்பான 

வாழ்க்கை நடத்தினரா என்பது தான் 
மாபெருங் கேள்வி . நமக்குக் கிடைக்கும் வரலாற்று மூலங்கள் 
பெரும்பாலும் மனனர்களது நற்செயல்கள் , போர்கள் , கோயில் 
களின் பெருமை , மன்னர்களது சிறப்புகள் ஆகிய இவைகளைப் 
பற்றியே கூறுகின்றன . பொதுமக்கள் எல்லோரும் வளம் பெற்று 
வாழ்ந்தனரா ? பஞ்சங்கள் தோன்றிய காலத்து மக்களின் நிலை 
என்னவாயிருந்திருக்கும் ? என்பதைப் பற்றி நாம் ஒன்றும் அறிய 
முடிவதில்லை . 


மேலும் , மக்களிடையே சமூக வேற்றுமைகள் , சமூகக் கலவ 
ரங்கள் மிகப் பல தோன்றியிருந்தன . பேராசிரியர் சதாசிவப் 
பண்டாரத்தார் கிடைத்துள்ள சில மூலத் துணுக்குகளை அடிப் 
படையாகக் கொண்டு சமூக வரலாற்றை எழுதத் துணிந்துள்ளார் . 


பற்காலச் சோழர் வரலாறு , pp 561-2 


முடிவுரை 


687 


அன்னார் கூறியுள்ளதாவது : சோழர் ஆட்சியில் பலவகைப்பட்ட 
வகுப்பினரும் தத்தம் கடமைகளை ஒழுங்காகச் செய்துகொண்டு 
நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தனர் என்பதற்குக் கல்வெட்டு 
களில் பல ஆதாரங்கள் உள்ளன . மேலும் அவர் கூறுவதாவது : 
அந்நாள்களில் மேல் வகுப்பினர் , கீழ்வகுப்பினர் என்ற பாகு 
பாடுகளும் நிலைபெற்றிருந்தன என்பதில் சிறிதும் ஐயமில்லை.11 
அத்தகைய வேறுபாடுபற்றி நாட்டில் எப்பகுதியிலும் பூசலும் 
குழப்பமும் தோன்றியமைக்குச் சான்றுகள் காணப்படாமை குறிப் 
பிடத்தக்கதொன்றாகும் . ” இது நாமறிந்த வரலாற்றுக்குப்பொருத்த 
முடையதா ? சாதிப் பிரிவினைகள் வேரூன்றி வளர்வதற்குச் 
சோழர் காலம் வழிவகுத்தது . நந்தன் , திருப்பாணாழ்வார் காலம் 
அதை ஒட்டியதேயாகும் . 


அண்மையில் தோன்றியது போல் உரிமைப் போராட்டம் , 
பொறாமை , பதவிப் போராட்டம் எல்லாம் அக்காலத்தில் தோன்ற 
மலிருந்திருக்கலாம் . ஊழ்வலிக் 

கோட்பாட்டில் அளவு கடந்த 
நம்பிக்கையுள்ள காலம் அது . மேலும் வகுப்பமைப்பு , விதியின் 
பயனால் விளைந்தது என்ற நம்பிக்கை குடிகொண்ட காலம் அது . 
ஆகையால் , ஒருவாறு சகிப்புத் தன்மை இருந்ததெனலாம் . 
ஆயினும் வேற்றுமை குடிகொண்டிருந்த சமூகம் என்பதை 
மறுக்க முடியுமா ? கல்வி , தொழில் இவை யாவும் பிறப்பால் 
வகுபட்டதான எண்ணம் குடிகொண்டிருந்தது . அதனால் சில 
நன்மைகள் தோன்றினவாயினும் பொதுவாக நோக்கும் போது 
மக்களுக்குச் சொல்லொண்ணாத் துயரம் நிலவியது என்பதை 
மறுக்க முடியாது . 


சில ஊர்க் கம்மாளருக்கு ஒரு சோழ மன்னன் இரு சங்கு 
ஊதுவது , குறிப்பிட்ட வேளைகளில் தம்பட்டம் அடிப்பது போன்ற 
உரிமைகள் அளித்திருந்தானெனக் கருவூர் , பேரூர்க் கல்வெட்டு 
களில் காணலாம் . இருமாடிக் கட்டடங்களும் , இருநிலைக் கதவு 
களும் சில வகுப்பினருக்கே அளிக்கப்பட்டிருந்தன .19 மேலும் 


வலங்கை , இடங்கைச் சச்சரவுகளும் சாதிப் போட்டிகளும் இருந்ததாகத் 
தெரியவில்லையென்று பேராசிரியர் K.A.N. சாஸ்திரியார் கூறியிருப்பது 
( Cols, p.546 ) ஒப்புக் கொள்ளக் கூடியதன்று , அன்றியும் வழிவழி 
யாகக் கையாண்டு வந்த தொழில்களை மாற்றிக் கொள்ளும் உரிமை 
ஒருவாறு மக்களுக்கு இருந்ததென அன்னார் எண்ணாயிரம் கிராமத்தில் 
நடந்து வந்த வழக்கத்தை எடுத்துக்காட்டாகக் கூறியிருப்பது பொருத்த 
மன்று . அது பொது நிலை மீறிய ஒரு வழக்கம் , அவரே அதை ஒப்புக் 
கொள்கிறார் . 
S.I. 1. III 251 ; 66 of 1840 
138 of 1905 


13 


1688 


சோழர் வரலாறு 


வலங்கை , இடங்கைப் போர்கள் தலை தூக்கி வளர்ந்த காலம் அது . 
வரலாறு என்பது தனக்குக் கிடைத்துள்ள துணுக்குகளை அடிப் 
படையாகக் கொண்டு கற்பனை செய்வதன்று . 


வரலாற்றுப் பேராசிரியர் கே . ஏ . நீலகண்ட சாஸ்திரியார் 
அரசாங்கத்தின் செல்வத்தையும் செழிப்பையும் எடுத்துரைத்துச் 
சோழப்பேரரசு ஒரு ‘ பைஸான்றைன் அரசுக்கு ஒப்பானது என்று 
கூறியுள்ளார் . அது உண்மை . ஆனால் மன்னன் , அவன் குடும்பத் 
தார் , அரசவை , அதன் உறுப்பினர்கள் மட்டும் மக்களாவார்களா ? 


மேலும் , சோழர்காலக் கோயில்களையும் அவற்றின் சமூகப் 
பேருதவி பற்றியும் அன்னார் கூறியுள்ளார் . கோயில் ஒரு நிலக் 
கிழார்போலவும் , வேலையாள்களை நியமிக்கும் எசமானர் போலவும் , 
பல்வேறு பொருள்களையும் சேவைகளையும் பெறும் நுகர்வோர் 
போலவும் விளங்கியது . மேலும் வங்கி , பள்ளி , பொருட்காட்சி , 
மருத்துவமனை , அரங்கம் ஆகியவற்றின் இருப்பிடமாகவும் சுருங்கக் 
கூறின் மக்களின் நாகரிகத்தின் உறைவிடமாகவும் , நன்னெறி 
யின் இருப்பிடமாகவும் செயலாற்றியவற்றுள் உலகவரலாற்றிலேயே 
சோழர்களது கோயில்களுக்கு ஒப்பாக வேறு எவற்றையும் கூற 
முடியாது என்று எழுதியுள்ளார் . ஆனால் , இது எல்லாக் கோயில் 
களையும்பற்றிக் கூறுவதாகாதென்று அவரே அறிவார் . ஆயினும் , 
இவரது கூற்றில் காண்பதுபோல் எத்தனை மக்கள் உண்மையாகக் 
கோயிலோடு சம்பந்தப்பட்டிருந்தனர் ? அவர் கூறியிருப்பதுபோல் 
பெரும்பாலோர் 

ஈ ச னை 

வணங்கினர் ; அவர் ஈடுபாட்டின் 
உட்கருத்தை அறிந்தோ , அறியாமலோ , அவர் அணுகும் இடம் 
வரை கோயிலை வலம் வந்தனர் . பேராசிரியர் சாஸ்திரியார் கூறி 
யிருப்பதுபோல் எண்ணற்றவர் கோயில் அலுவல்களில் 
ஈடுபட்டனர் என்று கூறிவிட முடியாது . 


சோழர் காலத்திலேயே வகுப்பு வேற்றுமை , சாதிப்பிரிவினை 
சமூகம் முழுவதிலும் வேரூன்றி விட்டதென்பதை மறக்கலாகாது . 
பிராமணருடைய நிலை முன்னிருந்ததைவிடச் சோழர் காலத்தில் 
உயர்ந்துவிட்டது . பெரும்பாலும் அவர்கள் சமய சேவையிலும் 
இலக்கிய ஈடுபாட்டிலும் ஈடுபட்டிருந்திருந்தனர் ; ஆனால் பொருளை 
நாடினதாகத் தெரியவில்லை . பெரும்பாலும் மன்னர்களும் 
செல்வர்களும் அளித்த நன்கொடைகள் கொண்டே தம்மைப் 
பேணி வந்தனர் . அவர்களுக்குச் சமூகத்திலும் அரசவையிலும் 


14 K. A .N . Sastri , Colas , p . 654 


முடிவுரை 


689 . 


T 


அளவற்ற செல்வாக்கு இருந்தது ; அறிவை வளர்க்கும் ஆற்றலும் 
அவரது கூர்மதியும் அவர்களுக்கு நிகரற்ற வசதியைக் கொடுத்தான் . 
வாழ்க்கையில் நல்ல நெறியைக் கையாண்டனர் . பெரும்பாலும் 
ஆட்சியுரிமை பெறவோ சமூக மேம்பாடு அடையவோ வேட்கை 
கொண்டவராகக் காணப்படவில்லை . ! 


15 


ஆனால் , அவர் தமது அறிவையும் கூர்மதியையும் வளர்த்து 
வந்தபோது மற்ற வகுப்பினர் , அதிலும் மிகத்தாழ்ந்த குடிமக்கள் 
என்ன நிலையிலிருந்தனர் ? அவர்கள் வாழ்க்கை கடுமுயற்சியினால் 
நடைபெற்றது . ஆனால் அவர்களுக்கு அறிவாற்றலையும் புத்தி 
நுட்பத்தையும் வளர்க்க வசதி குறைவாகவே இருந்தது . இது 
தமிழக வரலாற்றில் மட்டிலுமன்று ; பாரத நாட்டின் பல பகுதி 
களிலும் தோன்றிய சமூக நிலை ஏறத்தாழ இது போலவே இருந்தது . 
இது ஒரு வகுப்பினரைப் பற்றி மட்டும் கூறப்பட்ட ஒரு குற்றச் 
சாட்டு அன்று . அக்கால இயல்பையும் அதனால் பொதுமக்கள் 
யாவருக்கும் நேர்ந்த குறையையும் கூறாதிருப்பது வரலாறாகாது . 
அரசுகளின் பெருமையை உணர்வதுபோல் அவை ஆதரித்த 
தீங்குகளையும் மனத்தில் கொள்ளவேண்டும் . 


உயர்தரக் கல்வி பிராமணரது உரிமையாகவே இருந்தது . 
உயர்கல்விப் பீடங்களில் பிராமணர்கள் மட்டுமே மாணாக்கர்களா 
யிருந்தனர் . மொழியிலும் வடமொழியே தலைதூக்கி நின்றது . 
கோயில் , விகாரம் , பள்ளி , மடம் இவை யாவும் சமயம் பற்றிய 
நூல்களையும் கருத்துகளையும் ஆராய்வதிலும் , கற்றுக்கொடுப்பதி 
லும் ஈடுபட்டன . பிரபாகரின் மீமாம்சை , வியாகரணம் , வேதம் , 
புராணம் , மகாபாரதம் , இராமாயணம் முதலியவை இடம்பெற் 
றிருந்தன . எண்ணாயிரம் , திருபுவனி , திருமுக்கூடல் , 
திருவொற்றியூர் ஆகியவை உயர்தரக் கல்வி நிறுவனங்களுள் 


15 


அறிஞர் சர் சார்லஸ் எலியட் தமது Hinduism and Buddhism என்ற 
நூலில் அக்காலப் பிராமணரைப் பற்றி விளக்கியிருப்பது நோக்கற்பாலது . , 
அவர் கூறுவதாவது : பிராமணரின் அறிவுத்திறம் வாய்ந்த மேம்பாடு 
எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய நிலையில் உண்மையாகவே உயர்ந்து 
இருந்தது . அரசியல் துறையில் மன்னராயிருப்பதைவிட அமைச்சர் 
களாக இருந்து செல்வாக்குப் பெறுவதே மேன்மையென்று உணர்ந்திருந் .. 
தனர் . பெரும்பாலும் பிராமணரும் அவரது கடவுள்களும் அரசர் 
பெருமையைக் கையாளுவதில் ஆர்வம் காட்டவில்லை . ஆனால் , அரசர்கள் 
மேலான பதவியையும் மேன்மையையும் அடைந்தனர் . They formed 
btot an imperium in imperio but lp imperium super imperium : 


690 


(சோழர் வரலாறு 


பெயர் பெற்றவைகளாகும் . திருவாவடுதுறையில் மருத்துவப்பள்ளி 
ஒன்று நிலவியிருந்தது பற்றி முன்னரே கூறினோம் . 

ஆயின் , 
இவை யாவற்றிலும் வடமொழியே உச்ச நிலை பெற்றிருந்தது . 


தமிழ் , சின்னஞ்சிறு பள்ளிகளிலும் மரத்தடிகளிலும் கற்பிக்கப் 
பட்டது . தமிழ் அறவே புறக்கணிக்கப்பட்டதென்று கூறுவதற் 
கில்லை . மடங்கள் சிலவற்றில் பல தமிழ் நூல்களும் மதக் கொள் 
கைகளும் ஆராயப்பட்டுவந்தன . மகாபாரதம் , இராமா 
யணம் போன்ற காப்பியங்களும் திருப்பதிகங்களும் தமிழில் 
மக்களுக்கு விளக்கப்பட்டன . சோழப் பேரரசு காலத்தில் எழுதப் 
படிக்க அறிந்தவர் எண்ணிக்கையை அறிவதற்கில்லை ; மிகக் 
குறைவாகவே இருந்திருக்க வேண்டும் . ஆங்கிலேயர் ஆட்சி வலு 
வுற்று வந்த நாள்களுக்கு முன் இருந்ததைவிட இது குறைவாக 
இருந்திராது என்று எல்பின்ஸ்றன் கூறியிருப்பது , கல்வியின் 
வளர்ச்சி முற்காலத்தில் மிகக் குறைவாக இருந்ததென்பதை 
மாற்றுருவமாக வெளிப்படுத்தும் ஓர் உண்மையாகும் . 


பிற்காலச் சோழர் காலத்தில் தமிழ் ஒருவாறு வளர்ச்சி பெற்ற 
போதிலும் , அது வடமொழியின் ஆதிக்கத்தின் அடிப்படையில் 
தான் வளர்ந்தது . தமிழ்மொழி பிற்காலச் சோழர் காலத்தில் 
மணிப்பிரவாள நடையைப் பின்பற்றியது . இது எளிதாயில்லை 
என்பது மட்டுமன்று ; இன்பம் பயக்காத அமைப்புருப் பெற்றிருந்தது . 
ஆயினும் தமிழ் வளர்ச்சிக்கு இந் 

வளர்ச்சிக்கு இந் நடையும் , இம்முறையில் 
தோன்றிய விளக்கவுரைகளும் , குறிப்பாக நச்சினார்க்கினியர் , 
பரிமேலழகர் ஆகியோர் இயற்றிய உரை நூல்களும் மிகப் பயனளித் 
தன . தூய தமிழ்க் கிளர்ச்சிக்கு அக்காலத்தில் இடமில்லை . மிகப் 
பல நூற்றாண்டுகளுக்குப் பின்னரே அது தோற்றம் எடுத்தது . 


இவ் வடநாட்டு அல்லது ஆரியச் செல்வாக்குத் தமிழகத்திலும் 
மற்ற நாடுகளிலும் இலக்கியத்தில் மட்டுமன்று சமயம் , நுண்கலை 
கள் யாவற்றிலும் சோழர் காலத்திலும் பல்லவர் காலத்தைப் 
போல வேரூன்றின . பழக்க வழக்கங்களிலும் சமூக வாழ்விலும் , 
குறிக்கோளிலும் ஏன் , பெயர்கள் வழங்குவதிலும் கூட வடநாட்டுச் 
செல்வாக்கே தலை தூக்கியது என்பதற்கு ஐயமில்லை .14 இக்கூட்டுக் 
கலவையின் விளைவு பொதுவாக நற்பயனை அளித்ததெனவே 
கூற வேண்டும் . ஆனால் , சில ஆய்வாளர்களிடையே உள் நாட்டுக் 
கலை வடநாட்டுக் கலை இவற்றில் எது சிறந்தது ? எது முதலில் 


இதை அண்மையில் டாக்டர் எம்.என் .சீனிவாஸ் போன்ற சமூக ஆய்வுத் 
துறை ஆசிரியர்கள் Sanskrkisation என்று அழைத்துள்ளனர் . 


முடிவுரை 


of 


தோன்றியது என்பன பற்றிக் கருத்து வேற்றுமைகள் தலையெடுத் 
துள்ளன . சில கொள்கைகளில் குறுகிய வெறி கொண்ட நாட்டுப் 
பற்றும் மொழிப்பற்றும் , உணர்ச்சிக் கனிவும் மெய்யான 
வரலாற்றுக்கு முரணாகக் காணப்படுகின்றன . கிடைத்திருக்கும் 
சான்றுகளைச் சீர்தூக்கிப் பார்த்து உண்மையை விளக்க வேண்டி 
யது தான் மிகமிகத் தேவை . 


பிராமணர் உயர் நிலையை எய்தியிருந்தனர் என்றால் அவருக்குக் 
கீழ் இடம்பெற்றிருந்தவர்கள் சாதிப்போராட்டத்திலும் வகுப்புப் 
பொறாமையிலும் மிகுதியாக ஈடுபட்டிருந்தனர் . தமிழகத்தில் சங்க 
காலந்தொட்டே க்ஷத்திரியர் என்ற வடநாட்டு வகுப்புத் தனிப் 
பட்டு விளங்கவில்லை . தொல்காப்பியரே அவர்களை அரசர் என்று 
அழைத்துள்ளார் . பின்னரும் அரசர் , வேந்தர் என்ற பெயர்களே 
அவர்களுக்கு வழங்கி வந்தன . சோழப் பேரரசர் காலத்தில் 
அரசர்களே வேளாளராயிருந்தும் பலர் க்ஷத்திரிய குலங்களின் 
பெயர்களைக் கையாண்டு வந்திருந்தது நோக்கற்பாலது . எடுத்துக் 
காட்டாக இராசராசன் , இராசேந்திரன் , இராசாதித்தியன் , இராச 
மகேந்திர இராசகேசரி , அதிராசேந்திரன் என்ற பெயர்களைக் 
கூறலாம் . வைசியர் , வாணிகர் மூன்றாம் வகுப்பைச் சார்ந்தவரா 
யிருந்தும் செல்வர்களாயிருந்தும் சமூகத்தில் பெரும் நிலை அடைய 
வில்லை . பிராமணருக்குப்பின் வேளாளரே செல்வாக்குப் 
வந்தனர் . அவர்களுள்ளும் மரக்கறி உணவை மட்டும் அருந்திய 
வர் உயர்ந்தோர் என்றும் மற்ற வேளாளர் தாழ்ந்தோரெனவும் 
கருதப்பட்டு வந்தனர் . தமிழகத்தில் சைவ வேளாளர்கள் ஆறு 
வகையினர் இருந்தனரெனக் கருதப்பட்டுள்ளது . இப் பிரிவினைகள் 
சோழப்பேரரசர் காலத்திலேயே தோன்றியிருக்க வேண்டும் . 
சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை நூலாகிய சிவஞான போதத் 
தின் ஆசிரியர் மெய்கண்டாரென்பார் ஒரு சைவ வேளாளர் . 
அவர் கி.பி. பதின்மூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந் 
திருந்தவர் . 


பெற்று 


என்று 


வேளாளர்கள் பிராமணர்களோடு நட்புக் கொண்டிருந்தனர் 

பர்ட்டன்ஸ்றையின் என்ற அறிஞர் கருதுகிறார் . 
ஆயினும் பிராமணர் உயர்குலத்தோர் என்ற எண்ணம் 
கொண்டிருந்தது . வேளாளர் பலரும் வேளாண்மை தவிரப் போர்த் 
துறையிலும் ஈடுபட்டிருந்தனர் . சோழப் பேரரசர் காலத்தில் 


17 


Stein , B. 1967-8. Brahmin and Peasant in early South Indian History 
Adyar Library Bulletin . 


692 


சோழர் வரலாறு : 


வேளாளர்களின் செல்வாக்கு மிகுதியாக இருந்தது . அவர்களும் : 
தமக்குக் கீழிருந்த வகுப்புகளிடம் இறுமாப்புடன் தான் நடந்து 
கொண்டனர் . கீழோர் எண்ணற்ற வகுப்பினராய் இருந்தனர் . 
ஆனால் , அவர்களிடையே பொறாமையும் சச்சரவும் ஓங்கி வளர்ந் 
தன . ஆகவே , முன்கூறியது போல் எல்லோரும் அவரவருக்கு 
அமைந்த அலுவல்களைக் கையாண்டு நிம்மதியாக வாழ்ந்தனர் 
என்று பேராசிரியர் பண்டாரத்தார் கூறியிருப்பது ஒப்புக்கொள்ளக் 
கூடியதன்று . சோழர் காலம் பொற்காலம் என்றால் , அக்காலத்தில் 
நிலவிய குற்றம் குறைகளையும் மறக்கலாகாது . 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


சென்னை -600031 


... 


33 


3 ) 


* 
தமிழில் பயில்பவர்க்குக் கல்லூரிப் பாடநூல்கள் 

( Tamil Medium Books for Colleges ) 
1977 ஏப்ரல் முடிய 779 நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன . 

* 
மேலும் விரைவில் வெளிவருபவை 
பொறியியல் 

4 நூல்கள் 
மருத்துவம் 

1 
இயற்பியல் 

5 
வேதியியல் 

1 
விலங்கியல் 
கணிதம் 

2 
வணிகவியல் 

3 
பொருளாதாரம் 
புவியியல் 

1 
வரலாறு 
அனாவையியல் 
வானவியல் 
உளவியல் 

1 
புள்ளியியல் 

3 
கல்வி 

2 
அரசியல் 

2 
கூட்டுறவு 

2 
கிடைக்குமிடம் : 
தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனக் கிடங்கு 
(கல்லூரிக் கல்வி இயக்குநர் அலுவலகச் சுற்றுக்குள் ) 
கல்லூரிச் சாலை , நுங்கம்பாக்கம் , 

சென்னை -600 006 


9 


13 


2 


கல்லூரி பாடநூல்களுக்கு 20 % கழிவு வழங்கப்படும் . 


